ஓம் 
நவக்கிரஹ தேவதாப்யோ நம : 


கீரனூர் நடராஜர் அவர்கள் 

அருளிச்செய்த 


சாதக அலங்காரம் 


வேலூர் வேலப்பாடி 
சோதிட கணித ஆரூட சித்தாந்த வல்லவரும் 
சோதிட கலாநிதி பத்திராதிபருமாகிய 


V. K. வேலுநாயகர் அவர்களாலும் 


காவேரிப்பாக்கம் - பாலசோதிடம் 


K. M. தெய்வசிகாமணி சோதிடராலும் 

எழுதப்பட்ட 
விளக்க விருத்தியுரை , 


அமரம்பேடு . இரங்கசாமி முதலியார் 

குமார் 

CHEN.A1.67 
அ . இராஜரத்தின மகலியா 
மலர்மகள் விலாசம் பிரஷில் 
பதிப்பிக்கப்பட்டது . 

சென்னை .1. 
ரிஜிஸ்டர்ட் காபிரைட் ) 

1964 
நெ -23 , தாண்டவராயப்பிள்ளை வீதி . 


( இதன் விலை ரூபா 150 


முதற் பதிப்பு 1955 
இரண்டாம் பதிப்பு 1964 


காபிரைட் அறிவிப்பு 


இதனால் சகலமான அச்சு 
கூடத்தலைவர்களுக்கும் , மற்றவர் 
களுக்கும் தெரியப்படுத்துவது 
யாதெனில் : - கீரனூர் . நடராஜர் 
இயற்றிய " சாதக அலங்காரம் 
என்னும் இந்நூலுக்கு வேலூர் 
வேலப்பாடி V. K. வேலு நாயகம் 
அவர்களாலும் , காவேரிப்பாக்கம் 
K. M. தெய்வசிகாமணி சோதிடர் 
அவர்களாலும் விளக்க விருத்தி 
யுரை எழுதி யான் அச்சிட்டு மகா 
கனம் பொருந்திய கவர்ன்மென் 
டார் அவர்கள் சட்டப்படி என் 
பேரால் காபிரைட்செய்து வெளி 
யிட்டு இருக்கிறேன் . ஆகையால் 
இதனைப் பிறர் என் உத்தரவின்றி 
அச்சிடக் கூடாது என்பதைத் 
வதரியப்படுத்தி யிருக்கிறேன் . 

A. இராஜரத்தின முதலியார் . 


<< மலர்மகள் 11 

10.4.64 . 


நூன் முகம் 


பரப்பிரம்ம சொரூபமாயும் , பக்தர்களைக் காக்கும் பொருட்டே 
ஓர் உருவாய்த் திரண்டு , ஜோதியுடைய வேலும் சூலமும் கையில் 
தாங்கி , மயில் வாகனமீது அமர்ந்து , ஆத்மகோடிகளைப் பிறப்பு 
இறப்பு என்றும் , சுகம் துக்கம் என்றும் அளித்து அரசு புரிந்திரா 
நின்ற சிவசண்முகக் கடவுளின் திருவருளை முன்னிட்டு , உலக 
மனுக்களாகிய மக்களுக்கு வரும் இன்ப துன்பங்களை அறியும் 
வண்ணம் ஜோதிடம் என்னும் பிரகாசத்தை அநேக மேதாவிகளா 
லும் ரிஷிகளாலும் பற்பல புலவர்களாலும் தர்க்கித்து நிலை பெற்ற 
ஜோதிட சாஸ்திரங்கள் இப்பூமியில் பல உண்டென அறிந்து 
இருட்போ மாயினும் அவற்றிற்கு முக்கிய காரணமாக விளங்கும் 
நூல் சாதக அலங்காரமே இந்நூல் சோதிட சார்வ பௌமராகிய 
கீரனூர் நடராஜர் என்பவரால் இயற்றப்பட்டனவாகும் . 

இந்நூல் மூலபாடமாக இயற்றப்பட்டதா தலால் தற்போ 
துள்ளவர்கள் இதையறிவது வெகு கடினமெனக் கண்டு இவரைப் 
போன்ற சோதிட வல்லோர்களால் இயற்றிய சர்வார்த்த சிந்தா 
மணி , குமாரசாமிபம் , புலிப்பாணி , வீமகவி , துய்ய கோளம் , 
மணிகண்ட கேரளம் , சாதக சிந்தாமணி , சோதிட சிகாமணி , 
தாண்டவமாலை , வீமே ஈர உள்ளமுடையான் என்னும் இன்னும் 
பற்பல நூற்களையும் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தக்க 
உதாரணத்துடன் பொது க்ஷெணம் , கிரகதேவதை , கிரகவலி , 

ணம் , ஆட்சி உச்சம் நீச்சம் - பகை , கிரகபகை , கிரகதேசம் ,, 
மூலத்திரிகோணம் , ஆண் பெண் விபரம் , லக்கினம் ஸ்புடம் செய் 
யும் விதம் , வடிவு , விழிப்பு , ஜாதி நிறம் , பஞ்சபூத கிரகம் , இராசி 
மானசங்கியை , லக்கின தியாஜ்யம் , பிரசவ அடையாளம் , பாலா 
ரிஷ்ட விபரம் , ரக்ஷத்திரதோஷம் , நக்ஷத்திர பலன்கள் , சந்திரன் 
நின்ற பலனும் மற்றும் கிரகங்கள் நின்ற லக்கின பலன் , அங்கிஷ 
பலன் , லக்கின பலன் , கிரகங்கள் லக்கினத்தில் நின்ற பலன் , கரண 
பலன் , காலவோரை , திதி தியாஜ்யம் , நக்ஷத்திர தியாஜ்யம் , வாா 
தியாஜ்யம் , நாட்கண்டம் , திரேகாணம் , நவக்கிரக லக்கின விபரம் , 
துவாதசாங்கிசம் . திரி சாங்கிசம் , உச்சபலன் , கிரகங்கள் நின்ற 
யோகம் , அவயோகம் , தரித்திரயோகம் , அங்கவீனம் , நித்திய 


பு 


2 


நூன்முகம் 


நமது 


பலன் சொல்லும் விபரம் , 12- பாவங்களின் பலன் , கர்ப்பாதான 
பலன் , 

பெண்கள் ஜாதகம் , வியாதி அறியும் வகை , வியாதி 
தோன்றுமிடம் , நாய்கடி , பாம்புகடி , துர்க்குணம் , நெய்யினில் 
கை விடுகை , ஆயுதங்களால் ரணம் , இலங்கை ராசிமானம் ; ஜீவனம் , 
கேந்திரபலன் , வருடங்களின் துர்பிக்ஷம் , கிரக திசை புக்தி , அதன் 
விபரம் , திசை பலன் , புத்தி பலன் , கோசாரம் , அஸ்டகவர்க்கம் , 
காலசக்கரம் முதலியவைகளை 

விவரமாயும் பொருத்தமான 
அத்தாக்ஷியுடனும் வரையப்பட் டிருக்கின்ற இதற்கு முதன்முதல் 
வேலூர் வேலப்பாடி கணித ஜோதிடர் திருவாளர் வபலூர் - 
குப்புசாமி நாயகர் 

நாயகர் குமாரர் வகு. வேலு நாயகர் அவர்களால் 
விருத்தியுரை வரையப்பட்டு வந்ததாயினும் அவர் விண்ணுலகு 
எய்தினமையால் , இவ்வரிய நூல் வீண்போகாவண்ணம் 
அச்சுக்கூடத் தலைவரின் வேண்டுகோளின்படியும் மற்றுமுள்ள 
சிலரும் என்னைக் கோரியபடியாலும் மேற்சொன்ன வ . கு . வேலு 
நாயகர் அவர்கள் எழுதியவை போக மற்றும் மிகுந்துள்ளதை 
என் சிற்றறிவுக்கு ஏற்றவாறு என் தகப்பனார் காவேரிப்பாக்கம் 
கணித நூற் புலவரான மார்க்கலிங்க சோதிடர் அவர்கள் உப ,ே 
சித்தபடி ஸ்ரீ சண்முகக்கடவுள் உதவியால் நமது அச்சுக்கூடத் 
தலைவர் அமரம்பேடு . இராஜரத்தின் முதலியார் அவர்களின் 
உத்தேசப்படி சிற்சில இடங்களில் சுருக்கியும் மற்றும் முக்கியமான 
இடங்களில் விரிவுபடுத்தியும் எழுதப்பட்டன . 

ஆதலால் இதனைக் கைக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் வேறு 
ஜோதிட நூல் விசேஷமாகத் தேவையில்லை என்பதை அறிவிற் 
சிறந்தோர் அறிவார் என்பதை இதை வாங்கி வாசிப்பவர்கள் 
நன்கு அறியலாம் . ஆயினும் கற்றறிந்தோர் ஆங்காங்குச் சில 
தவறு காணப்படினும் திருத்தி வாசிக்கும்படியாய்க் கேட்டுக் 
கொள்ளுகிறேன் . 

இப்படிக்கு 
கே . எம் . தெய்வசிகாமணி 


முகவுரை 


உண்டான 


முன் ஜன்மங்களில் செய்துள்ள புண்ணிய பாப கர்மங்கனின் 
காரணமாய் இந்த ஜென்மத்தில் சுகம் துக்கம் முதலியன ஏற்படு 
கின்றன என்பதை சாஸ்திரங்கள் கூறுகின்றன . அவ்விதம் ஊழ் 
வினை காரணமாய் இப்பிறவியில் எந்த சமயத்தில் எதன்மூலம் 
மேற்கூறிய சுக துக்கங்கள் நேரக்கூடும் என்பதை சூரியன் முத 
லான ஒன்பது கிரகங்களும் ஜீவர்களுக்கு பிறக்கும் காலத்தில் 
மேஷாதி பனிரெண்டு 

லக்கினங்களில் ஏற்படும் 
தத்தமது சஞ்சாரமூலம் சூசிப்பிக்கின்றன வென்பது சோதிட 
சாஸ்திரங்களின் முக்கியமான கொள்கை 

ஜனன காலத்தில் அமையப்பெற்ற மேஷர்தி ராசிகளில் 
சூரியகதி கிரகங்களின் சஞ்சாரமே ஜாதகம் என்று கற்றுணர்ந்த 
வர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் . ஜனன காலத்திய கிரகநிலையை 
நாம் அறிந்தாலும் , கிரகங்களின் ஸம்யோகங்களினால் கேரும் பலா 
பலன்களை எவ்விதம் தெரிந்துகொள்ள வேண்டும் . 

நம் முன்னோர்களான மஹரிஷிகளினால் நம்முடைய க்ஷேம 
லாபங்களை முன்னிட்டு முன்னமேயே சொல்லிவைக்கப்பட் 
டிருக்கும் சாஸ்திர நூல்கள் மூலம் அறியவேண்டும் . 

ஸ்ரீ சுகப்பிரம்மம் பரீக்ஷித்து மகாராஜாவுக்கு ஸ்ரீபாகவதம் 
என்ற மோக்ஷ கிரந்தத்தையும் இன்னும் ஐஹிகபலப்ரதானமான 
ஸா தனங்களுக்கு ஹோரா சாஸ்திர ஸர்வஸ்வமான சுகர் நாடி 
என்னும் ஒரு ஹோரா சாஸ்திரத்தையும் நன்கு உபதேசித்தார் . 
இந்த ஸம்ஹிதையில் சொல்லப்பட்ட லக்கின பலத்தினாலேயும் 
கிரகங்களுடைய இருப்பு சேர்க்கை வீக்ஷணங்கள் மைத்திரம் 
முதலான பல யோகாங்களினாலே அதிக விஸ்தாரமாக இருப்பது 
ஜோதிஷ 

பண்டிதர்களின் சௌகர்யத்திற்காக 
ஸ்ரீ கணேசாசாரியர் என்னும் மஹாகவி “ ஜாதக அலங்காரம் " 
என்ற ஸமஸ்கிருத கிரந்தத்தை இயற்றினார் . இதுவும் கூடார்த்த 
மாக இருந்ததால் ஹரதேவன் எனப்பட்ட தைவக்ஞ சிகா மணி 
அவர்கள் ஸமஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் செய்துள்ளார் . 
ஆனால் மேற்கூறிய இரண்டு கிரந்தங்களும் திராவிட தைவக்ஞர் 
களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குமாறு கீரனூரில் 
வாழ்ந்துவந்த வரகவி " நடராஜர் " என்னும் ஹநீயர் சுமார் 
290- ஆண்டுகளுக்கு முன் செய்யுள் ரூபமாக " ஜாதக அலங்காரம் " 
என்ற பெயருடன் இந்த உயர்ந்த சோதிட சாஸ்திரத்தை 
அமைத்துள்ளார் . 


கணிசித்து 


2 


முகவுரை 


உள்ளது . 


இந்த ஜாதக அலங்காரம் செய்யுள் ரூபமாக இருந்தாலும் 
வேதம் ஆகமம் உபநிஷத் புராணம் இதிகாசம் தர்மசாஸ்திரம் 
திவ்யப்ரபந்தம் பெரியபுராணம் காமசாஸ்திரங்கள் உள்பட 
அநேக ஸமஸ்கிருத உதாரணங்களுடன் நன்கு விளக்கப்பட்டு 
படிப்போர் மனம் களிக்குமாறு வெளியிடப்பட்டு இருக்கிறது . 
இந்த சிறந்த தமிழ் நூலுக்கு இவ்வளவு ஸமஸ்கிருத பிரமாணங் 
களைக்கொண்டு இருவகை நூலுக்கும் ஒற்றுமையைக் காட்டி நன்கு 
விளக்கியிருப்பது மெச்சத்தக்கது . 

மேலும் மூலபாடங்களில் சுத்தமான பிழையற்ற பதிப்பாயும் 
ஒரே புத்தகத்தில் ஜோதிஷ சசஸ்திர பலாபலன்கள் பூராவும் 
சந்தேகமறத் தெரிந்துகொள்ளக் கூடியதாயும் இது அமைந்து 

இதை ஸ்ரீமான் அமரம்பேடு இரங்கசாமி முதலியார் 
குமாரரும் சென்னை அருணாசலேசுவரர் வரதராஜப் பெருமாள் 
தேவஸ்தான தர்மகர்த்தர்களில் ஒருவரும் , மலர்மகள் விலாஸ 
அச்சுக்கூடத் தலைவரும் , ஜோதிட நூல்களை சுத்தப் பிரதியாய் 
வெளியிட்டு வருபவரும் ஆகிய அ . இராஜரத்தின முதலியார் 
அவர்கன் 

இந்த லோகோபகாரமான வெளியீட்டினால் ஜோதிட 
உலகை மகிழ்ச்சியடையச் செய்திருக்கிறார் . இந்தப் புத்தகத்தை 
ஒவ்வொருவரும் வாங்கிப் படித்து , அதிலுள்ள் பலாபலன்களை 
நன்கு அறிந்து முறைப்படி பலன் 

முறைப்படி பலன் சொல்லுவார்களேயானால் 
ஜோதிட சாஸ்திரம் உண்மையாக விளங்குமென்பதில் சிறிதும் 
ஐயமில்லை . 

சோதிட சாஸ்திரத்தைப் பயிற்சி செய்ய விரும்பும் எவரும் 
இந்நூலைப் படித்தறிந்தபின்னர் மற்றைய கிரந்தங்களைப் படித்தறிய 
வேண்டியது என்று கூறுவது மிகையாகாது . 


அன்பில் . எஸ் . லௌமிய நாராயண அய்யங்கார் 
சென்னை . 3 

“ ஜோதிர் பூஷண " 
11-3-1955 | 


நூலாசிரியர் வரலாறு 


இந்நூல் இயற்றிய கீரனூர் . நடராஜர் என்பவர் வடமொழியில் 
மிக்க பயிற்சி பெற்றவராய் , ஐயந்திரிபறக் கற்று ஆராய்ந்து தமிழிலும் 
வல்ல புலவராய் , அவ்வணம் ஆராய்ந்த அவ்விடயங்களை முறையே 
விருத்தப் பாக்களில் அமைத்துச் சித்திர விசித்திரம் பெற இந்நூலை 
அமைத்திருக்கின்றார் . இவர் புலமைத் திறன் இந்நூலை ஆராய்ந்த 
புலவர்க்கு விளங்காமலிராது . ஆதலின் இவர் பெருமை நம்மனோரால் 
எளிதில் எடுத்து உரைக்குந் தரத்தன்று . இனி இவர் கீரனூரில் 
பிறந்தவரென்றும் , அதனால் கீரனூர் . நடராஜர் என அழைக்கப் 
பெற்றார் என்றும் பலருங் கூறுகின்றனர் . 

இக் கீரனூர் இக்காலத்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 
உள்ளதாகிய கீரனூர்தானோ, அல்லது வேறொன்றோ என விளங்க 
வில்லை . ஆயினும் இவர் காப்புச் செய்யுள்களில் விநாயகர் , சிவபெரு 
மான் , அம்பிகை, சுப்பிரமணியர் முதலியோரை வணக்கஞ் செய்து 
இருத்தலின் இவர் சைவ மதத்தினர் என்று நன்கு கிச்சயிக்கப்படும் . 

“ சேவடி நாதன்வா உருவாய் வர்தோன் ” என்பதனால் 
இவர் தந்தையார் சாக்ஷாத் நடராஜப்பெருமானிடத்தில் அன்புமிகுந்து 
அப்பெருமானை உபாசனா மூர்த்தியாகக் கொண்டு தவம் இயற்றி 
இவரைப் பெற்றனர் என்று தெரிகிறது . இவர் சைவ சமயாசாரியர் 
களையும் , அறுபான் மும்மை நாயன்மார்களையும் வணங்கி இருத்தலின் 
சைவ குலத்தவர் என்றும் , சிவதீக்ஷை பெற்றவர் என்றும் தெரிகிறது . 
மற்றும் " ஓம் விதியுஞ் சமய யே து முதல் உரைத்தே 

ஓர் எழுத்தில் ஐந்து எழுத்தின் உண்மையும் 
நான்காஞ் செய்யுளில் கூறியதனால் ஞானப்பிரகாச சுவாமிகளிடம் 
சிவதீக்ஷை பெற்று , அவரைத் தமது ஞானாசாரியராகக் கொண்டவர் 
என்று நன்கு நிச்சயிக்கப்படும் . 


என்று 


B 


சாதகாலங்காரம் 


சாதகம் + அலங்காரம் = சாதகாலங்காரம் . 
பிறவிக்கு அணிசெய்யும் நூல் என்பது பொருள் ; நான்காம் வேற்றுமைத் 
தொகைநிலைத்தொடர் . அலங்காரம் - காரியவாகு பெயர் . பிறவிக்கு அழகு 
செய்தலாவது பிறவிப் பயனை அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளு 
மாறு செய்தல் . பிறவிப் பயனாவது “ பொருளிலார்க் கிவ்வுலக மில்லாகி 
யாங்கு என்ற நாயனார் திருவாக்குக் கிணங்க , பொருளைப் பெறாதலர்க்கு 
இன்பங்களில்லை . ஆதலால் அப்பொருளைத் தருமவழியில் ஈட்டுதலும் , 
" மன்னிய மூன்றனுள் ஈடுவண தெய்த இருதலையும் எய்தும் ” 
நாலடியின் கருத்துக்கு இணங்க , அப்பொருளைப் பெற்றதாலாய பயன்க 
ளாகிய அறத்தையும் இன்பத்தையும் அழகுபெறப் பெற்று , அவற்றின் 
பயனைச் சீர்பெறத் துய்த்தலும் ஆகிய இஃதேயாம் . இனிப் பொருள் 
மிகுதியாகப் பெறும் வழிதான் யாது என்று ஆராய்வுழி அதனை இச் 
சாதக அலங்காரம் ஒருவன் பிறந்த காலத்து நின்ற ஈயக்கோள் 
நிலைசொண்டு நன்கு காட்டுகின்றது . 


என்ற 


அன்றியும் இந்நூல் உடற்குறும் துன்பங்கள் இவை யெனவும் , அவை 
ன்னின்ன காலத்துறுமெனவும் வெள்ளிடை மலையென விளக்கிக்காட்டி 
அவற்றினின்று ஒழிவு பெற்று நன்னிலை புற்று இருக்கும் வகையையும் 
தெரிவிக்கின்றது . ஆதலின் இதர்கு இக்கிலவுலகத்தில் மானிடராய்ப் 
பிறந்தவர்க்கு அழகு செய்கின்றதாகிய ஒரு நூலெனப் பெயரிட்டது 
முற்றிலும் பொருட் பொருத்தமானதேயாம் . 


இந்நூல் உரையில் காட்டிய 
தமிழ் நூல் - வடமொழி நூல்கள் 


வில்லிபுத்தூரார் பாரதம் 
கலிங்கத்துப்பரணி 
தாபமானவர் பாடல் 
இலிங்கபுராணம் 
கோயிற்புராணம் 
வாயுசங்கிதை 
சித்தாந்த சிகாமணி 
அறப்பளீசுர சதகம் 
நல்லாப்பிள்ளை பாரதம் 
நன்னூல் 
திருத்தொண்ட புராணசாரம் . 
ஐயாசுவா மீயம் 
நீதிசாரம் 
வடவேங்கட நாராயண சதகம் 
சாசோதி மாலை 
பட்டினத்தார் பாடல் 
குசேலோபாக்கியானம் 
விநாயகபுராணம் 
சூதசம்மிதை 
திருவானைக்காபுராணம் 
திருவிளையாடற்புராணம் 
வாகீசபெருந்தகையார்புராணம் 
பாகவதம் 
குப்பு சுவாமீயம் 
வாக்குண்டாம் 
கர்தபுராணம் 
அரிச்சந்திரபுராணம் 
தேவாரம் 
நல்வழி 
அருணகிரி அர்தாதி 
நீதிசெறி விளச்சம் 
செகராசசேகரமால 
சூடாமணி உள்ள முடையான் 
வீமேசுர உள்ள முடையான் 
சாதகசாசரம் 
குமாரசுவாமீயம் 
சாதக சிந்தாமணி 
தாண்டவமாலை 
சை நுணுக்கம் 


திருக்குறள் 
சாதக சூடாமணி 
பி -ஜா- கோசாரதீபிகை 
திருவான்மியூர் புராணம் 
பணவிடு 
நைடதம் 
ஏலாதி 

கத்திணையியல் 
தொல்காப்பிய உரை 
சேனாவரையர் 
நச்சினார்க்கினியர் 
வீமேசுரம் ( ஏட்டுப்பிரதி ) 
சாதக கணிதாமிர்தம் 
திருமந்திரம் 
வள்ளலார் 
சிவநெறிப்பிரகாசம் 
சிவஞானசித்தியார் 
அமுத கலைக்ஞானம் 
மச்சபுராணம் 
கண்ணுசாமீயம் 
திருவருட்பிரகாசவள்ளலார் 
காஞ்சிபுராணம் 
மனகளேஸ்வரியம் 
திருவாசகம் 
தனிப்பாடல் 
பிரபுலிங்கலீலை 
வேலூா அமிர்தலிங்க சுவாமிகள் 

நான்மணிமாலை . 
கோளம் 
சோதிடப்ரகாசம் 
வீமகவி 
சர்திரகாவியம் 
புலிப்பாணி சோதிடம் 
திருமுட்டபுராணம் 
கபிலர் 
புறநானூறு 
சாதிராபரணம் 
சர்வார்த்த சிந்தாமணி 
முண்டகோபரிஷத்து 


. 


2 


தமிழ் நூல் - வடமொழி நூல்கள் 


அசியம் சம்மிதை 
நாரத சம்மிதை 
பிருகத் சம்மிதை 
கர்க்கஜாதகம் 
தைவக்ஞவிலாசம் 
லகுஜாதகம் , சாராவளி 
பூர்வ காலாமிர்த சர்திரிகை 
முகூர்த்ததர்ப்பணம் 
காலாமிருதம் , காலவிதானம் 
உத்தரகாரணாகமம் 
சமமிதாஸ்கந்தம் 
சூரியசித்தார்தம் 
ஜாதகாபாணம் , அமரகோசம் 
லிங்காபட்டீயம் 
பராசரஹோரை , பலதீபிகை 
ராஜீயநீலகண்டீயம் 
பைரவதீபிகை 
யவன தாஜிகம் , கிரந்தார்தரம் 
நீலகண்டதாஜிகம் 
ஜாதக பாரிஜாதம் 
புவனதீபிகை 
ஜாதகானுபவதர்ப்பணம் 
ஜாதகசந்திரிகை 
தாஜி முக்தாவளி 
யவனாசாரியர் , நீலகண்டர் 
பிருகத் யவன ஜாதகம் 
மனுதர்ம சாஸ்திரம் 
யாகஞவர்க்கியர் , பிருகத்ஜாதகம் 
பிபிருகத் பராசரஹோரை 
விருத்த சம்மிதை 
கேசவ தைவக்ஞர் 
பகவதகீதை 
ஸ்ரீபதி ஜாதகபத்ததி 
ஜாதகாாணவம் , வாமன தாஜிகம் 
முகூர்த்த ரத்னாவளி 
பிரமாண்ட புராணம் 
வாட புராணம் 
பவிஷ்யோத்தரபுராணம் 
ஹகோபலாதம் 
ஞானப்ரதீபிகை 
குருபாலபிரபோதிகை 
வாஞ்சனாதீயம் 


பிருகதாரணிய உபநிஷத்து 
சத்தியாசாரியர் , வராகமிகிரர் 
பைங்கள உபநிடதம் , மணித்தர் 
மதனரத்தினம் 
ஜோதிஷார்ணவம் 
ஸ்ரீகந்தபுராணம் 
தேவலர் , தேவகீர்த்தி 
நாரதர் , ரத்தினமாலை 
நிர்ணயசிந்து , பிரம்மயாமளம் 
வசிஷ்டசம்மிதை 
உத்தர காரக்கீயம் 
பாரத்வாஜ சம்மிதை 
ஸ்ரீபதியாசாரியர் 
சௌனகசம்மிதை 
யவனஜாதகம் 
சத்கிருத்ய முக்தாவளி 
ஜோதிஷ தத்துவ சுதார்ணவம் 
பிராசீனர் , உடுதசாபிர தீபிகை 
சியாமசங்கிரகம் 
கலியாணவர்மர் 
கேசவ லகுதாசகம் 
பாவகுதூகலம் , கேரளாசாரியர் 
ஜாதகசங்கரகம் 
பாவார் ததரத்னாகரம் , ஜாதகராஜீயம் 
ஜாதகபல முக்தாவளி 
ஜாதக தீபம , காரிகை 
ஜயமுனிவர் சூத்திரம் 
ஜாதகசிரோமணி 
பட்டோத்பலர் , கிருஷ்ணமிகிரர் 
சுருதகீர்த்தி , கர்க்கசம்மிதை 
பிருகத் பாராசாரியம் 
திரிலோகப்பிரகாசம் 
ஜோதிசாகரம் 
ஜோதிபிரகாசம் 
சமமிதாபிரதீபிகை 
சாரங்கதர சம்மிதை 
ஜம்புஹோரா பிரகாசிகை 
பருகஸ்பதி 
கோபால ரத்னாகரம் 
சார்தி ரத்னாகரம் 
ஜாதக தத்துவம் 
விருத்தபராசரர் , ஸ்ரீபதி . 


| 


சிவமயம் 


சாதக அலங்கார 
பொருள் விளக்க அட்டவணை 


பக்கம் 


பக்கம் பொருள் 


பொருள் 


4. கேது 


102 


5 


} 


பாயிரப் படலம் சுக்கிரன் 

97 
விநாயகர் துதி 1 சனி 

98 
நடராஜர் சிவகாமசுந்தரி சத்திக் 

98 
கணபதி சண்முகன் துதி 

98 
சமயகுரவர் , திருத்தொண்டர் துதி 6 அயன பாவகம் 

100 
சிரியர் வணக்கம் 

6 திக்கு பலம் 
முதல் நூல் ஆசிரியர்கள் 9 நிசர்க்க பலம் 

103 
வழி நூல் ஆசிரியர்கள் 12 ஸ்தான பலம் 

104. 
நூல் முதலிய பொருள் 16 கால பலம் 

105 
அவையடக்கம் 17 கிரக சுபாசுபங்கள் 

107 
சாதசம் இன்னதெனல் 18 கிரா மித்திரம் 

109 
சாதகபலன் சொல்லும் வகை 25 கிரக சமம 

110 
மாணாக்கன் விதி 

30 நைசர்ககிக சத்ரு மித்ரு சமம் 111 
சிறப்புப் பாயிரம் நட்பு ஆட்சி உச்சம் பகை நீசம் 111 
ஆக்கியோன் பெயர் 

34 கிரகங்களுக்குரிய பாசி விபாகம் 114 
பாவகப் படலம் உபக்கிரகங்கள் 

116 
தனு பாவகம் 36 குளிகாதியர் சக்கரம் 

118 
தன பாவகம் 

39 தூமாதியர் உச்ச நீச ஆக்ஷிகள் 121 
சகோதர பாவகம் 43 சாதக குளிகை காலம் 

121 
மாதுரு பாவகம் 

46 மீரட்சஸதல ஜாதக குளிகாதி 
புத்திர பாவகம் 50 யர் காலங்கள் 

122 
சத்துரு பாவகம் 61 இஷ்டஸ்தல ராசிமானம் 

124 
களத்திர பாவகம் 64 காலன் 

124 
ஆயுள் பாவகம் 69 | அர்த்தப்பிசான் 

124 
பிரர் பாவகம் 73 எமகண்டன் 

124 
கருமம் அல்லது ஜீவன பாவகம் 76 குளிகன் 

124 
இலாப பாவகம் 

82 குளிகாதியா ராசி சக்கரம் 125 
வியய பாவகம் 83 ஷ பாவ சக்கரம் 

126 
கிரக சலப் படலம் 86 உதாரண நியாசம் 

127 
94 தூமாதியர் ராசி சக்கரம் 128 
சூரியன் 

96 தூமாதியர் பாவ சக்கரம் 128 
சந்திரன் 96 மூலத் திரிகோணம் 

182 
செவ்வாய் 

96 ண் பெண் அறியும் வகை 

133 
புதன் 

97 இரட்டைக் குழாதை ஜனனம் 137 
குரு 

97 ஆண் பெண் ஜனனம அறிதல் 139 


கிரக தேவதை 


2 


பொருள் விளக்க அட்டவணை 


பொருள் 


பக்கம் பொருள் 


பக்கம் 


ஷை சக்கரம் 


ஆண் பெண் வாரங்கள் 139 காலசர்தி 

213 
ண் பெண் ஜெனன விபரம் 140 சந்திர கிரகணகால ஜனன 
காலஹோரா சக்கரம் 

142 பீடை 

216 
இலக்கின நிச்சயம் 

144 நட்சத்திர பொதுப்பலப்படலம் 224 

144 நட்சத்திர பாதபலப் படலம் 245 
இராசிகளின் சொரூபமுதலியன 147 இராசிகளில் சந்திரன் 
இராசிகளின் காலபலம் 149 நின்ற பலன் 

270 
இராசி விழிப்பு , செவிடு 

மதி மேடத்தில் நின்றபலன் 270 
முடம் முதலியன 150 மதி மிதுனத்தில் நின் பலன் 271 
கிரகங்களின் ஜாதி நிறம் கதிர் 150 மதி கர்க்கடகத்தில் நின்றபலன் 272 
கிரகங்களுக்குரிய விலங்குகளின் மதி சிம்மத்தில் நின்றபலன் 273 
கொம்புகள் 

153 மதி துலாத்தில் நின்ற பலன் 274 
கிரக பஞ்சபூதங்கள் 

154 மதி விாச்சிகத்தில் என் றபலன் 275 
இராசிமான சங்கியை 

155 மதி தனுசில் நின்றபலன் 276 
இலக்கின தியாஜ்யம 

159 மதி மகரத்தில் நின்றபலன் 276 
ஜனன காலப் படலம் 

மதி கும்பத்தில் நின்றபலன் 277 
பிரசவித்த வீடு , அரிய 160 ம்தி மீனத்தில் நின்றபலன் 277 
தீப விஷயம் 

163 இராசிகளில் சனி இன்றபலன் 278 
தீப ஸ்திதி 

163 சனி மேடம் விர்ச்சிகத்தில் 
பிசூதி அறைபின் இருள் 164 நின்ற பலன் 

278 
ஜனன லக்கினத்தில முதல் 

சனி ரிஷப - துலாத்தில் நிற்றல் 278 
தோற்றம் 

164 சனி மிதுனம் கடகம் - கன்னியில் 
பிரசவவீடு யாருடைய 
ருடையது எனல் 167 

நின்ற பலன் 

278 
பிறந்த இடம் ( கப்பலில்ஜனனம் ) 167 சனி சிம்மத்தில் கின்றபலன் 279 
ஜலசமீப ஜனனம் 

167 சனி தனுசு- மீனத்தில் நிற்றல் 280 
சிறைச்சாலை ஜனனம் 

168 சனி மகர- கும்பத்தில் நிற்றல் 280 
தேவாலய ஜனனம் 

168 

சந்திர திருஷ்டிபலப் படலம் 
மசானத்தில் ஜனனம் 

168 மேஷசந்திரனை கிரகங்கள் . 
மெத்தை வீட்டில் ஜனனம் 

168 பார்த்த பலன் 

281 
அக்கினிகோசாலை ஜனனம் 168 இடபசர்திரனை கிரகங்கள் 
சித்திரவீட்டில் ஜனனம் 

பார்த்த பலன் 

284 
நீர் ராசிகள் 

169 மிதுனசந்திரனை கிரகங்கள் 
கொடி சுற்றல் 

173 பார்த்த பலன் 

285 
பிரசூதி சயன திக்கு 

அங்கிச பலன் 
பிரசூதி ஸ்திரீ சயனமஞ்சத்தின் சூரியன் அங்கிசம் 

290 
லக்ஷணம் 176 சந்திரன் அங்கிசம் 

291 
பாவக சக்கர உதாரணம் 181 செவ்வாய் அங்கிசம் 

291 
கிரகஸ்புடம் ராசி பாவகம் 181 புதன் அங்கிசம் 

292 
பாவக ஸ்புடம் 182 குரு அங்கிசம் 

298 
பாலாரிஷ்டப் படலம் 185 சுக்கிரன் அங்கிசம் 

293 
சாதகாபரணத்தின் உதாரண 

சனி அங்கிசம் 

294 
சக்கரம் 192 இலக்கின பலன் 

29 


168 


176 


பொருள் விளக்க அட்டவணை 


8 


பக்கம் பொருள் 


தாமத வேளை 


. 


பொருள் 

பச்சம் 
இலக்கினத்தில் கிரகங்கள் 

சந்திர அதியோகம் 

389 
நின்ற பலப் படலம் 308 அனபாயோகம் 

392 
கரணபலப் படலம் 812 சுனபாதி யோக சக்கரம் 398 
முக்குணவேளை சக்கரம் 

316 ராகு யோகம் தரும் வகை 403 
முக்குண வேளை அறிதல் 317 தரித்திரயோகம் 

450 
சாத்வீக வேளை 317 அங்கவீனம் அறிதல் 

454 
இராஜச வேளை 817 நித்தியபலன் 

457 
818 

துவாதச பாவகப் பலன்கள் 
சாத்வீகம் இராசதம் இருக்கும் 

முதற்பாவகம் 

459 
பலன் 818 பாவகக் காரகர்கள் 

460 
தாமத தினம் 819 ஜீவனும் சரீரமும் 

462 
காலஹோரையின் விபரமும் கர்ப்போற்பத்தி சோதனம் 464 
பலனும் 320 பாவக தத்துவார்த்தம் 

466 
திதித்தியாஜ்யம் 322 இலக்கின பலன் 

474 
நட்சத்திர தியாஜ்ய விபரம் 323 இரட்டைப் பிறவி 

474 
வாரத் தியாஜ்ய வியாம் 324 சர்ப்ப ஜனனம் 

474 
நாட்கண்டம் 324 பிதா பரதேசம் 

475 
சட்வர்க்கப் படலம் 325 கொடிசுற்றிப் பிறத்தல் 494 
திரிகோணம் 

328 

இரண்டாம் பாவகம் 
திரேக்காணம் 330 நேத்திர பலன் 

501 
திரேக்காண சக்கரம் 333 ஊமை ஜெனனம் 

507 
சர்ப்பாதி திரேக்காணசக்காம் 333 வித்தியா பலன் 

509 
திரேக்காண அங்கவிபாகம் 335 தனபலன் 

518 
சடகலக்கின ஜாதகம் 336 கிரக சம் 

524 
பவாமிசம் 

339 

மூன்றாம் பாவகம் 
துவாதசாமிசம் 342 சகோதர பலன் 

525 
திரிமிசாமிசம் 343 கர்ணபூஷண பலன் 

530 
உச்சபலப் படலம் 347 போஜன் பாத்திர பலன் 531 
உச்ச ராசிகள் 

347 

நான்காம் பாவகம் 
சாயாகிரகங்களின் ஆட்சி 

வாகன பலன் 

532 
உச்ச சக்கரம் 351 மாதுரு பலன் 

539 
கிரகோத்துங்க தத்துவார்த்தம் 352 கேத்திர பலன் 

548 
கிரகமாலிகா யோகபலன் 360 பரவிஷயம் 

551 
சகடயோக பலன் 363 மாதுரு அரிட்டம் 

514 
யோகபலப் படலம் 364 

ஐந்தாம் பாவகம் 
இராஜயோக விளக்கப் பதகம் 365 புத்திர பலன் 

556 
ஷை வேறு வகை 

866 அசுவத்த ( அரசமர )பிரதக்ஷணம் 572 
அகிருதியோக விளக்கப் பதசம் 367 காக பிரதிஷ்டை 

574 
சங்கியா ஆசிரய தலயோக 

ஆறாம் பாவகம் 
விளக்கப் பதகம் 368 சத்துரு பலன் 

580 
368 ரோசிபலன் 

582 
380 அலிபலன் 

586 


இராஜயோகம் 
தாரா லக்கினம் 


4 . 


பொருள் விளக்க அட்டவணை 


பொருள் 


பக்கம் பொருள் 


alai 


ராகு திசை 


780 
784 


தாய பலன் 


ஏழாம் பாவகம் 

சித்திரம் பிரிக்கும் வகை 756 
களத்திர பலன் 

592 உள்சித்திரம் பிரிக்கும் வகை 756 
எட்டாம் பாவகம் 

போதகன் வேதகன் பாசகன் 
புள் பலன் 615 காரகன் அறிதல் 

756 
ஓராலக்கினம் 

624 திசாபுக்தி பலன்கள் 
ஆயுள் தாயம் 636 சூரிய திசாபுத்தி 

759 
12- ராசிக்கும் சுபாசுபக் கிரக சந்திர திசை 

768 
மாரகப் பலன் 656 செவ்வாய் திசை 

767 
ஒன்பதாம் பாவகம் 

770 
பிதுர் பலன் 673 குரு திசை 

774 
பாக்கிய பலன் 

679 | சனி திசை 
பத்தாம் பாவகம் 

புத திசை 
கன்ம பலன் 

685 கேது திசை 
சன்னியாசி யோகம் 691 சுக்கிர திசை 

787 
பதினோராம் பாவகம் 

மகாதிசை பலன் 798 
692 

கோசார பலன் 797 
பன்னிரண்டாம் பாவகம் கோசார வேதை 

798 
சயன பலன் 

695 கோசார நற்பல ஸ்தானம் 
விரய பலன் 

697 வேதை ஸ்தானம் 
கர்ப்பாதானம் அறிய 

702 

அஷ்டகவர்க்கம் 
பெண்கிரசமிருந்து பெண்ணாங் 

சூரியன் அஷ்டகவர்க்க பலன் 799 . 
செம்பெறின் பெண்ணாம் 704 சந்திரன் அஷ்டகவர்க்கம் 800 
பெண்கள் ஜாதகம் 

70 : குஜன் அஷ்டகவர்க்கம் 801 
வியாதி அறியும் விதம் 723 புதன் அஷ்டகவர்க்கம் 

801 
நாய்கடி அறிதல் 734 குரு அஷ்டகவர்க்கம் 

802 
பாம்புகடி அறிதல் 

734 சுக்கிரன் அஷ்டகவர்க்கம் 802 
துர்க்குணம் அறிதல் 735 சனி அஷ்டகவர்க்கம் 

803 
பொய்பில் சையிரசை 736 திரிகோண சோதளை 

804 
ஆயுத விரணம் அறிதல் 

736 ஏகாதிபத்திய சோதனை 805 
இலங்கை ராசிமான சங்யை 740 சர்வா அஷ்டகவர்க்கம் 806 
ஜீவனம் அறிதல் 

741 செண்டாகால நக்ஷத்திரம் 807 
கேந்திர பலன் 

746 அஷ்டகவர்க்கால் வயது 
தர்பிக்ஷகாலம் அறிதல் 751 சொல்லல் 

807 
மறுமையில் அடை யும் இடம் 753 இராசி குணாகாரம் 

808 
மாரசதிசை அறிதல் 754 கிரக குணாகாரம் 

808 
கிரகதிசை அறிதல் 754 மாதங்கலப்தம் 

808 
திரகதிசாவருடம் அறிதல் 755 கால சக்கர விபரம் 

811 
புக்தி பிரிக்கும் வகை 755 காலசக்கர நக்ஷத்திர திசை 

811 


798 
798 
799 


* 


மலர்கள்பதிப்பு 


ஓம் நவக்கிரக தேவ சகாயம் 


சாதக அலங்காரம் 


விளக்க விருத்தியுரை 


1 - வது பாயிரப்படலம் 


. 


காப்பு , 

விநாயகர் துதி 
நீருலவு புவியில் நரர் சனனகா லையினில் 

நின்ற நவக் கிரகத்தால் நிகழ்த்துபலன் புகலும் 
ஏருலவு வடமொழியைச் செந்தமிழ்ச் சாதகநூல் 

எனத்தமியேன் உரைசெய்ய எழில்வேத முனிவன் 
பாருலகில் குருகுலபா ரதக்கதையை வழுத்தப் 

பயிலும் வட கிரிமிசையில் பரிந்துமருப் பதனால் 
சீருலவ வரைந்தருளுந் தெய்வதவா ரணத்தின் 

செழுங்கமலத் தாள் இணையைச் சிரந்தனில்வைத் திடுவாம் . 
( இதன்பொருள் ) கடல்சூழ்ந்த இந்தப் பூவுலகத்தின் கண் வசிக்கும் , 
மன்பதைகளுடைய சனனகாலத்தில் இருந்த நவக்கிரகங்களினால் நடத்தப் 
படுகின்ற , நன்மை தீமைகளாகிய பல பாகங்களைச் சொல்லப்பட்ட , சிறந்த 
சமஸ்கிருத பாஷையிலுள்ள சோதிட பல சாஸ்திரங்களை , இயற்றமிழ் 
மொழியில் சாதக அலங்காரம் என்ற பெயரால் ( ஓர் நூலை ) கல்வி - அறிவு - 
ஒழுக்கங்கள் நிரம்பப் பெற்றிலாத நான் சொல்லுவதற்காக, சிறப்புப் 
பொருந்திய வேதவியாச மகாமுனிவர் இந்நிலவுலகத்தின்கண் பிரசித்தி 
பெற்ற குருகுலத்து பாண்டவர் முதலாயினோர் சம்பந்தமான பாரத காலி 
யத்தைச் சொல்ல , மஹாமேருகிரியின்மீது அன்புடன் தனது கொம்பை 
எழுதுங் கருவியாகக் கொண்டு அழகுபெற எழுதி யருளிய , தெய்வீகத் 
தன்மை பொருந்திய யானையாகிய சாக்ஷாத் விநாயகக் கடவுளினுடைய 
செந்தாமரைப் புட்பத்தை யொத்த இரண்டு திருப்பாதங்களையும் தலையின் 
மீது சூட்டிக்கொள்வாம் என்றவாறு . 

பாயிரம் என்பது வரலாறு ஆகும் ; இது வடமொழியில் உபோத் 
காதம் எனப்படும் . பாயிரமானது பொதுப்பாயிரம் , சிறப்புப்பாயிரம் என 
இருவகைப்படும் . பொதுப்பாயிரத்தின் இலக்கணமாவது : நூலினுடைய 

1 


* சக 

வன்மீகத்திற்கிரையாயின . ஆதலால் பிற்காலத்தில் 
2 

சாதக அலங்காரம் 
வரலாறு , நூலைக் கற்பிக்கும் ஆசிரியன் வாலாறு , மாணாக்கன் வரலாறு , 
பாடங்கேட்டலின் வரலாறு முதலியனவாம் . சிறப்புப்பாயிரத்தின் இலக் 
கணமாவது : நூலைச் செய்தவனது பெயர் , நூல் வந்தவழி , நூல் வழங்கும் 
நிலத்தின் எல்லை , நூலின் பெயர் , நூலைக் கேட்டற்குரிய அதிகாரிகள் 
நூல் செய்த காலம் முதலியனவாம் . 

காப்பு - காத்தல் ; பு விகுதி பெற்ற தொழிற்பெயர் ; அது இங்கு 
காக்கின்ற கடவுளின் விஷயமான வணக்கத்துக்குத் தொழிலாகுபெயர் . 
ஆகவே இந் நூலாசிரியர் தமக்கு சேரிடத்தக்க இடையூறுகளை நீக்கித் தமது 
எண்ணத்தை முடிக்கலல்லதோர் பொருளின் விஷயமாகச் செய்யுந் 
தோத்திரம் என்பது கருத்து . இதுவே தம்மால் பூசிக்கப்படும் வழிபடு 
கடவுள் என்பதாம் . 

எல்லா நூல்களும் மங்கலமொழி முதல் வகுத்துக் கூறவேண்டியதால் 
நீர் என்று தொடங்கப்பெற்றதாகும் . இதனை “ வழிபடு தெய்வ வணக்கஞ் 
செய்து , மங்கலமொழி முதல் வகுத்தெடுத்துக்கொண்ட இலக்கண இலக் 
கியம் , இடுக்கணின்றி இனிது முடியும் ” என்ற சூத்திரத்தினால் நன்கு 
அறியலாம் . மற்றும் “நஞ்சும் அமிழ்தமாம் மங்கலம் பொருந்தின் ” என்ற 
பழமொழியாலும் அறிக , தம்மை வழிபட்டுத் தொடங்கும் கருமங்களை 
இடையூறு வாராமல் காக்கும் அதிகார தெய்வம் விநாயகர் என்பது 
வேதாகம புராணே திகாச வுண்மை . அவர் கணங்களுக்கு அதிபர் ஆதலால் 
கணேசரென்றும் , விக்கினங்களைக் 

காப்பவரும் செய்பவரு 

மாதலால் 
விக்னேசுவரர் என்றும் பல திருநாமங்களைப் பெறுவர் . வ்வுண்மைபற்றி 
முதல் முதல் விநாயகரை வணங்கினர் என்க . 

அமிழ்தினும் இனிய நம் தாய்மொழியில் சோதிட சாஸ்திரங்களும் , 
ஏனைய கலைகளும் தமிழ் வேந்தர்கள் அரசியல் புரிந்த காலத்தில் , அவர்க 
ளுடைய பேராதாவினால் அபிவிருத்தியடைந்து செழித்தோங்கி வளர்ந்தன . 
வேற்றரசர் படையெழுச்சியினால் தமிழ்மாதும் , சைவ - வைஷ்ணவ சமயங் 
களும் , ஆலயங்களும் , வித்தியா மண்டபங்களும் அவர்கள் சந்நிதியிலே 
உயிர்ப்பிசசை வேண்டும் கதியிற் புகுந்தன . தமிழிலிருந்த அரும்பெரும் 
நூற்கள் வேற்றரசர்கள் படையெழுச்சி காலத்தில் அக்கினிக் கிரையாயின . 
தமிழ்நாடு கடலாற் கொள்ளப்பட்டதனால் சில நாசமாயின . எஞ்சிநின்றவை 
நந்தமிழ்மொழியில் சோதிட 

சோதிட சாஸ்திரங்களில்லாத பெருங் குறையை 
யுணர்ந்து அக்குறையை நிவர்த்திக்கும் பொருட்டு சமஸ்கிருத பாஷையி 
லுள்ள சோதிட சாஸ்திரங்களை நன்கறிந்த தமிழ் மொழியில் ஓர் நூல் 
செய்து உபகரிக்கமுற்போந்தமையினால் “ ஏர்உலவும் வடமொழியைச் செந் 
தமிழ்ச் சாதக நூல் எனத் தமியேன் உரை செய்ய " என்று கூறினாரென்க . 

வேதவியாசமுனிவர் மறைப்பொருளை பாரதமாகச்செய்யத் திருவுளங் 
கொண்டு , அதனை எழுதி முடிக்கத் துணைசெய்யுமாறு விநாயகக் கடவுளைத் 
தியானித்து அவரை சாக்ஷாத்கரித்துத் தாம் செய்யக்கருதிய அரிய பெரிய 
நூலை எழுதியருளுமாறு அக்கடவுளை வேண்ட , அவர் அதற்கு உடன்பட்டு 
எனது எழுத்தாணி தடைப்படாது நீர் கவி சொல்லிவருவீராயின் எழுதி 


விளக்க விருத்தியுரை 


3 


, 


முடிப்பேன் ; அப்படிக்கின்றித் தாமதிப்பீராயின் அக்கணமே மறைந்துப் 
போவேன் எனத் திருவாய் மலர்ந்தருள முநிவர்பெருமான் ஓம் என் றுடன் 
பட்டு என் கவிகளில் பொருளாராய்ந்து சீர்ப்படுத்தி வரைந்தருளல் 
வேண்டும் ” என்று வேண்டி , அவரது ஆசியைப் பெற்று சொல்லிவர , 
விநாயகர் தனது கொம்பை எழுத்தாணியாகவும் மேருமலையை ஏடாகவும் 
எழுதி முடித்தார் . இதனை , 

நீடாழி யுலகத்து மறைநாலொ டைந்தென்று நிலைநிற்கவே 
வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதஞ் சொன்ன நாள் 
ஏடாக வடமேரு வெற்பாக வங்கூர் எழுத்தாணிதன் 

கோடாக எழுதும் பிரானைப் பணிந்தன்பு கூர்வாமரோ . 
என்ற வில்லிபுத்தூர் ஆழ்வார் வாக்கான் இனிதறியலாம் . மற்றும் “ பண்டு 
பாரதம் எனுங்கதை பராசரன்மகன் , பகரவெங்கரிமுன் பருமருப்பை 
யொருகைக் , கொண்டு மேருசிகாத் தொருபுறத்தி லெழுதிக், குவலயம் 
பெறுதவப் பயனுரைப்ப வரிதால் ” என்ற கலிங்கத்துப்பரணியிலும் அறிய 
லாம் . இதுபற்றியே “ வடகிரி மிசையில் பரிந்து மருப்பதனால் , சீருலவ 
வரைந்தருளும் தெய்வத வாரணம் என்று கூறினாரென்க . 

" நின்ற நவக்கிரகத்தால் நிகழ்த்து பலன் புகலும் " என்றது என்னை 
யெனின் ? இந்த பூகோலத்தை அரசியல்புரியும் அரசர்பெருமான் ஓரிடத்தி 
லிருந்து மந்திரி , சேனாதிபதி , நியாயாதிபதிகளைக் கொண்டு மிகப் பாப்பா 
யுள்ள தனது இராச்சியத்தில் ஆங்காங்கு நீதிமன்றங்களையமைத்துத் தமது 
பிரதிநிதிகளைக்கொண்டு மக்கள் செய்யும் நன்மை தீமைகளை யோர்ந்து 
காத்துந் தண்டித்தும் இராச்சிய பரிபாலனஞ் செய்வதைப்போலவே 
எல்லாம் வல்ல இறைவனாம் சர்வேஸ்வரன் சூரியன் சந்திரன் முதலான 
தமது பிரதிநிதிகளைக் கொண்டு ஜீவர்களின் வினைக்கு ஏற்ப சுக துக்கங் 
களைக் கொடுத்து வருகின்றன ரென்க . அண்டமுமாய்ப் பிண்டமுமாய் 
அளப்பிலாத , ஆருயிருக் கோருயிராய் அமர்ந்தானால் ” என்ற ஸ்ரீ தாயுமானார் 
திருவாக்கின்படி முதல்வன் அண்டத்தில் அகமாகிய அக்கினியிலும் , 
அகப்புறமாகிய சூரியனிலும் , புறமாகிய சந்திரனிலும் , புறப்புறமாகிய 
நக்ஷத்திரங்களிலும் , பிண்டத்தில் அகமாகிய ஆன்மாவிலும் , அகப்புறமாகிய 
ஜீவனிலும் , புறமாகிய மனத்திலும் , புறப்புறமாகிய இந்திரியங்களிலும் 
விளங்குகின்றனர். " அண்டத்தி லுள்ளது பிண்டத்தில ” 
அமைந்து ஜீவர்களின் கர்மானுசாரத்திற்கு ஏற்றபடி நன்மை தீமைகள் 
ஆகிய பலாபலன்களைக் கொடுத்து வருகின்றனர் . இதனை ,, 

பரிதிமுதலாங் கோளனைத்தும் மாயன் முதலாம் பலதேவும் 
புரியுங்கரும மெவையுமது ஏவல்தலையின் மிசைப்பூண்டு 

மருவியியற்ற நிற்குமென மனத்தின் உணரவேண்டுமால், 
என்னும் இலிங்க புராண வசனத்தினால் நன்கறியலாம் . ஆகவே இறைவன் 
ஏவலின் படி நல்வினை செய்தோர்கட்கு நவக்கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களி 
லும் , தீவினை செய்தோர்கட்குக் கெட்ட ஸ்தானங்களிலும் நின்று அவரவர் 
கள் வினைக்கேற்ப நன்மை தீமைகளாகிய இன்ப துன்பங்களைக் கொடுத் 
உலகம் நடைபெறச்செய்கின்றனர் . ஆதலால் " நின்ற கிரகத்தால் நிகழ்த்து 
பலன் புகலும் " என்றனர் என்க . 


என்றபடி 


சாதக அலங்காரம் 


பூதாரா க்ரஹ கோளாநாம் கஸ்தாநாம் குணஸங்கரமாத் 
பௌதிகாநாஞ்ச ஜந்தூநாம் பித்யந்தேஹி குணக்ரியா 
தத்தத் கர்ம விபாகஸ்ய ஸூசகங் கோளலக்ஷணம் 

க்ஞாத்வா ததனு ஸாரேண ஜந்மாதி பலமுந்நயேத் 
என்னும் சர்வார்த்த சிந்தாமணி வசனத்தினால் பூமியினுடையவும் , ஆகாயத்தி 
லுள்ள கிரக நக்ஷத்திர கோளங்களுடையவும் , குணசம்பந்தத்தினால் 
பிருதிவி - அப்பு - தேயு - வாயு - ஆகாச முதலிய பூத காரியங்களுக்கும் , மனிதர் 
களாதி ஜந்துக்களுக்கும் , குணம் செய்கைகள் பேதப்படுகின்றது , அந்தந்த 
கர்ம பரிபக்குவங்களை அறிவிக்கும் ( கிரக நக்ஷத்ர ) கோள இலட்சணத்ன 
தை 
அறிந்து அதன் அனுசரணமாக ஜனனாதி பலாபலன்களை யூகித்து அறிய 
வேண்டியது அவசியமாகும் . சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு சுத்தி செய் 
யப்பெற்ற பாஷை என்பது தாத்பரியம் . இது தேவபாஷை , வடமொழி , 
ஆரியம் , கீர்வாணம் என்று வழங்கப்படும் . சகல வேத புராணே திகாசங்க 
ளெல்லாம் அப்பாஷையிலேயே இருத்தல்பற்றி அது நூற்பாஷையாயிற்று. 
ஆதலால் அதற்குக் கிரந்தமென்ற பெயருமொன்று உண்டாவதாயிற்று (1) 
தில்லை நடராஜர் , சிவகாம சௌந்தரி , சத்திக் கணபதி 

சண்முகன் இவர்களுடைய துதி 
வைத்தபல பூதபே தங்களெழு வகையில் 

மன்னும் உயிர்க்கு உயிராகி மணிஒளிகள் இலங்கு 
பைத்தலைவாள் அரவு அரசன் வியாக்கிரமா முனியும் 

பணியநடம் புரிபரமன் பங்கயத்தாள் தொழுதே 
கைத்திகிரி நெடுமாலோடு அலர்விரிஞ்சன் மகவான் 

கருணை உற வணங்குசிவ காமசௌந் தரியின் 
சத்திகண பதி அமரர் உறுசிறைமீட்டு அருளும் 

சண்முகன்பொன் கமலமலர் தலைக்கு அணிவோம் அன்பாய் . 
( இ - ள் ) எல்லர்ம்வல்ல இறைவனால் படைக்கப்பட்ட பலவேறு வகை 
யாயுள்ள பூத விகற்பங்களால் உண்டாகின்ற எழுவகைப்பட்ட தோற்றங்க 
ளாக நிலைத்திருக்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆன்மாவாகியும் , இரத்தினங்கள் 
ஒளி நிறைந்து விளங்குகின்ற பசிய படத்தலையை யுடைய நாகலோக வாசி 
களாகிய சர்ப்பகணங்களுக்குத் தலைவனாகிய ஆதிசேஷனுடைய அமிசாவ 
தாரரான பதஞ்சலி மகரிஷியும் , வியாக்கிரபாத மகரிஷியும் வணங்கிப் 
போற்ற , ( ) 

( தில்லை சிதம்பரத்தில் ) ஆனந்த தாண்டவஞ் செய்தருளும் 
சாக்ஷாத் நடராஜப்பெருமானுடைய பாததாமரைகளை வணங்கி மற்றும் ) 
சுதரிசனம் என்னுஞ் சக்கராயுதத்தைக் கையிலேந்திய மஹாவிஷ்ணுவும் , 
தாமரை மலரில் எழுந்தருளியிருக்கும் பிரம்மதேவனும் , கருணையைப் பெறு 
வான்வேண்டி, தொழுதேற்றும் சாக்ஷாத் 

சாக்ஷாத் சிவகாம சௌந்தரியாகிய 
அம்பிகையினுடையவும் , சத்திக்கணபதியினுடையவும் , தேவர்கள் சிறை 
யைத் தவிர்த்து திருவருளசெய்த சண்முகக்கடவுளுடையவும் ,, பொற் 
நமஸர மலரையொத்த திருப்பாதங்களை அன்புகொண்டு எமது தலையின் 
மேல் அணிந்துகொள்வோம் எ - று . 

பைத்தலை = படத்தை யுடைய தலை என்பதாம் . உலக வடிவாயுள்ள 
விராட்புருஷனது இதய கமல ஸ்தானமான சிதம்பர தலத்தும் பொன்னம் 


விளக்க விருத்தியுரை 


5 


பலத்தில் சாக்ஷாத் நடராஜப்பெருமாள் ஆனந்த தாண்டவஞ்செய்து பஞ்ச 
கிருத்தியங்களையும் நடத்துகின்றாராகலின் " நடம்புரியும் பரமன் " என்று 
வணங்கினார் . சிதம்பரம் என்பது சர்வான்மாக்களுக்கும் பொதுவாய் , சங்கார 
வழக்கறுக்கின்ற அம்பலமாய் , களங்கமற்ற கனகமய ரூபமாய் , சுத்த கேவல 
மாய் , பூமிக்கு இருதயகமலமாய் , யாவர்க்கும் புகலிடமாய் , சாக்கிராதீதங் 
கழன்ற சுத்தமாய் , பாஞானமாய் , காணுந்தோறும் காணுந்தோறும் புதுமை 
யாயிருப்பதாய் , சத்தியஞானரூபமாய் , சுழுமுனாமார்க்கத்தில் எழுந்தருளி 
யிருக்கின்ற பிரகாசமான ஞான மாய்த் தன்னைத் தரிசித்தவர்களுக்கு 
ஞானானந்தத்தைத் தோற்றுவிக்கும் பொருளாய் , பசுபாசஞானம் நீக்கி 
இருப்பதாய் , சர்வத்திற்கும் இடங்கொடுப்பதாய் , பதமுத்திகளைக் கை 
விட்டவிடமாய் , மகாமாயைக்கு மேலாய், எப்பொழுதும் எல்லாபாதத்திலும் 
விளங்கும் ஞானமாகிய சபையாய் , சிவசொரூபமாய் , தத்துவாதீத சிவபெரு 
மான் அனவரத தாண்டவத்திற்கு அதிட்டானமாய் இருப்பதாகும் . 

இளாவிருத வருஷத்தில் அங்கிரனுக்குச் சதியிடத்தில் பிறந்தவர் 
பதஞ்சலி முநிவர் . இவர் பிறந்தவுடன் திரிகாலஞானமுடையவராய் எல்லா 
முணர்ந்தவர் . 

மகமேருவில் ஓர் ஆலமாத்துப் பொந்திலிருந்த லோலுமை 
என்ற கன்னிகையைக்கண்டு மணம் புரிந்தவர் . பதஞ்சலி யோக சூத்திரம் 
செய்தவரும் , பாணினிவியாகரணத்திற்கு மகாபாஷியஞ் செய்தவரும் இம் 
முலிவர்பெருமானேயாகும். இவர் ஆதிசேஷனுடைய அமிசாவதாரமா தல் 
பற்றி " பைத்தலை + வாள் + அரவு + அரசன் " என்றார் இந்நூலாசிரியர் 
என்றறிக . மஹாவிஷ்ணுவினால் சாக்ஷாத் சிவபெருமானுடைய நடன தரிச 
னத்தின் மகிமையைக் கேள்வியுற்ற ஆதிசேடன் அந்த திவ்விய நடனங் 
காணவேண்டி பதஞ்சலிமுநிவராக அவதரித்துத் தில்லைச் சிதம்பரஷேத் 
திரத்தில் ஆனந்ததாண்டவ தரிசனஞ்செய்துகொண் டிருந்தவரென்பது 
கோயிற்புராணம் . யோக சூத்திரஞ் செய்தவரும் , மஹாபாஷியஞ்செய்தவ 
ரும் இருவேறு பதஞ்சலி முநிவர் என்பார் சிலர் . சத்திக்கணபதி என்பது 
தலவிநாயகர் திருநாமம் ; திருத்தில்லையின் மேற்குக் கோபுரவாயிலில் 
வீற்றிருந்தருளும் தலவிநாயகர் திருநாமம் கற்பக விநாயகர் . இதனை 
ஆசிரியர் சத்திக்கணபதி என்று வணங்கியிருக்கின்றனர். 

பூதம் = சிருஷ்டிப்பொருள்கள் . பேதம் = அவற்றின் வேறுபாடுகள் , 
அஃது ஜீவவிகற்பமென்னப்படுவதாம். இவ்விகற்பம் சீவர்களின் நல்வினை.. 
தீவினை என்னும் இருவினைக்கீடாக நால்வகைத்தோற்றம் , எழுவகைப் 
பிறப்பையும் , எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பேதத்தையும் உடைய 
வைகளாய்ப் பிறந்திறந்து உழலும் . இவற்றுள் நால்வகைத் தோற்றமாவது 
அண்டசம் , சுவேதசம், உற்பிச்சம், சராயுசம் என்பவைகளாம் . அண்டசம் 
முட்டையிற் றோன்றுவன. சுவேதசம் - வேர்வையிற்றோன் றுவன . 
ழங்கு முதலியவைகளை மேற்பளம் 

மேற்பளந்து தோன் 
சராயசம் - கருப்பையிற் றோன்றுவனவாகும் . 

ழவகைப் பிறப்புகளாவன 
தேவர் , மனிதா , விலங்கு , பறவை , ஊர்வன நீர்வாழ்வன் , தாவரம் என்ப 

இந்த எழுவகையினுள் முன்னின்ற ஆறும் இயங்கும் இயற் 
பொருள்கள் , இறுதியில் நின்ற தாவரங்கள் 

நிலையியற் பொருள்கள் 
இவை முறையே சரம் , அசரம் எனப்படும் , தேவர்கள் - மணிசர்கள் -கா 

- நாற் 
எல்விலங்குகள் கருப்பையிலும் , பறவைகள் -ஊர்வன - நீர்வாழ்வன முட்டை 


உற்ப 


சாவித் 


வேர் 


த்து 


வ 


வைகளாம . 


6 


சாதக அலங்காரம் 


1 } 


யிலும் , கிருமி , கீடம் , பேன் , சில ஊர்வன . விட்டில் பூச்சி வேர்வையிலும் , 
வேர் - மரம்- கொடி கிழங்குகள் வித்துக்களிலும் பிறப்பனவாம் . 
84- நூறாயிர யோனி பேதங்களாவன: 
தேவர் 11 இலட்சம் 

ஊர்வன 15 இலட்சம் 
மனிதர் 9 

நீர்வாழ்வன 10 
நாற்கால் 

தாவரம் 19 
விலங்கு 

10 
பறவை 10 

ஆ 84 இலட்சம் ஆம் . 
இப்படி 84 - லட்ச யோனி பேதங்களில் ஒவ்வொரு யோனிவர்க்கங்கள் 
தோறும் உண்டான ஆன்மாக்களை 

அளவு படுத்தப்படாதது கொண்டு 
" வைத்த பல பூதபேதங்கள் எழுவகையின் " எனவும் , இறைவன் ஆன்மாக் 
களுக்கெல்லாம் பிராண நாயகனாய் இருத்தலின் “ உயிர்க்கு உயிராகி ” 
எனவும் கூறினார் என்க . இதனை " இகபரம் இரண்டினிலும் உயிரினுக் குயி 
ராகி எங்கு நிறைகின் றபொருளே ” என்ற தாயுமானார் திருவாக்கினாலறிக .( 2) 

சமயகுரவர் , திருத்தொண்டர் துதி 
அன்புருவாம் திருநாவுக் கரயர்வெண்ணெய் நல்லூர் 

ஆதிசைவ குலதிலகர் ஆகியவன் றொண்டர் 
என்புருவாக் கியஞான சம்பந்தர் எழில்சேர் 

ஏதம் அறு வேதமதை இன்றமிழால் உரைத்த 
இன்புஉருவா கியவாத ஊராறு பானோடு 

இயன் மூவர் முண்டகத்தாள் என்றலைமேல் கொண்டே 
முன்பு பெரி யோர்வகுத்த சாதகசா கரத்தில் 

மொழிபொருளைச் சுருக்கி முறை யேபுகலு வாமே . 
( இ - ள் ) அன்பே திருமேனியாகக்கொண்டு அவதரித்த திருநாவுக் 
கரசு சுவாமிகளுடையவும் , திருவெண்ணைால்லூர் என்னுந் திவ்விய க்ஷேத் 
திரத்தில் அவதரித்த ஆதிசைவப் பிராம்மணர்குல திலகராகிய சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுடையவும் , எலும்பைப் பெண்ணுருவாகச்செய்த திரு 
ஞானசம்பந்த சுவாமிகளுடையவும் , சிறப்பின் மிகுத்துக் குற்றமற்ற இருக்கு - 
எசுர் - சாமம் - அதர்வணம் என்னும் வேதங்களை , அமிழ்தினுமினிய தமிழ் 
வேதமாக அருள் செய்த , இன்பமே திருமேனியாகக்கொண்டு அவதரித்த 
மாணிக்கவாசக சுவாமிகளுடையவும் , அறுபத்து மூன்று நாயன்மார்களுடை 
யவும் , தாமரைமலரையொத்த திருப்பாதங்களை எனது சிரசில் வைத்து , 
முற்காலத்தில் சோதிட சாஸ்திரத்தில் வல்லவர்களால் அருள் செய்யப்பட் 
டிருக்கும் சாதகபலபாகமென்னும் சமுத்திரத்திலுள்ள அரிய பொருள்களை 
திட்ப நுட்பமாகச் சுருக்கி ஒழுங்காகச் சொல்லுவாம் எ - று . 

( 8 ) 
ஆசிரிய வணக்கம் 
வாமமுதல் பலசமய வகை நூல் ஆகமங்கள் 

மன்னுசிவ சமய சாஸ் திரஉண்மை பலவும் 
தாமுமிக உணர்ந்து அடியார் பரிபாகம் அறிந்து 
தயவுடனே திருநோக்கால் சஞ்சிதங்கள் அகற்றி 


1 


விளக்க விருத்தியுரை 


7 


ஓமவிதி யுஞ்சம பேதமுதல் உரைத்தே 

ஓரெழுத்தில் ஐந்தெழுந்தின் உண்மையும் மெய்யுயிர்க்குப் 
பூமலிதண் சேவடியுங் காட்டியருள் வழங்கும் 

புகழ்ஞானப் பிரகாசன் பொன்னடியைப் பணிவாம் . 
( இ - ள் ) வாமம் , வைரம் , பாசுபதம் முதலாகவுள்ள அகச்சமயங்கள் 
ஆறின் நூற்களும் , காமிகம் யோகசமுதலாகிய இருபத்தெட்டு ஆகம 
சாஸ்திரங்களும் , நிலைபேறாகவுள்ள சைவசித்தாந்த சாஸ்திரங்களும் ஆகிய 
இவற்றின் மெய்ப்பொருள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்தறிந்து , தன்னை 
யடுத்த மாணவர்களுடைய பரிபக்குவத்தைக் கண்டுணர்ந்து , தமது கருணை 
நிரம்பிய பார்வையினால் , அவர்களது சஞ்சித வினையைப் போக்கியருளி, 
வைதிகச் சடங்குகள் செய்யும் விதிமுறைகளையும் , பல்வேறுவகைப்பட்ட 
சமயங்களினுடைய வேற்றுமைகளையும் உபதேசஞ்செய்தருளி, ஒரு எழுத் 
தென்னும் ஓங்காரத்தில் , ஐந்தெழுத்தென்னும் பஞ்சாக்ஷரங்களும் சேர்ந் 
திருக்குந் தன்மையையும் , மெய்யுணர்வைப்பெற்ற ஆன்மாக்களுக்குத் தம் 
முடைய அழகிய திருவடிகளையுங் காட்டித் திருவருள் செய்கின்ற புக 
ழுடைய ஞானபிரகாச சுவாமிகள் என்னும் திருநாமம் பெற்ற எமது 
ஆசாரிய சுவாமிகளுடைய பொன்போன்ற பாததாமரைகளை வணங்கு 


வாம் எ - று . 


என 


( வி - ரை ) அகச்சமயம் : -வைரம் , வாமம் , பாசுபதம் , காளாமுகம் , மாவிர 
தம் , சைவம் என ஆறாகும் . சிவாகமங்கள் : - காமிகம் , யோகசம் , சிந்தியம் , 
தாரணம் , அசிதம் , தீப்தம் , சூக்குமம் , சகத்திரம் , அஞ்சுமான் , சுப்பிர 
வேதம் , விசயம் , நிசுவாசம் , சுவாய புவம் , அனலம் , வீரம் , இரௌரவம் , 
மகுடம் , விமலம் , சந்திரஞானம் , விம்பம் , புரோற்கீதம் , இலளிதம் , சித்தம் , 
சந்தான சருவோத்தமம் , பாரமேச்சுரம் , கீரணம் , பேதம் , வாதுளம் என 
இருபத்தெட்டாம் . அகச்சமயங்கள் ஆறனுள் முதலானது வைரமாதலின் 
" வைரமுதல் ” என்று இருத்தல் வேண்டுவது நியதி . ஆனால் ஆசிரியர் 
செய்யுள்களை அந்தாதித்தொடையாக இயற்றி இருத்தலின் , 3 - வது செய் 
யுளின் ஈற்றில் வாமே முடித்திருத்தலின் அந்தாதித்தொடை 
நயங்கருதி " வாமமுதல் எனக் கூறினாரென்றறிக . 

எல்லாம்வல்ல முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபிரான் தமது தி 
வருளையே சிவாயாம என்னும் ஐந்து எழுத்துக்களாகப் பிரித்துக் கொடுத் 
தருளினார் . இந்த மந்திரமாகிய திருவைந்தெழுத்தின் பிரமாணத்தை 
ஞானாசிரியர் நன்றாயுணர்ந்து சீடர்களின் மனந்தெளியும்படி சொல்லி 
அருள்வது விதியா தல்பற்றி “ ஓர் எழுத்தில் ஐந்து எழுத்தின் உண்மையும் 
காட்டி அருள் வழங்கும் , புகழ்ஞானப்பிரகாசன் ” என்று தமது ஞானாசாரி 
யரை வணங்கினார் என்க . 
ஓர் எழுத்தில் ஐந்து எழுத்தின் உண்மை காட்டுதலாவது : 

உரைத்தவைஞ் செழுத்தின்வீறிங் கொரு நூறு கோடி யாண்டு 
விரிக்கினும் விரிக்க லாகா தாயினும் விமலற் போற்றிச் 
சுருக்கமா யுரைப்பா முன்னைத் துகளறு குடிலை யோடும் 

இருக்குமா றெழுத்தா யிறில் இறைவனஞ் செழுத்து மன்னோ. 
என்று வாயுசங்கிதையில் கூறியுள்ளபடி திருவைந்தெழுத்தும் பிரணவத் 


8 

சாதக அலங்காரம் 
சடன் சேர்ந்து சடக்கரமாயிருக்கும் . இம்மந்திரம் மற்றைய மந்திரங்கள் 
அனைத்திற்கும் மேலாய் உயர்ந்து , நான்கு வேதங்களின் சாரமாய்ச் சிவன் 
அடியார்களுக்கு மோட்சவீட்டைப் பாலித்து , அச்சிவபிரான் திருமேனி 
யாகவுமிருந்து , ஆலம்விதையைப்போல அநேகம் பொருள்களை அடக்கிக் 
கொண்டு , மற்றெவைக்குங் காரணமாய் நிலைபெற்று , முக்குண ரகிதமாய் , 
சிவபிரானது மேன்மை பொருந்திய பிரணவத்தில் வீற்றிருக்கும் . இந்தத் 
திருவைஞ்செழுத்தின் சிறப்பை நூறுகோடி வருஷம் சொல்லினும் சொல் 
லிமுடியாது . ஐம்பூதம் , ஐம்பொறி , ஐம்புலன் , ஐங்கருமேந்திரம் , பஞ்ச 
கர்த்தர்கள் , பஞ்சகிருத்தியங்கள் , பஞ்சபிரமங்கள் ஆகிய இவையனைத்தும் 
த்திருவைஞ்செழுத்தினாலேயே பெரியோர்கள் ஆன்மாக்களுக் குணர்த்து 
வார்கள் . பிரணவசகிதமாகிய இந்த ஆறு எழுத்துக்களும் நிட்கள சகள 
சொரூபத்தை முறையே காட்டும் . எனவே முன்னுள்ள பிரணவம் நிட்கள 
சொரூபத்தையும் , பின்னின்ற திருவைந்தெழுத்தும் சகள சொரூபத்தை 
யும் தெரிசிப்பிக்கும் என்றறிக . இதனை , 

" ஐம்பூதம் ஐம்பொறிக ளோடைம் புலன மர்ந்த 
ஐந்தெனுங் கர்மேந்திரிய மைவர்கா ரணராம் 
ஐந்தெனுந் தொழிலைம் பெரும்பிரமங்க ளனைத்தும் 
ஐந்தெழுத்தில் உணர்த்துவர் அறிவ ரறிந்தவரே . ” 
" காட்டும் ஓம்எனும் எழுத்து நிட்கள சிவன் றன்னை 
ஈட்டும் ஐம்பெரும் பிரமாந் தனுவுடை இறையைக் 
காட்டும் அஞ்செழுத்து உபயமாம் ஒரு பொருள் கொடுக்கும் 

ஓட்டுறும் பவம் பிரணவம் அஞ்செழுத்து ஒன்றி . 
எனவருஞ் சித்தாந்த சிகாமணித் திருவிருத்தங்களால் அறிக . சத்தகோடி 
மஹாமந்திரங்கட்கும் இத்திருவஞ்செழுத்தே பரிசுத்தமாகிய மந்திரமாகும் .. 
அன்றியும் இத்திருவஞ்செழுத்சில் நம என்னும் இரண்டெழுத்தை முன் 
னும் , சிவாய என்னும் மூன்றெழுத்தைப் பின்னுமாக வரிசைப்படுத்திச் 
செபிக்கவேண்டும் . இதனை , 

" முன்னர் ஓதுக நமஎன விளம்புறு மொழியைப் 
பின்னர் ஓதுக சிவாய என்றிங்ஙனம் பிறங்கும் 
அன்ன அஞ்செழுத்து ஆகியமந் திர அரசைப் 

பன்னருஞ்செழும் மறைகளின் முடியெலாம் பரிக்கும் . 
என்னும் சித்தாந்த சிகாமணியினால் அறிக . மற்றும் இத்திருவஞ்செழுத் 
துக்கள் முறையே சிவம் , சத்தி , ஆன்மா , மாயை , மலம் என்னும் இவ் 
வைந்தின் சொரூபமாய் இருக்கும் . இவற்றுள் நடுகின்ற ஆன்மா தன்பின் 
நின்ற மாயை , மலம் இவற்றின் வழிச் செல்லாது தன் முன்னின்ற சத்தி 
என்னுந் திருவருளைக்கொண்டு சிவத்தை யடைதல்வேண்டுமெனப் புலப் 
படுதல் காண்க . இவ்வைந்தெழுத்துமே சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங் 
கட்கும் ஏதுவாம் . பிரணவ சகிதமாகிய இவ்வைந்தெழுத்து ஆறு திரு 
முகங்களும் , சதுர்புஜங்களும் , பொன்னிறமும் , திரிநேத்திரமும் , சத்தி 
பாகமும் , சந்திரசடாதரமும் , அத்திருக்கரங்கள் நான்கினுள் , வரதாபயாஸ் 
தங்களிரண்டுடன் மற்றை 

மற்றை இரண்டு திருக்கரங்களில் முறையே செங்கழு 
நீரும் கமலமும் தாங்கி விளங்கும் . எனவே அர்த்தநாரீசுரகோலமெனக் 
குறிப்பித்தமை காண்க . ஆதலால் இத்திருவைந்தெழுத்து சிவபிரான் 


விளக்க விருத்தியுரை 


9 


திருமேனியாதல் திண்ணம். அன்றியும் இவ்வெழுத்துக்கள் ஐந்தும் பொன் 
னிறம் , கருநிறம் , புகைநிறம் , மஞ்சள் நிறம் , செந்நிறம் நிறங்களை முறையே 
பெற்றிருக்கும் 

சந்திரனைப்போன்றும் , அவனுடைய நிலவைப்போன்றும் 
முறையே விளங்கும் விந்து நாதங்களுடன் இவ்வைந்தெழுத்துக்களைச் செபித் 
தல் வேண்டும் . இவற்றுள் இரண்டாம் எழுத்து பீஜமும் , ஐந்தாம் எழுத்து 
சத்தியுமாம் . ஐந்தெழுத்துக்கூடிய இம்மந்திரத்திற்கு வாமதேவனே 
இருடியும் இவ்வெழுத்துக்களின் வரிசையே சந்தசும் , இம்மந்திரத்திற்குப் 
பொதுவில் சிவபிரானே தெய்வமுமாம் . மேலும் கௌதமர் , அத்திரி , 
விசுவாமித்திரர் , அங்கிரசர், பரத்துவாசர் என்னும் ஐவரும் முறையே 
தனித்தனி இருடிகளாவர் . இதற்கு அனுட்டுப்பு , திருட்டுப்பு , பிரகதி , 
விராட்டு , சந்தசு என்னும் இவ்வைந்தும் காயத்திரியும் , இந்திரன் - உருத் 
திரன் - திருமால் - பிரமன் - முருகன் என்னுமிவர்கள் ஐவரும் தனித்தனி 
அதிதேவதைகளுமாம் . இவ்வைந்தெழுத்துக்களும் சிவபிரான் ஐந்து திரு 
முகங்களிலும் முறையே அமர்ந்திருக்கும் . இதனை முறைப்படி ஞானாசிரிய 
ரிடத்து உபதேசம்பெற்று கடற்கரை , நதிக்கரை , சிவாலயம் , பசுத்தோழம் 
பரிசுத்தமான வீடு இவ்விடங்களுள் ஒன்றில் நல்ல முகூர்த்தத்தில் தியா 
னிக்கத் தொடங்கவேண்டும் . அவ்வாறு தொடங்குவோர் தங்கள் ஆயுள் 
உள்ள வரையில் தினமொன்றுக்கு ஆயிரத்தெட்டுஉரு செபித்தல் வேண்டும் . 
இவ்வாறு இடைவிடாமல் ஒவ்வொரு எழுத்திற்கு நான்குலக்ஷம் உருவாகக் 
கூடிய இருபதுலக்ஷம் உரு மனவொருப்பட்டு செபிப்பார்களாயின் அவர்கள் 
சித்தராவார்கள் . மற்றும் இவற்றின் விரிவையும் உண்மைகளையும் அறிய 
வேண்டுவோர் குருமுகத்தால் அறிக . 

ஓர் எழுத்து என்பது ஓங்காரமாகும் . இதுவே பிரணவசொரூபமாம் ; 
இதுவே ஆதி அக்ஷரமாகும் . இதுவே சிருஷ்டிக்குமுன்னுள்ள அவசரத் 
திலே பிரமத்தின் வேறாகாத சிற்சோதியாகவுள்ளது பிரணவசொரூபத்தை 
இதுவென்று எடுத்துரைத்தல் கூடாதென்று சாஸ்திரங்களெல்லாங் கூறுத 
லின் உண்மையுணர்ந்த ஞானிகளுக்கே அதன் பரப்பெல்லாம் புலனாகும். 
மந்திரங்களுள்ளே பிரணவமே சிறந்ததும் மோக்ஷசாதனமாயுள்ள துமாம் . 
முண்டகோபநிஷத்தில் இப்பிரணவமாகிய 

ஓங்காரத்தைக் குறித்துச் 
சொல்லப்பட்ட ஒருவாக்கியம் வருமாறு : “ ஓம் ” என்பது வில்லு , ஆன்மாவே 
பாணம் , பிரமமே குறி . இடையறாத் தியானத்தினாலே குறியை எய்தல் 
கூடும் . குறியில் புதைந்த பாணம் போல ஆன்மா பிரமத்திற் புதையக் 
கடவது , " பிரணவம் அழியாதது ; கழிந்ததும் , நிகழ்வதும் , வருவதுமரகிய 
முக்கூற்றுப் பிரபஞ்சமெல்லாம் ஓம் என்னும் பொருளே ” என்பதனாலறிக . 
பிரணவம் ஸ்தூலபிரணவம் , சூக்குமபிரணவம் என இருவகைப்படும் . 
ஹ்ரீம் என்பது ஸ்தூலமும் , ஓம் என்பது குக்குமமுமாம் . ஐந்து அக்கரங் 
கள் சிவாயநம என்பவைகளாகும் . 

( 3 ) 
சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூல் ஆசிரியர்கள் 
ஆதவன்பங் கயன்வேத வியாசன்பரா சரனும் 

அத்திரிரோ மகன்வசிட்டன் அணிமரிசி தானும் 
போதபௌ லகன்யவனன் சௌனன்மனு பிருகு 
புகழ்சனகன் ஆங்கீரன் காசிபன்கார்க் கியனும் 
2 


. 


1 


10 


சாதக அலங்காரம் 


ஓதியநா ரதன்முதல் ஈர் ஒன்பதின்மர் கூடி 

உரைசெய்த நான்கிலக்கத்து ஐம்பதினா யிரமாம் 
நீதிபெறுஞ் சோதிடத்தில் தெரிந்தெடுத்த உண்மை 

நிறைந்த பொருள் தனைக்கருத்தில் நினைந்துமிகத் தானே . 
( இ - ள் ) சூரியன் , பிரமன் , வேதவியாசர் , பராசரர் , அத்திரி , 
உரோமகன் , வசிட்டர் , மரிசி , பௌலசர் , யவனர் , சௌனகர், மது , பிருகு , 
ஜனகர் , அங்கீரசர் , காசிபர் , கார்க்கியர் , நாரதன் முதல் ஆகிய பதினெண் 
பேர்களும் ஒன்றுகூடி அருள்செய்த கான்குலட்சத்து ஐம்பதினாயிரம் 
என்னுந் தொகைச் சுலோகங்களையுடைய நியாயமாகிய சோதிடசாஸ்திரத் 
தில் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட உண்மை நிறைந்த பொருளை எனது 
மனத்தில் அதிகமாக சிந்தனை செய்து எ 

( வி - ரை ) சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூலாசிரியர்கள் பதி 
னெண்மராவர் என்பது பலருக்கும் சம்மதம் . ஆனால் இந்த பதினெண் 
பேர்களின் பெயர்களை மட்டும் ஒருவர்க்கொருவர் மதபேதமாகக் கூறியிருக் 
கின் றனர் . 

சூர்ய :-பிதாமஹோ - வ்யாஸோ - வஸிஷ்டோ- அத்ரி -பராசர : 
கச்யபோ - நாரதோ - கர்க்கோ - மரீசிர் - மநூர் - அங்கிரா : 
லோமச : பௌலசச்சைவ - ச்யவநோ 

ச்யவநோ - யவநோ - மரு : 
சௌனகோ: அஷ்டா- தசச்சைதே- ஜ்யோதிச் -சாஸ்த்ர- ப்ரவர்தக : 
என்னும் கசியபசம்மிதையின்படி சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூலா 
சிரியர்கள் 1 - சூரியன் , 2 - பிரமன் , 3 - வியாசர் , 4 - வசிஷ்டர் , 5 - அத்திரி , 
6 - பராசரர் , 7 - கசியபர் , 8 - நாரதர் , 9 - கர்க்கர் , 10- மரீசி , 11 - மநு , 12 - அங்கீ 
ரசர், 13 -உலோ , சர் , 14 - பௌலசர் ( புலிசர் ) , 15 - சியவனர் , 16 - யவனாசாரி 
யர் , 17 - மரு , 18 - சௌௗகர் என்று ஏற்படுகின்றன. இந்த வரிசைக்கிர 
மத்திலுள்ள பெயர்களில் பிரமன் , உலோமசர், சியமனர் , மரு என்ற நான்கு 
பெயர்களை இந்நூலாசிரியர் விடுத்து புங்கவன் , 

புங்கவன் , உரோமகன் , பிருகு , 
சனகன் என்ற நான்கு பெயர்களைக் கூறியிருக்கின்றனர் . இவற்றுள் 
புங்கவன் சித்தாந்தமென ஒரு சித்தாந்த மிருப்பதாக யாண்டுங் காணப் 
படாமையாலும் , கசியபசம்மிதையின் “ சூர்ய : பிதாமஹோ ” என்றுள்ள 
வசனத்தினாலும் , நாரத சம்மிதையிலும் அங்ஙனமே ‘ சூர்யஃ பிதாமஹோ ” 
என் றுள்ள வசனத்தினாலும் , மற்றும் " ஆத்யஸ்து செளரவித்தாந்தோ த்வி 
தீயோப்ரஹ்ம உச்யதே என்ற வசனத்தில் முதலாவது சூரியசித்தாந்த 
மென்றும் , இரண்டாவது பிரம்மசித்தாந்தமென்று காணப்படுதலினாலும் 
" ஆதவன் புங்கவன் என்ற பதத்தை டாடபேதம் அல்லவெனக்கருதி 
அச்சேற்றினாரால் நேர்ந்த பிழையெனக்கொண்டு " ஆதவன் பங்கயன் ” 
எனத் திருத்தியமைத்தாமென்க. இங்ஙனமே உரோமக சித்தாந்தமொன் 
றிருத்தலினால் உரோமசன் 

பதத்தை உரோமகன் எனத் 
திருத்தியுளேம் . 

விஷுவத்ரேகை , விரட்சரேகை, பூமத்தியரேகை, மேகலாரேகை 
பல பெயர்களையுடைய ரேகையிலுள்ள இலங்காபுரிக்கு மேற்கே 90- பாகை 
( 6300 - மைல் ) தூரத்திலுள்ள உரோமகபுரியிலிருந்து ஆரியதேசத்தில் 
வந்து , ஆரிய சாஸ்திரங்களைக் கற்று விளங்கிய பூர்வகாலத்து உரோமக 


21 


என்ற 


விளக்க விருத்தியுரை 


11 


2 


பண்டிதர் ஒருவரால் செய்யப்பட்டது உரோமக சித்தாந்தமாகும் . உரோ 
மக தேசத்தவர்கள் கிரீக்மதத்தைத் தழுவியவர்கள் . இவர்களுக்கு ஜூனஸ் 
என்பவன் சிருஷ்டித்தலைவன் . இத்தேவன் ஜனிகூலம் என்னும் பருவதத் 
தில் இருப்பான் . இவனால் வருடம் ஆரம்பிக்கின்றது . ஜனவரிமாதத்தில் 
இவனை ஆராதிப்பார்கள் . இவர்களுக்கு ஜூபிடர் பிரதான தேவன் . 
இவன் ஓம்பஸ் மலையிலிருந்து மோக்ஷங்கொடுப்பவன் . ஜூனஸ் என்பது 
சுக்கிரன் . ஜூபிடர் என்பது குரு . இவைகள் முறையே வீனஸ் ஜ்யூபிடர் 
என வழங்குவர் ஆங்கிலேயர் என்க . 

“ யவனன் ” எனக் கூறியது யவனாசாரியரை என்க . யவனாசாரியர் 
யவனசித்தாந்தம் , யவனஜாதகம் , யவன தாஜிகம் என்னும் நூற்களியற்றி 
யுளார் . யவனம் என்பது கிரேக்க தேசம் ; அத்தேசத்தார் யவனரெனப் 
படுவர் . யவனரும் யவனப்பெண்களும் முற்காலத்தில் ஆரிய வரசர்களுக்கு 
ஏவலாளராக இருந்தார்கள் என்பது சில சமஸ்கிருத நாடகங்களால் அறியக் 
கிடக்கின்றது . அவருள்ளே சிலர் ஆரிய சாஸ்திரங்களைக் கற்றுப் பண்டித 
ராகித் தமது நாட்டிற்சென்று விளக்கியது மன்றிச் சோதிட சித்தாந்த 
முதலிய நூல்களுஞ் செய்தார்கள் . அச்சித்தாந்தம் ஆரியராலும் எடுத்தா 
ளப்பட்டு வருவதாயிற்று . வராகமிசிராசாரியரவர்கள் 

தமது பிருகத் 
சம்மிதை என்கிற கிரந்தத்தில் , 

கர்க ம்லேச்சாஹி யவநாஸ்தே ஸம்யக்சாஸ்த்ர மிதம்ஸ்திதம் 

ருஷிவத்தேஹி - பூஜ்யந்தே கிம்புநர் தேவவித்விஜ 
என்ற சுலோக வசனத்தில் திருஷ்ய யவனர்களிடத்தில் இந்த சோதிட 
சாஸ்திரம் சுத்தசம்பிரதாயமாக இருக்கின்றதாகவும் , அதனாலவர்களும் 
மகரிஷிகளைப்போல பூஜிக்கப்படுகின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் . 

சனகசித்தாந்தம் என்று ஒரு சித்தாந்த மிருப்பதாக யாண்டுங் காணப் 
படாமையினால் அதனை சியவனசித்தாந்தம் என்றே கொள்ளுதல் வேண் 
டும் . ஆனால் செய்யுள் நயங்கருதி திருத்த இயலாமையினால் அங்ஙனமே 
கூறப்பட்டதென்க . 

" கார்க்கியன் " என்னும் பெயருடைய முநிவர்கள் பலருளர் . இவர் 
கர்க்கி ; அல்லது கார்க்கியர் என்று வழங்கப்படுவர் . வராஹமிசிராசாரியர் 
தமது பிருகத்சம்மிதையில் 11 - வது கேதுசார அத்தியாயத்தின் ஆரம்பத் 
தில் “ கார்கீயம் -சிகிசாரம் ” என்ற சுலோகத்திலும் , மற்றைய சில அத்தியா 
யங்களிலும் கூறப்பட்டிருக்கும் முரிவர் இந்த கர்க்கமுனிவரேயாகும் . 
இவர் ஆதிசேடனிடம் தவஞ்செய்து நிமித்த சாஸ்திரத்தையும் , சோதி 
சாஸ்திரத்தையும் பெற்றனரென்றும் அறியப்படுகின்றது . சிவபுராணத்தில் 
சிவபூஜாபலத்தினால் சகல சாஸ்திரங்களையும் பெற்றவரென்று கூறப்பட் 
டிருக்கின்றது . இவரன்றி மற்றொரு கார்கி என்பவர் இருந்தார் . அவர் 
பாஷ்களர் குமாரியிடம் இருக்குவேதமோதிய ஒரு முனிவராகும் . கார்க்கன் 
என்பவர் ஒருவர் இருந்தார் . அவர் தொண்டை நாட்டில் , திருக்காரகத்தில் 
திருமால் அருள்பெற்ற ஒரு இருடியாவர் . கார்க்கியன் என்பவர் 

ஒருவ 
ரிருந்தார் ; அவர் யுதாசித்து என்னும் அரசனது புரோகிதரான ஒரு முநிவ 
ராவர் . கார்க்கேயன் என்பவர் ஒருவரிருந்தார் . அவர் அஜாதசத்துருவி 
னிடம் உபதேசம் பெற்ற ஒரு ஆசிரியராவர் . இப்படி பலவிதமான கார்க்கி 
கள் இருந்ததாக புராணே திகாசங்களினால் அறியப்படுகின்றன . 


12 


சாதக அலங்காரம் 


என்க . 


கூறு 


ஆனால் இச்செய்யுளில் கூறிய கார்க்கியர் வேறு ; மற்றவர் வேறு 

இச்செய்யுளில் காணப்படும் கார்க்கியரே அகஸ்தியர் வியாசர் 
முதலியோர் காலத்திலிருந்தவர் . இவரே கிருஷ்ணபகவான் யாகஞ்செய்த 
போது இருத்துவிக்காக இருந்தவர் . பிற்காலத்தில் கர்க்காசாரியர் என்ற 
ஒரு சோதிட வல்லவர் வடநாட்டிலிருந்தார் . அவர் கர்க்கஜாதகம் என்ற 
ஒரு நூல் செய்தவர் என்க . மருசித்தாந்தம் இருப்பதாக இச்செய்யுளில் 
கூறப்பட்டில . பிருகுநாடி , பிருகுசம்மிதை என்னும் நூற்கள் இருத்தலின் 
ஆசிரியர் பிருகு என்று கூறினரென்றறியப்படுகின்றன . ஆகவே கசியப் 
சம்மிதையில் கூறிய சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூல் ஆசிரியர்கள் 
பதினெண்மர் பெயருக்கு மாறாக பங்கயன் என்பதை புங்கவன் என்றும் , 
லோமசன் என்பதை உரோமசன் என்றும் , 

சியவனன் என்பதை சனகன் 
என்றும் , மரு என்பதை பிருகு என்றும் இந்நூலாசிரியர் கூறியிருப்பதாகத் 
தெரிகின் றன . 

<< நீதிபெறுஞ் சோதிடத்தில் ” என்று உரைத்தது என்னை எனின் ? 
நீதி - நியாயத்தை, பெறும் - பெற்ற , சோதிடத்தில் - சோதிடசாஸ்திரத் 
தில் என்பது பொருளாகும் . பிரத்தியக்ஷபிரமாணமாக வானஜோதிகளா 
கிய கிரகணம் கிரகசமாகமா திகளையும் , ஜாதகபலத்தன்மையையும் 
முண்மைபற்றி நீதிபெறுஞ்சோதிடம் என்று உரைத்தாரென்க . இதனை : 

விபலாந்யந்ய ஸாஸ்த்ராணி விவாதல் தேஷு கேவலம் 

ஸபலம் ஜ்யோதிஷம் ஸாஸ்த்ரம் சந்த்ரார்கௌ யத்ரஸாக்ஷிணௌ. 
என்ற சுலோகத்தில் ஏனைய சாஸ்திரங்கள் விவாதத் தன்மையையுடையன 
வென்றும் , இச்சோதிட சாஸ்திரமொன்றே பிரத்தியக்ஷ கண்கூடாகக் 
காண்க . சபலத்தன்மையை யுடையதென்றும் , இதற்குச் சூரிய சந்திரர் 
சளின் கிரகணங்களே சான்று எனவும் கூறப்பட்டிருப்பதனால் நன்கு 
அறியலாம் . வானஜோதிர்கண பிரத்தியக்ஷ பலத்தன்மையை சோதிடம் 
பொய்யாக மெய்யென்ப தறிவரிய , சூழ்கிரகணஞ் சாட்சியாம் " என்ற 
அறப்பளீசுர சதகத்தினாலும் , ஜா தசபலத் தன்மையை: 

ஆதியிற் குந்திமைந்தர் ஐவர்க்கும் உரியளா மென்று 
ஓதிய விதியினால் நெஞ்சு உலப்புறா உவகை கூர்வாள் 
சோதிடம் பொய்யா தென்றுந் தோற்றுவோர் உரியோரென்றும் 
தாரியர் தேற்றத் தேற்றத் தன்மனத் தளர்வு தீர்வாள் . 
என்ற நல்லாப்பிள்ளை பாரத வசனத்தினாலும் நன்கறிக . ( 5 ) 
து முதல் நான்கு செய்யுட்கள் குளகம். 

வழிநூல் ஆசிரியர்கள் 
தானசப தபசீல லோகித கோத் திரத்தான் 

தழைவதிட்டைக் குடிமேவுஞ் சாமசமுத் திரமாம் 
மானபரன் றிருமலையங் கார்துணைவன் மேவும் 

மறைமுனிஆ ராவமுதின் வரம்எனும்நா ரணையன் 
தேனுலவு பொழில்வெதிரி வனப்பரமா நந்தன் 

திருவருள் பெற் றிடுஞ்சிதா நந்தசிவ யோகி 
ஞானபரன் தருவேதன் கீழ்முத்தூர் மேவும் 
நாரணையர் இவர் மூவர் நவின்றவட மொழியும் . 


விளக்க விருத்தியுரை 


13 


( இ - ள் ) தருமம் மந்திரம் தெய்வ வழிபாடு ஒழுக்கங்களையுடைய 
லோகிதகோத்திரத்தில் சிறந்து விளங்கிய வதிஷ்டையர் என்ற பெய 
ருடைய பிராம்மணருடைய குடும்பத்தில் பிறந்து , சாமவேதத்தை ஒருங்கே 
ஓதியுணர்ந்தறிந்த திருமலை ஐயங்கார் என்பவரும் , அவருடைய உடன் 
பிறந்தவரும் , வேதவியாசமகாமுனிவருடைய வரப் பிரசாதம் பெற்றவர் 
என்று சொல்லப்பட்டவருமான நாராயண ஐயங்கார் என்பவரும் , தேன் 
மிகுத்த மலர்களையுடைய சோலைகளால் சூழப்பெற்ற பதரிகாசிரமத்திற்குத் 
தலைவனாகிய மஹாவிஷ்ணுவின் திவ்விய திருவருளைப் பெற்ற சிதாநந்த 
சிவயோகிகள் என்னும் மஹாஞானியார் புத்திரராகிய , பிராமணகுல திலக 
ரான கீழ்முத்தூர் என்னுங்கிராமத்தில் வசிக்கின்ற நாராயண ஐயரும் 
கிய இந்த மூன்று பேர்களும் சமஸ்கிருத பாஷையில் அருள் செய்த 
சோதிட சாஸ்திரங்களையும் எ - று . 

( வி - ரை ) குளகம் பலபாட் டொருவினை கொள்ளும் " என்பது 
சூத்திரம் . வெதிரிவனம் என்பது பதரி அல்லது வதிரிகாசசிரமம் என்று 
வழங்கப்படும் . பதரி = இலந்தை மரம் ; ஆகவே இலந்தை மரங்கள் அடர்ந்த 
ஒருவனம் . இது சரசுவதிந்திக்கருகிலுள்ள தோர் புண்ணியவனம் ; பராசர 
ரைப் புணர்ந்த மச்சகந்தி என்பவள் தான் பெற்ற மகவாகிய வியாச 
முநிலரை வைத்த இடம் . இதில் மஹாவிஷ்ணு தவஞ்செய்தனர் என்பது 
பற்றி இந்த ஆசிரமத்தலைவன் மஹாவிஷ்ணு என்பது புராண சம்மதம் ; 
சிவன் என்பாரும் சிலருளர் . 

இக்காலத்தில் பிராமணர்கள் உத்தரத்திலும் , தக்ஷிணத்திலும் அநேக 
குலங்களாகப் பிரிந்திருக்கின் றனர் . தக்ஷிணத்திலே பிராமணருள் வடமன் 
பிருசசரணம் , சோழியன் முதலிய அநேக குலங்களிருக்கின் றன . ஆகலின் 
இச்செய்யுளில் கூறியுள்ள ஐயங்காரர்களும் , ஐயரும் எந்த குலத்தைச் 
சார்ந்தவர்களென்பது நன்கு நிச்சயிக்கக்கூடவில்லை . தற்காலத்துள்ள வழக் 
கத்தின்படி நோக்க முன்னிருவரும் வைஷ்ணவர்கள் எனவும் , பின்னவர் 
ஸ்மார்த்தரெனவும் அறியப்படுகின்றன . கோத்திரங்கள் இவைகள் அரே 

அவற்றுள் சில சீஷ பரம்பரையையும் , சில புத்திர பரம்பரையையும் 
தெரிவிக்கும் . இவைகளை இவ்வளவென்று கணிக்க முடியாது . ஆயினும் 
அவற்றுள் மிக முக்கியமானவை ஐம்பது . அவையாவன : - காசிப, பாரத் 
- திவாஜ . அரித , கவுண்டினிய , கவுசிக , வசிஷ்ட , கவுதம , கார்க்கேய , 
ஸ்ரீவத்ஸ , ஆத்திரேய , முத்கல, சடமருஷணாதிகள் . அவற்றுள் ஒவ்வொன் 
றின் உட்பிரிவு அநேகம் . ஆகவே லோகிதகோத்திரம் என்பது எந்த 
கோத்திர வழியைச் சார்ந்ததென்பது நிசசயிக்கக்கூடவில்லை . பிராமண 
ருள் இருக்குவேதிகள் , எசுர்வேதிகள் , சாமவேதிகள் , அதர்வணவேதிகள் 
என நான்கு பிரிவுகள் இருத்தலின் முன்னிருவரும் சாமவேதிகள் 
எனப்படுவர் . 

சாத்திர மறைதெரி முனிவர் தன்மையில் 
காத்திரம் மாறியக் காவல் வேந்தருங் 
கோத்திரம் சூத்திரம் குடிஉரைத் துளார் 

வேத்திர கீயமா நசரின் மேயினாள் . 
என வரும் பாரதம் ஆதிபருவம் வேத்திரகீயச் சருக்சத்து 33 -வது செய்ய 
ளினால் பிராமணர்களுக்குப் பாரத்துவாஜம் , ஆத்திரேயம் போன்ற கோத் 


கம் . 


14 

சாதக அலங்காரம் 
திரமும் , ஆபஸ்தம்பம் , ஆச்வலாயனம் போன்ற சூத்திரமும் , அவரவர்கள் 
பிறந்த குடிப்பெயரும் முக்கியமாகத் தெரிந்தாலன்றி அவர்களுக்குள் 
மரபுவேற்றுமை உணர முடியாதாகலின் இச்செய்யுளில் அதனை விளக்கி 
யருளினாரென்க . 

தபம் - தபஸ் என்னும் வடசொல்லின் திரிபு . தவமாவது மனம் 
பஞ்சேந்திரியங்களின் வழியிலே போகாமல் நின்றற்பொருட்டு விரதங்க 
ளால் உணவு சுருக்குதல் முதலியன , மற்றும் - தவம் - தப்என்னுந் தாது 
வின் அடியாகப்பிறந்த வடமொழி . ஈண்டுச் சரியை , கிரியை , யோகம் , 
ஞானம் என்பவற்றை என்ன லுமாகும். 

( 6 ) 
மொழிசுருதி ஆகமசாஸ் திரங்களுஞ்சோ திடத்தின் 

முறைகணித பலபாகம் முழுவதுங்கா வியமும் 
ஒழியாத சமயசாஸ் திரதருக்க விதியும் 

உணருமத்தி யார்ச்சுனவே தியனும்உரைத் தருளும் 
பழியாத பலபாகம் சாதகதீ பிகையும் 

பயிலரிட்ட நவநீதம் நீல்களத்தா சிகமும் 
அழியாத அஷ்டஐயிச் சுவரியவிதிப் படியோடு 

அலங்கார சாதகத்தின் அடைவுமிக ஓர்ந்தே . 

இ - ள் ) சொல்லுதற்கரிய இருக்கு முதலாகிய வேதம் , காமிக முதலா 
கிய ஆகமம் ஆகிய இவைகளையும் , சோதிடசாஸ்திரத்தின் ஒழுங்காகிய 
சித்தாந்தம் , ஜாதகம் , சம்மிதை முதலியவைகளையும் , கலைஞானம் அறுபத்து 
கான்கனுள் ஒன்றாகிய காவிய சாஸ்திரத்தையும் , எத்துணைக்காலம் கற்றாலும் 
நீங்குதலில்லாத சிறப்பினையுடைய சைவ வைஷ்ணவமுதலிய சமய சாஸ் 
திரங்கள் , தருக்க சாஸ்திரம் ஆகிய இவற்றின் முறைகளையும் ஓதி 
யுணர்ந்தறிந்த மத்தியார்ச்சுன ஐயர் என்னும் திருநாமமுடைய பிராமணர் 
குல சிரேஷ்டர் திருவாய்மலர்ந்தருளிய பிழைகளில்லாத ஜாதகப் பலன் 
களைக் கூறும் நூற்களாகிய ஜாதக தீபிகையையும் , அரிஷ்டதீபிகை , ஜாதக 
நவநீதம் , நீலகண்டதாசிகம் , அஷ்ட ஐஸ்வரிய சோதிட நூற்களின் முறை 
யையும் , ஜாதகாலங்காரமென்று சமஸ்கிருத பாஷையிலுள்ள ஜாதக பல 
சாஸ்திரத்தின் ஒழுங்குகளையும் மிகவும் ஆராய்ந்து அறிந்து எ- று . 

( வி - ரை ) குமாரசுவாமீயம் பாயிரம் 4 -வது கவியில் வழி நூற்களின் 
பெயரைக் கூறவந்த ஆசிரியர் வீரவால்லூர் குமாரசுவாமி தேசிகாவர்கள் 
அரிஷ்டதீபிகை , ஜாதக நவநீதம் , என்ற நூற்களைக் கூறி அதற்கடுத்த 
5 - வது செய்யுளில் அஷ்ட ஐச்சுவரியம் , நீலகண்டதாசிகம் என்ற நூல்களைக் 
கூறப்பட்டிருத்தலினால் , வழிநூற்பெயர்களைக் கூறவந்த இந்நூலாசிரியரும் 
அவ்விதமே கூறிப்போந்தனரென்று கொள்ளுதலே சாலக்கற்ற நல்லறி 
வாளர் மாண்பாகும் . அங்ஙனங்கொள்ளாவிடின் “ பகர்நாதர் - சிகமும் " 
என்பதற்குப் பகர்நாதர்சிகம் என்னுஞ் சோதிட நூல் ஒன்று இருப்பதாக 
யாண்டுக் காணப்படவில்லையா தலால் “ நீல்களத் - தாசிகமும் ” திருத்தி 
பமைத்தாம் . ரீலகண்டதாசிகம் என்ற நூல் வடமொழியில் இருக்கின்றது . 
அஃது சக 1509 - ல் இருந்த நீலகண்ட தைவக்ஞரால் செய்யப்பட்டது . 
இர் நூலாசிரியர் 1587 - ல் இருந்தவராதலால் தமக்குமுன் பிரசித்திபெற் 


விளக்க விருத்தியுரை 


15 


றிருந்த நீலகண்ட தாசிகத்தை வழி நூலாகக் கூறினார் என்று கொள்ளத் 
சிறப்பாகும் . அங்ஙனங் கொள்ளாவிடின் " நாதர்சிகம் ” என்ற பதத்திற்கு 
வேறு பொருள் கூற இயலாதென்பது திண்ணம். 

சமஸ்கிருத பாஷையில் ஜாதகாலங்காரம் என்று ஒரு நூல் இருக் 
கின்றது . அஃது வேதவியாச மஹரிஷியால் செய்த ஜோதிஷ விக்ஞான 
சம்மிதையில் ஜாதக பலாத்தியாயங்களுடைய அர்த்தங்களை உலகோபகார 
மாக கூர்ஜ்ஜர பிராமணகுல திலக ராகிய ஸ்ரீகணேசதைவக்ஞரால் இயற்றப் 
பட்டது . பிற நூல்களையும் இந்த நூலையுங் கொண்டு செய்தது இந்த 
நூலாகும் . பிற நூல்களிலுள்ள பொருள்களைவிட இந்த நூலிலுள்ள 
பொருளைப் பெரும்பாலும் தழுவிச்செய்த நூலா தல்பற்றி « சாதகாலக் 
காரம் " என்னும் அந்தப் பெயரையே இதற்கும் வழங்கினார் என்பது 
கருத்தாகலின் அலங்கார சாதகத்தின் அடைவு மிக ஓர்ந்தே " என்று 
கூறினாரென்க . 

சித்தாந்த ஸம்ஹிதா ஹோரா , ரூபஸ்கந்த த்ரயாத்மகம் , 
வேதஸ்ய நிர்மலம் சக்ஷுர் , ஜ்யோதி : சாஸ்த்ர மநூத்தமம் . 

( நாரத சம்மிதை ) 
ஸ்கந்த த்ரயாத் மகம் ஸாஸ்த்ரம் ஆத்யம சித்தார்த சம்திகம் 

த்விதீயம் ஜாதக ஸ்கந்தம் த்ருதீயம் ஸம்ஹிதாம்வயம் . 
என்று தைவக்ஞ விலாஸம் கூறப்பட்டிருத்தலின் சோதிட சாஸ்திர 
மானது கணிதஸ்கந்தம் , ஜாதகஸ்கந்தம் , சம்மிதாஸ்கந்தம் என்னும் மூன்று 
பகுதிகளை யுடையதாகும் . இவை முறையே கணிதம் , பாவம் , ஆரூடம் , 
அல்லது முகூர்த்தம் என வழங்கப்படும் . இவற்றுள் கணித ஸ்கந்தமானது 
சித்தாந்தம் , தந்திரம் , கரணம் என்னும் மூன்று பிரிவுகளை யுடையதாகும் . 
சித்தாந்தத்தில் சிருஷ்டியாதியாகவும் , தந்திரத்தில் யுகாதியாகவும் , கரணத் 
தில் இஷ்டக சகவருட முதலாகவும் கணிதங்கள் கூறப்பட்டிருக்கின்றது . 
இதனை சூரியசித்தாந்தம் , ஆரியபடீயம் , கரணகுதூகலம் என்னு மிவற் 
றாலும் , இவை போன்ற பிற நூற்களாலும் அறியலாம் . ஜாதகஸ்கந்தம் 
ஹோரை- தாஜிகம் இரண்டு பிரிவுகளை யுடையதாகும் . ஹோரா சாஸ்திரத் 
தில் ஜனனகால கிரக நிலைகளாலுண்டாகும் பலாபலன்களையும் , தாஜிக 
சாஸ்திரத்தில் அந்தந்த வயது ஆரம்பகால கிரகநிலைகளால் உண்டாகும் 
பலாபலன்களையும் கூறப்பட்டிருக்கின்றது இதனை பிருசத்பராசரஹோரா 
சாஸ்திரம் , யவன தாஜிகசாஸ்திரம் என்னும் இவற்றாலும் , இவை போன்ற 
பிற நூற்களான சம்புஹோரா பிரகாசிகை, நீலகண்டதாஜிக முதலிய 
நூற்களால் அறிக . சம்மிதாஸ்கந்தமானது முகூர்த்தம் , வாஸ்து , வருஷ 
பணி , ஆரூடம் என்னும் நான்கு பிரிவுகளை யுடையதாகும் . முகூர்த்தத்தில் 
சிரௌத ஸ்மார்த்த நித்திய நைமித்திக சத்கருமாநுஷ்டானங்களுக்கேற்ற 
சத்கால நிர்ணயங்களும் , வாஸ்துவில் தேவாலயம் , அரண்மனை , வீடு , மடம் , 
குளம் கூப முதலியவற்றின் நிர்ணய விஷயங்களும் , வருஷபணியில் உலக 
சுபிட்ச துர்ப்பிட்சங்கள் , மழை சம்பந்தமான விஷயங்களும் , ஆரூடத்தில் 
பிரஸ்னை , சரம் , பஞ்சபட்சி , நட்டமுட்டிச்சிந்தனை முதலிய விஷயங்களும் 
கூறப்பட்டிருக்கின்றன . இதனை சனத்குமாரவாஸ்து , வருஷபணி சக்கரம் , 
சர நூல் , பஞ்சபக்ஷி , சினேந்திரமாலை முதலிய நூற்களால் அறிக . சோதி 
சாஸ்திரம் இங்ஙனம் மூன்று பிரிவாயிருக்கின் றதென்பது கருதி ( சோதி 


அ 


16 

சாதக அலங்காரம் 
டத்தின் முறைகணிதம் பலபாகம் முழுவதும் ” என்று விளக்கினார் 
இந் நூல் ஆசிரியர் என்ப . 

( 7 ) 
ஓராசா ரஞ்சாரா வளிபாரா சரியம் 

உயருஞ்சந் தானதீ பம்பிரகசா தகமும் 
சீர் ஆரும் சருவார்த்தம் பெறுசிந்தா மணியுஞ் 

செப்பியகே ரளஞ்சம்பு நாதமுதல் தெரிந்தே 
பேர் ஆரும் பாவகங்கள் தொறும்பலனைப் பிரித்துப் 

பிறைகதிர்செவ் வாய்புந்தி பிருகுசனி அரசன் 
கூர் ஆரும் வாள் அரவு முதலோரைத் தொழுதே 

கூறுகின்றேன் அவரருளைக் கொண்டுமிகத் தானே . 
( இ - ள் ) ஹோராசாரம் , சாராவளி , பாராசரியம் , சந்தான தீபிகை , 
பிருகஜ்ஜாதகம் ஆகிய நூற்களையும் , சர்வார்த்த சிந்தாமணி , கேரளம் , சம்பு 
நாதவ்விய முதலாகிய நூற்களையும் நன்கறிந்து , 

இலக்கண முதலான 
பன்னிரண்டு பாவகங்கள் தோறும் உண்டாகும் பலாபலன்களை நன்றாகப் 
பகுத்து , 

சந்திரன் - சூரியன் - செவ்வாய் - புதன் - சுக்கிரன் - சனி - குரு-இராகு 
சேது முதலிய நவக்கிரக தேவர்களை வணங்கிப் போற்றி , அவர்களுடைய 
திவ்விய திருவருட் பெரும்பேற்றை அதிகமாகப் பெற்று , இந்த நூலைச் 
சொல்லுகின்றேன் எ - று . 

( வி - ரை ) இலக்கின பாவகத்தினால் சரீரம் தேககாந்தி , வடிவம் , தலை , 
கீர்த்தி முதலியனவும் , இரண்டாம் பாவகத்தினால் தனம் , குடும்பம் , நேத்ர 
முதலியனவும் கூறுதல் வேண்டும் . ஆகவே இவற்றிற்கு உபபாவசங்கள் , 
அல்லது அந்தர பாவகங்கள் என்று பெயர் . இவ்வித உபபாவகங்களின் 
பலாபலன்களை விரித்து இந்நூலில் கூறப்போவதனால் பாவகங்கள் 
தோறும் பலனைப் பிரித்து " என்று விளக்கினார் ஆசிரியர் என்க . ( 8 ) 

நூல் நுதலிய பொருள் 
கொண்டு தமிழ்ச் சாதகா லங்கார மெனப்பேர் 

குறித்து அரிட்டம் சுபம்ராஜ யோகமும் அங் கிசையும் 
மண்டியநட்பு ஆட்சி உச்சம் பகை நீசம் பகைகள் 

மருவு திரை காணம்உடன் மூலதிரி கோணம் 
கண்டிடும்வேளைக்குணங்கள் ஓரைமகா தசையுங் 

காலசக் கரமுதலாய் அங்கிசை ஆம் சக்கரமும் 
மிண்டியலக் கின முதலாப் பன்னிருபா வகத்தில் 

விரித்தபலன் இவைதெரிந்து விளம்பல்உற்ற வாறே . 
( இ - ள் ) முன்பு கூறப்பட்ட சோதிட சாஸ்திரங்களைப் பிரமாணமாக 
வைத்துக்கொண்டு , பாலாரிஷ்டம் , நன்மை தீமை , இராஜயோகம் , நவாமிச 
சக்கரம் , நட்பு - ஆட்சி உச்சம்- நீச்சம் - பகைகள் , திரைக்காண சக்கரம் ஆகிய 
இவைகளுடன் மூலத்திரிகோணம் , தாமத சாத்வீக இராஜத முதலிய 
முக்குணவேளை , ஹோரைச்சக்கரம் , மகாதசை , காலசக்கர தசை முதலாக 
துவாதசாமிச திரிசாமிச சக்கரங்களையும் , இலக்கின முதலாக பன்னி 


விளக்க விருத்தியுரை 


17 


என்க . 


சண்டு பாவகங்களில் சொல்லியிருக்கும் உபபாவகங்களின் பலன் முதலிய 
வைகளையும் , நன்குணர்ந்தறிந்து தமிழ்மொழியில் சாதகாலங்காரம் என்று 
பெயர்வைத்ததாகும் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் நூல் முதலிய பொருளைச் சுருக்கமாக 
விளக்கி இருக்கின் றனர் ஆசிரியர் என்க . இரண்டாவது அடியின் ஈற்றி 
லுள்ள " அங்கிசம் ” என்ற பதத்திற்கு நவாமிசசக்கரமென்றும் , ஆறாவது 
அடியின் ஈற்றிலுள்ள " அங்கிசையாம்சக்கரம் ” என்ற பதத்திற்கு துவா 
தசாமிச திரிமிசாமிச சக்கரங்கள் என்றும் பொருள் கொள்ளுதலே சிறப் 
புடைத்தாகும் . இந்நூலுள் சட்வர்க்க படலத்தில் திரைகாணம் , நவாமிசம் , 
திரிமிசாமிசம் , துவாதசாமிசங்கள் என்ற நான்குவகை அமிசங்களைக் 
கூறப்பட்டிருத்தலின் இச்செய்யுளில் அவற்றுள் நவாமிசம் , திரைகாணங் 
களை முறையே குறிப்பாகவும் விளக்கமாகவும் கூறியபடி துவாதசாமிசம் 
திரிமிசாமிசங்களை மறுபடியும் குறிப்பாகக் கூறியிருக்கின்றனர் ஆசிரியர் 

( 9 ) 
அவையடக்கம் 
உற்றதொகை நான்கு இலக்கத்து ஐம்பதின் ஆயிரம் என்று 

உரைத்தவட மொழிவெற்பின் ஒறுகடுகின் அளவில் 
பெற்றிடும் அங் கிசம்நூற்றில் ஒருபங்கின் பொருளைப் 

பேர்உலகில் சாதக அலங்காரம் என்றே 
வெற்றிசெறி செந்தமிழை உணர்ந்து அருளும் பெரியோர் 

வீற்றிருக்கும் சபைதனில்யான் விளம்பிய புன் மொழியில் 
குற்றமுரை யார்கருணை புரிவர் அறி யாத 

குதலைமொழிக் குழவியின் சொல் குறித்து அறிவார் போல . 
( இ-ள் ) வெற்றியைப் பெற்றதாகிய தமிழ்மொழியை நன்கு ஆராய்ந் 
அறிந்துணர்ந்த தமிழ்ப்புலவர்கள் எழுந்தருளியிருக்கும் சபையினிடத்தில் , 
நான்குலட்சத்து ஐம்பதினாயிரம் என்று சொல்லப்படும் சுலோகத் தொகை 
களையுடைய சமஸ்கிருத பாஷையிலுள்ள சோதிட சாஸ்திரமென்னும் 
மலையின்கண் ஒரு கடுகின் நூற்றில் ஒருபங்கின் பொருளையே பெரிய இந் 
நிலவுலகத்தின்கண் சாதகாலம்காரம் என்ற பெயர் சூட்டிச் சொல்லிய 
எனது அற்பமான சொற்களில் புத்தியறியாத சிறு குழவிகள் பேசும் 
மழலைச் சொற்களில் குற்றம் பாராது குணங்கொண்டு மகிழ்வது போல 
எவ்வித குற்றத்தையுஞ் சொல்லாமல் கிருபை செய்வார்கள் எ - று . 
( வி - ரை ) முதல் நூல் கருத்தன் அளவுமிகுதி 

பொருள்செய் வித்தோன் தன்மைமுதல் கிமித்தினும் 

இடுகுறியானும் நூற்கு எய்தும் பெயரே . 
என்று நன்னூல் சூத்திரம் கூறியதனால் , ஒரு நூலுக்கு அந்த நூலின் முதல் 
நூலாலும் ; அந்நூல் செய்தவனும் , அந்நூலின் அளவும் , அந்நூலிற் 
சொல்லப்படும் பொருள்கள் மிக்கதான பாகமும் , அந்நூலிற் சொல்லப்பட்ட 
பொருளும் , அந்நூல் செய்வோனுக்கும் பொருளுதவி முதலியன செய்து 
நூலைச் செய்வித்தவனும் , அந்நூலின் குணமும் , முதலாகிய காரணங்களா 
லும் , இடுகுறியானும் , பெயர்வரும் ஆதலால் இந்நூலுக்கு இதற்கு முதல் 

3 


18 


சாதக அலங்காரம் 


நூலாகிய சாதகாலங்காரம் என்ற பெயரையேவைத்துக் கூறினர் ஆசிரியர் 
என்க . தருமத்தைத் தாம் அறிந்து நடத்தி உலகத்தார்க்கு உள்ளபடி 
உணர்த்தவல்ல அறிவினாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்தவர்கள் பெரியோர் 
எனப்படுவர் . 
ஆர்எரி இட்டு எடுத்தாடு அவைமுன் ஏற்றி 

ஆற்றில் இடும் ஏடுஎதிர்போய் அணைய ஏற்றி 
ஓர் அமணர் ஒழியாமே கழுவில் ஏற்றி 

ஒது திருப் பதிகத்தால் ஓடம் ஏற்றிக் 
கார்உதவும் இடிபுத்தன் தலையில் ஏற்றிக் 

காயாத பனையின் முது கனிகள் ஏற்றி 
ஈரம் இலா அங்கம்உயிர் எய்த ஏற்றி 

இலங்குபெரும் மணத்து அரனை எய்தினாரே . 
எனவரும் திருத்தொண்ட புராணசாரத் திருவிருத்தத்தினால் தமிழ்மொழி 
பின் வெற்றியை இனிது அறியலாம். இது பற்றியே வெற்றிசெறி 
செந்தமிழ் ” என்று க றினார் ஆசிரியர் என்க . 

( 10 ) 
சாதகம் இன்னதென்பதெனல் 
குறித்திடுசா தகம்என்பது அவரவர்தம் வினையின் 

குணங்கள் அறிந்து அயன்விதித்த கொள்கைஉளது அன்றோ 
மறித்தும் அவர் அவர்தமக்கு வரும்பலபா வகத்தின் 

வகை அறிந்து பெரியோர்கள் வழுத்தியசொல் அதனைப் 
பிறித்து அறிந்து சுபம்வரும்என்று உளம்மகிழ்ச்சி பொங்கப் 

பின் அசுபம் வரில் அதற்குப் பிரீதி என்கொல் என்று 
நெறித்தரும சாஸ்திரத்தின் விதிசாந்தி செய்தே 

நிறைந்த சுபம் பெறுவதற்கே நிகழ்த்தினர்சா தகமே . 
( இ - ள் ) சோதிடர்களால் எழுதப்பட்ட சாதகம் என்று சொல்லப் 
படுவது என்னவென்றால் , அவரவர்கள் முற்பிறப்பில் செய்த நல்வினை 
தீவினைகளின் தன்மைகளைப் பார்த்துணர்ந்து , நல்வினைசெய்தோர் நன்மை 
யையும் , தீவினைசெய்தோர் தீமையையும் அடையும்படி பிரமதேவன் 
ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடு இருக்கின்றதல்லவா ? அந்த கோட்பாட்டின் 
படி பின்பு அவரவர்களுக்கு உண்டாகும் பலன்களினுடைய தன்மைகளைப் 
பார்த்தறியும் பொருட்டு முன்னோர்களால் அருள் செய்யப்பட்ட சோதிட 
சாஸ்திரங்களைக் கொண்டுணர்ந்து , நன்மைவரும் என்றால் மனமகிழ்ச்சி 
யடையவும் , பின்பு தீமை வரும் என்றால் அதற்குக் கவலைப்படாமல் , தரும 
சாஸ்திரங்களில் விதித்தபடியே சாந்தி கர்மங்களைச்செய்து ,, நிரம்பிய 
பிரயோசனத்தை மக்கள் பெற்றுய்வதற்காகவே சாதகத்தைப் பெரியோர் 
அருள் செய்தார்கள் எ - று . 

( வி - ரை ) சாதகம் - சனனம் . சாதகபலன் - பிறப்பின்படி கிரகங் 
களாலாகும் பலன் . சாதகம் - ஓர் பிரபந்தம் ; அஃது திதி - வாரம் -நக்ஷத்ரம் 
யோகம் , கரணம் , இலக்கினம் , கிரகங்களாகிய ஏழ்வகை உறுப்புகள் நிலையை 
யும் , சோதிட நூலால் உணர்ந்து அவற்றால் வரும்பயன் கூறுவதாகும் . 

ஜநநீ ஜந்ம சௌக்யாநாம் வத்தநீ குலசம்பதாம் 
பதலீ பூர்வ புண்யாநாம் லிக்யதே ஜர்மபத்ரிகா, 


விளக்க விருத்தியுரை 

19 
( இ - ள் ) பிறப்பின் மகிழ்ச்சியை யுண்டாக்குவதும் , குலச்செல்வத்தை 
விருத்தி செய்வதும் , முன் நல்வினையின் வழியுமாகிய ஜனைபத்திரிகை 
எழுதப்படுகின்றதென்பதாம் . 
இதன் பொருள் கொண்ட தமிழ்வெண்பா வருமாறு : 

சீராரும் சன்மசுகம் செய்குவ துங்குலத்தின் 
ஏராரும் செல்வவளம் ஏற்றுவதும் - தேரா 
முனஞ்செய்த நல்வினையின் முன்னுவழி யும்மாஞ் 
சுனனபத்தி ரம்மெழுது தல் . 

( ஐயாசுவாமீயம் ) 
மேலே கூறிய சுலோகத்தை இம்சேதுபரியந்தமுள்ள நமது பாரத வருஷத் 
தில் அவரவர்கள் ஜாதகங்களில் முதல்முதல் மங்கள சுலோகமாகசோதிடர் 
கள் எழுதி வருகின் றனர் . இதன்பொருள் இன்னதென்பதை அறிந்தவர் 
மிகச்சிலர் . அறியா தாரோ மிகப்பலர் . அதுபற்றி இதுவிஷயமாய் இங்கு 
ஒருவாறு விளக்கப்படும் . " தமஸித்ரவ்யாணிதீப இவ ” என்றற்றொடக் 
சத்து லகுஜாதக சுலோகத்தில் ஆசிரியர் வராஹமிகிரனாரவர்கள் ஆன் 
மாக்கள் முற்பிறவிகளில் செய்த நல்விளை தீவினைகளின் பயனை 
பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய இன்பதுன்பங்களாகிய பலாபலன்கள் இன்ன 
தென்பதை , இருட்டிலுள்ள வஸ்துக்களைத் தீபமானது எப்படிபிரகாசிக்கச் 
செய்கின்றதோ அப்படி ஆன்மாக்கள் என்னும் இருட்டிடத்திலுள்ள 
நல்வினை தீவினைகளென்னும் சுபாசுப கர்மங்களை , தீபம் என்னும் சோதிட 
சாஸ்திரம் நன்கு தெரியப்படுத்துகின்றது எனக் கூறியிருக்கின்றனர் . 
இதனை வலியுறுத்தவே , 

அவரவர் தமக்கும் உள்ள ஆயுசும் தொழிலும் பொன்னும் 
இவர்களின் வித்தை செல்வம் எழில்மர ணங்கள் எழும் 
தவமுடைப் பிரம தேவன் தன துகைத் தொடங்கி முன்னஞ் 
சிவனுடை அருளி னாலே கர்ப்பத்தில் நிச்ச யிப்பான் . 

( நீதிசாரம் ) 
அயனார் எழுத்து அளவு அன்றியே அதிகங்கணப் பொழுது ஆயினும் 
பவனாய் இருப்பவர் இல்லை இப்படி மீதில் அப்படி அன்றியே 
வியனாய்உனைத் தொழுவார்கள் அவ் விதிவெல்வர் ஆய்மறை 
நயாாரதன் புகழ்சோதியே நாராயணா நாராயணா சொல்லுமே. 

( வடவேங்கட நாராயணசதகம் ) 
வேண்டிமுற் பிறப்பிற் செய்த வினைகளின் பயனை எல்லாம் 

காண்தகும் இந்நூல் கொண்டு காணலாம் தீபம் ஒத்தே . 
என்று சரசோதிமாலை கூறப்பட்டிருப்பது உணர்க . எவனுக்கு ஜாாபத்தி 
ரிகை எழுதப்படவில்லையோ அவனுடைய வாழ்நாள் மற்றும் தபமில்லா 
ரவைப்போல் அந்தகாரமாகப் பயனற்றொழியும் , இதனை : - " அந்தகம் 

தஸ்ய- ஜீவிதம் - தீய - ஹீநமிவ - முந்திரம் - நிசி " என்ற யவனாசாரியர் 
திருவாக்கால் இனிதுணர்ந்துய்க. 

பிரமதேவனால் ஜீவர்கள் அநுபவிக்கும்படியான நன்மை தீமைகள் 
முன்னரே எழுதப்பட்டிருக்கின்றனவா 

எனின் ? ஆம் எழுதப்பட்டிருக் 
கின்றது . அஃது வருமாறு : - " அழுதாற்பயன் என்ன நன்மையும் தீமை 
பும் பங்கசத்தோன் , எழுதாப்படி வருமோ சலிபா திருஎன் எழைநெஞ்சே ” 
என்று பட்டினத்தடிகளும் , அலரவன் தீட்டிவைத்த ஆயுளின் அளவை 


20 

சாதக அலங்காரம் 
காறும் " என்று குசேலர் உபாக்கியானமூம் , போமோதலையில் பொறித் 
தான் பிறழ்ந்து நினைப்பினுமே என்று விநாயகபுராணமும் கூறுமாற்றால் 
நன்குணரலாம் . 

ஜந்மாந்த ரார்ஜித சுபாசுப ஸுசநாய 
ஸம்லிக்யதே ஜநநகாலஜ பத்ரமேதத் 
யஸ்யாவலோக பலாதபிவ்ருத்த ஸௌக்யா : 

சாந்த்யாவதூத துரிதாச்ச பவந்திஸர்வே . 
( இ - ள் ) ஜந்மாந்தரங்களில் சம்பாதிக்கப்பட்ட சுபங்களையும் , அசுபங் 
களையும் , தெளிவிக்கும்பொருட்டு , இந்த ஜந்மபத்திரிகை நன்கு எழுதப் 
படுகிறது . எந்த பத்திரிகையினுடையதை பார்த்துத் தெரிந்துகொள்ளும் 
பலத்தால் மென்மேலும் விருத்தியடையும் சுகத்துடன் கூடின வர்களாயும் , 
சாந்தியாதிகளினாலே பீடை கழிந்தவர்களாயும் எவரும் ஆவார்கள் எ - று . 

நிறையும் நமது ஆணையினால் நெடுநிலத்து விசேடமுறும் 
மறையவர்தங் குலத்துதித்தோன் வளர்சாத கருமமுதல் 
அறைகருமங் களால் அசுத்தம் அறச்சுத்தி யடைந்தானாய்க் 

கறையில்உப நீதனாய் காமர்குரு அடியடைந்து . 
என சூதசம்மிதை கூறுமாற்றால் வருணாசிர தருமங்களைக் கைவிடாமல் 
அநுஷ்டித்து வருதல் வேண்டும் எனவும் , அங்ஙனம் அநுஷ்டிப்பதனால் 
பெறற்கரிய பெரும்பேறாகிய முத்தியின்பங் கைகூடுமெனவும் , கர்ப்பா 
தான முதலிய பதினாறு கருமங்களால் 

ஒருவன் சுத்தமடைகின்றான் எனவும் 
நன்கு உணரப்படும் . கருமங்கள் பதினாறாவன : 

பூண் இருது சங்கமனம் கருப்பா தானம் 

புஞ்சவனம் சீமந்தம் சாத கன்மம் 
பேணுமுத்தா பனம்நாம கரணம் அன்னப் 

பிராசனமே பிரவாசம் பிண்ட விர்த்தி 
காணல்உறுஞ் சவுளம்உப நயநங் காண்டோ 

பக்கிரமணங் காண்ட மோசனஞ் சீர் 
மாணுசமா வர்த்தனமே விவாகம் இன்ன 
வகுத்தபதி னாறுமென மதிக்க மன்னோ 

( திருவானைக்காபுராணம் ) 
1 - வது இருது சங்கமனம் , நாயகியின் ருதுகாலத்தில் நாயகன் கூடும்படி 
செய்யுங்கிரியை . 2 -வது 

கருப்பாதானம் , கருப்பந்தரிக்கும்படி செய்யுங் 
கிரியை . 3 -வது பும்சவனம , ஆண்மகவு பிறக்கும்படி செய்யுங்கிரியை .. 
4 -வது சீமந்தம் , மூன்றிடத்து விளர்ப்புள்ள பன்றிமுள்ளினால் கர்ப்ப 
ஸ்திரியின் தலைமயிரை வகிர்ந்து செய்யுங்கிரியை . 5 - வது ஜாதகன்மம் , 
புத்திரோற்பத்தியாயகாலத்தில் செய்யும் கிரியை , 6 - வது உத்தாபனம் , 

, 
அசுத்தமாகிய அறை வீட்டினின்றுஞ் சுத்தமாகியவிடத்திற் குழந்தையைச் 
சோப்பிக்கச் செய்யுங்கிரியை. 7 - வது நாமகரணம் , பெயரிடுதலிற்செய்யுங் 
கிரியை . 8 - வது பிரவாசம் , குழந்தையுடன் ஆலயத்திற்குச் செல்லுங் 
கிரியை . 9 - வது அன்னப்பிராசனம் , சோறூட்டுதலிற செய்யுங்கிரியை. 
10 - வது பிண்டவர்த்தனம் , குழந்தையின் தேக விருத்தியின் பொருட்டுச் 
செய்யுங்கிரியை . 11 -வது சௌளம் , மயிர்வினைக்குச் செய்யுங் கிரியை. 


விளக்க விருத்தியுரை 


21 


என 


வாகீச 


12- வது உபாயகம் , பரமசிவத்தைத் தரிசிப்பதற்குச் சமீபமாகிய கண்ணை 
உண்டாக்குங் கிரியை . 13 - வது காண்டோபக்கிரமணம் , வேதபாகங்களை 
அத்தியயனம் பண்ண ஆரம்பிக்குங் கிரியை . 14 - வது காண்டமோசனம் , 
அத்தியயனத்தைவிடச் செய்யுங் கிரியை . 15 - வது சாமாவர்த்தனம் , பிரம 
சரிய விரதத்தை யொழித்தற்குச் செய்யுங் கிரியை . 16 - வது விவாகம் , 
இல்லற தருமத்தைச் செய்ய அக்கினி சாக்ஷியாகக் கன்னிகையை மணஞ் 
செய்யுங்கால் செய்யுங் கிரியையாகும் . 

இக்கருமங்கள் பதினாறனுள் ஜாதகர்மமே முதன்மை பெற்றது . இந்தப் 
பதினாறு கருமங்களைக் கைவிடடோர் அளவில்காலம் கொடிய நரகங்களில் 
சென்று இடர்ப்படுவர் என ஷ சம்மிதை கூறாநிற்கும் . இதனை யுணர்ந்தே 
நம் தேயத்தில் நமது முன்னோர்கள் தவறின்றி மிக முக்கியமாகச் சாதகன் 
மத்தைச் செய்துவந்தனர் என்பதை புராணே திகாசங்களினால் நன்கறிய 
லாம் . இதனை “ தென்னவன் பெருமான் சேய்க்குச் சாதகச் செய்தி யாதி , 
மன்னவர்க்கு இயன்ற வேத மரபினால் வயங்க ஆற்றி ” எனவும் , “ அவ்வண் 
ணஞ் சாதமுதல் வினை நிரைப்பித் தடாதகை யென்று அழைத்துத் தேவி " 
எனவும் வரும் திருவிளையாடற்புராண வசனத்தினாலும் , மற்றும் “ சூததிகழ் 
மங்கல வினைத்துழனி பொங்க , சாதக முறைப்பல சடங்குவினை செய்தார ” 
என்ற ஸ்ரீ சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராண வசனத்தினாலும் , மற்றும் 
" காதலனார் உதித்ததற்பின் கடன் முறைமை மங்கலங்கள " 
பெருந்தகையார் புராண வசனத்தினாலும் , மற்றும் சாற்றிய விதிமுறைச் 
சாத நல்வினை , ஆற்றினர் புவிமிசை யறங் களிக்கவே எனற மஹாபாகவத 
வசனத்தினாலும் நன்கு அறியலாம் . ஆகவே ஒவ்வொருவரும அவசியம் 
ஜாதகருமத்தைச் செய்தல் வேண்டும் என்பதாம் . 

இச்சாதகமானது ஒருவனுக்குத் தன சம்பாத்தியத்தில் மித்திரனைப் 
போலவும் , யாத்திரா சமயத்தில் மந்திரியைப் போலவும் , ஆபத்தென்னும் 
சமுத்திரத்தில் ஆழ்ந்து உழலவோருக்குத் தெப்பம் போலவும் உதவி செய் 

இதனை , 
" அர்தார்ஜநே ஸஹாய : புருஷாணாம் ஆபதர்ணவே போத : 

யாத்ரா ஸமயே மந்த்ரி ஜாதக மபஹாயநாஸ் த்யப ” 
என்ற ஆசிரியர் கலியாணவர்மனாரவர்கள் சாராவளி வசனத்தினால் அறிக . 

எங்ஙனமெனின் ? வியாபாரம் கல்வி உத்தியோகம் அல்லது வேறு 
முயற்சிகளைச் செய்பவர்களுக்குச் சோதிடன் சாதகத்தைப் பார்த்து எதிர் 
காலத்தில் நல்ல சுகபலனைத் தரக்கூடிய கிரகங்கள் மஹா தசாந்தர்தசை 
கள் வருகின்றதென்றும் , அப்போது அதிக தனலாபம் உண்டாமென்றும் , 
முயற்சித்த காரியத்தைச் செய்யலாமென்றும் கூறுவதனால் சிநேகிதனை 
யொத்ததா யிருக்கின்றபடியால் “ அர்தார்ஜகே ஸஹாய ”ே எனவும் , மற்றும் 
எவனாவது தனது இராஜ்யம் அல்லது பூமி முதலிய ஸ்திதிகள் முதலியன 
கைவிட்டுப்போய ஆபத்து என்னும் பெருந் துக்கசாகரத்தில் ஆழ்ந்து மன 
சஞ்சலத்துடன் இருக்கும்போதும் , அல்லது மனைவி சந்ததி நஷடமடைந்த 
போதும் , வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கும் போதும் , சோதிடன் சாதகத் 
தைப் பார்த்து கைவிட்டுப்போன பொருள் மறுபடியும் தனக்குச் சித்திக்கு 
மென்றும் , வேறு கலியாணம் ஆகுமென்றும், புத்திர விருத்தி யுண்டாகு 


கின்றது . 


22 

சாதக அலங்காரம் 
மென்றும் , வியாதி நீங்கி சவுக்கிய முண்டாகுமென்றும் , சொல்லும் போ 
மனத்திடம் ஏற்படுவதனால் ஆபத்தென்னும் கடலைக் கடக்கத்தகுந்த தெப் 
பத்தைப்போ லிருக்கின்றபடியால் ஆபதர்ணவே போத 3 எனவும் , மற்றும் 
யாத்திரை செய்யுங்காலத்தில் இந்த திக்கில் சென்றால் ஜயமுண்டென்றும் , 
இந்த நாளில் சென்றால் காரியசித்தி யாகுமென்றும் , இந்தவேளையில் ஆரம் 
பிக்குங் காரியம் வளர்பிறைச் சந்திரனைப்போல் விருத்தியடைந்து நன்மை 
யுண்டாய் பலிதத்தைத் தருமென்றும் சோதிடன் சாதகத்தைப் பார்த்துச் 
சொல்லுவதனால் மந்திரியைப் போல இருக்கின்றபடியால் " யாத்ரா ஸமயே 
மந்திரி " எனவும் விளக்கியருளினர் கலியாணவர்மனார் என்க . இதனை ,, 
தூயால் விழியாஞ் சாதகச் சுருதி தோற்றிடும் மன்பதைக் கரும்பொன் 
ஆயால் குதலில் சகாயன்போல் மற்றும் ஆபத கடற்கொரு புணைபோல் 
நேயமார் வெளியாத் திரையமை யத்தில் நேர்தரும் அமைச்சனே போலும் 
தீயன அசற்றி நன்மையைப் பயக்குஞ் செயலினால் இதற்கிணை யெதுவே . 

றஷ சுலோகப் பொருள் கொண்ட எமது சோதிட குப்புச்சுவாமீயம் 
என்ற நூலின் வசனத்தினால் நன்கு அறியலாம் . மற்றும் பூர்வ காலாமிருத 
சந்திரிகையில் “ ஜ்யோதிஸ் சாஸ்திர பரிச்ர மாத்ப்ர தமதச் சாயுர்பலம் 
ஜ்ஞாயதே ” என்ற தொடக்கத்துச் சுலோகத்தில் சோதிடசாஸ்திரத்தின் 
உதவியால் சாதகத்தைக் கொண்டு ஆராய்ந்து அறிந்தால் முதல் முதல் அச் 
சாதகனுடைய ஆயுள் எல்லை விளக்குமென்றும் , அங்ஙனம் வாழ்நாளின் 
எல்லையை உணர்ந்ததன் பயனால் நல்ல அறநெறியைப் பின்பற்றி ஒழுகத் 
தக்க தருமபுத்தி யுண்டாகுமென்றும் , அவ்வித தருமபுத்தியின் பயனால் 
பிரமக்ஞான வித்தை யுண்டாகுமென்றும் , அந்த வித்தையின் பயனால் 
கைவல்லிய நிலையெய்தி முத்தியின்பத்தை 

து வுண்டாகு 
மென்றும் கூறப்பட்டிருக்கின்றது . இதனை ,, 
மாமறை யங்கம் ஆறனுள் சிறந்த மங்கல கணித நூல் தெளிவால் 
நாமுறை வாழ்நாள் விளங்குமப் பயனால் நல்லற மதிவரும் அதனால் 
காமுறு பிரம ஞானநல் வித்தை கைவரும் அதன்பய னாகத் 
தோமுறு கைவல் லியநிலை யெய்தித் துய்யக்கரும் இன்பமெய் திடுமே . 
என்ற சோதிட குப்புச்சுவாமீய வசனத்தினால் நன்கு அறியலாம் . இத்தியாதி 
தியாயவசனங்களினால் சாாதன தருமத்தைக் கைவிடாமல் ஒழுகும் ஆஸ்திக 
செல்வர்கள் அனைவருக்கும் சாதகன்மம் அத்தியாவஸ்யம் என்பதும் , 
அதுவே முத்திப்பேற்றை யடைவதற்கு ஏற்ற சாதனமென்பதும் நன்கு 
விளங்காவிற்கும் . 

ஆன்மாக்கள் அனைவருக்கும் வினைப்பகுதியின்படி விதிப்பயன் பிரம 
னாதலால் , “ அவாவர் தம்வினையின் குணங்கள் அறிந்து அயன் விதித்த 
கொள்கை உளது அன்றோ " என்று கூறினார் . இங்ஙனம் விதிப்பயன் 
பிரமன் என்பதை வேதாவை யிவ்வணம் விதித்ததே தென்னினுள் 
வினைப்பகுதி யென்பன் என்ற தாயுமானார் திருவாக்கானும் , மற்றும் , 

தாந்தாமுன் செய்தவினை தாமே அனுபவிப்பர் 
பூந்தா மரையோன் பொறிவழியே - வேர்தே 
ஒறுத்தாரை என்செயலாம் ஊரெல்லாம் ஒன்றாய் 
வெறுத்தாலும் போமோ விதி . 


விளக்க விருத்தியுரை 


28 


ந ஔவைப்பிராட்டியார் திருவாக்கானும் இனிதறியலாம் . சோதிட 
சாஸ்திரத்தின் மூலமாய் அவரவர்களுடைய விளையை அறிந்து அதற்குத் 
தருமசாஸ்திரத்தில் மகான்களால் அருள் செய்யப்பட்டுள்ள சாந்தியைச் 
செய்து நலம் பெறலாம் என்பது சாஸ்திரப் பிரமாணமாதலால் தெறித் 
தரும சாத்திரத்தின் விதிசாந்தி செய்தே , நிறைந்தசுபம் பெறுவதற்கே 
நிகழ்த்தினர் சாதகமே என்று கூறினார் என்க . 

முதிர்தரு தவமுடை முனிவர் ஆயினும் 
பொதுவறு திருவொடு பொலிவர் ஆயினும் 
வதியினர் ஆயினும் வலியர் ஆயினும் 
விதியினை யாவரே வெல்லும் நீர்மையார் . 

( கந்தபுராணம் ) 
கதிதரும் அயனும்மாலுங் கடக்கருங் கொடிய நீர்மை 
விதியினை எளிய நம்மால் வெல்லலாந் தகைமைத் துண்டோ 
அதிகம்வந்து எய்தா மேல்நாள் அமைந்தவே அடுக்கும் அல்லால் 
மதிவலோய் இதற்கு வாடி வருந்தலை என்று சொன்னான் . 

( அரிச்சந்திரபுராணம் ) 
என்றபடி ஊழை விலக்க முடியாது விதிப்படிதான் நடக்கும் , ஒவ்வொரு 
வரும் பிராரத்துவத்தை அனுபவித்துத்தான் தீரவேண்டும் என்று 
அநேகர் கூறுவார்கள் . அவர்கள் கூறுவதும் சரியே ! நாம் ஒப்புக்கொள்ளு 
கிறோம் . சோதிட சாஸ்திரத்தில் மகான்கள் சொல்லியுள்ள சாந்தியைச் 
செய்து விதியை விலக்கப் பிரயத்தனப்படாமல் , விதிப்படிதான் நடக்கும் , 
விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு விதியை விலக்கப் 
பிரயத்தனப்படாமல் ( சாந்தி ஜபதபம் செய்யாமல் ) சும்மா இருந்துகொண்டு 
விதியின் வழியாகப் போவார் யாவரோ அவர்கட்கு விதிப்படி தான் நடக் 
கும் . அவர்கள் பிராரத்துவத்தை அனுபவித்தே தீரவேண்டும் . முன் 
சொன்னது இத்தகையோருக்கேயாகும் . அப்படிக்கன்றி மகான்களால் 
சொல்லியிருக்குஞ் சாந்தி முதலியவைகளைச் செய்துகொண்டவர்கள் 
கடவுளை நோக்கித் தவம்புரிந்தவர்கள் விதியை விலக்கிக்கொள்ளுவார்கள் . 
இதில் எட்டுணையும், சந்தேகமில்லை . 

அல்லல் என்செயும் அருவினை என்செயும் 
தொல்லை வல்வினைத் தொண்டன்றான் என்செயும் 
தில்லை மாநகர்ச் சிற்நம்ப லவனார்க்கு 
எல்லை இல்லதோர் அடிமைபூண் டேனுக்கே. 

( தேவாரம் ) 
பரமன் அருணேசம் பதம்பணிவார்க்கு என்றும் 
கருமஞ் சிதையும் எனக் கண்டோம்- அருமந்த 
கூட்டுத் தலைபோய் கொடியதக்கன் வேள்வியிலே 
ஆட்டுத் தலையாக லால் . 

( அருணகிரி அந்தாதி ) 
சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பார்க்கு 
அபாயம் ஒருநாளும் இல்லை - உபாயம் 
இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் 
விதியே மதியாய் விடும் . 

( ஒளவையார் ) 
ஆதலால் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கித் தவம்புரிந்து விதியைவிலக்கப் 
பிரயத்தனஞ் செய்யவேண்டும் . விதியின் வழியாகப் போகும் ஒருவ ன் 


9 


24 


சாதக அலங்காரம் 


விதிப்படிதான் நடக்குமென்று கற்பக விருட்சத்தைச் சேர்வானாயின் முன் 
செய்த வினைப்படிக்குக் காஞ்சிரங்காய்தான் கிடைக்கப்பெறுவன் . எல்லாம் 
வல்ல இறைவன் பொன்னடி பணிவார்க்கு வினையானது நாசமாகும் . 
அவர்கட்கு அபாயம் ஒருநாளும் கிடையாது . ஆகவே அபாயமாகிய 
வினையை யழிக்கத்தக்க உபாயம் இதுவேயாகும் . இங்கனஞ்செய்து இறைவ 
னடியைப் பணிந்து அபாயத்தை ( வினையை ) நீக்கிக்கொள்வதே பக்தி 
யாகும் . அப்படி நீக்கிக்கொள்ளாதவைகள் யாவும் விதியேயாகும் . மதி 
மதி , விதி - மதி என்று இரண்டு மதியுண்டு. இவற்றுள் முதல்மதி விதியை 
விலக்கிக்கொள்ளுகின்றதும் , இரண்டாவதுமதி எல்லாம் விதிப்படி தான் 
நடக்கும் என்று சொல்லிக்கொள்ளுகிறது மாகும் . ஆகவே விதியை விலக் 
சிக்கொள்ளுகிறதும் உன துமதி , எல்லாம் விதிப்படிதான் நடக்குமென்று 
சொல்லிக்கொள்ளுகிறதும் உனது மதியாகும் என்றறிக . 

உலேயா முயற்சி களை கணா ஊழின் 
வலிசிந்தும் வண்மையும் உணடே - உக்கு அறியம் 
பான்முளை தின்று மறலி உயிர்குடித்த 
கான் முளையே போலுங் கரி . 

(நீதிநெறிவிளக்கம் ) 
இன்பத்தைக்கொடுக்க ஊழுக்குச் சக்தியில்லாவிட்டாலும் , கடவுளைகோச்சி 
சரீரம் வருந்த ஒருவன் செய்யும்படியான தவம் சாந்தியாகிய முயற்சிகள் 
அவன் விரும்பிய பயனைத்சரும் . அதிகமாகக் கஷ்டப்பட்டு பரீக்ஷையில் 
தேறியும் ஜீவனோபாயத்திற்கு ஒரு தொழிலும் இல்லாமல் துன்பப்பட்டு 
தலிக்கவேண்டும் என்று ஊழ் அமைந்த ஒருவன் இராஜதானிமுழுதும் 
சுற்றிப் பகீரதப் 

பிரயத்தனஞ்செய்தாலும் அவனுக்குத் தொழில் 
கிடைக்குமா ? கிடைக்காது 

மகா தீவிர நடையும் , மகாவல்லமையுமுடைய 
ஊழ் என்னும் பகைவன் 

அந்தந்தவிடங்களில் அவனுக்கு முன்னரே 
சென்று தொழிலைக் கொடுக்கவொட்டாமல் செய்வான் . ஆதலால் அவ்வூழ் 
என்னும் பகைவனை அழிக்கக் கடவுளை நோக்கித் தவம் , சாந்தியா திய 
முயர்சிகள் செய்தால் அவனுக்குமேல் அளவிறந்த குற்றலையுடைய இறை 
வன் அவனை அழித்து அனுக்கிரகம் செய்வர் ஆதலால் தளர்வில்லாத 
முயற்சியுடன் தவஞ்செய்வோர் 

விலக்கிக்கொள்ளுவார்கள் . 
புத்திரன் இல்லாமையால் சிலர் நாகப்பிரதிஷ்டை செய்து புத்திரனைப் 
பெறுகின்றார்கள் . தசரதசக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டியாகஞ் செய்து 
புத்திரனைப் பெற்றார் . ஆனால் சிலர் நாகப்பிரதிஷ்டைசெய்தும் புத்திரனைப் 
பெறாமல் போகின்றனரே என்று கூறினால் தேவசாயம் , விஷ்ணுசாபம் , 
பிரமசாபம் , பிதுர்சாபம் , நாகசாபம் , தாய்சாபம் , பெரியோர் சாபம் முதலிய 
அநேக சாபங்களில் ஒன்றிற்குச் செய்யவேண்டிய சாந்தியை மற்றொன் 
றுக்குச செய்தால் எங்கனம் பயன் சித்திக்கும் ? ஒருகாலும் சித்திக்க 
மாட்டாது . 


ஊழை 


அதாவது பெரியோர் சாபத்திற்குச் சார்தி செய்யவேண்டியதாய் 
இருக்க , நாகசாபத்திற்குச் சாந்தி செய்தால் புத்திரனை எங்கனம் அடையக் 
கூடும் . மார்க்கண்டேயர் தவஞ்செய்து என்றும் பதினாறு வருடம் ஆயுளைப் 
பெற்றார் . துருவன் தவஞ்செய்து அனைத்திற்கும் மேலான துருவபதத் 
தைப் பெற்றான் . இராவணன் தவஞ்செய்து 

ராவணன் தவஞ்செய்து மூன்றரை கோடி வருடம் 
ஆயுளைப் பெற்றான் . அருச்சுனன் தவஞ்செய்து பாசுபதாஸ்திரம் பெற்றான் . 


விளக்க விருத்தியுரை 


25 


எப்பொழுது 


| 


சாவித்திரி தவஞ்செய்து புருஷன் தீர்க்க ஆயுளுடன் இருக்கப்பெற்றாள் , 
பகீரதன் தவஞ்செய்து கங்காந்தியைப் பெற்றான் . நகுஷன் தவஞ்செய்து 
இந்திரபதத்தைப் பெற்றான் . இன்னும் அநேகர் தவஞ்செய்து அநேக 
இஷ்டகாமியார்த்தங்களைப் பெற்றிருக்கின்றனர் . அருச்சுனன் பாசுபதாஸ் 
திரம் பெறவேண்டுமென்றும் , இராவணன் மூன்றரை கோடி வருடம் ஆயுள் 
பெறவேண்டுமென்றும் , இவர்களுக்கு ஊழிலேயே அமைந்திருந்தால் 
இவர்கள் தவஞ்செய்யவேண்டிய அவசியம் கிடையாதன்றோ! இல்லாமை 
பினால் 

தான் தவஞ்செய்தார்கள் . ஊழில் இல்லாததை 
இவர்கள் தவஞ்செய்து பெற்றார்களோ அப்பொழுது ஊழை விலக்கினார்க 
ளல்லவா ? நாகப்பிரதிஷ்டைசெய்து புத்திரனைப் பெறுவதும் விதிதா 
னென்று ஒருவன் சொன்னால் அப்பொழுது எல்லாம் விதியாகும். எல்லாம் 
விதியென்று சொன்னால் விதி இவனுக்கு எப்படி வந்தது ? அங்ஙனமானால் 
இவனுக்குப் புத்தியைக்கொடுத்தது என் ? ஆதலால் விதியை மதியால் 
வெல்லலாமென்பது துணிபு . 

( 11 ) 
சாதகபலன் சொல்லும்வகை 
சாதகநற் பலன்வழுத்தும் முறைமையைக்கேள் மடவார் 

தமக்குமணப் பொருத்தமதைத் தான்பார்க்கும் அந்தப் 
போதுதசப் பொருத்தம்பார்ப் பதற்கு முன்னர் ரச்சுப் 

பொருத்தம்பார்ப் பதுபோலும் முகூர்த்தங்கள் தனக்கே 
ஓதியசக் கரந்தீட்டி பிராணனொடு வேளை 

உணர்வதற்கு முன்விதித்த உடுவுணர்தல் போலும் 
நீதியுடன் பலபாகம் பார்ப்பதற்கு முன்னே 

நிறைசீவன் தனையறிந்து நிகழ்த்துகசா தகமே . 
( இ - ள் .) அவரவர்கள் சாதகத்தைக்கொண்டு நன்மை தீமைகளாகிய 
பலாபலன்களைக் கூறுகின்ற ஒழுங்கைக் கேளுங்கள் . கன்னிகையர்க்குத் 
திருமணப் பொருத்தத்தை அறிகின்ற காலத்தில் , மற்றைப் பொருத்தங்கள் 
பார்ப்பதற்கு முன்னதாக , திருமாங்கல்யப் பொருத்தம் பார்ப்பது போலவும் 
சகல சுபகாரிய காலநிர்ணயங்களுக்கும் , இராசி சக்கரம் அமைத்து மூர்த்த 
காலம் என்னும் அமிர்தகாலத்தையும் , அமூர்த்தகாலம் என்னும் மித 
( ஸ்தூல ) காலத்தையும் அறிவதற்கு முன்னதாக , அந்தந்த சுபகருமம் 
செய்வதற்கு மகரிஷிகளால் நியமிக்கப்பட்ட நட்சத்திரத்தைத் தெரிந்து 
கொள்வதுபோலவும் , முறைமைப்படி பலன் சொல்லும் பகுதியை அறிவ 
தற்கு முன்னதாக , தீர்க்காயுளைப்பார்த்து சாதகத்தை எழுதக்கடவது எ - று . 

( வி - ரை ) ஆண் பெண் இருபாலார் திருமணத்தின் பொருட்டு சாஸ் 
திரங்களிலே மகரிஷிகளால் விதிக்கப்பட்டிருக்கும் பொருத்தங்கள் : -1 - வது 
தினம் , 2 - வது கணம் , 3 - வது மாகேந்திரம் , 4 -வது ஸ்திரீ தீர்க்கம் , 5 - வது 
யோனி , 6 - வது இராசி , 7 -வது இராசி அதிபதி , 8 - வது வசியம் , 9 - வது 
இரச்சு , 10 - வது வேதை எனப் பத்துவகைப்படும் . இதனை : 

செப்பு நாள் கணங்கள் மாசேந் திரமொடு மங்கை தீர்க்கக் 
தப்பிலா யோதி ராசி ராசியின் தலைவர் தம்மோடு 
ஒப்பிலா வசியம் நன்னூல் வரைதரு வேதை ஆக 
மைப்புயல் அளக மாதே மருவிய பொருத்தம் பத்தே . 

4 


26 


சாதக அலங்காரம் 


எனவரும் சரசோதிமாலை வசனத்தால் அறிக ,. இந்த பத்துவகைப் 
பொருத்தங்களில் 1 - வது தினம் - ஆயுராரோக்கியத்தையும் , 2 - வது கணம் - 
சோபனகரத்தையும் , 3 - வது மாகேந்திரம் - சந்ததி விருத்தியையும் , 4 - வது 
ஸ்திரீ தீர்க்கம் - சர்வ சம்பத்கரத்தையும் , 5 -வது யோனி- அன்னியோன்னிய 
சிநேகவிருத்தியையும் , 6 -வது இராசி -குலவிருத்தியையும் , 7 - வது இராசி 
அதிபதி -பரமசிரேகித விருத்திபையும் , 8 - வது வசியம் -சந்தோஷத்தையும் , 
9 - வது இரச்சு - மாங்கல்ய விருத்தியையும் , 10 -வது வேதை - துக்க நாசத் 
தையுந்தரும் . இதனை : 
ஆயுசு தினமாம் கணம் சுபம் யோனி அன்புமா கேந்திரம் பிள்ளை 
ஏயால் தீர்க்கம் நலங்கிளர் ஓரை இங்குல வர்த்தனை அதிமை 
தூயமித் திரராம் சந்துட்டி உசியம் சொற்றிடில் இரச்சுமங் கிலியக் 
காயும் தின்மைவேதைடென் அ இவைக்குக் கனங்குழாய் பலன்களை அறியே, 
என வரும் 

செகராச சேகரமாலை வசனத்தினால் அறிக . முகூர்த்த 
திருப்பண முதலிய சில நூற்களில் இவ்வித பொருத்தங்கள் பன்னிரண்டு 
எனவும் , இருபது எனவும் கூறப்பட்டிருக்கின்றன . இதனை : 

தினங் கணஞ்ச மசேர்த்ரம் ஸ்திரீதீர்க்கம் யோகிமே வச 
ராசி ராச்யதியோ வச்ய ரஜ்ஜுர் வேதாஸ் ததாத்ஸ 
புநச்ச வர்ணகூடஞ்ச நாடி கூடம் ப்ரசஸ்யதே 

ஏதே த்வாதஸ கூடாஸ்யு : கூடபேதாஃப்ரகீர்த்திதா : 
என வரும் முகூர்த்த தருப்பண வசனத்தினால் அறிக . முன்பு கூறிய பத்து 
வகைப் பொருத்தங்களுடன் 11 - வது ஜாதிப்பொருத்தம் , 12 - வது நாடிப் 
பொருத்தம் என்னும் இரண்டு பொருத்தங்களைக்கூட்டி பன்னிரண்டு 
பொருத்தங்களாகக் கூறப்பட்டிருக்கின்றது . காலாமிருதத்தில் இந்தப் 
பன்னிரண்டு பொருத்தங்களுடன் 13 - வது கணிதம் , 14 - வது ஆயம் , 
15 - வது பஞ்சபட்சி , 16 - வது யோகினி, 17 - வது இலிங்கம் , 18 - வதுபஞ்ச 
பூதம் , 19 -வது சந்திரயோககூடம் , 20-வது கோத்திரம் ஆ . எட்டுப் 
பொருத்தங்களைக்கூட்டி இருபது பொருத்தங்களாகக் கூறப்பட்டிருக்கின் 
றது . சூடாமணி உள்ள மூடையானில் 21 - வது விருட்சப் பொருத்தம் 
ஒன்றைக் கூட்டி இருபத்தொன்று பொருத்தங்களாக அறியப்படுகின்றன . 
ஆனால் இவற்றுள் முதற்கூறிய பத்துப் பொருத்தங்களே மிக முக்கிய 
வ 

என்பது சித்தாந்தம் இவ்வித பொருத்தங்களை எம்மால் 
இயற்றியுள மாதர் ஜாதகத் தருப்பணம் என்ற நூலினால் நன்கு அறியலாம் . 
இற்றைக்கு 700 - வருடங்களுக்குமுன் இயற்றப்பெற்ற வீமேசுவர உள்ள 
முடையானில் விருட்சப் பொருத்தத்தைக் கூட்டி பதினொன்றுப் பொருத்த 
மாகக் கூறப்பட்டுளது . நாடி முதலிய பொருத்தங்கள் மிகப் பழைய 
நூற்களில் கூறப்படாமையின் தசப்பொருத்தங்களே திருமண விஷயத் 
திற்குப் போதுமானதாகலின் தசப்பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னர் " 
என விளக்கினார் ஆசிரியர் என்க . இதனுண்மையை யுணராதார் விரிவான 
பல பொருத்தங்களைப் பார்த்து இடர்ப்படுகின்றனர். 

விவாக விஷயத்தில் தசப்பொருத்தங்களில் இரச்சுப் பொருத்தமே 
மிகமிக அவசியமானது . ( ரஜ்ஜு மாங்கல்யமேவச " என்ற வசனப்படி 
இரச்சுப்பொருத்தம் ஒன்று இருந்து மற்றையப் பொருத்தங்கள் இல்லா 


மானவை 


விளக்க விருத்தியுரை 


27 


விடினும் விவாகம் செய்விக்கலாம் . இரச்சுப் பொருத்தம் ஒன்று இல்லாமல் 
ஏனைய பொருத்தங்கள் இருந்தால் அவற்றால் பிரயோசனம் ஒன்றுமே 
கிடையாது . இரச்சுப்பொருத்தம் பார்க்கும் விதி வருமாறு: 
அசுவிரி - மகம் - மூலம் , ஆயில்யம் கேட்டை - ரேவதி-பாதரஜ்ஜு 
பரணி - பூரம் - பூராடம் , பூசம் - அனுஷம் -உத்ரட் - தொடைரஜ்ஜு . 
கிருத்தி உத்திரம் - உத்ராடம் , புனர்தம் - விசாகம் - பூரட் - வயிற்று ரஜ்ஜு 
ரோகணி - அஸ்தம் - திருவோணம் , திருவா - சுவாதி -சதயம் -கழுத்து ரஜ்ஜு . 
மீருகசீர்ஷம் -சித்திரை- அவிட்டம் -சிரோரஜ்ஜு 

இரச்சுவினுடைய அங்ககியதி இங்கன மாகும் . ஆதலால் ஆண் பெண் 
இருபாலார்க்கு ஒரே அங்கத்தில் இரச்சு இருப்பதால் இரச்சுப்பொருத்தம் 
இல்லை என்பது சாஸ்திரசித்தம் . அதாவது பெண்ணுக்குப் பாதத்திலும் , 
பிள்ளைக்குப் பாதத்திலும் இரச்சுவாக இருந்தால் இரச்சுப்பொருத்தம் 
கிடையாதென்பதேயாம் . பிற அங்கங்களுக்கும் இப்படியேயாம் . 
க இரச்சுவின் அங்கஸ்தான பலன்கள் வருமாறு: 
சிரோரஜ்ஜு -பதிம்ஹந்தி -கண்டாஜ்ஜு - ஸ்திரியம்ஹரேத் 
நாபிரஜ்ஜுஃப்ரஜாஹந்தி -ஊருரஜ்ஜுர்- தநக்ஷய 

பாதரஜ்ஜும்- ப்ரவாஸஸ்யாத் - இத்யேவம் - ரஜ்ஜுலக்ஷணம் 
எனவரும் காலவிதான வசனத்தின்படி இருவருக்கும் இரஜ்ஜுவானது 
சிரசில்கூடினால் புருஷனுக்கும் , கழுத்தில் கூடினால் பெண்ணுக்கும் , வயிற் 
றில்கூடினால் சந்தானத்திற்கும் , தொடையில்கூடினால் தனத்திற்கும், 
பாதத்தில் கூடினால் இருப்பிடத்திற்கும் ஆணியுண்டாகும் . ஆகவே இவற் 
றுள் பிரபலதோஷமுடைய அங்கங்கள் சிரம் , கழுத்து என்னு மிரண்டிடங் 
களேயாகும் . மற்ற அங்கங்கள் ஆண் பெண் இருபாலார்க்குத் ( தாஷத்தை 
செய்யுந் தன்மையுடையதல்ல வாதலாலும் , வேறு சொற்ப தோஷங்களைச் 
செய்யுமாதலாலும் அவற்றிற்குச் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கும் 
விலக்குகளைக்கண்டு , விலக்கிற்கு ஒத்திருக்குமாயின் தோஷமற்றதெனக் 
கொண்டு ஏகரச்சுவானாலும் விவாகம் செய்யலாம் . 

ஏகாதி பத்யே மைத்ரேயா சமசப்தம ஏவச 

ரஜ்ஜு வேத சணைர்தோஷோ ராசிதோஷோ ஈவித்யதே . 
எனவரும் காலவிதான வசனத்தின்படி ஸ்திரீ புருஷர்களின் நக்ஷத்திரத் 
திற்குரிய இராசிபதிகள் ஒரே கிரகமாயிருந்தாலும் , இராசியாதிபதிகள் 
ஒருவருக்கொருவர் மித்திரர்களா யிருந்தாலும் , சமசப்தக இராசிகளாக 
இருந்தாலும் இரச்சு , வேதை, கணம் ஆகிய தோஷங்கள் இருந்தாலும் 
விவாகம் செய்யலாம் . மற்றும் , “ ஆரோகரஜ்ஜுஸ்த் தவவரோஹாஜ்ஜு - 
பாணிக்ரஹேமங்களம் மாதநோதி " எனவரும் ஷ நூலின் வசனப்படி 
ஏகரேகை ரஜ்ஜுக்கள் ஒன்று ஆரோகணத்திலும் மற்றொன்று அவரோ 
கணத்திலும் இருந்தால் விவாகம் செய்யலாமென்று ஏற்படுகின்றது . 
முகூர்த்ததருப்பணத்தில் , 

ரஜ்ஜோர் அபாவோ யத்யஸ்தி ராசிஸ்ச க்ரஹமைத்ரகம் 

தினமாகேந்த்ர யுக்தோபி ரஜ்ஜுதோஷோ நவித்யதே 
என்றபடி தினம் , மாகேச்திரம் , இராசி அதிபர் மித்திரம் ஆகிய பொருத் 


28 


சாதக அலங்காரம் 


தங்கள் இருந்தால் இரச்சுதோஷம் கிடையாதென்று கூறப்பட்டிருக்கின் 
றது . ஆரோஹம் = ஏறுதல் , அவரோஹம் = இறங்குதல் என்பது பொருள் . 


ஃது வருமாறு : 
மிருகசிரம் சித்திரை சிரம் 

அவிட்டம் சிரம் 
ரோ- கழுத்து திருவா . அஸ் . கழுத்து சுவா . ஓண- கழுத்து சத . 
கிரு- வயிறு புனர் . உத்ர- வயிறு விசா , உத்ரா- வயிறு பூரட் . 
தொடை பூசம் . பூர தொடை அனு . பூரா- தொடை உத்ரட் 
ஆயில் . பாதம் கேட் . மூல- பாதம் 

ரேவதி 
இந்த முறைமையால் பரணியில் பெண் அல்லது பிள்ளை ஜனன 
மாகவும் , அனுஷம் அல்லது உத்ரட்டாதியில் பெண் அல்லது பிள்ளை 
ஜனனமாகவும் இருந்தால் பரணி ஆரோஹரஜ்ஜு எனவும் , அனுஷம் 
அல்லது உத்ரட்டாதி அவரோஹரஜ்ஜு எனவும் அறிந்து கொள்ள வேண் 
டியது . பிறவும் இங்ஙனமேயாம் . 


மக 


அசு- பாதம் 


மாங்கல்யம் : -- இது மங்கல சூத்திரம் எனப்படும் . திருமணங்கொண் 
டோன் கடவுளை வாழ்ததித் தன் தேகரட்சணத்தின் பொருட்டும் , சந்தான 
விருத்தியின் பொருட்டும் , கொண்ட மனைவியின் கழுத்தில் தேவர்கள் 
இருஷிகள் அக்கினிசாணியாக கட்டும் அடையாள மாகும் . இதனைச் செல்வ 
முள்ளோர் பொனனாலும் , மற்றையவற்றாலும் செய்து அணிவர் . ஏழைகள் 
மரம் , ஓலையால் செயது அணிவா . தாலபததிரம் என்னும் பனையோலையில் 
பலா அணிந்திருந்த காரணமாகவே தாலியென்று காரணப்பெயருண்டா 
யிற்று எனபா பெரியோர் . இது தற்காலம் வடநாட்டில் சில கீழ்ச்சாதயோ 
ரிடத்தில் நடைபெறுகின்றதாம் . இதன் உருவம் தேசங்கள் தோறும் ஜாதி 
கள்தோறும் வேறுபடுகிறது . இதனை , ஸ்வர்ணேன ரஜதேனை வரதாம் 
ரேண தாருஜைாபி , அதவா தாலபத்ரேவா பேளஞ்ச சதுரஸ்ரகம் என் 
னும ஸ்ரீ உத்தர காரணாகமத்தினால் அறியலாம் . 

அறியலாம் . பதிறுை இழைகள் 
காண்ட சுத்திரத்தில் கோக்கவேண்டுமென்பது ஷை ஆகமவாக்கியம் . 
மங்கலநாண் என்றும் சொல்லப்படும் . 

இன்னின்ன கருமங்களை இன்னின்ன திதி வாரம் நக்ஷத்திரங்களில் 
செய்யவேண்டுமென்று சம்மிதாஸ்கந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது . 
அந்தந்த கருமங்களுக்கேற்ற திதி வாரம் நக்ஷத்திரங்களை அறிந்தபின்னரே 
அதற்குரிய இலக்கினத்தையும் , அமிர்த காலத்தையும் நிர்ணயித்தல் 
வேண்டும் . ஆகவே திதி - வாரம் - நக்ஷத்திரம் - இலக்கினம் - அமிர்தவேளை 
என்னும் இவைகளின் மத்தியிலுள்ள நக்ஷத்ரமே பிரதானமானது . இதனை 
“ திதேர்வா ரஸ்ததோருக்ஷம் சர்வேப்பு தயோபலி ) என்ற காலவிதான 
வசனததினால் நன்கறியவும் . திதியைவிட வாரமும் , வாரத்தைவிட நக்ஷத் 
திரமும் , நக்ஷத்திரத்தைவிட இலக்கினமும் உத்தரோத்தர பலமுடைய 
தாகும் . இவைகளில் இலக்கினம் பலமுடையதென்றாலும் திதி வாரம் 
நக்ஷத்திரங்களின் சுத்தியில்லாவிடின் இலக்கினத்தினால் யாதொரு நன் 
மையும் கிடையாது . இப்படியே நிதி வாரம் இவைகளின் சுத்தியிலிருந்து 


விளக்க விருத்தியுரை 


29 


நக்ஷத்திர சுத்தியில்லாவிடின் திதி வாரங்களினால் யாதொரு நன்மைபுங் 
கிடையாது , ஆகவே எவ்வித சுபகருமங்களுக்கும் நக்ஷத்திர சுத்தமே 
முக்கியமானதென்பது பெறப்படும் . இது கருதியே “ முகூர்த்தங்கள் 
தமக்கே , ஓதியசக்கரம் தீட்டி பிராணனொடுவேளை , உணர்வதற்கு முன் 
விதித்த உடு உணர்தல் ” என்று விளக்கினர் ஆசிரியர் என்க . 

முகூர்த்தம் என்பது மௌ கூர்த்தம் என்னும் வடமொழியின் பிரதி 
பதமாகும் . தக்ஷனுடைய புதல்வியருள் ஒருத்தியாகிய முகூர்த்தை 
என்பவள் தர்மனை மணந்து பெற்ற சந்ததியார் மௌகூர்த்தியர் எனப் 
படுவர் . இவர்கள் ஒரு தேவகணத்தலைவராவர் . அந்தந்த முகூர்த்தகாலங் 
கட்கு அதிதேவதைகளாகிய இவர்கள் அவ்வம்முகூர்த்தங்கள்தோறும் 
உலகத்திலே செய்யப்படுங் கருமங்களை ஏற்று வைத்திருந்து அந்தக் கிரம 
மாகப் பலன்களை யூட்டுவோராவர் . பகலுக்குப் பதினைந்து முகூர்த்தங்கள் , 
இரவுக்குப் பதினைந்து முகூர்த்தங்கள் ஆக நாள் ஒன்றுக்குமுப்பது முகூர்த் 
தங்களாகுமென்றும் , * முகூர்த்தமொன்றுக்கு இரண்டு நாழிகை என்றும் 
கர்க்கர் , நாரதர் , விருததவசிஷ்டர் முதலியோர் தத்தம் சம்மிதைகளில் 
கூறியிருக்கின்றனர் . இவற்றின் கிரமத்தை நமது பிரசுரமாகிய சோதிட 
கலாநிதி 2 - வது தொகுதி ஒன்பதாவது பகுதியில் விளக்கமாக அறியலாம் . 
தற்காலத்தில இது வழக்கத்தில் இல்லாமல் அருகி வழங்குகின்றது . இக் 
காலத்தில் திதி - வாரம் - நக்ஷத்ரம் - அமிர்தாதியோக சுத்தியுடையாளை 
முகூர்த்தகாள் எனவும் , கிரகமட சுத்தமுடைய இலக்கினத்தை முகூர்த்த 
இலக்கினமெனவும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது . 

இன்னின்ன நக்ஷத்திரங்களில் இன்னின்ன கருமம் செய்யலாமென்று 
விதித்திருக்கும் நியதியாவது : அந்தாத நக்ஷத்திரங்களின் அதிதேவதைக 
ளுடைய சுபாவத்தை அனுசரித்ததா பிருக்கின்றது . இதனை வராகமிகிரா 
சாரியர் தமது பிருகத்சம்மிதையில் நன்கு விளக்கியிருக்கின்றார் . பாணிக்கு 
எமனும் , கிருத்திகைக்கு அக்கினியும் , ஆயில்யத்திறகு சர்ப்பமும் , கேட் 
டைக்கு இரு ராக்கினியும் அதிதேவதைகளாதலால் வைகள் சுபகர்மத் 

கூடாதென்று விலக்கப்பட்டிருக்கின்றது: ஏனெனின் ? இந்த 
திதேவதைகள் உக்கிர சுபாவமுடையவராதலாலென்க. மற்றைய சுப 
அசுப நக்ஷத்திரங்களையும் இவ்வடைவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன.. 
முகூர்த்த நிர்ணயஞ்செய்யும் ஸ்தூலகாலமாகிய ஒவ்வொரு இலக்கினமும் 
சுமார் 1 - நாழிகைக்கு முதல் 4 - அல்லது 5- நாழிகைவரைக்கும் இருக்கலாம் . 
தகவே இது ஸ்தூலமுகூர்த்தகால மென்னப்படும் . இதனை வேளை என்றும் 
அமூர்த்தகாலமென்றும் சொல்லப்படும் . ஓர் இலக்கினத்திலுள்ள மிக சூட் 
சுமமான காலத்தை மூர்த்தகாலமெனப்படும் . இதுவே பிராணகாலமெனப் 
படுவதாம் . இதனை : 

பிராணாதி கதிதோ மூர்த்த ஸ்த்ருட்யாத்யோ அமூர்த்தஸம்க்ஞச : 

ஷட்பி : ப்பாணைர் விநாடிஸ்யாத் தஷஷ்ட்யா நாடிகாஸ்ம்ருதா 
எனவரும் சூரிய சித்தாந்த வசனத்தினால் அறியலாம் . ஆகவே பிராணன் 
என்பது ஒரு விநாடியில் 10 - ல் ஒரு பங்கு காலம் என்னப்படும் . இத்தகைய 

* முகூர்த்தம் ஒன்றுக்கு இரண்டு காழிகை என்பது ஸ்தூலமுறை, 
பகலிரவு பிரமாணங்களைத் தனித்தனி பதினைந்தால் பிரித்துக்கண்ட வே 
சத்தமுகூர்த்த காலபிரமாண மென்றறிக . 


திற்குக் 


30 


சாதக அலங்காரம் 


அதிநுட்பமான அமிர்தகாலத்தை அறிவதற்கு முன்னம் நக்ஷத்திரசுத்தியை 
அறிந்துகொள்ள வேண்டியது சிறப்பாதல்பற்றி “ பிராணனொடு வேளை 
உணர்வதற்குமுன் " என்று கூறினர் ஆசிரியர் என்க . ஜாதகர்மம் செய்த 
பின் ஜாதகபலாபலன்களை பாலாரிஷ்டமில்லாத ஜாதகங்களுக்கே எழுத 
வேண்டியது முறையாதலால் “ பலபாகம் பகர்வதற்குமுன்னே, நிறைசீவன் 
தனை அறிந்து நிகழ்த்துக சாதகமே ” எனக் கூறுவதாயினார் . இந்த பாலா 
ரிஷ்ட விஷயத்தை பின்பு 72 - வது செய்யுளின் கீழ் நன்கு விளக்கப்படும் . ( ) 

மாணாக்கன் விதி 
சாதகவா ரிதியதனில் சிறுதிவலை அளவாய் 

சாற்றுபல பாகமுறுந் தமிழ்ப்பனுவல் அதனில் 
ஒதியநல் பலன் அறிந்து பகர்வதற்கே உரிய 

உத்தமசற் குணம்பொறுமை அறிவுமது நீதி 
ஈதல்பல கலைதெரிவோன் பெரியோர்கள் தம்மை 

எதிர்த்துவாது உரையாமல் இணக்கம் ட்டையனுமாய்ச் 
சீதநிறை மதிபோலும் அமுதமிகும் வார்த்தை 

செறிந்திடும் மாணாக்கனுக்கே செப்புவது குணமே . 
( இ - ள் ) சாதகபல சாத்திரம் என்று சொல்லப்பட்ட சாதகஸ்கந்தமா 
கிய சமுத்திரத்தில் , அற்ப மழைத்துளியளவுக்கு ஒப்பாகச் சொல்லப்பட்ட 
பலன் சொல்லும் பாகத்தையுடைய இந்தச் சாதகாலங்காரமென்னும் தமிழ் 
நூலில் , சொல்லுதற்கரிய சிறந்த பலாபலன்களைத் தெரிந்து கூறுவதற்கு 
ஏற்றதான நற்குணம் , பொறுமை, உணர்ச்சி , மநுஸ்மிருதி முதலான 
ஸ்மிருதிகளில் சொல்லியுள்ளபடி ஒழுகுதல் , அறஞ்செய்தல் , பலவிதமான 
சாஸ்திரங்களை ஆராய்ந்தறிதல் , கல்வி அறிவு ஒழுக்கங்களில் மேம்பட்ட 
வர்களிடத்தில் எதிர்த்துப்பேசாமல் அடக்கி அவர்களிடத்தில் சேர்ந்திருத் 
தல் முதலியவைகளை யுடையவனாய் , குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை 
யொத்த முகமலர்ச்சியுடன் , இனிமையாகப் பேசுகின்ற சிறந்த சீடனுக்கு 
இந்த நூலை சொல்லுவதே நன்மையாகும் எ - று . 

வி - ரை ) வேதத்திற்கு அங்கம் ஆறு : அவற்றுள் நேத்திராங்கம் 
சோதிடம் கவே இந்த சாஸ்திரம் வேதாங்கத்துள் ஒன்றாய் மிளிர்வது 
பற்றி இதனை ஒழுக்கமுடைய மாணாக்கருக்கு உரைப்பதே நன்மையென் 
பதை இச் செய்யுளில் விளக்கினார் ஆசிரியர் என்க . இதனை : 

கோபதிய - மிதம்நித்யம் - நோபதேஸ்யம் - யதஸ்ததல் 

பரிக்ஷிதாய -சிஷ்யாய - குருபக்த்தாய - ஸாதவே 
என வரும் சூரிய சித்தாந்த வியாக்கியானத்தின் உதாரண சுலோகத்தினால் 
நன்கறியலாம் . குருபக்தி - சாந்தகுணம் - நல்லொழுக்கம் , நூற்பொருளை 
எளிதில் கிரகித்துக்கொள்ளும் நுட்பபுத்தி , பல சாஸ்திர ஆராய்ச்சி , 
இனியவசன முதலியவைகளையுடைய சீடன்தானாஎன்று பரீட்சித்தறிந்த 
பின்பே இந்த சோதிடசாஸ்திரத்தைச் சொல்லவேண்டியது முறைமை 
யாகும் என்பது இதனால் உணரப்படும் . 

அபாரஹோரா கமபாரகாமீ , பாட்டாஞ்சபீஜே ஸுதாம்ப்ரகல்பம் 
ஸத்சோளவித்யா குஸலஸோல , பவேத்பலாதேலா விதௌஸமர்தம் 


விளக்க விருத்தியுரை 


81 


எனவரும் சாதகாபரண வசனத்தின்படி ஆதியர் 

தமில்லாமல் அபாரமா 
யிருக்கப்பட்ட ஹோராசாஸ்திரத்தை நன்குணர்ந்து பீஜணிதம் , கோள 
சாஸ்திரங்களில் வல்லவனாயிருப்பவனே பலபாகத்தைச் சொல்லுவதற்கு 
சமர்த்தன் என்பதை நன்கு அறிக . ஒழுக்கமில்லாதவன் , சோம்பேறி , 

, 
கங்காரி, காமி , திருடன் , நோயாளி அறிவில்லாதவன் , கோபி , அதிக 
மாகத் தூங்குவோன் , பழைய நூற்களின் பரப்பைக்கண்டு பயப்படுவோன் , 
பொய்யன் , பாவத்தொழில் செய்பவன் , சொன்ன சொல்லை விரைவில் 
அறிந்துகொள்ளும் நுட்ப புத்தியில்லாதவன் , வாதாடுவோன் , முதலியவர் 
களுக்கு எந்த நூலையும் சொல்லக்கூடாதென்பது விதி . ஆகவே உத்தம 
சற்குணம் பொறுமை .............. செறிந்திடு மாணாக்கனுக்கே செப்புவது 
குணமே " என்று கூறினாரென்க . 

( 18 ) 
செப்பியதோர் பலபாகம் பகர்வதற்கே இரவி 

தேசதே சத்தின்விழுச் சாயை தெரிந்து எண்ணித் 
தப்பறவே கண்டு அருளும் சரபிண்டத் தொகையின் 

தகைமைபெற மருவி இலக் கினங்கள் தீமை அறிந்தே 
ஒப்புடன்லக் கினசந்தி கண்டால் அக் காலை 

உயர்கடிகை லக்கினசுத் திகள்உணர்ந்து கண்டு 
விப்பிரர்சோ திடவல்லோர் சரணமதைப் போற்றி 

விளம்பினர்க்குப் பலபாகம் விளங்கும்மிகத் தானே . 
( இ - ள் ) இந்த நூலில் கூறப்பட்ட நன்மை தீமைகளாகிய பலா 
பலன்களைக் கூறுவதற்கு , விஷ காலத்தில் சூரியன் சஞ்சாரத்தினால் உண் 
டாகும் அந்தந்த தேசத்திற்குரிய விஷவத்சாயைக்கண்டு கணிதஞ்செய்து , 
அதனால் பிழையின்றி கண்டறிந்த சாகண்ட கண்டத்தொகையின் சமஸ் 
சாரஞ்செய்த சுதேச இராசிமானங்களைக்கொண்டு , இலக்கினக்களை எந் 
படுத்தி , சமமாக நிலை லக்கினத்தின் அந்தமும் , வரும் லக்கினத்தின் 
ஆதியும் ஒன்றற்கொன்று மாறுபடுவதாகிய இலக்கின சர் தியானது காணப் 
படுமானால் , அந்த சமயத்தில் , சிறந்த நாழிகைஸ்புடம் , இலக்கினஸ்புடங் 
களைச் செய்தறிந்து , அந்தணர் சோதிடசாஸ்தி.ங் கற்றுணர்ந்த வல்லவர் 
கள் ஆகிய இவர்களுடைய திருவடியை வணங்கி சொல்லப்பட்டவர்களுக்கு 
டலாபலன்களுடைய திட்ப நுட்பங்கள் நன்றாக விளங்கும் எ - று . 

( வி - ரை ) பகலிரவு பிரமாணங்கள் சமமாய் இருக்குங்காலம்விஷகாலம் 
எனப்படும் . இந்த விஷகாலம் சித்திரைவி , ஐப்பசிவிஷ என இரு 
வசைப்படும் . இவை மேஷவிஷு புண்யகாலம் , துலாவிஷ புண்யகாலம் 
பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்படுவதாகும் 

இது நிரயன சம்பந்த 
மானது , சேயன சூரியஸ்புடத்தில் அயனபாகாதிகளைக்கூட்ட என்றைய 
தினம் பாகை பூச்சியமாகுமோ அன்றைய தினமே அயனதினமாகும் .. 
அதாவது அயனசம்பந்தமாகிய மாதாரம்பதினமாகும் . இவ்வித அயன 
மாதங்கள் பன்னிரண்டு . அவற்றுள் ஆரம்பமாதம் மேடாயனமென்றும் 
மத்தியமாதம் துலாயனமென்றும் வழங்கப்படும் . இதனைத் தற்கால திருச் 
கணித பஞ்சாங்கங்களால் இனிது அறிக . தற்காலத்தில் சற்று ஏறக்குறைய 
ந்த அயனமாதாரம்பங்கள் ஒவ்வொரு சௌரமாதங்களின் எட்டாந்தேதி 
நிகழ்கின்றது . ஆகவே பங்குனிய 8. மேடாயன பிரவேசமும் , புரட் 


என 


32 


சாதக அலங்காரம் 


| 


டாசியா 8 உ துலாயன பிரவேசமும் ஆரம்பிக்கின்றன . இந்ததேதிகள் தான் 
விஷநாள் என்று சொல்லப்படுவதாகும் . இந்த நாட்களில் தான் சூரிய 
பகவான் விஷரேகையிலுள்ள மேடாயன துலாயனங்களில் பிரவேசிப் 
பார் . ஸமராத்ரிம்- திவேகாலே - விஷுவத் - விஷவஞ்சதத் ” 

என்ற 
அமரகோசத்தின்படி பகலிரவுகளிரண்டும் சமமாயுள்ள காலத்திற்கு விஷ 
வக்காலமென்று அறியப்படுகின்றன . மற்றும் இதனை " அஹோ- ராத்ர 
யோர் -விஷஸாம்யம் - அத்ராஸ்த்தி -விஷுவத் என்ற லிங்காபட்டியத் 
தாலும் நன்கறியலாம் . 

இத்தன்மையான விஷவத் நாட்கள் ஏதேனுமொன்றில் மத்தியான் 
னத்தில் நீர்மட்டஞ்செய்த சமமான இடத்தில் , அதாவது ஸலாதலே 
அம்புலம் சுத்தே - வஜ்ரலேபே - அபிவாஸமே " என்று சூரிய சித்தாந்தம் 
திரிபிரஸ்னாதிகாரம் முதல் சுலோகங் கூறுமாறு , சமபூமி என்றால் வச்சிரக் 
காரை செய்த நீர் மட்டமான ( அதாவது வெள்ளைக்கல்லை துண்டு துண் 
டாக்கிச் சூரணஞ்செய்து அதனால் காரை செய்தால் அதுவே வச்சிரக்காரை 
யாகும் . அப்படிப்பட்ட பூமியில் நீரைப்பெய்தால் எல்லா பூமிக்கும் அந்த 
நீர் வியாபிக்கவேண்டியது ) பூமியினுடைய மத்தியபாகத்தில் 12 - அங்குல 
உயரமுள்ள ( ஒரு தண்டத்தை ) சங்குவை நிறுத்திப்பார்க்க தக்ஷிணோத்தர 
ரேகையில் ஏற்படும் சாயையின் அங்குலம் வியங்குலங்களே விழுச்சாயை 
யாகும் . இதனை பலச்சாயை , பலபா , அக்ஷபா எனவும் வழங்கப்படும் .. 
விளங்கிய வெங் கதிர்ப்புத்தேள் மேடதுலா யனம்புகுநாள் விஷநாளாகும் 
அளவுடன் அன்று அம்பாசா தனஞ்செய்து முந்நான்காம் அங்கு லத்தின் 
வளச்சங்கை சமநிலநாப் பண்ணமைத்தாங்கு அதன் சாயைவடக்கு தெற்கில் 
உளரேகை தனில்விழுமவ் வளவைவிஷ சாயையென உரைப்பர் மன்னோ. 
உரைக்கும் அன்றுச் சாயைசூன் னியமான பிரதேசத்து உளவி ரேகை 
விரையுறுால் விஷரேகை யெனப்படும் அவ் விரேகையினில் விற்கும் நாடே 
புரைசெறிதொல் இலங்கையவ கோடிஉரோ மகஞ்சித்த புரியாம் மற்றும் 
வரைதரும்ஒன் றற்குான்று தொண்ணூறு பாகைதனில் மன்னும் அன்றே. 
எனவரும் எம்மால் இயற்றி அசசிட்டுள்ள ஜாதகசாகரம் முதல்தரங்கம் 
முதல் மணி பாவக கணிதத் தின்படி நன்கறிக . இவ்வித விஷுவச்சாயையின் 
கணித முதலியவற்றை ஷை ஜாதகசாகரத்தில் மிகத்தெளிவாகக் காட்டப் 
பட்டிருத்தலின் ஆங்கு உணர்ந்தறிக , திருக்கணித பஞ்சாங்கத்தில் பிர 
தானமான சில முக்கிய பட்டணங்களின் அக்ஷாம்சம் , விஷுவச்சாயைகளை 
காட்டப்பட்டிருத்தலின் அதனாலும் அறியலாம் . சுதேச விஷுவச் 
சாயையை 10 - ஆல் பெருக்கியது முதல் சரகண்டமாகும் . இந்த முதல் 
சரகண்டத்தை 5 - ஆல் வகுக்க வந்த ஈவை முதல் சரகண்டத்தில் கழித்த 
மீதம் இரண்டாவது சரகண்டமாகும் . முதல் சரகண்டத்தை 3 - ஆல் 
வகுத்த ஈவே மூன்றாவது சரகண்டமாகும் . சரகண்டம் எனினும் , சரபிண் 
டம் எனினும் பொருள் ஒன்றேயாகும் . இதனை ; -- 
சரகண்டங் காணும்வகை சுதேசபலச் சாயையினைத் தசத்தில் ஏற்ற 
வருபலமே முதற்கண்டம் என்பரிதை ஓர்ஐந்தில் - குக்க வந்த ( தை 
முரணில் பலந் தனைமுதலில் அகற்றின் நடு கண்டமென்பர் முதற்கண் டத் 
ஒருமூன்றிற்கு ஈயவரும் பலம் மூன்று தம் கண்டம்என உரைப்பர் மாதோ . 


விளக்க விருத்தியுரை 


33 


எனவரும் நமது ஜாதகசாகரம் முசல் தரங்க வசனத்தினால் அறிக . உதா 
ரணம் : -உயர் திரு மஹாத்மா காந்தியடிகள் உத்தர அக்ஷாம்சம் பாகை -21 
கலை 38 - லுள்ள போர்பந்தரில் அவதரித்தார் . அந்த க்ஷேத்திரத்தின் 
விழுவச்சாயை அங்குலம் -4 வியங்குலம் -45 என்று அக்ஷாம்சத்தைக்கொண்டு 

க்ஷஜ்யா , இலம்பஜ்யாக்களால் கணித்து ஏற்படுத்தப்பட்டது . ஆகவே 
அந்த க்ஷேத்திரத்தின் சரகண்ட விநாடிகள் வருமாறு : - விஷுவச்சாயாங் 
குலம் 4-45X10 = மூதல் சரகண்ட விநாடி -47 , இந்த முதல்கண்டம் 
47 - ஐ 5 - ஆல் வகுத்த ஈவு 9 , மீதம் 2x 60 = 120 + 5 = 20 , இதனை 27 - ல் 
கழித்த மீதம் 37-36 அர்த்தாதிகமாக -38 . இது இரண்டாவது சரகண்ட 
மாகும் . முதல் சரகண்டம் 47 - ஐ + 3 - ஆல் வகுத்த ஈவு 15-40 . அர்த்தாதிக 
மாக -16 . இது மூன்றாவது சரகண்டமாகும் . ஆகவே முதல் சரகண் 
டம் 47 , இரண்டாவது சரகண்டம் - 38 , மூன்றாவது சரகண்டம் -16 என்று 
ஏற்பட்டதுணர்க . பிற இடங்களுக்கும் இந்தப்படியே சரகண்டங்களை 
அறிந்துகொள்ளலாம் . இவ்வித கணிதப்பிரயாசையின்றி அறியும்படி நமது 
ஜாதகசாகரத்தில் பதகமுறையாகக் காட்டப்பட்டிருத்தலின் ஈண்டு மறு 
படியும் அதனைச் சேர்த்தல் நூல் விரியுமென விடுத்தாம் . 

“ ஸ்வதேச சரகண்டோரா - பவந்தீஷ்டோ தயாஸ்வ ”ே என்ற சூரிய 
சித்தாந்தம் திரிபிரஸ்னாத் தியாயத்தின்படி நிரட்சரேகையிலுள்ள இலங் 
கையின் இராசிமானத்தில் சுதேச சரகண்ட சமஸ்காரம் செய்தால் சுதேச 
இராசிமானமாகும் . ஆதலால் “ சரபிண்டத்தொகையின் , தகைமைபெற 
மருவி இலக்கினங்கள் தமை அறிந்தே என்று கூறினார் என்க , ஜாதகங் 
களில் இலக்கினம் பிரதானமானதென்று எல்லோரும் அறிவர் . ஆனால் 
இலக்கினத்தைச் சிலரே முறைப்படி கணக்கிட்டு ஸ்புடஞ்செய்கின்றனர்.. 
பலர் பஞ்சாங்கங்களில் காணும் மேஷாதி இராசிமானங்களைக்கொண்டு 
இலக்கினத்தைக் கணக்கிடுகின்றனர் . சிலர் மீனம் மேஷம் எவ்விடத்திற் 
கும் நாலேகால் ( 4 } ) நாழிகை என்ற கணக்கிடுகின்றனர் . இவ்விருவழிகள் 
முற்றிலும் பிழையாகும் . யாதுபற்றி எனின் ? பஞ்சாங்கத்தில் காண்பது 
பதிரயனஸாவன " இராசிமானமாகும் . இலக்கினங் கணிக்கத் தேவையா 
னதுவோ சாயன நக்ஷத்திர இராசிமானமாகும் . இதுபற்றியே சூரிய 
சித்தாந்தம் , ஆசிரியர் பாஸ்கரனாருடைய சித்தாந்த சிரோமணி , கிரகலாகவ 
முதலியவற்றுள் நிரட்சத்தின் சாயன நக்ஷத்ர இராசிமானத்தைக்கண்டு , 
பிறகு அட்சபிரதேசங்களுக்கு ஏற்ப பலச்சாயைக்கொண்டு , சரபிண்டங் 
கணித்துக் கழித்தோ, கூட்டியோ அந்தந்த இடங்களுக்கு உரிய தே 
சாயன கூத்திர இராசிமானத்தால் இலக்கினங் கணிக்கும்வழியை அருள் 
செய்திருக்கின்றனர் ஆன்றோர் என்க . ( கடிகாசுத்தி என்பது ஜனனகால 
நாழிகையை சுத்தஞ்செய்தல் என்பதாகும் . இதனை 49 - ஆம் கவியில் நன்கு 
விளக்கிக் கூறப்படும் . இலச்கினசத்தி என்பது இலக்கினஸ்புடத்தை 
81 - ஆல் பெருக்கி வரும் ஸ்புடத்திற்குரிய நக்ஷத்திரபாதம் , அல்லது நக்ஷத் 
திரம் , அல்லது அதன் திரிகோண நக்ஷத்திரம் , திரிகோண ராசிகளில் 
சந்திரன் இருப்பது என்பதாம் . இதனை நமது ஜாதகசாகரம் முதல் தரங் 
கத்தில் தெளிவாக அறியலாம் . சிலர் " கதம்காடி சதுர்க்குண்யம் ” என்றபடி 
செய்வது பிறந்த நாழிகை சுத்தம் என்பர் . அது இந்நூலுக்கு அங்கோர 
மானதல்ல . 

( 14 ) 


5 


34 


சாதக அலங்காரம் 


சிறப்புப்பாயிரம் 


ஆக்கியோன் பெயர் 
விளங்கியதோர் சகாத்தம்ஆயி ரத்தைந்நூற் றின்மேல் 

மேவுஎண்பத்து ஏழுவிசு வாவசுவாம் ஆண்டில் 
களங்கம் இலா வடமொழியைத் தான் தெளிந்து கண்டு 

காசினியில் சாதகா லங்காரம் எனவே 
வளங்குலவும் புகழ்பெறுநல் கரனூர் வாழும் 

வள்ளல் சே வடிநாதன் வரஉருவாய் வந்தோன் 
உளங்களி கூர்ந்து அருள்ஞான யோகநட ராசன் (தானே . 

உரைத்தனன்இப் பொருள் உணர்ந்தோர்க்கு உண்மைதரும் 
( இ - ள் ) பிரசித்திபெற்ற சாலிவாகனன் என்னும் அரசன் அரசியல் 
தொடங்கியது முதல் வழங்கப்பட்டு வரும் , சாலிவாகன சகாப்தம் 1587 - ல் 
விசுவாவசு ஆகிய வருஷத்தில் , பரிசுத்தமாகிய சமஸ்கிருதபாஷையிலுள்ள 
சோதிட சாஸ்திரத்தைத் தான் தெளிவுபெற அறிந்துஉணர்ந்து ,இந்நிலவுல 
சத்தில் , சாதகாலங்காரம் என்னும் பெயரினால் இந்த நூலை , பலவகையான 
வளப்பங்கள் நிறைந்து கீர்த்தி பெற்ற சிறந்த கீரனூர் என்னும் கிராமத்தில் 
வசித்திருக்கும் வரையாது கொடுக்குந் தன்மையுடையவரும் , சாக்ஷாத் 
நடராசப்பெருமானுடைய வரப்பிரசாதமே ஓர் வடிவாகத் திரண்டு பிறந்த 
வரும் , மனமகிழ்ச்சியுடன் கிருபை செய்கின்ற இயமயமாதி ஞானயோகங் 
களில் வல்லவருமாகிய, நடராஜன் என்னும் திருநாமத்தை யுடையவர் 
அருள் செய்தார் . இதில் அருள் செய்யப்பட்ட விஷயங்களைத் தெரிந்து 
கொண்டவர்களுக்கு இந்த நூலானது மெய்யை விளக்கிக் காட்டும் எ - று . 

( வி - ரை ) கீரனூர் என்பது புதுக்கோட்டை சமஸ்தானத்தைச் சேர்ந்த 
ஒருசிற்றூராகும் , காப்புச்செய்யுள்களில் விநாயகர் ,சிவபெருமான் , அம்பிகை 
சுப்பிரமண்யர் முதலியோரை வணக்கஞ்செய்திருத்தலின் இவர் சைவமதத் 
தினர் என்று நன்கு நிச்சயிக்கப்படும் . இவர் தந்தையார் சாக்ஷாத் நடராசப் 
பெருமானிடத்தில் அன்பு மிகுந்து அப்பெருமானை உபாசனாமூர்த்தியாகக் 
கொண்டு தவமியற்றி இவரைப்பெற்றனர் என்பது சேவடி நாதன் வர 
உருவாய் வந்தோன் ” என்பதனால் அறிக . சைவசமயா சாரியர்களையும் , 
அறுபான் மும்மை நாயன்மார்களையும் வணங்கி இருத்தலின் சைவகுலத்தவ 
ரென்றும் , சிவதீட்சை பெற்றவர் என்றும் அறிக . மற்றும் ஓமவிதியுஞ் 
சமயபேதமுதல் உரைத்தே , ஓர் எழுத்தில் ஐந்து எழுத்தின் உண்மையும் ” 
என்று நான்காஞ் செய்யுளில் கூறியதனால் ஞானப்பிரகாச சுவாமிகளிடம் 
சிவ தீட்சைபெற்று அவரைத் தமது ஞானாசாரியராகக் கொண்டவர் என்று 
நன்கு நிச்சயிக்கப்படும் . 

விடயங்களின் வழியே போகாவண்ணம் மனத்தை நிறுத்திச் சிவத் 
தைத் தியானித்துப் பின்பு தியானிப்போனாகிய தானுந் தியான முந் 
தோன்றாது தியானப்பொருளாகிய சிவம் ஒன்றே விளங்கப் பெறுதல் யோக 


விளக்க விருத்தியுரை 


35 


மாகும் . பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் இலக்கணங்களை அறி 
விக்கும் ஞான நூல்களைக் கேட்டுச் சிந்தித்துத் தெளிந்து நிட்டைகூடல் 
ஞானமாகும் . ஆதலின் " ஞானயோகம் " என விளக்கினார் என்க . யோகத் 
தினால் அடையும் பலன் சிவசாரூப்பியமாகிய பதமுத்தியும் , ஞானத்தினால் 

டையும்பலன் சிவசாயுச்சியமாகிய பரமுத்தியுமாம் . சாரூப்பியம் = கட 
வுளது உருப்பெற்றிருத்தல் , சாயுச்சியம் = கடவுளோடு இரண்டறக்கலந்து 
ஐக்கியப்பட்டிருத்தலாம் . இது சிறப்புப்பாயிரம் ஆதலால் நடராஜன் என் 
றதனால் ஆக்கியோன் பெயரும் , வடமொழியைத் தெரிந்துகண்டது என்றத 
னால் நூல் வந்தவழியும் , தென்மொழியிற் செய்ததென்பதும் , சாதகாலங் 
காரம் என்றதனால் நூற்பெயரும் , சகவருஷம் 1587- என்றதனால் காலமும் , 
இதன் பொருளை அறிந்தவர்களுக்கு உண்மைதரும் என்றதனால் ஏற் 
பயனும் , அதிகாரியும் , கீரனூர் என்றதனால் இடமும் நன்கு விளங்கும் .. 

சாலிவாகனன் : - பைடணபுரியிலிருந்த சுலோசனன் என்னும் வேதி 
யன்புத்திரி சுமித்திரா விவாகத்திற்குமுன் நாகராஜனைக்கூடி கருவடைய 
சுற்றத்தாரால் வெறுத்துத் துரத்தப்பட்டு அந்நாட்டிற்கு அருகிலுள்ள 
லாலச்சேரியில் ஒரு குயவன் வீட்டில் பெற்ற புத்திரனாவன் . இவன் 
இளமைப்பருவத்தில் தன்னோடொத்த சிறுவர்களுடன் தான் அரசனாகவும் , 
மற்றச் சிறுவர் மந்திரி முதலிய அரச காரியக்காரர்களாகவும் , நியமித்து 
விளையாடுகையில் அவ்வழியாகச் சென்ற சோதிடன் ஒருவனைப் பார்த்து 
ஐயா நம் இராச்சியத்திற்கு யோகம் எப்படி என்று வினாவ சோதிடன் 
யோகமாகவே இருக்கின்றது என அதனால் களித்த சாலிவாகனன் ஒரு 
1 மட்பாண்டமளிக்க அதுபொன்னாயிற்று . மண்ணால் யுத்தத்திற்கு வேண்டிய 
இரதம் , கஜம் , துரகம் , பதாதிகளைச் செய்து விளையாட்டயர்ந்து 
தானான் . புரந்தரபுரத்து தனஞ்சயன் என்னும் வணிகன் தனது அந்திய 
தசையில் தன் நான்கு பிள்ளைகளை அழைத்து இந்தக் கட்டில் காலின் கீழ் 
உங்களுக்கு வேண்டிய பொருள்களை எடுத்துக்கொள்க என்று காலமானான் . 
பின்பு சோதிக்க ஒரு கும்பல் மண் , ஒரு குவைஉமி , ஒரு கூட்டம்கரி , ஒரு 
குவை எலும்பு இருந்தன . இதனை அவ்வூர் அரசனிடம்கூறி எங்கனம் 
பங்கிட்டுக்கொள்வதென்று வினவ நியாயாதோன்றாமையால் குயச்சேரியின் 
வழியாய் வருகையில் சாலிவாகனன் கண்டு இவர்களை விசாரித்து மூத்த 
கனிஷ்ட கிரமமாக பூமி , தானியம் , பொன் , நாற்கால்களும் உரிய பாகப் 
பொருள் என்று கூறக்கேட்டு அவ்விதமே பாகப்பிரிவினை செய்துகொண் 
டனர் . இந்தத் தீர்ப்பையும் அச்சிறுவனது அஞ்சாநிலையையுங் கேள்விப் 
பட்ட விக்கிரமார்க்கன் இவன் நம்நாட்டில் இருக்கக்கூடாதென்று எண்ணி 
வெளியே போகும்படி கட்டளையிட போகாமலிருக்கவே சேனைகளுடன் 
யுத்தத்திற்கு வந்தனன் . நாகராசன் அருளால் மண்ணால் செய்துவைத் 
திருந்த சதுரங்கபலத்தை உயிர்ப்பித்து போர்புரிந்து விக்கிரமார்க்கனை 
நருமதை நதிக்கு வடக்கில் ஓட்டினான் 

இதனால் அக்காலமுதல் நருமதை 
நதிக்கு வடக்கில் உள்ளார் விக்கிரமார்க்க சசத்தையும் , தெற்கிலுள்ளார் 
சாலிவாகன சகவருடத்தையும் வழங்கி வருகின்றனர் . சகவருடம் எனினும் 
சாலிவாகன சகளு எனினும் பொருள் ஒன்றாக வழங்கப்படும் . ( 15 ) 

1 - வது பாயிரப்படலம் முற்றிற்று . 


வருவ 


36 


சாதக அலங்காரம் 
2 - வது பாவகப்படலம் 


தனுபாவகம் ( முதலாம் இடம் ) 
சீர்பெறுஞ் சென்ம லக்கினந் தன்னில் 

சேர்ந்தினி திருந்திடும் அந்தப் 
பேர்தரும் பலன்கள் மெய்நிறஞ் சொரூபம் 

பெருநிதி உதரம்மத் தகமும் 
ஏர்பெறும் உபாங்கம் சிந்திதங் கிலேச் 

மிலட்சணம் கீர்த்தி மூர்த் திகளும் 
பார்தரும் சுபசந் தோஷமும் வயதும் 

பகர்முதல் தானமென் றுரைக்கும் . 
( இ - ள் ) நன்மைதங்கிய சனன லக்கினத்தில் மேன்மையாக சேர்ந் 
திருக்கின்ற , அந்தப் பெயர் பெற்ற பலன்களானது சரீரகாந்தியும் , வடிவ 
மும் , பெருத்த செல்வமும் , வயிறும் , தலையும் , அழகு பொருந்திய 
அங்கங்களும் , மனத்தினுள்ளிருக்கும் எண்ணமும் , மனக்கவலையும் , அழகும் , 
புகழும் , அங்க அடையாளங்களும் , சுபமாகிய சந்தோஷமும் . வாழ்நாளும் 
ஆகிய இவைகளே முதல் ஸ்தான பலன்களாகும் என்று சோதிட நூற்கள் 
சொல்லும் எ - று . 

( வி - ரை ) எண்ஜாண் உடம்பிற்குச் சிரசே பிரதானமாவது போல , பன் 
னிரண்டு பாவகங்களுக்கும் இலக்கினபாவகமே பிரதானமாகையாலும் , 
இந்த இலக்கின பாவகத்தைக் கொண்டே மற்றைய பாவாதிபதிகள் 
கும் இடம்- சம்பந்தம் நோக்க முதலியவற்றால் பலாபலன்களை வரையறுத்து 
நிசசயித்தல் நியதியாகையாலும் " சீர்பெறும சென் மலக்கினம் ” எனச் சிறப் 
பித்தார் ஆசிரியர் என்க . இது முதல் நூல் ஆரம்பமாதலால் முதல் முதல் 
< சீர் ” என்னும் மங்கலச் சொல்லைவைத்துச்செய்யுள் இயற்றலாயினர் என்ப . 

பழைய பிரதிகளில் “ சீர்பெறுஞ் சென்மலக்கினத்த திபர் சேர்ந்தினி 
திருந்திடும் அந்த " எனக் காணப்படுகின்றது . சன்ம லக்கினத்தின் ஆதி 
பத்தியம் ஒரு கிரகத்திற்கு உண்டாகுமேயன்றி பல கிரகங்களுக்கு உண்டா 
காமையாலும் , இங்கு கூறவந்த விஷயம் துவாதச பாவகங்களிலுள்ள அந்தர் 
பாவகமாகிய உபபாவகங்களாதலாலும் சீர்பெறுஞ் சென்மலக்கினந்தன் 
னில் சேர்ந்தினிதிருந்திடும் அந்த ” என்று இருக்கவேண்டியது ஒழுங்காத 
லாலும் இங்ஙனம் திருத்தி அமைக்கப்பட்டதென்க. இங்ஙனம் அமைத்துக் 
கூறாவிட்டால் " கன்மை தங்கிய சனன இலக்கினாதிபதிகள் என்றே 
பொருள் கொள்ளல்வேண்டும் . அங்ஙனங் கொள்ளுதற்கு விதியில்லை 
என்பது திண்ணம் . 

பெருநிதி - பெருத்த செல்வம் ; அதாவது சிறந்த ஐசுவர்யம் என்ப 
தாம் . ஐசுவரியம் எட்டு : அவை 

அவை இராஜாங்கம் , மக்கள் ,சுற்றம் , பொன் , 
மணி , நெல் , வாகனம் , அடிமை முதலியனவாம் . 


விளக்க விருத்தியுரை 


37 


பெருகிதி - பெருமைதங்கிய பொக்கிஷசாலை ; அல்லது களஞ்சியம் , 
பொருள் வைப்பிடம் என்றும் பொருள் கூறல் அமையுமென்க. இராஜாங்கம் 
10 - ஆம் இடமும் , மக்கள் 5 - ஆம் இடமும் , வாகனம் சுற்றம் 4 - ஆம் இடமும் , 
பொன் மணி நெல் முதலியன 2 - ஆம் இடமும் , ஆளடிமை 3 - ஆம் இடமும் ,, 
ஆகலின் முன்னையதைவிட பின்னையதே சிறந்த பொருளாகும் . “ சங்கநிதி ” 
என்பதற்குச் சங்கின் உருவமாயிருப்பதொரு தெய்வத்தன்மையுள்ள 
பொருள்வைப்பு என்றும் , பதுமநிதி ” என்பதற்குத் தாமரை மலரின் 
வடிவை யொத்தகொரு பொருள்வைப்பு என்றும் பொருள் கூறியுளார் 
பெரியோர் ஆகலின் , பெருகி தி ” என்றதற்குப் பெருமைதங்கிய பொருள் 
வைக்கும் இடம் என்று கூறுதலே பொருத்தமுடையதென்க. 

அஃது பொருந்தாது . யாதுபற்றி எனின் ? மூர்த்தி என்பதற்குச் சிலர் 
கடவுள் வணக்கமென்பர் பத்தாம் பாவகத்தில் “ தேவதாபக்தி ” என்று 
கடவுள் வணக்கத்தைக் கூறியிருத்தலின் என்க . மூர்த்தி என்பதற்குஉடல் 
உருவம் என்ற பொருள் காணப்படுதலாலும் , இவற்றுள் உருவம் என்பதற்கு 
உடல் உறுப்பு என்ற அர்த்தப் ஏற்படுதலினாலும் அங்க அடையாளம் என்று 
உரை எழுதப்பட்டதென்க . ஆசிரியர் இலக்கினபாவகத்தில் இது விஷய 
மாக இன்னின்ன பிரசங்கட்கு இன்னின்ன இடங்களில் மறுவு இருக்கும் 
என்று கூறி இருத்தலின் இப்படிக் கொள்வதே சாலச்சிறப்புடையதெனக , 

பராசரஹோரையில் உத்தரகாண்டம் 8 -வது அத்தியாயத்தில் துவா 
தசபாவக நிகண்டைக் கூறவர்த முனிபுங்கவர் சனத்தினால் “ ஆத்மா 
சரீரம் ஹோராச கல்யம் லக்கம்ச மூர்தயம் என்று இலக்கினத்தை மூர்தயம் 
என்ற பெயர் இருப்பதாக அறியப்படுகிறது . 

ஜாதகாபரணத்தில் " லக்நஸ்ய நந்தாம்ஸ பதேர்ஹி மூர்த்யா " என்ற 
சுலோக வசனத்தில் இலக்கின நவாம்சாதிபதிக்குச் சமானமாக மக்களின் 
சரீர ஆகிறருதி ( வடிவம் ) இருக்குமென்று கூறப்பட்டிருத்தலின் மூர்த்தி 
என்பதற்குச் சரீர வடிவயென்று பொருள் கிடைக்கின்றது . இங்ஙனம் 
பொருள் கொள்ளுமிடத்து இச்செய்யுள் 2 -ஆம் அடியில் சொருபம் என்று 
கூறப்பட்டிருத்தலின் , அதற்கு என்ன பொருள் கொள்வதெனின் ? முன்னை 
யதற்கு சரீரம் பருத்தல் , இளைத்தல் முதலியவை என்றும் , பின்னையதற்கு 
சரீரம் நீளல் , குறுகல் , மச்சம் முதலியவை என்றும் கொள்ளல் வேண்டும். 
சிலர் “ மெய்கிறம் ” என்பதை மெய் - நிறம் எனப்பிரித்து தேகமும் , தேச 
காந்தியும் என்பர் . அது தவறு . " மெய்கிறம் " என்பதற்கு சரீரகாந்தி (சரீர 
நிறம் ) என்றே பொருள் கொள்ளல் வேண்டும் . 

“ ரூபம் சீர்ஷஞ்ச வர்த்தமாக ஜந்ம என்ற மந்திரேஸ்வரமுனிவர் 
பலதீபிகை வசனத்தால் தற்கால பிறவியை இலக்கினத்தினால் அறிய 
வேண்டுமென்க . 5 - ஆம் இடத்தினால் மறுஜன்மத்தையும் , 9 - ஆம் இடத் 
தினால் முன் ஜன்மத்தையும் அறியும்படி இயமுனிவர் பெருந்தகையோர் 
மொழிந்திருக்கின்றனர். 

சவாதசபாவச சமிக்ஞைகளைக் கூறவந்த வடநூலாசிரியர்கள் தலு 
தன - சகோதர- மாதுரு-சந்ததி -சத்துரு - களத்திர - ஆயுசு - பிதிர்-சீவன - லாய் - 
விரயம் என்று கூறப்பட்டிருத்தலின் பன்னிரண்டு பாவகங்களிலுள்ள பல 
உபபாவகங்களிலும் இவைகளே சிறப்பு பாவகங்களாதலின் முதலாவது பாவ 


38 


சாதக அலங்காரம் 


19 - சரீர புஷ்டி 


14 - ஆயுசு 


கத்திற்குத் தனுபாவகமென்னும் மகுடஞ் சூட்டப்பெற்ற தென்க . 
பாவகங்களைப்பற்றி ஆசிரியர் ஒருவர்க்கொருவர் மதபேதப்படுகின்றனர் . 
எங்ஙனமெனின் ? கூறுதும் : -- 

சரீரவர்ண சிந்ஹாயுர் வயோமாரும் சுகாசுகம் 
ஜாதிச் சீலஞ்ச மதிமான் லக்நாத் சர்வம் விசிந்தயேத் 

(ராஜிக நீலகண்டீயம் ) 
ரூபலட்சண வர்ணாநாம் க்லேசதோஷ சுகாயுஷாம் 
வய : ப்ரமாண ஜா தீநாம் த நுஸ்தாநாம் நிரீக்ஷயேத் ( பைரவ தீபிகை ) 
ஆத்யே க்ருஹேது தநுஜீவா ஜீவகார்யாரம்ப 
ப்ரயத்த சுகதுக்க ஜலஸ்தல ஆயு : 

(யவனதாஜிகம் ) 
எனவரும் இத்தியாதி வசனங்களினால் முதலாவது பாவகத்தைக்கொண்டு 
ஜாதி - ஆசாரம - இரட்சகத்வம் - ஜீவனம் - கார்யாரம்ப பிரயத்தன முதலிய 
வைகள் அறியவேண்டுமென்பது நன்கு விளங்கும் . பலதுர்பலாங் பலாதி 
லக்கஸ்ய வதந்தி ஸந்தம் ” என்ற ஜாதக பாரிஜாத வசனத்தினால் சரீர 
பலபுஷ்டி , துர்ப்பலத்தையும் , கேசவதைவக்ஞர் தமது லகுதாசகத்தில் 
நித்திரை- கனவு - தலைமயிர் அங்க அடையாளம் முதலியவைகளையும் இலக் 
கினபாவகத்தைக்கொண்டு அறியவேண்டுமென ஏற்படுகின்றது . 
ஆகவே முதலாவது பாவகத்தினால் : 
1 - சரீரம் ( அ ) 7 - ஆபாணம் 

13 - மகிழ்ச்சி 
2 - சரீரகாந்தி 8 - நினைப்பு 

20 - நித்திரை 
3 - வடிவம் 

9- மனக்கவலை 15 - ஜாதி ( 3 ) 
4- பெருந்தனம் 

16 - ஆசாரம் 22 - தலைமயிர் ( ளம் 
5 - வயிறு 

11- புகழ் 17 - இரட்சித்தல் 23 - அங்க அடையா 
6 - சிரசு 12- அடையாளம் 18 - ஜீவனம 

24- புலன் 

இவைகளைச் சொல்லவேண்டிய தென்க . 
லக்காச் சரீர வர்ணாதி லக்ஷ்ம கேசா க்ருதிம் வதேத் 
வயோ நுமாநம் ஸௌக்யஞ்ச பலாஹங்கார ஸம்ப்ரமாக் 
ஆக்ஞாநம் அபிநித்ராஞ்ச ப்ரக்ருதிம் ஜந்மதோவதேத் . (கிரந்தாந்தரம் ) 

( அ ) முதல் 14 - இந் நூல்கொள்கை . ( 8 ) முதல் 6 - பிறரல் கொள்கை . 
மேல்வருவனவும் இங்ஙனமேயாம் . 

தோற்றம் முன்பவத்தில் செய்த தீங்கு நன்கு என்னும் இரண்டும் 
ஆற்றல்சால் கருமம் என்பர் அக்கரு மத்தை நோக்கிச் 
சாற்றும்இப் பிறப்பில் யார்க்கும் தரித்திரம் செல்வம் நல்கிப் 
போற்றுவன் உயிரை எல்லாம் பொலிசுடர்த் திகிரிவள்ளல் , 
உபாங்கம் : - உப அங்கங்கள் முப்பத்திரண்டு, அவை தலைமயிர் - நெற்றி - 

காது - மூக்கு - வாய் -பல் - முகம் - கழுத்து - தோள் - முன்கை - 
அகங்கை - விரல் - கைவிரல் - நகம் - கொங்கை - கொங்கைக்கண - வயிறு 
வயிற்று ரோமம் - வயிற்று மடிப்பு- இடை - நாபி - குறி - தொடை - முழங்கால் - 
கணைக்கால் - புறங்கால் - காற்புரடு - குதிகால் - கால்விரல் - அதன் நகம் 
உள்ளங்கால் என்பனவாம் . 


21- கனவு 


10- அழகு 


வ 


புருவம் - கண் 


விளக்க விருத்தியுரை 


89 


இலக்கணம்: - உத்தம புருவலக்ஷணம் அதாவது ஒரு உத்தம புருஷ 
னுக்குள்ள உறுப்புக்களுள் உன்ன தமான அவயவங்கள் ஆறு , நீண்ட உறுப் 
புக்கள் ஐந்து , குறுகிய உறுப்புக்கள் நான்கு , அகன்ற உறுப்புக்கள் இரண்டு 
சிவந்த உறுப்புக்கள் எழு , ஆழ்ந்த உறுப்புக்கள் மூன்று ஆக முப்பத்திரண் 
டாம் . அவற்றின் இலக்கணச்சுருக்கமாவன: 

( 1 ) வயிறு - தோள் - நெற்றி - நாசி - மார்பு - கையடி இவை ஆறும் 
உயர்ந்திருக்கப்பெறின் அவன் இந்திரபோகத்துடன் இருப்பான் ( 2 ) கண் - 
கபோலம் - செங்கை - மூக்கு - முலை - நடுமார்பு இவை ஐந்தும் நீண்டிருக் 
கப்பெறின் அவன் நன்மையடைவான் . ( 3 ) சிகை - சருமம் - விரற்கணு 
நகம் -பற்கள் இவை ஐந்தும் சிறிதாயிருக்கப் பெறின் அவன் தீர்க்காயுளுட 
னிருப்பான் . ( 4 ) கோசம் - கணைக்கால் - நாக்கு - முதுகு இவை நான்கும் 
குறுகியிருக்கப்பெறின் அவன் செல்வமுள்ளவனாவன் . ( 5 ) 

( 5 ) சிரம் - நெற்றி 
இவை இரண்டும் அகன்று இருக்கப்பெறின் அவன் மிக்க நன்மையுடை 
யவனாவன் . ( 6 ) கண்கள் - உள்ளங்கால் உள்ளங்சை- இதழ்க்கடை - அண்ணம் 
நாக்கு - நகம் இவை எழும் சிவந்திருக்கப்பெறின் அவன் மிக்க இன்பமுடை 
யவனாவன் . இகல் - ஓசை - நாபி இம்மூன்றும் ஆழ்ந்து இருக்கப்பெறின் 
அவன் மேலான நன்மையடைவன் என்பதாம் . ஆகவே உபாங்கங்களையும் 
அவற்றின் இலட்சணங்களையும் இலக்கினத்தைக்கொண்டு அறிதல் 
வேண்டும் என்க . இவை சாமுத்திரிகாலக்ஷண சாஸ்திரத்திலறியலாம் . ( 1 ) 

தனபாவகம் ( இரண்டாமிடம் ) 
உரைத்திடுஞ் * சவுபாக்கியந் தனங் குடும்ப 

மொளிசெறி நேத்திரம் வித்தை 
தரைப்பெறுஞ் செல்வ முடன்புகல் வாக்கு 

சாஸ்திரக் கேள்விகள் உணவு 
விரைத்தெழு கமனம் மனமுழுத் தேசம் 

மேம்பட விரும்பு செம் பொன்னும் 
நிரைத்திடு நவரத் தினமிரண் டிடத்தில் 

நிலைமைகண் டுரைசெய்வர் நின்றே . 
( இ - ள் ) சொல்லப்பட்ட சுபம் நிறைந்த அதிர்ஷ்டமும் , தன விருத்தி 
யும் , இல்வாழ்க்கையும் , ( வலது ) நேத்திரமும் , பூமியினால் கிடைக்கப்பெறும் 
செல்வமாகிய தானியங்களும் , சொல்லும் வசனமும் , சகல சாஸ்திரகேள்வி 
களும் , போசனமும் , வேகமாக்செல்லுதலும் , மனமும் , மறுத்துப்பேசுதலும் 
சுத்தமான பொன்னும் , ஒன்பதுவகை இரத்தினங்களும் ஆகிய இவைகளை ,, 
இரண்டாவது பாவகத்தினுடைய இருப்பை நிச்சயித்து அறிந்து அறிவுடை 
யோர் சொல்வார்கள் எ - று . 

( வி - ரை ) இரத்தினங்கள் : கோமேதகம் - நீலம் - பவளம் - புட்பராகம்- 
மரகதம் மாணிக்கம் - முத்து - வைடூரியம் - வைரம் - என ஒன்பது வகைப்படும் .. 
வலாசுரன் கொல்லப்பட்டபோது அவன் எலும்பானது சிதறிப் பல மலை 
களிலும் வீழ்ந்துகிடந்து வயிரமணிகளாயின . இதனைத் ததீசி எலும்பென் 

* சவுபாக்கியம் = ஐஸ்வரியம் , 


40 

சாதக அலங்காரம் 
பாருமுளர் . அவ்வைரம் ஒளி வேறுபாட்டான் நான்கு வகைப்படும் . சில 
நூற்களில் வைரம் ஒருவகைக் கல்லென்று கூறப்பட்டுளது . இந்த வைரம் 
மமங்கமலை , இமயமலை , வேணா தி முதலியவிடங்களில் கிடைப்பதென்பது 
ஆரிய நூற்றுணிபு. வைரத்தைச் சரீரத்தில் அணிவதனால் கருப்பதோஷத் 
தினால் புத்திரோற்பத்தியில்லாத பெண்களுக்குப் புத்திரப்பேறும், யாவருக் 
கும் இடி , விஷ முதலியவற்றுக்கு அச்சம் இன்மையுமுண்டாம் . 

வலாசுரன் வயிற்றின் புறத்தைக்கொத்தி விழுங்கிய கருடன் அதனைக் 
கனைத்து உமிழ , அது வீழ்ந்து பல மலைகளிலும் ஊறிப்பிறந்தகற்கள் மரகத 
மெனப்படும் . வலாசுரன் இரத்தம் மாணிக்கமாகவும் , பற்கள் முத்துக்களாக 
வும் , மயிர் வைடூரியமாகவும் , எலும்பு வைரமாகவும் , பித்தம் மரகதமாகவும் , 
நிணம் கோமேதகமாவும் , தசை பவள மாகவும் , கண்கள் நீலமாகவும் , கபம் 
புஷ்பராகமாகவும் ஆயின் தென்பதாம் . முத்தினால் மேக உஷ்ணமும் , பவ 
ளத்தினால் சருமரோகமும் தீரும் . இதன் விரிவை ( இரத்தினப்பரிட்சை ) 
என்ற நூலில் பரக்கக்காணலாம் . இத்தகைய சிறப்புவாய்ந்த நவமணிகளில் 
ஏதேனும் ஒன்றை அவசியம் மக்கள் அணிதல்வேண்டும் . இதனால் இம் 
மையில் தேகசுகமும் , மறுமையில் மோட்சமும் உண்டாகும் . 

லக்காதியோ போஜ்ய காதா சுகோசோ போஜ்யமீரிதம் 

புபுக்ஷாமதப : கர்ம பதிர்போக்தோதி சிந்தயேத் 
என்ற நீலகண்ட தாஜிகத்தில் இலக்கினம் போஜனத்திற்குரிய அன்ன 
பானாதிகளைத் தரக்கூடிய இடமென்றும் , நான்காமிடம் போஜனத்திற்குரிய 
அன்னபானாதிகள் இன்னின்னதெனக் கூறுதற்குரிய இடமென்றும் , ஏழா 
மிடம் அன்னபானாதிகளின் உருசியைக் கூறுதற்குரிய இடமென்றும் , 
பத்தாமிடம் அன்னபானாதிகள் நிரம்ப உண்பதும் குறைவாய் உண்பதும் 
கூறும் இடம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது . ஆனால் இது ஆரூட 
விஷயத்தைப்பற்றியதேயன்றி , இலக்கினாதி பன்னிரு பாவபலனை அறியும் 
விஷயத்தைப்பற்றி அவ்லவென்பது நிச்சயம் . 

கேள்வி : - கேட்கப்படும் நூற்பொருள்களைக் கற்றறிந்தவர் கூறக்கேட் 
டல் , சகல நூற்களையுங் கற்று தேர்ந்த சமர்த்தரும் கேள்வியை விரும் 
பாமல் இரார் , எல்லாப் பொருள்களையும் உணர்ந்த அவர்க்கும் கேள்வி 
வேண்டுமோ ? எனின் , தாங்கற்ற கல்வியாலாய அறிவை மென்மேலும் வலி 
புறுத்தித் தெளிவுண்டாக்குதலின் அவர்க்கும் கேள்வி வேண்டியதே . 
இனிக் கல்லா தவர்க்கும் , நல்லறிவை உண்டாக்கிக் கல்வியின் அருமை 
பெருமைகளை விளக்கி நாம் இதுகாறும் இவையெல்லாம் கேளாமல் வீணாக 
இருந்துவிட்டோமே ! இனியேனும் அவற்றை அறிவோமென்று எண்ணு 
வித்துக் கல்வியில் புகுத்தலின் கேள்வி அவசியம் கேட்கப்பாலதாம் . இது 
பற்றியே கற்றிலனாயினுங் கேட்க ” “ முற்றப் பகலும் முடியாது இனிது 

ற்றலில் கேட்டலே நன்று என்றார் ஆன்றோர் என்க . 
அனத்து உணவுக்கு இவன்புகர் அம்புலிக்கு உடைய பெலமும் 

அபெலமும் முன்போல இதற்கறிய உரைத்திடுவார் 
இனித்தல் முதல் ருசித்தல் பொசித்தற்கு இவர்கட்கு உரைத்த 
இயற்குஉளது அப் பொதியவரை இடத்த குடத்தவனே . 

( குமாரசுவாமீயம் 2 - வது பாவகம் .) 


ஓதி 


க 


2 


விளக்க விருத்தியுரை 


41 


குடும்பாத் வக்தவ்யம் முகஞ்ச வரக் தக்ஷிணாக்ஷி பூர்வார்தான் 
ஹ்ருத்யான் புக்தி விசேஷான் வித்யா மந்த்ர ப்ரபேதஞ்ச. 

(சர்வார்த்த சிந்தாமணி ) 
புக்திஸ்தரநே சுபயுதே ததீசே சுபஸம்யுதே 
சுபக்ரஹேண ஸம்த்ருஷ்டே ஸுகபுக் ஸாரோபவேத் 
புக்திஸ்தாநா திபேமந்தே ததீசேவார்கி ஸம்யுதே 
நீசேர்க ஸுநுநாத்ருஷ்டே ச்ராத்தபுக் ஸததம்நர : 

( ஜாதக பாரிஜாதம் 2 - ஆம் பாவகம் . ) 
எனவரும் பிரமாண வசனங்களால் 2 - ஆமிடம் போஜன ஸ்தானம் 
என்று பெறப்படும் . ஆனால் ஜாதகசிந்தாமணி நூலுடையார் நான்காம் 
பாவகத்தில் “ சுவைத்துணல் குழம்பு ” எனக் கூறியிருத்தலின் போஜன 
ஸ்தானம் நான்காமிடமென்று ஏற்படுகின்றது . கிரந்தாந்தர வசனத்தில் 
" ஜிஹ்வா நேத்ரஞ்ச " என்று கூறப்பட்டிருத்தலின் நாக்குக்குரிய ஸ்தானம் 
2 - ஆமிட மாதல்பற்றியும் மேலே காட்டிய மூன்று நூலாசிரியர்களும் 
இங்ஙனமே கூறியிருத்தலினாலும் , மற்ற 

மற்றும் இந் நூலாசிரியரே இரன் 

ரண்டாம் 
பாவகத்தில் 518 - வது செய்யுளில் கிரகங்களுக்குரிய சுவைகளைக் கூறி 
யிருத்தலினாலும் இரண்டாமிடமே போஜன ஸ்தானமென்பது சித்தாந்தம் . 
இந்நூல் 10-ஆம் பாவகத்தில் “ கருப்பம் ஊண் " எனக் கூறியிருத்தலின் 
10 - ஆமிடம் போஜன ஸ்தானமெனக் கொள்ளலாகாதோ எனின் ? ஆகாது . 
யாதுபற்றி எனின் ? அது “ கற்பவூண் ” அதாவது : ஓர் மருந்து . அஃது 
காயகற்பம் புசித்தல் என்பதாம் . 

அரிபவரா தரிசோரக்ஷத விக்கக்லேச 
நாப்புதர தேசான் மதூராதி ஷடுபதம்சான் 

க்ரஹராச் யுதிதாவதேத் ப்ராக்ஞ: 
எனவரும் சர்வார்த்த சிந்தாமணி வசனத்தினால் ஆறாமிடம் மிகுமதுர 
முதலிய அறுவகைச் சுவைக்கும் , போஜனத்தின் மத்தியில் உண்ணப்படும் 
ஊருகாய் முதலியவற்றிற்கும் உரிய ஸ்தானமென்று அறியப்படுகின்றன . 
" ஷட் + உபதம்சான் ” அறுவகைச் சுவை , ஊருகாய் என்பது பொருள் . 
அறுவகைச்சுவை : கைப்பு - தித்திப்பு - புளிப்பு - உவர்ப்பு - துவர்ப்பு - கார்ப்பு 
என்பனவாம் . உண்டி உண்ணல் - தின்றல் - நக்சல் - பருகல் என நான்கு 
வகைப்படும் . அவையாவன : -சோறு முதலியன உண்டலும் , கறி முதலி 
யன தின்றலும் , தேன் முதலியன நக்கலும் , நீர் முதலியன பருகலுமாம் . 
மற்றும்: - 
திறமாக இவ்வண்ணம் மூன்றில் இருந் தாலும் 

தெரிந்து சொல்வர் அற்பசுக போசனம் என்றே தான் 
உறவாகும் இலக்கினத்தில் பாவியே இருக்க 

உற்ற இரண் டாந்தனத்து இறையும் பவவர்க்கம் ஆயின் 
முறவாக மேகண்ட வயிறும் அளவு இன்றி 

முழுப்பூசை கொள்ளுமகா முனி என்னல் ஆகும் 
மறம்உடைய வாக்கு ஈசன் பாபியாய் சுபவீ 

க்ஷணம்இன்றி ஏஇருக்கில் அரியபெரும் பொசிப்பன் . 
என்ற செய்யுள் சாதக சிந்தாமணி 2-வது பாவகத்தில் காணப்படுதலி 
னாலும் , இக்கவிக்கு முன்பின் கவிகளிலும் போசனத்தின் பலனைக் கூறி 

6 


42 


சாதக அலங்காரம் 


கறி 


விருத்தலினாலும் சாதக சிந்தாமணி வசனத்தினாலும் இரண்டாமிடமே 
போஜன ஸ்தானமென்று ஐயமற விளங்குகின்றது . பாவகப் பெயரில் 
" சுவைத்துண்ணல் குழம்பு ” என்று நான்காமிடம் போஜனஸ்தானமென்று 
கூறிப் பின்பு நான்காம் பாவகபலன் கூறியவிடத்தில் அது சம்பந்தமான 
பிரஸ்தாபங்கள் ஒன்றுமே கூறாமல் விடுத்து , இரண்டாம் வீட்டில் 
யிருத்தலின் முன்னுக்குப்பின் முரணாகக் காணப்படுதலினாலும் பாவகப் 
பெயரை கூறிய 243 - வது கவியைத் திருத்தி யமைத்தல் வேண்டும் . 

சளபாக்கியம் எனின் ஐசுவரியம் என்று பொருள்படும் . ஐசுவரியம் 
எண்வகைப்படும் . 

அவை : இராஜாங்கம் - மக்கள் - சுற்றம் - பொன் - மணி - நெல் 
வாகனம் - அடிமை என்பனவாம் . 

மனத்திற்குரிய ஸ்தானம் ஐந்தாமிடமென்பது பலர் சம்மதம் . இந் 
நூலாசிரியர் இரண்டாமிடமெனக் கூறிய காரணம் அறியக்க டவில்லை . 
விரைத்தெழுகமனமனம் " எனக்கொண்டு மனோவேக ஸ்தானமென்றும் , 
பொருள் கூறலாம் . 


. 


மாணிக்ய முக்தர பலமுக்த தாது 
வஜீராம்பரம் ஸ்வர்ண ஹயாதி ஸர்வம் 
தாம்ராதி தாந்யம் ரவிக் ரயாதி 
ஸாதாரணம் தத் சதிகம் த்விதியே . 

( பைரவதீபிகை ) 
முக்தாபலஞ்ச மாணிக்யம் ரத்நதாது தாம்பரம் 
ஹயகார்யாத் வவிக்ஞாநம் வித்தஸ்தாநாத் விலோகயேத் 

(நீலகண்டதாஜிகம் ) 
வித்தம் நேத்ரம் முகம் வித்யா வாக்குடும்பா சநாங்க 
த்விதீய ஸ்தாக ஜந்யாரி க்ரமாஜ்யோ திர் விதோவிபு : 

( ஜாதக பாரிஜாதம் ) 
த்விதீயாதே வாக்வித்தம் குடும்பஸ்வத்வ சஞ்சயாந் 
ஜிஹ்வா சேத்ரஞ்ச ரஜிதம் ஸ்வர்ண ரத்நாதி காநபி 
நகாந் புக்திம் மநஸ்தைர்யம் ஸத்யமப் யந்ருதம் ததா 
க்ரோதம் கர்பட்யம் இத்யாதி தநபா வேத சிந்தயேத் . ( கிரந்தாந்தரம் ) 
எனவரும் இத்தியாதி வசன பிரமாணங்களால் இரண்டாம் பாவகத்தைக் 
கொண்டு உலோகம் ; அதாவது பொன் - வெள்ளி- செம்பு - இரும்பு - ஈயம் - 
வெண்கலம் - தரா முதலியன . தானியம் - கிரயவிக்கிரயம் - தனசம்பாத்திய 
பிரயத்தனம் - சிநேகிதரால் தனசம்பாத்தியஞ் செய்தல் - அன்னியரால் 
ஜீவித்தல் - வஸ்திரம் -குதிரை - முகம் - நாக்கு -நகம் - போஜனம் - ஸ்திரபுத்தி 
த்தியம் - அசத்தியம் - கோபம் - கபடம் - ஆஸ்தி ழுதலியவைகளை அறிய 
வேண்டுமென்பது பெறப்படும் . " தாம்பாதி தாந்யம் ” என்ற பைரவதீபிகை 
வசனத்தைக் கொண்டு " தரைப்பெறுஞ் செல்வம் " என்பதற்குப் பூமியினால் 
பெறப்படும் செல்வமாகிய தானியம் எனப் பொருள் கூறப்பட்டதென்க .. 

இவ்வுண்மையை உற்றுணராத ஒருசிலர் தசைப்பெருஞ் செல்வம் 
என்பதற்கு புதையற் செல்வம் என்றும் , வேறு சிலர் மிக்கநிதி என்றும் 
பொருள் கொண்டு. இடர்ப்படுவர் . இவை எட்டுணையும் பொருத்தமுடைய 
தல்லவென்பது முற்கூறிப்போந்த எடுத்துக்காட்டுவளினால் இனிது புலனாம் 


விளக்க விருத்தியுரை 


43 


5 


ஆகவே இரண்டாவது பாவகத்தினால் : - 1- அதிர்ஷ்டம் , ( அ ) 2- தன 
விருத்தி , 3- குடும்பம் , 4 - வலக்கண் , 5- கல்வி , 6- பெருஞ்செல்வம் , 7- வாக்கு , 
8 - சாஸ்திரக்கேள்வி , 9 - வேகமான நடை , 10 - மனம் , 11 -மறுத்துரைத்தல் , 
12 - பொன் (உலோகம் ), 13 - நவரத்தினம் , 14 -தானியம் ( ஆ ) , 15 -கிரய 
விக்கிரயம் , 16 - தனசம்பாத்ய முயற்சிகள் , 17 -சிநேகிதரால் வருமானம் ,, 
18- அன்னியரால் ஜீவனம் , 19 -வஸ்திரம் , 20 -குதிரை , 21 - முகம் --நாக்கு , 
22 - நகம் , 23 - போஜனம் , 24 -சத்யாசத்யம் , 25 - கோபம் , 26 - திரபுத்தி , 
27- கபடம் , 28 - ஆஸ்தி . ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் . ( அ ) முதல் 
13 - வரையில் இந்நூல் கொள்கை ; ( ஆ ) முதல் 15 - வரையில் பிற நூல் 
கொள்கை . மேல் வருவனவும் இங்ஙனமேயாம் . 

( 2 ) 
* சகோதர பாவகம் ( மூன்றாமிடம் ) 
நின்றிடும் மூன்றாம் இடத்தினில் நிற்கும் 

நிருபரால் உரைசெயும் பலன்கள் 
வென்றிகொள் போகம் அடிமையாள் காணம் 

வீரியச் சத்துவம் துணைவர் 
பொன்றிடா தணிய காதுநோய் கன்ன 

பூடணம் புசித்திடும் கலன்கள் 
துன்றுவிக் கிரமஞ் சேவகா விருத்தி 

சூழ்தயி ரியங்களுஞ் சொல்வர் . 

உள் ) மூன்றாம் பாவகத்தில் இருக்கப்பட்ட கிரகங்களைக்கொண்டு 
சொல்லவேண்டிய பலன்களாவன . வெற்றியும் , மனத்திற்கிசைந்த எண் 
வகை போகங்களும் , ஆள் ஊழியக்காரர் முதலிய ஏவலாளர்களும் , கியான 
வித்தையும் , பலவன்மையும் , (கனிஷ்ட) சகோதரர்களும் , காது நோயும் , 
காதில் அணியப்பட்ட நகைகளும் , போஜன பாத்திரங்களும் , பராக்கிரம 
மும் , அபிவிருத்தியும் , சேவகத்தொழிலின் தயிரியமும் ஆகிய இவைகளைச் 
சோதிட வல்லவர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) போகம் எட்டாகும் ; அவை : பெண் - ஆடை -அணிகலன் 
போஜனம் - தாம்பூலம் - பாட்டு பூவமளி என்பனவாம் . வெற்றி எண்வகைப் 
படும் ; அவை : பகை நிரைகவர்தல் - பகைவர் கவர்ந்த தன்னிரை மீட்டல் 
பகைமேற் செல்லல்- வரும்பகை முன்னெதிர் ஊன்றல் - தன்னரண் காத்தல் . 
பகையரண் வளைதல் - பொருதல் - போர் வெல்லல் முதலியனவாம் . இவற் 
றிற்கு மாலை முறையே வெட்சி - கரந்தை - வஞ்சி - காஞ்சி - நொச்சி - 
உழிஞை- தும்பை -வாகை என்பனவாம் . இது அரசர்க்குரிய வெற்றியின் 
இயலாகும் . ஏனையோர்க்கு எடுத்த காரியத்தை இனிது முடித்தலாகும் . 
ஆறாமிடம் வெற்றி ஸ்தானம் அல்லவோ ? எனின் அதுவும் சத்துருக்களை 
வெற்றிபெறும் ஸ்தானமாமென்க. பலவன்மையாவது தேகபலம் என்க . 
பராக்கிரமமாவது வீரத்தன்மைக் காட்டுதல் என்க . தைரியம் என்பது 
எந்த விஷயத்தையும் பயமின்றி துணிவாக செய்து முடித்தல் என்க . 

* சகோதரர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர் ; ஸஹ + உதா + அர் ; 
ஸல - கூட , உதரம் - வயிறு . 


-- 


44 


சாதக அலங்காரம் 


வென்றிகொள்போகம் " என்பதை ஒரு தொடர்மொழியாகக் கொண்டு 
பெண்களிடத்தில் வெற்றிபெறும் போகசக்தி என்று சிலர் பொருள் 
கூறுவர் . தமிழ்ச் சோதிட சிகாமணி நூலுடையார் இக்கருத்தை தழுவியே 
மூன்றாம் வீட்டினால் ஸ்திரீ போகவன்மையைக் கூறியிருக்கின்றார் . 
பொருந்தாதென்க. யாதுபற்றியெனின் ? சாதக சிந்தாமணி - குமாரசுவாமீயம் 
வீமேசுவர முதலிய தமிழ்மொழிச் சோதிட நூற்களிலும் , சர்வார்த்த சிந் 
தாமணி , சாராவளி, பாராசாரியம் , புவன தீபிகை முதலிய வடமொழிச் 
சோதிட நூற்களிலும் மூன்றாம் பாவகத்தில் பெண்போகவன்மையைக் கூறப் 
பட்டிலாமையினாலென்க, சோதிட பிரஞான தீபிகை நூலுடையார் மூன்றா 
மிடத்தில் ஜயத்தைக் கூறியிருத்தலின் " வெற்றி ” என்பதைத் தனி 
மொழியாகக்கொண்டு ஜயம்பெறுதல் என்னும் பொருள் கொள்ளுதலே 
சிறப்பாகும் . 

பகினீ ப்ராதரு ப்ருத்யாநாம் தாஸ கர்ம க்ருதாமபி 
குர்வீத வீக்ஷணம் வித்வாந் ஸம்யத்துச் சிக்யவேச்மத ( புவன தீபிகை ) 

சூரா நுஜ க்ஷேத்ர ஸவ்ருத்தி லாபம் 
ப்ருத்யாதி தாஸா படகர்ம பர்து : 
மாத்ராதி சிந்தா விஷயம் ஸமக்ரம் 
பாபர்ய மேதத் கதிதம் த்ருதியே. 

( பைரவ தீபிகை ) 
தார்த்தீய கேச்வ ஜந்ஸேவக பந்துமித்ர 
ஸம்யோக ஸோதர பகிந்யுருசேஷ்டி தாநி . 

( யவனதாசகம் ) 
ஓதும் மூன்று உடையோன் பாவர் உடன்கூட மூன்றில் பாவர் 
போதுற உதயந் தொட்டுப் புகல் ஆறு இராசிக்கு அப்பால் 
ஓதுவாம் இராசி மூன்றுக்கு இறைவரில் ஒருவர் நீசம் 

மீ து உறின் வீரியம் தான் விழுந்து போம் தரணி மீதே . ( சாதகசிந்தாமணி ) 
எனவரும் வசனத்தினால் மூன்றாமிடம் வீரியஸ்தானம் எனவே , வீரியம் 
என்பதற்கு இந்திரியம் என்று பொருள் கூறலும் பொருந்தும் என்று அறி 
யப்படுகின்றது . 
அஷ்டமம் ஹ்யாயு ஷஸ்தாநம் அஷ்டமா தஷ்டமஞ் சதத்த 
போரபி வ்யஸ் தாநம் மாரகஸ் தாந முச்யதே . ( ஜாதகா நுபவதர்ப்பணம் ) 
என்ற வசனத்தின்படி எட்டாமிடமும் , அதற்கு எட்டாமிடமான மூன்றா 
மிடமும் ஆயுள் ஸ்தானமாகும் . இவற்றிற்கு விய ( விரய ) ஸ்தானங்களாகிய 
2 , 7 - ஆம் இடங்கள் மாரகஸ்தானம் என்னப்படும் . தனை பின்வரும் 
தாண்டவமாலை வசனத்தினாலும் நன்கறியலாம் .. 

அதாவது ; 
எட்டும் அதற்கு எட்டாம் இடந்தனையும் ஆயுவென்று 
திட்டம் உடன் அறிந்து சீரிலா - நட்டத்தை 
மாரகம் என்று வகுத்து அறிவாய் மாமயிலே 
ஆர்கலிசூழ் அம்புவியு ளார்க்கு . 
" ஏகாதசே ஜ்யேஷ்ட ப்ராதுஸ் த்ரிதீயே துக்கநிஷ்டகம் ( பராசர ஓரை ) 
த்ருதீயாத் விக்ரம் தைர்யம் ஸோதரம் யத்தமேவச 
கர்ணௌ பாதௌ களச்சைவ கேலாஞ்ச பலாட்யதா 
குபோஜாம் ஸுபக்ஷ்யஞ்ச வ்ருதிர் தாயஸ்ய பாஜாம் . ( கிரந்தாந்தரம் ) 


விளக்க விருத்தியுரை 

45 
சொன்னவிக் கிரமம் கேள்வி சுரம்குரல் துணைவர் மார்பு 
கன்னபூ டணமும் காது கடித்துண்ணல் செவிடே யுத்தம் 
உன்னிய பலம் குணத்தோ ( டு ) உரைத்திடல் மூன்றாந் தானம் 
பன்னக மணியே காட்டும் பையர அல்கு லாளே . ( ஜாதகசிந்தாமணி ) 
எனவரும் இத்தியாதி வசன பிரமாணங்களினாலும் , மற்றும் 

பிரமாணங்களினாலும் , மற்றும் விக்ரமே 
ப்ராத்ரு ப்ருத்தியாத்வா பித்ரய ஸ்கலா ஸாஹஸம் " என்ற நீலகண்டர் வச 
னத்தினாலும் மூன்றாம் பாவகத்தைக்கொண்டு எஜமானன் - சகோதரி சகோ 
தரன் - க்ஷேத்ர விருத்தி - க்ஷேத்திரங்களினால் வரும்படி- நல்ல காரியங்கள் 
சௌர்யம் -சாகசம் ( வெற்றி ) களடிமைகளினால் நடைபெறுங் காரியங்கள் 
பாபகாரியங்கள் - தாயினாலுண்டாம் விசனம் - பாதம் கழுத்து - காது - கண் 
டஸ்வரசுருதி - தாயபாகம் - கஷ்டபோஜனம் - சக்தி - சாமர்த்தியம் - யுத்தம் 
ஆகிய இவைகளை அறியவேண்டும் என்பதாம் . 

கவே மூன்றாவது பாவகத்தினால் : -1 -வெற்றி , ( அ ) 2 - எண்வகை 
போகம் , 3 - ஆளடிமை , 4- சங்கீதம் , 5 - தேகபலம் , 6 - கனிஷ்ட சகோதரம் , 
7 - காதுநோய் , 8 - கர்ணபூஷணம் , 9 -போஜன பாத்திரம் , 10 - பராக்கிரமம் , 
11- தொழில்விருத்தி , 12- தைரியம் , 13- எஜமானன் ( ஆ ) , 14-பூமிவிருத்தி , 
15 -பூமியில் லாபம் , 16 - நல்லகாரியம் , 17 - சௌரியம் , 18 - வெற்றி , 19 
பாதம் , 20-கழுத்து , 21-கண்ட சுருதி , 22- தூயடாகம் , 23- கஷ்டபோசனம் , 
24 - சாமர்த்தியம் , 25 - யுத்தம் , 26 - தாய்லிசனம் இவைகளைக் கூறுதல்வேண் 
டும் . ( அ ) முதல் 12 - ம் இந்நூல் கொள்கை . ( ஆ ) முதல் 14 - ம் பிற நூல் 
கொள்கை . " அஷ்டமம் ஆயுஷஃ ஸ்தாநம் அஷ்டாதஷ்டமஞ்சயத் தபோரபி 
வயயஸ்தாநம் மாரகஸ்தாநம் உச்யதே என்ற ஜாதக சந்திரிகையின்படி 
8 - க்கு 8 - ஆம் இடமான 3 - ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்று ஏற்படுத்தலின் 
இந்த மூன்றாமிடத்தினால் ஆயுளைப்பற்றிய விசாரம் செய்யவேண்டியது 
மிக ஆவசியகமாகும் . வென்றி - தொழிற்பெயர் . வெல்- பகுதி , றி - விகுதி 
லகரம் னகரமானது சந்திவிகாரம். 

" வென்றிகொள் போகம் ” என்பதற்கு வெற்றியைச் செல்வமாகப் 
பெற்று வாழ்தல் என்றும் பொருள் கூறலாம் . இது விசயம் என்னப்படும் . 
விசயம் - வடமொழி . விசேஷமான வெற்றியை அடைதல் என்பது பொருள் . 
வி - விசேஷம் என்க . வெற்றி - தொழிற்பெயர் . வெல் -பகுதி, றி - விகுதி , 

து வென்றி என மெலிந்து வந்ததாகும் . பகைவரை அழித்து வெற்றி 
பெறுதல் என்ப . மிக்கத் துன்பம் அனுபவிக்கும்படி நேர்ந்தகாலத்தும் 
தமது பல பராக்கிரமங்களை மேலாகக்கொண்டு அவற்றைக் காட்டித் தமது 
நியமத்தை விட்டுவிடாமல் ஒழுகுவது விக்கிரமம் என்னப்படும் . ஆதலால் 
" தின்று விக்கிரமம் ” எனக் கூறினார் என்க . விக்கிரமமாகிய பராக்கிரமம் 
வேறு , வீரிய சத்துவமாகிய பலம் வேறு என்றறிக . இதனை ; 

சரிகம பதநியென் றேழெழுத்தால் தானம் 
வரிபரந்த கண்ணினாய் வைத்துத் - தெரிவரிய 
ஏழிசையுந் தோன்றும் இவற்றுள்ளே பண்பிறக்கும் 
சூழ்முதலாஞ் சுத்தத் துளை . 

( இசைநுணுக்கம் ) 
அச்சகட் டினிலொ ரெட்ணைச் சுவடும் 

அற்றபின் சிறிதும் அச்சமற்று 


4 


சாதக அலங்காரம் 


உச்சமுற்ற வெயில் அரக்கன்ஒத் திவனோடு 

உத்தரித் துரைசெய் தொட்டினான் 
மெச்சும் மெச்சும்உல கத்தரக்கர்களில் 

விக்கிரமத் திரலின் மிக்கநீ 
கச்ச கச்சபல கத்தைவிட்டுனது 

கடா றத்தினொடு கட்டுவாய் . 
எனவரும் பாரதம் ஆதிபர்வம் வேத்திரகீயச் சருக்கம் 57 - ம் பாசுரத்தில் 
விக்கிரமத்திறல் என்பதற்கு பராக்கிரமத்தோடு கூடிய வலிமை எனக் 
கூறப்பட்டிருத்தலால் அறியலாம் . 

( 3 ) 
மாதுரு பாவகம் ( நான்காமிடம் ) 
சொல்லிய வித்தை வாகனம் சுபங்கள் 

சூழ்வியா பாரமும் மனையும் 
வெல்லுமேம் பாடும் சவுக்கியம் அன்னை 

விரும்பு நல் உறவினர் ஆகும் 
நல்லகிட் சேபம் பரவிஷ யங்கள் 

நறைகமழ் பால்பசு கன்று 
வல்லதோர் தேவ தானம் இப் பலனை 

வழுத்துநான் ( கு ) ஆம் இடங் கொண்டே . 
( இ - ள் ) புகழுடைய கல்வியும் , ஏறி நடத்தப்படுபவை ( பண்டி 
பல்லக்கு - குதிரைகளும் , நன்மையான ( மங்களகரமான ) காரியங்களும் , 
செய்யப்பட்ட வியாபாரமும் , வீடும் , வெற்றியால் உண்டாகும் புகழ்ச்சியும் , 
சுகமும் , தாயும் , நன்மையை விரும்புகின்ற பந்துக்களும் , புதையலும் , 
தாயின் கற்புக்குறைவும் வாசனைத் திரவியங்களும் , பால் - பசு -கன்று 
முதலியனவும் , ஆலய வழிபாடும் , ஆகிய இவைகளை நான்காம் பாவகத்தைக் 
கொண்டு சோதிட விற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) இலக்கினத்தினால் நல்லொழுக்கத்தால் வரும் புகழ்ச்சியையும் , 
நான்காமிடத்தினால் வெற்றியால் உண்டாகும் புகழ்ச்சியையும் கூறுதல் 
வேண்டும் . தேவதானம் என்பதற்குச் சிலர் பதிபுண்ணியதருமம் என்பர் 
அது பொருந்தாது . யாதுபற்றி எனின் ? ஒன்பதாமிடம் தருமத்திற்குரிய 
ஸ்தானமாகலினாலென்க . ஆலயம் அல்லது ஆலயவழிபாடு என்று பொருள் 
கொள்ளுதலே முறையாகும் . இங்ஙனமே “ பரவிஷயம் ” என்பதற்குத் 
தெய்வ விஷயமென்று மயங்கி பொருள் கொண்டு இடர்ப்படுவர் சிலர் .. 
பரவிஷயம் எனின் பரஜாதகம் ; அதாவது தாய் கணவனுக்கன்றிவிபசாரத் 
தினால் அன்னிய புருடனுக்குப் பெற்றபிள்ளை என்பதாகும் . இதனை 
சர்வார்த்த சிந்தாமணியில் 4 - ஆம் பாவகத்தில் " லக்நேச பாக்யேச சுகேச 
யுச்தே , ஷஷ்டாதி பேஸ்யாத் பரஜாத எவ எனக் கூறியிருத்தலினாலும் , 
இந்நூலில் 578 - ஆம் செய்யுள் 7 - வது அடியில் “ தேரில் இது பாலிஷயம் 
என்று சொல்வர் " எனவும் , 579 - ஆம் செய்யுளில் 3 - வது அடியில் " பாரில் 
அறியச் சனித்தவனும் பரவுங் குலபுத்திரன் அல்லன் " எனவும் வருதலினால் 
திண்ணமாக அறியலாம் . " நறைகமழ் என்பதற்கு வாசனைத் திரவியங்கள் 
என்பது பொருள். சிலர் இதனை “ நறைகமழ்பால் ” என ஒரு தொடர் 
மொழியாகக்கொண்டு வாசனை வீசகின்ற பால் என்று பொருள் கூறுவர் .. 


விளக்க விருத்தியுரை 


47 


அது பொருந்தாது . இதனை ஜாதக பாரிஜாதத்தில் , “ வதந்தி வித்யா 
ஜார் ஸுகாதி ஸுகந்த கோ பந்து மநோகுணாதி " எனவரும் நான்காம் 
பாவக விசார சுலோகத்தில் சுகந்தம் - பசு எனக் கூறப்பட்டிருத்தலினால் 
" நறைகமழ் ” என்பதற்கு வாசனைத் திரவியமென்று பொருள் கொள்ளுதல் 
சிறப்புடைத்தாகும் . 

வித்தை - கல்வி ; இது வித் என்ற தாதுவின் அடியாகப் பிறந்த வட 
மொழி , அறிதல் என்பது இதன் சிறந்த பொருள் , வித்தை என்றால் 
கல்வி 

அல்லது அறிவு எனப்படும் , அஞ்ஞானமென்கிற அவித்தையில் 
பிரதிபலித்து வருந்தும் மானிடர்க்கு அவித்தையை நீக்கி ஞானத்தைப் 
புகட்டி மோட்ச இன்பத்தைத் தரக்கூடியது கல்வியே யாதலால் கல்வி 
யானது வித்தை எனப்படும் . மிருகாதிகளுக்கும் நமக்குமுள்ள வித்தியாசம் 
யாதெனில் மிருகாதிகள் புத்தியில்லாமல் மன வலியால் மனத்திற்கு எதிர்ப் 

டவைகட்கு விஷயமாகி துன்பமடைகின்றன , நாமோ நல்லது கெட்டது 
என்னும் பகுத்தறிவை யுடையவர்கள் ஆதலால் புத்தியின் வலிமையால் 
கெடுதியை நீக்கி நன்மையைக் கைக்கொண்டு இன்பத்தை அதுபவிக்க 
வேண்டியவர்களா யிருக்கின்றோம் . இவ்வித பகுத்தறிவாகிய புத்தி வலி 
வானது கல்வி வாயிலாகத்தான் உண்டாக வேண்டும் . 
இதுபற்றியே நமது திருவள்ளுவ நாயனாரும் , 

விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் 

கற்றாரோடு ஏனை அவர் . 
என்று கல்லாதவர்களை மிருகத்திற்குச் சமானமாகக் கூறியிருக்கின்டூர் 
என்க . ஆகவே கல்வியால் புத்தி விசாலப்படுகிறது . புத்தி விசேடப் 
படுவதால் பாபங்களாகிய காமக் குரோத முதலிய விலக்குகளைத் தள்ளி 
சத்தியம் , பொறுமை , காருண்யம் முதலிய தருபங்களைத் தழுவி நடக்க 
வேண்டியவர்களாக இருக்கின்றோம் . தருமவழியில் நடப்பதால் தருமவாயி 
லாக புண்ணியம் அதிகரித்து புத்தி விசேடப்பட்டு பொருளை சம்பாதித்து 
இன்பத்தை அனுபவிக்க எதுவுண்டாகின்றமையால் புகழுடைய கல்வி 
என்பதை சொல்லிய வித்தை ” என்றார் ஆசிரியர் என்க . கல்வியால் 
புத்தி விசாலப்படுவதைக்கொண்டு நான்காமிடம் கல்விஸ்தானம் என்றும் , 
ஐந்தாமிடம் புத்திஸ்தானமென்றும் வகுத்தனர் பெரியோர் என்றறிக . 

இரண்டாமிடத்தினால் வித்தை - சாஸ்திரக் கேள்விகளையும் , நான்கா 
மிடத்தினால் வித்தையையும் அறியும்படி இந்நூல் ஆசிரியர் கூறியிருக் 
கின்றார் . இங்ஙனமே சாதக சிந்தாமணியில் 2 - ஆமிடத்தில் வாக்குநேத் 
திரங் குடும்பம் வருந்தனம் வித்தை பாத்ரம் எனவும் , 4 -ஆமிடத்தில் 2 - ஆம் 
இடத்தினால் வித்தை - சாஸ்திரக் கேள்வியையும் , நான்காமிடத்தினால் 
வித்தையையும் அறியும்படி இந்நூலாசிரியர் கூறியிருக்கின்றார் . 
இங்ஙனமே ஜாதக சிந்தாமணியில் இரண்டாமிடத்தினால் , 

பாக்குநேத் திரங்கு டும்பம் வருந்தனம் வித்தை பாத்ரம் 
நோக்குமுத் தாபரணங்கள் நுவல்உப காரம் தாரம் 
மாக்கமாம் சத்த சாத்ரம் மந்திரத் தொடுசற் பாத்ரம் 
தூக்கிய குருடோ( டு ) அல்லால் சுபர்சாதி இரண்டாந்தானம் . என வும் , 


7 


வாக 


3 


48 


சாதக அலங்காரம் 


நான்காமிடத்தினால் , 

மாதுரு கிரகச் சேத்ரம் வாகனம் பந்து மித்ரம் 
ஓதுதா னியம் நாற் காலி உறுசுகம் கடூர வித்தைத் 
தீதில்பா தாளம் மூக்குச் செலம்சுவைத் துணல்கு ழம்பு 
மாதடா காதி பால்செய் வணங்குடை இதங்க ளென்பர் . 

எனவும் வருவனவற்றால் அறிக . 
மற்றும் ஜாதக பாரிஜாதத்தில் இரண்டாமிடத்தினால் - 

: 
வித்தம் நேத்ரம் முகம் வித்யா வாக் குடும்பா சநாரிச 

த்விதீய ஸ்தாந ஜந்யாரி க்ரமாஜ் யோ திர் விதேவிபு : எனவும் ; 
கான்காமிடத்தினால் : 

வதத்தி வித்யா ஜநநீ ஸுகாதி சுகந்த கோ பந்து மநோகுணாதி 

மஹீப யாக க்ஷிதி மந்திராணி சதுர்த்த பாவ ப்ரபவாணி தஜ்ஞா8 
எனவும் வருவனவற்றால் அறிக . ஆகவே இரண்டாமிடத்தினாலும் நான்கா 
மிடத்தினாலும் வித்தை சம்பந்தமான விருத்தி - க்ஷணங்களை அறியும்படி 
கூறினார் இந் நூலாசிரியர் என்க . குமார சுவாமீய நூலுடையார் 2 - ஆமிட 
தில் வித்தையைக்கூறி 4- ஆமிடத்தில்வி த்தையைக் கூறாது விடுத்துளார்த் 
பிருகத் பராசர ஹோரையில் : 

மந்த்ர யந்த்ர ததாவித்யா புத்தேச் சைவ ப்ரபந்தகாம் 

புத்ர ராஜ்யாயப் ப்ரம்சாதி பஸ்யேத் புத்ராலயாத்புத : 
என ஐந்தாமிடத்தில் வித்தையைக் கூறப்பட்டுளது . கிரந்தாந்தரங்களில் 
" சதுர்த்தாத் வித்யயா ராஜ்யம் ” என்று நான்காமிடத்தில் மட்டும் வித்தை 
யைக் கூறப்பட்டுளது . இங்கனமே யவனாசாரியர் “ வித்யாபராக்ரம விநோத 
சமீபயாத்ரா ஸ்வப்தே க்ஷிதாசி சமிலந்தி விலோகிதாமி , துர்யஸ்வபாவவிஜய 
ஸ்திதி பூமிகேஹே பாதாள பூகததகாரி சதர்த்தபாவே ” என்று கூறியிருக் 
கின்றனர் . இங்ஙனம் சோதிட நூல் ஆசிரியர்கள் வித்தியாஸ்தான விஷய 
மாய் ஒருவர்க்கொருவர் மதபேதப்படுகின்றனர் . அனைத்தையும் சீர்தூக்கிப் 
பார்க்கும்போது இந்நூலாசிரியர் கூறியபடியே 2- ஆமிடம் 4 - ஆமிடங்களைக் 
கொண்டு வித்தையைக் கூறவேண்டுமென்று ஏற்படுகின்றன . 

வாடிகா கலக க்ஷேத்ரம் ஒளஷதி நிதீநிஹ 

விவராதி ப்ரவேசஞ்ச பச்யேத் பாதாள தோபுத : ( புவனதீபிகை ) 
க்ருஹம் நிதாநம் விவரப்ரவேசோ மஹௌஷத க்ஷேத்ர கலேக்ருதிஞ்ச 
மித்ரம் வ்ரதம் ஸ்திரீபுரபும் ப்ரயோகோ கமாகமௌயாக சுகாதிகஞ்ச 
ஸ்தாநச்யுதிர் லாப க்ருஹப்ரவேசோ புத்திர் ஜத்ரீ ஐசகச்ச தத்வத் 
தேசா திகார்யாண் யபிலாபமஸ்ய ஸமஸ்தமேதத்து சதுர்த்தபாவே 

( பைரவதீபிகை ) 
என வரும் பிரமாண வசனங்களினாலும் “ பித்ருசிந்தா நிதி 8 க்ஷேத்ரம் 
க்ருஷம் பூமிச்சதுர்யம் ” என்ற நீலகண்டர் வசனத்தினாலும் நான்காம் பாவ 
கத்தைக்கொண்டு மித்திரம் , பூமி , ஔஷதம் , கமனாகமனம் , ஸ்தானசலனத் 
தினால் ஆதாயம் , வாகன சுகம் , கிருஹவாஸ்து ( வீடு ) , நூதன கிருஹப்பிர 
வேசம் , தேசாதிகாரம் , வித்தியா பராக்கிரமம் , ஜயம் , விநோதம் , லோ 
சனை , புதையல் , கனவு , பித்ருவிசனம் விரதோபவாசம் , சமீய யாத்திரை 


HI 


விளக்க விருத்தியுரை 


49 


ஆகிய இவைகளை அறியவேண்டுமென்பதாம் . யவனாசார்யர் வசனத்தின்படி 
நான்காமிடம் கனாவிலை ஸ்தானமென்பது பெறப்படும் . இதனை : -- 

கண்ட சனாவது நாற் காண்டத்தால் காண்பதனை 
உண்டென்று எழும் அதனால் ஓர்ந்துரைக்கக் - கண்டங்கு 
இறந்ததனைப் பாட்டில் எடுத்துரைக்கச் சிந்தை 

சிறந்ததனை உச்சியால் செப்பு . 
எனவரும் சினேந்திரமாலை வசனத்தின்படி இலக்கினத்தினால் காணப்போ 
கின்ற கனவையும் , நான்காமிடத்தினால் கண்ட கனவையும் , ஏழாமிடத் 
தினால் கண்டு மறந்த கனவையும் , பத்தாமிடத்தினால் நனவிற் கனவையும் 
அறிந்து கூறுதல் வேண்டுமென்பது பெறப்படும் . நனவிற் கனவு என்பது 
நித்திரையில்லாமல் விழித்திருக்கையில் கனவுபோலத் தோன்றி மறைவ 
தாகும் . இந்திய திபற்றியே நமது பிரசுரமாகிய ஜாதகசாகரத்தில் இலக் 
கினம் நான்காமிடம் இவற்றில் கனாலையைக் கூறப்பட்டதென்க. 
நீலகண்டதாஜிகத்தில் : -- 

லக்நே அர்க ந்ருபதிம்வஹ்நிம் வஸ்த்ரம் பஸ்யந்திலோஹிதம் 

ஸ்வேதம் புஷ்பம் விதம் வஸ்த்ரம் கந்தம் நாரிஞ்ச சீதகௌ . 
என வரும் சுலோக வசனத்தினால் இலக்கினத்தில் சூரியன் இருந்தால் அக் 
கினி , அரசன் முதலியவைகளைக் காண்பதாகக் கூறியிருத்தலின் இலக் 
கினம் காணப்போகுங் கனவினை அறியும் ஸ்தானமென்பது துணியப்படும் . 

சுபாசுபங்களுக்கு உரிய காலங்களில் வந்து சூழ்தலால் உறவினர்க்குச் 
" சுற்றத்தார் ” என்பது காரணப்பெயர் . யோகக்ஷேமங்களை கேட்குந் தன் 
மையராகலின் உறவினர்க்குக் கேளிர் என்று பெயர். கேளிர் , உறவினர் , 
சுற்றத்தார் என்பன ஒருபொருட் பன்மொழி . ஆகவே “ விரும்புதல் 
உறவினர் என்று கூறினாரென்க . 

பர விஷயத்தைப்பற்றி இந்நூலாசிரியர் நான்காமிடத்தினால் அறியும் 
படி கூறியிருக்கின்றார் . சாதக சிந்தாமணி நூலுடையார் ஐந்தாமிடத்தில் 
பதாரம் சோரம் ” என்று கூறியிருத்தலின் களத்திர வியபிசார ஸ்தானம் 
ஐந்தாமிடமென்று ஏற்படுகின்றது . ஆகவே நான்காமிடம் மாதுரு சோர 
ஸ்தானமென்றும் , ஐந்தாமிடம் களத்திரசோர ஸ்தானமென்றும் அறிதல் 
வேண்டும் . இதனை , 
ஓதுநாலுக்கு இறைவன் சனிராகு குளிகன் 

உடன்கூடிப் பாவவர்க்கம் உற்றுநிற்கச் சுபர்தான் 
போதுறநோக் கார்எனினும் மாதுர்கா ரகனும் 

போற்றுநாலுக்கு இறையும் பொருந்திய அங் கிசரும் 
கோதுபடு சநிராகு குளிகன் உடன் கூடிக் 

குறித்திடுசத் துரு நீசம் மூடம் அடைந்து இருக்க 
மாதுக்கேழ் குருப்பார்வை அன்றி இருந் தாலும் 

மாதுர்விப சாரியென வகுத்துரைப்பர் தானே . 
என்று நான்காம் பாவகத்தில் கூறியிருத்தலினால் நன்கு அறியலாம் . ஆனால் 
இந் நூலாசிரியராம் தில்லை நாயகனார் அவர்கள் ஐந்தாம் பாவகத்திலும் 
இங்ஙனமே கூறியிருத்தலின் அதனை மாதுரு வியபிசார ஸ்தானமெனக் 
சுருதி கூறியதாக எண்ணுதல் கூடாது . யாதுபற்றி ஏனின் ? பாவகப்பெயர் 

7 


முதன் 


50 

சாதக அலங்காரம் 
கூறியவிடத்தில் ஐந்தாமிடத்தில் " தாரம் சோரம் ” என்று களத்திர வியபி 
சார ஸ்தானமெனக் கூறியிருத்தலினா லென்றறிக . 
புத்திரகா ரகனுமைந்துக்கு அதிபதியும் இவர்கள் 

போற்றும் அங்கி சாதிபரும் பாவவர்க்கம் அடைய 
வைத்தருள்வீட் சணம் இல்லாது இருக்கும் எனும் 

மதி செவ்வாய் சத்துருதானத்து இறையைக் கூடி 
வித்தகமாம் நாலில்நிற்கச் சுபர்பாரார் எனும் 

மிகுராகு ரவிகூடி நால் அதனில் இருக்கச் 
சுத்தம் இலாப் பாவருடன் கூடவே பார்க்கச் 
சுபர்பாராது இருக்கின் விப சாரிபுத்ரன் என்பார் . 

(சாதக சிந்தாமணி ) 
மற்றும் ஐந்தாமிடத்தில் கூறியுள்ள இந்த செய்புளில் விபசாரி புத்திரன் 
என்று காணப்படுதலின் , இங்ஙனங் கூறியது ஜாதகனைப் பற்றியா ? அல்லது 
ஜாதகனுக்குப் பிறந்த புத்திரனைப் பற்றியா ? என்று ஊகிக்கும்போது , 

மூன்று அடிகளில் ஐந்தாமிடமான புத்திர ஸ்தானாதிபனையும் 
புத்திரகாரகனையும் கூறியிருத்தலின் புத்திரனைப்பற்றி என்று ஏற்படுகின் 

பின் ஐந்து அடிகளில் சந்திரனையும் , நாலாமிடத்தையும் , அதாவது 
மாதுருகாரகனையும் , ஸ்தானத்தையும் கூறியிருத்தலின் மாதுருவை ( ஜாத 
கனைப் ) பற்றி என்று ஏற்படுகிறது . இதற்கு முன் செய்யுளிலும் இங்ஙனமே 
கூறியிருக்கின்றார் ஆகலின் ஜாதகனையும் , ஜாதகனுக்கு உதிக்கும் புத்திரர் 
களையும் பற்றியதென்றே நிச்சயிக்கப்படும் . ஆயினும் நான்காமிடம் மா துரு 
விபசார ஸ்தானமென்பதும் , ஐந்தாமிடம் களத்திர விபசார ஸ்தானமென் 
பதுவுமே உண்மையாகும் . குமாரசுவாமீய நூலுடையாரும் சாதக சிந்தா 
மணியைப்போலவே கூறியிருக்கின்றனர் . 
அதாவது ஐந்தாம்பாவகம் 158 - ம் செய்யுளில் , 
உளர்உறவர் கூடிபவம் ஆகில் ஒன்று ஆறு அறம் ஆய் 

உடையர் இல்சேறில் தேள் ஆன் உடுபதிமால் உறில் தாய் 
களர்மருவ இதற்கு இறை காரகர் பாவம் மேவில் 

என்றற் றொடக்கத்துச் செய்யுளிற் கூறி யிருத்தலுணர்க. 
ஆகவே நான்காவது பாவகத்தினால் - 1- வித்தை ( அ ) , 2- வாகனம் , 
3- சுபகாரியம் , 4 - வியாபாரம் , 5- வீடு, 6 - வெற்றிக்கீர்த்தி , 7- சுகம் - மாதுரு, 
9- சுற்றத்தார் , 10 - புதையல் , 11 - மாதுரு விபசாரம் , 12- சுகந்தம் , 13- பால் 
பசு கன்று, 14- ஆலயசேவை, 15-சிநேகிதர் ( ஆ ), 16 -ஔஷதம், 17 -கமனா 
கமனம் , 18 - ஸ்தான சலனத்தினால் லாபம் , 19-வாகன சுகம் , 20 - இராஜ கிரு 
கப்பிரவேசம் , 21 - தேசாதிகாரம் , 22 -வித்தியா பராக்கிரமம் , 23 - ஜயம் , 
24- விநோதம் , 25- ஆலோசனை , 26-கனவு , 27- பிதிர்கவலை , 28- விரதோப 
வாசம் , 29 -சமீபயாத்திரை ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் என்க . ( 4 ) 

புத்திர பாவகம் ( ஐந்தாமிடம் ) 
கொண்டதோர் பக்தி பிதாமகன் புதல்வர் 

குலவுபூ ருவம்செய்புண்ணியமும் 
தண்தமிழ் வாணர் புகல்பிர பந்தம் 

தரித்திடும் கர்ப்பம்மந் திரங்கள் 


BEF 


NCE ) 


சிந்தித்த முரையாய்ப் பலன்களை தெரிந்ச !NAL- 600 008 
விளக்க விருத்தியுரை 

51 
மிண்டிய வித்தை விதரணம் புத்தி 

விரும்பும் இப் பலன் எலாம் அறிந்த் 
கண்டுஉரைத் திடுவர் ஐந்தாம் இடங் கொண்டே 

கற்று உணர்ந்து அருளும் மாதவரே . ப 
( இ - ள் ) புத்திரர்கள் பிதாவிடத்தில் வைத்தொழுகும் பக்தியின் தன் 
மையும் , தகப்பனைப் பெற்ற பாட்டனும் , சந்தானமும் , முற்பிறப்பில் செய்த 
நல்வினைகளும் , இனிய தமிழ்ப் புலவர்களால் பாமாலைகள் பாடப்பெறுத 
லும் , கர்ப்போற்பத்தியும் மந்திரோபதேசமும் , அதர்வண வேதப் பயிற்சி 
யும் , மனக்கூர்மையும் , அறிவும் ஆகிய இவைகளை ஐந்தாம் பாவகத்தைக் 
கொண்டு சோதிடசாஸ்திரத்தைச் செவ்வனே ஓதியுணர்ந்த பெரியோர்கள் 
சொல்லுவார்கள் எ - று . 

இ - ள் ) " கொண்டிடும் மாமன் பிதாப்பெறும் புதல்வர் " என்று பழைய 
பிரதிகளில் காணப்படுகின்றது . ஆகவே இதனைச் சிலர் பிதா - பெறும் - 
புதல்வர் எனப் பிரித்து இதற்குத் தகப்பனும் , பெறுகின்ற பிள்ளைகளும் 
எனவும் , சிலர் ஒரு தொடர்மொழியாகக்கொண்டு பிதாப்பெற்ற பிள்ளைகள் 
என்றும் பொருள் கூறுவர் . இங்ஙனம் கூறுவது முற்றும் பொருத்தமற் 
றதேயாம் . பிதாவைப்பற்றிக் கூறவேண்டிய இடம் ஒன்பதாமிட மாகைபி 
னாலும் , எல்லாப் பிள்ளைகளும் ஓர் பிதாவினால் பெறப்பட்ட பிள்ளைகளே 
யன்றி பல பிதாவினால் பெறப்பட்டவர்களல்ல ஆதலாலும் , அப்படி ஒரு 
கால் அன்னிய பிதாவினால் உதித்த பிள்ளைகள் ஆனால் அதனை நான்கா 
மிடங்கொண்டு கூறவேண்டியது நியதி யாகையினாலும் , 

எந்தத்தா னத்துக் சேனும் பலன் சொல்ல வேண்டும் ஆகில் 
அந்தத்தா னத்தை அன்னோர் லக்கினம் ஆக வைத்து 
பந்தித்த ஓரை துதி பன்னிரு தானத்து உள்ளும் 
சிந்தித்துப் பலன்கள் எல்லாந் தேறியே அறியச் செப்பே . 

( சாதக சூடாமணி ) 
இந்நூற்கு முதல் நூற்களிலும் பிற நூற்களிலும் ஐந்தாமிடம் பிதா 
ஸ்தானமென்று யாண்டும் கூறட்படாமையாலும் , அத்தொடர்மொழியை 
"“ கொண்டிடும் மாமன் பிதாமகன் புதல்வர் ” எனத் திருத்தி பிதாவைப் 
பெற்ற பிதாவாகிய பாட்டனுக்கும் , பிள்ளைகளுக்கும் உரிய இடம் என்று 
பொருள் கொள்ளுதலே சாஸ்திர சம்மதமாம் என்க . யாதுபற்றி எனின் ; 
ஒன்பதாமிடம் பிதா ஸ்தான மாதலாலும், அதற்கு ஒன்பதாமிடமாகிய 
ஐந்தாமிடம் பிதாவினுடைய பிதாஸ்தா மாயிைனாலும் என்க. இங்ஙனம் 
கூறுவதற்கு ஆதாரம் என்னே எனின் ? கறுவாம் . 

. 
எந்ததா னத்தின் பலனதும் சொலுங்கால் 
இயம்புதல் உதயமாய் வைத்தே 

to 
பந்தித்த இராசிப் பன்னிரண்டையுந்தான் 

பந்தமாய் அடைவிலே பார்த்து 


. 


செப்புவர் குருகடாட் சததால் 
அந்திக்கு முன்னம குடக்கெழு பிறைபோல் 

அழகிய திருநுதல் அணங்கே. 


52 


சாதக அலங்காரம் 


எனவரும் சாதக சிந்தாமணி வசனத்தினாலும் நன்கு நிச்சயிக்கலாம் . 
அதாவது: இலக்கின முதலாகவுள்ள பன்னிரண்டு பாவகங்களில் எந்த 
பாவகத்திற்காவது பலனைச் சொல்லும்போது அந்தப் பாவகத்தை இலக் 
கினமாக வைத்துக்கொண்டு , அதற்குரிய மற்றைய பன்னிரண்டு பாவகங் 
களின் பலன்களைக் கண்டு , ஆசிரியன் கிருபாநோக்கத்தினால் சோதிடப் 
புலவர்கள் சொல்லுவார்கள் என்ற பொருளுடைய இச்செய்யுளால் நன்கு 
துணியப்படும் . 

இக்கருத்துடைய ஓர் செய்யுள் இந் நூல் மூன்றாம்பாவகத்தில் காணப் 
படுகின்றது . ஆனால் அந்தச் செய்யுளும் முதல் முதல் அச்சேற்றினாரால் 
நேர்ந்த பிழையினால் இக்கருத்தைச் சிறுபான்மை விளக்கியும் , பெரும் 
பான்மை விலக்கியும் அறிவிக்கின்றது , மூன்றாமிடம் சகோதர ஸ்தானம் 
என்பது சிறுமகரரும் நன்கு அறிந்த விஷயம் . ஆகவே ஒரு ஜாதகத்தைக் 
கொண்டு ஒவ்வொருபாவகத்திற்கும் சகோதரங்களை அவ்வவற்றின் மூன்றா 
மிடத்தினால் அறிய வேண்டு மென்பதைக் கொண்டு , 
அறிதாதைக்கு ஒன்பானுக்கு ஒருமூன்றி னாலும் 

அன்னைக்கோ நான் கனுக்கு மூன்றி னாலும் 
செறிகனிட்டற்கு ஒன்மூன்றின் மூன்றி னாலும் 

சேட்டனுக்குப் பன்னொன்றின் பன்னொன் றாலும் 
உறுமாமன தனக்கும்புத் திரற்கும் ஐந்திற்கு 

ஒருமூன்றி னாலும் உயர் சகோ தரங்கள் 
நறுக்குழல அங் கிசராசி ஆண்பெண் ஓர்ந்தே 

நவிலுவாய் அத்தொகையின் அளவை என்றே. 
எனவரும் இந்நூல் 527 - ஆம் பாசுரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது . அந்தச் 
செய்யுளும் அச்சேற்றினாரால் நேர்ந்த பிழையினால் , 
அறிதாதை ஒன்பானுக் கொருமூன் றானாலும் 

அன்னைக்கோ நான்கினுக்கு நவின மூன்றி னாலும் 
செறிகனிட்டற்கு ஒரு மூன்றின் மூன்றி னாலும் 

சேட்டனுக்குப் பன்னொன்றின் பனனொன் றாலும் 
உறுமாமன் ஆறுக்கும் புதல்வர்கைந் திற்கும் 

ஒருமூன்றி னாலும்உயர் சகோத ரங்கள் 
நறுங்குழலங் கிசைராசி ஆண்பெண் ஓர்ந்தே 

நவிலுவாய் அத்தொகையின் அளவை என்றே . 
எனக் காணப்படுகின்றது . இச்செய்யுளின்படி பொருள் உரைக்கப் புகுந் 
தால் 9 - க்கு 9 - ஆமிடமான ஐநதாம்வீட்டினால் தகப்பனுடைய தகப்பனையும் , 
4 - க்கு 4 - ஆமிடமான ஏழாம வீட்டினால் தாயினுடைய தாயையும் , 3 - க்கு 
3 - ஆமிடமான ஐந்தாம் வீட்டினால் இளைய சகோதரனுக்கு இளைய சகோதர 
னையும் , 11 - க்கு 11 - ஆமிடமாகிய ஒன்பதாமிடத்தினால் மூத்த சகோதர 
னுக்கு மூத்த சகோதரனையும் , 5 - ககு 5 - ஆமிடமான ஒன்பதாமிடத்தினால் 
மாமன் , புத்திரர் இவர்களுடைய புத்திரர்களையும் அறிய வேண்டும் என்று 
ஏற்படுகின்றன . இவ்வுண்மையை உள்ளவாறு ஊன்றி நோக்காது , 
செய்யுளின் மூன்றாம் அடியின் ஈற்றிலுள்ள உயா சகோதரங்கள் என்ற 
மொழியைக் கொண்டு தகப்பன் , தாய் , கனிஷ்டன் , ஜேஷ்டன் , மாமன் 


விளக்க விருத்தியுரை 


53 


1 | 


புத்திரர் இவர்களுக்கு முறையே 5-7-5-9-9 இந்த ஸ்தானங்கள் சகோதர 
ஸ்தானமெனப் பொருள் கூறுதல் எட்டுணையும் பொருந்தாதென்க . 
மற்றும் இதனை , 

அபீஷ்ட ஸத்மாநி சுபாசுபார்தம் 
பித்ராதி காநாம் விததீத தீமாந் 
ப்ரோக்த ப்ரகாரைஸ் தநுவத் ஸ்வஸத்ம 

ஸம்யோஜ நேதி குரோர் மிதம்மே , 
எனவரும் தாஜிக முக்தாவளியினாலும் இனி அறியலாம் . இச்சுலோக கரூத் 
துக்கொண்ட நமது ஜாதகசாகரம் 2 - வது தரங்கம் 7 - வது மணி 18 - வது 
செய்யுளில் , 
முக்கியமாம் தேவதத்தர் முதலானோர் முன்னம் 

மொழி தந்தை சோதரர்சா தகமில்லா விட்டால் 
பக்குவமாம் அன்னோர் தம் பலபாகம் புகல்வான் 

பகர்சகம புடவிதியை சொற்றவணம் உரைப்பாம் 
மிக்கதொரு சகமமலது எப்பாவந் தனக்கு 

விளம்பியபுண் ணியமுதலாம் சகமங்கள் வேண்டின் 
இக்குரையாய் அச்சகமம் அப்பாவந் தன்னை 
இலக்கினமாய் கற்பித்து பலனுரைத்தல் நெறியே. 

( பி - ஜா - கோசார தீபிகை) 
எனக் கூறியிருத்தலுணர்க . தாயாருக்குச் சகோதரர்களாவார் . தாயுடன் 
பிறந்த ஆண்பாலாராகிய அம்மான் முதலியோரும் , பெண்பாலாராகிய 
தங்கை அக்காள் முதலியோரும் ஆவர் . ஆ.வே தாயாருடன் பிறந்தோர் 
களை 4 - க்கு 3 - ஆமிடமான ஆறாம்பாவகத்தினால் அறிதல் வேண்டும் . 
இவ்வுண்மை ரிபௌ மாதுல யாந்த்யாதி சதுஷ்பாஜ் ஜந்துமீ வ்ரணாத் 
எனவரும் நீலகண்டாசாரியர் வசனத்தினாலும் , 

ஸௌரபீரிபு ஸங்கராமோ கவோஷ்ட்ர க்ரூரகர்மணாம் 

மாதுலா தங்க சங்காநாம் ரிபுஸ் தாநாத் விநிர்ணய : 
எனவரும் புவன தீபிகை வசனத்தினாலும் நன்கு விளங்கும் . அதாவது 
ஆறாமிடம் அம்மானுடைய ஸ்தானமென்பது பெறப்படும் . ஆகவே இந்நூல் 
ஆசிரியர் ஐந்தாமிடம் அம்மானுடைய ஸ்தானமென்று கூறியதற்கு முர 
ணாகக் . 

காணப்படுகின்றது . ஆகவே " கொண்டதோர் பக்தி பிதாமகன் 
புதல்வர் ” என் றமைத்து பாடபேதமெனக்கொண்டு புத்திராகள் பிதாவி 
னிடத்தில் வைத்துள்ள பக்தி - பக்தியின்மையைக் கூறுதற்குரிய ஸ்தான 
மென்று பொருளுரைத்தலே சிறப்பாகும் இதனை , 

மந்திரங் கியானந் தெய்வம் மந்திரி தார சோரம் 
சந்ததி தவசு புத்தி சத்தியம் வயிறு கன்னம் 
அந்தமாம் பிதிர்கு ருக்கள் தத்துமம் மிருதி வாசம் 
உந்திய நேத்ர ரோகம் ஒருகண்போ சனம்பா லிப்போர் . 

(சாதக சிந்தாமணி ) 
ஸுத பவநாத் ஸதவ்ருத்திம் மந்த்ரம் 
பித்ரு புத்திம் ஆத்ம வித்யாச 
ஹ்ருதயோதா ப்ரவேசம் விவேக சக்திஞ்ச 
நிர் திஸேர் மதிமான் . 

(சர்வார்த்த சிந்தாமணி ) 


54 


சாதக அலங்காரம் 


என வரும் பிரமாண வசனங்களினால் நன்கு நிச்சயிக்கப்படும் . இந்நூலுக்கு 
முதல் ஏற்களுள் சர்வார்த்த சிந்தாமணியும் ஒன்றாகலின் அதனுள் பித்ரு 
என்ற பதம் காணப்படுதலாலும் ஐந்தாமிடம் புத்திரர்களுடைய பிதிர் 
பக்திக்குரிய ஸ்தானமென்பதில் எட்டுணையுஞ் சந்தேகமில்லை . பக்தி என்ற 
பதப்பிரயோகமின்றி தனிமையாக மேல் உதகரித்த இருநூற்களிலும் 
பித்ரு எனக் காணப்படுதலின் பிதாஸ்தானமென்று கூறலாகாதோ எனின் ; 
சர்வார்த்த சிந்தாமணி , சாதக சிந்தாமணி முதலிய நூற்களில் ஐந்தாம் 
பாவகபலன்கூறியவிடத்து பிதிர்சம்பந்தமான சுகதுக்கபலன்கள் யாதொன் 
றும் கூறப்படாமையினாலும் , அங்ஙனம் ஒன்பதாம் பாவகப்பலனில் கூறப் 
பட்டிருத்தலினாலும் , ஒன்பதாமிடமே பிதிர்ஸ்தானமென்பது சித்தாந்தம் . 

எந்தத்தா னத்துக் கேனும் பலன் சொல்ல வேண்டு மாகில் 
அந்தத்தா னத்தை யன்னோர் லக்கினம் ஆக வைத்து 
பந்தித்த ஓரை யாதி பன்னிரு தானத்து உள்ளும் 
சிந்தித்துப் பலன்கள் எல்லாம் தேறியே அறியச் செப்பே . 

( சாதக சூடாமணி ) 
பனிரண்டு ராசி என்னும் பதிலக் கினமாய்க் கொண்டு 
இனியதாய் தந்தை புத்திரர் இசைமனை உடன்வந் தோர்கள் 
தனியுமா யுருத்தா யங்கள் தனலாபம் வாக னங்கள் 
முனியும் பாக்கிய கர்மங்கள் முதல் பலன் மொழிந்தி டீரே . 

( ஜாதக அலங்காரம் 393 - வது செய்யுள் ) 
இதனை சர்வார்த்த சிந்தாமணி ஐந்தாம் பாவகத்தில் , 

லக்ாபுத்ரேஸ் வராப்யாந்து மித்ரத்வேவை மித்ரதா 
சத்ருத்வே சாத்ரவம் ப்ரோக்தம் ஸமத்வேஸ மதுபவேத் 
விலக்க புத்ரநாதெளது பரஸ்பரம் நிரீக்ஷிதௌ 
பரஸ்பர க்ருஹாம் சஸ்தௌ பிதுருக்தம் ஹிகாரயேத் 
லக்நம் பச்யதிவாபுத்ர நாதேபுத்ராந் விதேபிவா 
லக்நேச்வரே ஸுதஸ்தேவா பித்ருவாக்ய வசா நுக : 
புத்ரஸ்தாநேச் வரேதுஸ்தே லக்நேசே நாபிவீக்ஷிதே 

ஸம்த்ருஷ்டே குஜராஹுப்யாம் நித்யம் பித்ருவிதூஷகம். 
எனவரும் சுலோக வசனங்களால் நன்கு அறிந்துணரலாம் . பக்தி என்ப 
தற்கு தெய்வ வழிபாடு எனக் கூறலாகாதோ எனின் , பத்தாமிடத்தில் 
தேவதாபக்தி " எனக் கூறியிருத்தலின் ஆகாதென்க . பக்தி எனப் பொது 
வாக ஐந்தாமிடத்தில் கூறப்பட்டிருத்தலால் ஜாதகன் பிதிர் குருக்களிடத் 
தில் வைத்துள்ள பக்தியையும் , ஜாதகனுக்கும் புத்திரர்களுக்கும் உள்ள 
ஒற்றுமையையும் கூறவேண்டுவது நியதியாகும் . 

இந் நூலாசிரியர் ஐந்தாமிடம் அம்மானுடைய ஸ்தானமெனக் கூறிய 
தற்கு முதனூல் ஆதாரங்கள் ஒன்றும் காணப்படாமையாலும் , ஒவ்வொரு 
பாவகங்களுக்கும் அவ்வவற்றிற்கு மூன்றாமிடம் சகோதர ஸ்தானங்கள் 
என்று 3 -வது பாவகம் 527 - ஆம செய்யுளில் ஒருவாறு விளக்கி யிருத்த 
லாலும் , இதனை சாதக சிந்தாமணியின் 222 -வது செய்யுள் உலியு றுத்தலி 


விளக்க விருத்தியுரை 


55 


னாலும் , மற்றும் ஜாதகசிந்தாமணி , குமாரசுவாமீயம் முதலிய நூற்களில் 
ஐந்தாம்பாகவத்தில் அம்மான் விஷயமான சுகதுக்கபலன்கள் யாதொன்றுங் 
கூரப்படாமையாலும் , யவன - நீலகண்ட - பைரவ தீபிகை முதலிய புராதன 
நூற்களில் ஆறாமிடம் அம்மானுடைய ஸ்தானமென்று கூறப்பட்டிருத்த 
லாலும் ஐந்தாமிடத்தை பிதா புத்ர ஒற்றுமைக்குரிய ஸ்தானமென்றும் , 
ஆறாமிடத்தை அம்மானுக்குரிய ஸ்தானமென்றும் சித்தாந்தப்படுத்தினாம் . 

ஐந்தாகும் இடத்திலுறும் பாவரால் தோஷம் 
அணுகும்வகை சனிகுழவிக்கு அருக்கன்தந் தைக்கே 
நஞ்சாருங் கரியகோள் சுதற்குச்செவ் வாயேல் 
நண்ணிடில் அம் மானுக்குத் தோஷமதே யாகும் . ( ஜாதக அலங்காரம் ) 
மாமன் சிறுவன் தாய்தந்தை மரணம் ஐந்தும் ஈரைந்தும் 
பூமன் காரி மதிவெய்யோன் நிற்கில் புகழ்கோள் நோக்கிலையேல் . 

( சூடாமணி உள்ளமுடையான் ) 
ஸுதஸ்தாரே யதாசந்த்ர : ஸௌரி ஸுர்ய குஜஸ்ததா 
மாத்ரு ஸ்வயம் பித்ருணாங்து மாதுலாநாம் நஜீவதில் ( கிரந்தாந்தரம் ) 
மாகேவா யதிபஞ்சமே குஜரவிச் சாயாகுமா ரேந்தவைஸ் 
ஸத்யோமாதுல தாத பால ஜ.நநீ நாசம் ப்ரகுர்வந்திதே . 

( ஜாதக பாரிஜாதம் ) 
எனவரும் பிரமாண வசனங்களால் ஐந்தாமிடத்தில் செவ்வாய் இருந்தால் 
அம்மானுக்குத் தோஷம் என்று ஏற்படுவதனால் ஐந்தாமிடம் அம்மானுக்கு 
உரியஸ்தானம் ஆகாதோ எனின் ; இந் நூலாசிரியரும் கிரந்தாந்தரவசனமும் 
ஐந்தில் இருந்தால் தோஷம் என பொதுவாகவும் , இந்நூலுக்கு முந்திய 
நூலான அதாவது : சக 1100 - ல் ஏற்பட்ட சூடாமணி உள்ளமுடையா 
னும் , ஜாதக பாரிஜாதமும் ஐந்தாமிடத்திலாவது பத்தாமிடத்திலாவ 
செவ்வாயிருந்தால் தோஷமென சிறப்பாகவும் கூறியிருத்தலினாலும், யவனா 
சாரியரென்பவர் மிகப் பழைமையாகப் பிரசித்திபெற்ற சோதிட சித்தாந்தி 
யாதலாலும் , யவனதேசத்துச் சோதிடர்களிடம் இச்சாஸ்திரம் சுத்த சாம் 
பிரதாயமாக இருத்தலின் ருஷிவத்தேஹி பூஜ்யந்தே " என ஆசிரிய வராக 
மிகிரனாரவர்கள் ருஷிகளைப்போல் அவர்கள் பூசிக்கத்தக்கவ ராவார்கள் 
எனக் கூறியிருத்தலினாலும் யவனாசாரியர் மதத்தையே சிந்தாந்தப்படுத்தி 
ஆறாமிடம் அம்மானுடைய ஸ்தானம் என்று நிச்சயித்தாமென்க . 

“ வித்தியாபுத்தி ப்ரபந்தாநாம் ” என புவனதீபிகையிலும் , “ யந்த்ர மந்த் 
ரௌததா வித்யா புத்திச் சைவ ப்ரபந்தகா ” என பராசர ஹோரையிலும் 
கூறப்பட்டிருத்தலின் மந்திரங்கள் மிண்டிய வித்தை " என்பதற்கு மந்திர 
உபதேசமும் , அது சம்பந்தமான அதர்வண வேதப் பயிற்சியும் என்று 
பொருள் கொள்ளப்பட்டது என்க . புவன தீபிகை வியாக்கியானத்தில் 
“ வித்யா” என்ற சப்தத்திற்கு ஆகாச சமனம் என்று பொருள் கூறப்பட்டு 
இருத்தலை அறிக . மந்திரம் என்பதற்கு மந்திரோபதேசம் , மந்திரசித்தி 
என்று அறிக . மந்திரம் - மந் = நினைப்பவர்களுடைய , திரம் = ( மநத்தைத் 
திரப்படுத்தி காப்பாற்றுவது ) எனவே மனனஞ் செய்பவர்களைக் காப்பாற் 
றுவது என்பது இதன் சிறந்தபொருளாகும் . மந்திரங்களை முறைவழுவாமல் 


56 


சாதக அலங்காரம் 


ஜபம் செய்துவந்தால் விரும்பிய சகல சித்திகளையும் எளிதில் அடையலாம் . 
இங்ஙனம் செய்வதனால் ஜபிக்கப்படும் மந்திரதேவதைகள் பிரத்யக்ஷமாகிப் 
பல சித்திகளைத் தருவார்கள் . இத்தகைய மந்திரங்களின் மூலமாய் வசீகரண 
முதலிய சித்திகள் ஏற்படும் . மற்றும் இதனால் பரகாயபிரவேசம் , சாபாநுக் 
கிரக சாமர்த்தியமும் உண்டாகும் . இந்த மந்திரத்தின் பிரிவுகள் ஏழுகோடி 
யாக விரிந்திருப்பதாக சாஸ்திரங் கூறும் . இப்படி விரிவாயுள்ள இம்மந்தி 
ரங்களில் சிறந்தது ஏகாக்ஷரம் , பஞ்சாக்ஷரம் , சடாக்ஷரம் , அஷ்டாக்ஷாங்க 
வாகும் . மந்திரங்கள் பிரணவம் , பீஜம் , கீலகம் , இருஷிகளைத் தனித்தனி 
வெவ்வேறாக வுடை யது . இவைகள் இல்லாத மந்திரங்கள் எங்கும் கிடை 
யாது . இவற்றுடன் நமஃ , ஸ்வக , பவுஷட் , வௌஷட் முதலிய ஆதி பல்ல 
வங்களுடன் முறைப்படி ஜபித்தல்வேண்டும் . இன்றேல் இடருண்டாகும் . 
இவற்றின் உண்மைகளைக் குருமுகத்தால் அறிந்து மந்திர மஹோததி 
முதலிய மந்திர சாஸ்திரங்களினால் தெளிதல் வேண்டும் . 

மந்திரோபதேசம் பெறுவோர் சித்தாதி கோஷ்டம் என்றும் மந்திரப் 
பொருத்தத்தைப் பார்த்து உபதேசம் பெறுதல் வேண்டும் . 


அஃது வருமாறு : 

சமஸ்கிருதாக்ஷர முறையாக தனது பெயரின் முதலெழுத்துள்ள 
கோடு முதல் தனித்தனியே நான்கு , நான்கு கோடுகளை வலமாகச் சுற்றி 
யெண்ணி , மந்திரத்தின் முதலெழுத்துள்ள கோடு வரையும் கண்டு பலா 
பலன் அறிவது . 


1 


5 


6 


உ 


2 

க 2 
தள 


அவ 


த .2 ஹ 


ப 2 


9 


14 


10 


13 
ட 3 


ஒ 


4 


ஔ ட 4 


ம 


8 


3 


4 
சு 

4 


7 


3 


G 


ஜ 
பு 


4 . . 


ச 2 
ப 3 


க்ஷ 


16 


11 


த 


ஜ 


12 

15 
ட 2 அம் 

அம் ண 

ஷ 


- 


ல 


இவற்றுள் 

த 

2 என்பது வடமொழியிலுள்ள தகரவர்க்க எழுத்து 
நான்கனுள் இரண்டாவது என்றறிக . பிற எண் குறிப்பு அக்ஷரங்களும் 
இங்ஙனமே யாகும் . சித்தம் , சாத்தியம் , சுவசித்தம் , அரி என்று நான்கும் 
வொன்றில் நந்நான்குப் பிரிவுகளாகப் பதினாறு வகைப்படும் . 


விளக்க விருத்தியுரை 


57 


தார நாசம் 
குரு நாசம் 


அலை வருமாறு : 

இந்தச் சக்கரத்தில் ( 1 ) ( 2 ) என்று காட்டப் பெற்ற இலக்கங்களே 
இவ்விதமான பதினாறுவகைப் பெயர்கள் என்றறிக . 
1 -சித்தசித்தம் 

1 - மடங்கு செய்ய சித்தி 
2 -சித்த சாத்தியம் 

2 - மடங்கு செய்ய சித்தி 
3 -சித்த சுவசித்தம் 

-மடங்கு செய்ய சித்தி 
4 -சித்த அரி 

தன் கோத்திர நாசம் 
5 - சாத்திய சித்தம் 

கிலேசியாவன் 
6 -சாத்திய சாத்தியம் பொருள் அழிந்திடும் 
7 - சாத்திய சுவசித்தம் அறுகூல சித்தி 
8 - சாத்திய அரி 

பந்துக்கள் நாசம் 
9 - சுவசித்த சித்தம் 

அதற்குரிய கணக்கில் சித்தி 
10- சுவசித்த சாத்தியம் 

சுலபத்தில் சித்தி 
11- சுவசித்த சுவசித்தம் நினைத்தவுடன் சித்தி 
12 - சுவசித்த அரி 

அனைத்தும் நாசம் 
13 - அரி சித்தம் 

சந்தான நாசம் 
14- அரி சாத்தியம் 

புத்திரி நாசம் 
15- அரி சுவசித்தம் 
16 - அரி அரி 
பிரசாத எழுத்தையும் , பிரணவத்தையும் முதலாகவுள்ள மந்திரங் 
கட்கும் (பஞ்சாக்ஷர மந்திரத்திற்கும் ), நரசிம்ம வராஹ சூரிய மந்திரங்கட் 
கும் , தனது பெயரின் முதலெழுத்தையே முதலாகவுள்ள மந்திரங்கட்கும் 
மேற்சொன்ன சித்தாதிமுறை வேண்டியதேயில்லை. ஏனைய மந்திரங் 
கட்கும் மூர்த்திகளுக்கும் தனக்குமுள்ள ரிணரிண்ய பாவங்களை அறிந்து 
இலகுவிலே சித்தியாகக்கூடிய மந்திரங்களையும் மூர்த்தி புபாசனையையும் 
சதாசார சம்பன்னனாகிய ஆசாரியனிடம் கேட்டுப் பெற்றுக்கொள்க . குரு 
உபதேசமின்றிச் செய்வன அவலமாம் . 

தனது பெயரின் முதலெழுத்து முதல் எந்த மூர்த்திக்கு அல்லது எந்த 
மந்திரங்கட்கானாலும் அவ்வவற்றின் முதலெழுத்துவரையும் எண்ணிய 
தொகையை மூன்றால் பெருக்கி ஏழினால் வகுத்து வருவதின் சேஷமானது 
தான் செலுத்தவேண்டிய ( ரிணம் ) கடனாகும் . 

மூர்த்தியானாலும் மந்திரமானாலும் அவ்வவற்றின் முதலெழுத்து 
முதல் தனது பெயரின் முதலெழுத்து வரையும் எண்ணிய தொகையை 
ஏழால் பெருக்கி மூன்றினால் வகுத்து வருவதின் சேஷம் அம்மூர்த்தியால் 
அல்லது அம்மர் திரத்தால் தனக்கு வரவேண்டிய ( ரிண்யம் ) பாக்கியமாகும் . 
எல்லாவற்றிலும் இது கூடியிருத்தல் நன்மை . 

தனது பெயரின் எழுத்துக்களை இருமடங்கு செய்து மூர்த்தியின் 
எழுத்துக்களோடு சேர்த்த தொகையை ஏழால் வகுத்துவரும்சேஷமானது 
அம்மூர்த்தியின் மந்திரத்தைத் தான் ஜபிக்கவேண்டிய கடனாம் . 

சிஷ்ய 
னுடைய நன்மையைக் கோருகின்ற ஆசாரியனும் , பிறருக்கு ரக்ஷையின் 
பொருட்டுத் தரிப்பதற்கு யந்திரத்தை விரமிக்கும் மாந்திரிகனும் சித்தாதி 
முறையை அநுசரித்து உபதேசத்தையும் பிரயோகத்தையும் செய்தல் 
வேண்டும் . 


58 


சாதக அலங்காரம் 


புவனதீபிகையில் “ மந்த்ர ஸாதன யோரபி வித்யா ” என்ற சப்தல் 
களுக்கு மந்திராதி சித்தியும் , ஆகாச கமனாதி கல்வியும் என்ற வியாக்கி 
யானங் காணப்படுதலின் , இவை முறையே மந்திரம் - மணி எனப்படும் , 
மந்திரம் என்பது பஞ்சாக்கரம், மணி என்பது இரசக்குளிகையாகும் . 
இவ்விரண்டாலும் சித்திநிலை யுண்டாகும் . இரசக்குளிகை என்பது ஆகாய 
கமன முதலியவற்றை . இதனை : 
சுத்தமுறும் முன்வரனே நீபோர் தாரும் 

தொல்பொதிகை வரையுமுள ஆண்டு காண்பாய் 
இத்தகைய சூதமது வாய்க்கப் பெற்றார் 

இனியகம னக்குளிசை நன்கு ஞற்றிப் 
பத்தெனுநற் றிசைகளெலாம் நொடிக்குள் ளாகப் 

படர்ந்திடுவர் மலைநிகர்மா ழைக்கு விப்பர் 
சித்தியெட்டும் அடைந்திடுவர் இவர்கட் கேலாச் 

செயலது தான் ஒன்று நிலை உலகம் மூன்றும் . 
எனவரும் திருவான்மியூர் ஸ்தலபுராண வசனத்தினால் நன்கறிக . மந்திர 
பாகத்தைக் கூறுவது நான்காவதாகிய அதர்வண வேதமாம் . இவ்வேதம் 
சத்துரு நாசத்திற்காகிய அநேக மந்திரங்களை யுடையதாயினும் மற்றைய 
வேதங்களைப்போலவே வைதிக்கிரியா நுட்டானங்களுக்கு வேண்டற்பாலன 
வாகிய தோத்திரங்களையும் , அநேக சூக்தங்களையுமுடையது . இதில் கூறப் 
படும் சத்திருநாச மந்திரங்கள் ஆபத்து நிவர்த்திக்காக ஓதப்படுவனவாம் . 
அதர்வணவேதம் ஒன்பது சாகைகளையுடையது . மற்றும் வேதம் மந்திர 
மெனவும் . பிராமணமெனவும் இருபிரிவினை யுடையது . மந்திர தேவதை 
களைத் தியானிக்கும் வாக்கியங்களாகும் . பிராமணம் அம்மந்திரங்களைப் 
பிரயோகிக்கும் முறையை அறிவிப்பதாகும். 
உரைத்த ஐந்தாதி ஒன்பதில் பானுவேல் 

உரைத்த அப்பிரக செந்தூர சித்தியாம் 
விரித்த வான்க மனமுமாம் இந்து எனின் 

மிக்க காந்தமாம் சேய்க்குநல் தாம்பிரம் 
நிரைத்த மால் மருந்தால் குருப் பொன்னினால் 

நீரன் வெள்ளியில் சுன்ரச வாதமாம். 
பெருத்த வான்பணி ஒன்பதில் தேரிடில் 
பிரட்டு வித்தைகள் சித்தியாஞ் சீவர்க்கே . 

( வீமேசுர உள்ளமுடையான் 
என வரும் பிரமாணத்தினால் ஐந்தாமிடம் ஔஷதசித்தி ஸ்தானமென்று 
பெறப்படும் . இந்நூலாசிரியர் மந்திரம் என்று கூறியிருத்தலின் அதனைச் 
சார்ந்த மற்றிரண்டு இனங்களையும் இந்த ஸ்தானத்தினால் கூறவேண்டிய 
தென்பது மிகப் பொருத்தமாகும் . இனமென்பது மணி- மந்திர் ஒளஷதங் 
களை என்றறிக . இதனை " மணிமந்திரம் ஆதியால் வேண்டு சித்திகள் உலக 
மார்க்கத்தில் வைக்கவிலையோ " என்ற தாயுமானார் திருவாக்கினால் அறிக . 
மணி - மந்திரத்தைக்கூறி ஆதியால் என் 

விடுத்தமையால் ஔஷத 
மெனக் கொள்ளுக . சந்தேகமுளதேல் திருவான்மியூர் ஸ்தல புராணம் 
பருந்தீசப் படலத்தினால் கண்டுதெளிக . 


அ 


விளக்க விருத்தியுரை 


59 


என்ற 


ஐந்தாமா திபன் 9 - ல் இருந்தால் ஔஷதசித்திகள் வருமாறு : -5 - க்கு 
டையவன் சூரியனாகில் - அபிரக செந்தூரமும் கமன குளிகையும் , சந்திர 
னாகில் - காந்த செந்தூரமும் , செவ்வாயாகில - தாமிர பஸ்பமும் , புதனாகில் 
சாமான்ய மருந்துகளும் , குருவாகில் - தங்கபஸ்பமும் , சுக்கிரனாகில் - 
வெள்ளி பஸ்பமும் , சனியாகில - இரசவாதமும் சித்தியாகும் . இராகு கேதுக் 
களில் ஒருவர் பலமுடையவராகி 9 - ல் இருந்தால் ஔஷத சித்தியின்றியே 
சித்தியானவனைப்போலக் கூறித் திரியும் புரட்டனா யிருப்பானென்க. 

இரசவாதம் என்பது பொன் தங்கம் செய்யும் வித்தையை என்க , 
இரசவாதம் மெய்ம்மை யுடையதேனும் இது துறவி யாவார்க்கன்றிப் 
பொருள் விருப்புடையார்க்குப் பலியாது . இதுபற்றியே “ அளகேசன் 
நிகராக அம்பொன் மிகப் படைத்தபேரும் , நேசித்து ரசவாத வித்தைக்கு 
அலைந்திடுவர் ” என் றருளினார் தாயுமானார் என்க . இங்ஙனம் அலைவோர் 
இக்காலத்தில் பலருளர் . இரசவாத வித்தையை பணவிடுதூது 
கலில் பரக்கக் காண்க . 

வங்கத்தைக் குத்திவிட வங்கமும் போய் முன்சொன்ன 
தங்கத்தையுங் கெடுத்துத் தாழ்ச்சியாய் ஆங்கே 
கரிகண்ட காசுமுதல் காணுமோ வீணே 
அரிகண்டமாய் கிடக்கு தையோ - அரிகண்டா 
இவ்வாறு கெட்டவர்கள் எண்ணிறந்த கோடியுனை 
செவ்வாகக் கண்டவரோ சீமானே . 

( பணவிடுதூது ) 
இதனை இரசவாத வித்தைக் கலையும் பணப்பேய்களின் அறிவிற் சுடர் 
கொளுவுதற்காக சிறிது விளக்கப்பட்ட தென்றறிக . 

அவரவர்கள் ஜாதகத்தைக்கொண்டு இலக்கினாதி பன்னிரண்டு பாவ 
கங்களில் ஐந்தாம் பாவகத்தினால் மனத்தின் மாண்பையும் , புத்தியின் 
போக்கையும் , ஆத்துமாவின் ஆற்றலையும் அறிந்துணருமாறு சோதிட 
நூலாசிரியர் பலரும் மதபேதமின்றி கூறியிருக்கின்றனர் . சாதகசிந்தாமணி 
நூலுடையார் “ சந்ததி தவசு புத்தி சத்தியம் வயிறு கன்னம் ” என ஐந்தா 
மிடம் புத்திஸ்தானமென்று கூறினர் . மற்றும் புவன தீபிகை எலுடை 
யார் " புத்தி ஐந்தாமிடமென்று கூறினர் . 

நநா ப்ரயோகா விநய ப்ரபந்தா 
விரேய வித்யா நயபுத்தி மந்த்ரா 
ஸந்தாந கர்பாங்க பவாதி கிஞ்சித் 

ப்ரக்ஞா ஸுதாக்யம் ஸுதஸம் க்ஞபாவே . ( பைரவதீபிகை ) 
ஸந்தாந லாப ஸுபவஸ்து ஸுதூர சிந்தா 
வ்ருத்தாந்த லேக ஸுகதா அபிபஞ்ச மேஸ்யு : 

(யவனாசாரியர் ) 
புத்ரேமந்த்ர தநோபாய கர்பவித்யாத் மஜேக்ஷணம் 

( நீலகண்டர் ) 
யந்த்ர மந்த்ரௌ ததாவித்யா புத்திச் சைவ ப்ரபந்தகா : 
புத்ரராஜ்யாப ப்ரம்சாதி பஸ்யேத் புத்ராலயாத புதல் ( பராசர ஓரை ) 

புத்திர பந்தாத்மஜ மந்த்ரவித்யா விநேய 
கர்ப ஸ்திதி நீதி ஸம்ஸ்தா 


60 


சாதக அலங்காரம் 


நேது ... 


தகவே 


ஸுதாபி தாநே பவநே நராணாம் 
ஹோராக் மக்ஞை : பரிசிந்த யோ : 

( ஜாதகாபரணம் ) 
கர்பாத்ய விநேயாநாம் மந்த்ரஸாத நயோரபி 

வித்யா புத்தி ப்ரபந்தாநாம் ஸுதஸ்தாகாத் விரிச்சய : ( புவனதீபிகை ) 
என வரும் பிரமாண வசனங்களினால் ஐந்தாமிடம் புத்திஸ்தானமென்று 
ஏற்படுகின்றது . ஆனால் சர்வார்த்தசிந்தாமணி நூலுடையார் “ பந்துபவ 

ஆத்மவ்ருத்தி .. ப்ரூயாத ” என்ற சுலோக வசனத்தினால் 
இருதயஸ்தானம் நான்காமிட மென்றும் , விவேக ( புத்தி ) ஸ்தானம் 
“ஸுதபவநாத் .........விவேக சக்திஞ்ச மர்திசேத் ” என்றும் கூறியிருக் 
கின்றார் . ஜாதகார்ணவ முதலிய மிக சமீபகாலத்து நூற்களும் இதையே 
ஆதரித்து கூறுகின்றன . குமாரசுவாமீய நூலுடையார் “ மனத்தினுக்கு 
ஐந்தினில் மதிபொன் புகரவனுங்கூட " என்ற செய்யுளில் 9 - ல் சந்திரன் - 
குரு- சுக்கிரன் இருந்தால் எனக் கூறவந்தவிடத்தில் மனத்தின் ஸ்தான 
மாகிய ஐந்தாமிடத்திற்கு ஐந்தில் இருந்தால் என்றுரைத்தலின் ஐந்தா 
மிடத்தை மனத்தின் 

மனத்தின் ஸ்தானமென்று விளக்கியிருக்கின்றார் . 
ஐந்தாம் பாவகத்தையே மனம் - புத்தி - சித்தமா மிவற்றின் இயல்புணரும் 
ஸ்தானங்களென்று சந்தேகமின்றி அறிதல் வேண்டும் . மனத்திற்கு இதயம் , 
இருதயம் , உள்ளம் , சித்தம் என்ற பல பெயர்களுண்டு . இப்படியே புத் 
திக்கு ஞானம் , அறிவு , உண்மை , தெளிவு என்ற பல பெயர்களுண்டு,. 
மனம் , புத்தி , சித்தம் , அகங்கார மென்னும் அந்தக்கரணங்களில் மனம் 
வேறு , புத்தி வேறு , சித்தம் வேறு , அகங்காரம் வேறு என்று வேதாந்த 
நூற்களில் கூறப்பட்டிருந்தாலும் சோதிட சாஸ்திர சம்பந்தத்தில் மட்டும் 
மனம் , சித்தம் ஒன்றென்றும் , புத்தி வேறு என்றும்கூறப்பட்டிருக்கின் றன . 
வேதாந்த நூற்களில் மனத்திற்கு அதிதேவதை சந்திரன் என்று கூறிய 
படியே , சோதிடசாஸ்திரத்திலும் " ஆத்மா அர்க்க சந்த்ரமாசித்தல் ... 
குருர் ஜ்ஞாநம் ” என்ற சுலோக வசனத்தில் ஆத்துமகாரகன் சூரியன் 
என்றும் , சித்தம் (இருதயம் ) ஆகிய மனத்தின் காரகன் சந்திரன் என்றும் , 
அறிவு ( புத்தி ) ஆகிய ஞானகாரகன் குரு என்றும் கூறப்பட்டிருக்கின்றன . 
ஆகவே ஆத்தும் , புத்தி, இருதய (மனம் -சித்த ) ஸ்தானங்கள் ஐந்தாமிட 
மென்பதும் , இவற்றின் காரகர்கள் முறையே சூரியன் - குரு - சந்திரன் 
என்றும் பெறப்பட்டதுணர்க . 
இனி மனம் , புத்தி , ஆத்துமா என்பவைகளைப் பற்றிக் கூறப்படும் . 

என்பது பகுத்தறிவுக்குக் கருவியாபுள்ள சக்தியாகும் ; 
புத்தி அல்லது அறிவு ; அல்லது ஞானம் என்பது ஒருபொருளைஉள்ளவாறு 
அறியும் ஆற்றலாகும் . ஆன்மா; அல்லது உயிர் என்பது அறிவின் வடிவ 
மாகும் . ஆகவே ஆத்தும இன்பத்தைப் பெறுதற்கு அறிவு உற்ற சாதன 
மென்பதும் , அறிவின் முதிர்ச்சியைப் பெறுதற்கு மனம் உற்ற சாதன 
மென்பதும் , ஆத்துமா, அறிவு , மனம் இவைகளின் திண்மை யுண்மைகளை 
புணர்தற்குரிய இடம் ஐந்தாமிட மென்பதும் நன்கு பெறப்பட்டன. இங்கு 
ஆத்துமா என்பது ஆத்துமஞானத்தை என்றறிக . ஆத்துமாவெனின் 
ஜீவன் எனவே உடம்போடு உயிர்கூடிவாழும் நாட்களை அறிதல் என்ப 
தல்ல. அதற்குரிய ஸ்தானம் 8 , 8 - ஆமிடங்களாகும் . 


அதாவது மனம் 


விளக்க விருத்தியுரை 


61 


ஆகவே ஐந்தாவது பாவகத்தினால் : - 
1- புத்திர ஒற்றுமை ( அ ) 

10 - மனக்கூர்மை 
2- தந்தையின் தந்தை 

11 - நீதிசாஸ்திரம் ( ஆ ) 
3 - சந்ததி 

12- புராணம் 
4 -பூர்வால்வினை 

13 - மந்திராலோசனை 
5 - பிரபந்தவுணர்ச்சி 

14 - பத்திரிகைகமனம் 
6 - கர்ப்போற்பத்தி 

15 - சுபவார்த்தை 
7- மந்திரோபதேசம் 

16 - தூரதேசத்தாலுண்டாம் விசனம் 
8- அதர்வவேதப்பயிற்சி 17 -வித்யாபிரசங்கம் 
9 - புத்தி 

கிய இவைகளைக் கூறுதல்வேண்டும் . ( 5 ) 
சத்துரு பாவகம் ( ஆறாமிடம் ) 
மாதுமன் வியாதி சத்துரு பீடை 

மற்றும் ஆ யுதங்களால் இரணம் 
ஓதிய ஞாதி யால்வரும் துன்பம் 

உயுத்தம் மெய் வாதைபொன் கண்டம் 
பேதமாம் கள்வர் புனல்மடந் தையரால் 

பெருகுபாம் பாலும் நோய் ஊ 
ஊது 
நீதிசேர் பிரதா னிகர்விதிச் சிறையின் 

நிலைமை ஆ றாமிடங் குறித்தே . 
(உள் ) அம்மானும் , நோயும் , பகைவர்களால் உண்டாகும் துன்ப 
மும் , ஆயுதத்தால் ஏற்படும் புண்களும் , தாயாதிகளால் ஏற்படும் உபத்திர 
வமும் , சண்டையும் , சரீரவருத்தமும் , பண நஷ்டமும் , திருடர் பயமும் , நீர்க் 
கண்டமும் , பெண்களாலுண்டாகும் வியாதியும் , சர்ப்பகண்டமும் நியாயத் 
தையுடைய அதிகாரிகளால் விதிக்கப்பட்ட சிறைவாசமும ஆகிய இவைகளை 
ஆறாம் பாவகத்தினால் சோதிட விற்பன்னர்கள் சொல்லுவார்கள் எ - று . 

( வி - ரை ) வியாதிகள் பலவகைப்படும் . அவற்றின் தொகை வருமாறு : 
அகத்தியர் கேட்டிடுக அனாதி எல்வை 

ஆவார கத்து ஆணவத்தின் பின்றும் 
சகத்தின்உழை உருத்திட்ட அணுவ ருக்கம் 

தாங்கிடும் ஆல் தனுகரண புவன போகம் 
வகுத்தஉடல் தன்மார்த்த காம மோக்கம் 

வாய்த்திடற்குச் சாதனமா கண்னும் எலும் 
அகத்தடைவே கன்மத்தால் உண்டாம் நோய்கால் 
ஆயிரத்து நானூற்று நாற்பத்து எட்டே . 

( திருவான்மியூர் புராணம் ) 
ஐந்தாமிடம் அம்மானுடைய ஸ்தானமென்பது அல்லவென்றும் , ஆரு 
மிடமே அம்மானுடைய ஸ்தானமென்றும் , முன்பு கூறிப்போந்த ஏதுக்க 
ளால் நன்கு துணியப்படும் . ஆகவே மாதுருஸ்தானத்திற்கு 3 - ஆமிடமான 
6 - ஆம் இடத்தைக்கொண்டு தாய்க்குப்பின் பிறந்த கனிஷ்ட ஆண் பெண் 


62 


சாதக அலங்காரம் 


கோதரர்களுடையவும் , மாதுருஸ்தானத்திற்கு 11 - ஆமிடமான 2 ஆமிடத் 
தைக்கொண்டு தாய்க்கு முன் பிறந்த ஜேஷ்ட ஆண் பெண் சகோதரர்க 
ளுடையவும் தொகையையும் , சுக துக்கங்களையும் அறிந்துகொள்ள வேண்டி 
யது நியதியாகும் . இது பொதுவிதி சிறப்புவிதி எங்ஙனமெனின் ? கூறு 
வாம் . தாயுடன் பிறந்த கனிஷ்டஜேஷ்ட ஆண்பாலார் அம்மான் எனப் 
படுவர் . கனிஷ்டஜேஷ்ட பெண்பாலார் முறையே சிறியதாயார் , பெரிய 
தாயார் எனப்படுவர் .. ஆனால் தாய்க்கு நேர்மூத்த ஆண்பாலே ஜேஷ்ட 
அம்மானாவன் , நேர் இளைய ஆண்பாலே கனிஷ்ட அம்மானாவன் . தாய்க்கு 
முன்னே ( 1 ) அல்லது ( 2 ) பெண் சகோதரங்கள் இருந்து இவர்களுக்கு முன் 
(1 ) அல்லது ( 2 ) ( 3 ) ஆண் சகோதரங்கள் இருந்தால் இவர்களுள் 1-வது 
ஆணே ஜேஷ்ட அம்மான் அவன் . மற்றிருவரில் 2 - வது ஆண் ஜேஷ்ட 
னுக்கு ஜேஷ்டனாவான் . அதற்குமேலும் இங்கனமேயாம் . கனிஷ்ட பாகத் 
திலும் இங்ஙனமேயாம் . 

இந்த முறையினால் 6 - ஆமிடத்திற்கு 3 - ஆமிடமாகிய எட்டாமிடத் 
தினால் கனிஷ்ட அம்மானுக்குக் கனிஷ்டர்சளுடையவும் , 2 - ஆமிடத்திற்கு 
11 - ஆமிடமாகிய 12 - ஆமிடத்தினால் ஜேஷ்ட அம்மானுக்கு ஜேஷ்டர்க 
ளுடையவும் நன்மை துன்மைகளை அறிதல்வேண்டும் . பின்னும் முன்னும் 
மறுபடியும் இங்ஙனமே அறிக . சகோதர பாவகத்திற்கும் இப்படியே 
அறிதல்வேண்டும் . அதாவது 3 - ஆமிடத்தினால் தனக்கிளைய சகோதர சங் 
கியைகளையும் , 11 - ஆமிடத்தினால் மூத்தசகோதர சங்கியைகளையும் அறிதல் 
வேண்டும் . 3 - ஆமிடத்தினால் தனக்குப் பின்னுதித்த நேர் இளையசகோதரத் 
தினுடையவும் , 3 - க்கு 3 - ஆமிடமாகிய ஐந்தாமிடத்தினால் கனிஷ்டத்திற்குக் 
கனிஷ்டருடையவும் , 11 - க்கு 11 - ஆமிடமாகிய ஒன்பதாமிடத்தினால் ஜேஷ் 
டருக்குச் ஜேஷ்டருடையவும் சுகதுக்கங்களைப் பார்த்துணர்தல் வேண்டும் . 

இவ்வுண்மையை உற்றுணராது ஒரு ஜாதகத்தில் " சந்த்ராத் த்ரிகோ 
கண்கே சூர்யே , மாதுலோம் ரியதேத்ருவம் " என்றபடி அம்மானுக்குத் 
தோஷமென்று ஏற்பட்டால் அம்மான் மார்கள் பலருக்கும் தோஷமென்று 
மயங்கி இடர்ப்படுவர் சில்லோர் . சகோதர தோஷத்திற்கும் , பிதிர் 
சகோதர தோஷத்திற்கும் இங்ஙனம் ஊகித்துரைத்தல் சாலக்கற்ற நல்லறி 
வாளர் கடமையாகும். 

பராசரஹோரை பூர்வகாண்டம் 8 - வது காரகாத்யாயம் சுலோகம் 
81 - முதல் 88 - வரையில் . 

அர்யம்ண புண்யபே தாத இந்தோர்மாதாச துர்யத 
குஜாத்தரு தீயதோ ப்ராதா மாதுலோ ரிபுபாத் புதாத் 

. 
தேவேஜ்யாத் பஞ்சமாத் புத்ரௌ தைத்யயேஜ்யாத்த்யூ நபாத் ஸ்திரிய 

மந்தாதஷ்டமதோ ம்ருத்யுஸ் தாதாதீநாம் விசிந்தயேத். 
எனக் கூறப்பட்டிருத்தலின் அம்மான் விஷயத்தை ஆறாம் பாவகத்தினாலும் 
புதனாலும் அறிதல் வேண்டுமெனப் பெறப்படுதலின் , அம்மான் பாவகம் 
ஆறாமிடமென்பதை யாவரே மறுக்க வல்லுநர், அஷ்டகவர்க்கில் அந்தந்த 
காரகர்கள் இருக்குமிடத்திலிருந்து அந்தந்த காரகபாவகத்திலுள்ள பிந்து 
வினால் சோத்தியபிந்துவைப் பெருக்கி 27 - ஆல் வகுத்துக்கண்ட மீதத்திரிய 
நடித்திரத்திலும் , அதன் திரிகோணாக்ஷத்திரங்களிலும் சுபர் வரும்போது 


விளக்க விருத்தியுரை 

88 
சுபபலத்தையும் , பாவர்வரும்போது பாப்பலத்தையும் கூறுதற்கு இச்சலோக 
வசனமே சாலச் சிறந்ததாகும் . 

மற்றும்: 
வைரிவ்ராத : க்ரூரகர்மா மயாநாம்சிந்தா 
சங்கா மா துலாநாம் வீசார : 
ஹோராபாராவார பாரம் ப்ரயாதைரேதத்ஸர்வ 
சத்ருபாவே விசிந்த்யம் . 

( ஜாதகாபரணம் ) 
எனக் கூறியிருத்தலால் ஆறாம் பாவகத்தினால் சத்துரு - குரூரகர்மம் 
ரோகசிந்தை சங்கை - மாதுலன்விசாரம் இவைகளை விசாரித்தல் வேண்டு 


மென்பதாம் . 


வைரீ வராத க்ரூரகர்மா மயாநாம் 
சிந்தா சங்கா மாதுலாநாம் விசார : 
ஹோரா பாரா வார பாரம் 
ப்ரயாதை ரேதத் ஸர்வம் சத்ருபாவே விசிந்த்யம் . 

(பிருகத்யவனஜாதகம் ) 
அஸ்வாஸ் த்யதா ஸ்போடக வாக்ஷதாஸ 
க்ரூரோக கர்ம பரம்ருத்யு சங்கா 
யுத்தாரி பீதி மாதுல மாஹிஷாத்யம் 

ரோகஸ்ச சிந்த்யோ ரிபுஸம்ஜ்ஞ பாவே . ( பைரவதீபிகை ) 
சிபௌ மாதுல மார்த்யாதி சதுஷ்பாஜ் ஜந்துபீ ஸ்வர்ணம் . ( நீலகண்டர் ) 

ஸௌபீரிபுஸங்க்ராமோ கவோஷ்ட்ர க்ரூரகர்மணாம் 
மாதுலா தங்கசங்காராம் ரிபுஸ்தாகாத் விகிர்ணய : ( புவந்தீபிகை ) 
மாதுலாந்தக சங்காநாம் சாத்ரூச்சைவவ்ரணாதிகாந் 

ஸபத்நீ மாதரச்சாபிஹ் யரிஸ்தாநாங் கிரீக்ஷயேத். ( பராசரஹோரை ) 
எனவரும் இத்தியாதி சுலோக வசனங்களினால் ஆறாம்பாவகமே அம்மானுக் 
குரிய ஸ்தானமென்பது நன்கு போதரும் . மற்றும் : 

பௌம த்ருஷ்டி ஸமவேக்ஷிதே ரிபௌ 
வைரி நாசநகரே நரஸ்ய ஹி 
மாதுலீய ஸுகநாசந ஸதா 
லோஹ சஸ்த்ர ருதிராக்கி பீடகம் . 
ஷஷ்டே க்ருஹே சந்த்ரஸுதோ விக்ஷிதே 
விசேஷதோ மாதுலஜம் ச ஸௌக்யம் 
பராப வாதீ பரகர்ம காரீ 

நாநாரி புத்வேஷ கரச்ச ஸஸ்யாத் . ( பிருகத்யவநஜாதகம் ) 
எனவரும் சுலோக பிரமாணத்தினால் ஆறாமிடம் அசுபதிருஷ்டியுடன் 
இருந்தால் அம்மானுக்கு சுகநாசமுண்டென்றும் , சுபதிருஷ்டியுடன் இருந் 
தால் சுகவிருத்தி யுண்டென்றும் ஏற்படுதலால் ஆறாமிடமே அம்மானுக் 
குரிய ஸ்தானமென்பதில் எட்டுணையுஞ் சந்தேகமில்லை. ஆதலால் இச் 
செய்யுளில் : “ மாதுகேள் என்ற பதத்தை " மாதுலன் " எனத் திருத்தி 
அமைக்கப்பட்ட தென்பதாம் . 


64 


சாதக அலங்காரம் 


அதிகாரஸ்தானம் பத்தாமிட மாதலால் ஆறாமிடம் எவ்வாற்றானும் 
அதிகார ஸ்தானமாகாது . இதுபற்றியே “ நீதிசேர் பிரதானிக்கமும் ” 
என்றதை " நீதிசேர் பிரதா னிகர்விதி சிறையின் " என்று நியாயா திபதி 
களால் விதிக்கப்படும் சிறைவாசம் என்று பொருள் கூறப்பட்டதென்க . 
அதாவது நீதி தவமுத அரசாட்சி செய்பவர் என்பது கருத்து . 
ஆகவே ஆறாவது பாவத்தினால் : -- 
1- அம்மான் ( அ ) 

8 - பணாஷ்டம் 15 - தாஸஜால்கள் 
2 - நோய் 

9 -திருடர்பயம் 16 - காரியவிக்னம் 
8 - பகைவர் 10 - ஜலகண்டம் 

17 - சந்தேகம் 
4 - ஆயுதவிரணம் 

11- ஸ்திரீவியாதி 18 - மந்தகுணம் 
5 - தாயாதிகள் 12- சர்ப்பகண்டம் 

19- தூஷணம் 
6 - கலகம் 

13 -சிறைவாசம் 20- குரூரகாரியம் 
7 - சரீரவருத்தம் 14 - நாற்கால்ஜீவன் ( ஆ ) 21- வைசூரி 

ஆகிய இவைகளைக் கூறுதல் வேண்டும் . 
பொன் என்பது இருபது சின்னப்பணத்தினுக்குத் தொகைப்பெயர் . 
இஃது சேரசோழபாண்டிய நாட்டு வழக்கு . பணம் என்பது சின்னப் 
பணம் , பெரியப்பணம் என்னும் இருவகைப் பிரிவுடைய ஓர் செப்புநாணய 
மாகும் . ஆதிகாலத்தில் இவ்வித நாணயங்கள் பஞ்சலோகங்களுள் செய்யப் 
பட்டிருந்தது . பின்பு வெள்ளி , பொன் முதலியவற்றால் செய்யப்படு 
கின்றன . நாணயம் சொல் தவறாமை . அது பொன் முதலியவற்றைக் 
சொடுக்கல் வாங்கலா லுண்டாவது . 

வேந்தன் அவ்வுரை கேட்டலும் வியன்மணி நெடுந்தேர் 
கூந்தல் மாவுளம் அறிந்தனை குறிப்பின் ஊர்குதியேல் 
ஆய்ந்த செம்பொன் ஓராயிரம் வைகலும் அளிப்பல் 

ஏய்ந்த என்னிரு பாகரோடு இருத்தி என்று இசைத்தான் . 
என வரும் நைடதம் வேற்றுருவமைந்த படலம் 16 -வது கவியின் உரையில் 
பொன் இருபது சின்னப்பணம் என்று வரைந்திருத்தலால் நன்கறியலாம் . 
(சின்னப்பணம் என்பது தற்காலம் வழங்கப்படும் ஒரு ரூபாயில் 12- ல் ஒரு 
பாகங் கொண்டதாகும் . பொன் என்பதற்குக் காசு என்னும் பொருள் 
காணப்படுதலின் , அந்தந்த அரசர் காலங்களில் வழங்கப்படும் ரூபாய் என் 
பதைப்போன்ற பெரிய நாணயமென்று பொருள் கூறுவாருமுளர் . ( 6) 

களத்திர பாவகம் ( ஏழாமிடம் ) 
குறித்திடும் கமனம் மணம்மடந் தையர்க்கும் 

குமரர்கள் தமக்கும் நல் இன்பம் 
நிறுத்திடும் விபகா ரம்தமர் கூட்டம் 

நேமியோர் உதவுசன் மானம் 
பிறித்து அறி வியாபாரம் மணம்புரி நாள் 

பின்மனை யாள்வியம் பெறுதல் 
மறிக்கயல் விழியாய் ஏழிடம் கொண்டு 

வழுத்துவர் மறைமொழிப் புலவர் . 


| 


விளக்க விருத்தியுரை 


63 


( இ - ள் ) விவாச விஷயத்தை எண்ணிப்போதலும் , ஸ்திரீகளுக்கும் 
புருடர்களுக்கும் உண்டாகும் சிற்றின்பமும் , வழக்கும் , சுற்றத்தார் சேர்க் 
கையும் , உலகத்தவர்களால் கொடுக்கப்படும் ஈகையும் , வரவு செலவுகளைப் 
பகுத்தறிந்து செய்யும் வியாபாரமும் , திருமணம் நடக்கும் 

காலநிர்ணயமும், 
பின்பு மனைவியின் ஆயுளும் ஆகிய இவைகளை ஏழாம் பாவகத்தைக்கொண்டு 
சோதிட சாஸ்திரத்தில் சிறந்த விற்பன்னர்கள் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) முன் இரண்டாங் கவியில் " விரைத்தெழு கமனம் என்று 
சடையைப்பற்றிக் கூறியிருத்தலின் இங்கு குறித்திடுங் கமனம் மணம் ” 
என்பதை “ மணம் குறித்திடும் கமனம் " எனக் கொண்டு கூட்டி விவாக 
விஷயத்தைக் குறித்துச் சொல்லுதல் எனப் பொருள் உரைக்கப்பட்டது . 
யாற்றொழுக்காக குறித்திடுங் கமனம் ” என்பதற்கு சடை என்றும் , மணம் 
என்பதற்கு விவாகம் என்றும் பொருள் கொள்ளுதல் எட்டுணையும் பொருந் 
தாது . இக்கவியில் 3 -வது அடியில் மணம்புரி நாள் என்று விவாகம் ஆகும் 
நாளைக் கூறியிருத்தலின் முதல் அடியில் கூறிய மணம் என்பதற்கு 
விவாகம் என்று பொருள் உரைத்தல் பொருந்தாது என்க . 

இன்பம் என்பது சிற்றின்பம் - பேரின்பம் என்று இருவகைப்படும் . 
"சிற்றின்பம் என்பது உலக இன்பமென்றும் , பேரின்பம் என்பது மோட்ச 
இன்பமென்றும் சொல்லப்படும் . உலக இன்பத்தில் மனைவியிடத்தில் சந்ததி 
விருத்தியை நாடிக் கூடி அனுபவிக்கும் இன்பம் சிறந்ததாகலின் நல் 
இன்பம் என்று கூறினார் . இதுவே கலவி எனப்படும் . இக்கலவி அறுபத்தி 
னான்கு பிரிவினை யுடையதாகும் . இதன் பாப்பைச் சிற்றின்ப நூற்களில் 
கண்டுணர்க . 

ஈதல் அறம் தீவினைவிட்டு ஈட்டல்பொருள் எஞ்ஞான்றும் 
காதல் இருவர் கருத்து ஒருமித்து - ஆதரவு 
பட்டதே இன்பம் பானைநினைர்து இம்மூன்றும் 
விட்டதே பேரின்ப வீடு . 
ஆலிங்கனம் ஐந்தும் இதழ்ப்பானம் பதினொன்றும் 
அமிர்தம் பதினாறும் முகிர் எழுதும் குறியெட்டும் 
கோலம் புனை தந்த குறியெட்டும் குரல் எட்டும் 

குவிதாடனம் இருநான் கொடுகூடுங் கலவிக்கே . 
என்பதனால் ஆலிங்கனம்-5 , சும்பனம் 11 , அமிர்தநிலை-16 , நகக்குறி-8 , 
பற்குறி-8 , குரல் -8 , தாடனம் -8 ஆக 64 - வகைக் கலவிகரணங்கள் என்றறிக. 
தலைவனும் தலைவியுமாகக் கூடி இல்லறம் நடாத்துதலிலே தாங்கள் கொண் 
இள்ள அன்பின் மிகுதியால் கூடிக் கலக்கும் புணர்ச்சி இன்பத்தை ஏழாம் 
இடத்தினால் அறிதல் வேண்டும் என்க . 

ஸந்துஷ்டோ பார்யயா பர்தா பர்த்ரா பார்யா ததைவச 

யஸ்மிந்தேதுத் குலோத்யம் கல்யாணம் தத்ர வைத்ருவம் . ( மனு ) 
என்ற சுலோகப்படி மனைவியால் கணவன் களிப்பினை யடைந்தவனாயும் ,, 
மனைவியும் கணவனால் களிப்பினை யடைந்தவளாயும் எப்போதும் எக் 
குலத்தில் இருப்பாரோ ? அக்குலத்தில் மங்கலமுண்டாகும் . இது யாவரும் 
அறிந்தபடி தவறாதது , 

9 


66 


சாதக அலங்காரம் 


யதாகாமி பவேத்வாபிள்த்ரீணாம் பரம நுஸ்மரன 
ஸ்வதார நிரதச்சைவ யேநரக்ஷயா ஸ்த்ரிய ஸம்ருதா3 . ( யாக்ஞவற்கியர் ) 
அகாவது : இந்திரன் மாதர்க்குக் கொடுத்திருக்கும் வரத்தினை ஞாபகஞ் 
செய்துகொண்டு, தன்னுடைய மனைவியைப் பிரியா திருந்து ( எனவே , 
வேறு மாதரை விரும்பாது ) அவளது காமத்தினைப் போலத் தானுங் காம 
முடையவனாய் ருது வல்லாத காலத்திலும் புணர்ச்சி செய்யலாம் . 
எனெனில் ? மாதர் காக்கப்படத் தக்கவராக இருக்கின்றாகள் . எனவே , 
கணவன் தான் இச்சைப்படி உடன்படத் தக்கவனாயும் வேறு மாதரை 
விரும்பாதவனாயும் இருந்தால் அந்த மாதுக்கு வியபசாரக்குற்றம் உண்டாகா 
தென்பது கருத்து . மற்றும் , 
ஸ்வயம் தாராந் ருதுஸ் நாதாம் த்ஸ்வஸ்தச் சேந்நோப கச்சதி 
ப்ரூணஹத்யாம் ஸமாப்நோதி கர்மம் ப்ராப்தம் விநாசயேத் . ( தேவலர் ) 
அதாவது : மனைவி பூப்பினையடைந்து நீராடி இருக்கையில் தான் துன்பம் 
அற்றவனாக இருந்தும் அகங்காரத்தால் யாரொருவன் புணர்ச்சி செய்யாமல் 
இருக்கின்றானோ அவன் சிசுக்களைக் கொலைசெய்த பாவத்திற்குப் போகின் 
றான் ; கிடைக்கத்தக்க கருப்பத்தினையும் பாழ்படுத்துகின்றான் என்றறிக . 

அமாவாஸ் யாஷ்டமீ சைவ பெளர்ணமாக்ஷ சதுர்தசி 
ப்ரஹ்மசாரீ பவேந்தித்ப மப்ருயதௌஸ் நாதகோத்விஜம் 
தாஸாமாத்யாச் சதஸ்ரஸ்து நிந்திதை காதசீசயா 
த்ரயோதசீ ச சேஷாஸ்து ப்ரசஸ்தா தசராத்ரயம் . 

( மனு ) 
என வரும் சுலோக வசனங்களினால் அமாவாசை , அஷ்டமி , பூர 

ஷ்டமி , பூரணை , சதுர் 
தசி , சங்கிரமணகாலம் ஆகிய இந்த நாள்களில் 

ந்த நாள்களில் இல்லறத்தான் தன் மனை 
ஸ்நானஞ் செய்து சுத்தமாயிருக்கும் நாளேயாயி 

புணர்தல் 
கூடாது . கூடுதற்குரிய பதினாறு இரவினுள்ளும் முதனான் கிரவும் , பதி 
னோராம்காள் இரவும் , பதின்மூன்றாம் நாள் இரவும் விலக்கப்படவேண்டும் . 

மனைவி பூத்து நீராடிய பின் பன்னிரண்டு நாளும் அவள் கருப்பங் 
கொள்ளும் காலம் ஆதலால் அவளினின்று பிரியாதொழுகுதல் தலைவன் 
கடனாகும் . இதனை , 

பூத்த காலை புனைபிழை மனைவியை 
நீராடியபின் ஈராறு நாளும் 
கருவயிற் று றூஉங் கால மாதலில் 
பிரியப் பெறா அன் பரத்தையிற் பிரிவோன் . 

( அகத்திணையியல் சூத்திரம் ) 
தன் விரிவை சோதிடகலாநிதி முதல் தொகுதியில் கர்ப்பாதானம் 
என்ற வியாசத்தில் நன்கு தெளிக . 

" தமர் கூட்டம் சுற்றத்தார் நேயம் என்க . முன்பு நான்காம் பாவ 
கத்தில் விரும்பு நல்லுறவினர் " என்றது சுற்றத்தாருடைய சுகதுக்கங்களை 
என்க . இக்கவியில் கூறியது சுற்றத்தார்க்கும் தனக்குமுள்ள ஒற்றுமையை 
என்றறிக . 

நேமியோர் உதவு சன்மானம் ” என்பதற்கு அரசர்கள் அளிக்கும் 
சன்மானம் என்பர் சிலர் . தொல்காப்பிய வுரையில் " வடநூலுள் உலக 


மை 


விளக்க விருத்தியுரை 


67 


மென்பது இருபொருட்கு முரித்தாக இதப்பட்டமையின் , மக்கட் டொகு 
தியை யுணர்த்தும் வழியும் உரிய பெயரே யாதலின் ஆகுபெய ரன்று ” 
என்று சேவைரையரும் " அங்ஙனம் மக்கட் டொகுதியை யுணர்த்துங்கால் 
உரிய பெயராலே யுணர்த்திற்று . “ ஆகுபெய ரன்று " என்று நச்சினார்க் 
கினியாரும் உரைத்தவாற்றாலும் , நேமி என்பது இடத்தை உணர்த்தும் 
பொழுதிற்போலவே இடத்திலுள்ளாரை யுணர்த்தும்பொழுதும் ஆகுரெய 
ரன்றி இயற்பெயராகுதலால் நேமி என்பதற்கு இங்கே உலகத்துள்ளார் 
எனப் பொருள் கொள்ளப்பட்டது என்க . 

( பின் மனையாள் வியம் பெறுதல் என்பதற்குச் சிலர் மனைவியின் 
க்ஷேமசுகங்கள் என்று பொருள் கூறுவர் . அது எட்டுணையும் பொருந்தாது . 
வியம் பெறுதல் எனின் மனைவியை இழத்தல் ; மனைவியின் ஆயுள் முடிவை 
அறிதல் என்றறிக . வியம் என்பதற்ரு செலவு என்று பொருளாகும் . 
இதனை அருள் சன்ம லக்கினாதி பாவனாய் வியம் ஆறெட்டில் ” எனவும் , 
பற்றிய வியம் ஆறு எட்டில் சுபர் நோக்க விற்கில் ” எனவும் வரும் இந் எல் 
436-445 - ஆம் செய்யுள்களினால் வியம் என்பதற்குப் பன்னிரண்டாமிடம் 
எனக் கூறியிருத்தலின் அஃது செலவுக்குரிய இட மாகலின் மனைவியின் 
ஆயுளை அறியக்கூடிய இடம் ஏழாமிடம் என்று அறிக . 

அந்த மாகிய சத்தமம் ரண்டுமே 

ஆன சாதக னுக்கிது மாரகம் 
சிந்தை மேவிய பத்துடன் ஐந்துமே 

சேரவே யன்னைக் கேயது மாரகம் 
விந்தை மேவிய நாலுடன் ஒன்பதும் 

வீறும் சோதர மாரக மாகுமே 
புந்தி மேவிய ஆறுபன் னொன்றுமே 

புத்திர மாரக மென்று புகலுமே. 
ஆகும் ஏழ் பன்னி ரணடிடஞ் சத்துரு 

ஆன எட்டுடன் சன்மம் களத்திரம் 
வாகு சேருமுன் மூன்றுடன் பத்துமே 

மன்னுந் தந்தையின் மாரக மாகுமே 
எகுமே முன்பனி ரண்டிடம் மாதுலன் 

என்று முன்ன மியம்பினர் ஏல்வலோர் 
பாக மேவிய வீமேசர் போற்றியே 
பாருளோர் மா கத்தினியலையே. 

( வீமேசுரம் - எட்டுப்பிரதி ) 
னவரும் செய்யுள் வசனத்தினால் அந்தந்த பாவகங்களுக்கு இரண்டு ஏழா 
மிடங்கள் மாரகஸ்தானம் என்று அறியலாம் . ஆகவே ஏழாம் வீட்டிற்கு 
2 - ஆமிடமாகிய 8 - ஆமிடமும் , 7 - ஆமிடமாகிய இலக்கினமும் களத்திர 
மாரகஸ்தானமென்று ஏற்படுதலின் 7 - ஆமிடத்தை களத்திர நஷ்ட ஸ்தான 
மென்று கூறுவது என்னே ? எனின் , ஏழாமிடம் அதன் அதிபன் , அதில் 
இருந்தவர் பார்த்தவர்களால் களத்திரத்தின் நிறம் குணம் ஆயுள் முதலிய 
வற்றையும் , 8-1- ஆமிடம் , அவ்வதியன் , அதிலிருந்தவர் பார்த்தவர் , அவ் 
திபனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் திசை புக்தி காலங்களில் களத்திர 
சஷ்டம் உண்டாதலையும் அறிதல்வேண்டும் என்றறிக . 


68 


சாதக அலங்காரம் 


மனை - வீடு ; அதிலிருந்து சமுசார காரியங்களை நடத்தி ஆள்பவன் 
ஆதலால் மனையாள் எனக் காரணக்குறியாகும் . மனையாள் இல்லாவிட்டால் 
சமுசார வாழ்க்கைச் செவ்வையாக நடவாது . இதுபற்றியே மனையாளுக்கு 
வாழ்க்கைத் துணைவி என்று ஒரு பெயருமுண்டு. இதுபற்றியே “ இல்லாள் 
அகத்திருக்க இல்லாத தொன்றுமில்லை எனக் கூறினார் பெரியார் என்க . 
மனை - மனையாளுக்கு இடவாகுபெயர் . 

வஸ்த்ர க்ரயஸ்தாந வணிக் ஸுவாதா 
க்ரயோஜயோ தாஸ களத்ர ஸௌர்யம் 
நிவ்ருத்தி மத்யேச கமாக மாத்யம் 
களத்ர பாவே விசார்ய மேதத் . 

( பைரவ தீபிகை ) 
உத்வாஹம் சத்ருஜய தஸ்கர நஷ்டவஸ்து 
யுக்மேத மந்த்ரய நுகதாநீச ஸப்தமே . 

( யவனாசாரியர் ) 
த்யூநே களத்ர வாணிஜ்ய நஷ்டவிஸ் மருதிஸங்கதா 
ஹ்ருதாத்வக விமார்காதி சிந்த்யம் த்யூநக்ர ஹோசுபம் (நீலகண்டர் ) 
வாணிஜ்யம் வ்யவஹாரஞ்ச விவாதஞ்ச ஸமம்பரை : 

கமாகம களத்ராணி பச்யேத் ப்ராக்ஞ களத்ரதம் . ( புவந்திபிகை ) 
நான்காம் பாவகத்தில் சூழ்வியாபாரம் என்றும் , ஏழாம் பாவகத்தில் 
“ பிறித்தறி வியாபாரம் ” என்றும் கூறியிருத்தலின் 4-7 - மிடங்கள் வியா 
பார ஸ்தானமென்று அறியப்படுகின்றன . தனால் பைரவதீபிகை நூலுடை 
யார் வஸ்த்ர க்ரயஸ்தாக வணிக் " என்று கூறியிருத்தலால் 4- ஆமிடம் 
தானியாதி பலவகைப்பட்ட வியாபார ஸ்தானமென்றும் மிடம் 
வஸ்திரம் கம்பள முதலிய வியாபார ஸ்தானமென்றும் அறிதல் வேண்டும் . 
குமாரசுவாமீய நூலுடையார் , 

ஊழ்அனலன் நீலன்பார்க்க பார்க்கவன் இல்சேரில் 
ஒழியாத வெகுகாமத்து உழலுவது இங்கு இவனாம் 
வீழுவது வாக்குஉடலம் கேள்வி இறையும் புகராய் 

மேதை வர்க்கத்து உறில்காமம் வெறுத்திடுவது இவனே .. 
என்றுகூறி இருத்தலின் ஏழாமிடம் காமஸ்தானம் என்று நன்கு துணியப் 
படும் , மற்றும் “ போகத்தானத்தோன் சுங்கன் வலியினில் பொலியச் 
செவ்வாய் " எனவும் , மருவிய மதனத்தானம் வருஞ்சல ராசியாக ” எனவும் , 
சாதக கணிதாமிர்தம் கூறுமாற்றால் ஏழாமிடம் போகஸ்தான மென்பது 
திண்ணம் . முன் மூன்றாவது கவியில் “ வெற்றிகொள் போகம் ” என்பதற்கு 
பெண்போகமென்று மயங்குவோர்க்கு இதனால் அம் மயக்கு ஒழியுமென்பது 
நிச்சயம் . ஆகவே ஏழாம் பாவகத்தினால் , 
1 விவாககமனம் ( அ ) 

5 சன்மானம் 9 வஸ்திரவியாபாரம் ( க 
2 சிற்றின்பம் 

t வியாபாரம் 

10 போகசக்தி 
8 வழக்கு 

7 விவாக்காலம் 11 களத்திர சுகதுக்க 
4 சுற்றம் சூழ்தல் 

8 மனைவி ஆயுள் 

ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் .. 
ரமலரஹஸ்யம் ஐந்தாம் அத்தியாயத்தில் " பதிதர்ம பார்யாயா : ப்ரச்நம் 
சேத்ததா ஸப்தமக்ருஹே அவலோகாம் குர்யாத், போகபத்சோர்ச் சதுர்த்த 


விளக்க விருத்தியுரை 


69 


க்ருஹாத் ஏவம் ஸர்வாபிப்ராயாணாம் என்ற வசனத்தினால் ஏழாமிடம் 
விவாக பத்தினி ஸ்தானமென்றும், நான்காமிடம் போக ( சேர்க்சை ) 
பத்தினி ஸ்தானமென்றும் அறியப்படுகின்றன . 

( 7 ) 
ஆயுள் பாவகம் ( எட்டாமிடம் ) 
புலவுறும் படையால் வாதை சேர் யுத்தம் 

பொருப்பின் மேல் ஏறிவீழ்ந் திடுதல் 
நிலைபெறும் வியாதி விக்கினம் கிலேசம் 

நீள்பல துன்பம் ஓடுஇரணம் 
சிலவினால் நட்டம் ஆம்விழுக் காடு 

செறிபகை மரணமித் தனையும் 
உலகினில் உயர்ந்தோர் அட்டம பலன்கண்டு 

உரைசெய்வார் உண்மைபெற் றிடவே . 
( இள் ) புலால் நாற்றம் வீசப்பட்ட ஓர் புதல்களினால் உண்டாகும் 
துன்பமும் , சண்டை செய்தலும் , மலையின் மீது ஏறி தவறி வீழ்தலும் , 
நீங்காது வருத்தும் நோயும் , இடையூறும் , மனக்கவலையும் , நீடித்த பலவகை 
யான உபத்திரவம் ; அல்லது வருத்தமும் , புணணும் , வாவுக்கு மீறிய செல 
வினால் உண்டாகும் கெடுதியும் , மானக்குறைவும் , அதிகமான விரோதம் ; 
அதாவது நீங்காத பகையும் , வாழ்நாளின் முடிவுகாலமும் ஆகிய இத்தனை 
விஷயங்களையும் இந்த நிலவுலகத்தில் , கல்வி அறிவு கேள்விகளால மேம் 
பட்ட சோதிடப்புலவர்கள் , எட்டாம் பாவத்தைக்கொண்டு நிச்சயமாகும் 
படி கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) ஆறாம் வீட்டினால் இலகுவில் தீரும் வியாதிகளையும் , எட்டாம் 
வீட்டினால் தீராத காம வியாதிகளையும் அறிந்து கூறுதல் வேண்டும் . 
அட்டமம் இரண்டம் ஆயுள் என்று அறையும் 

மரணதத் சிப்பயம் இலிங்கம் 
சட்டமாய் விழுதல் பரிகொடுத் திடுதல் 

நவிலந்த நாஞ்சித்தி ரத்தோடு 
ஒட்டிய சோரம் பலாயாம் வஞ்சம் 

உக்கிரம் அவன் சிறைப் படுதல் 
இட்டமாம் நேத்ர ரோகம்நீர் ஏற்றம் 
இலகுநாற் காலதால் பயமே . 

( சாதக சிந்தாமணி ) 
என்ற செய்யுள் வசனத்தினால் அஷ்டம ஸ்தானத்திற்கு ஆயுள் என்று 
சொல்லப்படும் மரணஸ்தானமென்று பெயர் . ஆயுள் என்பதற்கு உடம்போடு 
உயிர்கூடி வாழ்நாள் என்றும் , மரணம் என்பதற்கு உடம்பைவிட்டு உயிர் 
நீங்கும் நாள் என்றும் பெயர் . இலக்கின பாவகத்தினாலும் இந்த வாழ்நாளின் 
எல்லையை அறிதல்வேண்டும் என்றறிக . 
சர்வார்த்த சிந்தாமணியில் , 

கர்மேஸ்வரேணாபி விசிந்த்யமாயு : 
நீர்கம்ஸுஹ்ருத் ஸ்வோச்சயுதோதோ 


1 


70 


சர்தக அலங்காரம் 


கேந்த்ரஸ்திதௌகர்ம விலக்நநாதௌ 

ததைவதீர்காயுர் உதாஹரந்தி . 
என்றபடி தசமா திபதி மித்திரம் - ஆட்சி -உச்சஸ்தானங்களிலிருக்க தீர்க்க 
ஆயுள் உண்டாம் . மற்றும் தசமா திபதி இலக்கினாதிபதி ஆகிய இருவரும் 
இலக்கினத்திற்குக் கேந்திரங்களில் இருந்தால் தீர்க்காயுள் உண்டாம் . 

ப்ரோக்தைர் குணைர்வ்யோம ச்ரைஸ் 
த்ரிபிர்வாபா நுஜை சேந்த்ரகதைஸ் ததைவ 
ஸ்வக்ஷேத்ர கோணாதிகதைர் 

விசேஷாத்வதந்தி தீர்காயுருதாசித்தார். 
மற்றும் முன் சொல்லப்பட்ட குணமுடைய இலக்கின , அஷ்டம, தசம 
அதிபதிகளான அந்த மூன்று கிரகங்கள் சூரியனுடன் கூடி கேந்திரத்தில் 
இருந்தால் தீர்க்காயுள் உண்டாம் . இந்த இலக்கின , தசம , அஷ்டமாதிபதி 
கள் மூவரும் நட்பு - ஆட்சி - உச்சமாய் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் 
தீர்க்காயுள் உண்டாம் . மற்றும் , 

ஆயு ஸ்தாநாதிபா பாபை ஸஹைவயதி ஸம்ஸ்திதா 
கரோத்யலபாயுஷம்ஜாதம் லக்நேசோ அப்யத்ர ஸம்ஸ்திதம் 
ஏவம்ஹிசரிநா சிந்தாகார்யா தர் கவிசக்ஷணை : 

கர்மாதிபேநசததா சிந்தநம்கார்யம் ஆயுஷ8. ( பராசரஹோரை ) 
அஷ்டமாதிபன் , இலக்கினாதிபன் , சனி , தசமாதிபன் இவர்களைக் கொண்டு 
ஆயுள் விசாரம் செய்யவேண்டும் என்பது இதன் கருத்தாகும் . இந்த 
ஹோராசாஸ்திரத்தின் தசம பாவகத்தில் மறுபடி “ அத்ர ஆயுஷச் சிந்தகம் 
ச கார்யம் ஸ்யாத் கர்மணஸ்ததா " எனக் கூறப்பட்டிருப்பதுங் காண்க . 

ரமலரகசியம் அஷ்டம அத்தியாயத்தில் " ததா அஷ்டம க்ருஹே 
ப்ரதமக்ருஹேச பச்யேத் , யத்யுபயக்ருஹே சுபயிர்கமோபவேத் ததா ப்ரஷ் 
இர்நிகடே தாரித்ரதா நதிஷ்டேத் ததா கிஞ்சிது பத்ரவாதி கம்நோதிஷ் 
டேத் என்று கூறப்பட்டிருக்கும் வாக்கியத்தினால் எட்டாமிடம் தரித்திர 
விசாரத்திற்குரிய ஸ்தானமென்று ஏற்படுதலின் " ஆம் விழுக்காடு என்ப 
தற்கு ( லிழுக்காடு குறைவு ஆதலால் , குறைவு -வறுமை ) தரித்திரம் 
என்று பொருள் கூறுதல் அமையும் . 
ஆறினில் புகரும் வியத்தில் அம் புலியும் 

அருண்மாந்தி பவனன்உற் றிடினும் 
பேறுள ஏழுஎட்டு ஐந்தினில் சதிர்க்கும் 

பின் முன்னர் புதன் இருந்தாலும் 
மீறிய ஆறு வியத்தினில் பாவர் 

மேவிய உதயமும் இரண்டும் 
பாறிய பாவ வர்க்கமாய்ப் பாவர் 
பார்க்கினும் ஆதுலன் என்பார் . 

(சாதக சிந்தாமணி குரும்பாவகம் ) 
மா துசிதன் வர்க்கோத்தம மாகில் சனியாய் 

மதிரவியாய்க் கதிர்மாலாய்த் துலைஉதையம் மருவி 
ஈது முதற்கு எட்டு அனல் பார்வைக்கு உடுக்கோள் இருக்கில் 
இனன்மால்சன் பார்வையுடன் யாழ்மீன் ஒன்று இலயில் 


1 


விளக்க விருத்தியுரை 


71 


" 


போதிருவா சுன்பார்க்க மெய்மைஉறில் பிறைசேய் 

புருவைஉற முடன்பார்க்கில் புரக்கடைமுன் ஈடுவாய்த் 
தாது முதல் காலமுநோ சறியுறிலா துலனாம் 
சலவையுடுத்து இரப்பதிவன் தன்தொழில் சொற்றிடிலே . 

( குமாரசுவாமீயம் ஆறாம் பாவகம் ) 
எனவரும் பிரமாணங்களினால் ஆறாமிடம் தரித்திரஸ்தானம் என்று ஏற்படு 
கின்றது . மற்றும் குமாரசுவாமீயத்தில் எட்டாம்பாவத்தில் 1 -வது செய் 
புளில் " அசடரொடும் கேந்திரகோண் அணையில் அவமானம் ” எனவும் , 
சர்வார்த்த சிந்தாமணியில் அஷ்டமபாவகத்தில் 1 - வது சுலோகத்தில் 
" அந்ஸுக மரணதேசம் பரிபவம் அபிசிந்தயேத் ப்ராக்ஞம் " எனவும் 
கூறப்பட்டிருத்தலினால் எட்டாமிடம் அவமான ஸ்தானமென்று கொள் 
ளுவது சிறப்புடைத்தென்பதில் சிறிதும் ஐயமில்லை. தரித்திரஸ்தானம் 
எனினும் இழுக்கில்லை என்க . 

கர்மேச ரந்த்ர ததுபா பலசாலிகச்சேஜ் 
ஜாதசசிராயுர் அரிநந்த நயோக ஹீநாம் 
த்வாவப்யதி பலிசௌ யதிமத்ய மாயுர் 
ஏகோப லீலகுதராயு ரநாயு நந்யம் . 

( ஜாதக பாரிஜாதம் ) 
இலக்கின , அஷ்டம , தசமாதியர்கள் ஆகிய மூவரும் வீரியமுடையவர்க 
களாய் 
சனி சேர்க்கையின்றி இருந்தால் ஆயுள் தீர்க்கம் . இருவர்களிருந்தால் 
மத்திம ஆயுசும் , ஒருவர் இருந்தால் அற்பாயுசும் ஆகும் . 

ஆயுள் நிர்ணயத்திற்கு இலக்கினமும் அஷ்டமமும் போதியது அல்ல . 
தசமமும் அத்தியாவசியம் வேண்டப்படுவது ஆகும் . இதனை ,, 

லக்நாஷ்டம ஜீவித ஸ்புட கலிகாநாம் ஸமஷ்டி ரிஹகுண்யம் 
லக்காஷ்ட மாயுஷாச்ச ஸ்புட கலிசாநாம் ஸமஸ்டி ரதகுணகம் 
ஸங்குண்யா ஷ்டோத்தரஸத பக்தாப்தம் கதமநுஷ்ய ஜந்மாக்யம் 
பரிசிஷ்ட மாயுரப்தா இத்யாஹுஸ்ஸூக்ஷ்மதர்சந கேசித். 

( யவனதாஜிகம் ) 
இலக்கினாதிபதி , அஷ்டமாதிபதி , தசமாதிபதி ஸ்புடங்களைக் கூட்டி ( ஜீவித 
சகம் ) மண்டலம் களைந்து நின்ற மீரத்தைக் கலை செய்யவந்த குண்யராசி 
களையும் , இலக்கினம் அஷ்டமம் ஜீவித சசம ஸ்புடங்களைக்கூட்டி மண்டலம் 
களைந்து நின்ற குணகராசிகளையும் ஒன்றால் மற்றொன்றைப் பெருக்கி 
108 - ஆல் வகுத்த ஈவே கதமநுஷ்ய ஜன்மமும் , மீதமே இந்த ஜன்மத்தின் 
சுத்தாயுர்த்தாயமுமா மென்றறிக என்பதாம் . ஜீவித சகமம் என்பது ஆயுர் 
சகமமாகும் இகனை ஜாதகசாகரம் 2 - ஆம் தரங்கத்தில் இனிதறிக . இதனால் 
ஆயுர் நிர்ணயத்திற்கு இலக்கினமும் அஷ்டமமும் , சீவிதசகமும் அத்தியா 
வசியம் என்பது பெறப்பட்டது உணர்க . உதாரணம் : 

இலக்கினாதிபதி ஸ்புடம் ராசி 5-4-32-20 , அஷ்டமாதிபதி ஸ்புடம் 
ராசி 3-2-10-12 , ஜீவிதசகமாதிபதி ஸ்புடம் ராசி 3-26-597 , ஆக 13-3-42 
2 , மண்டலம் நீக்கிக் கலைசெய்த குண்யராசி கலை -222 , இலக்கினஸ்புடம் 
ராசி 9-27-52-47 , அஷ்டம ஸ்புடம் ராசி 4-27-4-43, ஜீவித சகமஸ்புடம் 
ராசி 5-3-43-7, ஆக 19-28-40-37, மண்டலம்நீக்கிக் கலைசெய்த குணகராசி 


72 


சாதக அலங்காரம் 


கலை 14820. இதை குண்யம் 222 - ஆல் பெருக்க 3179040 = 108 = கதமா 
நுஷ்ய ஜர்மம் 29435. மீதம் 60 இதுவே இச்சன்மத்தின் சுத்தயுர்த்தாயம் 
என்றறிக 

இ . க்கினக் கோளைப் பத்தின் கோள் எட்டின் கோள் என் போலா 
விலக்கிய சனிசேய் பார்க்கின் விடராகு குளிகன் பார்க்கில் 
அலற்படும் அற்ப ஆயுள் என்பர் அத் தீயோர் தம்மை 
மலர்க்குழல் நல்லோர் கூடின் மத்திம ஆயுள் போகம் . 
சொன்னலக் கினக்கோள் பத்தின் கோள் எட்டின் கோளை நற்கோள் 
நன்னயம் ஓடு கூடி நண்ணினும் போக்கி னாலும் 
முன்ன நூல் முழுதும் ஆய்ந்தோர் மொழிவர் தீர்காயு யோகம் 

துன்னிய இருபால் கோளின் வலியினை துணிந்து சொல்லே . 
எனவரும் சாதக கணித வசனத்தினால் இலக்கினம் அஷ்டமம் தசமம் 
இம்மூன்றும் ஆயுள் ஸ்தானம் என்று நன்கறிக . முன் இலக்கின பாவகத் 
தில் கிலேசம் என்று கூறியது சாதாரணமான கிலேசம் .. அதாவது : 
உடனுக்குடன் ஏற்பட்டு நீங்கும் மனக்கிலேசத்தை என்க , இங்கு கிலேசம் , 
என்று கூறியது மாறாது வருத்தும் கிலேசத்தை என்க . ஆயுள் ஸ்தான 
மென்றால் ஆயுளைக் கொடுக்கும் ஸ்தானமென்றும் , மரண ஸ்தானமென்றால் 
ஆயுளை அழிக்கும் ஸ்தானம் என்று - அர்த்தம் . ஆகவே ஆயுளைக்கொடுக்கும் 
ஸ்தானமும் அழிக்கும் ஸ்தானமு ஒன்றாக இருத்தலின் எங்ஙனம் 
பொருந்தும் எனின் ? 1-3-8-10 - ஆம் இடங்களால் ஆயுளின் விருத்தியையும் ,, 
8 - ஆம் இடத்தால் மரண ஏதுவையும் அறிதல்வேண்டும் என்க . 

ஆன முதலில் அதிகம் செலவானால் 
மானம் அழிந்து மதிகெட்டு போயினபின் 
எல்லார்க்கும் பொல்லனாய் எழுபிறப்பும் நீயனாய் 

நல்லார்க்கும் பொல்லனாய் ஈாடு . 
என்றபடி வரவை அறிந்து செலவு செய்யாமல் அதிகமாக செய்வதினால் 
உண்டாகும் துன்பத்தை செலவினால் நட்டம் என்று கூறினாரென்பதாம் . 

ஆயுர் விரோதோ நிதநஞ்ச ராத்யம் 
துக்கஞ்ச வஸ்த்ரௌ கநிரூபணஞ்ச 
வைஷம்ய துர்காதி களத்ர சத்ரு 
நத்யாதிகோ தாரண நஷ்ட யோகா 
சித்ரம் ரணம் ப்ராத்ரு ரிபுச்சத்ருஷ்டம் 
விகார ணீயம் சிதநேஸ மஸ்தம் . 

பைரவ தீபிகை ) 
ஸ்யா தஷ்டமே மரணசோக பயயோக்ர துக்கம் 
அஜ்ஞாந லப்த பரவித்தக தோபஸர்க .. 

( யவனாசாரியர் ) 
ம்ருத்யௌ சிரம்தநம் த்ரவ்யம் ம்ருதவித்தம் ரணோரிபு : 
துர்கஸ்தாரம் ம்ருதிர் நஷ்டம் பரிவாரோ மனோவ்யதா . (நீலகண்டர் ) 
நத்புத்தரேத்வ வைஷம்யே துர்கேசாத்ர வஸங்கடே 
ஈஷ்டே துஷ்டே ரணேவ்யாதி சித்ரே சித்ரம் நிரீக்ஷயேத். 

( புவத தீபிகை ) 


விளக்க விருத்தியுரை 


73 


2 யுத்தம் 


| 


4 


எனவரும் சுலோக வசன பிரமாணங்களினால் புத்தபூமி , விஷம விஷய 
சஞ்சாரம் , பாதிரவ்யசகாயம் , நஷ்டதனம் , பாபம் , அஞ்ஞானம் , விரோதம் , 
களத்திர விரோதம் , பயம் முதலியவைகளை எட்டாம் பாவகத்தில் அறிதல் 
வேண்டும் என்க . 
ஆகவே எட்டாம் பாவகத்தினால் , 
1 வாளாயு தகாயம் ( அ ) 7 நீங்காத பல துன்பம் 13 வீண் அலைச்சல் 
8 மானக்குறைவு 

14 பாவம் 
3 மலைமீதிருந்து வீழ்தல் 9 செலவினால் நஷ்டம் 15 அஞ்ஞானம் 
4 மீளா வியாதி 10 ஆயுள் 

16 களத்ர விரோதம் 
5 காரிய விக்கினம் 11 நீங்காத பகை 

17 பயம் 
6 நீங்காத விசனம் 12 யுத்த பூமி ( ஆ ) 

ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் . ( 8 ) 
பிதிர்பாவகம் ( ஒன்பதாமிடம் ) 
பெற்றிடும் தந்தை மகப்பயிர் தருமம் 

பெருமைசேர் பாக்கியம் மடங்கள் 
உற்றதோர் பரம புண்ணியம் குளமும் 

உயர்திருப் பணிஉப தேசம் 
வெற்றிசேர் நீர்க்கா வணம்புகழ் கூபம் 

விரும்பிய செல்வம் ஈது எல்லாம் 
கற்று அறிந் தோர்கள் ஒன்பதாம் இடத்தால் 

கருணையும் பெறமொழிந் திடுவார் . 
இ - ள் ) தன்னைப் பெற்ற தகப்பனும் , வம்சாபி விருத்தியும் , அறஞ் 
செய்தலும் , மாட்சிமையைத் தரவல்ல பிதுரார்ச்சித செல்வமும் , மடாலய 
ஆதிபத்தியமும் , மேலான தருமங்களைச் செய்தலும் , குளமுண்டாக்குதலும் , 
மேலான ஆலய திருப்பணிகளைச் செய்தலும் , குருவினிடத்தில் தீக்ஷை 
பதேசம் பெறுதலும் , தண்ணீர்ப்பந்தல் வைத்தலும் , தருமத்திற்காக 
கிணறுவெட்டி வைத்தலும் , இச்சைப்பட்ட செல்வத்தைப்பெற்று வாழ்தல் 
ஆகிய இவைகள் அனைத்தையும் , சோதிட சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் 
ஒன்பதாம் பாவகத்தினால் கிருபை யுண்டாகும்படி கூறுவார்கள் எ 

( வி - ரை ) தருமம் என்பது அறம் -சீலம் - சுகிர்தம் - தானம் - புண்ணியம் 
என்ற பல பெயர்களைப் பெறும் . தர்மம் என்ற வடசொல் , அது தருமம் 
என்று வழங்கப்படும் . தருமமும் தானமும் ஒருபொருளாயினும் , தருமத் 
திற்கும் தானத்திற்கும் சிறிது பேதமுண்டு. தம் இனத்தார்க்குத் தக்க 
காரணம்பற்றி ஒன்றை ஈதலை தானமென்றும் , அங்ஙனமின்றி வறியராய் 
ஏற்றார் அனைவர்க்கும் மாற்றாது ஈதலைத் தருமம் என்றும் சொல்லப்படும் . 
தருமம் என்பது பரோபகாரம் எனப்படும் ஆகவே நாம் பிறர்க்குச் செய்யும் 
உதவி தருமம் எனப்படுகின்றது . அதாவது நம்மிடத்திலுள்ள ஒருபொருளை 
பிறர்க்குக் கொடுத்து உதவி செய்வது தருமம் ஆகும் . இத்தருமமே அறம் 
எனப்படுவதாகும் . அறு - பகுதி , அம் - செயப்படுபொருள் விகுதி . அறம் 
பெரியோர்களால் இவை செய்க , இவை தவிர்க என்று வரையறுக்கப் 
பட்டது . இனி பாவத்தை அறுப்பது என்னலும் ஒன்று . 

10 


74 


சாதக அலங்காரம் 


அறம் 32-வகைப்படும் . 

அவையாவன : 
1 ஆதுலர்க்குச் சாலை 12 அறவைப்பிணம்சுடல் 23 பிறர் துயர் காத்தல் 
2 ஓதுவார்க்கு உணவு 13 அறவைத்துரியம் 24 தண்ணீர்ப்பந்தல் 
3 அறுசமயத்தார்உண்டி 14 சுண்ணம் 

25 மடம் 
4 பசுவுக்கு வாயுறை 15 நோய் மருந்து 

26 தடம் 
5 சிறைச்சோறு 16 வண்ணார் 

27 சோலை 
6 ஐயம் 17 நாவிதர் 

28 ஆவுரிஞ்சுதறி 
7 தின்பண்டம் நல்கல் 18 கண்ணாடி 5 

29 விலங்கிற்குணவு 
8 அறவைச்சோறு 19 காதோலை 

30 ஏறுவிடுத்தல் ( த்தல் 
9 மகப்பெறுவித்தல் 20 கண்மருந்து 31 விலை கொடுத்து உயிர்கா 
10 மகவு வளர்த்தல் 21 தலைக்கெண்ணெய் 32 கன்னிகாதானம் 
11 மகப்பால் வார்த்தல் 22 பெண்போகம் 

ஆக 32 - ஆகும் . 
தானம் பதினாறாவன : 
1 அன்னம் 5 ரிஷபம் 

9 படுக்கை 13 தானியம் 
2 பூமி 6 பொன் 

10 வாகனம் 14 வீடு 
8 கன்னிகை 7 வெள்ளி 11 தீபம் 15 வித்தை 
4 பசு 8 ஆடை 

12 எள் 16 அபயம் , ஆக -16 . 
" மகப்பயிர் " என்பதற்குப் பிள்ளையும் , பயிருமெனப் பொருள் கூறு 
வாருமுளர் . பின் 11 - வது செய்யுளில் " பயிர்பரி வேழம் எனக் கூறியிருத் 
தலின் இங்கு வம்சாபி விருத்தி என்று பொருள் கூறுதலே சாலச் சிறப் 
புடைத்தாகும். முதல் தருமம் என்றும் , பின்பு பரம புண்ணியம் என்றும் 
இச்செய்யுளில் கூறியிருத்தலின் முன்னையது உலகத்தினர் விஷயமாகச் 
செய்புந் தருமம் எனவும் , பின்னையது கடவுளர் விஷயமாகச் செய்யும் 
தருமமெனவும் கொள்ளப்படும் . நீர்க்காவணம் என்பதற்குச் சிலர் சோலை 
நந்தவனம் என்பர் , அது பொருந்தாது . நீர் -தண்ணீர் , காவணம் - பந்தல் . 
எனவே தண்ணீர்ப் பந்தல் என்று கூறுதலே சிறப்புடைத்தாம். 

ஸ்வாத்யாய தீக்ஷா ஸுரகேஹ யாத்ரா 
சக்ரஸ்ய சேஷ்டா மடகர்ம க்ருத்யம் 
குரோஸ்து கார்யாத் யபிஷேச நஞ்ச 
ஜலாசயஸ் யாலயதே ராதே : 
ப்ராதுர் பகிர்யாச்ச ஸுரஸ்ய சிந்தா 
புண்யஞ்ச புண்யே கதிதம் மஹத்பி : 

( பைரவ தீபிகை ) 
வித்யாபகம் விதரணம் நிஜதர்ம ஸேவா 
விச்வாஸ வைபவ கதாநவமே விலோக்ய . (யவனாசாரியர் ) 
தர்மேர திஸ ததாபந்தா தர்மோபாயம் விசிந்தயேத் . (நீலகண்டர் ) 
வாபிகூப தடாகாதி ப்ரபாதேவ க்ருஹாணிச 

தீக்ஷாயாத்ரா மடம் தர்மம் தர்மாநிச் சித்யகீர்தியேத் ( புவன தீபிகை ) 
என வரும் பிரமாண வசனங்களால் ஒன்பதாம் பாவகத்தினால் , வேதாத 
யயனம் , ஞான வித்தை , குரு கார்ய நிர்வாகம் , சேவை , விசுவாசம் , தீக்ஷை 
யாத்திரை , தெய்வ சிந்தை , மஹநீய தரிசனம் , ஜலபிரதேசவாசம் , தருமம் , 
வாவி கூவ தடாகங்கள் , விதரணம் , மடாதிகாரம் , பட்டாபிஷேகம் , 
ஐஸ்வர்யம் , போகம் , சகோதரர் சுக துக்கம் ஆகிய இவைகளை அறிதல் 
வேண்டும் என எற்படுகின்றன . 


விளக்க விருத்தியுரை 


75 


பாக்ய ப்ரபாவ குருதர்ம தபச்சுயாதி 
ஸம்சிந்தயேந் தேவ புரோஹிதாப்யாம் . ( ஜாதக பாரிஜாதம் ) 
தருமபாக்கியமே வஸ்த்ரம் தவங்குரு பிதிர்புயத்தோடு 
இருதுடை போகபோக்யம் இனிதுடன் கூடஉண்டோ 
பெருவை ஆதரவும் தர்மம் பிதிர்பயம் விரோதம் அல்லால் 
அருமையாம் மகிமை என்ன அறைந்தனர் ஒன்பதுக்கே , 

( ஜாதக சிந்தாமணி ) 
தீட்சையானது : - சமயதீட்சை , விசேஷதீட்சை , நிர்வாண தீட்சை 
என மூன்று வகைப்படும் . சைவாகமத்தில் விதித்த சட்சு தீட்சை , பரிச 
தீட்சை, வாசசதீட்சை , பாவனாதீட்சை, சாஸ்திரதீட்சை, யோகதீட்சை 
என அறுவகை சிவதீட்சைகள் காணப்படுகின்றன . 

விசுவாசம் என்பது உண்மை எனக்கொண்ட ஒரு கொள்கையில் 
உரைப்புற்று நிகழும் உள்ளத்துணர்ச்சி , அறிவுதடித்து உணர்ச்சி பிறக்கும் , 
உணர்வு தடித்து விசுவாசம் பிறக்கும் , விசுவாசம் தடித்து பக்தி பிறக்கும் . 
ஆகவே விசுவாசம் மானிடதோம் எடுத்தார்க்கெல்லாம் இன்றியமையாது 
வேண்டப்படுவதோர் பெரும் பேறாகும் . விசுவாசமின்றி கடவுளிடத்து 
அன்பு செலுத்தலும் , அவ்வன்பு காரணமாக விருத்தியுறுதலும் சிறிதும் 
அமையாவாம் . ஆகவே விசுவாசமே கடவுளைக் காணுதற்குரிய கண்ணாடி 
போல்வதாகும் . அறிவால் காணுதல் கூடாது என்றறிக .. 

மஹநீய தரிசனம் என்பது மஹான்கள் தரிசனமாகும் . மகான்கள் 
என்பவர் மஹாபுருஷர்களாவர் . ஆசையையும் பாசத்தையும் அறவே 
ஒழித்து, அன்பிலும் அருளிலும் வெகுவாய் பழுத்து மனித உருவி 
லிருந்தும் மனிதத்தன்மைக்கு மிகவாயுயர்ந்து மாண்படைத்தவர்களே 
மஹான்கள் எனப்படுவார்கள் . உலகத்திலிருந்தே உலகத்தைத் துறந்த 
வர்கள் மஹான்கள் , மனிதராயிருந்தே மனிதரின் மீறியவர்கள் பெரியோர் 
கள் , எவ்வளவு விவேகிகளாயிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தில் ஊறடைந்த 
வர்கள் மனிதர்கள் என்பதாம் . 

குரு - என்ற வடசொல் அஞ்ஞான மனவிருளை ஒழிப்பவன் என்று 
உறுப்புப் பொருள்படும் . கு-இருள் , ரு - நீக்கப்பொருள் , ஆகவே தமையடுத்த 
சீடர்களுடைய அஞ்ஞானமாகிய இருள் நீங்க , ஞானமாகிய ஒளியைத் தரு 
பவன் என காரணப்பெயரானமை காண்க . மேலும் ( கு ) என்பது சுத்த 
நிர்குண சொரூபமும் , ( ரு ) என்பது கேவல ரோகார சொரூபமும் ஆனதால் 
சுத்த நீர்க்குண ரோகாரப் பிரம்மத்தை இதுவென்னும்படி சுட்டாமல் 
சுட்டிக் காட்டுபவனுமாமென்க . இதனை , 

ல் ஆலின் புடை அமர்ந்து நான்மறை ஆறு அங்கமுதல் 


கற்றக் கேள்வி 


வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கு இறந்த பூரணம் ஆய் 

மறைக்கு அப்பால் காய் 
எல்லாம் ஆய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி 

இருந்து காட்டி 
சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துபவத் 

தொடக்கை வெல்வாம் . 
எனவரும் திருவிளையாடற்புராண வசனத்தினால் நன்கறியலாம் . 


76 


சர்தக அலங்காரம் 


கர்மத்துக்குப் பயனாக சுவர்க்காதி பலன்களை விரும்பிச் செய்வது 
தருமம் எனவும் , அங்ஙனம் கர்மத்துக்குப் பயனாக சுவர்க்கம் முதலிய 
வைகளை விரும்பாமல் அவசியம் அனுஷ்டிக்கவேண்டியதான அதை எல்லா 
விதத்தாலும் நமக்கு அன்பனாகிய பரமபுருஷனுக்கு இந்த கர்மம் ஆராதன 
மாகக்கடவது ; இதனால் அடையவேண்டும் பயன் எனக்குச் சிறிதுமில்லை 
என்று செய்வது பரம புண்ணியம் எனவும் சொல்லப்படும் . ஆகவே முதல் 
தருமம் எனக் கூறிப் பின்பு பரமபுண்ணியம் என்று கூறினார் என்க . 
ஆகவே ஒன்பதாம் பாவகத்தினால் , 
1 தகப்பன் ( அ ) 10 தண்ணீர்ப்பந்தல் 19 தீர்த்த யாத்திரை 
2 குலவிருத்தி 11 தருமகிணறு வெட்டல் 20 தெய்வ சிந்தை 
3 தருமம் 

12 இஷ்டசெல்வம்பெற 21 மகயே தரிசனம் 
4 பிதுரார்ச்சிதம் 13 வேதாத்யயனம் ( அ ) 22 ஜலபிரதேசவாசம் 
5 மடாதிக்கம் 14 ஞானவித்தை 

23 பட்டாபிஷேகம் 
6 மேலான தருமம் 15 குருகார்ய நிர்வாகம் 24 சசோதர சுகதுக்கம் 
7 குளம்வெட்டல் 16 சேவை 

25 விதாணம் 
8 ஆலய திருப்பணி 17 விசுவாசம் 

ஆகிய இவைகளை 
9 குருவுபதேசம் 18 தீட்சை 

அறிதல் வேண்டும் . ( 9 ) 
கருமபாவகம் அல்லது ஜீவனபாவகம் 

( பத்தாமிடம் ) 
மொழிந்திடும் பல புண் ணியம்புவி புரத்தல் 

முயன்றுபட் டணங்கள் தா பித்தல் 
பொழிந்திடும் கருமம் இரக்கம் மெய்ஞ்ஞான 

பூசனை மனைபிதாப் பவங்கள் 
ஒழிந்திடல் இனிய தேவதா பக்தி 

உயர்சவு ரியம்பிர தாபம் 
இழிந்திடும் இரவு கற்பவூண் புடவை 

இவைபத்தாம் இடப்பெயர் என்னே . 
( இ - ள் ) தரும சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் பல 
வகைப்பட்ட தருமங்களைச் செய்தலும் , இராச்சிய பாலனஞ் செய்தலும் ,, 
ஊக்கத்துடன் நூதனமாக நகரங்களை ஏற்படுத்துதலும் , புகழுடம்பைப் 
பெறுதற்காகச் செய்யப்பட்ட காரியம்- ( செய்கை ) கடமைகளும் , கிருபையும் , 
உண்மை ஞானத்தைப் பெறுதற்கு ஆராதனை செய்யப்பட்ட வீடும் , தகப்ப 
னுடைய பாவங்கள் நீங்குதலும் , சிறந்த தெய்வ வழிபாடும் , மேன்மையான 
சதுரங்க பலமும் , பெருத்த - ( பிரபலமான ) கீர்த்தியும் , இகழ்ச்சி யுடைய 
பிச்சை எடுத்தலும் , ( அதாவது ) மானங் கெட பிறரிடத்தில் யாசித்தலும் , 
காயகற்பம் புசித்தலும் , உடுக்கப்படும் ஆடையும் ஆகிய இவைகள் பத்தாம் 
பாவகத்தின் பெயர் என்று கூறுவாயாக எ - று 

( வி - ரை ) இராச்சிய பாலனம் ஆவது என்னை எனின் ? அரசர்களாயின் 
இராச்சியத்தை களுதலையும் , ஏனையோ ராயின் தத்தம் ஜீவன காரியங்கள் 
நடத்து தலையும்பற்றிக் கூறுவது என்க . எனவே பத்தாமிடம் ஜீவன 
( தொழில்) ஸ்தானமென்பது பெறப்படும் . புவிபுரத்தல் என்பதனுள் 


. 


வேறு 


விளக்க விருத்தியுரை 


77 


அரசாளுதல் சம்பந்தமான நியாயம் அநியாயங்களை விசாரித்துத் தீர்மானஞ் 
செய்ய அரசர்களால் கொடுக்கப்படும் முத்திராதிகாரமும் , இராஜவம்சத்தில் 
பிறந்தும் இராச்சியாதிபத்தியம் இல்லாமல் சில கிராமங்கட்கு அதிகாரியா 
யிருத்தல் ; அல்லது விசேஷ ஐஸ்வரியத்தைப் பெற்றிருத்தலாகிய இராஜ 
யோகமும் , இராஜவமிசத்தில் பிறந்து அநேக தேசங்களுக்கு அதிகாரியாய் 
சுயாதிக்க முடைத்தாயிருக்கும் மஹாராஜ பதவியும் , மற்றுமுள்ள சக்கா 
வர்த்தி பதவியும் அடங்குமென்க . 

தீர்த்த யாத்ராதிகம் ஸர்வம் தர்மஸ் தாநாந் நிரீக்ஷயேத் " 
என தீர்த்தயாத்திரையைப்பற்றி ஒன்பதாமிடத்தைகூறப்பட்டிருக்கின்றது . 
இந் நூலாசிரியர் இந்த பாவகப் பெயர்க்கவிகளில் 10 - ஆம் இடத்தில் பல 
புண்ணியம் எனக் கூறியதற்கு தீர்த்த யாத்திரையும் பல புண்ணியங்களில் 
ஒன்றென யாம் கூறியதற்கேற்ப பத்தாம் பாவகபலன் கூறியவிடத்தில் 
815 - வது கவியில் " அறையும் பத்தில் சுங்கன் கூற தீர்த்தம் பலவும் ஆடு 
வனே " எனக் கூறியிருத்தலின் 10 - ஆமிடமே தீர்த்த யாத்திரைக்கு உரிய 
ஸ்தானம் என்பது திண்ணம் . 

லக்நேச தர்ம கர்மேசா : ஏகபாவ ஸ்திதாயதி 
யஜ்ஞபாவோ ப்ராஹ்மணஸ்யாத் ராஜா ஸாம்ராஜ்ய லாபவான் 
வாணிஜ்யலாபோ வைச்யஸ்ய சூத்ரஸ்து க்ருஷிலாபயான் 

ஏவம் ஜாத்யாநு ஸாரேண பலம் வக்தவ்ய மேவஹி. 
எனவரும் ஜாதக ராஜீய வசனத்தின்படி மகாராஜயோகத்தை யுடையவன் 
பிராமணனாயின் யக்ஞாதி கர்ம லாபத்தையும் , ஷத்திரியனாயின் இராஜ்ய 
லாபத்தையும் , வைசியனாயின் வியாபார லாபத்தையும் , சூத்திரனாயின் 
பயிர் லாபத்தையும் அடைவான் என்று அறிதல் வேண்டும் . 
மற்றும் , தேசகாலாநு ரூபேண வயோ வர்ணாநுஸாரத : 

ஜாதஸ்ய பலம் ப்ரூயாத் கோசரஸ்யாது ரோதத . 
எனவரும் ஜாதகபலமுக்தாவளி வசனத்தின்படியும் தேசம்- காலம் - ஜாதி 
களை அநுசரித்து சாதக பலன்களைச் சாற்றவேண்டும் என விளங்குதல் 
காண்க , மற்றும் “ க்ருபதி குலஸமுத்தால் பார் திவா வக்ஷ்ய மாணைர் பவதி 
க்ருபதி துல்யஸ்தேஷு அபூபால புத்ரம் ” என ஆசிரியர் வராகமிகிரனார் 
வசனத்தினாலும் இராஜவம்சத்திற் பிறந்தவன் இராஜனென்றும் , அன்னிய 
னாயின் இராஜ சமான வாழ்க்கை யுடையவனென்றும் நன்கு அறியலாம் . 
இராஜ என்னும் மொழி இராஜ்ஜிய யோக்கியத்தையே நிமித்தமாக 
உடையதாகும் . பிறப்பாலாகிய க்ஷத்திரிய தன்மையையே நிமித்தமாக 
உடையதல்ல , ஆதலால் இராஜ்யயோக்கியத்தை நிமித்தமாக உடையவர்கள் 
ஜாதகத்தில் தசமாதிபன் பிரபலனாயின் இராச்சியாதிபத்ய முண்டாமென் 
றும் , ஏனையோராயின் வேறு தொழில் செல்வ முதலியவைகளால் இராஜ 
சமான வாழ்க்கை யுடையவரென்றும் அறிக . தசமாதிபன் அமலனாயின் 
தாழ்ந்த தொழில் முதலியன உண்டென்றும் நிச்சயித்தல் வேண்டுமென்க . 

பல புண்ணியம் என்பது என்னை எனின் ? யாகாதி கிருத்தியங்களைச் 
செய்தல் , தீர்த்தயாத்திரைபோதல் முதலியனவாம் . புண்ணியமானது பாச 
புண்ணியம் , பசுபுண்ணியம் , பதிபுண்ணியம் என மூன்று வகைப்படும் . 
இம்மூன்றனுள் முன்னையது இரண்டும் பசுபுண்ணியமெனவும் , பின்ளையது 


78 


சாதக அலங்காரம் 


ஒன்று பதிபுண்ணியமென்தும் ஏற்கள் கூறாநிற்கும் . பசுபுண்ணியம் சிறு 
பான்மை செய்யத்தக்கதும் , பதிபுண்ணியம் பெரும்பான்மை செய்யத் 
தக்கதுமாகும் . பசுபுண்ணியம் சுமைதாங்கி , திருவாசல் , தடாகம் , கூபம் , 
தண்ணீர்ப்பந்தல் , அன்னசத்திரம் , வித்தியாசாலை முதலியனவாம் . பதி 
புண்ணியம் அத்தியயன பாடசாலை , குருபூஜை, பழுதுற்ற தீர்த்தங்களைப் 
புதுப்பித்தல் , சிவாலய திருப்பணி , கும்பாபிஷேகம் , ஆலய அபிஷேக 
சிவேதனம் , திருவிளக்கு , மலர்மாலை , கற்பூரக்கட்டளை முதலியனவாம் . 
பசுபுண்ணியம் தவறினும் உய்தல் கூடும் . பதிபுண்ணியம் தவறின் உய்தி 
பில்லதோர் குற்றமாம் . 
மற்றும் , ஆற்றரு நோய்மிகும் அவனிமழை குன்றும் 

போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் 
கூற்றுதைத் தான் திருக் கோயில்க ளானவை 
சாற்றிய பூசைகள் தப்பிடிற் றானே . 

( திருமந்திரம் ) 
தருமமும் இங்ஙனம் மூவகைப்படும் : 

பிதிர்கடம் பூசை யாவும் பேசிடில் பாச தன்மம் 
புதுப்பொழில் தடாகம் ஆதி புகல்பசு தன்மம் ஆகும் 
முதுக்குறை அறிஞர் பூசை முப்புர தகனன் பூசை 
துதிக்க அரும் சோன் பூசை சொலில்சிவ தருமம் அன்றே . 

( வள்ளலார் ) 
எனக் 

றியபடி கருமம் என்பது புண்ணிய பாவ கர்மனை என்க . 
புண்ணிய கருமமாவது : தன்பொருட்டாவது பிறர்பொருட்டாவது செய்யக் 
கூடியதாயும் , தனக்காவது பிறர்க்காவது துன்பத்தை விளைவிக்காததாயும் 
உள்ள நற்செய்கைகளாகும் . பாபகர்மமாவது சுயாலங்கருதி பிறரை உத்தே 
சித்தே செய்யப்படுவதாயும் , பிறருக்குச் சம்மத மில்லாததாயும் , அவர் 
களுக்குத் துன்பம் விளைவிக்கக்கூடியதாயுமுள்ள நீச்செய்கைகளாகும் . 

கர்மம் என்பது சலன வடிவ வியாபாரமேயாகும் . புடைப்பெயர்ச்சி , 
அசைதல் , செய்தல் , கிரியை , தொழில் என்பன ஒருபொருட் சொற்களாம் . 
கர்மம் சூட்சுமமாகிய மனோசங்கல்பத்தினால் வாக்கினிடத்தாவது அல்லது 
காயத்தினிடத்தாவது ஸ்தூல வடிவ வியாபாரத்தை யடைவதனால் மனம் 
வாக்கு காயமாகிய முக்கரணங்களை ஆதாரமாகக் கொண்டு வெளிப்படும் 
கர்த்திருத்துவ , போக் திருத்துவ விருத்திகளோடு கூடி நினைத்தல் , செய்தல் " 
வடிவினதாகும் . இது இதம் கிதம் , அல்லது நல்வினை தீவினை , அல்லது 
புண்ணியம் பாவம் என்னும் இருவித பாகுபாட்டை அடைகிறதாகும் . 

ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே மூன்று கடனையுடையவர்களாகப் 
பிறக்கின்றார்கள் என்பது சாஸ்திர சம்மதம் . அதாவது பிரமசரிய விரதத் 
தினால் முனிவர் கடனையும் , வேள்வியால் தேவர்கடனையும் , மக்களைப் பெறு 
தலினால் பிதிரர்கடனையும் ஒழித்தல் வேண்டும் . ஆகவே தந்தை தனது 
பிதிர்களின் கடனைக் கழிக்கும் பொருட்டே புதல்வரைப் பெறுவதாகலின் 
“ பிதாப் பலங்கள் ஒழிந் திடல் " என்பதற்கு பிதிர்கடன் கழித்தலாகிய 
சிரார்த்தகருமம் என்பது பொருளாகும் . பிதிர்க்கடனை மிக சிரத்தையுடன் 
செய்யவேண்டுமாதலால் அக்கருமத்திற்குச் சிரார்த்தமென்று பெயருண்டா 
பிற்று . சிரார்த்தமென்பது சிரத்தையின் காரணமாக ( இறந்துபோன தாயார் 


விளக்க விருத்தியுரை 


79 


தந்தையர் நிரய ( நரகத் ) துன்பமுறாது நற்கதி அடையும் பொருட்டும் , 
அவர்களது ஆசி கிடைத்தற்பொருட்டும் குறித்த காலங்களில் செய்யப்படும் 
கருமம் ஆகும் . இங்ஙனம் செய்யாவிடின் பிதிர்கள் சாபமிட்டுத் திரும்பிப் 
போவார்கள் . ஆகவே அவர்கள் சாபத்தினால் இம்மையில் துன்பமும் 
மறுமையில் நரக பிராப்தியும் உண்டாகுமாதலால் அங்ஙனம் உண்டாகாத 
படி செய்து நலம் பெறுதலையும் , செய்யாமல் துன்புறுதலையும் பத்தாமிடத் 
தினால் அறிதல் வேண்டுமாகவின் பிதாப் பவங்கள் ஒழிந்திடல் " எனக் 
கூறினார் என்க . 

இரக்கம் என்பது ஜீவகாருண்யத்தை என்றறிக . பிறர் சுக துக்கங் 
களைத் தமதாகப் பாவித்துப் பிறர்க்கு நன்மை யுண்டாகத்தக்க உபாயம் 
சளைத் தேடுதல் ஜீவகாருண்ணியம் எனப்படும் . 

மெய்ஞ்ஞான பூசனை மனை என்பது விக்கிரக ஆராதனை செய்யும் 
இடத்தை என்க . ஞானம் என்பது அறிவு என்னும் பொருள் தருவதோர் 
வடசொல் திரிபு . அறிவு என்பது ஒருபொருளை உள்ளவாறு அறிதல் 
ஆகும் . அவை என்னவெனின் : பாசஞானம் - பசுஞானம் - பதிஞானம் என 
முத்திறப்படும் . இவற்றுள் பதிஞானமாகிய சிவஞானமே சிறந்ததாகும் . 

சிவஞானம் என்பது திருவருளால் பெற்ற ஞானம் . இது திருவடி 
ஞானம் எனவும் , பரஞானமெனவும் வழங்கப்படும் . சிவஞானமொன்று 
அடையாத காலத்து எத்தகைய காரியங்களையும் ஒருவன் செய்யினும் 
அவற்றால் பிரயோசனமில்லை ஆகலின் மெய்ஞ்ஞானம் என்று கூறினார் 


என்க . 


செய்திடுபல் சார்பூசை ஆதிதொழி லானும் 

செப்பரிய தவத்தாலும் செபத்தி னாலும் 
எய்தருஞ்சீர் அட்டாங்க யோகத் தாலும் 

எழில்தீர்த்தம் ஆடியதி னாலும் அன்பாய்ப் 
பெய்திடுதா னத்தாலும் விரதத் தாலும் 

பெயர்ந்திடும் ஆணவசத்தி போந்ததந்தத் தடைவே 
மெய்தருஞ்சீர் ஞானங்கள் தொழில்கள் சத்தி 
விளங்கிஇரும் அவைசொருபம் அலவிகற்பம் என்னே . 

(சிவநெறிப் பிரகாசம் ) 
ஞானத்தின் உண்மை இங்ஙனமாகும் . இங்கு கூறிய மெய்ஞ்ஞான பூசனை 
என்பது விக்கிரக ஆராதனையைப் பற்றியதெனினும் , சிவஞானத்தைப் 
பற்றியதெனினும் ஒக்கும் . இவ்விரு இயல்களில் ஒரு ஜாதகனுக்கு எது 
வுண்டாகும் என்பதைப் பத்தாமிடத்தினால் அறிதல் வேண்டும் . 

மூர்த்திதலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினர்க்கு 

வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே . 
என்ற தாயுமானார் திருவாக்கின்படி இறைவன் வாக்கு மனங்களுக்கு 
எட்டாத அகண்ட வியாபியானாலும் உயிர்கள் தம்மை வழிபட்டு உய்யும் 
நிமித்தம் மூர்த்திதலம் தீர்த்தங்களிலே தம்முடைய திருவருளை விளங்கச் 
செய்து அவ்விடத்திலேயே தம்மை வழிபடுவோர்க்கு அருள் வழங்குவார் 
என்பது பெறப்படும் , கடவுள் வழிபாட்டிற்கு மூர்த்தி மிகமிக அவசிய 


80 


சாதக அலங்காரம் 


மானது மூர்த்தி எனின் விக்கிரகம் அல்லது திருமேனி என்று அர்த்தம் .. 
கடவுள் நாம் தம்மை வழிபடுநிமித்தம் விக்கிரக முதலிய திருமேனிகளைத் 
தம்முடையவைகளாகக் கொள்ளுகிறார் . நம்முடைய அறிவுகள் இந்திரியத் 
தைத் துணைகொண்டு அதன் வாயிலாகக் கண்டவற்றையே அறியும் . அவை 
அல்லாதவற்றை அறியமாட்டாது . அதனால் அக்கண் இந்திரியத்துக்கு 
விஷயமாகத்தக்க ஒரு விக்கிரகத்தில் தம்முடைய திருவருளை நிறுத்தி 
அவ் விக்கிரகத்தைத் தமக்குத் திருமேனியாக ஏற்கின்றார் . நாம் அதை 
நம்முடைய சத்திக்கேற்ப கண்ணால் தரிசித்துப் பேறு பெறுகின்றோம் . 
இல்லறத்தார்க்கு இதைத் தவிர சிறந்த சாதகம் வேறில்லை . இதனை 

பாதொரு தெய்வங் கொண்டீர் அத்தெய்வம் ஆகி ஆங்கே , மாதொரு 
பாகனார் தாம் வருவர் " என்ற சிவஞான சித்தியாரால் நன்கு அறிக . பூசனை 
என்றது ஆராதனைச் செய்தலை என்றறிக . 

தேவதா பக்தி என்பது தெய்வ உபாசனை என் றறிக . அதாவது : 
விநாயகர் , சிவபெருமான் , சுப்பிரமண்யர் , அம்பிகை , மஹாவிஷ்ணு முதலி 
யோர்களில் ஒருவரை தமது வழிபடு கடவுளாகக்கொண்டு உபாசித்தலாம் . 
பகவத் ஆகார விருத்தி பக்தி எனப்படும் . 

நமது மனமானது கடவுளின் 
உண்மை வடிவமாக பரிணமித்தல் பக்தி எனப்படுகின்றது . பொருள்களைப் 
பற்றும் நம் மனம் அவைகளை விட்டு கடவுளைப் பற்றி விற்பதற்குப் பக்தி 
எனப்படும் . உலகப் பொருள்களிடத்தில் நமக்கு உண்டாகும் விருப்பத் 
திற்கு ஆசை என்றும் , நம்மிலும் தாழ்ந்தவர்களிடத்தில் நமக்குண்டாகும் 
விருப்பத்திற்குக் காருண்யம் என்றும் , நம்மிலும் உயர்ந்த பெரியோர் குரு 
முதலியவரிடத்து நமக்குண்டாகும் விருப்பத்திற்கு விசுவாச மென்றும் , 
நம்முடைய புத்திரர் மனைவி முதலியவர்களிடத்தில் நமக்குண்டாகும் 
விருப்பத்திற்கு அன்பு என்றும் , கடவுளிடத்தில் நமக்கு ஏற்படும் அன்பிற் 
குப் பத்தி என்றும் பெயர் . " பத்தியால் உள்ளே பரிந்து அரனைத் தான் 
நோக்கில் , முத்திக்கு மூலம் அது என்றபடி இந்த பக்தியே முத்தி யடை 
தற்கு முக்கிய சாதனமாகும் . ஒரு ஜாதகத்தைக்கொண்டு அந்த ஜாதகன் 
எந்த கடவுளை வழிபடு கடவுளாக உபாசிப்பான் என்பதையும் , அவ்வித 
வழிபாட்டின் திண்மை யுண்மைகளையும் , பக்தி அபக்திகளையும் அறிந்து 
உரைத்தல் வேண்டும் என்க . 

உயர் சவுரியம் என்பது சிறந்த வீரமாகிய சதுரங்கபலத்தை என்க . 
அரசர்களாயின் இரத கஜ துரக பதாதிகள் முதலியன வென்றும் , ஏனை 
யோர்களாயின் தத்தம் காரிய சாதகங்கட்கு வேண்டப் படுவதாகிய 
உபகாயங்களாகிய பக்க பலத்தை என்றும் அறிக . 

இழிந்திடும் இரவு என்பது மானத்தைவிட்டு பிறரிடத்தில் யாசித்தல் 
ஆகும் . மானம் வடசொல் ; மானமாவது : எப்பொழுதும் தம் நிலையினின்று 
தாழாமையும் , ஊழ்வினையால் தாழ்வு வந்தவிடத்து உயிர் வாழாமையுமாம் . 
தாழ்வாவது அபகீர்த்தி அல்லது குறைவு என்பதாம் . ஒருபொருட் பன் 
மொழிகளாக வழங்குகிற பிச்சை ஐயம் என்றவற்றிற்குப் பொருள் வேறு 
பாடு : - திருப்பாவையில் “ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையுங் கைகாட்டி 2 ) 
என்று விடத்து ஆறாயிரப்படி வியாக்கியாநத்தால் , ஐயம் உரிய காலங்களில் 
வறியோர்க்கு ஈதல் , பிச்சை உரிய காலங்களில் தக்கார்க்கு அளித்தல் 
என்றும் , அவ்விடத்து மூவாயிரப்படி வியாக்கியானத்தால் , ஐயம் தக்க 


விளக்க விருத்தியுரை 


81 


விடத்தில் மிகுதியாகச் செலவுசெய்வது ; பிச்சை- பிரமசாரிகளுக்கும் சந்தி 
யாசிகளுக்கும் இடுவது என்றும் தெரிகிறது . ஏலாதியில் “ ஐயமே பிச்சை 
யருந்தவர்க்கூணாடை " என்றவிடத்து உரைக்காரர் ஐயம் - கூன் குருடு 
முதலியோர்க்குக் கொடுத்தல். பிச்சை- தவசி முதலியோர்க்குக் கொடுத்தல் 
எனக் கூறியுள்ளதையும் அறிக . 

" கருப்பம் ஊண் " என்பதற்குக் கர்ப்பம் - கருதரித்தல் எனவும் , ஊண் 
போஜனம் எனவும் பொருள் கூறுவர் சிலர் . கருதரித்தல் என்பதை முன் 
ஐந்தாவது கவியில் “ தரித்திடும் கருப்பம் ” எனக் கூறியிருத்தலாலும் , 
போஜனம் இரண்டாம் இடமாதலாலும் இங்கு கூறிய " கருப்ப உண் 
என்பதை “ கற்பவூண் ” என்று அச்சுப்பிழை எனத் திருத்தி காயகற்பம் 
புசித்தல் என்று பொருள் கூறுதலே சிறப்புடைத்தாகும் . இதனை “ கர்மண் 
யுக்தாந் யுக்தரீத்யாதிகாரோ மாதா ராஜ்யம் கீர்த்தி குரௌ ஒளஷதாரி 
எனவரும் யவனாசார்யர் வசனத்தினால் நன்கறியலாம் . ஒளஷதம் என்றது 
காயகற்ப மருந்தை என்றறிக . காயகற்பம் என்பது உடலை மூப்பு இறப்புக் 
களினின்றும் நீக்குவதோர் அரிய மருந்தாகும் . 

கற்பமருந்து பலவகைப்படும் . அவை பூரணகற்பம் , அமுதரசகற்பம் , 
மேருகற்ப முதலியனவாம் . இவற்றின் விரிவை அகஸ்தியர் அமுதகலைக் 
ஞான முதலிய வைத்திய நூற்களில் கண்டுணர்க . 


" அதமான தேகமது லச்சம் போலாம் 

அப்பனே மண்டலத்தில் சட்டை போமே 
போமப்பா கரை திரையும் ஒழிந்து போகும் 
பொன் போல தேகமுமாய்ப் புத்தி யுண்டாம் ) 

எனவரும் அகஸ்தியர் அமுதகலைக்ஞானத்தினால் அறி , 


, 


ஆசாஸ வ்ருத்தாந்த ஜலப்ரபாதம் 
ஸ்தாநம்பிதுகோர்யஸுகாதிமாநம் 
புண்யம் கபத்வம்ச ததாவிகாரோ 
முத்ராச்வதிஸ்தத் தசமேவிசிந்த்யம் 

( பைரவதீபிகை ) 
ராஜ்யமுத்ரா பரம்புண்யா ஸ்தாநம் பித்ருப்ரயோஜநம் 
ப்ருஷ்ட்யாதி வ்யோம வ்ருத்தாந்தம் வ்யோமஸ்தாநாத விரிச்சய : 

(புவந்தீபிகை ) 
ராஜ்யஞ்சாகாச வ்ருத்திஞ்ச மாநஞ்சைவ பிதுஸ்ததா 
ப்ரவாஸஸ்ய ருணஸ்யாபி வ்யோமஸ்தாநாந்திரீக்ஷணம் 

( பராசரஹோரை ) 
எனவரும் பிரமாண வசனங்களினால் மழை முதலிய ஆகாசவிஷயங்கள் , 
தூதேச சமாசாரங்கள் , இருப்பிடத்தின் விசேஷம் ,கார்யாகார்யவிவேகம் , 
ஜீவனம் , மஹா ஒளஷதம் , இராஜ முத்திரா திகாரம் , மானம் , பிதிர்மேதம் 
( சிராத்தம் ) ஆகிய இவைகளைப் பத்தாம் பாவகத்தினால் அறிதல் வேண்டும் 


என்க . 


11 


82 


சாதக அலங்காரம் 


ஆகவே பத்தாம் பாவகத்தினால் 
1- பலபுண்ணியம் ( அ ) 7 -சிராத்தம் 

18 - வஸ்திரம் 
2 - இராஜாதிக்கம் 8 - தெய்வவழிபாடு 14 - மழை ( ஆ ) 
3 - காஸ்தாபிதம் 9 -சதுரங்சபலம் 15 - தூரதேசசமாசாரம் 
4 - காரிய கர்மம் 

10 - பிரபல கீர்த்தி 16 - ஜீவனம் 
5 -கிருபை 11- மானம் 

17 - முத்திரா திகாரம் 
6 - பூஜைவீடு 

12- காயகற்பம் 
ஆகிய இவைகளை அறிதல்வேண்டும் . அந்தந்த பாவகங்களை இலக்கினமாக 
வைத்துப் பார்க்கவேண்டிய விஷயத்தில் 9 - ஆமிடம் பிதிர்ஸ்தானமாதலின் 
அதை இலக்கினமாக வைத்துப்பார்க்க அதற்கு 7 - ஆமிடமான மூன்றாமிடம் 
மாதுரு ஸ்தானமாக கூட வேண்டிவரும் . ஆனால் மா துருஸ்தானம் 4 - ஆமிட 
மென வியக்தமாகக் கூறப்பட்டிருத்தலின் மூன்றாமிடமாகக் கொள்ளப் 
படாது . 3 - ஆமிடம் தகப்பனுடைய மறுவிவாகத்தைக் குறித்த ஸ்தான 
மெனக் கொள்க . 

( 10 ) 
இலாப பாவகம் ( பதினொன்றாமிடம் ) 
என்னும் மூத் தவர்சே வித்திடும் பேர்கள் 

இளங்கொடி மனைவிபொன் வித்தை 
மின்னிய லாபம் பயிர்பரி வேழம் 

விளங்குநல் அறிவுதண் டிகையும் 
முன்னிய மனத்தின் துக்கமும் தீரும் 

உத்தரீ யஞ்செறி வகையும் 
பன்னிய பதினோர் ஆம் இடங் கொண்டு 

பரிந்தருள் புரிவர்பா வலரே . 
இ - ள் ) மூத்த சகோதரமும் , தன்னை வழிபடுகின்றவர்களும் , இளைய 
(கனிஷ்ட ) மனைவியும் , பொன்னாலும் கல்வியாலும் ஊதியம் பெறுதலும் , 
பயிரிடுதலும் , குதிரையும் , யானையும் , தெளிவான அறிவும் , பல்லக்கும் . 
மனத்துக்க நிவர்த்தியும் , மேலாடையணிதலின் மிகுதியும் ஆகிய இவைகளை 
பதினொன்றாவது பாவகத்தைப்பார்த்து பக்குவமான கருணையோடு சோ 
விற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) உத்தரீயம் என்பது மேலாடை ; எனவே சரிசைப்பட்டுக 
ளால் ஆக்கப்பெற்ற விலையுயர்ந்த சால்வை முதலியவற்றை என்றறிக ,. 
அந்தரீயம் என்பது அறையில் உடுத்திக்கொள்ளுதல் எனவே வஸ்திரமும் . 
உத்தரீயம் மேல்போர்த்துக்கொள்ளுதல் எனவே சால்வையும் என்றறிக , 

பரி- (பாரங்களைப் ) பரிப்பது எனக் காரணப்பெயர் ; பரித்தல் - சுமத்தல் , 
ஆகவே குதிரைக்குப் பரியென்று காரணப்பெயராயிற்று என் 5 . 

கார்யஸ்ய வித்தி : க்ரயவ்ருத்தி லப்தி : 
கஜாச்வ சஸ்த்ராதிக யாந சய்யா 
வித்யார்த்த லாபோப் யதாஷ்டலாபம் 
கந்யா ஸுவர்ணஸ்யச லாபகார்யும் . 

( பைரவதீபிகை ) 


திட 


83 


விளக்க விருத்தியுரை 


லாபேலாபோ மாத்ருமைத்ரிஸ்வவித்தி : 
ஸத்யாஸத்யாசஸ் ததாப்ரீதிருக்தா 

( யவனாசாரியர் ) 
ஆயேஸர்வார்த தாந்யர்க கந்யா மித்ரசதுஷ்பதா ? 
ராக்ஞோ வித்தம் பரீவாரோ லாபோபாயச்ச பூதிச : (நீலகண்டர் ) 
கஜாச்சயாக வஸ்த்ராணி ஸஸ்ய காஞ்சா கந்யகா 
வித்வான் வித்யார்த்தயோ லாபம் லாபயோர் லாபலக்கதம் 

( புவன தீபிகை ) 
எனவரும் பிரமாண வசனங்களினால் சிறந்த வாகனம் , சாஸ்திராதிகாரம் , 
கார்யசித்தி - லாபகார்யங்கள் , வாணிஜ்யத்தினாலுண்டாகும் லாபநஷ்டங்கள் , 
வித்தையினால் கிடைக்கும் தனம் , நஷ்டதனபிராப்தி , சத்தியம் , அசத் 
தியம் , பிரீதி, மாதுரு விசுவாசம் , பெண் முதலியவைகளைப் பதினொன்றா 
மிடத்தினால் அறிதல் வேண்டும் . 

ஆகவே பதினொன்றாம் பாவகத்தினால்.- 1- மூத்த சகோதரம் ( அ 
2 - சேவை செய்வோர்கள் , 3 - இளையமனைவி , 4 - பொன் வித்தைகளால் ஆதா 
யம் கிடைத்தல் , 5- பயிர்ச்செய்கை , 6 - குதிரை யானை , 7- தெளிந்த அறிவு , 
8 -பல்லக்கு , 9 - மனத்துக்க நிவர்த்தி , 10 - சால்வை , 11 - சாஸ்திராதிகாரம் ( ஆ 
12 - கார்யசித்தி , 13 - லாபகாரியம் , 14 - தொழிலின் லாபாண்டங்கள் ,, 
15 - நஷ்டதன பிராப்தி , 16 - சத்யா சத்யம் , 17- பிரீதி , 18-மாதுரு நேயம் 
ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் . 

இந்த பாவகம் புத்திரர் மனைவி ஸ்தானமும் , மாதுரு ஆயுசு ஸ்தான 
மும் , சகோதரர் பாக்யஸ்தானமும் , அம்மானார்க்குச் சத்துருஸ்தானமும் , 
பிதாவுக்குக் கனிஷ்டசகோதரர் ஸ்தானமும் ஆகும் . பிற பாவகங்களுக்கும் 
இங்கனமே ஊகித்துரைத்தல் வேண்டும் , 

அவரவர்கள் எந்த மார்க்கத்தினால் லாபத்தை அடைவார்கள் என்பதை 
யும் , அவ்வித லாபம் நியாயமார்க்கத்தி லுண்டாகுமா ? அல்லது அநியாய 
மார்க்கத்தில் , 

உண்டாகுமா ? என்பதையும் , இளைய மனைவியினுடைய 
தன்மையையும் இந்த 11 - ஆம் பாவகத்தினால் விசாரித்தல் வேண்டும் . 
தாயிடத்தில் ஒரு ஜாதகனுக்கு உண்டாகும் அன்பு அன்பின்மை முதலிய 
வைகளையும் இந்த ஸ்தானத்தினாலேயே அறிதல் முறை . 

( 11 ) 
வியய பாவகம் (பன்னிரண்டாமிடம் ) 
பாவம் அந்நியதே சாத்தில்உத் யோகம் 

பணச்செலவு உடன்உறும் போகம் 
மேவிய சயன சவுக்கியம் விவாதம் 

விளைந்திடும் தொழில்கதி மறுமை 
ஆவதோர் தானம் புண்ணியம் தியாகம் 

அருள்மகம் சர்வதோ விருத்தி 
சேவலங் கொடியோன் அருளினால் பெரியோர் 

செப்புவர் துவாதச பலளே . 


84 


சாதக அலங்காரம் 


ள் ) பாவகாரியங்களில் செலவு செய்தலும் , அன்னிய ஊர்களில் 
தொழில் செய்தலும் , சக்திக்கு லோபமில்லாமல் பொருட்செலவு செய்து 
சுகத்தை அனுபவித்தலும் , கட்டில் மெத்தை முதலியவைகளில் படுத்து 
நித்திரை செய்தலும் , வியாச்சியத் தொழில் செய்தலும் , மறுமையிற் பெறுங் 
கதியும் , தானம் - புண்ணியம் - கொடை வேள்வி முதலியவற்றில் எப்போதும் 
மன நாட்டத்துடன் இருததலும் ஆகிய இவைகளைச் சேவற்கொடியை 
யுடைய சாக்ஷாத் செந்திலாண்டவன் திருவருள் பெரும்பேற்றினால் சோதி 
டத்தில் வல்லவர்கள் துவாதச பாவகப்பலன் என்று கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) செல்வம் ( எவரிடத்தும் நிலைத்திராமல் நீங்கிச் ) செல்லுந் 
தன்மையதென்று பொருள்படுங் காரணக்குறி ; செல்- பகுதி , அம் - விகுதி , 
வ்- பெயரிடைநிலை . கீழ்மக்கள் பெற்ற செல்வத்தைக்காட்டிலும் , மேன் 
மக்கள் பெற்றுள்ள வறுமை மிகவும் நல்லதேயாம் . (உலகத்து மிகப் பயன் 
படும் என்றபடி ) அதாவது மேன்மைக் குணமுள்ள பெரியோர் ஏழைமை 
அடைந்தாலும் ஜனங்களுக்குப் பிரியமானவராய் நடந்து இயன் றமட்டும் 
உதவி நன்கு மதிப்பை அடைகின்றனர் . கீழ்மைக் குணமுள்ள சிறியோர் 
செல்வரானாலும் பலர்க்கும்உதவுதலும் , ஜனங்களுக்குப் பிரியமுள்ளவராய் 
நடத்தலும் , நன்குமதிப்பையடைதலுமில்லை ; தீயவற்றையே செய்வசென்க .. 

பிறக்கும் பொழுது கொடுவந்த தில்லை பிறந்து மண்மேல் 
இறக்கும் பொழுது கொடுபோவ தில்லை இடை நடுவில் 
குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்த தென்று கொடுக் கறியாது 
இறக்குங் குலாமருக் கென்சொல்லுவேன் கச்சியே கம்பனே . 

( பட்டினத்தடிகள் ) 
என்ற திருவாக்கின்படி நடுவில் கிடைக்கப்பெற்ற இச்செல்வத்தை நல் 
லோர்கள் தாமும் அனுபவித்து , பிறருக்கும் ஈந்து நன்மார்க்கத்தில் செலவு 
செய்து இம்மை மறுமைப்பயன்களைப் பெறுவதில் கருத்துடையவர்களாய் 
இருக்கின்றனர் . தீயவர்கள் ; 

பாடுபட்டுத் தேடிப் பணத்தைப் புதைத்துவைத்த 
கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள் - கூடுவிட்டிங் 
காவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் 
பாவிகாள் அந்தப் பணம் . 

( வாக்குண்டாம் ) 
செல்வம்வந் துற்றகாலை தெய்வமும் சிறிது பேணார் 
சொல்வன அறிந்து சொல்லார் சுற்றமும் துணையும் நோக்கார் 
வெல்வதே நினைவ தல்லால் வெம்பகை வலிதென் றெண்ணார் 
வல்வினை விளைவு மோரார் மண்ணின் மேல் வாழும் மாந்தர் . 

( வில்லி பாரதம் ) 
செம்மையில் அறஞ்செய்யாதார் திரவியஞ். சிதற வேண்டி 

நம்மையும் கள்ளும் சூதும் நான்முகன் படைத்த வாறே . 
என்றபடி தாம் சம்பாதித்த பணத்தைப் பிறருக்குக் கொடாமலும் தாங் 
களும் உண்ணாமலும் , மண்ணில் புதைத்துவைத்து வீணாகச் செய்வார்கள் . 
மற்றும் வழக்கு- சூது - வேசி - குடி முதலிய தீயச் செலவு 

செய்து பொருளை 
வீணாக்குகின்றனர் . 


விளக்க விருத்தியுரை 


85 


1 


ஆகவே இத்தகைய நல்வழி , தீயவழிகளில் செலவு செய்யும் வகையை 
ஒருவர் . ஜாதகத்தைக்கொண்டு 12 - ஆமிடத்தினால் அறிதல் வேண்டுமென் 
பதாம் ஒருவன் தருமம் செய்வானாயின் உயிர் சரீரத்தைவிட்டு நீங்குங் 
காலத்தில் அத்தருமம் அவ்வுயிர்க்கு அழியாத துணையாகச் சென்று நற்கதி 
யையும் , செய்யாவிடத்து துர்க்க தியையும் தரும் என்பதனை 12 - ஆம் இடத் 
தினால் அறிதல் வேண்டும் . 
" த்யாகச்ச போகேஷ விவாததாக க்ருஷ்யாதி கர்மவ்ய ஸம்ஹிகஞ்ச 
பித்ருவ்ய ஸந்மாதுல ஸௌக்யசிந்தா யுத்தம் க்ஷிதிர்யுத்த பராஜயச்ச 
ஸம்ப்ரேக்ஷணம் தத்ர ஸுதீர சித்தம் குலம்ததை தத்கதி தவ்ய யாக்யே " 

( பைரவதீபிகை ) 
ஹஸ்த்யச் வாதிச்சத்ரு காராக் ருஹாணி 
பீடாமுக்திர் பந்தநம் ஸ்யாத் வ்யயேபி . 

( யவனாசாரியர் ) 
" வ்யயே வைரிநிரோ தார் திவ்யயாதி பரிசிந்தயேத் " ( நீலகண்டர் ) 
த்யாகபோக விவாஹேஷு தாரேஷ்டக் ரூஷிகர்மணி 
வ்யயஸ்தாரேஷு ஸர்வேஷு வித்திவித்வன் வ்யயம்வ்யயாத் . 

( புவனதீபிகை ) 
எனவரும் வசன பிரமாணங்களினால் பிதாவால் உன்டாம் விசனம் , குலம் , 
போகம் , தியாகம் தாவிரயம் , சிரேஷ்டா சிரேஷ்டம் , அம்மானால் 
உண்டாம் சுகதுக்கங்கள் , தீனத்துவம் , பீடை , பந்தனம் , காராகிருகம் , 
மோஷம் ஆகிய இவை + ளை சிர்ணபித்தல் வேண்டும் . 
1 - பாபச்செலவு ( அ ) 

9- தியாகம் 
2 - பரதேசத்தொழில் 

10 - யாகம் 
8 - பணச்செலவால் பெறும் சுகம் 11 - பிதிர் விசனம் ( ஆ ) 
4 - சயனசுகம் 

12 - குலம் 
5-வியாச்சியத்தொழில் 13 - போகம் 
6 - மறுமைப்பேறு 

14- அம்மானாலுண்டாம் சுகதுக்கங்கள் 
7- தானம் 

15 - பந்தனம் 
8- புண்ணியம் 

16 -மோக்ஷம் 
ஆகிய இவைகளை அறிதல் வேண்டும் . ( 18 ) 


பாவகப்படலம் முற்றிற்று. 


4 


86 


சாதக அலங்காரம் 
கிரகசீலப்படலம் 


சாற்றிய பிதுர்கா ரகன்பகற்கு இரவி சனிபிதுர் காரகன் நிசிக்குப் 
போற்றிய அன்னை காரகன் பகற்குப் புகர்நிசிக்கு இந்துகா ரகனாம் 
ஏற்றமாந் துணைவர் காரகன் செவ்வாய் எழில்சுத காரகன் அரசன் 
ஆற்றிய ஆயுள் காரகன் சனிஇல் லாள் தனக்கே புகர் ஆமே . 

இ - ள் ) பிதுர்காரகன் பகலில் பிறந்தவர்கட்குச் சூரியனும் , இரவில் 
பிறந்தவர்களுக்குச சனியுமாம் . மாதுர்காரகன் பகலில் பிறந்தவர்கட்குச் 
சுக்கிரனும் , இரவில் பிறந்தவர்களுக்குச் சந்திரனுமாம் . பகல் இரவில் 
பிறந்தவர்கட்குச் சகோதரகாரகன் அங்காரகனும் , புத்திரகாரகன் குருவும் , 
களத்திரகாரகன் சுக்கிரனும் , ஆயுள்காரகன் சனியும் ஆவார்கள் எ - று . 

( வி - ரை ) பிதுர்மாதுர்களின் காரகாதிபத்தியம் பகலுக்கு ஒரு கிரகத் 
திற்கும் , இரவுக்கு வேறு ஒரு கிரகத்திற்கும் உரியதென்று அறிக . மற்றைய 
காரகாதிபத்தியங்கள் பகலிரவுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரித்தாகும் 
என்க . சூரியன் பகலில் பிரகாசிக்குங் கிரகமாதலாலும் , சந்திரன் இரவில் 
பிரகாசிக்கும் கிரகமாதலாலும் முறையே பகல் இரவுக்கு பிதுர் மாதுர் 
காரகாதிபத்தியம் உடையவராயினர் . 

திவா அர்க்கசுக்ரௌ பித்ருமாத்ரு ஸம்ஜ்ஸ்தௌ 
சநைச்சரேந்து நிசி ததவிபாய்யாத் 
பித்ருவ்ய மாத்ருஷ்வ ஸ்ருஸம்ஜ்ஞிதௌசதாவதௌஜ 
யுக்மர்க்ஷகதெள தயோச்சுபெள . 

(பிருகத்ஜாதகம் ) 
( கருத்து ) பகலுக்குச் சூரிய சுக்கிரர்கள் பிதுர் மாதுரு காரகர்க 
ளாவார்கள் . இரவுக்குச் சரி சந்திரர்கள் பிதுர்மாதுர் காரகர்களாவார்கள் . 
இந்த பகலிரவு வியத்யயத்தினால் அந்த இரண்டு கிரகங்களே பிதுர்மாத்ரு 
காரகர்களாவார்கள் என்க . 


ஆத்மப்ரபாவ சக்திச்ச பித்ருசிந்தா ரவே பலம் 
மகோ புத்தி ப்ரஸாதச்ச மாத்ருசிந்தா ம்ருகாங்கதம் 
ப்ராத்ரு ஸத்வம் குணம்பூமிம் பௌமோது விசிர்தயேத் 
வாணிஜ்ய கர்மவ்ருத்திஞ்ச புதேந்து விசிந்தயேத் 
குருணாதேஹ புஷ்டிஞ்ச புத்தி புத்ரார்த்தஸம்பத: 
ப்ருஹோர் விவாஹகர்மாணி போகஸ்தாநஞ்சவாஹாம் 
வேச்யாஸ்த்ரீஜநகாத்ராணி சுக்ரேணைவநிரீக்ஷயேத் 
ஆயுஷ்யம் ஜீவநோபாயம் துக்கசோக மகத்பயம் 
ஸர்வக்ஷயஞ்சமரணம் மந்தேநைவ நிரீக்ஷயேத் 
ரவிபிதா சசீமாதா ப்ராதாபௌமோ புத : ஸுஹ்ருத் 
மாதுலேயஃ ஸ்ம்ருதோ ஜீலோஜ்ஞா நபுண்யேஸ் திரியஹிேத: 

ஏஷாம்ருஷேசதக்காலேமரணம்குருதே சநி 3 (பிருகத்பராசரஹோரை ) 
என வரும் சுலோக வசனத்தினால் சூரியன் -பிதுர் , சந்திரன் - மாதுர் 
செவ்வாய் -சகோதரம் , புதன்- அம்மான் , குரு - சந்ததி , சுக்கிரன் மனைவி 


விளக்க விருத்தியுரை 

87 
சனி - ஆயள் முதலியவற்றிற்குக் காரகர்கள் என்பது நன்கு பெறப்படும் . 
இந் நூல் ஆசிரியர் இச்செய்யுளில் அம்மான் , பிதாமஹன் மாதாமஹன் 
முதலிய காரகாதிபர்களைக் கூறாது விடுத்துளார் ஆதலால் அவை வருமாறு ; 
"ஸூர்யேணைவ பிதாமஹந்து , சிகோமாதாமஹம்சிந்தயேத் " என்ற ஜாதக 
பாரிஜாதத்தினால் இராகு பிதாமஹன் பிதாமஹிகளுக்கும் , கேது மாதா 
மஹன் மாதாமஹிகளுக்கும் காரகர்களாவார்கள் . புதன் மாதுகைாரகன் 
என்பது மேலேகூறிய சுலோகத்தினால் விளங்காநிற்கும் . ஆன 

குருணாஅத்ரச விக்ஞேயா : புத்ரஸ்வாமி பிதாமஹா: 8 
ஸ்வபார்யா மாத்ரு பித்ரௌ ததாமாதா மஹித்விஜ 

ப்ருகுத்வாரா விஜாநீயாத் எஷாம் சுக்ரகாரக : 
என வரும் பிருகத் பராசரஹோரா வசனத்தினால் குரு பிதாமஹிக்கும் , 
சுக்கிரன் மாதாமஹிக்கும் உரியகாரகர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது . 
இதனை ஊன்றி நோக்குமிடத்து இராகுகேதுக்கள் சாயாகிரகங்களாதலால் 
அவர்களுக்குக் காரக உரிமை கிடையாதென விடுத்தனர்முரிவர் பெருமான் 
என்று உணர்தல் வேண்டும் . 

இராகுகேதுக்கள் : --பூக்ஷியாகிய கிராந்திமண்டலத்திற்கு 5 -பாகை , 
9 - கலை தூரத்தில் சந்திரகுயானது தெற்கு வடக்காகச் சாய்த்து மின்று 
மேற்படி கிராந்தி மண்டலத்தை ( இரண்டு சந்தியாகக் ) குறுக்கிடுதலாகிய 
சம்பாதம் இரண்டுமே இராகு கேதுக்களாகையாலும் , அவ்விராகுகேதுக்கள் 
ஏனைய குஜாதி கிரகங்களையும் , சூரியனையும் போன்ற கோளங்கள் அல்லாமை 
யாலும் , அவை " கரந்துறைகோட்கள் எனச் சாஸ்திரங்களிற் கூறப்பட் 
டிருத்தலாலும் அவர்கட்கு காரக உரிமை இல்லை என்பது பல்லோர் 
சம்மதம் , ஆனால் சனி செவ்வாய் இவர்களுக்குரிய சுபாவங்களே இவர் 
களுக்குரிய சுபாவங்களென்பது சாஸ்திரசம்மதம் . இதனை ; - " குஜஸௌரீ 
கேதுராஹூர் அஜாசாவளி கும்பயோ ” என வரும் விருத்த சம்மிதை 
வசனத்தினால் நன்கு அறியலாம் . அதாவது சனி -செவ்வாய் ஆகிய இவர் 
களின் சுபாவமே ராகு கேதுக்களுக்காகுமென்பதும் , அந்த சனி செவ்வாய் 
களுக்குரிய சத்துரு , மித்துருக்களே இவர்களுக்கும் உரியதென்பதும் 
நன்கு பெறப்படும் . அப்படியாயின் சனிக்கு பிதாமஹ காரகமும் , செவ் 
வாய்க்கு மாதாமஹ காரகமும் கூறியதென்று கூறவேண்டியிருப்ப 
முறையே குருசுக்கிரர்களுக்கு உரியதென்று கூறியதென்னையெனின் ? 
கூறுதும் , 

ஸூர்யோ குரு குஜ ஸோமோ குருர் பெளம : வத 3 ச c8 

குருச்சந்த்ர ஸுதோஜீவோ மந்தச்ச பாவ காரகா . 
எனவரும் பிருகத்பராசரஹோரா வசனத்தின்படி 

11 - வது 

பாவகமாகிய 
இலக்கினத்திற்குச் சூரியனும் , 2- க்குக் குருவும் , 3- க்குச்செவ்வாயும் ,4 - க்குச் 
சந்திரனும் , 5 - க்குக் குருவும் , 6 - க்குச் செவ்வாயும் , 7 - க்குச் சுக்கிரனும் , 
8 - க்குச் சரியும் , 9- க்குக் குருவும் , 10 - க்குப் புதனும் , 11-க்குக் குருவும் , 
12-க்குச் சரியும் காரகர்கள் அவர் என்று அறியப்படுதலின் , பிதுர் ஸ்தா 
னத்திற்கு 9- ஆம் இடமாகிய ஐந்தாமிடம் பிதாவின் பிதாவாகிய பாட்ட 
னுடைய ஸ்தானமாதலாலும் , இந்த ஜந்தாமிடத்திற்குக் குரு காரகனான 
படியாலும் குருவைக்கொண்டு பிதாமஹன் விஷயத்தையும் , இங்ஙனமே 


88 


சாதக அலங்காரம் 


மாதுருஸ்தானமாகிய 4 - ஆம் இடத்திற்கு 4 - ஆம் இடமாகிய ஏழாமிடம் 
மாதுருவின் மாதுருவாகிய மாதாமஹி ஸ்தானமாதலாலும் , இந்த ஏழா 
மிடத்திற்குச் சுக்கிரன் காரகனானபடியாலும் , சுக்கிரனைக்கொண்டு மாதா 
மஹி விஷயத்தையும் அறியும்படி முநிவர்பெருமானாம் பராசரருடைய 
திருவுளக்கருத்து போலும் . இந்த பாவககாரக விஷயமாக ஜாதக பாரி 
ஜாத நூலுடையார் மதபேதப்படுகின்றனர் . அதாவது : 1- க்குச் சூரியன் , 
2 - க்குக் குரு , 3 - க்குச் செவ்வாய் , 4 - க்குப் புதன் , 5 - க்குக் குரு , 6 - க்குச் சரி , 
7 - க்குச் செவ்வாய் , 8 - க்குச் சுக்கிரன் , 9 -க்குச் சமி , 10 - க்குச் சூரியன் , 
11 - க்குக் குரு , 12 - க்குச் சூரியன் காரகர்கள் ஆவர் எனக் கூறியுளார் . 

கதிரவன் தந்தை மதியன்னை செவ்வாய் 

கநிட்டராம் - பதனுயர் மாமன் 
முதிர்குரு மைந்தர் வெள்ளியே மனையாள் 

முந்துவா கனஞ் சநி வாழ்நாள் 
சதிருள அடிமை என் றனர் இவர்கள் 

சாற்றிய இவ்வகைக்கு எல்லாம் 
திபர் காரகர்என்று அறைந் தனர் முறையே 

அறிந்து சொல் வதுபலம் என்பார் . 
எனவரும் சாதக சிந்தாமணி வசனத்தினால் புதன் அம்மான்காரகன் 
என்பது பெறப்படும் . காரகன் என்பது வடமொழி காரகம் - செய்தல் , 
காரகன் - செய்வோன் . ஆகவே பிதுர்காரகன் எனின் , பிதுருவுக்கு நன்மை 
மைகளைச் செய்பவன் என்பது பொருள். பிறவும் இங்ஙனமேயாகும் . 
இவையில் உரைத்தன அலது சமன் எனல் எல்இரவி 

ஈன்றவனுக்கு அருகன் அனைக்கு அல்விது - இப்பெயர்தான் 
சவுரிசிதனகு உளது இவர்கள் தந்தை அகிசிகி ஆய 

சாற்று இவர்கள் நாற்கால் லோசனப்பேர் நோக்கற்கே 
எனவரும் குமாரசுவாமீய நூலுடையார் வசனத்தின்படி , அதாவது 
எல் - இரவி = பகலுக்குச் சூரியன் , ஈன்றவனுக்கு அருகன் = பிதுர்வுக்குரிய 

அனை - கு = மா துருவுக்கு , அல் - விது = இரவுக்குச் சந்திரன் 
காரகனாம் . இ - பெயர் தான் = இந்த பிதுரு மாதுருகாரகர்கள் ( முறையே ), 
சௌரி-திதன் - கு -உளது = இரவுக்குப் பிதுர்காரகன் சனியும் , பகலுக்குப் 
பிதுர்காரகன் சுக்கிரனுமாவர் . இவர்கள்-தந்தை = இந்த பிதுர் மாதுர்களின் 
தகப்பன் . ( முறையே ) அகி = இராகுவும் , சிகி = கேதுவும் , ஆய் சாற்று 
ஆகச் சொல்லுக என்று அறிதல்வேண்டும் . 

சோதிட சாஸ்திரங்களில் மகரிஷிகள் சூரியன் முதலாகிய கிரகங்களி 
னுடைய குணம் ; அல்லது சுபாவத்தன்மைகளைக் கூறியிருக்கும் பாகத 
திற்குக் கிரக சீலமென்றும் , கிரககாரகமென்றும் பெயர் வகுத்திருக்கின் 
றனர் . சீலம் குணம் எனவே கிரகங்களின் குணத்தன்மை அல்லது சுபாவம் 
என்பது பொருள் . ஆதலால் குணம் , சுபாவம் , சீலம் , காரகம் என்பன ஒரு 
பொருட் கிளவிகளாகும் . இது விஷயமாய் இந்த நூலில் கூறப்படும் இந்த 
பாகத்திற்குக் கிரக சீலப்படலம் என்று பெயராகும் . 

( 13 ) 
புதன்மதி மாமன் என்பது பாடபேதம் , 


விளக்க விருத்தியுரை 


89 


ஆனதோர் சரீர காரகன் வெய்யோன் 

அங்கனை வாகன வகைக்கும் 
தானுமே பிருகு காரகன் கன்மம் 

தனக்கு எழில் காரகன் அரசன் 
கானமும் வித்யா காரகன் புந்தி 

கனதன காரகன் வேந்தன் 
தேனமர் மொழியாய் இலக்கினா தியைப்போல் 

தெரிந்துகா ரகர்பலன் செப்பே . 
( இ - ள் ) பஞ்சபூதங்களாலாகிய உடம்பிற்குக் காரகன் சூரியனும் , 
பெண்கள் வாகன முதலியவற்றிற்குக் காரகன் சுக்கிரனும் , சத்கர்மங்களுக் 
குக் காரகன் குருவும் , சங்கீதம் ( இடைப்பாட்டு ) கல்வி இவைகட்குக் 
காரகன் புதனும் , சம்பத்துக்குக் காரகன் குருவும் ஆவர் . இலக்கின 
முதலாகவுள்ள பன்னிரண்டு 

பன்னிரண்டு பாவகங்களைக்கொண்டு பலாபலன்களைக் 
கூறுவதைப்போல , காரக்கிரகங்களால் ஏற்படும் நன்மை தீமைகளை 
திட்டமாகப் பார்த்து சொல்லுவாய் எ - று . 

( வி - ரை ) இலக்கின முதலாகிய பன்னிரண்டு பாவகங்களுக்கு முதற் 
செய்யுளின் விருத்தியுரையில் கூறப்பட்டுள்ள பாவக காரகத்தின்படி 
இலக்கமாகிய சரீர ( தது ) பாவகத்திற்குக் காரகன் சூரியனானபடியால் 
" சரீரகாரகன் வெய்யோன் ” என்று கூறினார் ஆசிரியர் என்க . சூரியன் 
தேககாரகனாவதுமன்றி ஆத்தும காரகனுமாவான் . அஃது வருமாறு; 

ஆத்மாரவிச் சீதகரஸ்து சேதஸ் 
ஸத்வம தராஜச் சசிஜோத வாணி 
ஜ்ஞாநம் ஸுகம் தேவகுருர் 
மதச்ச சுக்ரச் சநிகால நரஸ்ய துக்கம் . 

( சாராவளி) 
ஆத்மார்கச் சந்த்ரமாச்சித்தம் குஜஸ்ஸத்வம் புதோவக : 
குருர்க்ஞாநம் ஸுகம் சுக்ரோ துக்கம் காலஸ்ய ஸுர்யஜ 

( கேசவதைவக்ஞர் ) 
காலாத்மா திநக்ருர் மாஸ்துஹி நகுஸ் ஸத்யங்குஜோ 
ஜ்ஞோலசோ ஜீவோஜ்ஞாந ஸுகேதச் சமதமோதுக்கம் திநேசாத்மஜ : 

( பிருகத்ஜாதகம் ) 
காலாத்மாச திவாநாதோ மா குமுத பாந்தவம் 
ஸத்வங்குஜோ விஜாநீயாத் புதோவாணி ப்ரதாயகம் 
தேவேஜ்யோ க்ஞாநஸுகதோ ப்ருகுர் வீர்யப்ரதாயகம் 

விசார்யதா மிதம்ஸர்வம் சாயாஸுநுச்ச துக்கத : ( பராசரஹோரை ) 
எனவரும் பிரமாண வசனங்களால் சூரியன் ஆத்துமா , சந்திரன் மனது , 
செவ்வாய் சரீரபலம் , புதன் வாக்கு , குரு ஞானசுகம் , சுக்கிரன் காமம், சனி 
துக்கம் ஆகிய இவற்றிற்கு அதிபதிகளாவர் என்றறிக . சூரியன் ஆத்மா 
வுக்கும் , சந்திரன் மனத்திற்கும் உரியவர்கள் என்பதை கீழ்க்கூறு 
மாற்றால் அறிக : 

உலந்த இப் புவனம் எல்லாம் உருப்பெற வகுப்பான் எண்ணி 
நலங்கெழு புனல்உண்டாக்கி நண்ணுவீ ரியத்தை விட்டார் 

12 


90 


சாதக அலங்காரம் 


கலங்கலில் பரமாய்மிக்க காஞ்சன வடிவம் ஆகித் 
துலங்கும் அண்டமதாய் ஆண்டோர் ஆயிரந் தொலைந்த பின்னர் . 
இலங்கு சொன்ன ரூபமாகி இருள்வளைந்த கூடமாய் 
அலங்கள் இன்றி நின்ற அண்ட அளவை காண உள்ளுளாய்த் 
துலங்கிவிண்டு வாய்வயங்கு சூரியச் சொரூபமாய் 
நலங்கொள் ஆதி ஆகையால் ஆதித்தன் என்னும் நாமமாய் . 

( மச்சபுராணம் ) 
என வரும் பிரமாண்டபேத அத்தியாய வசனத்தினால் பிரமன் முதல்முதல் 
ஜலத்தைச் சிருஷ்டி செய்து , அதில் தனது வீரியத்தை விட்டார் ; அதா 
வது தனது சக்தி விசேடத்தை விட்டார் ; அந்தச் சக்திவிசேடம் உள்ளி 
லும் வெளியினுங்கூட அதிக இருளான சுவர்ண அண்டமாக ஏற்பட்டது ; 
அதுவே பிராணிகளுடைய திருக்கோசரமான சராசர பிரபஞ்சத்திற்கு 
ஆதாரமானது ; அதனால் பிரமாவிற்கு இரணியகருப்பன் என்ற பெயர் 
உண்டாயிற்று . அஃது வருமாறு : 

ஸோஹங் காரஜ் ஜகத் ஸ்ருஷ்ட்யை ப்ரம்மாண்டம் ஸ்ருஜத்ப்ரபு : 
தஸ்மைவேதான் வரான் தத்வா ஸர்வலோக பிதா மஹம் 
ப்ரதிஷ்டாப் அண்டமத்யேத ஸ்வயம் ஸர்யேதி பாஸயன் 
அதஸ்ருஷ்ட்யே மாச்சக்ரே ப்ரஹ்மா ஹங்கார மூர்த்திக்ருக் 
மாஸஸ் சந்த்ரமா ஜஜ்ஞே சூர்யோஷ்ண ஸ்தேஜ ஸாம் கிதி : 

( சூரியசித்தாந்தம் ) 
என்ற உபநிஷத்து அத்தியாய வசனத்தின்படி அப்பிரம்மா சிருஷ்டி 
செய்யத்கொடங்கி முதலில் ஆதி பளப் பிரம்மத்தைத் தியானித்து , நன் 
மனத்துடன் அந்த அண்டத்தைப் பார்த்தனர் . உடனே அப்பரமாத்மா 
வாகும் காமேஸ்வரனே இரணியகருப்பனுடைய * கண்ணிலிருந்து சூரிய 

அபிவியக்தனானார் . அம்மகா மாயையாகும் லலிதா பரமேஸ்வரியே 
இணியகருப்பனுடைய மனத்திலிருந்து சந்திரனாக அபிவியக்தமானார் .. 

" சந்த்ரமா ம.ரஸோஜாத : சக்ஷோஸ் சூர்யோ அஜாயத ” 
சுருதியுங் கூறாநிற்கும் . இவ்வுண்மைப்பற்றியே சோதிட நூலில் ஆத்தும 
நேத்திரகாரகன் சூரியன் எனவும் , மனத்தின் காரகன் சந்திரன் எனவும் 
வகுத்துளது என்றறிக . 

எண்ண இருநான்கின் ஏற்றசடம் சாணளவில் 
மண்ணால் உருவாகி வான்உலவப் - பண்ணுவிதம் 
ஏர்வாயும் தேயும் எழில் துப்புந் தான்கூடிச் 
சார்வுற்றது என்றே சாற்று . 
சாற்ற எலும்பு தோல் சார் இறைச்சி காணுமயிர் 
போற்ற நரம்பும் புகலமண் - ஏற்ற 
உதிரமச்சை சுக்கிலநீர் உற்றதோர் மூளை 
மதிக்கவப் பென்றே வழுத்து . 

(கண்ணுசாமியம் ) 
வாதுளாகம் முதலிய நூற்களில் மகேசுவர மூர்த்தியின் இரண்டு 
கண்களினின்று சூரிய சந்திரர்கள் பிறந்ததாகக் கூறப்பட்டிருக்கின்றது . 


கை 


ஆதலின் 


என 


விளக்க விருத்தியுரை 


91 





எனவரும் வசனத்தினால் அவரவர் கையில் எண்சாண் அல்லது தொண் 
ணூற்றாறு அங்குலம் உயரமுடையதென்று நினைக்கக்கூடிய இச்சரீரம் 
பிருதிவியென்னும் பூதமாகிய மண்ணால் உருவாகி ஆகாயம் என்ற பூதத்தி 
னிடமாக ஒடுங்கி வாயு , தேயு , அப்பு என்னும் மூன்று பூதங்களால் 
இயக்கப்பட்டிருக்கின்றது . பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட சரீரத்தில் எலும்பு, 
தோல் , மாம்சம் , மயிர் , நாடி முதலியவைகள் பிருதிவியென்னும் பூதத்தின் 
அம்சங்களாம் . உதிரம் , மச்சம் , சுக்கிலம் , நீர் , மூளை முதலியவைகள் 
அப்பு என்னும் பூதத்தின் கூறாம் என்று அறியப்படுதலின் " ஆனதோர் 
சரீரம் என்பதற்குப் பஞ்சபூதங்களால் ஆகிய உடம்பு என்று பொருள் 
கூறப்பட்டதென்றறிக. 

" தேர்கதை காவியம் தாதன் சேண் நடனம் எழுத்தும் ” என்ற குமார 
சுவாமியவசனத்தின்படி புதன் அந்த நாட்டியத்திற் கதியன் என்பது 
பெறப்படுதலின் " கானமும் ......... காரகன் புத்தி என்று கூறினார் இந் 
நூலாசிரியர் என்க . அந்தரநாட்டியம் என்பது கழைக்கூத்து ; அதாவது 
கம்பத்தை நட்டு அதன்மீதிருந்து 

அதன் மீதிருந்து நடித்தலாகும் . ஆனால் " பேரிகை 
வாத்தியமுதல் சங்கீத நடப்பிரியம் ......” என்ற குமாரசுவாமீய வசனத் 
தின்படி சங்கீதம் , நடனம் முதலியவற்றிற்குச் சுக்கிரனே காரகன் என்பது 
போதரும் . ஆதலால் அந்தரநாட்டியத்திற்குக் காரகன் புதனும் , சங்கீத 
நடனத்திற்குக் காரகன் சுக்கிரனு முரியவர் என்றறிக . 

சூத்திரத்து உள்பொருள் அன்றியும் ஆண்டைக்கு 
இன்றி அமையா யாவையும் விளங்கத் 
தன்னுரை யானும் பிற நூ லானும் 
ஐயம் அகல ஐங்காண்டிகை உறுப்பொடு 
மெய்யினை எஞ்சாது இசைப்பது விருத்தி . 

(நன்னூல் ) 
என வரும் பவனந் திமுநிவர் வசனத்தின்படி இல்விடத்திற்கு மிகமிக அவ 
சியமானவற்றைப் பிறரல் வசனங்களால் சந்தேகமற விளக்க வேண்டியது 
விருத்தியுரைக்காரரின் கடமையாதலினால் பிற நூற்களின் கருத்துக்களை 
எடுத்துக் கிரககாரகங்களை விரிக்கக் கருதினாம் என்ப . சீலமானது இராசி 
சீலம் , கிரகசீலம் என இருவகைப்படும் . இந்நூலில் முதல் கிரகசீலத்தை 
யும் , பின்பு இராசிசீலத்தையும் பற்றிக் கூறப்பட்டிருக்கின்றன . காரகம் 
என்பது , 

கூடகிரககாரகம் , பாவககாரகம் என இருவகையாக இருக் 


கின்றன . 


க்ரஹரா ஸ்வபாவோ பும்ஸ்த்ரியோ ராசிமேவச 

ஸ்வபாவஞ்ச வதேத்புத்யா தேசகால ருலா நுக : 
என்ற பராசர ஓரையின்படி மக்கள் எந்த 

சுபாவகுணமுடையவர்களா 
யிருக்கின்றார்களோ அது கிரகங்களுடையவும் , இராசிகளுடையவும் சுபாவ 
குணத்தை அநுசரித்ததா யிருககின்றது . ஆதலால் இதனை மிக சூட்சும 
புத்தியினால் தேசம் , காலம் , குலம் ஆகியவற்றிற்கேற்ப விசாரித்தல் வேண் 
இம் என்று அறியப்படுகின்றன . இதன் உண்மை வருமாறு : 

சூரிய சந்திரர்களுடையவும் , ஏனைய கிரகாக்ஷத்திரங்களுடையவும் ,, 
கிரணபிரஸாரங்களினாலும், காலக தியினாலும் சீதோஷ்ணங்களினாலும் 
ஜீவகோடிகள் , ஓஷதிகள் , விருகாதிகள் , பயிர் முதலிய சசியாதிகள் 


92 


சாதக அலங்காரம் 


விருத்திக்ஷயங்களை அடைகின்றன . இதனாலேயே மக்களுக்கு ஒரு சமயம் 
வியா தியுண்டாதலும் , மற்றொருசமயம் வியாதியில்லா திருத்தலும் , ஒரு 
சமயம் சுகமாய் இருத்தலும் , மற்றொருசமயம் கஷ்டமாக இருத்தலும் 
உண்டாகின் றன . இங்ஙனமே பயிர் முதலியவைகளுங்கூட ஒருசமயம் 
நன்றாய்ப் பலிதத்தைத் தருதலும் , மற்றொரு சமயம் பலிதமின்றிப் போதலு 
மாகின்றன . 

ஆகவே கிரகங்களுடைய குணத்தைக்கொண்டும் , வடிவத் 
தைக்கொண்டும் மக்களுக்குக் குணவடிவங்கள் உண்டாகின்றது . 
சூரியனுடைய 

கிரணமானது பூமியிலுள்ள நீர்நிலைகளிலிருந்து 
ஜலத்தை ஆவிரூபமாக கிரகித்து மேகத்தை யுண்டாக்கி பிந்துவடிவமாக 
மழைபெய்யச் செய்கின்றது . இந்த மழையின் ஆதாரத்தினாலேயே 
ஓஷதிகள் , விருக்ஷங்கள் , பயிர்கள் விருத்தியடைய இதன் பலன்களை 
அன்னாதிகளாக மக்களுண்டு தசை , சக்திகளுண்டாகி ஜீவித்திருக்கின் 
றார்கள் . இதனை : 

ஆதித்தாத் ஜாயதே வ்ருஷ்டி 
எனவரும் கீதை வசனத்தினாலும் மற்றும் " ஆதித்யாஜ்ஜாயதே வ்ருஷ்டிர் 
வ்ருஷ்டோரங்கம் தத : ப்ரஜா எனவரும் மநுஸ்மிருதி வசனத்தினாலும் 
இனிது அறியலாம் . ஆத்து மகாரகனான சூரியனுடைய பலாபலத்தைக் 
கொண்டே ஆத்துமா நடைபெறுகின்றது . சூரியனில் ஒருவிதமான 
அக்கினி இருக்கின்றது . மனிதர்கள் சரீரத்திலும் அந்தராக்கினி யிருக் 

றது . சூரியனிலுள்ள அக்கினி மனிதர்களின் சரீரத்திலுள்ள அந்தராக் 
கினிக்கு தவி செய்து அதனால் வன்மை முதலானவைகளுண்டாய் 
பலமாக இருக்கும் . சூரியனுடைய தேஜசு சந்திரனிலும் ஏனைய கிரகம் 
களிலும் , பூமியிலும் , பூமியிலுள்ள சகல வஸ்துக்களிலும் வியாபித்துப் 
பிரகாசிக்கச்செய்கின்றது . சூரியனுடைய தேஜசில் குணபேதம் இருக் 
கின்றது . அதனால் அதிகாலை வெயிலினால் ஜனங்களுக்கு ரோக பீடிதமும் , 
பித்தாதிக்கமும் , மத்தியான்ன வெயிலினால் தேகோஷ்ணமும் , சாயங் 
கால வெயிலினால் ஆரோக்ய குதூகலமும் ஆயுர் விருத்தியும் உண்டா 
கின்றன . சூரியனாலேயே ருதுக்களும் , சீதோஷ்ண ஸ்திதிகளும் ஏற்படு 
கின்றது . இந்த ருதுபேதத்தைக்கொண்டே சகல பயிர்ப்பூண்டு செடி 
கொடி விருக்ஷாதிகள் பலிதத்தைத் தருகின்றது . சீதோஷ்ணஸ்திதியினால் 
சில பிரதேசங்களிலுள்ள மனிதர்கள் வெண்மை நிறமாகவும் , மற்றுஞ் சில 
தேசங்களிலுள்ள மனிதர்கள் கருமைநிறமாகவும் , இன்னுஞ்சில தேசங்களி 
லுள்ள மனிதர்கள் சாம்பர் நிறமாகவும் இருக்கின்றார்கள் .பிரதேச பேதங் 
களைக்கொண்டே அந்தந்த தேசங்களிலுள்ள காற்றும் , நீரும் சிலருக்கு 
சௌக்யத்தையும், சிலருக்கு அசௌக்யத்தையும் உண்டாக்குகின்றன . 
சந்திரோதய சந்திராஸ்தமயத்தைக்கொண்டே சமுத்திரத்திற்கு சீதக் 
கொதிப்பு உண்டாகின்றது . சந்திரன் மனத்திற்குக் காரகன் , சந்திர 
னுடைய பலாபலத்தைக்கொண்டே ஜீவகோடிகளின் மனம் நடைபெறு 
கின்றது . சந்திரகலையினுடைய பூர்ண்ண்ணத்வங்களைக்கொண்டே மனிதர் 
களுக்குச் சனனகாலத்தில் எந்தெந்த கிரகங்கள் பலமாய் இருக்கின்றதோ 
அந்தந்த கிரகங்களுக்குச் சொல்லப்பட்ட தாதுக்கள் ; ( அதாவது சூரியன் 
எலும்பு , சந்திரன் - இரத்தம் , செவ்வாய் - எலும்புக்குள் இருக்கும் தாது , 
புதன் - தோல் , குரு - மூளை , சுக்கிரன் - இந்திரியம் , சளி - நரம்பு ஆகிய 


விளக்க விருத்தியுரை 


93 


தாதுக்களுக்கு உரியவர்களாதலின் )பலீஷ்டமாயிருக்கும் இந்தப்படி கிரகங் 
களுடையகாரகத்துவ பலத்தினால் தேகம் , அவயவம் விருத்தியாகி தாது 
புஷ்டி யுண்டாசி பலீஷ்டமாகவும் சுகமாகவும் இருக்கும் . கிரகங்களுடைய 
பலவீனத்தினால் தாதுக்கள் குறைந்து அவயவங்கள் மெலிந்து தேகபுஷ்டி 
யில்லா திருக்கும் . இத்தியாதி நியாய வசனங்களால் கிரகாக்ஷத்திராதிகள் 
பூமியிலுள்ள மனிதர்களுக்கு சுபாசுப் பலன்களைத் தருகின்றதென்பதில் 
சந்தேகமேயில்லை . விரிப்பிற்பெருகும் . 

மற்றும் பூமியில் உற்பத்தியாகும் சராசரப்பொருள்கள் எல்லாம்சூரிய 
சந்திரர்களாலேயே விருத்தியாகின்றன . இதனை " உள்ளிரவி மதியாகி 
நின்றுலகமெலாம் நடத்தும் " என்ற திருவருட்பிரகாசவள்ளலார் திருவாக் 
கால் அறிக . 

அதாவது ஒருவித்து பூமியில் விழுந்தால் அதனைச் சந்திர 
னுடைய குளிர்ந்த கிரணமானது நனைத்துப் பசையாக்கிப் பெருக்கச் 
செய்து பூமியின் சத்துடன் கலக்கச் செய்யும் ; சந்திரகிரணமும் பூமியின் 
சத்துமாகிய இவ்விரண்டின் சக்திகளினால் அந்த வித்திலிருந்து வேர் 
தோன்றிப் பூமியைத் துளைத்துக்கொண்டு கீழே செல்லும் . சந்திரகிரணம் 
அந்த வித்துக்குத் தனது குளிர்ந்த அமிர்த கிரணத்தினால் புஷ்டியை 
யுண்டாக்கி விருத்தியடையச்செய்யும் . இதனால் அதன் வேர் வளர்ச்சியை 
அடைந்து பூமியில் ஊன்றிநிலைத்து அதன் மூலமாக நீரைப்பருகி செழித்து 
ஓங்கி வளரும் இதனால் இது சராசரப் பொருள்களுக்குத் தாயைப் 
போன்றதாகும் . 

சூரியகிரணமானது அந்த வித்துக்குள் சூட்சுமமாக அடங்கிரிற்கும் . 
ஆன்மசக்தியை மேலே இழுக்கும் ; அப்போது முளை தோன்றும் ; 
முளையானது சூரியகிரணத்தினால் இலகுவாகி , கொழுந்துக்களாகவும் , இலைக 
ளாகவும் , கிளை அல்லது கொடிகளாகவும் விருத்தியாகும் . இதனால் இது 
சராசரப் பொருள்களுக்குத் தந்தையைப் போன்றதாகும் . இந்திய தி 
பற்றியே சோதிடசாஸ்திரத்தில் சூரியனைப் பிதுர்காரகன் 

என்றும் , 
சந்திரனை மாதுர்காரகன் என்றும் வருத்துரைத்தனர் வல்லோர் என் றறிய 
லாம் . இங்ஙனம் சராபுஜம் , அண்டஜம் , பிண்டஜம் , சுவேதஜம் என்னும் 
நால்வகைத் தோற்றங்களாகிய சராசர பேதங்கள் அனைத்தின் உற்பத்திக் 
கும் சூரிய சந்திரர்களும் பூமியும் பிரதான கர்தவ்ய முடையதென்பது 
நன்கு போதரும் . 

ஆன்மாக்கள் பகலில் விவகாரஞ்செய்தலும் , இரவில் விவகாரமொடும் 
குதற்கும் ஆன்மகாரகனாகிய சூரியனுடைய ஒளியும் , ஒளியின்மையுமே 
முக்கிய காரணமாகும் . இந்த சூரியனே மக்களின் கண்ணுக்கும் , பற்க 
ளுக்கும் காரகன் என சோதிடசாஸ்திரங்களில் கூறப்பட்டிருத்தலின் 
அதன் காரணம் வருமாறு : 

இவர்கள் நால்வரும் நான்குகங்களுக் கிரைவராயினர் மற்றுமிச் 
சிவமுறும் புனலாடி முன் தினகரன் இழந்தபல் எய்தினான் 
தவள மாமதி முயலகப்பிணி சாடினன் பகன் என்பவன் 
துவளுமாறுயர் வீரபத்திரன் தொட்டவாள் விழிப் பெற்றனன் . 

(காஞ்சிபுராணம் ) 


ந்த 


94 


தக அலங்காரம் 


" சூரியர் தொண்டை வாயினிற் பற்களை 
வாரி நெரித்தவா றந்தீபற 
மயங்கிற்று வேள் வியென் றுந்தீபற ” 
உண்ணப் பகுந்த பகனொளித் தோடமே 
கண்ணைப் பறித்தவா றுந்தீபற 
கருக்கெட நாமெலா முந்தீபற . 

( திருவுந்தியார் ) 
எனவரும் பிரமாணங்களினால் சூரியன் தக்கன் யாகத்தில் இழந்த பல்லைப் 
பெற்றான் என்பதும் , பகன் என்னும் சூரியன் தக்கன் யாகத்திலிழந்த 
கண்ணைப் பெற்றான் என்பதும் பெறப்படுதலினால் குரியனால் கண்ணுக்கும் 
பல்லுக்கும் நன்மை தீமைகளுண்டாமென்று அறியப்படும் . இரணிய 
கருப்பனுடைய நேத்திரத்திலிருந்து சூரியன் தோற்றியபடியால் கண்ணுக் 
ரிய காரகன் என்பதும் , மற்றும் " கதிரவன் உடலில் அஸ்திக்கு நாதன் ” 
எனவரும் 

மங்களேஸ்வரிய வசனத்தினால் சூரியன் எலும்புக்க திபன் 
எனவே அது சம்பந்தமான பல்லுக்குரிய காரகன் என்பதும் போதரும் . 
இவைகள் ஒருவாறு விரிக்கப்பட்ட உள்ளுறையாகும் . இதன் உண்மைகளை 
ஒருங்கே முற்ற நிதானித்துத் தத்துவங்காட்டல் மகா பண்டிதர்க்கன்றி 
மற்றையோர்க்கு அசாத்தியமா தலின் எமது சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒரு 
வாறு வரைந்தாம் . சோதிடஞான சூட்சும தரிசிகளின் முன்னிலையில் 
எமது கருத்து எங்ஙனம் பொருந்துமோ அறியகில்லேம் . 

( 14 ) 
கிரக தேவதை 
ஆன வெள்ளி குரு அயன் ஆகுமே 
வான இந்தும் புதனும் நல் மாயன் ஆம் 
பானும் சேயும் சிவன்எனப் பன்னுவர் 

மான அந்நிய தேவதை மந்தனே . 
( இ - ள் ) சூரியன் அங்காரகன் சிவபெருமானும் , சந்திரன் புதன் 
ஸ்ரீமந்நாராயணமூர்த்தியும் , குரு சுக்கிரன் பிரம்மதேவனும் , சனி அந்திய 
தேவதைகளும் ஆவார்கள் எ - று . 
( வி - ரை ) இந்நூலாசிரியர் ஏழு 

கிரகங்களை நான்கு 

வகையாகப் 
பிரித்து , சிருஷ்டி, நிதி , சம்மாரமென்னும் முத்தொழில்களை நடத்தும் 
முத்தேவர்கள் சூரியாதி ஆறு கிரகங்களெனவும் , சனியை அன்னிய 
தேவதையெனவும் கூறியிருக்கின்றார் . ஆகவே குரு சுக்கிரர் மண்டலங் 
களுக்குச் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரமதேவனும் , சர் திரபுத மண்டலங் 
களுக்கு ஸ்திதி கர்த்தாவாகிய ஸ்ரீமந் நாராயணமூர்த்தியும், சூரிய அங்காரக 
மண்டலங்களுக்குள் சாக்ஷாத் பரசிவப்பெருந்தகையும் , சனிமண்டலத்திற்கு 
அன்னிய தேவதைகளும் அதிட்டான 
திட்டான தெய்வங்களென்பது 

நன்கு 
பெறப்படும் . 
சூரியாதி கிரக நட்சத்திர 

ரக நட்சத்திர மண்டலங்கள் , சிருஷ்டிகாலந்தொட்டு 
வானவெளியில் , அவ்வப்பெயர்களுடன் பிரகாசித்துக்கொண்டிருக்கின்றன . 
அம்மண்டலங்கள் அவ்வவற்றிற்கென இறைவனால் நியமிக்கப்பெற்ற அதிஷ் 
டான தேவதைகளின் அதிகாரத்திற் குட்பட்டனவாய் நடைபெறுகின்றன 
வாகும் . எல்லாம் வல்ல இறைவன் மன்பதைகளைத் 

மன்பதைகளைத் தத்தம் நல்வினை 





விளக்க விருத்தியுரை 


95 


காலமான 


தீவினைப்பயன்களுக்கேற்ப சக்கிரவர்த்தி , மஹாராஜன் , இராஜன் , மந்திரி , 
சேனாதிபதி என நியமித்து அந்நிலவுலகை எங்ஙனம் நடத்துகின்றாரோ ? 
அங்ஙனமே , அநேகாயிரம் யோசனை தூரத்திற்கப்பால் , இப்பூகோளத்தை 
விட மிகப்பெரியதாய் , தேஜோமயமாய் , மிக்க தெய்வீகம் பொருந்திய ரம்ய 
கரமான நதி , நதம் , நந்தனவனம் , மாளிகை , கிரி , தடாகங்களும் விளங்கா 
நிற்கும் , சூரிய சந்திராதி கிரகமண்டலங்களை , தபசித்தர்களான புண்ணிய 
ஆன்மாக்களைக் கொண்டு நடத்துகின்றார் என்று நன்கறியலாம் . 

நமது தேகத்தில் ஜீவாத்மா, பரமாத்மா என்று இரண்டு ஆத்துமாச் 
கள் அந்தர்க்கதமாய் இருந்து இயக்குவித்தல்போலவே . கிரகமண்டலங்களில் 
கிரகங்கள் . கிரகமண்டல அதிட்டான தேவதைகள் என்னும் இரண்டு 
அதிகாரிகள் அந்தர்க்கதமாய் இருந்து இயக்குகின்றனர் என்பது வேத 
புராணே திகாச உண்மையாகும் . ஆனால் கசிய பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் 
பிறந்தவன் சூரியன் , சந்திரனுக்குந் தாரைக்கும் பிறந்தவன் புதன் , 

த்தானபாதனுக்கும் சுநீதிக்கும் பிறந்தவன் துருவன் , தக்ஷபிரஜாபதிக்கும் 
அசிக்கினிக்கும் பிறந்தவர்கள் நட்சத்திரங்கள் என்று புராணங்கள் கூரு 
நிற்கும் . அங்ஙன மானால் : 

கசியப அதிதிசங்கமம் , தாராசந்திர சங்கமம் , உத்தானபாத சுந்தி 
சங்கமம் , தக்ஷ அசிக்கினி சங்கமங்களுக்குமுன் வானவெளியில் முறையே 
ரவி , புத , துருவ , நட்சத்திர மண்டலங்கள் இல்லை என ஏற்படுகின்றதே 
எனின் ? அங்ஙனமல்ல ; இவர்கள் சங்கமத்திற்கு முன்னரே வானவெளியில் 
சூரியன் முதலாகிய கிரகமண்டங்களும் நக்ஷத்திரமண்டலங்களும் அவ்வப் 
பெயருடையனவாய் , படைப்புக் 

கல்பாரம்ப முதலாகவே 
விளங்கி வருகின்றனவாகும் . அவைகளுள் அப்பதங்களை ஆட்சிபுரியத்தக்க 
புண்ணிய ஆன்மாக்கள் மட்டும் ஒவ்வோர்காலத்தில் சென்று ,அப்பதங்களின் 
தலைமை ஸ்தானத்தை வகித்து , அப்பெயருடன் அப்பதங்களின் அதிட்டான 
தேவதைகளின் ஆக்கினைக்குட்பட்டு ஆட்சிபுரிந்து ஆங்கு இருக்கவேண்டிய 
புண்ணிய காலவரையறை கழிந்தவுடன் , அதற்கு மேலாகவோ அல்லது 
கீழாகவோ 

உள்ள பதங்களில் தன் வினைக்கீடாகச் சென்றடையும் , 
அப்போது அப்பதங்களைப் பெறுதற்குரிய மற்றொரு புண்ணிய ஆன்மா 
அங்கு சென்று முன்போல தலைமைஸ்தானத்தை வகித்து அப்பெயருடன் 
அப்பதங்களின் அதிட்டான தேவதைகளின் ஆக்கினைக்குட்பட்டு ஆட்சி 
புரியும் என்றறிதல் வேண்டும் . 

இதுகாறும் கூறியவற்றால் கசியபிரஜாபதியின் புதல்வனும் , சந்திரன் 
புதல்வனும் , உத்தானபாதன் புதல்வனும் , தட்சபிரசாபதியின் புதல்விகளும் 
உதிக்குமுன்னரே வானவெளியில்,முறையே ரவி , புதன் , திருவன் , அசுவிரி 
யாதி நட்சத்திரங்களின் மண்டலங்கள் விளங்கியிருந்தனவென்பதும் , இப் 
புதல்வர், புதல்வியர்கள் தவஞ்செய்து அப்பெயரைப் பெற்று , அம்மண்டலங் 
களைச் சென்றடைந்தனரென்பதும் நன்கு விளங்காநிற்கும் . மற்றும்நகுஷன் 
ஆயிரம் அசுவமேதயாகஞ்செய்து இந்திரபதம் பெற்றான் இப்படி இந்திர 
பதம் பெற்றோர் பலர் . கிரகபதங்களின் ஆதிக்கத்தைப் பெற்றோரும் 
பலர் . 

செவ்வாய் ஒரு கல்பத்தில் சிவபெருமான் வியர்வையினின்றுந் 
தோன்றி , புவிமகளால் வளர்க்கப்பெற்று தபஞ்செய்து கிரகபதம் பெற்ற 
தும் , மற்ருெரு கல்பத்தில் பாத்துவாஜர் வீரியஸ்கலிதத்தாற்றோன்றி , புவி 


96 


சாதக அலங்காரம் 


என 


மகளால் வளர்க்கப்பெற்று தபஞ்செய்து கிரகபதம் பெற்றதுக்கொண்டும் 
புராண வசனங்களால் செவ்வாய் பலர் என்பது நன்குபோதரும் . சந்திரன் 
ஒரு கற்பத்தில் அத்திரி முநிவருடைய கண்ணிலும் , மஹா விஷ்ணுவி 
னுடைய இருதயத்திலும் , அக்கினி தேவனுடைய முகத்திலும் , பிரம்ம 
சிருஷ்டியிலும் , அமிர்த மதனத்திலும் உதித்துத் தபஞ்செய்து கிரகபதம் 
பெற்றமையால் சந்திரர்கள் பலர் என்பது போதரும் . 

கிரக மண்டலங்களில் அதிதேவதை பிரத்யதிதேவதைகள் 
இரண்டு தேவதைகள் உண்டு . இது விஷயமாக நவக்கிர மகப்பிரயோகத் 
தில் கூறப்பட்டிருப்பன வருமாறு : 

( 1 - வது சூரியன் ) 
ஸுர்ய க்ரஹ அதிதேவதாம் அக்கிம் ஸாங்கம் ஸாயுதம் ஸவாஹாம் 
சக்தி பத்தி புத்ர பரிவார ஸமேதம் ஸுர்ய க்ரஹஸ்ய தக்ஷிணத : அக்கிம் 
ஆவாஹயாமி . ஸுர்யக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் ருத்ரம் ஸாங்கம் ஸாயுதம் 
ஸவாஹாம் சக்தி பத்நீ புத்ர பரிவாரஸமேதம் ஸுர்யக்ரஹஸ்ய உத்தரத : 
ருத்ரம் ஆவாஹயாமி . 

பிராங்முகீம் பத்மாஸநஸ்தம் த்விபுஜம் ஸப்தாச்வம் ஸத்பரஜ்ஜும் 
களிங்கதேசாதிபதிம் காச்யபகோத்ரம் , ப்ரபவ ஸம்வத்ஸர மாகசுத்த ஸப் 
தம்யாம் விசாகா நக்ஷத்ரேஜாதம் விம்ஹராசயதிபதிம் பாநுவார ப்ரயுக்தம் 
க்ரீடிாம் ஸுகாஸிநம் பத்நீபுத்ர பரிவாரஸமேதம் க்ரஹமண்டலே பிரவிஷ் 
டம் அஸ்மிந் அதிகரணே மத்யே வர்த்துலாகார மண்டலே கோதூம தாந்ய 
ஸ்யோபரி ஸுர்யக்ரஹ மாவாஹயாமி . 

( 2 - வது சந்திரன் ) 
தசாச் வரதவாஹம் ப்ரயங்முகம் ( அதன் முன்னர் ) த்விபுஜம் தண் 
தரம் யாமுநா தேச திபதிம் ஆத்ரேயசோத்ரம் சந்தா ஸம்வத்ஸர கார்த்திக 
சுத்த சதுர்தச்யாம் க்ருத்திகா ஈக்ஷத்ரேஜாதம் சர்க்கடராச்யதிபதிம் இந்து 
வாஸர ப்ரயுக்தம் கிரீடிதம் ஸுகாஸிநம் பத்நீபுத்ர பரிவாரஸமேதம் க்ரஹ 
மண்டலே ப்ரவிஷம் அஸ்மிந் அதிகரணே ஸுர்யஸ்ய ஆக்ரேய திக்பாகே 
சதுரச்ர மண்டலே தண்டுலதாந்ய ஸ்யோபரி பகவர்தம் சந்த்ரக்ரஹம் 
ஆவாஹயாமி , 

சந்த்ரக்ரஹ அதிதேவதா : ஆபம் ( அப்பு ) ( மற்றது சூரியனுக்கு 
சொன்ன படியே இங்கும் கூட்டிக்கொள்க. பின் வரும் கிரகங்களுக்கு மிப் 
படியே சேர்த்து வாசிக்கவும் ) சந்த்ர க்ரஹஸ்ய தக்ஷிணத : ஆப ஆவாஹ 
யாமி . சந்த்ரக்ரஹ ப்ரத் அதிதேவதாம் ( மற்றது சூரியனுக்குச் சொன்ன 
படியே ) சந்த்ரக்ரஹஸ்ய உத்தரத ? கௌரீம் ஆவாஹயாமி . 

( 3 - வது செவ்வாய் ) 
மேஷவாஹநம் தக்ஷிணாபிமுகம் சதுர்புஜம் கதாசூலசக்திதரம் அவந்தி 
தேசாதிபதிம் பாரத்வாஜ கோத்ரம் அக்ஷய ஸம்வத்ஸர பாத்ரபத சுக்ல 
த்விதீயாயாம் பூர்வபல்கும் நக்ஷத்ரஜாதம் மேஷவ்ருச்சிக ராச்யதிபதிம் 


| 


. 


விளக்க விருத்தியுரை 


97 


> 


பெளமவாஸரப்ரயுக்தம் க்ரீடிதம் ஸுகாஸிநம் பத்நீபுத்ர பரிவாரஸமேதம் 
க்ரஹமண்டலே ப்ரவிஷ்டம் அஸ்மிக் அதிகரணே , ஸுர்ய க்ரகஸ்ய 
தக்ஷிண திக்பாகே த்ரிகோணாகார மண்டலே ஆடக தாந்யஸ்யோபரி பகவர் 
தம் அங்காரக க்ரஹம் ஆவாஹயாமி . 

அங்காரக க்ரஹ அதிதேவதாம் ப்ருதிவீம் ....... அங்காரக க்ரஹஸ்ய 
தக்ஷிண தஃ ப்ருதிவிம் ஆவாஹயாமி ...... அங்காரகக்ரஹப்ரதிய திதேவதாம் 
அங்காரக க்ரஹஸ்யோத்தரத க்ஷேத்ரபாலம் ஆவாஹயாமி . 

4 - வது புதன் 
ஸிம்ஹவாஹம் உதங்முகம் மகததேசாதிபதிம் சதுர்புஜம் கட்கசர் 
மாம்பரதரம் ஆத்ரேயகோத்ரம் ஸௌம்ப ஸம்வத்ஸர வைசாகசுக்ல ஏகா 
தஸ்யாம் உத்ரபல்குநீ நட்சத்ரஜாதம் கந்யாமிதுர ராச்யதிபதிம் ஸௌம்ய 
வாஸர ப்ரயுக்தம் க்ரீடிதம் ஸுகாஸிநம் பத்நீபுத்ர பரிவாரஸமேதம் க்ரஹ 
மண்டலே ப்ரவிஷ்டம் அஸ்மிந் அதிகரணே ஸுர்ய க்ரஹஸ்யம் ஈசாந்ய 
திக்பாகே பாணாகாரமண்டலே முத்க ( பச்சைப்பயறு ) தாந்யஸ்யோபரி பக 
வந்தம் புதக்ரஹம் ஆவாஹயாமி . புதக்ரஹ அதிதேவதாம் விஷ்ணும் .. 
புதக்ரஹஸ்ய தக்ஷிண திசி விஷ்ணும் ஆவாஹயாமி ....... புதக்ரஹஸ்ய ப்ரத் 
யதிதேவதாம் புதக்ரஹஸ்ய உத்தரத : நாராயணம் ஆவாஹயாமி . 

5 - வது குரு 
உத்ராபிமுகம் பத்மாஸநஸ்தம் சதுர்புஜம் தண்டாக்ஷ மாலாதாரிணம் 
விந்துத்வீப தேசாதிபதிம் ஆங்கீரஸ கோத்ரம் ஸௌம்ய ஸம்வத்ஸர 
* த்வாதச்யாம் கஷ்டாக்ஷத்ரஜாதம் த நூர்மீக ராச்யதிபதிம் குருவார 
ப்ரயுக்தம் க்ரீடிநம் ஸுகாஸீம் பத் நிபுத்ரபரிவார ஸமேதம் க்ரஹமண் 
டலே ப்ரவிஷ்டம் அஸ்மிர் அதிக ரணே ஸுர்ய க்ரஹஸ்யோத்தர திக் 
பாகே தீர்க்க சதுரச்ரமண்டலே சணகதாந்யஸ்யோபரி ( கடலை ) ப்ரஹஸ் 
பதிக்ரஹம் ஆவாஹயாமி ப்ருஹஸ்பதிக்ரஹ அதிதேவதாம் இந்த்ரமருத் 
வம் .......ப்ருஹஸ்பதி க்ரஹஸ்ய தக்ஷிணத : இந்த்ரமருத்வம் ஆவாஹயாமி . 
ப்ருஹஸ்பதிக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் ப்ரஹ்மாணம் ப்ருஹஸ்பதி க்ரஹஸ்ய 
உத்தரத : ப்ரஹ்மாணம் ஆவாஹயாமி . 

6 - வது சுக்கிரன் 
பூர்வாபிமுகம் பத்மாஸநஸ்தம் சதுர்புஜம் தண்டாக்ஷமாலா ஜடாவல் 
கலதாரிணம் காம்போஜ தேசாதிபதிம் பார்க்க வகோத்ரம்மந்மதஸம்வத்ஸா 
+ தஸம்யாம் புஷ்யாக்ஷத்ரஜா தம் துலாவ்ருஷப ராச்யதிபதிம் ப்ருகுவார 
ப்ரயுத்தம் கிரீடிதம் ஸுகாணீம் பத்நீபுத்ர பரிவாரஸமேதம் க்ரஹமண் 
டலே ப்ரவிஷ்ட அஸ்மிந் அதிகரணே ஸூர்யக்ரஹஸ்ய ப்ராக்பாகே பஞ்ச 
கோணாகாரமண்டலே ராஜமாஷ ( மொச்சை ) தாந்யஸ்யோபரி சுக்ரக்ரஹம் 
ஆவாஹயாமி . சுக்ரக்ரஹ அதிதேவதாம் இந்த்ராணீம் ..... சுக்ரக்ரஹஸ்ய 
தக்ஷிணத : இந்த்ராணீம் ஆவாஹயாமி . சுக்ரக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் ..... 
சுக்ரக்ரஹஸ்ய உத்தரத : இந்த்ரம் ஆவாஹயாமி . 

* இங்கு மாசமும் பக்ஷமும் தெரியவில்லை . சைத்ரசுத்தமாக இருக்கலா 
மென்பது எமது கருத்து . இங்கும் மாசம் பக்ஷம் தெரியவில்லை . 

13 


| 


| 


98 

சாதக அலங்காரம் 

7 - வது சனி 
சாபாஸநஸ்தம் ப்ரத்யங்முகம் க்ருத்ரதரம் சதுர்புஜம் சூலாயுத்தரம் 
ஸௌராஷ்ட்ர தேசாதிபதிம் விகாரி ஸம்வத்ஸர நவம்யாம் ரோஹிணி 
நக்ஷத்ரஜா தம் மகாகும்ப ராச்யதிபதிம் மந்தவார ப்ரயுக்தம் கிரீடிதம் ஸுகா 
ணீரும் பத்நீபுத்ர பரிவார ஸமேதம் க்ரஹமண்டலே ப்ரவிஷ்டம் அஸ்மிர் 
அதிகரணே ஸுர்யக்ரஹஸ்ய பச்சிமதிக்பாகே தளரகாரமண்டலே தில 
(எள் ) தான்யஸ்யோபரி பகவந்தம் சரைச்சரக்ரஹம் ஆவாஹயாமி . சரைச் 
சரக்ரஹ அதிதேவதாம் யமம் ... சநைச்சர க்ரஹஸ்ய தக்ஷிணத யமம் 
அவாஹயாமி . சரைச்சரக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் சரைச்சரக்ரஹஸ்ய 
உத்தரத : ப்ரஜாபதிம் ஆவாஹயாமி . 

8 - வது ராகு 
ஸிம்ஹாஸாம் தஷிணாபிமுகம் சூர்பாஸாஸ்தம் சதுர்புஜம் கராளவக்த் 
ரம் கட்கசர்மவரகரம் பைடீஸ கோத்ரம் பர்பரதேசாதிபதிம் கிரீடிதம் 
ஸுகாஸீரும் சக்திபத்நீ புத்ரபரிவார ஸமேதம் க்ரஹமண்டலே ப்ரவிஷ்டம் 
அஸ்மிந் அதிகரணே ஸுர்யமண்டலஸ்ய நைருதி திக்பாகே சூர்ப்பாகார 
மண்டலே மாஷ ( உளுந்து ) தாந்யஸ்யோபரி பகவர்தம் ராஹுக்ரஹம் 
ஆவாஹயாமி , ராஹுக்ரஹ அதிதேவதாம் காமாம் .......ராஹுக்ரஹஸ்ய 
தக்ஷிணத : காமாம் ஆவாஹயாமி . ராஹுக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் ராஹு 
க்ரஹஸ்ய உத்தரத சர்ப்பம் ஆவாஹயாமி . 

9 - வது கேது 
த்வஜாஸநஸ்தம் தக்ஷிணாபிமுகம் சதுர்புஜம் அந்தர்வேதி தேசாதி 
பதிம் த்விபாஹும் கதாதரம் பைடீ நஸகோத்ரம் அபிஜிங் நக்ஷத்ரஜாதம் 
விம்ஹாஸநாஸிகம் க்ரஹமண்டலே ப்ரவிஷ்டம் அஸ்மிர் அதிகாரணே 
ஸுர்யக்ரஹஸ்ய வாயவ்யதிக்பாகே த்வஜாகாரமண்டலே குளுந்த 
( கொள்ளு ) தாந்யஸ்யோபரி கேதுக்ரஹம் ஆவாஹயாமி . சேதுக்ரஹம் அதி 
தவதாம் சித்ரகுப்தம் ...... கேதுக்ரஹஸ்ய தக்ஷிணத : சித்ரகுப்தம் 
ஆவாஹயாமி . கேதுக்ரஹ ப்ரத்யதிதேவதாம் சேதுக்ரஹஸ்யோத்தரத : 
ப்ரஹ்மாணம் ஆவாஹயாமி . 
வடதிசையில் தாழ்ந்தவே திகை வகுத்துக் குண்டத்தில் வளருஞ் செந்திப் 
படருறத்தா பித்தமைத்த வேதியின்முப் பானிரண்டாம் பகருந் தேவர் 
திடமுறவா வாகனமே செயவேண்டும் அவர்பெயரைச் செப்பும் ஞான்று 
சுடர் முதலாம் நவக்கிரகம் அவர்க்கதிதே வதைகளெனச் சொல்லும் ஈசன் . 
உமை முருகன் மால் மறையோன் உம்பர்கோன் இயமன் அடல் ஓங்கு காலன் 
கமைபெறுசித் திரகுத்தன் ஆக இவர் ஒன்பதின்மர் கனல்நீர் பூமி 
தமைக்கர்மால் இந்திரனோடு அயிந் திரிசீர் ஓங்குபிர சாபதிப்பேர் 
அமையும்உயர் சர்ப்பங்கள் பிரமாவோடு ஒன்பதின்மர் அறையும் இன்னோர் . 
பிரத்தியதி தேவதைகள் விநாயகனோர் துர்க்கையொடு பிறங்கும் வாயு 
உரைத்திடுமா காயம் அசு வினிகளென உரைப்பர் நவக்கிரக மேவ . (81) 

எனவரும் மச்ச புராணம் 83 - வது சாந்தி கிரக யக்ஞவிதி அத்தியாயச் 
செய்புளினால் விளங்குவது என்னை எனின் 


அக்கினி 


பிரிதிவு 


இராகு 


1 


கேது 


விளக்க விருத்தியுரை 

99 
கிரகம் அதிதேவதை 

பிரத்யதிதேவதை 
சூரியன் 

சிவபெருமான் 
சந்திரன் உமையவள் 

அப்பு 
செவ்வாய் 

சுப்ரமண்யர் 
புதன் விஷ்ணு 

விஷ்ணு 
பிரமதேவன் 

இந்திரன் 
சுக்கிரன் இந்திரன் 

இந்திராணி 
சனி இயமன் 

பிரஜாபதி 
காலன் 

சர்ப்பம் 
சித்ரகுப்தன் 

பிரமன் 
அழலின் றன்மை யாகுமால் அலைவாய் முகட்டின் எழுபருதி 
வழியும் புனலின் தன்மையாம் வயங்கும் ஒளிகால் வட்டமதி 
நிழல்கால் வேலோன் கூறாகும் நிலவு புகழ்ச்சேய் மலர்மடந்தை 
கொழுநன் கூறாம் புதன் என்னக் கோதின்று உணர்ந்தோர் கூறுவார் . ( 2 ) 
வயங்கும் மழுவாள் உருத்திரன் றன் கூறும் மறலி கூறுமாம் 
இயங்கு மணித்தேர் உறைவெய்யோன் இனிதின் ஈன்றபு கண்காரி 
தயங்குந் தேவ குருவாகிச் சாருந் தகைசேர் வியாழம் மற்றப் 
புயங்கொள் வலியால் உறை அசுரர் குருவாய் வெள்ளி பொருந்துமால் . 

எனவரும் இலிங்க புராணம் 58 -வது சூரியன் முதலான கோளும் நாளும் 
உரைத்த அத்தியாயச் செய்யுள்களால் சூரியனுக்கு - அக்கினியும் , சந்திர 
னுக்கு - அப்புவும் , செவ்வாய்க்கு - சுப்பிரமண்யக்கடவுளும் , புதனுக்கு -மஹா 
விஷ்ணுவும் , சனிக்கு- இயமனும் , அதிதெய்வங்கள் என்றும் , குரு - தேவா 
சாரியர், சுக்கிரன்- அசுராசாரியர் என்றும் அறியப்படுகின்றன . 

தாம்ர விதாருண ஹரித கபீத விசித்ரா ஸீதா 
இநாதீநாம் பாவக ஜல குஹ கேசவ சக்ர 
சசி வேதஸ பதயம் 

( சாராவளி) 
( இ - ள் ) சூரியாதி கிரகங்கள் கிரமமாக தாம்ராதிவர்ணங்களுக்கு 
அதிபதிகளாவர் . அக்கினி, ஜலம் , குமாரசுவாமி , விஷ்ணு , இந்திரன் ,, 
சசிதேவி , பிரம்மா இவர்கள் கிரமமாக சூரியாதி சப்தகிரகங்களுக்கு 
அதிபதிகளாவர் எ -று . 

வஹ்ம் அம்பு அக்நிஜ கேசவ இந்தர சசி 
ச : ஸுர்யாதிநாதா க்ரமாத் . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) சூரியனுக்கு அக்கினியும் , சந்திரனுக்கு ஜலமும் , செவ் 
வாய்க்குக் குமாரக்கடவுளும் , புதனுக்கு மஹாவிஷ்ணுவும் , குருவுக்கு 
இந்திரனும் , சுக்கிரனுக்கு இந்திராணியும் , 

சனிக்கு 

பிரம்மாவும் 
அதிபதிகள் ஆவர் எ - று . 
இரவிசங்கரன் ஈசுரிதிங்கள் சேய் இனியகந்தன் இசைதிருமால்புதன் 
குரு அயன் சரர்கோன்வெள்ளி சுன்எமன் குலவுராகு குறிப்பத்ரகாளியாம் 
மருவுசித்திரா புத்திரன் கேதுவாம் வானவர்முனிவோ ராசிமற்றுநாள் 
அரிமுதற் கிரகத்தால் பாசிவம் அண்டபிண்டம் படைத்தனித்தாற்றமே . 

(வீமேசுரம் ) 


100 


சாதக அலங்காரம் 


( க - ரை ) சூரியனுக்கு உமாபதியும் , சந்திரனுக்கு உமாமஹேஸ்வரி 
யும் , செவ்வாய்க்குக் குமாரக்கடவுளும் , புதனுக்கு மஹாவிஷ்ணுவும் , குரு 
வுக்கு பிரமதேவனும் , சுக்கிரனுக்கு இந்திரனும் , சனிக்கு எமனும் , இராகு 
வுக்கு காளிகாதேவியும் , கேதுவுக்குச் சித்திரகுப்தனும் பிரத்யதி 
தேவதைகள் ஆவர் எ - று . 

மச்சபுராணத்தில் அதிதேவதைகள் எனக் கூறப்பட்டவை பிரத்யதி 
தேவதைகள் எனவும் , பிரத்யதிதேவதைகள் எனக் கூறப்பட்டவை அதி 
தேவதைகள் எனவும் இருத்தல் வேண்டுமென நவக்கிரக மகப்பிரயோகத் 
தாலும் , பிருகத்ஜாதகம் , சாராவளி, வீமேசுரம் இவைகளால் நன்கு 
விளங்கும் . இந்திய தியில் மச்சபுராணத்துள் இராகுவுக்குப் பிரத்யதி 
தேவதை காலன் எனக் கூறப்பட்டிருக்கின்றது . 

அஹம் சூர்யோ நிசாநாதஸ் ஸம்மாஹேயோ குஹஃஸ்ம்ருதம் 
நாராயணோ புதச்சைவ பத்மஜோ குருருச்யதே 
சுக்ரச்சசீ பதிச்சைவ யமஸ்சூர்யாத்மஜஸ் ததா 
ராஹுர்பூத்வா சித்ரகுப்த : காலகேதூர் நவக்ரஹா: 

( க - ரை ) உமாபதியே சூரியனாகவும் , உமாமஹேஸ்வரியே சந்திர 
னாகவும் , குமாரக்கடவுளே செவ்வாயாகவும் , மஹாவிஷ்ணுவே புதனாகவும் , 
பிரமதேவனே குருவாகவும் , இந்திரனே 

சுக்கிரனாகவும் , சனியே 
யமனாகவும் இராகுவே சித்திரகுப்தனாகவும் , கேதுவே காலனாகவும் 
விளங்குகின் றனர் எ - று . 

இங்கு சந்தான தீபிகை வசனத்தில் இராகுவுக்கு பிரத்யதிதேவதை 
சித்திரகுப்தன் என்று கூறியிருத்தல் பொருந்தாது . 

சுலோகத்தில் பாட 
பேதமிருக்கின்றது . பிரம்மாண்டபுராணம் கேது அஷ்டோத்தரத்தில் 
சித்ரகுப்தாத்மநேநம : ” எனக் கூறப்பட்டிருத்தலின் கேதுவுக்குப் பிரத் 
யதிதேவதை வீபேசுரத்தில் கூறியபடியே சித்திரகுப்தன் என்று நன்கு 
துணியப்படும் . இராகு அஷ்டோத்தரத்தில் “ காலத்மநேகமம் ” என்று கூறப் 
பட்டிருத்தலின் இராகுவுக்குப் பிரத்யதிதேவதை காலன் என்று நன்கறியப் 
படுகின்றது . நவக்கிரக மகப்பிரயோகத்தில்காமாம் எனவும் , வீமேசுரத்தில் 
பத்ரகாளி எனவும் கூறப்பட்டிருத்தலின் இராகுவுக்குப் பிரத்யதிதேவதை 
காளி என அறியப்படுகின்றது , 

காலன் என்பவர் ஈசானராகு . இவர் வாயுவை அதிட்டித்து நிற்கும் 
சிவமூர்த்தம் என்னப்படுவர் இவரது சத்தி காளி . ஆகவே மச்சபுராணத் 
திலும் , சந்தானதீபிகையிலும் ,இராகு அஷ்டோத்தரத்திலும் இராகுவுக்கு 
பிரத்யதிதேவதை காலர் எனவும் , வீமேசுரம் நவக்கிரக மகப்பிரயோகம் 
இவற்றுள் காலருடைய சக்தியாகிய காளி எனவும் கூறப்பட்டிருக்கின்றன . 


அயன பாவகம் 


அடல் தக்க ணாய னத்தில் அசுபர்க்கே பலம் தாகும் 
வடதிக்கில் பலன் நல் லோங்கு வளர்பக்கம் தனக்கும் ஈதே 
திடம்உறும் அமரபுக்கம் தீயோர்க்கே பலம தாகும் 
படவர அல்குல் மாதே பலபாகம் விளம்புங் காலே . 


. 


விளக்க விருத்தியுரை 


ioi 


5 - வது 


( இ - ள் ) தட்சணாயனமான கடகாதி தனுராந்தத்திற்குள் பாபகிர 
கங்கள் இருப்பின் அயன பலமுடையவராவர். உத்ராயண மான மகராதி 
மிதுனாந்தத்திற்குள் சுபகிரகங்கள் இருப்பின் அயனபலமுடையவராவர் . 

மாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பித்தது முதல் பெளர்ணமி அந்தம் 
வரைக்குமுள்ள வளர்பிறை (சுக்கிலபட்சம் , பூர்வபட்சம் ) காலம் சுபகிரகங் 
களுக்கும் , பௌர்ணமி முடிந்து பிரதமை ஆரம்பித்தது முதல் அமாவாசை 
அந்தம் வரைக்கும் உள்ள தேய்பிறை (கிருஷ்ண 
ணபட்சம் , அமரபட்சம் ) 
காலம் பாபகிரகங்களுக்கும் பலமுடையதாகும் எ- று . 

( வி - ரை ) இச்செய்யுள் இடம் ( ஸ்தானம் ) ,திசை (திக்கு), காலம் ,சேஷ்டை 
நிசர்க்கம் , திருக்கு ( பார்வை ) என்னும் ஆறுவகைத்தாய சட்பலங்களில் 
மூன்றாவதான காலபலத்தின் உட்பிரிவு 1 - வது பசல் இரவுபலம் , 2 - வது 
பட்சபலம் , 3 - வது பகல் இரவு சட்பாகபலம் , 4 - வது வருடமாதாதிபர் பலம் 

அயனபலம் ஆகிய இவற்றுள் 2 - வது ஆகிய பட்சபலத்தையும் , 
5 - வது ஆகிய அயனபலத்தையும் பற்றிக் கூறப்பட்டதாகும் . இப்படலத்தில் 
இந்த விஷயமான செய்யுள்கள் வரிசைகிரமமாக இல்லாமல் முன்பின்னாகக் 
காணப்படுதலின் அதனால் இழுக்கொன்றுமில்லை. ஆனால் சுபகிரகங்களுக்கு 
உத்தராயணமும் , பாபகிரகங்களுக்கு தக்ஷணாயனமும்பலமுடையதென்பது 
மட்டும் பொருத்தமுடையதாகக் காணப்ப வில் யாது பற்றி எனின் ? 
கூறுவதும் : 

NCE 
ஸௌம்யா க்ராந்தி ஸ்வமிஹ பரமாபக்ரபே தக்ஷிணாணம் 
சுக்ரா ஆதித்ய க்ஷிதிஸுத மருத்பூஜிதாநாம் விதேயா 
வ்யஸ்தா சீதத்பு தி ரவிஜயோ : ஜ்ஞஸ்யநித்யம் விதேயா : 

( ஸ்ரீபதி ஜாதகபத்ததி ) 
( க - ரை ) சாயனகிரகங்களின் புஜஜ்யாவினால் கிராந்திஜ்யாவையும் , 
அதனால் கிராந்திகளையும் அறிந்து , சாயனகிரகம் 

சாயன கிரகம் ஆறு ராசிகளுக்குள் 
இருந்தால் உத்தராகிராந்தி என்றும் , அதற்கு மேற்பட்டிருந்தால் தக்ஷிண 
கிராந்தி என்றும் அறியவேண்டியது . சூரியன் - குரு - சுக்கிரன் - செவ்வாய் 
களுக்கு உத்தரகிராந்தியானபோது அவர்கள் கிராந்திபாகா திகளை பரமாப 
கிரமஜ்யாவான 1397 - ல் கூட்டியும் , தக்ஷிணகிராந்தியான போது கழித் 
தும் , சந்திரன் சனி இவர்களுக்கு உத்திரகிராந்தியானால் கழித்தும் , 
தக்ஷிணகிராந்தியானால் கூட்டியும் , புதன் எந்த திக்கிலிருந்தாலும் கூட்டி 
யும் வருவதைக்கொண்டு அயனராசியாதிகளையும் , அயனபலத்தையும் 
அறிதல் வேண்டும் என்க . கிரகங்களின் அயன ராசியானதும் , அயனபலத் 
தினதும் நியதி இங்ஙனமிருப்ப , இச்செய்யுளுக்குச் சிலர் மகாரதி 6 - ராசிக் 
குள் சுபர் இருக்கின் பலமுடையவரென்றும் , கடகாதி 6 - ராசிக்கு பாவர் 
இருக்கின் பலமுடையவரென்றும் உண்மையுணராது மயங்கி பொருள் 
கூறி இடர்ப்படுவர் . 
அயனபல உதாரணம் : - சாயன சூரியஸ்து 

ராசி - 4-432 புஜை 
பாகாதி -55-28 , இதன் உத்தரகிராந்திகம் 1174; > இதன் அயனஸ்புடம் 
ராசி - 5-18-24 , அடனபலம் பாகை- 0 - க -56 . அர்த்தோத்தர நியாயப்படி 
சூரியன் அயனபலம் பாகை ஒன்றாகும் . நூல் விரிவஞ்சி இங்கு உதாரணத் 
தைச் சுருக்கிக் கூறப்பட்டது . இதன் விரிவை எம்மால் இயற்றி அச்சிடப் 


102 


சாதக அலங்காரம் 


இன்றது . 


பட்டிருக்கும் ஜாதக சாகரத்தில் நன்கு அறிக . இந்த நான்காவ 
செய்யுளை , 

உத்தரம் அயாம் ப்ராப்த : சுக்ர 
குஜரர்க ஸுரமந்த்ரிணோ பலீரு : 
யாம்யம் சசிரவிபுத்ரெளத்வே அபி 
சசிஜ ஸ்வவர்க ஸம்ஸ்தாச்ச 
சூர்யேர்து புாருத்தரே பலிகௌ . 

( சாராவளி ) 
எனவரும் சாராவளி வசனத்தினால் பின்வருமாறு திருத்தப்பட்டு இருக் 

சுலோகப்பொருள் வருமாறு : 
( இ - ள் ) உத்தராயணத்தில் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் குரு பல 

தக்ஷிணாயனத்தில் சந்திரன் சனி பலமுடையவர்கள் . 
புதன் எந்த அயனத்தில் இருந்தாலும் பலமுடையவன் . சூரியன் அயன 
பலத்தையும் , சந்திரன் பட்சபலத்தையும் இரட்டித்துக்கொள்க எ - று . 

திருத்தச்செய்யுள் வருமாறு : 
அடல்தக்க ணாயனத்தில் அம்புலி யொடுமேற் கோளும் 
வடதிக்கில் கதிர்சேய் பொன்னோன் மழைக்கோளும் பலமதாவர் 
திடம்உறும் அபரபக்கந் தீயோர்க்கும் பூர்வ பக்கம் 
படிமிசை சுபர் தமக்கும் பலமதாம் விளம்புங் காலே . 

( இ - ள் ) தட்சணாயனத்தில் சந்திரன் -சனிகளும் , உத்தராயணத்தில் 
சூரியன் - செவ்வாய் குரு- சுக்கிரரும் பலமுடையவராவர். அபரபக்கம் ( தேய் 
பிறையில் ) பாவர்களுக்கும் , பூர்வபக்கம் (வளர்பிறையில் ) சுபர்களுக்கும் 
பலமாகும் எ- று . 

உத்தர தக்ஷிணம் : - சாயனகிரகம் மேடாதி 6 - ராசிக்குள்ளிருந்தால் 
உத்தரகிராந்தியும் , துலாதி 6 - ராசிக்குள்ளிருந்தால் தக்ஷிண கிராந்தியும் 
ஆகும் . இதுவே இக்கணித முறைக்கேற்ற உத்தராயணம் தக்ஷிணாயனம் 
என்பதன் பொருளாகும் . உத்தராயணத்தில் ரவி - செவ்வாய் - குரு- சுக்கிரன் 
இவர்கள் பலமுடையவர்கள் என்று கூறியது என்னை எனின் ? அயன ராசி 
யையும் , பலத்தையும் அறிய ஏதுவாகிய பரமாபதி ரமஜ்யாவான 1397 - ல் 
மேலே கூறிய கிரகங்களின் கிராந்திபாகைகள் வடதிசையானால் கூட்ட 
லும் , தென் திசையானால் கழித்தலும் செய்வதென்பதேயாம் . தக்ஷிணா 
யனத்தில் சந்திரன் சனி இவர்கள பலமுடையவர்கள் என்று கூறியது 
என்னை எனின் ? பரமாப ரெமஜ்யாவான 1397 - ல் இயர்களின் கிராந்தி 
பாகைகள் வடக்காயின்கழித்தலும் , தெற்காகின் கூட்டலும் , புதன் கிராந்தி 
பாகைகள் எந்தத் திக்கிலிருந்தாலும் கூட்டலும் செய்தல் என்பதேயாகும் . 


திக்கு பலம் 


பொன்னும் புதனும் உதயத்தில் பொருந்தில் வலிய ரேயாவர் 
மன்னு சனியும் கரும்பாம்பும் வலியர் அத்த மனமாகில் 
மின்னுங் கதிரும் குசன் உச்சம் மேவில் வலியர் விளம்புங்கால் 
துன்னு மதிசுக் கிரன்தீர்க்கீழ்ச் சூழ்ந்தார் வலியர் ஆவரே . 


விளக்க விருத்தியுரை 


103 


( இ - ள் ) குருவும் புதனும் இலக்கின கேந்திரத்திலிருந்தால் பூரண பல 
முடையவராவர் . சனியும் இராகுவும் சப்தம கேந்திரத்திலிருர்தால் பூரண 
பலமுடையவராவர் . சூரியனும் செவ்வாயும் தசமகேந்திரத்திலிருந்தால் 
பூரண பலமுடையவராவர் . சந்திரனும் சுக்கிரனும் சதுர்த்த கேந்திரத்தில் 
இருந்தால் பலமுடையவராவர் எ - று . 
( வி - ரை ) லக்சேப்ராக் திசிதேவேஜ்ய புதயோர் பலபூர்ணதா 

தக்ஷிணஸ்யாந்து தசமே ரவ்யார பலபூர்ணதா 
ப்ரதீச்யாம் ஸப்தமே கேர்த்ரே மந்தஸ்ய பலபூர்ணதா 
உதக் திசி சதுர்தேது சுக்ரேந்த்வோர் பலபூர்ணதா 
தத்ஸப்தமே பலம் சூக்யம் அந்தரேத் அநுபாதத : 

( ஜாதகார்ணவம் ) 
( இ - ள் ) கிழக்குத்திசையாகிய உதயகேந்திரத்தில் புதன் குருவும் , 
தெற்குத்திசையாகிய தசமகேந்திரத்தில் சூரியன் செவ்வாயும் , மேற்குத் 
திசையாகிய சப்தம கேந்திரத்தில் சனியும் , வடக்குத் திக்காகிய சதுர்த்த 
கேந்திரத்தில் சந்திரன் சுக்கிரனும் பூரண பலமுடையவராவர் . இதற்கு 
ஏழாமிடத்தில் பல சூயராவர் . இதன் நடுவிலிருந்தால் திரயராசிகமூலமாக 
பலத்தை அறிக எ - று . 

ரவ்யாரயோச் சதூர்தாய ஸப்தமஸ்ய புதேஜ்யயோ 8 

சுக்ரேந்த்வோர் தசமஸ்யாபி சசேர்லக்க ஸயசார்தரம் 
எனவரும் ஷ நூலின் வசனத்தினால் சூரியன் செவ்வாய் நான் சிறும் 

, 
புதன் குரு ஏழிலும் , சந்திரன் சுக்கிரன் பத்திலும் , சனி இலக்கினத்திலும் 
இருந்தால் திக்பலமில்லாதவர்கள் என்பதாம் . இதன் விரிவை ஜாதகசாகரம் 
128 - ஆம் பக்கம் பார்க்கவும் . 

( 17 ) 
நிசர்க்க பலம் 
செய்யுங் காரி தனக்கு அதிகம் செவ்வாய் வலிது செவ்வாயில் 
வெய்ய புதனும் வலிவதனை விடவே அரசன் மிகவலியன் 
துய்ய அரசன் தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன்மிகும் 
பைய சசிக்குக் கதிர்வலிது பானுவில் பாம்பே வலிதே . 

( இ - ள் ) துன்பத்தைச் செய்யும் சனியைவிட அங்காரகனும் , அங்கார 
சனைவிட வெப்பமிகுந்த புதனும் , புதனைவிட குருவும் , குருவைவிட சுக்கிர 
னும் , சுக்கிரனைவிட சந்திரனும் , சந்திரனை விட சூரியனும் , சூரியனைவிட 
இராகு கேதுக்களும் பலமுடையவராவர் எ- று . 

( வி - ரை ) புதன் எப்போதும் சூரியனை அடுத்துச் சஞ்சாரஞ் செய்யுங் 
கிரகமான படியால் வெய்யபுதன் என்ற அடைமொழியுடன் கூறினாரென்க. 

சநேர்நை ஸர்கிக பலம் சதுஸ்த்ரிம்சத் விநாடிகா 
அஷ்டௌ கலாவிருபாக்யா ரூபஸ்தாசேது சூந்யகம் 
குஜஸ்யதத் த்விகுணிதம் புதஸ்யத்ரிகுணம் ஸ்ம்ருதம் 
துர்குணம் குரோச்சாபி ப்ருகோ பஞ்சகுணம் ததா 
சந்த்ரஸ்ய ஷட்குணம் ப்ரோக்தம் ரவேஸ்ஸப்தகுணம் க்ரமாத் 
ரூபபூர்ணம் ரவேரேஷாம் ஸதாரைலர் திகம்பலம் . ( ஜாதகார்ணவம் ) 


104 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) நைசர்க்கிகபலம் சனிக்குக் கலை -8 விகலை -84 , செவ்வாய்க்கு 
17 - கலை 8 - விகலை , புதனுக்கு 25 - கலை 42 - விகலை , குருவுக்கு 34 - கலை 16 
விகலை , சுக்கிரனுக்கு 42 - கலை 50 - விகலை , சந்திரனுக்கு 51 - கலை 24 - விகலை , 
சூரியனுக்கு ஒரு பாகை எ - று . 

இந்திய தியால் சனி செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சந்திரன் சூரியன் 
இவர்கள் முறையே ஒருவரைவிட ஒருவர் பலமுடையவரென்று ஏற்படு 
இன்றது . இந்தச் செய்யுளில் புதனைவிட செவ்வாயும் , செவ்வாயைவிட 
சனியும் பலமுடையவர்கள் எனக் கூறப்பட்டிருப்பது அச்சேற்றினாரால் 
நேர்ந்த பாடபேதமென்பது திண்ணம் . ஆகையால் திருத்தி அமைக்கப் 
பட்டது என்றறிக .. 

சகுபுகுசுசர குத்யா வ்ருத்திதோ வீத்யவந்த என்ற பிருகஜ்ஜாதகம் 
கிரகயோ நிபேதாத்தியாயம் 21 - வது சுலோகத்தில் ச = சனி , கு = குஜன் ,, 
பு = புதன் , கு = குரு , சு = சுக்கிரன் , ச = சந்திரன் , ர = 1 வி முதலியவர்கள் 
ஒருவரைவிட ஒருவர் பலமுடையவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது . 
இப்பிருகஜ்ஜாதகத்தைக தமிழில் மங்களேஸ்வர்யம் என்று மொழிபெயர்த் 
தவர் எக்காரணம்பற்றியோ முதனூலுக்கு மாறாக புதனுக்குச் செவ்வாயும் , 
செவ்வாய்க்குச் சனியும் வலியுடையவரென கூறியிருக்கின்றார் . ஆதலால் 
பாயிரப்படலத்தில் பிருகஜ்ஜாதகத்தை முதனூற்களில் ஒன்றாக்கொண் 
டிருப்பதாய் இந்த நூலாசிரியர் கூறிபிருத்தலின் இச்செய்யுளை திருத்திய 
தில் ஆட்சேபம் எட்டுணையுங் கிடையாதென்க. 

( 18 ) 
உச்சம் உச்சாங் கிசைநல்லோர் உடனும் நல்லோர் உடன்வீட்டும் 
மெச்சும் உறவோர் உடனும் அவர் வீட்டும் மித்திரர் அங்கிசையில் 
அச்சம் அறவே அவர் அவருக்கு ஆட்சி ஆன அங்கிசையில் 
இச்சை உடனே உறிற்பலனாம் இதனில் பிழைத்தால் இலைப்பலனே . 

(இ - ள் ) உச்சத்திலும் , உச்சாமிடத்திலும் , சுபர் சேர்க்கையிலும் , 
சுபர்கள் வீட்டிலும் , மித்திரகிரகங்களுடனும் , மித்திரகிரகங்கள் வீட்டிலும் , 
மித்திரர் அமிசத்திலும் , துன்பமின்றி அவரவர்களுக்குரிய ஆட்சி வீட்டி 
லும் , ஆட்சியான அமிசத்திலும் கிரகங்களிருந்தால் பலமுடையவர்களாவர் . 
இதற்கு மாறாக இருந்தால் பலமில்லாதவர்களாவர் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் உச்சராசி உச்சாம்சம் , மித்துருராசி மித்துரு 
அம்சத்தையுங் கூறி பவர் , ஆட்சிராசி ஆட்சி அம்சத்தையுங் கூறவேண்டு 
வது முறையாதல்பற்றி " அனுசமான அங்கிசையில் என்பதைப் பாடபேத 
மாகக்கொண்டு “ ஆட்சியான அங்கிசத்தும் ” என்பதற்கு ஆட்சிராசியும் ஆட்சி 
அமிசமும் எனப் பொருள் கூறினாம் என்க . 
ஸ்தானபலத்தில் 2 - வது மூலத்திரிகோணாதி 

பலன்களாவன 
உச்சம் ஒன்றெனல் ஓங்குயர் கோணமேல் 
அச்சம் முக்கால் ஆட்சிக் கரைப்பலம் 
மெச்சும் நட்புக்கு மேவும் அரிக்காலாம் 
துச்ச நீசர் பலனிலை சொல்லினே . 


| 


( 19 ) 


விளக்க விருத்தியுரை 


105 


( இ - ள் ) உச்சத்திற்கு முழுபலமும் , மூலத்திரிகோணத்திற்கு முக்கா 
பலமும் , ஆட்சிக்கு அரைப்பலமும் , நட்புக்கு அரிச்சால்பலமும் , நீச்சத் 
திற்கு சூரியபலமும் ஆகும் எ - று . 

( வி - ரை ) நட்புக்கு அரிக்கால் பலம் எனவே அதிலுயர்ந்த அதிநட் 
பிற்குக் கால்பலம் எனவும் , நட்பிற்கு அரிக்கால் பலமெனவே இதில் தாழ்ந்த 
அதிக பகைக்கு வீசம்பலம் என்றும் இதிலும் தாழ்ந்த பகைக்கு அரைவீசம் 
பலம் என்றும் அறிதல் வேண்டும் . இந்நூலாசிரியர் பாயிரப்படலத்தில் இந் 
நூலுக்கு முதல் நூற்களின் பராசரஓரையையும் ஒன்றாகக் கொண்டிருப்ப 
தாகக் கூறியிருத்தலின் அவ்வாதாரத்தைக்கொண்டு இச்செய்யுளைத் 
திருத்தியமைக்கப்பட்ட தென்க . 

ஸ்வோச்சே சுபபலம் கனம் த்ரிகோணே பாதவர்ஜிதம் 
ஸ்வர்க்ஷேதலம் மித்ரீகஹே பாத மாதரம் ப்ரகீர்த்திதம் 
பாதார்தம் சமப்ரோக்தம் யர்தம் நீசாஸ் தசத்ருகே . 

( பிருகத்பராசரஹோரை ) 
( இ - ள் ) உச்சம் முழுபலம் , மூலதிரிகோணம் முக்கால்பலம் , ஆட்சி 
அரைப்பலம் , மித்திரகால்பலம் , சமம் அரிக்கால்பலம் , நீசம் சூர்யபலமாம் . 

ஸ்வோச்சே மூலத்ரிகோணேச ஸ்வர்க்ஷேதிஸு ஹ்ருதிக்ரமாத் 
மித்ரர்ஷேச ஸமர்ஷேச ஸத்ருபே சாதிஸத்ருபே 
நீசேசஷ்டி டிரிஷ்வம் தி ேபாக்நி கரகராஸ்திதி : 
சாகாவேதா : கரைசூர்யம் ஸுபமேதத் பலம்விது : 
ஷஷ்டிப்யோ வர்ஜிதானசைதே சிஷ்டம் ஸ்யாதசுபம்பலம் 
ததர்தந்துபலம் ப்ரோக்தம் அந்யவர்க்சே ஸுபாஸுபம் . 

( பிருகத்பராசரஹோரை ) 
( க - ரை ) ஸ்தானசுபபலம் உச்சத்திற்கு ஒன்று , மூலத்திரிகோணத் 
திற்கு முக்கால் , ஆட்சிக்கு அரை , அதிமித்துருவுக்குக் கால் , மித்துருவுக்கு 
அரிக்கால் , அதிசத்துருவுக்கு வீசம் , சத்துருவுக்கு அரைவீசம் , நீச்சத்திற்கு 
சூனியமாகும் . உச்சபலந்தவிர்த்த ஏனையவற்றை 60 - ல் கழிக்கஸ்தான அசுப 
பலம் மூலத்திரிகோணத்திற்குக் காலும் , ஆட்சிக்கு அரையும் , அதிமித்துரு 
வுக்கு முக்காலும் , மித்துருவுக்கு முக்காலரிக்காலும் , அதிசத்துருவுக்கு 
முக்காலரிக்காலே மூன்று வீசமும் , சத்துருவுக்கு முக்காலரிக்காலே மூன்று 
வீச அரைவீசமும் , நீச்சத்திற்கு ஒன்றும் ஆகும் . 

( 20 ) 
3 - வது காலபலத்தின் ஐந்து உட்பிரிவுகளில் 

1 - வது பகல் இரவுகாலப் பகுதி பலம் 
ஏந்து செவ்வாய் சனிஇந்து இராப்பலன் 
வேந்தன் ஆதவன் வெள்ளி பகற்பலன் 
போந்து புந்திக்கு எப்போதும் பலன்களாம் 
கூந்தல் வேள் இபக் குங்குமக் கொங்கையாய் . 
( இ - ள் ) சந்திரன் - செவ்வாய் -சனி இவர்கள் இராத்திரி ஜனித்த 
ஜாதகத்திற்கும் , சூரியன் - குரு - சுக்கிரன் இவர்கள் பகல் ஜனித்த ஜாதகத் 
திற்கும் , புதன் பகல் இரவுகளில் எப்போதேனும் ஜனித்த ஜாதகத்திற்கும் 
காணபலமுடையவர்கள் எ - று . 

14 


106 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) சந்திரன் செவ்வாய் சனி இவர்கள் பகற்காலத்தில் ஜனித்த 
ஜாதகத்திற்கும் , சூரியன் - குரு- சுக்கிரன் இவர்கள் இராத்திரி ஜனித்த 
ஜாதகத்திற்கும் பல சூரியராவர் . இங்கு கூறிய பகல் இரவுகாலங்கள் மத் 
தியான்னம் , அர்த்தராத்திரி காலங்களாகும். : இவ்விரு காலங்களின்றி 
இடையே ஜனித்தவர்கட்கு திரயராசிகத்தினால் இப்பலத்தை அறிதல் 
வேண்டும் . ஜாதகசாகரம் 132 - ஆம் பக்கத்தில் நன்கறிக . 

( 21 ) 
3 - வது காலபலத்தின் ஐந்து உட்பிரிவுகளில் 

4 - வது வருட மாத வார ஓராதிபர் பலம் 
ஆய ஓரைக்கு அதிபர்க்கு அதில் பலன் 
தூயவாரத்து அதிபர்க்கு அதில்பலன் 
ஏயதிங்கட்கு அதிபர்க்கு அதில்பலன் 
ஆயும் ஆண்டதி பர்க்கதில் பலமதே . 
( இ - ள் ) அவரவர்கள் பிறந்த வருடப்பிரவேசகாலமாகிய மேஷ 
சங்கிரமண வாராதிபதி , பிறந்த மாதப்பிரவேச வாராதிபதி , பிறந்த 
வாராதிபதி , பிறந்தகாலத்திற்குரிய ஓரா திபதி எந்த கிரகங்களோ 
அவர்கள் முறையே ஒருவரைவிட ஒருவர் பலமுடையவர்களாவர் எ - று . 
( வி - ரை ) வர்ஷமாஸ திநேசாநாம் ஸ்திஸ்த்ரிம்சச் சரார்ணவா 

காலஹோராதி பஸ்யைவம் பூர்ணம் பலமுதாஹ்ருதம் . 
என வரும் பிருகத்பராசரஹோரையின்படி வர்ஷாதிபதி , மாசாதிபதி , 
வாராதிபதி , காலஹோராதிபதி இவர்கள் முறையே கால் , அரை , முக்கால் , 
ஒன்று ஆகிய பலர்களையுடையவராவர் என்பதாம் . 

இஷ்டகாலஸ்து யத்வர்வே ததப்தாதி திநேச்வர : 
தஸ்மிர் அப்தே பாதபலீவா ஸாரம்பஸ்ய வாரப : 
பலமர்த்தம் முபத்யேவ ஸ்மிந்தஹ நிவாரப : 
பாதோநந்து பலம்யாதி சாலஹோரேச்வர : பரம் 

பூர்ணம்ரூப பலம்யாதி தத்தத்தாயே பலார்ணவே . ( ஜாதகார்ணவம் ) 
எனவரும் வசனத்தினாலும் முன் கூறிப்போந்தவற்றை ஈன்கறியலாம் . 
இந்த உண்மையை உள்ளபடி உற்றுணராது ஒருசிலர் மனம் போனப்போக் 
காய் மாறுபட பொருளுரைக்கின் றனர் . இந்த 10 - வது செய்யுளின் 4 - வது 
அடியை அச்சுவாகனம் ஏற்றினார் அறவே மாற்றிவிட்டனர் . 
ஜாதகசாகரத்தில் 136 - ஆம் பக்கத்தில் நன்கு விளக்கி இருத்தலின் 
ஆண்டு உணர்க . 

( 22 ) 
3 - வது காலபலத்தில் 2 - வது பட்சபலத்தில் 

புதனுக்குச் சிறப்புவிதி 
ஆன புந்தி சுபரோடு அடுத்திடில் 
தானும் நற்சுபன் ஆகுவன் தாழ்வுறும் 
ஊன தீயர் உடன்இருந் தால்விழி 
மான னாய்அவன் மன்னுவன் தீயனாய் . 


தேனை 


விளக்க விருத்தியுரை 


107 


( இ - ள் ) புதன் சுபக்கிரகங்களுடன் கூடியிருந்தால் சுபனும் , பாபக் 
கிரகங்களுடன் கூடியிருர்தால் பாபியும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) இப்படலத்தில் அயனபலத்தையும் பட்சபலத்தையும் கூறிய 
நான்காவது செய்யுளில் இப்பதினொராவது செய்யுட்கருத்தும் அடங்கி 
இருத்தல் வேண்டும் . இந்நூலாசிரியர் இதனைத் தனியே கூறியிருக் 
கின் றனர். 

ஜீவேந்து ஸௌம்ய சுக்ராஃ ஸ்யு : ஸௌம்யா க்ரூரக்ரஹாபரே 
க்ஷணேந்து க்ரூர யுக்தோக்ஞோ ராகு : க்ரூரா ப்ரகீர்த்திதா : 

( வாமனதாஜிகம் ) 
சுக்லபக்ஷே சுபாநாந்து கடாநாம் பலபூர்ணதா 
க்ரூராணாம் க்ருஷ்ணபக்ஷேச பலபூர்ண த்வமுச்யதே 

ஹீணேந்தோ ேபாபயுக்தாப நக்ரூரத்வம் புதஸ்யச ( ஜாதகார்ணவம் ) 
எனவரும் வசனத்தினால் சுக்லபட்சத்தில் சுபகிரகங்களும் ,கிருஷ்ணபட்சத் 
தில் பாபகிரகங்கட்கும் பலமுடையவர்களாவர் . சூரியன் - அங்காரகன் -சனி 
பாவர்களும் , சந்திரன் - புதன் - குரு- சுக்கிரன் சுபர்களுமாவர் . ஆனால் புதன் 
சுபர்களுடன் கூடில் சுபனும் பாவர்களுடன் கூடில் பாபியுமாவான் என்க . 
இந்த பட்சபல நிர்ணயத்தை ஜாதகசாகரத்தில் நன்கு விளக்கமாகக் 
கூறியிருத்தலின் ஈண்டு விரிவஞ்சி விளக்கவில்லையாதலால் ஆண்டு அறிக . 
புதன் அலிகிரகமாகையினாலும் , எப்போதும் சூரியனை அடுத்து சஞ்சரிக்கும் 
சுபாவத்தினால் பிரகாசமின்றி இருப்பதனாலும் தனது சம்பந்தத்திற்கேற்ற 
பலனைத் தருவனென்பது கருத்தாம் . 

( 28 ) 
கிரக சுபாசுபங்கள் 
நிறைமதியும் தமனியனும் நிறைந்த சுபக் கிரகம் 

நீள்சுங்க னார்முக்கால் சுபக்கிரகம் புதனோ 
குறையும் அரைச் சுபன்தேய்ந்த மதியும்கால் சுபனாம் 

கூறு சனி பாம்புமுழுப் பாவிகளே செவ்வாய் 
அறையும்முக்கால் பாவி அரைப் பாவிகதி ரவனும் 

அணிபாவர் உடன் கூடும் புதன்பிறைகால் பாவி 
மறைசனிபாம்பு உடன்கூடில் சனிபோலப் பாவி 
இந்து அமவா சியில் புதனோடு இருக்கமுக்கால் சுபனே . 

இ - ள் ) பூரணச்சந்திரனும் குருவும் முழுச்சுபக்கிரகங்களாவர் . சுக் 
ரன் முக்கால் சுபக்கிரகமும் , புதன் அரைச் சுபக்கிரகமும் , தேய்பிறைச் 
சந்திரன் கால்சுபக்கிரகமும் ஆவர் . சனி இராகு கேதுக்கள் முழுப் பாபக் 
கிரகங்களாவர் . செவ்வாய் முக்கால் பாபக்கிரகமும் , சூரியன் அரைப்பாபக் 
கிரகமுமாம் . பாபிகளுடன் சேர்ந்த புதன் - சந்திரன் இவர்கள் கால்பாபக் 
கிரகங்களாவர் . குரு சனியோடு கூடில் முழுப்பாபியாவன் ; சந்திரன் 
அமாவாசையில் புதனுடன்கூடி இருந்தால் முக்கால் சுபனாவன் எ - று . 

( வி - ரை ) பூரணச்சந்திரன் என்பதற்கு பௌர்ணமி சந்திரன் என்று 
சிலர் பொருள் கூறுவர் . அது பொருத்தமுடையதல்ல . வளர்பிறைச் 
சந்திரன் என்பதே அதன் சிறந்த பொருளாகும் . 2 - வது அடியில் தேய்ந்த 


ப 


108 


சாதக அலங்காரம் 


அரைசுபன் 


கேது 


மதியுங்கால் சுபனாம் என்று கூறியிருத்தலின் , முதல் அடியில் வரும் 
" நிறைர் தமதி ” என்பதற்கு வளர்பிறைச் சந்திரன் 

றைச் சந்திரன் என்று பொருள் 
கொள்ளுதலே முறையாகும் . 
தேய்பிறைச்சந்திரன் கால்சுபன் சூரியன் 

அரைப்பாபி 
புதன் 

செவ்வாய் முக்கால்பாபி 
குரு முழுச்சுபன் சனி 

முழுப்பாபி 
சுக்கிரன் முக்கால் சுபன் 

ராகு 

முழுப்பாபி 
வளர்பிறைச்சந்திரன் முழுச்சுபன் 

முழுப்பாபி 
பாவர்களுடன் கூடிய புதன் - கால்பாபி 
பாவர்களுடன் கூடிய சந்திரன் - கால்பாபி 
சனி பாம்புகளுடன் கூடிய குரு - முழுப்பாபி 
அமாவாசையில் புதனுடனிருந்த சந்திரன்- முக்கால்சுபன் . 
குமாரசுவாமீய நூலுடையார் “ விது - வென் - முன் - ஈசன் வலக்கண் இப் 
பாகைக்கு என்று கூறியிருத்தலின் ; அதாவது விது = சந்திரன் ( சூரிய 
னுக்கு ) வென் = பின்னாகவும் , முன் = முன்னாகவும் , ஈசன் = ஏகாதச ருத்ரர் 
பதினொருவர் , வலக்கண் = ஒன்று ; ஆக பன்னிரண்டு , இ - பாகைக்கு = இந்த 
பாகைகளுக் குள்ளிருந்தால் அஸ்தமனம் ஆவன் என்று கூறியிருக்கின் றனர் . 
சந்திரனுக்கு அமாவாசையின் மத்யகாலம் அஸ்தமயகாலமாகும் . அஸ்த 
மயத்திற்குமுன் மூன்று தினம் பாலத்வமும் , அஸ்தமயத்திற்குப்பின் 
ரண்டுதினம் விருத்தத்வமும் உண்டென்று வசிஷ்ட மஹரிஷி வசனத் 
தினால் அறியப்படுகின்றது . பூரணசந்திரன் என்பதற்கு , 

ஸம்பூர்ணேந்து பயாஷ்டம்யோ : மத்யேந்தும் பூர்ண ஸம்ஜ்ஞக : 
விரவ்டேர் அபயாஷ்டம் யோர்மத்யே ஸௌக்ஷண ஸம்ஜ்ஞக : 

( முகூர்த்த ரத்நாவளி) 
என்ற வசனத்தினால் சுக்கிலபக்ஷத்து அஷ்டமி திதிமுதல் , கிருஷ்ணாஷ்டமி 
வரைக்கும் பூரணச்சந்திரன் என்றும் , கிருஷ்ணாஷ்டமி முதல் சுக்கில 
பக்ஷத்து அஷ்டமிவரையில் க்ஷணசந்திரன் என்றும் விசிஷ்டர் கூறியிருக் 
கின்றார் என அறியப்படுகின்றது . 

சுக்லப்ரதிபத் தசகே மத்யபலம் 
கீர்த்யதே யவநவ்ருத்தை 
ச்ரேஷ்டோ த்வியதசகே ஸ்வல்ப்பலச் 
சந்த்ரமாஸ் த்ருதீயேச. 

( சாராவளி) 
( இ - ள் ) சுக்கிலபக்ஷப் பிரதமைமுதல் தசமிவரையில் சந்திரன் 
மத்திமபலமுடையவன் என்றும் , அதன்பின் பத்துத்தினங்கள் அதாவது 
அமரபட்சப் பஞ்சமிவரையில் பூர்ணபலமுடையவன் என்றும் , அதன்பின் 
அமாவாசை முடிவுவரைக்கும் அற்பபலமுடையவன் என்றும் அறிதல் 
வேண்டும் . 

( வி - ரை ) இங்கு கூறிய நியதிகள் முகூர்த்தாதி நிர்ணய விஷயங்கட் 
கும் , சட்பல நிர்ணயத்திற்கும் உரியதாகும் . வளர்பிறை தேய்பிறை என்ற 
நியதிக்கு அமாந்தமுதல் பௌர்ணமி அந்தம்வரையில் வளர்பிறை என்றும் , 
பௌர்ணமி அந்தமுதல் அமார்தம்வரையில் தேய்பிறையென்றும் கொண்டு 
ஜாதசவிஷயங்களில் கிரகசுப சுபத்துவங்களை நிர்ணயித்தல் வேண்டும் . 


விளக்க விருத்தியுடை 

ரை 


100 


1 


அமாவாசை . இது பிரதமை முதலாகிய முப்பது திதிகளில் கடைசி 
திதியாகும் . திதி என்னும்பதம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத் 
தைக் குறிக்கின்றது . அமாவாசை முடிவில் சூரியனும் சர்திரனும் ஒரே 
டத்தில் இருக்கின்றார்கள். பௌர்ணமியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் 
நேர் எதிராக 180 -பாகை ; அதாவது ஆறு ராசி தூரம்விலகி இருப்பார்கள் . 
இவ்விரண்டு நாட்களுக்கும் இடையே ஒவ்வொருநாளும் அவர்கள் இருக்கும் 
இடத்தையே பஞ்சாங்கத்தில் திதி என்று குறிக்கப்படுவதாகும் . அமா 
வாசை முடிவில் சூரியனோடு சமமாக நின்ற சந்திரன் சூரியனை விட்டுப் 
பிரிந்து கிழக்கு நோக்கி (கிராந்திவிருத்தத்தை அநுசரித்து ) பிரதக்ஷிண 
மாகப் பூமியைச்சுற்றிப் பின்னும் சூரியனைச் சந்திக்கின் றவரைபில் 12 
பாகை வீதமாக சஞ்சரிக்கும் கால அளவையே பிரதமை முதல் அமாவாசை 
அந்தமாக உள்ள 30- திதிகளாகும் . இத்திதி என்னும் 

இத்திதி என்னும் வடமொழி சப்த 
பேதிகதி ; அல்லது தேரி என மருவி வழங்குகின்றது . திதிகளில் அமா 
வாசை பௌர்ணமி தவிர மற்றையவைகட்குப் பெயர் கிடையாது . ஒன் 
றிரண்டு மூன்றென்னும் வரிசையாக டமொழி எண்ணிக்கையில் 
பிரதமை , துதிகை , திருதியை என்ற சிரமப்படி வழங்கப்படுகின் றன , 
திரயோதசி என்பது திரயம் = மூன்று , தசம் = பத்து , ஆகவே பதின்மூன் 
றாவது திதி என்று அருத்தம் . 

அமாநாமா ரவே ரஸ்மிஸ் சந்த்ரலோகே ப்ரதிஷ்டிதா 
தஸ்மாத் ஸோமோ வஸேத்தஸ்யாம் அமாவாஸ்யா ததஸ்ம்ருதே . 

( பிரம்மாண்ட புராணம் ) 
அச்ரித் ததா மமாவாஸ்யாம் பஸ்யதஸ்ஸு ஸமாகதௌ 
அந்யோந்யம் சந்த்ரசூர்யௌதெள யத்தஸ்மாத் தர்சஉச்யதே . 

( வாயுபுராணம் ) 
என வரும் பிரமாணங்களினால் அமாவாஸஃ என்ற வடமொழி சப்தத்திற்கு 
அமா = ஸஹ ; கூட , வஸ் = நிவாஸே ; இருத்தல் எனவே சூரியசந்திரர்கள் 
ஒன்றாக வசிக்கின்றார்கள் என்பது பொருளாகும் . இதனை " அமாவாஸ்யாத் 
வமாவஸ்யா- தர்சஸ்ஸுர்யேந் துஸங்கம என்ற அமரகோசத்தினால் என் 
கறிக . த்ருவிர் = தெரிதல் எனவே சூரிய சந்திரர்கள் ஒன்றாகத் தெரிகின் 
நார்கள் என்பது தரிசம் என்பதன் பொருளாகும் . 

பௌர்ணமாலி யதாராஜன் ஸோமஸ்ய ததாதிதி : 
பூர்ணிமாஸா பவேத்தஸ்ய பெளர்ணமாவீதத 8 ஸ்ம்ருதா. 

( பவிஷ்யோத்தரபுராணம் ) 
எனவரும் பிரமாணத்தினால் பௌர்ணமாலி என்ற வடமொழி சப்தத்திற்கு 
பூர்ணி = பூரணம் , மா = சந்திரன் , எனவே சந்திரன்கல சிரம்பி 

பூரண 
மாகத் தோற்றுகின்றான் என்பது பொருளாகும் . 

( 24 ) 
கிரகமித்திரம் 
ஆதவனுக்கு உறவுதிங்கள் செவ்வாயும் பொன்னும் 

அம்புலிக்குப் புதனுஞ் செங்கதிர்இருவர் நேசம் 
திசெறி சேய்க்கு உறவு குருதிங்கள் வெய்யோன் 
நின்றபுதன் தனக்குச்சுக் கிரன் இரவி நேசம் 


+ 


110 


சாதக அலங்காரம் 


ஓதியபொன் தனக்கு உறவு ஆம் கதிர்திங்கள் செவ்வாய் 

உயர்வெள்ளிக்கு உறவுசனி உடன்புந்தி இருவர் 
பூதலமேல் சவுரிக்கே புதனும்சுக் கிரனும் 

பொருந்தியநல் உறவு என்றே போற்றிடுவர் புலவர் . 
(( இ - ள் ) சூரியனுக்கு சந்திரன் - செவ்வாய் - குருவும் , சந்திரனுக்கு 
சூரியன் - புதனும் , செவ்வாய்க்கு சூரியன் - சந்திரன் - குருவும் , புதனுக்கு 
சூரியன் - சுக்கிரனும் , குருவுக்கு சூரியன் - சந்திரன் - செவ்வாயும் , சுக்கிர 
னுக்கு புதன் -சனியும் , சனிக்கு புதனும் - சுக்கிரனும் நட்பு என்று சோதிட 
விற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 

( 25 ) 
கிரகசமம் 
போற்றிய செங் கதிர் தனக்குச் சமன்புந்தி ஒருவன் 

புனிதமதிக்கு இணைசெவ்வாய் குருசனிசுக் கிரனே 
ஏற்ற செவ்வாய்க்கு இணை சனிசுக்கிரன்இருவர் தாமே 

இனியபுதற் குச்சமனாம் சனிசெவ்வாய் அரசன் 
நாற்றிசை எண் அரசனுக்கே சமன்சவுரி ஒருவன் 

நலந்திகழ்சுக் கிரற்கு இணைபொன் நவில் செவ்வாய் இருவர் 
தோற்றியிடும் சனிதனக்கே சமனதா கவுமே 

துய்யவியா ழந்தனையே சொல்வர்மிகத் தானே . 
( இ - ள் ) சூரியனுக்கு புதனும் , சந்திரனுக்கு - செவ்வாய் - குரு- சுக்கிரன் - 
சனியும் , செவ்வாய்க்கு - சுக்கிரன் - சனியும் , புதனுக்கு - செவ்வாய் - குரு 
சனியும் , குருவுக்கு - சனியும் , சுக்கிரனுக்கு - செவ்வாய் - குருவும் , சனிக்கு - 
குருவும் சமம் என்று சோதிடவிற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) “ புனிதமதி ” என்று கூறியதனால் சிலர் வளர்பிறைச் சந் 
திரன் ஆனால் மட்டும் செவ்வாய் - குரு- சுக்கிரன் -சனி இவர்கள் சமமான 
வர்கள் என்றும் , தேய்பிறைச்சந்திரன் ஆனால் சமமின்றிச் சந்திரனிலும் 
இவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் கூறுவர் . அது சிறிதும் பொருந்தா 
தென்க. 

( 26 ) 
சொல்இரலிக்கு உறுபகைசுக் கிரன்னியோடு இருவர் 

சோமனுக்குப் பகை இல்லை சொல்லவும் எக் கால்ஏ 
அல்லல் அறுஞ் செவ்வாய்க்குப் பகைபுந்தி ஒருவன் 

ஆனபுந்திக்கு உற்றபகை அம்புலி ஒன்று ஆகும் 
நல்லவியா ழந்தனக்குப் புதன் வெள்ளி பகையாம் 

நாடியசுக் கிரற்கு இரவி நவில் திங்கள் பகையே 
வல்லசனி தனக்கு இரவி திங்களுடன் செவ்வாய் 

மட்டும் ஏ பகை என்று வழுத்துவர்எக் காலும் . 
( இ - ள் ) சூரியனுக்கு - சுக்கிரன் -சனியும் , சந்திரனுக்கு - (பகை இல்லை ) , 
செவ்வாய்க்கு - புதனும் , புதது க்கு - சந்திரனும் , குருவுக்கு - புதன் - சுக்கிரனும் , 
சுக்கிரனுக்கு - சூரியன் - சந்திரனும் , சனிக்கு - குரியன் - சந்திரன்-செவ்வாயும் 
பகை என்று சோதிடவிற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 


மித்துரு 


குரு - செவ் - சந்தி 


குரு- செங் - சனி 


விளக்க விருத்தியுரை 

111 
( வி - ரை ) கிரகங்களுக்கு மித்துரு சத்துரு சமம் ஆகிய இவைகள் 
தற்கால மித்துரு சத்துரு சமம் எனவும் , ரைசர்க்கிக மித்துரு சத்துரு 
சமம் எனவும் இருவகைப்படும் . அவற்றுள் இது சைசர்க்கிகத்தைச் சார்ந்த 
தாகும் . இராகு கேதுக்கள் வீடற்ற சாயாகிரகங்களாதலால் அவர்களை 
இச்தூலுக்கு முன்னூல்களில் கூறா துவிட்டதுபற்றி இந் நூலாசிரியரும் 
கூறாது விடுத்தார் புதனுக்குச் சந்திரன் சத்துருவென்று கூறப்பட்டிருக் 

ன்றது . இதனால் சந்திரனுக்கு புதன் சத்துரு ஆதல்வேண்டும் . இந்நூலி 
லும் , இதற்கு முதல் நூற்களிலும் சந்திரனும் பகையான கிரகங்களில்லை 
எனக் கூறப்பட்டிருக்கின்றது . மற்றும் குருவுக்குப் புதன் சத்துரு என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . இதனால் புதனுக்கு குரு சத்துரு ஆதல் வேண்டும் , 
சமம் என்று கூறப்பட்டிருக்கின்றது . இதன் உண்மையை உள்ளவாறு 
உணரமுடியவில்லை . அறிவுடையோர் இதனை ஆய்ந்தறிதல் வேண்டும் . 

கைசர்க்கிக சத்துரு மித்துரு சமம் 
கிரகம் சத்துரு 

சமம் 
சனி- சுக் - பாம்பு 

புதன் 
மதி 

இராகு - கேது சூரி - புதன் குரு - சுக் -சனி - செவ் 
செவ்வாய் புதன் குரு - சூரி - சந்தி 

சனி - சுக் - பாம்பு 
புதன் சந்திரன் 

சூரி - சுக் - பாம்பு 
சக் - புத - பாம்பு சூரி- செவ் - சந்தி சனி 
சுக்கிரன் சூரி - சந்திரன் புதன் -சனி - பாம்பு குரு - செவ்வாய் 
சனி 

சூரி - செவ் - சந்தி சுக் - புதன் - பாம்பு 
தரி - சந் - செவ் 

குரு - சுக் -சனி 
சூரியன் - சந்திரன் செவ் - சக் - சனி புதன் - குரு 
பாம்பு = இராகு கேதுக்களாம் . இசாகு கேதுக்களை இந்நூலில் இது 
விஷயத்தில் கூரு திருப்பினும் ஜாதகசிந்தாமணியை அநுசரித்து இங்கு 
விளக்கப்பட்டது . பலதீபிகைத் தமிழ் மொழிபெயர்ப்பில் இராகு கேதுக் 
களுக்கு சூரியன் - சந்திரன் - குரு பகையும் , புதன் - சுக்கிரன் -சனி நட்பும் , 
செவ்வாய் சமமும் எனக் கூறப்பட்டிருக்கின்றது . 

(27 ) 
நட்பு - ஆட்சி உச்சம்- பகை - நீசம் 

1 - வது மேஷம் 
வெள்ளியும் புதனும் நட்பு விளங்கிய செவ்வாய் ஆட்சி 
ஒள்ளிய கதிரோன் உச்சம் உயர்சனி நீசம் ஆகும் 
தெள்ளிய மதியோன் பொன்னன் சீரிய ராகு கேது 
உள்உறும் பகை ஆம் என்று ஓதினர் மேடத் தோர்க்கே . 

( இ - ள் ) மேஷராசி புதன் - சுக்கிரனுக்கு நட்பும் , செவ்வாய்க்கு ஆட்சி 
யும் , சூரியனுக்கு உச்சமும் , சனிக்கு நீசமும் , சந்திரன் - குரு- இராகு - கேதுக் 
களுக்குப் பகையும் ஆம் எ - று . 

( 28 ) 
2 - வது ரிஷபம் 
சேய்சனி புதன்பொன் நட்புச் சீரிய புகரோன் ஆட்சி 
தூய்மைசேர் மதியே உச்சம் துர்தரும் பாம்பு நீசம் 


புதன் 


இராகு 


கேது 


- 


112 


சாதக அலங்காரம் 


காய்கதிர் பகையே ஆகும் கண்டனர் இடபம் தன்னில் 
ஆய்தரு பொருள்கள் எல்லாம் அறிந்து இனிது உரைக்கலாமே . 
இ - ள் ) இடபராசி செவ்லாய் - புதன் - குரு - சனிக்கு நட்பும் , சுக்கிரனுக்கு 
பட்சியும் , சந்திரனுக்கு உச்சமும் , இராகு கேதுக்களுக்கு நீசமும் , சூரிய 
னுக்குப் பகையும் ஆகும் . இதனால் ஜாதகங்களைக்கொண்டு ஆராய்ந்து பலா 
பலன்கள் அனைத்தையும் தெரிந்து விருப்பமாக உரைக்கலாம் எ - று . ( 29 ) 

3 - வது மிதுனம் 
சந்திரன் சனியே சுங்கன் தருங்குரு செவ்வாய் பாம்பு 
முந்திய நட்ப தாகும் முனிவு இலாப் புதனே ஆட்சி 
உந்திய பரிவே டந்தான் உச்சமாம் வில்லு நீசம் 
தந்திடுங் கதிரோன் மாற்றான் தாழ்விலா மிதுனத் தோற்கே . 

( இ - ள் ) மிதுன ராசி சந்திரன் - குரு - சுக்கிரன் - சனி - செவ்வாய் - இராகு - 
கேதுக்களுக்கு நட்பும் , புதனுக்கு - ஆட்சியும் , பரிவேடத்திற்கு-உச்சமும் , 
இச்திரதனு நீசமும் , சூரியனுக்குப் பகையும் ஆகும் எ - று : 

(30 ) 
4 - வது கடகம் 
மேதையே நட்பு திங்கள் விளங்கிய ஆட்சி ஆகும் 
சீதையே பொன்னோன் உச்சம் சிறந்திடும் செவ்வாய் நீசம் 
ஒதிய கதிரோன் சுங்கன் ஓங்கிய ராகு மந்தன் 
போதவே பகையாம் என்று போற்றினர் கடகத் தோற்கே . 

-ள் ) கடகராசி புதனுக்கு நட்பும் , சந்திரனுக்கு ஆட்சியும் , குருவுக்கு 
உச்சமும் , செவ்வாய்க்கு நீசமும் , சூரியன் - சுக்கிரன் - சனி - இராகு - கேதுக் 
களுக்குப் பசையும் ஆகும் எ - று . 

( 31 ) 
5 - வது சிங்கம் 
அந்தணன் உறவ தாகும் அருங்கதிர் ஆட்சி ஆகும் 
முந்திய தூமன் உச்சம் முனிவிலா நுட்பம் நீசம் 
மந்தனே புகரோன் செவ்வாய் வணிகனே அரவே திங்கள் 
தந்திடும் பகையே சிங்கம் தனக்கெனச் சாற்றி னாரே . 

( இ - ள் ) சிங்கராசி குருவுக்கு நட்பும் , சூரியனுக்கு ஆட்சியும் , காம 
னுக்கு உச்சமும் , தூமகேதுவுக்கு நீசமும் , சந்திரன் செவ்வாய் - புதன் 
சுக்கிரன் - சனி - இராகு - கேதுக்களுக்கு பகை ஆகும் எ - று . 

( 32 ) 
6 - வது கன்னி 
திங்கள் ஓடு அரவு செவ்வாய் செம்பொன்னே மந்தன் இன்னோர் 
தங்கிய உறவது ஆகும் சாற்றிய புதனே ஆட்சி 
பொங்கிய புதனே உச்சம் புகரவன் நீசம் ஆகும் 
செங்கதிர் பகையே ஆகும் தெரிவையற்கு என்று செப்பே . 

( இ - ள் ) கன்னிராசி சந்திரன் - செவ்வாய் - குரு - சனி - இராகு - கேதுக் 
களுக்கு நட்பும் , புதனுக்கு ஆட்சியும் , புதனுக்கு உச்சமும் , சுக்கிரனுக்கு 
நீசமும் , சூரியனுக்கு பகையும் ஆகும் எ - று . 

( 33 ) 


( இ 


1 


விளக்க விருத்தியுரை 


113 


7 - வது துலாம் 
பண்டிதன் பொன்னன் அங்கி பாம்புடன் இவர்கள் தாமும் 
தண்டிடா உறவு ஆம் ஆட்சி தரும்புகர் உச்சம் காரி 
வண்தமிழ் கதிரோன் நீசம் வாழ்மதி பகைய தென்று 
கொண்டதோர் துலாத்தி னோற்குக் கூறலாங் கோதை மாதே . 

இ - ள் ) துலாராசி செவ்வாய்- புதன் - குரு - இராகு - கேதுக்களுக்கு 
நட்பும் , சுக்கிரனுக்கு ஆட்சியும் , சனிக்கு உச்சமும் , சூரியனுக்கு நீசமும் , 
சந்திரனுக்குப் பகையும் ஆகும் எ -று . 

( 34 ) 
8 - வது விருச்சிகம் 


என்க . 


பனிமகன் சுங்கன் நட்பு பார்மகன் ஆட்சி பாம்பு 
முனிவிலா உச்சம் ஆகும் முழுமதி நீசம் ஆகும் 
இனியனே அருக்கன் பொன்னும் நீலனும் பகைய தென்றே 
முனிவிலாத் தேளி னாற்கே முறைமையாய் மொழிவர் மாதே . 

( இ - ள் ) விருச்சிகராசி புதன் - சுக்கிரனுக்கு நட்பும் , செவ்வாய்க்கு 
ஆட்சியும் , சந்திரனுக்கு நீசமும் , சூரியன் - குரு-சனிக்குப் பகையும் , இராகு 
கேதுக்களுக்கு உச்சமும் ஆகும் எ - று . 

(( வி - ரை ) சிலர் முழுமதி என்பதற்குப் பூரணச்சந்திரன் என்று 
பொருள் கூறி மயங்கி இடர்படுவர் . மோனை நயங்கருதி மதிக்கு முழு 
என்ற அடைகொடுத்துக் கூறினார் ஆசிரியர் என்றறிக . இங்ஙனமே மேஷ 
ராசியில் உயர்சனி என்பதற்கு நீட்சி பொருந்திய சனி என்று பொருள் 
கூறுவர் சிலர் . சனி குறுகிய வடிவுடையவர் ஆதலால் உயர்சனி என்பதற்கு 
கிரக மண்டலங்களுக்கெல்லாம் மேலாக உயர்ந்துள்ள சனி என்று பொருள் 
கொள்ளுதல் சிறப்பாகும் . அல்லது நீண்டகாலத்தில் இராசிமண்டலத்தைச் 
சுற்றிவரும் சுபாவமுடைய சனி என்று பொருள்கூறினும் பொருந்தும் 

( 35 ) 
9 - வது தனுசு 
பகலவன் புகரோன் காரி பாம்புநல் புதனே இந்து 
இகல் இலா உறவ தாகும் இறைவனே ஆட்சி ஆகும் 
சுகமறு சிலையே உச்சம் தோன்றிடும் வட்டம் நீசம் 
மகிமகன் பகையே ஆகும் வளைந்திடும் தனுவி னாற்கே . 

( இ - ள் ) தனுர் ராசி சூரியன் - சந்திரன் - புதன் - சுக்கிரன் - சனி - இராகு 
கேதுக்களுக்கு நட்பும் , குருவுக்கு ஆட்சியும் , இந்திர தனுவுக்கு உச்சமும் , 
பரிவேடத்திற்கு நீசமும் , செவ்வாய்க்குப் பகையும் ஆகும் எ- று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் முன்னிரண்டு அடிகளிலும் எதுகை ஒன்றி 
இருப்ப , பின்னிரண்டு அடிகளிலும் ஒன்றாதிருப்பது அச்சுவாகனம் ஏற்றி 
னோரால் நேர்ந்த பிழையேயன்றி வேறில்லை என்பது திண்ணம் . ஆதலால் 
எதுகை நயம் நோக்கித் திருத்தி அமைக்கப்பட்ட தென்க . இடபராசியில் 
2 - வது 4 - வது அடிகளையும் . இங்ஙனமே திருத்தப்பட்டிருத்தலை அறிவுடை 
யோர் அங்கீகரிப்பார்களாக . 

( 36 ) 
15 


114 


சாதக அலங்காரம் 


10 - வது மகரம் 
பண்டிதன் ஓடு சுங்கன் பாம்புடன் உறவ தாகும் 
மண்டிய சனியே ஆட்சி மங்கலன் உச்சம் ஆகும் 
கொண்டதோர் குருவே நீசம் கூரிய கதிரோன் திங்கள் 
கண்டநல் பகையே ஆகும் காட்டிய மகரத் தோற்கே . 

( இ - ள் ) மகரராசி புதன் - சுக்கிரன் - இராகு - கேதுக்களுக்கு நட்பும் , 
சனிக்கு ஆட்சியும் , செவ்வாய்க்கு உச்சமும் , குருவுக்கு நீசமும் , சூரியன் 
சந்திரனுக்குப் பகையும் ஆகும் எ - று . 

( 37 ) 
11 - வது கும்பம் 
என்றூழும் புதனும் வெள்ளி இறைவனே உறவ தாகும் 
திண்திறல் சனியே ஆட்சி செப்பிய நுட்பம் உச்சம் 
கண்டதோர் தூமன் நீசம் கலைமதி புவிசேய் பாம்பு 
கொண்ட நல் பகையே ஆகும் குறித்திடும் கும்பத் தோற்கே . 

) கும்பவிராசி சூரியன் - புதன் - குரு - சுக்கிரனுக்கு நட்பும் , சனிக்கு 
ஆட்சியும் , தூமகேதுவுக்கு உச்சமும் , தூமனுக்கு நீசமும் சந்திரன் - 
செவ்வாய் - இராகு - கேதுக்களுக்குப் பகையும் ஆகும் எ - று . 

( 38 ) 
12 - வது மீனம் 
அரவொடு சனியே திங்கள் அருக்கனே உறவ தாகும் 
பரவிய குருவே ஆட்சி பார்க்கவன் உச்சன் ஆகும் 
தரைமகிழ் தனே நீசன் தரைமகன் பகைய தாகும் 
கரவிலாக் கயலி னாற்கே கனங்குழை மடந்தை கேண்மோ . 

இ - ள் ) மீனராசி சூரியன் - சந்திரன் - சனி - இராகு - கேதுக்களுக்கு 
நட்பும் , குருவுக்கு ஆட்சியும் , சுக்கிரனுக்கு உச்சமும் , புதனுக்கு நீசமும் , 
செவ்வாய்க்குப் பகையும் ஆகும் எ - று . 

கிரகங்களுக்குரிய இராசி விபாகம் 
( வி - ரை ) அஹமாதித்ய ரூபோஸ்மி சந்த்ர மாஸ்த்வம் ப்ரசக்ஷஸே 

ஸம்யோகோ வியோகோ ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் . (பாரிஜாதம் ) 
" இரவி சங்கரன் - ஈஸ்வரிதிங்கள் என்ற வீமேசுரத்தின் வசனப்படி 
சூரியன் -சிவாம்சமும் , சந்திரன் - சத்தி அம்சமும் ஆவர் . “ சிங்கமே முதலாய் 
ஆறு ராசியுமே செழும்பகல் கதிரவன் கூறாம் , தங்கிய நிசியில் குடமுதல் 
ஆறும் சந்திரன் கூறு எனச் சாற்று " எனவரும் ஜாதக சிந்தாமணி வசனத் 
தினால் சிங்க முதல் ஆறு ராசிகள் சிவாம்சமான சூரியனுடைய பாகமும் , 
கடகாதி அபசவ்வியமாக ஆறு ராசிகளும் சத்தி அம்சமான சந்திரனுடைய 
பாகமும் ஆகும் . இந்திய தியினால் பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ஆறு 
ராசிகள் சூரிய சந்திரர்களுக்கு உரியதென்று நன்கு பெறப்பட்டது. இதனை 
" பாரெலாம் சசிக திரோன் இருவர்க்காகும் " என்ற இந்நூல் ஆசிரியர் 
வசனம் வலியுறுத்தாவிற்கும் , 


5 


விளக்க விருத்தியுரை 


115 


மற்றும் “ காலமாம் புருடன் தனக்குமே அங்கம்கருதிடும் இராசி ஈர் 
ஆறாம் என்ற மங்களேஸ்வர்யத்தின்படி பிரம்மாண்டம் முற்றும் இரணிய 
கருப்பனுடைய சரீரமாகும் , அவருடைய சக்தியானது பல பதங்களாகப் 
பிரிந்து பிரம்மாண்டம் முற்றும் வியாபித்திருக்கின்றது . ஆகவே மேஷாதி 
பன்னிரண்டு இராசிகளும் அவரது திருமேனியேயாகும் . " ஸம்ஹச்ச 
சைலே ஹ்ருதயப்ரதேச ப்ரஜாபதே : பஞ்சம மாஸுராத்யா ” என்ற 
யவனாசார்யர் வசனத்தின்படி சிங்கம் இரணியகருப்பன் ; அல்லது கால 
புருஷனுடைய இருதயம் என்று அறியப்படுகின்றது . மற்றும் ; -- 

வக்ஷஸ்தலம் ஸ்தநௌ குக்ஷி : கக்ஷமூலஞ்ச மேஹாம் 

ஊரூஜங் கேச பாதௌச மேஷாத்யா : பரிகீர் திதா : 
எனவரும் ஞானப்ர தீபிகை ரோககாண்ட வசனத்தினாலும் காலபுருஷ 
னுடைய கை என்பது கடகராசி என்றும் , மார்பு சிங்கராசி என்றும் ஏற்படு 


கின்றது . 


உள்ளம் பெருங்கோயில் ஊனவுடம்பு ஆலயமாம் 
வள்ளல் பிரானார்க்கு வாய்கோ புரவாசல் 
தெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம் 
கள்ளப் புலன் ஐந்துங் காளா மணிவிளக்கே . 

(திருமந்திரம் ) 
எனவரும் திருவாக்காலும் மற்றும் " நண்ணேன் அலாமல் இருகைதான் 
குவிக்க எனின் நாணும் , என்உளம் நிற்றிநீ " எனவரும் தாயுமானார் திரு 
வாக்கானும் காலபுருஷனும் , இரணியகருப்பனுமாகிய முழுமுதல் பரம் 
பொருளாம் இறைவன் , ஆன்மகோடிகளின் இருதயஸ்தானமாகிய தகரா 
லயம் என்னப்படும் புண்டரீகவீட்டில் எப்போதும் வீற்றிருந்து இன்னருள் 
புரிதலாலும் , அவ்விறைவனே சூரியனாக விளங்குகின்றமையாலும் , அவ் 
விறைவனுடைய இருதயஸ்தான சிங்கவிராசியின் விபாகமாக இருப்பத 
னாலும் , சூரியபகவானுக்குச் சிங்கராசி ஆட்சி வீடாயிற்றென்றறிக . சிவ 
மின்றி சத்தியில்லை; சாத்தியின்றி சிவமில்லை என்பது போல சிவாம்சமான 
சூரிய க்ஷேத்திரத்திற்கடுத்த கர்க்கடக ராசி , சத்தி அம்சமான சந்திரனுக்கு 
ஆட்சி வீடாயிற்றென் றறிக . அந்த இரணியகருப்பனுடைய கை அல்லது 
தாள் கடகராசியின் விபாகமாதலாலும் , சத்திசிவத்தின் திருக்கரத்தை 
அல்லது தோளைமருவுதல் இடல்பாதலாலும் கடகம் சந்திரனுக்கு 
டென்பது மறுக்கொணாத வுண்மையாகும் . 

சூரிய சந்திரர்கள் குஜாதி பஞ்சகிரகங்களுக்கு தத்தம் பாகத்தில் 
ஒவ்வொரு இராசிகளைச் சொந்தமாக ஆட்சி புரியுமாறு அளித்திருக்கின் 
றனர் . இம்முறையில் நோக்கும்போது சந்திரன் கடகத்திற்கடுத்த மிதுன 
ராசியையும் , சூரியன் சிங்கத்திற்கடுத்த கன்னியா ராசியையும் புதனுக்குக் 
கொடுத்தனர் . இங்ஙனமே சந்திரன் தனது பாகத்திலுள்ள 

ரிஷபம் 
மேடம், மீனம் , கும்பம் ஆகிய இவ்விராசிகளை முறையே சுக்கிரன் , செவ் 
வாய் , குரு , சனி முதலியவர்களுக்குக் கொடுத்தனர் . இங்ஙனமே சூரியன் 
தனது பாகத்திலுள்ள துலாம் , விருச்சிகம் , தனுசு , மகரம் ஆகியஇவ்விராசி 
களை முறையே சுக்கிரன் , செவ்வாய் , குரு , சனி முதலியவர்களுக்குக் 
கொடுத்தனர் என்பதாம் . ஆகவே இதுகாறும் கூறிப்போந்த நியாயத்தினால் 
கிரகங்களின் ஆட்சிபதவியின் உரிமை இத்தகைத்தென்பது நன்கு விளங்கா 
நிற்கும் . மற்றும் சகோளத்தையொட்டி பூகிக்குமிடத்து , சகோளவட்ட 


ஆட்சி 


ii6 


சாதக அலங்காரம் 


அக் 


நியதியில் பூமத்யம் , சூரியமத்தியம் என இருவகைப்படும் . சூரியமத்தி 
யத்தை அநுசரித்து நோக்கும் போது சூரியனை பூமியும் , பூமியைச் சந்தி 
னும் சுற்றுகின்றனர் . சந்திரமண்டலத்தின் மேல் புதமண்டலமும் , அதற்கு 
மேல் சுக்கிரமண்டலமும் , அதற்குமேல் செவ்வாய்மண்டலமும் , அதற்குமேல் 
குருமண்டலமும் , அதற்குமேல் சனிமண்டலமும் இருத்தலின் சந்திரன் 
வீட்டிற்கு அடுத்து முறையே புதன் , சுக்கிரன் , செவ்வாய் , குரு , சனிக 
ளுடைய ஆட்சிவீடுகள் ஏற்பட்டதென்னலும் பொருத்தமுடைத்தாகும் . 
விரிப்பிற் பெருகும் . உச்சம் = உன்னதமான பதவி , மேலான இடம் ; 
கிராசனம் , நீசம் = தாழ்மையானபதவி , கீழான இடம் , அந்தியாசனம் 
என்பதாம் . இதன் உண்மைத் தத்துவங்களை உள்ளவாறு எடுத்துக்காட்டுதல் 
முற்றக்கற்ற மூதறிவாளர்களாம் சோதிட நுண்மதிப்புலவர்கட்கே சாத் 
தியமாகும் என்ப . 

உபகிரகங்கள் 
சூரியா திகிரகங்களுக்கு புத்திரர்கள் உபகிரகமென்னப்படுவர் இவ்வுப் 
கிரகங்கள் தூமாதிஐவர் , குளிகாதிநால்வர் ஆக ஒன்பதின்மராவர் . 
சூரியனுக் - காலன் 

சுக்கிரனுக்கு - இந்திரதனு 
சந்திரனுக்கு - பரிவேடன் சநிக்கு - குளிகன் 
செவ்வாய்க்கு - தூமன் 

இராகுவுக்கு -- வியதீபாதன் 
புதனுக்கு - அர்த்தப்பிரகரணன் கேதுவுக்கு - தூமகேது 
குருவுக்கு - எமகண்டன் 

இவர்கள் புத்திரர்களாம் . 
குளிகாதி நால்வர் என்னும் குளிக , எமகண்ட அர்த்தப்பிரகர , காலாதி 
களாம் . இவர்கள் சூரியாதிகிரகங்களைப்போல் திருசியமாகாமல் , அதிருசிய 
சஞ்சாரிகளாய் இருக்கின் றனர் . இவர்கள் கிரமமாக சனி, குரு , புதன் , 
சூரியன் இவர்களின் அம்சமானவர்கள் எனவும் , புத்திராகள் எனவும் 
கூறப்படுவார்கள் . இவர்கள் சண்டாள , கல்மஷ , கார்தப , வராகங்களின் 
கூபங்களுக்கும் , பிரோதவஸ்திரதாரணம் , ஜீவஹிம்சை , கத்தியால் நறுக் 
குதல் , மரண தண்டனைகள் என்னும் கார்யங்களுக்கும் , நாயகர்களாய் கும்ப , 
தனூர் , மீனங்களைக் கிரமமாக ஆட்சிவீடுகளாகப்பெற்று , சுபங்களைக் கெடுக் 
குந்தன்மை யுடையவர்களா யிருக்கின்றனர் . ஆனால் இவர்களுள் குளிகன் 
மாத்திரம் தானிருந்த பாவத்தில் தனது துர்க்குணத்தை வியாபிக்கச் 
செய்வன் . மற்ற யமகண்டகாதிகள் காலத்தை அநுசரித்து சுபங்களைச் 
செய்வார்கள் . இக்கால்வர்கள் அன்றி அங்காரக அம்சனாய் குளிகனுடைய 
குணத்தையொத்து விருச்சிகத்தை ஆட்சி வீடாகப்பெற்ற மிருத்தியு 
என்னும் பெயருடன் ஐந்தாவது உபக்கிரகமும் ஒன்றிருப்பதாக சௌா 
மதத்தின் அபிப்பிராயம் . 
குளிகன் இலட்சணம் வருமாறு: 

குளிக : ப்ரேத வாஸாச்ச சண்டாலோ ஜீவகாதுக : 
பாசகட்கதர : பாபீ வத தண்டாதி காரவான் 
யமாத்மஜச்ச சகே : புத்ரோ மலகார் தப ஸுகரேட் 

ம்ருத்யுஸ்ததா விதச்சைவ மாரகே ம்ருத்யு நாயகௌ .. (லகுதாசகம் ) 
எனவரும் வசனத்தின்படி குளிகன் சண்டாளஜாதி , ஜீவஹிம்ஸை செய் 
பவன் , நறுக்கப்பட்டவன் , பாபிஷ்டன் , மரண தண்டநாதிகாரி , மிருத்திய 


விளக்க விருத்தியுரை 

117 
பத் 
புத்திரன் , சனியால் வளர்க்கப்பட்டவன் , மலகூபத்திற்கும் , கழுதை - 
பன்றி - நரிகளுக்கும் , துர்ப்புத்தி , துராலோசனை , துர்ச்சன சகவாசம் , 
மிருத்யுகாரகத்வம் , கும்பராசியாதிபத்யம் இவைகளை உடையவன் என்று 
அறிதல்வேண்டும் . எனவே மிருத்தியுகாரகன் குளிகனும் , ஆயுள்காரகன் 
சனியுமாவார்கள் என்பது போதரும் , 

ஸௌரேஸ் ஸுநுச்ச குளிகோ இதபுத்ரோத காலக : 
ஜீவஜோ யமகண்டச்ச இந்து ஜோர்த ப்ரஹாரக : 

( அஹோபலநாதம் ) 
( இ - ள் ) சனிக்குக் குளிகனும் , சூரியனுக்குக் காலனும் , குருவுக்கு 
எமகண்டனும் , புதனுக்கு அர்த்தபிரகரனும் புத்திரராவார்கள் எ 

சந்யம்சேகுளிக : ப்ரோக்தோ குர்வம்சே யமகண்டக : 
பௌமாமசே ம்ருத்யுரா த்ருஷ்டோ ரவ்யம்சே காலஸம்ஜ்ஞிக : 
ஸௌம்யாம் சேர்தப்ரஹாரச்ச ஸ்பஷ்டகர்மப்ரதேசக : 

( பராசரஓரை ) 
( இ - ள் ) சனி அமிசம் குளிகனும் , குரு அமிசம் எமகண்டனும் , செவ் 
வாய் 

அமிசம் மிருத்தியுவும் , சூரிய அமிசம் காலனும் , புதன் அமிசம் அர்த்த 
பிரகரனும் ஆவா எ - று . 

ஸநேஸ்ஸத ஸ்யாத்- குளிகோத மாந்தி 
யமாத்மஜஃப்ராணஹரோ திபாதி 
அர்தப்ரஹாரீ - யமகண்டகஸ் ஸ்யாத் 
உத்கராந்தி ஸம்ஜ்ஞஃகலுகாலநாமா. (சர்வார்த்தசிந்தாமணி ) 

( இ - ள் ) சநிபுத்திரன் - மாந்தி , யமாத்மஜன் , ப்ராணஹரன் , அதிபாபி 
இவை குளிகன்பெயர். அர்த்தப்பிரஹான் , யமகண்டன் இவர்கள் இப் 
பெயருடையவர் , உத்கராந்தி காலன் பெயர் எ - று . 

ரவிவாராதி சயந்தம் குளிகாதி நிரூப்பதே 
திவலா நஷ்டதா க்ருத்வா வாரேசாத் கணயேத் க்ரமாத் 
அஷ்டமாம்சோ கிரீசஸ்யாச் சந்யம்ஸோ குளிகஸ்ம்ருத : 
ராத்ரி மப்யஷ்டதாபக்தா வாரேசாத் பஞ்சமா தித : 
கணயேத் அஷ்டம : கண்டோ சிஷ்பதி : பரிகீர்தித 8 

( விருத்தசம்மிதை ) 
( இ - ள் ) ஞாயிறு முதல் சனிவகை குளிக்கிரக நிர்ணயம் வருமாறு : 
பகற்பொழுதை எட்டுபாகம் செய்து வாராதிபதி முதலாக எண்ணி , 
எட்டாவது பாகத்தை விடுக்க , சனியம்சம் குளிக்காலமாகும் . இரவுக்கும் 
அந்தந்த வாரமுதல் 5 -வது கிரகமுதலாக எண்ணி எட்டாவது பாகத்தை 
விடுக்க சனியம்சம் குளிக்காலமாகும் எ - று . 

இங்கே எட்டுபாகம் செய்தது என்பது பகல் , இரவு அகசு பிரமா 
ணத்தை என்றறிக . நிரட்ச ஸ்தலத்திற்குரிய சம அகசை எட்டுபங்கு 
செய்து இங்கு பகலிரவு குளிகாதியரின் கால ஆரம்பத்தையும் முடிலை 
பும் காட்டப்பட்டிருக்கின்றன . 


சமஅகசுடையபூமத்தியரேகையின்குளிகாதியர்சக்கரம்(பகற்காலம்) 


81 


0-முதல்31-முதல்71முதல்11-முதல்15-முதல்18-முதல்221-முதல்264-முதல் 3-வரை-வரை11- 

71-வரை11-வரை15-வரை18-வரை223-வரை26/-வரை30-வரை 


வாரம் 


சூரி 


புதன் 


சுக் 


சந்திரன்செவ்வாய் 


ஞாயிறு 


சனி குளிகன் 


காலன் 


அர்த்த 


எமகண் 


திங்கள் 


சுக் 


செவ் 


புதன் அர்த்த 


சந்தி 


சூரி காலன் 


சனி குளிகன் 


எமக 


புதன் 


சணி 


சூரி 


குரு 


சுக் 


சந்திரன் 


செவ்வாசெவ்வாய் 

அர்த்த 


காலன் 


குளிகன் 


சாதக அலங்காரம் 


எமகண 


புதன் 


சனி 


சூரி 


பதன் 


குரு எமகண் 


சுக்கிரன் 


சந்திரன்செவ்வாய் 


அர்த்த 


காலன் 


குளிகன் 


சனி 


சந்திரன்செவ்வாய் 


சுக்கிரன் 


புதன் 
அர்த்த 


வியாழ 


எமகண் 


குளிகன் 


காலன் 


வெள்ளிசுக்கிரன் 


சனி குளிகன் 


சந்திரன்செவ்வாய் 

புதன் அர்த்த 


காலன் 


எமகண் 


சனி 


சூரி காலன் 


சனி 


சந்திரன்செவ்வாய் 

புதன அர்த்த 


சுக்கிரன் 


குளிகன் 


எமகண் 


பூமத்திய 
ரேகையின் 
குளிகாதியர் 
சக்கரம் 
( 
இரவுகாலம் 
) 0 
முதல் 
32 
- 
முதல் 
73 
- 
முதல் 
11 
-- 
முதல் 
15 
- 
முதல் 
18 
- 
முதல் 
223 
- 
முதல் 
264 
- 
முதல் 
32 
- 
வரை 
71 
- 
வரை 
114 
- 
வரை 
15 
- 
வரை 
184 
- 
வரை 
22 
, 
-வரை 
264 
- 
வரை 
30 
- 
வரை 


பாரம் 


ஞாயிறு 


சூரி 


சுக்கிரன் 


சனி 
குளிகன் 


எமகண் 


காலன் 


சந்திரன் 
செவ்வாய் 

புத அர்த்த 


சூரி 


சனி 
திங்கள் 
சுக்கிரன் 

குளிகன் 


புதன் 


காலன் 


சந்திரன்செவ்வாய் 

அர்த்த 


குரு எமகண் 


சனி 


செவ்வா 


புதன் 


சூரி காலன் 


சந்திரன்செவ்வாய் 


குளிகன் 


சுக்கிரன் 


அர்த்த 


குரு எமகன் 


விளக்க விருத்தியுரை 


புதன் 


सी காலன் 


சனி 


சந்திரன் 
செவ் 
வாய் 


புதன் அர்த்த 


சுக்கிரன் 


எமகண 


குளிகன் 


சனி 


வியாழ 


சந்திரன்செவ்வாய் 


புதன் அர்த்த 


குரு எமகண் 


சுக் 


சூரி காலன் 


1. 1 


குளிகன் 


ப 


வெள்ளி 
செவ்வாய் 



புத 
அர்த்த 


சுக்கிரன் 


சனி 
குளிகன் 


எமகண் 


காலன் 


சந்திரன் 


சனி 


சூரி 


புத அர்த்த 


சுக்கிரன் 


சனி குளிகன் 


எமகண் 


சந்திரன் 
செவ்வாய் 


காலன 


119 


120 


சாதக அலங்காரம் 


பகற்கால குளிகாதியர் சக்கரத்தில் அந்தந்த வாராதிபர் முதலான 
கிரக வரிசையும் , இராக்கால குளிகாதியர் சக்கரத்தில் அந்தந்த வாராதி 
பர்க்கு ஐந்தாவது வாராதிபர் முதலான கிரக வரிசையும் கொண்டு 
குளிகா தியரின் நிர்ணயம் கூறப்பட்டது . அதாவது பகற்காலம் ஜனனம் 
வியாழக்கிழமையாயின் 7 ) நாழி முதல் 114 நாழி வரை குளிககாலமாம் . 

ரவு ஜனனம் வியாழக்கிழமையாயின் 18 நாழி முதல் 221 நாழி வரை 
குளிககாலம் ஆகும் . மற்றதுமிப்படியே ஆம் . 

தூமாதி ஐவர் : -தூமன் புகை சமுகத்தையொத்து வால் நட்சத்திர 
மாகக்காணப்படுவான் . வியதீபாதன் கொள்ளிக்கட்டைநெருப்பைப்போல் 
காணப்படுவான் . பரிவேடன் சூரிய சந்திரர் பிம்ப அந்தர்க்கதனாய் அவர் 
கள் உதிக்கும்போது அவர்கள் மண்டலத்தைச் சுற்றி பலவித வர்ணங்க 
ளுடன் வட்ட வடிவாகக் காணப்படுவான் , இந்திரதனுசு பலவித வர்ணங் 
களுடன் அந்தியில் கிழக்கிலும் , அதிகாலையில் மேற்கிலும் வில்லைப்போல் 
உலகப் பிரசித்தமாகக் காணப்படுவான் . தூமகேது ஒரோர்காலத்தில் 
வால் நட்சத்திரமாகக் காணப்படுவான் . இந்த உபக்கிரகங்கள் விகார 
வடிவமும் , சூரியகட்சியில் உண்டாகி உலகத்திற்குத் தீங்கையும் , ஜாதகம் 
ஆரூடம் - முகூர்த்தங்களில் எந்தப் பாவகத்தில் இருக்கின்றார்களோ அந்தப் 
பாவகத்திற்குக் கெடுதியைச் செய்பவர்களாவர் . இவர்கள் ஸ்புடராசி 
யாதிகளை நீக்கி பாகா திகளில் சூரியாதி கிரகங்களுடன் சமபாகத்திலாவது , 
பிருஷ்ட ( பின் ) பாகையிலாவது இருந்தால் கெட்ட பலன்களையும் , முக 
( மேல் ) பாகைகளில் இருந்தால் சுபபலன்களையும் தருவார்கள் . 

அப்ரகாசாஸ் ஸஞ்ச ரந்தீ தூமாத்யா : பஞ்சகேசரம் 
க்வசித் கதாசித் த்ருச்யந்தே லோகோபத்ரவ ஹேதவே ( 27 ) 
தூமஸ்து தூமபடலம் ப்ருச்சர்க்ஷ மிதிகேசா 
உல்காபாதே வ்யதீபாத பரிவேஷஸ்து த்ருச்யதே 

( 28 ) 
லோகே ப்ரஸித்தம் யத் த்ருஷ்டம் ததேவப்த்ர தநுஸ்ம்ருதம் 
கேதுச்ச தூமகேதுஸ்யாத் * லோகோபத்ரவ காரக : 

( 29) 

( பலதீபிகை ) 
தூமாதி பஞ்சகிரகங்கள் பிரகாசமில்லாதவர்களாய் ( மேற்கு 
திக்கு கமனமுடையவர்களாய் ) சஞ்சரிப்பார்கள் . சிலகாலம் சிறிது தோற் 
றப்படின் அக்காலம் உலகத்திற்கு மிக துன்பத்தைத் தருங்காலமாகும் ( 27 ) 
தூமன் புகைக்கூட்டத்தையொத்து வால் நட்சத்திரம்போல் காணப்படுவன் . 
வியதீபாதன் கொள்ளிக்கட்டை நெருப்பைப்போல் காணப்படுவன் . பரிவே 
டன் சூரிய சந்திரர்களைச் சுற்றி சாணப்படும் வட்ட வடிவினனாவன் ( 28 )) 
உலகத்திற்கு பிரத்யட்சமாய் காணப்படுவதே தேவேந்திரன் வில் என்னும் 
இந்திரதனுசு ஆகும் . இது தோன்றின் 

உலகத்திற்கு உபத்திரவம் 
உண்டாகும் எ - று . 

* இவற்றால் உலகுக்கு உண்டாகும் தீமையை சோதிட கலாநிதி முதல் 
தொகுதியில் பரக்கக் காணலாம் . 


அ 


- 


121 


விளக்க விருத்தியுரை 
தூமாதியர் உச்ச நீச ஆட்சிகள் வருமாறு 
தூமாதியர் உச்சம் 

நீசம் 

குளிகாதி 
யர் 


ஆட்சி 


தூமன் 


சிங்கம் 


கும்பம் 


மகரம் 


குளிகன் கும்பம் 


விய நீபாதன் 


விருச்சிக ரிஷபம் 


மிதுனம் எமகண்ட 

எமகண்ட தனுசு 


பரிவேடன் 


மிதுனம் தனுசு 


தனுசு 


அர்த்தபிர மிதுனம் 


இந்திரதனு 


தனுசு 


மிதுனம் கடகம் 


காலன் 


மகரம் 


தூமகேது 


கும்பம் 


சிங்கம் 


கடசம் 


மிருத்து விருச்சிக 


பரிவேடம் தனக்கு உச்சம் மிதுனமே ஆகும் 

பகர் தூம ஓக்குஉச்சம் சிங்கம் எனல் ஆகும் 
உரிய இர்த்ர தனுசு ச்சம் தனுசே ஆகும் 
உற்ற - நுட்பம் தனக்குஉச்சம் கும்பம் எனல் ஆகும் . 

(சாதகசிந்தாமணி -1361 ) 
இச்செய்யுளில் 2 - வது அடியில் பகர்கலைக்யானுக்குச்சம் என்றிருப்பது 
முதல் நூல் நோக்கி " பகர் தூமனுக்கு உச்சம் ” எனத் திருத்தப்பட்டது , 
2 - வது அடியில் நுட்பம் என்றது தூமகேதுவை என்க . வட்டம் எனின் 
பரிவேடத்திற்குப் பெயர் . நுட்பம் என்பது சால நுட்பம் என்றுங் கூறப் 
படும் . வில் -சிலை என்பது இந்திரதனுசுக்கும் பெயராகும் . இதுகாறுங்கறிய 
வற்றால் உபகிரகங்களின்னதென்பதும் , அவற்றாலுண்டாகும் பயன் இன்ன 
தென்பதும் , அவற்றின் தன்மை நியதி இன்னதென்பதும் , அவற்றின் 
உச்சம் - நீசம் - ஆட்சி இராசிகள் இன்னதென்பதும் நன்கு விளங்காநிற்கும் . 
இனி அவற்றின் கணிதமுறையையும் , பலாபலன்களையும் கூறப்படும் . ( 39 ) 

ஜாதக குளிகை காலம் 
களிப்பான குளிகன்வகை பார்த்திடுவாய் மின்னே 

கதிரவனுக்கு இருப்பதாறு ஆம் இரவில் பத்தாம் 
மிளிர்திங்கள் இருபத்தி இரண்டு இரவில் ஆறாம் 

மேல் செவ்வாய் பதினெட்டு ஆம் நிசியினில் இரண்டாம் 
ஒளிர்புதனுக்கு ஈர்ஏழாம் இரவு இருபத்து ஆறாம் 

ஓதுகுரு பத்து இரவில் உயர் இருபான் இரண்டாம் 
குளிர்வெள்ளிக்கு இருமூன்று மாலைபதின் எட்டு ஆம் 

கூறு சனிக்கு ஓர் இரண்டாம் ஏழ்இரண்டாம் நிசிக்கே . 
( இ - ள் ) ஜாதகங்களில் குளிகன் இருக்கும் இருப்பைக் கூறுமிடத்து , 
நாயிற்றுக்கிழமை பகலில் சா -26 , இரவில் நா -10 , திங்கட்கிழமை பகலில் 

இதனை சோதிட கலாநிதி இரண்டாவது தொகுதியில் காண்க . 
16 


------ 


122 


சாதக அலங்காரம் 


நா -22 இரவில் நா -16 , செவ்வாய்க்கிழமை பகலில் நா -18 இரவில் நா -2 
புதன்கிழமை பகலில் நா -14 இரவில் நா -26 , வியாழக்கிழமை பகலில் நா -10 
இரவில் நா -22, வெள்ளிக்கிழமை பகலில் நா -6 இரவில் நா -8 , சனிக்கிழமை 
பகலில் நா -2 இரவில் நா -14 ஆகும் எ - று . 

( வி - ரை ) முன்பு பகலிரவு சக்கரங்களில் விளக்கிக் காட்டிய குளிகாதி 
நால்வர்களின் கால ஆரம்ப முடிவுகள் நிரட்சஸ் தலமாகிய பூமத்ய ஸ்தானத் 
திற் குரியதாகும் . பிற இடங்களுக்கு அந்தந்த இடங்களுக்குரிய பகல் இரவு 
அகசு பிரமாணங்களை எட்டு பங்கு செய்து பங்கு ஒன்றுக்கு இவ்வளவு 
நாழிகை என்று சுத்தமாக அறிந்து கொள்ளல் வேண்டும் . தற்காலம் வழங் 
கப்பட்டுவரும் இராகுகாலத்தின் காலநிர்ணயங்கூட பூமத்தியஸ்தானமாகிய 
பிரட்சஸ்தலத்திற் குரியதேயன்றி வேறிடங்கட்குரியதல்ல . அந்தர்த இடங் 
களின் அகசுகொண்டே இதனையும் அறிக .. 

முன்பு காட்டியிருக்கும் பகல் இரவு குளிகாதியர் சக்கிரத்தில் அவ 
ரவர்கள் அந்தியகால நாழிகையில் கடைசி ஜாமமாகிய 7 - வது ஜாமத்தி 
லிருந்து , ஜாமம் ஒன்றுக்குக் கால் , கால் நாழிகையாகக் கழித்துக்கண்ட 
ஜாதககுளிகாதியர் காலம் ஆகும் . அதாவது 7 - வது ஜாமத்திற்கு --நாழிகை 
6 - வது ஜாமத்திற்கு --நாழிகை, 5 - வது ஜாமத்திற்கு --நாழிகை, 4 - வது 
ஜாமத்திற்கு 1- நாழிகை , 3 - வது ஜாமத்திற்கு 14 - நாழிகை , 2 - வது ஜாமத் 
திற்கு 11 - நாழிகை , 1 - வது ஜாமத்திற்கு 1 - நாழிகை ஆகக் கழித்துக் 
கண்டது ஜாதகத்திற்குரிய குளிகாதியர் காலமாகும் . இங்கனம் கழிக்காமல் 
காண்பது முகூர்த்தங்கட்குரிய குளிகாதியர் காலமாகும் . 

( 3 ) நிரட்சஸ்தல ஜாதக குளிகாதியர் காலங்கள் 


இரவு 


பகல் 
வாரம் 

யமகண் அர்த்தப் 

அர்த்தப் 
குளிகன் பிரக காலன் 

குளி எமகண் 
டன் 
ரன் 

ரன் 


கால் 


கன் 


டன் 


| 


| 


ஞாயி 


26 


18 


14 


2 


10 


2 


26 


14 


திங் 


22 


14 


10 


26 


6 


26 


22 


10 


எவ் . 


18 


10 


6 


22 


2 


22 


18 


6 


6 | 


2 


18 


26 


18 


14 


2 





புதன் 14 
வியா 10 


2 


26 


14 


22 


14 


10 


26 


வள் . 


6 


26 


22 


10 


18 


10 


6 


22 


சனி 


2 


22 


18 


6 


14 


6 


2 


18 


விளக்க விருத்தியுரை 


123 


சனி இரவு குளிகோதயம் 4 - வது ஜாமம் ஆதலால் , ஷை இரவுக்குரிய 
குளிகாதியர் சக்கரத்தின் படி , குளிகாந்தகாலம் நா -15 , என்று அறியப்படு 
கின் 

ன்றது . இதிலிருந்து 7- வது ஜாமத்திலிருந்து அபசவ்விய முறையாக 
எண்ணிவர 4 - வது ஜாமமாதலால் , ஜாமம் ஒன்றுக்குக் கால்நாழிகையாக 
கூடிய நா - 1 - ஐக் கழித்துவிட ஜாதககுளிகைகாலம் நா -14 என்று ஏற்பட்ட 
துணர்க . இங்ஙனமே சனி இரவு எமகணட அந்தியகாலம் நா -72 , இது 
7 - வது ஜாமத்திலிருந்து எண்ண 6 - வது ஜாமம் ஆதலால் ( அறுகால் - ஒன் 
றரை ) நா - 73 - ல் 13 - ஐக் கழிக்க சனிவாரம் இரவு ஜாதக எமகண்டகாலம் 
நா -6 என்று ஏற்பட்டதுணர்க . பிறவும் இவ்வடைவே பார்த்துக்கொள்க . 
இங்ஙனம் பார்த்துக் கழித்த நாழிகைகளையே பெரியோர்கள் ஜாதக குளி 
காதியர் காலமெனக் கூறியிருக்கின்றனர் . இதனை மேல் 3 - வது சக்கரம் 
நன்கு விளக்கும் . 
இனி அந்தந்த இடங்களுக்குரிய அகசு பிரமாணத்தைக்கொண்டு 

ஜாதக குளிகாதியர் 
நாழிகைகளை அறியும் வழியும் உதாரணமும் வருமாறு : 
இஷ்ட ஸ்தலத்தின் பகலிரவு அகசு பிரமாணத்தை வைத்து , நிரட்ச 
ஸ்தலத்தின் பகலிரவு ஜாதக குளிகாதியர் காலத்தினால் பெருக்கி , 30 - ஆல் 
வகுத்து வரும் ஈவு இஷ்டஸ்தலத்தின் ஜாதக குளிகாதியர் காலம் ஆகும் . 

கலியுக 4986 - ல் தாரணளு ஆடிமீ 14s ஆதிவாரம் பகல் நா -1 
விநாடி 55 - க்கு இஷ்டஸ்தல ஜாதக குளிகா தியர் காலம் வருமாறு , பகல் 
அகசு நா . 31-34 , 3 - வது சக்கரத்தின்படி ஆதிவாரம் பகல் குளிகாதியர் 
காலம் குளிகன் நா -26 , எமகண்டன் நா -18 , அர்ததப்பிரகாரன் நா -14, 
காலன் நா -2 ஆகும் . 

குளிக உதாரணம் : - அகசு நா . 31-34 x26 = 820.44 : 39 = 27 , 
மீதம் 10X60 = 600 + 44 = 644 - 30 = 21 ஆகவே இஷ்டஸ்தல 
வாரம் பகல் ஜாதக குளிக்காலம் நா . 27-21 . 

எமகண்டன் : - அகசு நா . 31-34x18 = 568-13-- 30 = 18 , மீதம் 
28x60 = 1680 + 12 = 1692 - 30 = 56 ஆகவே இஷ்டஸ்தல ஆதிவாரம் 
பகல் ஜாதக எமகண்டகாலம் நா , 18-56 . 

அர்த்தபிரஹான் : - அகசு நா 31.34 x 14 = 441-56-30 = 14 , 
மீதம் 21X60 = 1260 + 56 = 1316 + 30 = 44 ஆகவே இஷ்டஸ்தல ஆதி 
வாரம் பகல் ஜாதக அர்த்தபிரகரகாலம் நா . 14-44 . 

காலன் : - அகசு நா . 31-34x2 = 6327-30 = 2 , மீதம் 3x60 = 
180+ 28 = 208-30 = 7 , ஆகவே இஷ்டஸ்தல ஆதிவாரம் பகல் ஜாதக 
காலனுடைய நா . 2-7 . 

இப்படி கணித்துக்கண்ட இஷ்ட ஸ்தலத்திற்குரிய ஆதிவாரத்தின் 
குளிகாதியர் காலம் : - குளிகன் நா . 27-21 , எமகண்டன் 

. , நா . 18-56 , 
அர்த்த பிரகரன் நா . 14-44 , காலன் நா . 2-7 என்று அறிக . 

இஷ்டஸ்தல விஷுவச் சாயாங்குலத்திற்குரிய சபிண்ட சமஸ்காரஞ் 
செய்து கண்ட இராசிமானத்தைக்கொண்டு, ஜனன மாதத்திற்குரிய இராசி 
பிரமாணத்தில் , ஜனனம்வரைச சென்றது போக நின்ற உதயாற்பரத்தை 


1 


124 

சாதக அலங்காரம் 
வைத்து ஷை ஜாதக குளிகாதியர் காலநாழிகைக்கு எந்த ராசி ஏற்படுமோ 
அதுவே அவரவர்கள் நிற்கும் இராசிகளாகும் . பின்பு அந்தராசியில் செல் 
லான நாழிகை விநாடிகளை ஒரே இனமாக விநாடியாக்கி 30 - ஆல் பெருக்கி , 
அந்த ராசியின் மொத்த விநாடியால் வகுக்க வருவது பாகையும் , மீதத்தை 
60 - ஆல் பெருக்கி முன்போல் வகுத்து வருவது கலையுமாகும் . அதற்கு முன் 
மேடாதியாக எத்தனை ராசிகள் சென்றனவோ அவை இராசியும் ஆகும். 
இங்ஙனம் அவரவர்கள் இராசி , பாகை - கலை முதலிய ஸ்புடங்களை அறிதல் 
வேண்டும் . 

ஷை உதாரண ஜாதகம் அக்ஷராம்சம் 12-55 - ல் ஜனனம் . விஷுவச் 
சாயை அங்குலம் -2 வியங்குலம் -48 இதன் சரகண்டம் 1 - வது 28 , 2 -வது 
22 , 3 - வது 9 - விநாடிகளாம் இதனை ஜாதகசாகரத்தில் நன்கு விளக்கப்பட் 
டிருத்தலின் இங்கு விரிவஞ்சி விளக்கவில்லை என்க , 

இஷ்டஸ்தல இராசிமானம் 
மேஷம் 

சிங்கம் 

நா . 5-21 
ரிஷபம் 

கன்னி 

நா . 5-6 மகரம் 
மிதுனம் நா . 5-14 துலாம் 

நா . 5- 6 

கும்பம் நா . 4-37 
விருச்சிக நா . 5-21 மீனம் 


நா . 4.10 
நா . 4-37 


தனுசு 


நா . 5-32 
நா . 5-14 


கடகம் 


நா . 5-32 


நா . 4-10 


காலன் 


ஷை உதாரண ஜாதகத்தின் ஜனனகால சூரியஸ்புடம் ராசி 3-12-18 , 
இதற்கு ஜாதகசாகரம் 60 - வது பக்கத்தின் படி கடகாந்தம் (உதயாற்பரம் ) 
நா . 3-16 . ( கடகச்செல்லு நா . 2-16 ) காலன் நா . 2-7 ஆதலால் கடகச் 
செல்லு நா . 2-16 + 2-7 = 4-23 = இதன் விநாடி 263,30 = 7890 - 332 = 
பாகை -23 , மீதம் 254 X60 = 15240 - 332 = கலை -46 . மேஷாதி சென்ற 
ராசி -3 ஆகவே காலனுடைய சுத்தஸ்புடம் ராசி -3 , பாகை -23 , கலை-46 
என்றறிக . 

அர்த்தபிரகரன் 
கடகாந்தம் நா - 3-16 , சிங்கம் 5-21 , கன்னி 5-6 - ஆக கன்னி அந்த 
நா.13-43. அர்த்தபிரகான் நா . 14-44 , துலாத்தில் செல்லு நா.1-1, இதன் 
விநாடி 6130 = 1830 - 306 = பாகை-5 , மீதம் 300x60 = 13000 = 
806 = கலை -59 , சென்ற ராசி -6 . ஆகவே அர்த்தபிரகரன் ஸ்புடம் ராசி -6 , 
பாகை -5 , கலை -59 என்றறிக . 

எமகண்டன் 
கடகாந்தம் நா . 3-16 , துலாந்தம் நா . 18-49 , எமகண்டன் நா . 18-56 , 
விருச்சிகத்தில் செல்லு விநாடி 7X30 = 210 - 321 வகுக்கப் போதாமை 
யால் 210X60 = 12600 - 321 = கலை -39 , சென்ற ராசி - 7 ஆகவே எம 
கண்டன் ஸ்புடம் ராசி -7 , பாகை -0 , கலை-39 என்றறிக 

குளிகன் 
கடகாந்தம் 3-16 , விருச்சிகாந்தம் 24-10 , குளிகன் நா . 27-21 , தனுவில் 
செல்லு நா . 8-11 இதன் விராடி 191X30 = 5780 + 832 = பாகை -17 


விளக்க விருத்தியுரை 


125 


மீதம் 86 , 60 = 5160 - 332 = கலை-16 , சென்ற ராசி -8 . ஆகவே குளிக் 
ஸ்புடம் ராசி நா -8 , பாகை -17, கலை-16 என்றறிக . இங்ஙனமே மற்றைய 
ஜாதகங்களுக்கும் குளிகாதியர் நால்வருடைய இருப்பையும் , இராசியாதி 
ஸ்புடங்களையும் சுலபமாக அறிந்து கொள்ளலாம் . 


உபகிரகம் 


ஸ்புடம் 


நட்சத்திரம் பாதம் 


இராசி 


க . 


காலன் 


3 23 46 


ஆபிலியம் 


3 


கடகம் 


அர்த்தபிரகரன் 6 


5 59 


4 


சித்திரை 


துலாம் 


7 


0 39 


விசாகம் 


எமகண்டன் 


4 


விருச்சிகம் 


8 17 , 16 


குளிகன் 


2 


பூராடம் 


தனுசு 


இப்படி கணித்தறிந்து ஏற்படுத்திய சக்கரம் குளிகாதியர் இராசி 
சக்கரமாகும். பின்பு பாலகஸ்புடத்தைக்கொண்டு குளிகாதியர் இருக்கும் 
பாவகசக்கரத்தை ஏற்படுத்திப் பலன் சொல்லுதல் வேண்டும் . குளிகா தியர் 
இராசி சக்கரத்தினால் அவர்கள் இருக்கும் இராசி ஆட்சி முதலியவற்றை 
யும் , பாவக சக்கரத்தினால் இருக்கும் பாவ , பலாபலன்களையும் அறிதல் 
வேண்டும் . 


பாவக சக்கரத்திலும் இப்படியே இருப்பார்கள் 
என்று எண்ணுதல் கூடாது . இந்த உதாரணஜாத 

லக்கத்தின் பாவகஸ்புடங்களை ஜாதகசாகரம் 84 - ஆம் 
குளிகாதி 

கால 

பக்கத்திற் காண்க . அதன்படி 3 - வது பாவக ஆரம் 
யா இராசி 

பம் ராசி 5-8-20 , அந்தியம் ராசி 6-8-32 , அர்த்த 
சக்கரம் 

பிரகரன் ஸ்புடம் ராசி 6-5-59 ஆதலால் இலக்கின 

ராசி முதலாக 4 - வது துலாராசியிலிருந்த அர்த்த 
குளி எம அர்த 

பிரகரன் பாவகஸ்புடத்தின்படி 8 - வது பாவகத்தி 
கன் கண் பிரக 

லிருக்கின்றார் . மற்றும் 4 - வது பாவக ஆரம்பம் 
ராசி 6-8-32 , அந்தியம் பாசி 7-8-32 , எமகண்டன் ஸ்புடம் ராசி 7-0-39 , 
ஆதலால் இலக்கின ராசிமுதல் 5 - வது விருச்சிக ராசியில் இருந்த எமகண் 
டன் பாவகஸ்புடத்தின்படி 4 - வது பாவகத்தில் இருக்கின்றார் , ஆசவே 
அர்த்தபிரகரன் 4 - ல் இருப்பதாகவும் , எமகண்டன் 5 - ல் இருப்பதாகவும் 
பலன் சொல்லக்கூடாது . இருவரும் முறையே மூன்றிலும் நான்கிலும் 
இருப்பதாக பலன் உரைத்தல் வேண்டும் . இதன் உண்மையை இந்நூலா 
சிரியர் << இயம்பு சன்மமனை நவாக்கிச பங்கு ஐந்து அதனில் , இனிது 
உ திக்கில் நவக்கிரகம் இருந்தபடி சரியே ! " என்ற 57 - வது செய்யுளில் 
விளக்கியிருக்கின்றார் . ஆதலின் சோதிட சாஸ்திரத்தை உள்ளபடி அறிய 
விரும்பும் சேயர்கள் இப்படி சுத்தமாக குளிகாதியர் பாவகச் சக்கரத்தை 
நிர்ணயஞ் செய்துக்கொள்வது மிகமிக அவசியமாகும் .. 


1 


126 


சாதக அலங்காரம் 


லக் 
காலன் 


குளிகாதியர் 
பாவ சக்கரம் 


எமகண் 


குளிகன் 


அர்த்த 


فا 


இந் நூலாசிரியர் இப்படலத்து ஷ . 27 - வது செய்யுளில் குளிகனை 
மட்டுங்கூறி , ஏனைய காலன்- அர்த்த பிரகரன் - எமகண்டன் முதலியோரைக் 
கூ சாதுவிட்டமையின் பிற நூலில இருந்து அவர்களைக் கணித்தறியும் வழி 
கூரப்பட்டது . அங்ஙனமே உபக்கரகங்களில் குளிகா தியரில் ஒரு கிரகத் 
தைக் கூறி தூமாதிகளைக் கூறாது விடுத்தமையாபின் அதனையும் இங்கு 
வேறு நூலின் ஆதாரத்தினால் வருவித்து உரைக்கப்படும் . 


பருதிபடத் துடன் நான்கு இராசியும்பன் மூன்று 

பாகை தனை உடன் கூட்டத் தூமன் இடப் புடம் ஆம் 
வருதூமன் புடந்தன்னைப் பனிரண்டில களைந்தே 

வந்ததுபா தன்புடம் ஆம் பாதபுடத்து உடனே 
பொரும் ஆறு இராசிஉடன் கூடல்பரி வேடப் 

புடம் அதனை மண்டலத்தில் களையஇந்த்ர தநு ஆம் 
தரும் இந்த்ர தநுப்புடத்தில் பதினேழு பாகைத் 
தான் கூட்ட உபகேதுத் தன புடம் அது ஆமே . 

. 
( இ - ள் ) சூரியஸ்புடத்துடன் 4-ராசி 13- பாகை கூட்ட தூமனுடைய 
ஸ்புடமாகும் . தூமன் ஸ்புடத்தை 12 -இராசியில் கழிக்க வியதீபாதன ஸ்புட 
மாகும் . வியதீபாதன் ஸ்புடத்தில் 6 - இராசிகூட்ட பரிவேடன ஸ்புடமாகும் . 
பரிவேடன் ஸ்புடத்தை 12 - ல் கழிக்க இந்திரதனுசு ஸ்புடமாகும் . இந்திர 
தனுசு ஸ்புடத்தில் 17 -பாகை கூட்ட தூமகேது ஸ்புடமாகும் எ - று . 

நகாலிப்தாதிகே தூமே க்ருதிலிப் தாதி ஹீநகா: 
கேதௌ கார்யா குரோர் வாக்யா தருஷபாதா வஸாகோ : 
சத்வாரோ ராசயோபாசௌ யுக்த்தாபாகா ஸ்த்ரயோதசா 
தூமோநாம மஹாதோஷ 3 ஸாவகர்ம விநாசக : 
தூமோ மண்டலத : சுததோ வயதீபாதேத்ர தோஷத : 
ஸஷட்பேத்ர வ்யதீபாதே பரிவேஷஸ்து தோஷக்ருத் 
பரிவேஷச ச்யுதசசக்கா திந்த்ரசாபச்ச தோஷத : 
அத்யஷ்ட்யம்சயுதே சாபே கேதுகேட 8 பரோவிஷம் 
ஏகராசியுதே கேதெள ஸுர் ஸ்யாத் பூர்வவத்ஸமம் 
அப்ரகாச க்ரஹாச்சைதே தோஷா பாபக்ரஹாஃ ஸ்ம்ருதா 

( பிருகத் பராசரஹோரை ) 
இந்த சுலோகக் கருத்தை இக்கு சக்கரவடிவமாக காட்டப்படுதலின் 
அதனால் நன்கு அறிந்துகொள்ளலாம் . தூமாதி ஐவர்கள் ஸ்புடவிஷயமாய் , 


விளக்க விருத்தியுரை 


127 


ஜாதக சிந்தாமணிக்கும் பராசர ஓரைக்கும் சொற்ப வித்தியாசம் உண்டு . 
அதாவது : தூமஸ்புடத்தில் 20 -கலையும் , தூமகேது ஸ்புடத்தில் 20 - கலை 
யுமே யன்றி அதிகமில்லை என்றறிக . 


துருவம் 


தூமாதியர் 


ரா . 


| 


4 


தூமன் 


13 | 20 


வியதீபாதன் 


12 


0 


0 


தூமகேது துவஜன் 
என்றும் வழங்கப்படுவன் 

உதாரணம் : 

குளிகோதாரணத்தில் 
காட்டிய சூரியஸ்புடம் ராசி 3-12-18 
இதில் ராசி 4-13-20 -ஐக கூட்ட 
தூமன் ஸ்புடம் ராசி 7-25-28 , இதை 
12 - ல் கழிக்க வியதீபாதன் ஸ்புடம் 
ராசி 4-4-32 , இதில் 6 - ராசி கூட்ட 
பரிவேடன் ஸ்புடம் ராசி 10-4-32 , 
இதை 12 - ல் கழிக்க இந்திரதனுசு 
ஸ்புடம் ராசி 1-25-28 , இதில் 16 
பாகை 40 - கலை கூட்ட தூமகேது 
ஸ்புடம் ராசி 2-12-8 என்று அறிக. 


பரிவேஷன் 


6 


0 


0 


12 


0 


0 


இந்திரதனுசு 


0 


தூமகேது 


16 


40 


உதாரண நியாசம் 


ஸ்புடம் 


பாதம் 


நக்ஷத்திரம் 


தூமாதியர் 


இராசி 


7 25 28 கேட்டை 


3 


விருச்சிகம் 


தூமன் 


4 


4 32 | மகம் 


2 


சிங்கம் 


வியதீபாதன் 


10 


பரிவேஷன் 


4 32 

32 அவிட்டம் 


4 


கும்பம் 


1 


1 25 28 | மிருகசீரிடம் 


ரிஷபம் 


இந்திரதனுசு 


தூமகேது 


2 12 


8 திருவாதிரை 


2 மிதுனம் 


| 


. 


இந்த நியாசத்தில் வியதீபாதன் இலக்கின ராசிக்குள் ( கடகத்தி 
லிருந்து) 2 - வது ஆகிய சிங்கத்தில் இருப்பதனால் இராசியில் சிங்கத்தில் 

ப்பட்டாலும் ஷை உதாரண ஜாதகத்தில் இலக்கினபாவக ஆரம்பம் 
இராசி 3-8-9 , அந்தியம் 4-8-9 ஆதலால் இலக்கினபாவகத்திலிருக்கின்றார் . 
அப்படி பரிவேஷன் 8 - ல் கும்பத்தில் இருப்பதாகக் காணப்பட்டாலும் , 
7 - ஆம் பாவக ஆரம்பம் இராசி 9-8-9 அந்தியம் 10-8-9 ஆதலால் 7 - ஆம் 
பாவகத்திலிருக்கின்றார் என அறிதல் வேண்டும் . 


128 


சாதக அலங்காரம் 


இந்திர 


துடி 


தனுசு 


தனுசு 


கேது 


லக் 


பரிவே 

லக் 
டம் 

தூமாதியர் 
இராசி சக்கரம் 

பாதன் 


வியதீ 
தூமாதியர் 

பாதன் 
புரிவே 

பாவக சக்கரம் 
டம் 


வியதீ 


தூமன் 


தூமன் 


உ 


- 


பாவக சக்கரத்தில் வியதீபாதன் இலக்கின பாவகத்தி லிருப்பதாய் 
காணப்பட்டாலும் , அவன் இருந்த இராசியா திபன் யாரெனின் ? சூரியன் 
என்றே அறிதல் வேண்டும் . 

சோரம் க்ரூரோ விநயாஹித : வேதசாஸ்த்ரார்த்த ஹீ : 
நாநிஸ்தூலோ நயநவிக்ருதே நாதி தீந்தாதி புத்ர : 
நால்பாஹாரி நபோகி பஹுவிஷய பரோநாதி ஜீவி 
சூரோ கோவித்வார் நித்யகோபீ கலஹக்ருதநிசம் 
மந்தபுத்ரே விலக்கே . 

( பலதீபிகை ) ( 8 ) 
இ - ள் ) குளிகன் இலக்கினத்திலிருந்தால் அந்த ஜாதகன் களவு செய் 
பவனும் , குரூர சுபாவமுள்ளவனும் , வணக்கமில்லாதவனும் , வேதசாஸ்தி 
ரார்த்த உணர்ச்சியில்லாதவனும் , மெலிந்த தேகமுடையவனும் , நேத்திர 
விகார முடையவனும் , மூடனும் , அதிக சந்ததியில்லாதவனும் , அதிக 
போஜனம் செய்பவனும் , போகம் ( செல்வம் ) இல்லாதவனும் , விஷயங்களை 
அறிவதில் பிரியமுடையவனும் , ஜீவன் உபாயமில்லா தவனும் , சூரம் - தனம் 
வித்வத்துவம் இல்லாதவனும் , சதாகோபமும் கலகமும் உடையவனும் 
வான் எ - று . 
நசாதுவாக்யம் கலஹாயமாநோ நவித்ததாயம் பரதேசவாஹீ 
நவாங்க ஸுக்ஷமார்த்த விவாதவாக்யோ திநேசபெளத்ரே 
தநராசி ஸம்ஸ்தே . 

( 9) 
( இ - ள் ) குளிகன் இரண்டிலிருந்தால் அச்சாதகன் சாமர்த்தியமாகப் 
பேச அறியாதவனும் , கலகம் செய்பவனும் , தனதான்ய சம்பத்தில்லாத 
வனும் , அன்னிய தேசத்தில் வசிப்பவனும் , சொல்லிலும் வழக்கிலும் சூட் 
சுமமான அர்த்தத்தை அறியாதவனுமாவான் எ - று . 

விரஹபவ்ய மதாதி குணைர் யூத : 
ப்ரசுரகோப தநார்ஜா ஸம்ப்ரம : 
விகத சோக விநாசித ஸோதரோ 
குளிகநாமறி ஸோதர ஸம்ஸ்திதே. 

( 10 ) 


விளக்க விருத்தியுரை 

129 
( இ - ள் ) குளிகன் மூன்றில் இருந்தால் அச்சாதகன் நான் எனது 
என்னும் அகங்காரம் மதம் இவைகளுடையவனும் , கோபத்தினால் பொருள் 
சம்பாதிக்கப்பட்டவனும் , சமர்த்தனும் , சோகமில்லாதவனும் , சகோதர 
நாசமுடையவனும் ஆவான் எ - று . 

ஸுஹ்ருத சஸுதேஸ்யாக் பந்துயா சார்த்தஹீரச் 
சலமிதி ரவபுத்திர நால்பஜீவீ நபுத்ரே 
பஹுரிபு கணஹந்தா பூதவித்யா விநோ தீ 
ரிபுகத குளிகே ஸச்ச்ரேஷ்ட புத்ரஸ்ஸசூரம் 

( இ - ள் ) குளிகன் நான்கில் இருந்தால் அச்சாதகன் பந்துக்கள் 
சேர்க்கை , வாகனம், தனசம்பத்துகளுடையவனாவன் . ஐந்தில் இருந்தால் 
அச்சாதகன் சஞ்சலமான மனமும் , புத்தியீனமும் , அற்பமான தொழிற் 
செய்கையுமுடையவனாவன் . ஆறில் இருந்தால் சத்துருகூட்டங்களை நாசப் 
படுத்தல் , ஜாலவித்தை செய்தல் , சூரத்துவம் , சிரேஷ்டமான புத்திரர் 
களைப் பெறுதல் ஆகிய இவைகளையுடையவன் எ - று . 

களத்ரஸம்ஸ்தே குளிகே கலஹீ பஹுபார்யக : 
லோகத்வேஷி க்ருதக்கச்ச ஸ்வல்பக்ஞஸ் ஸ்வல்புகோபா : 

( இ - ள் ) குளிகன் ஏழில் இருந்தால் அச்சாதகன் கலகம் செய்வதில் 
பிரியமுடையவனாயும் , அநேகம் பெண்களுக்குப் பதியாகவும் , சர்வஜன 
விரோதியாயும் , சொற்பம் செய்ந்நன்றி அறிந்தவனாயும் , சொற்ப முன் 
கோபியாயும் இருப்பான் எ - று . 

விகலாயா வக்த்ரோ ஹ்ரஸ்வதேஹோ அஷ்டமஸ்தே 
குருஸுத வியுதோபூ தர்மஸமஸ்தே விஷாக்யே 
நசுபபலத கர்மாகர்ம ஸம்ஸ்தே விதாநஸ்ஸக 
ஸுத மதிதேஜா : சாந்திமார் லாபஸம்ஸ்கே 
விஷயாஹிதோ தீநோ பஹுவ்ய யஸ்யாத் 
வ்யயேகுளி ஸம்ஸ்தே குளிகத் ரிகோணபேவா 
ஜந்ம ப்ரூயார் நவாம்சேவா . 

( இ - ள் ) குளிகன் எட்டில் இருந்தால் அச்சாதகன் விகாரமான சேத் 
திரமும் முகமுமுடையவன் , வடிவிற் குள்ளனாயிருப்பான் . ஒன்பதில் இருந் 
தால் ஆசாரியன் சந்ததி இவைகளில்லாதவனாவன் . பத்தில் இருந்தால் 
சுபத்தைக் கொடுக்கும் புண்ணியகர்மங்களைச் செய்யாதவன் மானத்தின் மீது 
திருஷ்டியில்லா தவனாவன் . பதினொன்றில் இருந்தால் சுகமான புத்திர 
ரையும் , பெருத்த கீர்த்தியையும் , பிரகாசமான தேககாந்தியையும் உடை 
யவனாவான் . பன்னிரண்டில் இருந்தால் விஷயங்களில் பிரியமில்லாதிருப் 
பான் , தீனனாவன் , அதிக செலவு செய்பவன் என்க . குளிகன் இருக்கும் 
இராசிக்குத் திரிகோண ராசியிலாவது , அவன் இருக்கும் அம்சத்திலாவது 
மக்கள் ஜனனமாவார்கள் எ - று . 

ரவியுக்தே பித்ருஹந்தா மாத்ருக்லேசீ நிசாபஸம்யுக்தே 
ப்ராத்ரு வியோகஸ் ஸகுஜேபுதயக்தே மந்தஜேசஸோந்மாதி 
குருயுக்தே பாஷண்டீ சுக்ரயுக்தே நீசகாமிரீஸங்கம 
சநியுக்தேச புத்ரே குஷ்டவ்யாதீ யுதச்சஸோல்பாயு : 
விஷரோகீ ராஹுபதே விகியுக்தே வஹ்கிபீடிதோமாந்தௌ , 

17 


180 


சாதக அலங்காரம் 


|| 


( இ - ள் ) குளிகன் சூரியனுடன் கூடில் தகப்பனுக்கும் , சந்திரனுடன் 
கூடில் தாயாருக்கும் , செவ்வாயுடன் கூடில் சகோதரத்திற்கும் நாசமுண் 
டாம். புதனோடுகூடில் உன்மத்தம் ( மயக்கம் ) பிடித்தவனாவன் . ( அம்மா 
னுக்கு நாசமுண்டாம் .) குருவுடன்கூடில் பாஷாண்டியாவன் ( சந்ததிக்குத் 
தோஷமுண்டாம் . சுக்கிரனுடன்கூடில் (களத்திரதோஷமுண்டாம் ) நீச 
ஸ்த்ரீ சேர்க்கையுண்டு, சனியோடிருப்பின் குஷ்டநோயுண்டு ; அல்லது 

ற்பாயுளுண்டு . இராகுவுடனிருப்பின் விஷநோயுள்ளவன் . கேதுவுடன் 
இருப்பின் அக்கினியில் துன்பப்படுவன் எ - று . 

குளிகஸ்யது ஸம்யோகே தோஷாஸர்வத்ர நிர்திசேத் 
யமகண்டக ஸம்யோகே ஸர்வத்ரக சதயேச்சுபம் . 


கார 


இ - ள் ) குளிகன் எந்தக் கிரகசம்பந்தம் பெற்றாலும் அக்கிரக 
கங்கள் யாவற்றிற்கும் தோஷத்தை உண்டாக்குவான் . எமகண்டன் அப்படி 
கூடினானால் நன்மையைத் தருவான் எ - று . 

தோஷப்ரதாதே குளிகோபலீயார் 
சுபப்ரதாதே யமண்டகஸ்யாத் 
அந்யேகஸர்வே வ்யஸநப்ரதாரே 
மாந்த்புக்த வீர்யாச் சபலாந்விதாஸ்யு : 


இ - ள் ) தோஷத்தை உண்டாக்கும் விஷயத்தில் குளிகனும் , சுபத்தை 
யுண்டாக்கும் விஷயத்தில் எமகண்டனும் பலமுடையவர்கள் . விசனத்தைக் 
கொடுக்கும் விஷயத்தில் அர்த்தபிரகான் காலன் 

ஆகிய இவர்கள் 
குளிகனில் பாதி பலமுடையவர்களாவர் எ - று . 

தூமஸஞ்சார முஷ்ணஸ்யாத் அக்கிபீதிர் மநோவ்யதா 
வ்யதீபாதே ம்ருக பயம் சதுஷ்பாந் மரணந்துவா 
பரிவேவே ஜலேபீருர் ஜலரோகஞ் சபந்தகம் 
இந்த்ரசாபே சிலாகாத : க்ஷதம் சஸ்த்ரைர்விச்யுதி : 
கேதௌபதக காதாத்யம் கார்யநாசோ சநேர்பயம் 
யேநயா பாவஸஹிதஸ் தத்தசாயாம் பலம்வதேத் 

( இ - ள் ) தூமனிருந்த இராசியாதிபன் தரையில் அதிக உஷ்ணம் 
அக்கினிபயம் , மனவியாகூலமுண்டாம் . வியதீபா தன் இருந்த இராசி 
யா திபன் தசையில் மிருகங்களால் பயம் , நாற்கால் ஜீவன்களால்மரணமுண் 
டாம் . பரிவேடன் இருந்த இராசியாதிபன் தசையில் ஜலபயம் , ஜலசம்பந்த 
வியாதி , சிறைவாசமுண்டாம் . இந்திரதனுசு இருந்த 

ருந்த இராசியாதிபன் 
தசையில் கற்களால் அடியும் , ஆயுதகாயமும் , சத்திருநாசமும் உண்டாம் 
தூமகேது இருந்த இராசியாதிபன் தசையில் கீழேதவறிவிழுதலினால் காயம் 
படுதல் , உறுப்புக்கள் முறியப்படுதல் , இடியால் பயமுறுதல் காரியநாசத்தை 
அடைதல் இவைகளுண்டாம் . இராகு கேதுக்களைப்போல இவர்களும் 
அப்பிரகாசக் கிரகங்களாய் , வீடற்றவர்களாய் ஜோதிர்மண்டலத்தைச் 
சுற்றுதலினால் இவர்கள் இருந்த ராசியாதிபதியினுடையவும் , இவர்க 
ளுடன் சம்பந்தப்பட்டவர்களுடையவும் தசாபுக்திகாலங்களில் தத்தம் 
பலன்களைத் தரக்கூடியவர்களாவர் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


131 


அல்பாயு : குமுகீ பராக்ரமகுணீ சோகீச 
நஷ்டாத்மஜ ப்ரத்யர்த்தி க்ஷபிதோவிசீர்ண 
மதநோ துர்மார்க ம்ருத்யுங்க த : 
தர்மாதி ப்ரதிகூல தாடநருசிர் லாபாந்விதோ 
தோஷவாந் இத்யேவ க்ரசோவிலக்க பவநாத் 
கேதோஃ பலம் கீர்த்தயேத். 
( இ - ள் ) தூமகேது இலக்கினத்திலிருந்தால் அற்பாயுள் , 2 - ல் முக 
விகாரம் , 9 ல் வெற்றி பராக்கிரமம் , 4 - ல் மணக்கவலை , 5 - ல் சந்ததி நாசம் , 
6 - ல் சத்துருக்களால் துன்பம் , 7 - ல் காமவிருப்பம் இல்லாமை , 8 - ல் அகால 
மிருத்தியு , 9 - ல் தர்மவிரோதம் , 10 - ல் அலைச்சல் , 11 - ல் ஆதாயம் , 12 - ல் 
பல விஷாஷ்டம் தோஷமுண்டாம் எ - று . 

குளிகபவநநாதே கேந்த்ரகேவா த்ரிகோணே 
பகுவித தநதாந்யாந்யர்த்த ஸம்பத் ப்ரஸுதி : 
( இ - ள் ) குளிகன் இருக்கும் இராசிநாதன் கேந்திர திரிகோணங்களில் 
இருந்தால் அச்சாதகன் பெருத்த சம்பத்தையும் , தன தான்ய விருத்தியை 
யும் , சந்தான க்ஷேமத்தையும் உடையவனாக வாழ்வான் என்பதாம் எ - று . 

பராசரஹோரைக்கும் , பலதீபிகைக்கும் உபகிரக பலாபலன்களில் 
மதபேதமுண்டு . சோதிடவித்வான்கள் சுருதி புக்தி அமபலவாயிலாக 
இம்மதபேதத்தை ஆலோசித்துப் பலன் கூறுதல் வேண்டும் . ( 40 ) 
பார் எலாம் சசிகதிரோன் இருவர்க்கும் ஆகும் 

பனிவரைகே கயத்தின் நடு பாம்புசனி நாடாம் 
ஏர்உலவும் கேகயம்தொட்டு எழில்விந்தம் மட்டும் 

இந்துசுதன் பூமி எனறே இயம்புவர் நல் லோர்கள் 
கார்செறியும் விந்தம் முதல் கௌதமைமட்டு ஆகக் 

கனகனுக்கு ஆம் கிருஷ்ணைவரைக் காப்பியன் நாடு ஆமே 
சீர்உலவு கிருஷ்ணை முதல் இலங்கை வரை அந்தச் 

செவ்வரியின் தேயம் என்றே செப்புவர் நல் லோரே . 
( இ - ள் ) இந்நிலவுலகம் முற்றும் சூரியசந்திரர்கள் ஆகிய இருவருடைய 
தாகும் . இமயமலை முதல் கேகய நாடுவரைக்கும் உள்ள மத்திய தேசங்கள் 
சனி இராகு கேதுக்களுடையதாகும் . கேகய நாடுமுதல் விந்தியமலை 
வரைக்கும் உள்ள மத்தியதேசங்கள் புதனுடையதாகும் . விந்தியமலை முதல் 
கௌதய சதிவரைக்கும் உள்ள மத்தியதேசங்கள் குருவுடையதாகும் , 
கௌதமிந்திமுதல கிருஷ்ணாக திவரைக்கும் உள்ள மத்திய தேசங்கள் சுககிர 
னுடையதாகும் . கிருஷ்ணாந்தி முதல் இலங்கை வரைக்கும் உள்ள மத்திய 
தேசங்கள் செவ்வாயுடையதாகும் எ - று . 
( வி - ரை ) லங்காதி க்ருஷ்ணா ஸரிதந்தமாரம் 

ஷிதஸ்ததோகௌ தமிகாநதபூய : 
விந்தயாந்த மார்யஸ் ஸுரரிம்ந காந்தம் 
புதச்சநிஸ்யாத்து ஹிநாசலாந்த : 

( ஜாதகபாரிஜாதம் ) 


132 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) இமயமலை முதல் கங்காநதிவரை சனிக்கும் , கங்காந்தி முதல் 
விந்தியமலைவரை புதனுக்கும் , விந்தியமலை முதல் கோதாவரிவரைக்கும் 
குருவுக்கும் , கோதாவரிமுதல் கிருஷ்ணைவரைக்கும் சுக்கிரனுக்கும் ,, 
கிருஷ்ணைமுதல் இலங்கைவரை செவ்வாய்க்கும் உரியதேசங்களாகும் எ - று . 

இமயமலை : - இது அஷ்டகுலபர்வதங்களுள் ஒன்று . இதில் கங்கை 
முதலிய மஹாநதிகள் உற்பத்தியாகின்றன. தென்கடலில் இருந்து 
6 - ஆயிரம் யோசனையிலுள்ளது . இதன் விஸ்தீரணம் 2 - ஆயிரம்யோசனை . 
தூரம் ஆகும் . 

கேகய நாடு : - சிபிசக்கிரவர்த்தியின் புத்திரனாகிய கேகயன் ஆண்டத் 
னால் அந்நாட்டிற்குப் பெயர் கேகயநாடு என்று வழங்கப்பட்டதாகும் . 
இதன் இராஜதானி கிரிவிரசம் . மகததேசத்திலும் கிரிவிரசம் என்று ஒரு 
பட்டணமுண்டு. கேகயகாடு வியாசகதிக்கு வாயு திக்கில் உள்ளது . இந்த 
வியாசாதி இமயமலையின் தென்பால் உதித்து சதத்ருகதியில் கலப்பது . 

விந்தியமலை : - இச தெற்கையும் வடக்கையும் பிரிக்கும் எல்லையாக 
உடைய மலை . அகத்தியரால் பாதலத்தில் அழுத்தப்பட்டமலை . தண்டக 
வனத்திற்கு வடக்கில் உள்ள மலை . தண்டகவனம் விந்திய முதல் கன்னியா 
குமரி பரியந்தமாம் . 

கௌ தமி : - இதுவே கோதாவரிந்தி என வழங்கப்படுவதாகும் . இது 
மேற்குத் தொடர்ச்சிமலை என்னும் அத்தகிரியில் தோன்றிச் சமுத்திர 
சங்கமம் ஆகின்றது . 

இலங்கை : -- இது தென் சமுத்திரத்திலே திரிகூடபர்வத சிகரத்திலே 
விசுவகர்மாவினால் நியமிக்கப்பட்ட பட்டணமும் அதனைச்சேர்ந்த நாடுமாம் . 
இது எழுநூறுகாதம் விஸ்தீரணமுடையது . சூரிய சித்தாந்தத்திலே சொல் 
லப்பட்ட மேகலா நகரங்கள் நான்கனுள் ஒன்று . சோதிடசாஸ்திரத்திற்கு 
நாடிஸ்தானமாக இருந்தது . இப்போதுள்ள இலங்கை (க்வேட்டர் )-க்கு 
வடக்கே வெகு தூரத்திலிருப்பதாலும் , ஆதி இலங்காபுரி மேகலாரேகையி 
லிருந்தமையாலும் , கடல்வாய்ப்பட்டு அழிந்த இலங்கையினது ஒரு சிறு 
றே தற்காலத்துள்ளதாகும் . 

மேலே கூறப்பட்ட மலை நதிகளின் இருப்பைக்கொண்டு அவைகளின் 
நடுவிலுள்ள தேசங்கள் இனனின்ன கிரகங்களுக்கு உரியதென்று 
அறிதல்வேண்டும் . இதன் விரிவை பூகோள படத்தினால் நன்கு கிச்சயித்து 
அறிதல்வேண்டும் . 

( 41 ) 
மூலத்திரிகோணம் 
குலவிய மூலத் திரிகோணம் தானே 

கூறிடில் சிங்கமே ரவிக்கு ஆம் 
நிலவினுக்கு இடபம் ஆடுசேய்க்கு என்ப 

நிகழ்த்திடுங் கன்னியே புதற்கு ஆம் 
விலகிய வில்லே பொன்னினுக்கு ஆகும் 

வெள்ளிக்குக் கோல் என விளம்பும் 
நலம் அறு சனிக்கே மகரமது ஆகும் 

நறுமணங் கமழ்குழல் மாதே . 


விளக்க விருத்தியுரை 


133 


( இ - ள் ) கிரகங்களுடைய மூலத்திரிகோணத்தை சொல்லுங்கால் 
சூரியனுக்குச் சிங்கமும் , சந்திரனுக்கு ரிஷபமும் , செவ்வாய்க்கு மேஷமும் , 
புதனுக்குக் கன்னியும் , குருவுக்கு தனுசும் , சுக்கிரனுக்குத் துவாமும் , 
சனிக்கு மகரமும் ஆகும் எ - று . 
( வி - ரை ) விம்சதிரம்சா : விம்ஹே கோணம் 

அபரே ஸ்வபவரும் அர்கஸ்ய 
உச்சம் பாகத்ரிதயம் வருஷம் இந்தோ : 
ஸ்யாத் த்ரிகோணம் அபரே அம்சா : 
த்வாதச பாகரமேஷே த்ரிகோணம் 
அபரே ஸ்வபேது பௌ மஸ்ய 
உச்சபலம் கந்யாயாம் புதஸ்ய 
தித்யம்சகை : ஸதா சிந்த்யம் 
பாதஸ் த்ரிகோண ஜாதே 
பஞ்சபிர் அம்சை : ஸ்வராசிஜம் பரத : 
தசபிர் பாகைர் ஜீவத்ரிகோண 
பலம் ஸ்வபம் பரம் சாபே 
சுக்ரஸ்யது திதயோ அம்சாஸ் 
த்ரிகோணம் அபரே துலேஸ்வராசிச்ச 
கும்பே த்ரிகோண விஜபே !! 
ரவிஜஸ்ய ரஹ்யதா ஸிம்ஹே . 

( பராசர ஓரை ) 
இ - ள் ) சூரியனுக்கு சிங்கத்தில் முதல் 20- பாகை மூலத்திரிகோணம் , 
பின் 10 - பாகை ஆட்சியும் , சந்திரனுக்கு ரிஷபத்தில் முன் 3- பாகை உச்சம் , 
பின் 27 - பாகை மூலத் திரிகோணமும் , செவ்வாய்க்கு மேஷத்தில் 12 - பாகை 
மூலத்திரிகோணம் , பின் 18 - பாகை ஆட்சியும் , புதனுக்கு சன்னியில் முன் 
15 - பாகை உச்சம் , பின் 5 - பாகை மூலத்திரிகோணம் , பின் 10 -பாகை 
ஆட்சியும் , குருவுக்கு தனுவில் 10 -பாகை மூலத்திரிகோணம் , பின் 20 
பாகை ஆட்சியும் , சுக்கிரனுக்குத் துலாத்தில் 15 - பாகைமூலத்திரிகோணம் , 
பின் 15 -பாகை ஆட்சியும் , சனிக்கு கும்பத்தில் 20 - பாகை மூலத்திரி 
கோணம் , பின் 10 - பாகை ஆட்சியு ாகும் . இதுவிஷயம் சாராவளிக்கும் 
ஒத்துளது . பிருகஜ்ஜாதகத்திற்கு சொற்பம் மாறுபடுகின்றது . அதாவது 
செவ்வாய்க்கு மேடத்தில் முன் 18- பாகை மூலத்திரிகோணமும் , பின் 
12- பாகை ஆட்சியும் , குருவுக்கு தனுசில் முன் 13- பாகை மூலத்திரிகோண 
மும் , பின் 17-பாகை ஆட்சியும் , சுக்கிரனுக்குத் துலாத்தில் முன் 10 - பாகை 
மூலத்திரிகோணமுய , 

பின் 20 -பாகை ஆட்சியும் என்பதாகும் . ( 42 ) 

ஆண் பெண் அறியும் வகை 
பாரில் மந்தன் பரிந்து ஒற்றை ராசியில் 
சேர நிற்கில் ஆண் பிள்ளை செ னித்திடும் 
சீர் உலாவிய செவ்வாய் இரட்டையில் 

பேர் அவா ஒடு நிற்கில் பெண் பிள்ளையே . 
(இன் )) இந்நில உலகத்தில் சனி மேஷம் மிதுனம் சிங்கம் துலாம் 
தனுசு கும்பம் ஆகிய ஒற்றை இசாசிசளில் ஒன்றில் இருந்தால் பன் 


134 


சாதக அலங்காரம் 


( 43 ) 


குழந்தை ஜனனமும் , செவ்வாய் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் 
மீனம் ஆகிய இரட்டை இராசிகளில் ஒன்றில் இருந்தால் பெண்குழந்தை 
ஜன்னமும் ஆகும் எ - று . 
பிள்ளைமதி வெள்ளி சன்மத்து இருக்கில் அந்த வீடு 

பெண் ஆகும் ராசி எனில் பெண் ஆகப் பிறக்கும் 
தெள்ளும் ஒற்றை ராசிபின்னும் இரட்டைராசி முன்னும் 

திங்கள்ஓரை இனில்பெண்ணே செனித்திடுமே ரெட்டை 
உள்ளரா சிகள் ஒற்றை அங்கிசம்பெண் ஆகும் 

உயர்பெண்ஆம் கிரகங்கள் உறு சன்மத்து இருக்க 
வெள்ளி முதல் பெண்கிரகம் பார்க்கில் பெண் பிறக்கும் 
மேல் இரவி குஜன்பொன்னோன் இரட்டைஉறின் மின்னாம் . 

சந்திரன் சுக்கிரன் இலக்கினத்திலிருக்க அது பெண் ராசி 
யாகில் பெண்குழந்தை பிறக்கும் , ஒற்றித்த இராசியின் பிற்க றும் , இரட் 
டித்த இராசியின முற்கூறும் ஆகிய சந்திரன் ஓரையில் பெண்குழந்தை 
பிறக்கும் . இரட்டித்த இராசிகளில் ஒற்றித்த நவாமிசங்களில் ஜனனமானால் 
பெண்குழந்தை பிறக்கும் ( அதாவது ஆண் ராசிகளில் பெண்ராசி நவாமிசம் 
ஜனனமானால் ஆண்குழந்தையும் பிறக்கும் ) பெண்கிரகங்களாகிய சந்திரன் 
சுக்கிரன் ராகு இவர்களிலொருவர் இலக்கினத்தில் இருந்தாலும் , அல்லது 
பார்த்தாலும் பெண்குழந்தை பிறக்கும் , சூரியன் - செவ்வாய் -குரு ஆகிய 
புருடகிரகங்கள் இரட்டை ராசிகளாகி ஸ்திரீராசிகளில் இருந்தால் பெண் 
குழந்தை பிறக்கும் எ - று . 

( வி - ரை ) புமாம்ஸோர் காரகுரவச் சுக்ரேந்து புஜகாஸ்த்ரிய 
மந்தக்ளுகேதவ கலீபா க்ரஹபேதா ப்ரகீர்த்திதா: ( ஞானப்பிரதீபிகை ) 

( இ - ள் ) சூரியன் -செவ்வாய் - குரு ஆகிய மூவர்களும் ஆண் கிரகங்கள் , 
சந்திரன் - சுக்கிரன் - ராகு ஆகிய மூவர்களும் பெண் கிரகங்கள் , புதன் -சனி - 
கேது ஆகிய மூவர்களும் அலிகிரகங்களாம் எ - று . 

மெய்த்த வீமேசுரர் விதி ஆரல் பொன் 

வீறும் ஆண் அரவு ஒண்மதி பெண் 
தத்து சுன்கொடி மால அலி தாரமான் . 

(வீமேசுரம் ) 
( இ - ள் ) சூரியன் - செவ்வாய் - குரு ஆண் , சர்திரன் - சுக்கிரன் -ராகு 
பெண் , புதன் -சனி-கேது அலி எ - று . 

இந்த 81 - வது செய்யுளில் 4 - வது அடியில் " மேல் இரவி - குஜன் - புந்தி " 
என்றிருப்பது அசசேற்றினாரால் நோந்த பிழையாகும் . யாதுபற்றி எனின் ? 
கூறுதும் . புருஷ கிரகங்கள் ஸ்திரீ ராசிகளில் இருந்தால் பெண்குழந்தை 
பிறக்குமென்பது ஆசிரியர் கருத்தேயன்றி வேறில்லை ஆதலால் என்க . 
ஆகவே புருஷகிரகங்களில் இருவரைக்கூறி அங்கு அலிகிரகம் ஒன்றைக் 
கூறவேண்டிய அவசியமில்லை யாதலால் புதன் என்பதை நீக்கி " பொன் 
னான் ” என்று கூட்டி பொருள் உரைக்கப்பட்டதென்க. புருஷகிரகங்கள் 
ஸ்திரீராசியில் இருக்கின் பெண்ஜனனம் எனவே , ஸ்திரீ போகங்களாகிய 


9 


விளக்க விருத்தியுரை 

135 
சந்திரன் 

சுக்கிரன் - ராகு இவர்களில் ஒருவர் ஆண்ராசிகளில் திருச்சில் 
ஆண் ஜனனம் ஆகும் என்று அறிக , 

புருஷகிரகங்கள் புருஷராசியில் இருக்க ஆண்ஜனனம் 
புருஷகிரகங்கள் ஸ்திரீராசியில் இருக்க 

பெண்ஜனனம் 
ஸ்திர கிரகங்கள் புருஷராசியில் இருக்க ஆண்ஜனனம் 
ஸ்திரீகிரகங்கள் ஸ்திரீராசியில் இருக்க பெண்ஜனனம் அறிக. 

புருஷகிரகங்கள் எனவே எல்லா புருஷகிரகங்களும் இருத்தல் கருத் 
தல்ல . ஏதேனும் ஒருகிரகம் பலத்துடன் இருத்தல் என்றறிக .. பெண் 
கிரகங்களையும் இவ்விதமே அறிதல் வேண்டும் . 

( 44) 
மின்னுகலை நிறைந்தமதி மேயில் ஆண் பிறக்கும் 

விரவும் ஒற்றை முன்பாதி இரட்டையின் பிற்பாதி 
என்னில் ஆண் பிள்ளை ஒற்றை ராசிதனில் இரட்டை 

ஏற்ற நவாங் கிசஞ்சனனம் என்றிடில் ஆம் ஆணே 
மன்னவன் சூரியன் ஒற்றை ராசிஉறில் ஆணாம் 

வரும்புருட ராசிதனில் புருஷக்கோள் மருவ 
பின்னும் அது சன்மமதாய்ப் புருஷக்கோள் நோக்கப் 

பிறந்திடுவது ஆண்பிள்ளை எனப்பேசல் ஆமே . 
( இ - ள் ) சந்திரன் முதலிய பெண்கிரகங்கள் ஆண்ராசிகளில் இருக்க 
ஆண்குழந்தை பிறக்கும் . ஒற்றித்த ராசியின் முன்பாதியும் , இரட்டித்த 
ராசியின் பின்பாதியும் ஆகிய சூரிய ஓரையில் ஆண்குழந்தை பிறக்கும் . 
ஒற்றித்த ராசிகளில் இரட்டித்த நவாமிசத்தில் ஜனித்தால் ஆண்குழந்தை 
பிறக்கும் . சூரியன் முதலாகிய ஆண்கிரகங்கள் ஆண் ராசியிலிருக்கில் அண் 
குழந்தை பிறக்கும் . புருஷராசியில் புருஷகிரசங்கள் இருந்தாலும் அல்லது 
புருஷகிரகங்கள் பார்த்தாலும் , அது ஜனன லக்கினமானால் ஆண்குழந்தை 
பிறக்கும் எ - று , 

( வி - ரை ) 32 - வது கவியில் “ பிள்ளை மதி " என்பதற்குத் தேய்பிறைச் 
சந்திரன் எனவும் , 33 - வது கவியில் மின்னுகலை நிறைந்தமதி என்ப 
தற்குப் பூரணச்சந்திரன் என்றும் மயங்கிப் பொருள் கூறுவாறுமுளர் . 
அங்ஙனம் கூறுதல் எட்டுணையும் பொருந்தாது , அவை அந்தாதி நயக்கருதி 
டைடாகக் கூறியதேயன்றி வேறில்லை என்றறிக . 

( 45 ) 
பேசும் பெண் புருஷக்கோள் இரண்டும் சன்மம் 

பெற்றிருக்கத் தானபலன் பிரித்துப் பார்த்து 
நேசம்உடன் உறைகிரகப் பலனும் பார்த்து 

நிச்சயித்து ஆண்பெண் என்றே நிகழ்த்தல் வேண்டும் 
தேசுபெறு புருஷலக் கினத்தால் ஆணே 

சேயிழையில் பெண் ஆகும் திங்கள் வெய்யோன் 
பாசம்உடன் பெண்வீட்டில் இருக்கில் பெண் ஆம் 

பார்த்திபன் ஆம் புருஷமளை பற்றி நிற்கில் . 
( இ - ள் ) பெண்கிரகம் ஆண்கிரகம் இரண்டும் இலக்கினத்திலிருந்தால் 
அவ்விருவருள் ஆண்கிரகம் வலிதுபெற்று , இலக்கினம் ஆண் ராசியா 


* 


186 

சாதக அலங்காரம் 
விருக்கின் ஆண்குழந்தை என்றும் , பெண்பிரகம் வலி துபெற்று இலக்கினம் 
பெண் ராசியாயிருக்கின் பெண்குழந்தை என்றும் சொல்லுதல் வேண்டும் , 
பெண் கிரகங்களில் முதலாகிய சந்திரனும் , ஆண்கிரகங்களில் முதலாகிய 
சூரியனும் , பெண் ராசிகளில் இருக்கில் பெண்குழந்தையும் , ஆண் ராசிகளில் 
இருக்கில் ஆண்குழந்தையும் பிறக்கும் எ- று . 

( வி - ரை ) இக்கவியின் முதல் மூன்று அடியும் ஒரு தொடர்பாக 
இருந்து பொருள் தருவதாயிருப்ப , ஒரு சிலர் இரண்டு அடிகளுக்கும் 
ஒன்றாகப் பொருள் கூறி மூன்றாவது அடிக்குத் தனியே மயங்கிப் பொருள் 
கூறுவர் . அது பொருந்தாதென்பதை விவேகிகள் நன்கு அறிவர் . 

ஜர்க்ஷே புருஷாம்சகேஷ பலிபிர் லக்நார்க் குர்விந்துபி : 
பும் ஜந்ம ப்ரவதேத் ஸமாம்சக கதைர்யுக்மேஷ தைர்யோஷிதம் 
இ - ள் ) 

சந்திரன் - குரு - சூரியன் - இலக்கினம் இவற்றுள் ஒன்று பல 
முடையதாய் , ஆண் ராசியிலோ அல்லது ஆண் ராசி நவாமிசத்திலோ இருக் 
தால் ஆண்குழந்தை பிறக்கும் , ஸ்திரீராசியிலோ அல்லது ஸ்திரீராசி 
நவாமிசத்திலோ இருந்தால் பெண்குழந்தை பிறக்கும் எ- று . 

இங்ஙனம் கூறியது யாதுபற்றி எனின் ? “ புமாந்பா நூர் வதூச்சர்த்ரம் 
கசக்ரம் ப்ராணவாந் ரவி 8 , பூசக்ர தேஹச் சந்த்ரஸ்யாத் இதிசாஸ்த்ரஸ்ய 
நிச்சய ” என வரும் ஞானப்பிரதீபிகை வசனத்தினால் ஆகாயம் - புருஷன் 
பிராணன் ஆகிய இம்மூன்றுக்கும் சூரியனும் , பூமி - ஸ் திரீ -சரீரம் 
இம்மூன்றிற்கும் சந்திரனும் காரகர்களாதலினால் , பிராணகாரகனாகிய 
சூரியளையும் , தேககாரகத்துவமுடைய இலக்கினம் ( பூமி ) சந்திரன் இவை 
களையும் , மற்றும் “ ஜீவயதி தேவாந் இதி ஜீவ " என்ற குருபாலபிரபோதி 
கையின் வசனத்தினாலும் “ ஸர்வஜீவநியஹ ப்ராணே ” என்ற வசனத்தி 
னாலும் ஜீவகாரத்துவமுடைய குருவையும் கொண்டு தேகத்தோடு கூடிய 
ஜீவர்களின் ஜனனம் ஆண்பெண் என்பதை அறிதல் வேண்டுமென்பது 
பற்றி என்றறிக . 

முன் சொல்லப்பட்ட இலக்கின கிரகங்கள் பெண்ராசிகளில் 
சிலதும் , ஆண் ராசிகளில் சிலதும் இருந்தால் , அதிகமாக எந்த ராசிகளில் 
இருக்குமோ அந்த ராசிகளைக்கொண்டு ஆண்பெண் ஜனன நிர்ணயன்செய்ய 
வேண்டியது சமவிஷம் ( பெண் ஆண் ) இராசிகளில் சமமாய் இருந்தபோது 
பலாதிக்கத்தைக்கொண்டு ஆண்பெண் ஜனனத்தைச் சொல்லவேண்டியது . 

குர்வர்கௌ விஷமேநாம் சசிஸிதௌ வக்ரச்ச 
யுக்மே ஸ்த்ரீயம் தவ்யங்கஸ்தாஃ புதவீக்ஷணாச்ச 

யமெளௌ குர்வந்தி பக்ஷேஸ்வுரே . 
( இ - ள் ) பலவந்தர்களான குரு சூரியர்கள் ஆண் ராசிகளில் ( எந்த 
நவாம்சத்திலேனும் ) இருந்தால் ஆண்குழந்தை பிறக்கும் . சந்ரெ 
சுக்கிரர்கள் செவ்வாய் இவர்கள் பலவந்தர்களாய் பெண்ராசிகளில் ( எர்த 
நவாம்சத்திலேனும் ) இருந்தால் பெண்குழந்தை பிறக்கும் . இங்கு சொல் 
லப்பட்ட கிரகங்களே த்வீஸ்வபாவ ராசிகளிலிருந்து , புதனால் பார்க்கப் 
பட்டால் தன் பட்சத்தில் ; அதாவது புருஷ ஸ்திரீ நவாம்சங்களில் எந்த 
சவாம்சங்களில் அவர்கள் இருக்கின்றார்களோ அந்த பட்சத்தில் ஆண் 


விளக்க விருத்தியுரை 


137 


குழந்தையாகச் செய்கின்றார்கள் . அதாவது ; மிதுன - கன்னி -தனுர் - மீனம் 
இந்த நான்கும் விஸ்வபாவ (உபய ராசிகள் . இவற்றுள் மிதுனம் தனுசு 
ஆண் ராசிகள் ஆதலால் மிதுன தனூர் நவாம்சங்களில் குரு சூரியர்கள் 
புத லீட்சணத்துடன் இருந்தால் ஆண் குழந்தைப் பிறக்கும் .. கன்னி 
மீனம் பெண்ராசிகள் ஆதலால் இந்த கன்னி மீன நவாம்சங்களில் சுக்கிர 
சந்திர அங்காரகர்கள் புதனால் பார்க்கப்பட்டிருந்தால் பெண் குழந்தை 
பிறக்கும் . இங்கு உபயராசி என்று கூறி நவாம்சத்தைக் கூறவில்லை. 


ஆனால் லகுஜாதகத்தில் , 

பலிநௌ விஷமேர்க குருகரம் ஸ்த்ரியம் 
ஸமக்ருஹே குஜேந்து தாம், 
யமளௌ த்விஸ்வ சரீராம் சேஷ்விந்தஜ 

த்ருஷ்டௌஸ் ஸ்வபக்ஷ ஸமம் . 
என்று கூறப்பட்டிருத்தலின் நவாம்சமென்று பொருள் கூறியதென்க . ( 46 ) 


இரட்டைக் குழந்தை ஜனனம் 


நிற்கின்ற ஐந்து ஏழுக்கு 

அதிபர்சுபர் ஆகி 
நேர்ந்த சுபர் உடன்கூடி 

நெடியசுபர் நோக்க 
விற்கொண்ட நுதலாய் கேந் 

திரத்திருக்க அவர்கள் 
மேவுதிசை தனில் இரட்டைப் 

பிள்ளை செனித் திடுஆய் 
சந்திரலக் கினத்ததிபன் 

* மூன்று இடத்தோன் கூடி 
அற்கொண்ட அரவு உறினும் 

நோக்கினுமே யிரட்டை 
ஆமிர்கள் ஆண்பெண்என்று 

அறிந்துரைப்பர் பெரியோர் . 


இ - ள் ) ஐந்து ஏழுக்குடையவர்கள் சுபக்கிரகங்களாய் , சுபக்கிரகங்க 
ளுடன் சேர்ந்தோ அல்லது பார்க்கப்பட்டோ 1-4-7-10 ஆகிய கேந்திரங் 
களுள் ஒன்றில் இருக்க , ஜனன காலம் அவர்களுடைய திசை நிகழுமானால் 

18 


138 


சாதக அலங்காரம் 


இரட்டைக் குழந்தை பிறக்கும் . இங்கு கூறிய 5-7 - க்கு அதிபர்களில் ஒரு 
வர் ஆட்சியாயிருந்தால் ஒரே குழந்தைதான் பிறக்கும் . சந்திர லக்கினாதி 
பதியும் , மூன்றுக்குடையவனும் அவர்களுடன் இராசி சேர்ந்தாலும் , 
அல்லது பார்த்தாலும் இரட்டைக் குழர்தை பிறக்கும் . இவர்களின் ஆண் 
பெண் கிரகங்களை அறிந்து இரட்டைக் குழந்தைகள் ஆண் பெண் என் 
பதைச் சொல்லுவர் சோதிட விற்பன்னர்கள் எ - 


று , 


( வி - ரை ) யுக்மே சந்த்ர சிதெள ததெளஜ பவநேஸ்யுர் 

ஜீஞார ஜீவோதயா லக்நேந்தூக் நீருகிரீக்ஷிதௌச 
யுக்மேஷுவா ப்ராணி .58 , குர்யுஸ்தே மிதுநம் 
க்ரஹோதய கதான் தவ்யங் காம்சகான் 
பச்யதி ஸ்வாம் சேக்ஞே த்ரிதயம் க்ஞகாம்சக 
வசாத் புக்மம் த்வமிச்ரைஸ் ஸமம் . 

( பிருசுஜ்ஜாதகம் ) 


( இ - ள் ) சந்திர சுக்கிரர்கள் பெண்ராசியிலும் , புதன்- செவ்வாய் - குரு 
ஆண் ராசியிலும் இருந்தால் ஒரு ஆண் ஒரு பெண் ஆக இரட்டை ஜனன 
மாகும் . இலக்கினம் - சந்திரலக்கினமிவைகள் 
னம் - சந்திரலக்கினமிவைகள் பெண் ராசியாகிய 

புருஷ 
இரகங்களால் பார்க்சப்பட்டால் ஆண் பெண் ஆக இரட்டை ஜனனமாகும் . 
இந்த புதன் - செவ்வாய் - குரு - இலச்கினங்கள் பெண் ராசியில் பலமாக இருந் 
தால் ஆண் பெண் ஆச இரட்டை ஜனனமாகும் . முன்கூறிய சகல கிரகங் 
களும் இலக்கினமும் உபயராசி அல்லது உபயராசி நவாமிசங்களாய் 
இருந்து சுயாம்சத்திலிருந்த புதனால் பார்க்கப்பட்டால் மூன்று குழந்தை 
கள் பிறக்கும் . இவற்றுள் ஆண் ஒன்றும் பெண் இரண்டுமாகும் . அதாவது 
புதனிருந்த நவாம்சம் ஸ்திரீபுருஷ சின்னங்களில் எந்த சின்னமுடையதோ 
அந்த சின்னமுடைய சிசு இரண்டும் , அகற்கு மாறுபட்ட சின்னமுடைய 
சிசு ஒன்றுமாம் . அது எப்படி எனின் ? மிதுன நவாம்சத்திலிருந்த புதன் 
உபயராசி நவாம்சங்களில் இருந்த இலக்கினம் , கிரகங்களைப் பார்த்தால் 
இரண்டு ஆண் குழந்தையும் , ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும் . ( மங்க 
ளேஸ்வரியம் ) என்ற நூலில் புதனை கிரகங்கள் பார்த்தால் என்று மாறுபட 
எழுதியிருக்கின்றது தவறு ) கன்னி நவாம்சத்திலிருந்த புதன் உபயராசி 
நவாம்சங்களில் இருந்த இலக்கினம் , கிரகங்களைப் பார்த்தால் இரண்டு 
பெண்குழந்தையும் . ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கும் என்க . கிரகங்கள் ,, 
இலக்கினம் , புதன் ஆகிய இவைகளில் சிலது ஆண்ராசியிலும் , சிலது 
பெண்ராசியிலும் இருந்தால் மூன்று சிசுக்களும் ஒரே சின்னபாக இருக் 
கும் . அது எப்படி எனின் ? மிதுன நவாம்சத்திலிருந்த புதன் மிதுன 
தனர் நவாம்சங்களிலிருந்தால் முற்கூறிய கிரகங்களை அல்லது இலக் 
தினத்தைப் பார்த்தால் மூன்று ஆண்குழந்தைகள் பிறக்கும் . கன்னிய 


விளக்க விருத்தியுரை 


139 


நவாம்சத்திலிருந்த புதன் , 

கன்னி மீன நவாம்சங்களில் இருந்த முற் 
கூறிய கிரக இலக்கினங்களை பார்த்தால் மூன்று பெண்குழந்தைகள் 
பிறக்கும் எ - று . 

( 34 ) 


ஆண் பெண் ஜனனம் அறியும்வகை 


பெரிதுள கிழமை பெண் ஆண் அறிந்து 
பரிதி உதயம் பார்க்குங் கடிகையைத் 
துரிதமாய் ஐங்கால் தொகையினில் போக்கி 
வருகுவது ஆண்பெண் எனவகுத் திடுவாய் . 


இ - ள் ) ஞாயிறு முதலாகிய கிழமைகளை , பெண் கிழமை எது ? ஆண் 
கிழமை எது ? என்று தெரிந்து கொண்டு , சூரியன் உதித்தது முதல் ஜனன 
காலம் வரைச்சென்ற நாழிகையை , ஆண்பெண்காலம் ஒன்றேகால்நாழிகை 
வீதமாக கழித்து ஏற்பட்டமீதம் எந்த காலமாக வருகின்றதோ அதைப் 
பார்த்துப் பிறந்த குழந்தை ஆண் அல்லது பெண் என்று சொல்ல 
வேண்டும் எ - று . 

( 48 ) 
ஆண் பெண் வாரங்களாவன 


வகுத்திடும் வாரம் மதிபுகர் பெண்ஆம் 
தொகுத்தசேய் மந்தன் சூரியன் பொன்னும் 
பகுத்திடும் ஆண் ஆம் பகர்புதன் அமிசம் 
நிகழ்த்தில் ஒன்று ஆண்பெண் ஆகிடும் இரண் டே . 


4 


( இ - ள் ) ஞாயிறு முதலாகிய கிழமைகளில் திங்கள் வெள்ளிக்கிழமை 
கள் பெண்ணும் , ஞாயிறு - செவ்வாய் - வியாழம் -சனிக்கிழமைகள் கணும் , 
புதன்கிழமையானது புதன் ஆண் ராசியிலிருந்தால் ஆணும் , பெண்ராசியில் 
இருந்தால் பெண்ணும் ஆகும் எ - று . 


(வி - ரை ) “ புதன் அமிசம் நிகழ்த்தில் ஒன்று ஆண் இரண்டு பெண் 
ஆகிவிடும் என்று அந்வயஞ் செய்து கொண்டு கூட்ட பொருள்கூறுதல் 
வேண்டும் . ஆகவே ஒன்று என்பது ஒற்றைப்படை பாசிகளும் , இரண்டு 
என்பது இரட்டைப்படை ராசிகளும் ஆகும் . இவ்வுண்மை யுணராதோர் 
வேறுவகையாகப் பொருள் கூறி மயங்கவைப்பர் என்க . கிரகங்களில் சனி 
அலிக்கிரகமாயிருக்க இக்கவியில் ஆண்கிரகமென்று கூறியது என்னை ? 
எனின் கூறுதும் . வாரங்களின் ஆண்பெண் விஷயத்தில் சூரியாதி சப்த 
கிரகங்களில் ஒற்றைப்படைக் கிரகங்கள் ஆண் என்றும் , இரட்டைப்படைக் 
கிரகங்கள் பெண் என்றும் கொள்ளுதல் சோதிட விற்பன்னர்களின் 
கொள்கையாதலால் என்றறிக . 


சாதக அலங்காரம் 


N 


ஆண் 


ஆண் 


ஆண் 


ஆண் 


இண் 


ஆண் 


இண் 


ஆண் 

ஆண் 


ஆண் 


ண் 


( น ส 


/ பண் 
140 

ஆண் பெண் ஜனன விவரம் 
நாழிகை ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழ வெள்ளி சனி 
14 பெண் பெண் 

பெண் 
2 , பெண் 

பெண் ஆண் பெண் ண் பெண் 
34 பெண் பெண் 

பெண் ஆண் 
5 பெண் 

பெண் ஆண் பெண் ஆண் பெண் 
64 பெண் 

ஆண் 

பெண் ஆண் 
7 . பெண் ஆண் பெண் ஆண் 

பெண் 

பெண் 
பெண் ஆண் பெண் ண் 

பெண் ஆண் 
10 பெண் . ஆண் பெண் 

ண் 

பெண் ஆண் பெண் 
111 

பெண் ஆண் பெண் ஆண் 
12 ) பெண் ஆண் பெண் 

பெண் 

பெண் 
134 பெண் ஆண் பெண் 

பெண் 
15 பெண் ஆண் 

பெண் ஆண் 

பெண் ண் பெண் 
164 

பெண் 

பெண் 
17 ) பெண் ஆண் 

பெண் ஆண் 

பெண் 
181 பெண் ஆண் பெண் ஆண் 

பெண் 

ண் 
20 பெண் ண் 

பெண் ஆண் பெண் 

பெண் 
பெண் ண் ண் 

ண் 
பெண் ண் , பெண் 
பெண் ) ஆண் பெண் ஆண் 

பெண் 
பெண் , ஆண் 

கண் 

பெண் ஆண் 
25 

பெண் ஆண் பெண் ஆண் 
26 } பெண் தணப் பெண் ஆண் 

பெண் 
27 பெண் 
பெண் - ஆண் பெண் 

ண் பெண் ஆண் 

பெண் 
ண் பெண் ஆண் 

பெண் 

பெண் இண 
30 G 

ஆண் பெண் 

ண் பெண் 


ஆண் 


8 


ஆண் 


ஆண் 


} 


பண் 

ஆண் 
ஆண் 


ஆண் 


சு 


ஆண் 


ஆண் 


ஆண் 


பெண் 

பெண் 


ஆண் 


ண் 


ஆண் 


ஆண் 


அண் 


ஆண் 


214 


ஆண் 


பெண் 


11) 





22 : 


23 , 


ஆண் 


பெண் 


பெண் 


ஆண் 


பெண் 


ஆண் 


ஆண் 


281 


பன 


ஆண் 


பெண் 


இங்கு கூறிய ஆண் பெண் கால நியதி எப்போதும் கம அக கடைய 
நிரட்சஸ்தலத்திற்காகும் . மற்றைய இடங்களில் உள்ளோர் பிறந்த தினத்திற் 
குரிய பகலிரவு அகசுகளைத் தனித்தனியே 24 - பங்கு செய்து இஷ்ட 
ஸ்தலத்திற்குரிய ஆண் பெண் கால நிர்ணயத்தை அறிந்து கொள்ளல் 
வேண்டும் . ஒரு ஓரைக்கு நாழிகை 27 ஆதலால் இங்கு அதில் பாதியாகிய 
1 - நாழிகை என்று கூறியிருத்தலின் இது ஓரார்த்த காலமென்றும் வழங் 
கப்படும் . இந்த ஓரார்த்த காலத்தைப் பாதியாக்கி ஆணில் ஆண்கால 
மென்றும் , ஆணில் பெண்காலமென்றும் , பெண்ணில் பெண்காலமென்றும் , 
பேண்ணில் ஆண்காலமென்றும் ஊசித்து உணர்தல் வேண்டும் . இப்படிப் 
பார்ப்பதே மிக சூட்சுமமாகும் என்றறிக . 


விளக்க விருத்தியுரை 


141 


வைஷம்ய வாஸரா : பும்ஸஃ ஸமாஸ்த்ரீ வாஸரா க்ரமாத் 
ஸார்த்தத்வி கடிகாஹோரா ஸ்த்ரீபும் பேதான் ப்ரகல்பயேத் . 

(வாஞ்சனாதீயம் ) 
( இ - ள் ) ஒற்றித்த வாரங்களான ஞாயிறு , செவ்வாய் , வியாழன் , சனிக் 

ஆணும் , திங்கள் - புதன் - வெள்ளிக்கிழமைகள் பெண்ணும் 
ஆகும் . 

இரண்டரை நாழிகை ஒரு ஒரையாக அவரவர்கள் வாரத்தில் 
அவரவர்கள் ஓரை முதல்முதல் ஆரம்பமாய் ஆண் பெண் விற்பத்தைக் 
காட்டும் . இக்கருத்துணர்ந்தே இந் நூலாசிரியர் அலிகிரகங்களுள் புதனைப் 
பெண்கிரகமாகவும் , சனியை ஆண்கிரகமாகவும் கூறியிருக்கின்றார் என்ப 
தில் எட்டுணையும் சந்தேகமில்லை எ - று . 


கிழமைகள் 


முன்பு கூறிய வாஞ்சநாதிய நூலுடையார் கொள்கையின்படி கால 
ஹோரைகளினாலும், கால அந்தா ஹோரைகளினாலும் ஆண் பெண் ஜனன 
நிசசயத தை இனி கூறப்படும் . அந்தந்த வாரங்களில் முதல் இரண்டரை 
நாழிகைவரை அந்தந்த கிரகங்களுடைய ஓராகாலமாகும் . பின்பு அந்தந்த 
கிரகங்களுக்கு 6 - வது கிரகத்திலுடைய ஓரையாகும் . பின்னும் இப்படியே 
ஒரு பகலல 

12 - ஒரையும் , இரவில் 12 - ஓரையும் நிகழும் , ஒவ்வொரு 
ஓரையில் அந்தர ஓரைகளின காலம் அரைநாழிகையாகும் .. ஞாயிற்றுக் 
கிழமைமுதல் சூரியஹோரையில் காலம் நாழிகை 2 , -உரை நிகழும் , 

. 
இதில் சூரியனில சூரியன் , சூரியனில் சந்திரன் , செவ்வாய் -புதன் - குரு 
ஓரைகளை அரைநாழிகை வீதமாக நிகழும் . இதனை இதன் கீழ் சக்கர 
வடிவமாகக் காட்டப்பெற்றிருத்தலின் தெளிவாக அறிந்துக்கொள்ளலாம் . 


மந்தாத்த க்ரமேணஸ்யுச் சதுர்த்தா திவஸா திபா : 

ஹோரேரா : ஸுர்யத நயாத் அதோ அத க்ரமதஸ்ததா . 
எனவரும் சூரியசித்தாந்தம் பூகோள அத்தியாயத்தின்படி பூமிக்கு 
மேல் சந்திரன் , புதன் , சுக்கிரன் , சூரியன் , செவ்வாய் , குரு , சனி 
ஆகிய கிரகமண்டலங்கள் ஒன்றன் மீது ஒன்றாக வானவெளியில் இருப்ப 
தனால் எல்லாக் கிரகமண்டலங்களுக்கும் மேல் உள்ள சனிமண்டலத்தில் 
இருந்து , கீழுள்ள கிரகமண்டல வரிசைகளின்படி ஒராகிரமம் ஏற்பட்ட 
தாகும் . அதாவது சனி ஓரைக்கு அடுத்த ஓரை குரு ஓரை , இதற்கடுத்த 
படி செவ்வாய் , சூரியன் , சுக்கிரன் , புதன் , சந்திரன் ஆகிய இவர்களின் 
ஹோராகாலங்கள் வரிசையாக நிகழுமென்பது கருத்தாகும் . 


கடமை 


இனி சக்கர வடிவமாகக்காட்டப்படும் ஹோராசக்கரமானது பூமத்திய 
ஸ்தானமாகிய சம அகசுடைய இடத்திற்காகும் . இஷ்டஸ்தலத்திற்குப் 
பகல் இரவு அகசுகளை 12 - ஆல் வகுத்து ஒவ்வொரு ஹோராகாலத்தையும் 
இவ்வளவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது அறிவுடையோர் 
யாகும் . இராகுகாலம் , குளிகைகாலம் , ஆண்பெண்காலம் , ஹோராகாலம் 
ஆகிய இவைகளை சம அகசுடைய பூமத்திய ஸ்தானத்திற்கே பூர்வ நூலா 
சரியர்கள் கூறியிருக்கின்றனர் . ஆதலால் அந்தந்த இடங்களுக்குரிய அகசு 
ஏற்றத்தாழ்ச்சிகளுக்கு ஏற்ப அங்கங்கே உள்ளவர்களுக்கு முன் கூ றியவை 
களின் காலப்பிரமாணங்கள் கூடியும் , குறைந்தும் வரும் என்பதாம். 


காலஹோராசக்கரம் 


142 


கா 


ஞாயிறு 


திங்கள் 


செவ்வாய் 


புதன் 


வியாழன் 


வெள்ளி 


சனி 


| 


என 


ரு 


ரு 


து 
1 13 2 2 


அண் 


18 
357 
53 18,36 

53 
, 
19 
363 
54 19137 541 
2037,55 


ரியஓரையில் 


ஜஒரையில் 


சூரி-ஆ 
சந்- 
பெண் 

அங்-ஆண் சந்-பெண் 

அங்-ஆண்புத-பெண் 
அங் 
- 
ஆண் 

புத-பெண் புத-பெண் 

சுக்-பெண் குரு-ஆண் 

சுக்-பென் 

பண்சனி-ஆண் 


ஓரையில் 


குரு-ஆண் 


புதஓரையி 


சனி-ஆண்சூரி-ஆண் 


புத-பெண் 

குரு-சுக்-பெண் சுக்-பெண் சனி 

8 
சுக் 
- 
பெண் 
கனி 
-ஆண் 

-சந்-பெண் 
சூரி 
- 
ஆண் 

9 சூரி-பெண் சந்-பெண் 

5அக்-ஆண் 
5 


சனிஓரையில் 


சனி 
- 
ஆண் 

ண் சந்-பெண் அங்-ஆண் புத-பெண் 


ரு-ஆண் 


சாதக 


சனி- 


ன 


மார 


ரை 


3 3 
, 4 43 
5 


2073855, 
சுக்- 
பெண் 
21 

33,56 சனி-ஆண் 2113956/ 
சூரி 
- 
ஆன் 
22 39,57 

- 
சந் 
- 
பெண் 
5731 


ஓரையில் 


சூர்-ஆண்சந்-பெண்3 

அங்புத-பெண் 

குரு-ஆ சூரி-ஆண் 
சந்- 
பெண் 

புத-பெண் அங்-ஆண் 8 

குரு-ஆண் 

சுக்-பெண் சந்-பெண் 
பெண் 
அங் 
- 
ஆண் 

அங்-ஆண்புேத-பெண் 
பெண் 
சுக் 
- 
பெண் 
சனி 
- 
ஆண் அங்-ஆண்புத-பென் 

சுக-பெண் 

ரி 
- 
ஆண் 
8 குரு-ஆண்சுக்-பெண் 

சனி 
- 
ஆண் 
சூரி 
- 
ஆண்சந்-பெண் 


அலங்காரம் 


தரு-பெண் 


குரு-ஆண் 


சேனி 
- 
ஆண் 


22}|40 


புத-பெண் 


| 


53 
6 


2340 
, 
58 23141 

58 
, 
24 
417 
59 
241 
42 
| 
591 
25 

42360 


ஓரையில் 


61 


புத-பெண் 

குரு-ஆண்சுக்-பெண் குரு-ஆண் 

சுக்-பெண்சனி-ஆ 
சுக் 
- 
பெண் 

சனி ண்.ேசூரி-ஆண் 

சந்-பென் 9 
சூரி 
- 
ஆண் 
சந்- 
பெண் 9அங்-ஆண் 


சனிஓரையில் 


சூரியஓரையில் 


குஜஓரையில் 


சனி 
-ஆசூரி-ஆண்சர்-பெண் 

சந் 
- 
பெண் 
3 
அங் 
- 
ஆண் 
சூரி 
- 
ஆண் 
சந் 
- 
பெண் 
அங் 
- 
ஆண் புத-பெண் சந்-பெண் 

புத-பெண் 

குரு-ஆண் அங்-ஆண்3புத-பெண் 
புத 
பெண் 
குரு 
- 
ஆ 
.சுக்-பெண் 

சுக்-பெண் 


சனி 
- 
ஆண் 


இண 


7 
73 


புதஓ 


புத-பெண் 


தரு-ஆண் 


சனி 
- 
ஆண் 


இன் 


600 


8 

25143 826 

|431 9 
261 
44 95 

27 
44 
, 1027145 


சந்-பெண் 

அங்- அங்-ஆண் புத-பெண் புத-பெண் 

8 

குரு-கன் குரு-ஆண் 

சுக் 
- 
பெண் 

8 சுக்-பெண் 

. 


புத-பெ குரு-ஆண் 
சுக் 
- 
பெண 


சூரி 
-ஆ 
சந்- 
பெண் 


சுக்-பெ சனி 


* 


சுக் 
- 
பெண் 
சனி 
-ஆண் 
சூரி 
- 
ஆண் 
சந்- 
பெண் அங்-பண் 


னிஓரையில் 


சனி 
- 
சூரி 
-ஆண் 
சந்- 
பெண் அங்-ஆண புத-பெண் 


சூரியஓரையில் 


சூரி- 


அங்-பெண் புத-பெண் 


இலன 


சனி 
- 


சனி 
- 
ஆ 
சூரி 
- 
ஆண் 


சந்- 
பெண் 


தரு-ஆண் 


புத-பெண் தரு-கண் 


புத-வெ. 


ண 


10128451 1128146 
113 
29 
46 
) 12 

29,47 12130471 


சூரி 
- 
ஆ சந்-பெண் 
அங் 
- 
ஆ 


சனி 
-ஆண் 

ண் சந்-பெண் அங்-ஆண் 


6புத-பெ 


சந்- 
பென் 
அங் 
- 
ஆக அங்-ஆன் 

குரு-ஆ 
குரு 
- 
து 

சுக்-பெ 
சுக் 
- 
பெண் 

சனி 
- 


சுக்-பெண் 
சுக் 
- 
பெண் 
சனி- 
ஆண் 
சுக் 
- 
பெண் 
சனி 
- 
ஆண் 
சூரி 
- 

சூரி 
- 
ஆண் சனி- ஆண்சூரி-ஆண் 
சந் 
- 
பெண் 
சூரி 
- 
ஆண் 
சந்- 
பெண் 

அங்-பெண் 


புத-பெண் 


புத-பெண் குரு-து 


விளக்க விருத்தியுரை 


ஆண் 


13 

30,48 13,31485 
14 

31}49 14132 

497 
1532350 


சனி- 


தரு-ஆ 
சுக் 
- 
பெண் 
சனி 
-ஆ 
சுக் 
- 
பெண் 
சனி 
- 
ஆண் 

சூரி-ஆண் -ஆண்லேசூரி-ஆ 

சர் 
- 
பெண் ரி-ஆண்-சங்-பெண் 

அங்-ஆண் அங்-பெ புத-பெண் 


சூரி 
- 
ஆண 
சந்- 
பெண் 
அங் 
- 
கன் புத-பெண் 


6 


புதஓரையில் 


சந்-பெண் அங்-ஆண்புத-பெண் 
அங்- 
ஆண் புத-பெண் 

ரு-ஆண் 
புத- 
பெண் 
குரு 
- 
ஆண்சுக்-பெண் 

8 

சுக்- 
பெண் 
சனி 
- சுக்-பெண்சனி- 
ண் 
சூரி 
- 
ஆண் 


தரு-ஆண் 


சந்- 
பெண் 


ந 


*/ 


அங் 

ங்-ஆண் புத-பெண் தரு-ஆ சுக்-பெண் 


15133 

50, 
16 
| 
331 
51 16,34/ 17|34,52 1713552, 


புத-பெண் குரு சுக்-பெ 


சனி 
- 
ஆண் 
சூரி 
- 
ஆ 


சக் 
- 
ஆண் 


குரு-ஆ 

சுக்-பெ 

சனி- சனி-ஆண்சூரி- 

சந் 
- 
பெ 


513 


சூரி 
- 
ஆண் 

சந் 
- 
பெண் 
சந் 
- 
பெண் 
6 
அங் 
- 
ஆண் 
அங் 
- 
ஆன் 

புத-பெண் புத-பெண் 

குரு-ஆண் 


சந்- 
பெண் 
அங் 
- 
பெண் புத-பெண் குரு-ஆண் 
சுக் 
- 
பெண் 


சனி 
- 


சூரி 


50 


சனி 
- 
ஆண் 


சூரி 


சந் 
- 
பெண் 


அங்- 
2 


கு 


143 


1 


. 


144 

சாதக அலங்காரம் 
இந்தச் சக்கரத்தினால் கால ஹோரைகளையும் , அவற்றின் உள்ளே 
அடங்கியுள்ள அந்தர ஹோரைகளையும் நன்கு அறியலாம் . திங்கட்கிழமை 
16 - நாழிகைக்குப் பகலில் ஜனன மானால் ஷ சக்கரத்தைப் பார்க்க புதன் 
ஹோரை என்றும் , மற்றும் புதனில்குருவினுடைய அந்தர ஓரை என்றும் , 
திங்கட்கிழமை 40 - நாழிகைக்கு ஜனன மானால் சனி ஹோரை என்றும் , 
மற்றும் சனியில் புதனுடைய அந்தரஹோரை என்றும் அறிதல் வேண்டும் . 
பிறவும் இப்படியேயாகும் . 

இலக்கின நிச்சயம் 
உதயாதி கடிகைதனை முந்நான்கில் ஈந்தே 

உற்றசே டந்தன்னை ஆடாதி எண்ணிச் 
சிதையாமல் பார்க்கலக் கினம் ஆகும் அந்தத் 

திரிகோணம் ஆனாலும் ஆகுமே இன்னம் 
முதல்காணும் லக்கினத்துக்கு ஏழாகும் தானம் 

முதல் கொண்டு திரிகோணம் ஆனாலும் ஆகும் 
மதயானை இருமருப்புக் கனகவெற்பும் வாச 

வனசமுகை போலுமுலை வஞ்சியரே கேளாய் . 
( இ - ள் ) சூரியன் உதயமுதலாக 

ஏற்பட்ட ஜனன நாழிகையைப் 
பன்னிரண்டில் வகுத்து வரும் ஈவைத் தள்ளிவிட்டு மீதத்தை அறிந்து 
அதற்கு மேஷம் முதலாக எண்ணிக் கண்ட இராசி எதுவோ அதுவே 
ஜனன லக்கினமாகும் என்க . அல்லது அதற்குத் திரிகோண ராசிகளாகிய 
5-9 - ம் இராசிகள் ஜனன லக்னம் ஆனாலுமாகும் . அல்லது முதல் மேஷாதி 
யாகி எண்ணிக்கண்ட ராசிக்கு ஏழாவது ராசியோ அல்லது அதன் திரி 
கோண ராசிகளாசிய 5-9 - வது இராசிகளோ ஜனன இலக்கினமாகும் எ - று . 

இலக்கின நிச்சய சக்கரம் 
முதல் 

முதல் காணும் 

இதன் 
நா நா நா நா காணும் 

திரிகோண இலக்கினத்தி திரிகோண 
லக்னம் ராசிகள் 

னேழாமிடம் ராசிகள் 
113/25 37/49 மேடம் சிங்கம்-தனுசு 

துலாம் 

கும்பம் - மிதுனம் 
214/26 3850 ரிஷபம் கன்னி - மகரம் விருச்சிகம் 

மீனம் -கடகம் 
81527 39.51 மிதுன துலாம் - கன்னி தனுசு மேடம் -சிங்கம் 
4 16/28 40.5 கடகம் விருசிகம் - மீனம் மகரம் ரிஷபம் - கன்னி 
5.17 | 294153 சிங்கம் தனுசு - மேடம் 

தனுசு - மேடம் கும்பம் மிதுனம் - துலாம் 
618/3042 54 கன்னி மகரம் -ரிஷபம் மீனம் 

கடகம் - விருசிகம் 
7 1931 4355 துலாம் கும்பம்-மிதுனம் மேடம் 
8203244 56 விருச்சி மீனம்- கடகம் ரிஷபம் கன்னி - மகாம் 
9,21334.557 தனுசு மேடம் -சிங்கம் மிதுனம் 

துலாம் - கும்பம் 
1022 344658 | மகரம் ரிஷபம் - கன்னி கடகம் 
1123/3547 59 கும்பம் மிதுனம் - துலாம் சிங்கம் 

விருசிகம் - மீனம் 
தனுசு 

மேடம் 
12:243648,60 மீன கடகம் -விருசிகம் கன்னி மகரம்- ரிஷபம் 


தன் 


சிங்கம் - தனுசு 


னம் 


* 


விளக்க விருத்தியுரை 


145 


இந்த சக்கரத்தினால் ஷை செய்யுளில் கூறிய முறைப்படி இலக்கின 
நிச்சயத்தைச் சுலபமாக அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் . உதாரணம் : 
குரோதன ஆடிமீ 1. அன்று 425 - நாழிகைக்கு ஜனனம் ஆனால் 
இலக்கின நிச்சயம் காண்பது எங்ஙனமெனின் ? 42 - 12 = 3 , மீதம் -6 ) 
ஆகவே மேடமுதல் எண்ண துலாம் ஆகின்றது . ஆகவே ஜனனலக்கினம் 
துலாம் , அல்லது இதன் திரிகோணம் கும்பம் மிதுனம் , அல்லது துலாத் 
தின் ஏழாமிடம் மேடம் , அல்லது இதன் திரிகோணம் சிங்கம் - தனுசு 
ஆகிய இவைகளுள் ஒன்று ஜனனலக்கினமானால் அப்போது ஜனனகால 
நாழிகை சுத்தமென்றும் , இல்லாவிடின் அப்படி வரும்படி ஜனன நாழிகை 
யில் ஒரு நாழிகை கூட்டியோ அல்லது குறைத்தோ சரிவரும்படி செய்து 
கொள்ள வேண்டுமென்றும் அறியப்படுகின்றது . ஷ தேதியில் வேலூர் 
ஜனனஸ்தானம் இதன் சாயனாக்ஷத்திர இராசிமானத்தின்படி கும்பாந்தம் 
நாழிகை-41 விநாடி -49 ஆகவே ஜனனம் மீனம் ஆக ஏற்படுகின்றது . இது 
முன் கணிதம் செய்ததில் ஏற்பட்ட ராசிகளில் ஒன்றாக இல்லாமையால் 
ஜனன நாழிகை சரியல்லவென்று ஏற்படுகின்றது . ஆகவே ஜனனநாழிகை 
யில் -நாழிகையைக் கழிக்க 42 - ஆகும் . இதற்கு ஷை சக்கரத்தில் பார்க்க 
முதற்காணும் லக்கினத்திற்கு ஏழாவதாசி மீனமாதலால் ஜனன நாழிகை 
42 சுத்தம் என்று ஏற்படுவதுணர்க . 


மற்றோர் உதாரணம் : ஆடிமீ 14. காலை 2 - நாழிகைக்கு கடகலக்கி 
னத்தில் ஓர் ஜனனம் . இதற்கு ஷை சக்கரத்தைப் பார்க்க முதற் காணும் 
லக்கினத்தின் ஏழாம் ராசியின் திரிகோணத்தில் கடகம் அமைதலால் 
ஜனனகாலம் சுத்தம் என்று அறிதல்வேண்டும் . ஷ மாதம் 4s காலை 
3 - நாழிகைக்குக் கடகலக்கினத்தில் ஓர் ஜனனம் . இதற்கு ஷைசக்கரத்தைப் 
பார்க்க 3 -வது நாழிகைக்கு நேர் கடகம் இல்லாமையால் ஜனன நாழிகை 
தவறு என்று அறிதல் வேண்டும் . ஆகவே ஜனன நாழிசையில் அரை 
அல்லது ஒரு நாழிகையைக் கூட்டிக்கொண்டு பார்த்தால் முதற் காணும் 
லக்கினம் கடகமாக அமைதலால் ஜனனகால சுத்தம் 31 அல்லது 4 நாழி 
கைக்கு என்று ஏற்படுகின்றது . இதில் ஒருநாழிகை வித்தியாசம் கூட்டவோ 
அல்லது குறைக்கவோ வேண்டி யிருத்தலால் ஆண் பெண் காலநிர்ணயத் 
திற்கு ஒத்துவரும்படி செய்துகொள்வது 

செய்துகொள்வது அறிவுடையோர் கடமை 
யாகும் . 


சந்த்ரலக்கா திபோயத்ர தத்ரிகோணம் அதா அபிவா 
தத்ஸப்தம த்ரிகோணம்வா பவேத் லக்க நிச்யம் 
யத்ராசௌ சந்த்ரமாதிஷ்டே தல்லக்கம் பவதித்ருவம் . 

( ஜாதகார்ணவ நவநீதம் ) 


என்ற ஷ சுலோகத்தின்படி சந்திரன் இருந்த வீட்டிற்குடையவன் எந்த 
ராசியிலிருக்கின்றானோ அதிலும் , அதன் திரிகோணங்களாகிய 5-9-வது 
வீடுகளிலும் , அல்லது சந்திரன் இருந்த வீட்டிற்குடையவன் இருந்த வீட் 
டிற்கு 7 - மிடமும் அதன் திரிகோணங்களாகிய 5-9வது வீடுகளிலும் ஜனன 
லக்னமிருந்தால் அப்போது ஜனன நாழிகை சுத்தமென்று ஏற்படுகின்றது . 
மற்றும் சந்திரன் சர - திர -உபயங்களில் ஏதேனும் ஒன்றில் இருந்தால் 

19 


146 


சாதக அலங்காரம் 


இலக்கினமும் அவ்வித சர - திர -உபயங்களில் ஏதேனும் ஒன்றாம் இருக்கும் 
என்று ஏற்படுகின்றது . 

இவ்விரண்டு முறைகளில் முதல்முறைக்கு மேலே காட்டிய இலக்கின 
நிச்சய சக்கரம் மிக உதவியாயிருக்கின்றது . உதாரணம் : ஆடி 14 . 
காலை 2 - நாழிகைக்கு ஜனனம் , கடகம் ஜனனலக்கினம் , கன்னி சந்திர 
லக்கினம் , சந்திர லக்கினாதிபன் புதன் கடகத்தில் இருக்கிறார் . ஆகவே 
சந்திரனிருந்த வீட்டதிபன் கடகத்தில் இருப்பதனால் ஜனன நாழிகை 
சுத்தம் என்று ஏற்படுகிறது . இங்கே திரிகோணம் என்றது மேஷம் - 
சிங்கம் -தனு ரிஷபம் - கன்னி - மகரம் என்பதுபோலக் கொள்க . இங்ஙனம் 
நோக்கும்போது கன்னியில் சந்திரன் இருக்கும் 24 - தினத்தில் கடகத்தின் 
ஆரம்பம் அல்லது அந்தியத்தில் எப்போது பிறந்தாலும் இலக்கின சுத்தம் 
உண்டென்று அறியப்படுதலின் இது பெரும்போக்கான முறையென்பதில் 
சிறிதும் ஐயமில்லை . எங்கனம் எனின் ? கடகம் நாழிகை 5-32 வரையில் 
வியாபித்திருக்கின்றது . அப்போது சந்திரன் கன்னியிலிருந்து புதன் கட 
கத்தில் இருந்தால் ஐந்து நாழிகையின் இடையே எந்த நாழிகையில் பிறக் 
தாலும் இம்முறைப்படி லக்கின நிச்சயம் சரிவருவதனால் என்று அறிக .. 
மற்றும் இம்முறையில் இரண்டாவதாகக் கூறிய முறையும் மிகப் பெரும் 
போக்கானதே யன்றி சுத்தமானதல்ல . 

இலக்கினத்தையும் , ஜனன நாழிகையைச் சுத்தமாக அறிய வேண்டின் 
குந்தன நிக்கின சோதன ஸ்புடத்தினால் செய்வது ஸ்தூலமுறையும் , கர்ப் 
போற்பத்தி சோதனத்தினால் செய்வது சூட்சுமமுறையுமாகும் . இவ்விரண்டு 
முறையைப்பற்றி ஜாதகசாகரத்தில் விளக்கப்பட்டிருத்தலின் விரிவஞ்சி 
இங்கு விளக்கவில்லை ஆதலால் ஆண்டு உய்த்துணர்தல் அறிவுடையோர் 
கடமையாகும் . 

இந் நூலாசிரியர் கூறியுள்ள இலக்கின நிச்சயம் சிறிது ஸ்தூலமுறை 
யாகக் காணப்படினும் , ஆழ்ந்து அறிந்தால் சூட்சும முறையாகவே ஏற்படு 
கின்றது . ஆகவே அன்பர்கள் இந் நூலாசிரியர் கொள்கையை அனுசரித்துச் 
செய்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் . 

( 50 ) 
வஞ்சியே ஒற்றைலக் கினமுன் பாதி 

மார்த்தாண்டன் ஓரையின் பாதிமதி ஓரை 
மிஞ்சி நின்ற இரட்டைக்கு முன்திங்கள் ஓரை 

மீந்திடும்பின் பாதிக்கோ வெய்யோன் ஓரையதாம் 
செஞ்சொல்மதி ஓரையதே காணும் ஆயின்னே 

சேயிழையே பிறக்குமெனச் செப்பல் ஆகும் 
கஞ்சமலர் நண்பு இரவி ஓரையதே ஆகில் 
காளையே பிறக்கும் என வேகருதல் வேண்டும் . 

ஆண்ராசி முன்பாதி சூரியஹோரையும் , பின்பாதி சந்திர 
ஹோரையுமாம் . பெண்ராசி முன்பாதி சந்திரஹோரையும் , பின்பாதி சூரிய 
ஹோரையுமாம்..சந்திர ஹோரையில் பெண் குழந்தையும் , சூரிய ஓரையில் 
ஆண் குழந்தையும் பிறக்கும் எ - று . 


1 


- 


விளக்க விருத்தியுரை 


147 


( வி - ரை ) இக்கருத்தையே 31 -வது கவி 2 - வது அடியிலும், உ - வது 
கவி 1- வது அடி பிற்பாதியிலும் , 32 - வது கவி 1-வது அடி பிற்பாதியிலும் , 
2 - வது அடி முற்பாதியிலும் கூறப்பட்டிருக்கின்றது . இந்த ஹோராசம்பந்த 
மான சக்கரத்தைச் சட்வர்க்கப் படலத்தில் தெளிவாக அறியலாம் . ( 51 ) 

இராசிகளின் சொரூப முதலியன 
செப்பிய ராசி வடிவுகண்டு உரைக்கில் 

சிவந்திடும் தகர்உரு மேடம் 
தெரிந்திடு தவளப் பெற்றமே இடபம் 

செயம்பெறும் மிதுனம்என் பதுவும் 
ஒப்பொடு வீணை கைமயில் உடனே 

ஓதுதண்டு ஆயுதம் பச்சை 
ஒளிர்உரு ஆண்பெண் கடகம்ஞண்டு உருவம் 

உரைத்தபா திரிமலர் நிறம் ஆம் 
வெற்பு அடர் சிங்கம் புகை நிறம் மடங்கல் 

மின்கனி ஓடமே நடத்தும் 
மெல்லியல் அழுக்கு வெள்ளை பொன் நிறத்தாள் 

விரிதுலாம் புருடன்ஆம் கரத்தில் 
தப்புஇலாத் துலைக்கோல் ஐவ்வண நிறைகற்று 

ஆன்பயில் வலக்கையில் பிடிப்போன் 
தங்கிய விரிச்சி கங்கருந் தேள் ஆம் 

தக்கதே ஞெண்டிவை புழுவே . 
( இ - ள் ) இராசிகள் பன்னிரண்டினுடைய சொரூபங்களைக் கூறு 
மிடத்து மேடம் சிவந்த நிறமும் ஆட்டின் உருவமும் , இடபம் வெள்ளை 
நிறமும் எருது உருவமும் , மிதுனம் பச்சை நிறமும் , ஒரு பெண்ணானவள் 
கையில் மயிலும் வீணையும் வைத்துக்கொண்டும் , ஒரு ஆணானவன் கையில் 
தண்டாயுதத்தை வைத்துக்கொண்டும் , ஆண் பெண் ஆகிய இருவருமாக 
ஒன்றுசேர நிற்கும் உருவமும் , கடகம் பாதிரி மலர்போன்ற நிறமும் , நண் 
டின் உருவமும் , சிம்மம் புகையைப் போன்ற நிறமும் , சிம்மத்தின் உருவ 
மும் , கன்னி அழுக்கடைந்த வெள்ளை நிறமும் , ஓடம் நடத்துகின்ற பொன் 
நிறமான ஓர் பெண்ணன் உருவமும் , துலாம் ஐவணம் போன்ற ( மரு 
தோன்றி மரம் ) நிறமும் , நிறுத்தல் அளவை கற்றறிந்து தராசுக்கோலை 
கையில் பிடித்திருக்கும் புருட உருவமும் , விருச்சிகம் கறுப்பு நிறமும் , 
கருந்தேள் உருவமும் ஆகும் . கடகமும் விருச்சிகமும் புழு உருவமாகிய 
கீடராசிகளாகும் எ - று . 

( 52 ) 
வேய்த்தனு புருடன் குதிரைபோல் அரைக்கீழ் 

மின்இருதாள் நிறம் பொன் ஆம் 
ஆயமீன் மகரம் காலுநல் வதனம் 

மானும் ஆம் அழுக்குவேன் நிறம் ஆம் 


1 


148 


சாதக அலங்காரம் 


ஏயதோர் கும்பம் புருடன்ஆம் தோளில் 

எடுப்பதும் குடம்கரு நிறத்தோன் 
பாய்தலைக் கெண்டை இரண்டுமீன் உருவம் 

பகர்நிறம் அழுக்குஉறும் சிவப்பே . 
இ - ள் ) தனுசு பொன் நிறமும் , அரைக்குக் ( இடுப்புக்கு ) கீழ் குதிரை 
யின் கால் வால்களைப்போலவும் , அரைக்குமேல் ஒரு கையில் வில்லும் மற் 
றொரு கையில் அம்பும் பிடித்த புருட உருவமும் , மகரம் அழுக்கடைந்த 
வெண்மைநிறமும் , காலும் உடலும் மகர ( சுறா ) மீனையும் , முகம் கலைமாளை 
யும் ஒத்த உருவமும் , கும்பம் கறுப்பு நிறமும் , புஜத்தில் குடத்தைத்தரித்த 
புருட உருவமும் , மீனம அழுக்கடைந்த சிவப்பு நிறமும் , இரண்டு மீன்கள் 
ஒன்றின் வாலை யொன்று பற்றி யிருப்பது போன்ற உருவமும் ஆகும் எ - று . 

க்ரூரஸ ஸௌம்ய புருஷவதிதே - தேசராகத்விதேஹா 
என்ற பிருஹத்ஜாதகத்தின்படி மேஷம் குரூரம் , ரிஷபம் சௌமியம் ,, 
அதாவது : ஆண்ராசி குரூர சுபாவமும் , பெண்பாசி சௌமிய சுபாவமும் 
உடையதாகும் . 


சுவாப 


சுபாவ 


இதன் பிரயோசனம் என்னை எனின் ? 

( வி - ரை ) " ராசி ஸ்வபாவ துல்யாஜாயந்தே- ப்ரக்ருதய ஃப்ரசூதாநாம் " 
என்ற சத்தியாசாரியர் வசனத்தின்படி ஆண்ராசியில் பிறந்தவர்கள் குரூர 

முடையவரும் , பெண்ராசியில் பிறந்தவர்கள் சௌமிய 
முடையவரும் ஆவர் என்பதாம் . 

இராசிகளின் உருவங்கள் ஓர் கல்பித வடிவமேயன்றி உண்மையான 
மீன் ஆடு மாடு சிங்கம் தேள் முதலியன ஆகாயவெளியில் கிடையாது . 
பூமியிலிருந்து பார்க்கும்போது சில நக்ஷத்திரகணங்கள் சேர்ந்து நமது 
மீன் வடிவமாகவும் , ஆடு - மாடு சிங்கம் - தேள் வடிவங்களாகவும் தோற்றுவ 
தனால் அங்ஙனம் தோற்றும் வானவெளியிலுள்ள அந்தந்த இடங்களுக்கு 
அவ்வவற்றின் பெயர்களையே இறைவன் ஏற்படுத்தி யிருக்கின்றார் . குதிரை 
தலைபோல் காணப்படும் ஆறு நட்சத்திர கணங்களை அசுவிதி என்று வகுத் 
துரைத்தது போலவே அசுவிரி பரணி கிருத்திகை முதற்பாதம் வரையில் 
உற்று நிதானித்து நோக்கும் நமக்கு ஆட்டின் வடிவம்போல் காணப்படுத 
லின் அதற்கு மேடம் 

மேடம் என்ற பெயருண்டாயிற்றென்றறிக . பிறவும் 
இங்கனமே யாகும் . மிதுனம் ஆண் பெண் ஆகிய இருவர்கள் ஒருசேர 
நிற்பது போலக் காணப்படுதலின் அதற்கு இரண்டு என்னும் பொருள் தரக் 
கூடிய வடமொழிப்பெயராகிய மிதுனம் என்று வழங்கப்பட்டதென்பதாம் . 
மிதுனம் எனின் இரண்டென்னும் பிரயோகம் இருத்தலை பிருகதாரணிய 
உபநிஷத்து 3 - வது வல்லி , 12- வது வசனத்தில் காண்க . கும்பம் புஜத்தில் 
குடத்தைத் தரித்த புருட வடிவம் என்பதை கடீஜலாதாநகரே என்ற 
சர்வார்த்த சிந்தாமணி வசனத்தினால் அறியப்படுத்தவின் 40 - வது கவி 
3 -வது அடியில் சிரத்தில் என்று இருப்பதை பாடபேதமாகக் கொண்டு 
(தோளில் என்று திருத்தி அமைக்கப்பட்டது . ஐரோப்பா - கிரீக் முதலிய 
மேல்நாட்டு வான சாஸ்திரிகளும் இராசிகளை இவ்வித கல்பித வடிவாகவே 


விளக்க விருத்தியுரை 


149 


சித்தாந்தப்படுத்தி யிருக்கின்றனர் . அவர்கட்கு இச்சாஸ்திர ஞானத்தை 
உதவியது நமது தெய்வீக பாரத நாடேயாகும் , 
தேறும் வீமசு ரர்க்கபி டேகமே 

செய்ய கால்குடம் கோல்துலை செவ்வை ஆம் 
வீறும் ஆண்பெண்ணும் ஆய்த்தடி தண்டுஉறும் 

மிக்கபெண் பாலிகை விளக்கு ஏந்துமே 
கூறு வில்மேல் புருடன் குதிரைக்கீழ் 

கூடும் மான் தலை கர்சுறா மீனமே 
மாதி ரண்டாய்க் கவிழ்வது எழுவதா ஆம் 
மற்ற ராசிகள் தம்தம் வடிவமே . 

( வீமேசுரம் ) 
இந்த வசனத்தினால் கன்னிராசி ஒருகையில் முனைப்பாலிகையும் , ஒரு 
கையில் விளக்கும் ஏந்தி நிற்கும் பெண் வடிவமென்று ஏற்படுகின்றது . 
" ந்ருயுக் -ஸுதர்வீஸ - காரக்னி - ஸஸ்யாநௌ " என்ற சர்வார்த்த சிந்தாமணி 
பின்படி கன்னிராசி சசிய ( முனை ) தீபங்களை கையிற்கொண்டு தெப்பத் 
தின்மீது இருக்கும் பெண்ணைப்போன்ற உருவமுடையதென்று ஏற்படு 


சின்றது . 


கோதிலாக் கன்னி பெண்உருவாகிக் 

கொழுங்கனல் ஏந்தியே நிற்கும் 
சாதிவே ளாளன் உளர்இடம் ஆகும் 

சாரும் தென் மேல் திசை இருகால் 
தீதிலா உபயம் சீவனாம் பகலில் 

திருஷ்டியாம் நிறங்கறுப்பு ஆகும் 
ஓதிய புந்திக்கு ஆட்சியுச் சம் ஓடு 

ஒண்புகர் நீசம் பாம்பு ஆட்சி . ( ஜாதக சிந்தாமணி ) 
என்ற வசனத்தினால் கன்னி கனல் ஏந்திய கரமுடைய பெண் வடிவமென் 
பதும் , பாலிகை ஏந்திய கரமுடையதென்பதும் நன்குணரப்படுதலின் 

ந்நூலாசிரியர் அதனை கூறாது விடுத்தமைக்குக் காரணம் ஒன்றும் தெரிய 
வில்லை . 

( 58 ) 
இராசிகளின் காலபலம் 
சொல்லும் மேடம் தனுமகரம் துலங்கும் ஞெண்டும் தண்டுஇடபம் 
வெல்லும்இவை சந்திரற்கு உறவாய் விழிப்பு ஆம் கங்குல் விடி அளவும் 
சொல்லும் கும்பம் தேளசிங்கம் துணைமீன் கன்னி மூவிரண்டும் 
எல்லிற் பொழுதே விழி தெரியும் இரவிற்கு உறவு ஆய் இனிதாக . 

( இ - ள் ) மேடம் - இடபம் - மிதுனம் - கடகம் - தனுசு - மகரம் இந்த ராசிகள் 
சந்திரனுக்கு நேசமாகி இரவு முழுதும் விழிப்புடையனவாகும் . சிம்மம் 
கன்னி- துலாம் - விருச்சிகம - கும்பம் - மீனம் இந்த ராசிகள் சூரியனுக்கு பேச 
மாகி பகல் முழுதும் விழிப்புடையனவாகும் எ - று . 

( வி - ரை ) மூன்றாம் அடியில் மோனை ஒன்றாமையால் மோனை ஒன்றும் 
பொருட்டு அதிலுள்ள இராசிகளை முன்பின் நோக்காது திருத்தப்பட்டது . 
விழிப்பு என்பது பலம் என்னும் பொருளாகும் . இதனை , 


150 


சாதக அலங்காரம் 


விளங்கிய மேடம் குண்டை வீணைமான் கடகம் வில்லும் 
இளம்பிறை இனமாய் ஆறும் இரவுகண் காணும் என்றும் 
தெளிந்திடும் மறிகோல் கன்னி குடங்கயல் தேளும் எல்லாம் 
விளங்கதிர் அருக்கன் கூறாய் பகல்விழி உடைய மன்றோ. 

( சூடாமணி உள்ளமுடையான் ) 
மேஷோ வ்ருஷோ த்வம்த்வ குளீரசாப 
குரங்கவக்க்தராச்ச நிசாபலாஃ ஸ்யு : 
துலாதரோ வ்ருச்சிக கும்ப ப்ரூச்ச கந்யா 
அலிமீநா திவஸாத்மிகா: ஸ்யு : 

(சியா மசங்கிரகம் ) 
எனவரும் வசனத்தினால் அறிக . அதாவது : முன்செய்யுள் உரையில் கூறி 
யுள்ள மேடாதி மகராந்தராசிகள் இரவில் பலமுடையதும் , சிங்காதி 
மீனாந்தராசிகள் பகலில் பலமுடையதுமாகும் என்பதாம் . 

( 54 ) 
இராசி விழிப்பு செவிடு முடம் முதலியன 
இனிய சிங்கம் எருது ஆடோடு இரவி உதிக்கில் குருடாகும் 
கனியும் தண்டு ஞெண்டுக்கும் கங்குல் பொழுதில் கண்இல்லை 
தனுவும் மகரம் இராச்செவிடு ஆம் தராசும் தேளும் பகல்செவிடு ஆம் 
மனிதன் கும்பம் பகல்முடம் ஆம் மருவும் மீனம் இராழுடம் ஆம் . 

( இ - ள் ) மேடம் - ரிஷபம் -சிம்மம் பகலில் குருடாகும் , மிதுனம் கடகம் 
கன்னி இரவில் குருடாகும் . தனுசு - மகரம் இரவில் செவிடாகும் , துலாம் 
விருச்சிகம் பகலில் செவிடாகும் . கும்பம் பகலில் முடமாகும் , மீனம் 
இரவில் முடமாகும் எ - று . 

(55 ) 
கிரகங்களின் சாதி நிறம் கதிர் முதலியன 
ஆதவன் பவள நிறம்புரு டக்கோள் 

அரசன் ஆம் கிரணம்ஐந்து உடையோன் 
அம்புவி தவள நிறம்வைசி யப்பெண் 

அணிகிர ணம்எழு மூன்று ஆம் 
ஓதிய சேய் ஆண் செந்நிறம் அரசன் 

உற்றநல் கிரணம் ஏழ் உளன் ஆம் 
ஓங்கிய பச்சை நிறம்புதன் வைசியன் 

உயர்வலி ஒன்பது கிரணன் 
பீதகன் புருடன் குங்கும நிறத்தோன் 

பிராமணன் தசகிர ணத்தோன் 
பிருகு பெண் வெண்மை அந்தணன் ஈர்என் 

பெற்றநல் கிரணமே உடையோன் 
சூதன் ஆம் காரி மைவணன் நபுஞ்சன் 

சூத்திரன் சுருதி ஆம் கிரணன் 
சூழ்கரும் பணிசெம் பாம்புஇரு கோளும் 
சொல்வர் ஈனக்குலம் என்றே. 


4 


விளக்க விருத்தியுரை 


151 


( இ - ள் ) சூரியன் பவளம் போன்ற நிறம் , ஆண்கிரகம் க்ஷத்திரிய ஜாதி ,, 
ஐந்து கிரணமுடையவனாம் . சந்திரன் வெண்மைநிறம் , பெண்கிரகம் , 
வைசியஜாதி , இருபத்தொரு கிரணமுடையவனாம் . செவ்வாய் சிவப்புநிறம் ,, 
ஆண்கிரகம் , ஷத்திரிய ஜாதி , ஏழு கிரணமுடையவனாம் . புதன் பச்சை 
நிறம் , ஆணுமல்லாத பெண்ணு மல்லாத அலிகிரகம் , வைசியஜாதி , ஒன்பது 
கிரணமுடையவனாம் . குரு பொன்னைப்போன்ற நிறம் , ஆண்கிரகம் , பிரா 
மணஜாதி , பத்து ரெண முடையவனாம் . சுக்கிரன் வெண்மைசிறம் , பெண் 
கிரகம் , பிராமணஜாதி , பதினாறு கிரணமுடையவனாம் . சனி கறுப்புநிறம் , 
அலிகிரகம் , சூத்திரஜாதி , நான்கு கிரணமுடையவனாம் . ராகு கறுப்புநிதம் , 
அலிகிரகம் , பஞ்சமஜாதியாம் . கேது செம்மையிறம் , அலிகிரகம் , பஞ்சம் 
சாதியாம் எ - று . 

( வி - ரை ) இங்கு கிரணம் என்று கூறப்பட்டவைகள் காலசக்கிர தசா 
வருஷங்களாகும் . இதனை , 
கறுத்த கண்டர்வீ மேசுநர் கண் முதல் 

கடிய காகம் இறுதிநால் கோணமே 
நிறத்த வட்டம் துடியும்முக் கோணமே 

நெடிய வட்டம் எண் கோணங் குனித்தனே 
அறுத்த நீள்கதிர் ஐந்து இருபத் தொன்று ஏழ் 

ஆனஒன்பது பத்துநன் நான்கு நாள் 
உறுத்தி ரண்டும் உதயன் முதலதாய் 

உரைக்கும் நாசம் இறுதி ஆய் ஓங்குமே. ( வீமேசுரம் ) 
( இ - ள் ) சூரியன் நாற்கோணம் , சந்திரன் வட்டம் , செவ்வாய் சடி , 
புதன் முக்கோணம் , குரு நீண்டவட்டம் , சுக்கிரன் எண்கோணம் , சனி 
பிறைவடிவம் , இராகு நீண்டவட்டவடிவமும் ஆவர் . ரவிக்கு-5 , மதிக்கு -21 , 
செவ்வாய்க்கு -7 , புதனுக்கு-9 , குருவுக்கு -10 , சுக்கிரனுக்கு -16, சனிக்கு- 4 
இவை கிரணங்களாம் எ - று . 
ஆறு உகந்தணி ஆதிவீமேசர் கண் 

ஆரல் மன்னர் பொன் அம்புலி அந்தணர் 
தேறும் மால்வணி கன்பணி வெள்ளியும் 

செய்ய சூத்திரர் சேய்க்கதி கேதுவும் 
கூறும் கீழ் , அரிவில் மறி வேந்தர் ஆம் . 

( வீமேசுரம் ) 
( இ - ள் ) சூரியன் - செவ்வாய் - க்ஷத்திரியஜாதி , சந்திரன் - குரு பிராமண 
ஜாதி , புதன் வைசியஜாதி , இராகுவும் - சக்கிரனும் சூத்திரஜாதி , சனி - கேது 
சூத்திரஜா தியும் ஆகும் எ - று . 

குருசுக்ரௌ விப்ரவர்ணௌ குஜார்கௌ ஷத்ரியௌத்விஜ 

சசிஸெளம்யௌ வைச்யவர்ணௌ சரிசூத்ரோ த்விஜோத்தம . 
என வரும் பிருகத் பராசர ஓரையின்படி சூரியன் - அங்காரகன் க்ஷத்திரிய 
ஜாதி , புதன் - சந்திரன் வைசியஜாதி , குரு - சுக்கிரன் பிராமணஜாதி , சனி 
சூத்திரஜாதி என்று பெறப்படுதலின் பராசரஹோரை வசனத்தை அனு 
சரித்தே இந் நூலாசிரியர் கிரகங்களின் ஜாதியைக் கூறியிருக்கின்றார் 


152 


சாதக அலங்காரம் 


என்பது திண்ணம் . வேறு நூல்களில் இக்கிரகசாதி கிரகங்கள் பலவித 
மாகக் கூறப்பட்டிருப்பது மதபேதம் . 

வீமேசுரத்தில் சந்திரனை பிராமணஜாதியாகவும் , சுக்கிரனை சூத்திர 
ஜாதியாகவும் , பிருகஜ்ஜாதகத்தில் புதனை சூத்திரஜாதியாகவும் , வீமேசுரத் 
தைப்போலவே ஞானப்பிரதீபிகையிலும் , பிருகஜ்ஜாதகத்தைப்போலவே 
காராவளியும் , பாரிஜா தமும் கூறப்பட்டிருத்தலின் இவையனைத்தும் பரா 
சரஹோரைக்குப் பிற்பட்ட நூற்களாதலின் இவைகளிற் கூறியுள்ள கிரக 
ஜாதி பேதங்களை பூர்வபக்கப்படுத்தி , பராசர ஓரை வசனத்தையே சித்தாந் 
தப்படுத்தி இச்செய்யுளில் கூறியிருக்கின்றார் இந் நூல் ஆசிரியர் என்று 
அறிதல் வேண்டும் . 


இந்நூலுள் கூறாது விடுத்த கிரக சொரூபங்களை பிற நூற்களிலிருந்து 
சங்கிரகித்துக் கூறப்படுகின்றன . 


பிங்களத்ருக் சதுரச்ரதநு : பித்தப்ரகிருதிஸ் 
ஸவிதால்பகச : தநுவ்ருத்தத நூர் பகுவாதகப 
ப்ராக்ஞச்ச சசீம்ருதுவாக் சுபத்ருக் . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) சூரியன் பிங்களமென்னும் தேன் போன்ற நிறமான கண்ணும் , 
நாற்கோண வடிவும் , வலுவான புஜமும் சரீரமும் , பித்தாதிக தேக சுபாவ 
மும் , அற்பத்தலைமயிரும் உடையவன் . சந்திரன் யானையைப்போன்ற வலு 
வான தேகமும் , கப வாத சிலேட்டும் சம்பந்த தேக சுபாவமும் , சற்குண 
மும் , சுபநோக்கமும் , மதியூகமும் , மிருதுவான வாக்கும் உடையவன் . 

க்ரூரத்ருக் தருணமூர்திர் உதார 
பைத்திகஸ் ஸுசபலம் க்ருசமத்யம் 
ச்லிஷ்டவாக் ஸததஹாஸ்யருசிர் க்ஞ : 

பித்தமாருதகப ப்ரக்ருதிச்ச . 
( இ - ள் ) குரூர திருக் என்னும் செவ்வாய் நித்திய எவ்வன தேகமும் , 
சஞ்சலமிகுதியும் , மெலிந்த இடையும் , ஈகையும் , பித்த சம்பந்தமான தேக 
சுபாவமும் உடையவன் . புதன் மதுரமாகப் பேசுதலும் , சாதுரியமான 
வாக்குடைமையும் , ஜனங்களிடத்தில் விசுவாசமும் , பித்த வாத சிலேட்டும 
சம்பந்தமான தேகசுபாவமும் , சத்குணமும் உடையவன் . 

ப்ருஹத்த நுஃ பிங்கள மூர்தஜேக்ஷணோ 
ப்ருஹஸ்பதி ச்ரேஷ்டமதி : கபாத்மக : 
ப்ருகுஸ் ஸு காந்த வபுஸ் ஸுலோசா : 
கபாகிலாத்மா வி தவக்ர மூர்தஜ 


( இ - ள் ) குரு பெருத்த சரீரமும் , சத்குணமும் , அழகும் , தங்கநிறமான 
கண்ணும் , அதுபோன்ற தலைமயிரும் , தேக காந்தியும் , தரும சிந்தையும் , 
சிலேஷ்ம சம்பந்தமான தேக சுபாவமும் உடையவன் , சுக்கிரன் நித்திய 
சுகமும் , அழகும் , வலிதுள்ள தேகமும் , நல்ல பார்வையும் , கறுத்து 
மெலிந்து சுருண்ட தலைமயிரும் , வாத சிலேட்டும் சம்பந்தமான தேக 
சுபாவ முடையவன் . 


t 


விளக்க விருத்தியுரை 

153 
மந்தோல : கபிலத்ருக் க்ருசதீர்ககாத்ரா : ஸ்தூலத்விஜா 
பருஷரோமகச : அகிலாத்மா ஸ்நாய்வஸ்த்ய ஸ்ருக்த்வ 
சதசக்ரவஸாஸ் - ஸமஜ்ஜா - மந்தார்க சந்த்ரபுத சுக்ரஸுரேஜ்யபெளமா ? 

( இ - ள் .) சனி பெருத்த பல்லும் , முள்ளுகளைப்போல கடினமாயும் 
அழகில்லாததுமான தலைமயிரும் , பெருத்த தேகமும் , செய்காரியங்களில் 
சோம்பலுடைமையும் , வாத சம்பந்தமான தேக சுபாவமும் உடையவன் . 
சூரியனுக்கு எலும்பும் , சந்திரனுக்கு இரத்தமும் , செவ்வாய்க்கு எலும்புக் 
குள்ளிருக்கும் மூளையும் , புதனுக்குத் தோலும் , குருவுக்கு ( மாமிசம் ) 
தசையும் , சுக்கிரனுக்கு இந்திரிய ( சுக்கில ) மும் , சனிக்கு நரம்பும் ஆகிய 
தாதுக்களாம் . 

இவற்றினால் பிரயோசனம் என்னை எனின் ? ஜனனகாலத்தில் எந்த 
கிரகம் சட்பலத்தில் அதிக பலமாக 

திக பலமாக இருக்கின்றதோ அந்த கிரக 
தாதிசாரமும் , சொரூபமும் ஜாதகனுக்கு உண்டாகுமென்பதாம் . 

( 56 ) 
கிரகங்களுக்குரிய விலங்குகளின் கொம்புகளாவன 
சொல்லிய ரவிக்குச் சிரசுமத் தியினில் 

துலங்குகூ ரிலாமல் மேல் நோக்கும் 
துய்யகொம்பு உளதாம் வெண்பிறை தனக்கே 

சொற்றனர் கொம்பு இலை என்றே 
வல்லசெவ் வாய்க்குச் சிரநடு மேலாய் 

வளர்ந்து எழு கூரிய கொம்பு ஆம் 
மாலவன் தனக்கே சிரத்து ஒரு புறத்தின் 

மருவிய கொம்பு உளது ஆகும் 
நல்லபீ தகற்கே சென்னிமத் தியினில் 

நாடிடு கொம்பு என நவில்வர் 
நாடுசுக் கிரற்குச் சென்னியின் பக்கம் 

நலம்உடன் செறிந்திடு கொம்பு ஆம் 
அல்லல்சேர் காரி இருவகைப் பாம்பு 

ஆகிடும் மூவர்கள் தமக்கு 
அறுத்தி மறுப்பட்டு இருந்து கீழ் நோக்கும் 

ஆகிய கொம்பு உளது ஆமால் . 
( இ - ள் . ) சூரியனுக்கு தலையினின் நடுவில் கூர் இல்லாமல் மேல் 
நோக்கும் கொம்புடையதும் , சந்திரனுக்குக் கொம்பு கிடையாததும் , 
செவ்வாய்க்குத் தலை நடுவில் மேல் வளர்ந்து எழுந்த கூர்மையான கொம் 
புடையதும் , புதனுக்கு தலையின் ஒருபக்கத்தில் கொம்புடையதும் , 
வுக்குத் தலைநடுவில் கொம்புடையதும் , சுக்கிரனுக்குத் தலையின் பக்கத்தில் 
கொம்புடையதும் , சனி - ராகு - கேதுக்களுக்கு அறுக்கப்பட்டதனால் 
உண்டாகிய மருவுடன் கூடி கீழ்நோக்கிய கொம்புடையதுமான மிருகங் 


களாம் எ - று . 


20 


154 


சாதக அலங்காரம் 


( வி - ரை .) புதாதித்யௌ புக்கச் ருங்கௌ சந்த்ரச் சருங்கவிவர்ஜித : 

ஹாஸ்வச்ருங்க : குஜோதீர்க சருங்கௌ ஜீவ கவீ ததா 
சரி ராஹு பக்தசருங்கௌ சருங்கபேதா உதாஹ்ருதா 

( ஞானப்பிரதீபிகை) 
-ள் . ) சூரியன் புதனுக்கு வளைந்த கொம்பும் , சந்திரனுக்குக் கொம் 
பில்லாமையும் செவ்வாய்க்குக் குட்டைக் கொம்பும் , குரு - சுக்கிரனுக்கு 
நெட்டைக் கொம்பும் , சனி - ராகு - கேதுக்களுக்கு ஒடிந்த கொமபுமாம் எ - று . 

ஆசிரியர் கருத்துக்கும் ஞானப்பிரதீபிகை கருத்துக்கும் மதபேத 
மிருக்கின்றது . வீமேசுரமும் ஞானப்பிரதீபிகையும் ஒரே கருத்துடைய 
தாகும் . 

( 57 ) 
கிரக பஞ்சபூதங்களாவன 
கண்டபஞ்ச பூதமாய் நின்ற ஆறு 

கருதுவாய் செவ்வாயே தேயு ஆகும் 
மிண்டியசுக் கிரன்றான் அப்பு ஆனபூதம் 

மேலான ஆகாயம் குருவ தாகும் 
கொண்டு இருந்த பிரிதிவியே புந்தி ஆகும் 

குலவியநல் நுதல் மாதே கூறக் கேள் நீ 
கொண்டதொரு காற்றுருவம் ஆன பூதம் 

கோதுற்ற சனியென்றே குறித்தார் மேலோர் . 
( இ - ள் ) செவ்வாய் தேயுபூதத்தினதும் , புதன் பிருதிவிபூதத்தினதும் , 
குரு ஆகாயபூதத்தினதும் , சுக்கிரன் அப்புபூதத்தினதும் , சனி வாயுபூதத் 
தினதும் அம்சமானவர்கள் எ - று . 

( வி - ரை .) ( சூரியன் - தேயுவும் , சந்திரன் - அப்புமாவர் ) சூரியசித்தாந் 
தத்தில் “ அக்நிஷோமௌ பாநுசந் த்ரௌ ” என்ற வாக்கியத்திற்கு வியாக் 
யானம் ஸுர்யோ அக்கிஸ் வரூபஸ்தேஜோ சோளகச் சாக்ஷஷத்வாத் , 
சர்த்ரஸ்து ஸோமஸ்வ ரூபம் , மத்யஸ்ய ஸோமவாச்யத்வாஜ் ஜலகோள 
ரூபம் என்று செய்யப்பட்டிருத்தலின் சூரியன் - தேயு அம்சமும் , சந்திரன் 
அப்பு அம்சமும் ஆவர் . 

இந் நூலாசிரியர் செவ்வாய் -பிருதிவினதும் , புதன் - வாயுவினதும் , குரு 
தேயுவினதும் , சுக்கிரன் - அப்புவினதும் , சனி - ஆகாயத்தினதும் அம்ச 
மாவார்கள் என்று கூறியிருக்கிறார் . பின் கூறப்படும் ஏதுக்களினால் 
இங்ஙனங் கூறிய ஆசாரியர் வசனம் தவறாகக் காணப்படுதலின் , இத் 
தவறுதலை அச்சேற்றினார் பிழையெனக்கோடலே அறிவுடையோர்க்கடுத்த 
செயலாமாகலின் திருத்தி யமைத்தாமென்க. 

சிகி - பூ - க - பய மருத்கணாநாம் வசிநோ பூமிஸுதாதய : க்ரமேண " 
என்ற வராக மிசிராசாரியர் வசனத்தினால் செவ்வாய் - தேயுவினதும் , புதன் 
பிருதிவியினதும் , குரு- ஆகாசத்தினதும் , சுக்கிரன் - அப்புவினதும் , சனி- 
வாயுவினதும் அமிசமாவார்கள் என்று நன்கறியப்படுதலினால் இச்செய்யுளை 
இவ்வண்ணம் திருத்தியதென்க . மற்றும் , 


விளக்க விருத்தியுரை 


155 


அக்கி பூமி நபஸ் தோய வாயவஃ க்ரமதோ த்விஜ 

பௌமாதீநாம் க்ரஹாணாஞ்ச தத்வாச் சாமீ ப்ரகீர்தித : 
எனவரும் பராசரர் வசனத்தினாலும் நன்கு அறிந்துய்க . 

மாயை ாடு விரவும் அந்த சிவத்தின் நின்றும் 

பழுதைமா சுணமே போல 
வாயவபஞ் சீகிருத சூக்கும ஆ காயமும் 

மற்று அதின் இருந்து 
வாயுவும் மற்று அதின் அழலும் அதில் சலமும் 

அதிலிருந்து வயங்கு மன்னு 
னும் 
ஆய்வபஞ் சீகிருத மாகவே 

யம்மாவுற் பத்தி யான . 
என சூதசம்மிதை எக்கிய வைபவகாண்டம் தைத்திரீய உபநிடத தாத்பரி 
யம் உரைத்த அத்தியாயம் 9 -வது செய்யுள் கூறுமாற்றால் அவ்வியக்த 
சிருஷ்டியினுள் பஞ்சபிரம்மமே , வியக்த சிருஷ்டியினுள் பஞ்சபூத வடிவ 
மானார் 

அது எங்ஙனம் எனின் ? 
தஸ்மாத் ஆத்மாந ஆகாஸஸ் சம்பூதம் , ஆகாசாத்வாயும் வாயோர் 
அக்கி 8 , அக்நேர் அபம் , அத்யப்ய : ப்ருதிவி , தாநிபஞ்ச தந்மாத்ராணி குணா 
பவந்தி " என பைங்கள் உபநிடதமும் : -- 

பாரிடை ஐந்து ஆய்ப் பரந்தாய் போற்றி 
நீரிடை நான்காய் நிறைந்தாய் போற்றி 
தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி 
வளியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி 

வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி ( திருவாசகம் ) 
என அருள்நெறி தமிழ்வேதத்திலுங் கூறப்பட்டிருத்தலின் பரமாத்மாவி 
னுடைய இசசாவசத்தினால் சதாசிவ தத்துவமே சப்தகுணமான ஆகாச 
மாகவும் , ஈசுவரதத்துவமே சப்த பரிச குணமுடைய வாயுவாகவும் , ருத்திர 
தத்துவமே சப்த பரிச ரூப குணமுடைய வன்னியாகவும் , விஷ்ணு 
தத்துவமே சப்த பரிசு ரூப ரச குணமுடைய ஜலமாகவும் , பிரம்ம தத் 
திவமே சப்த பரிச ரூப ரச கந்த குணமுடைய பூமியாகவும் மேல்கிரமத்தை 
அநுசரித்து ஒன்றிலிருந்து மற்றொன்று ஆவிர்பவித்த தென்பதாம் . 
அக்நிஷோ பாநுசந்த்ரௌத தஸ்த்வங்கார காதய : 
தேஜோபூகாம் புவாதேப்ய க்ேரமஸஃ பஞ்சஜஜ்ஹரே ( சூரியசித்தாந்தம் ) 

இ - ள் . ) அக்கினியிலிருந்து அங்காரகனும் , பூமியிலிருந்து புதனும் , 
காசத்திலிருந்து குருவும் , ஜலத்திலிருந்து சுக்கிரனும் , வாயுவிலிருந்து 
சனியும் இப்படி பஞ்சபூதியங்களிலிருந்து பஞ்சதாராகிரகங்கள் உற்பவித்த 
தென்பதாம் . 

( 58 ) 
இராசிமான சங்கியை 


வேண்டியமே டம் நாலே கால் என்று ஓதும் 

மேன்மை இலங் கைக்கு அகசு ஆம் இரும்சோழ நாட்டில் 


156 


சாதக அலங்காரம் 


பதினெட் 


ஈண்டியதோர் சாயை ரெண்டும் கழித்துக் கண்ட 

இலக்கம் ஆம் மதுரைஎழில் காஞ்சி காசி 
நீண்டுஉதிக்கும் பெங்களூர் தனக்கும் சாயை 

நின்றது பார்த் தால் குறைந்து நிற்கும் மேடம் 
ஆண்தகைசேர் விழுச்சாயை கண்டால் ; சன்மம் 

ஆகும்மளை லக்கினசுத்தி அறிந்து செப்பாய் . 
( ப - ரை . ) வேண்டிய - இலக்கினங் கணிக்கப்படுவதற்கு வேண்டப்படுவ 
தாகிய மேடாதி இராசிப்பிரமாணங்கள் , மேன்மை இலங்கைக்கு = பூமத்ய 
நாடிஸ்தானமென்று சோதிட சித்தாந்தங்களில் கூறும் பெருமையை 
பெற்றிருக்கின்ற இலாங்காபுரிக்கு , அகசு ஆம் = தினப்பிரமாணமாம் அறு 
பது நாழிகையில் அடங்கியிருக்கின்ற மேஷராசி பிரமாணமாகிய 278 
விநாடியிலிருந்து , இரும் சோழ நாட்டில் = பெரிய சோழதேசத்தில் , 
ஈண்டியது ஓர்= இவ்வண்ணம் தினப்பிரமாணமாம் அறுபது நாழிகையில் 
அடங்கியிருக்கிற மேஷராசி பிரமாணத்தை ஆராய்ந்து அறிதற்காக , 
சாயை இரண்டும் = விஷுவச் சாயாங்குலம் இரண்டும் , வியங்குலம் = 

னட்டுக்கும் உரிய சாபிண்டத்தொகையை , கழித்துக் கண்ட இலக் 
கம் = கழித்து ஏற்பட்ட எண்ணானது , ஆம் மேடம் நாலேகால்என் றாதும் = 
மேடம் நாலேகால் நாழிகை என்று சொல்லப்படுவதாகும் , மதுரை எழில் 
காஞ்சி காசி = மதுராபுரி , அழகிய காஞ்சிபுரி , காசிபுரிகளுக்கும் , நீண்டு 
உதிக்கும் = ஊதிஜ ஸ்தானத்தைவிட சற்று நேரம் பொருத்து சூரியோதய 
மாகும் , பெங்களூர் தனக்கும் = பெங்களூருக்கும் , சாயை நின்றது பார்த் 
தால் = விஷவச் சாயாங்குலத்தின் இருப்பை அறிந்தால் , குறைந்து நிற் 
கும் மேடம் = இலங்கைக்குரிய மேடராசி பிரமாணத்திலும் இவ்விடங் 
களுக்குரிய மேடராசிப் பிரமாணம் குறைவாக இருக்கும் ஆதலால் , ஆண் 
தகை சேர் விழுச்சாயை சண்டால = இராசிமானத்தை கணிப்பதற்கு 
முதன்மைப்பெற்ற விஷுவச் சாயாங்குலம் வியங்குலங்களைப் பார்த்து , 
சன்மம் கும்மனை = பிறக்கின்ற இராசியாகிய , இலக்கினம் சுத்தி = இலக் 
கினத்தினுடைய சுத்தத்தை , அறிந்து செப்பாய் = அறிந்து சொல்லுவாய் . 

( வி - ரை ) இச்செய்யுள் 2 - வது அடியிலுள்ள " ஈண்டியதோர் சாயைரெண் 
டுங்கூட்டிக்கண்ட இலக்கம் ஆம் ” எனவரும் இத்தொடர்மொழிகளில் " கூட் 

லக்கம் ஆம் " எனறிருப்பது தவறு . " கழித்துக்கண்ட இலக்கம் 
ஆம் என்றிருத்தல் வேண்டும் . யாதுபற்றி எனின் ? கூறுதும் . இர் 
தூலாசிரியரே இலங்கை ராசிமான சங்கியைப் படலத்தில் 3 - வது செய்யுள் 
3 - வது அடியின் பிற்பாதியிலும் , 4 - வது அடியிலும் சார்மேடம் விடை 
மிதுனம் தன்னின் முறையாக , இப்புவியோர் புகர் இலங்கை ராசிதனில் 
சளைய , இயல்தேச ராசி அளவு ஆகும் எனல் ஆமே " எனக் கூறியிருத்த 
லின் எந்த தேசத்திற்கும் மேடம் இடபம் மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக் 
குரிய இலங்கோதிய ராசிமான விநாடியிலிருந்து , அசதந்த தேசத்திற்குரிய 
முதல் இரண்டு மூன்றாம் சரபிண்டத் தொகைகளைக் கழிக்க வேண்டு 
மென்பது நன்கு விளங்காமிற்கும்.. 

சோழ நாடு = சோணாடு . அது சோழதேசம் , சோழகுலத் தரசர்க்குரிய 
தேசம் , கிழக்குந் தெற்குங் கடலும் , வடக்கே வெள்ளாறும் , மேற்குப் 


& 


விளக்க விருத்தியுரை 


157 


. 


பாண்டி நாடும் எல்லையாகவுடைய தேசம் இது காவிரிப்பூம்பட்டினம் , 
கருவூர் , திருவாரூர் முதலிய சிறந்த ராஜமாநகரங்களைப் பண்டைநாள்முதல் 
உடைத்தாயிருக்கப்பெற்றது . பின்னர் நாள் அதிப்பிரபல்லியமுடையதாகிய 
தஞ்சைமாநகரம் , திருக்குடந்தைமாநகரங்களைத் தன்னகத்தே யுடையது . 
இதன் எல்லை - 

கடல்கிழக்குத் தெற்குக் கரைபொரு வெள்ளாறு 
குடதிசையில் கோட்டைக் கரையாம் - வட திசையில் 
எணாட்டுப் பண்ணை இருபத்து நாற்காதம் 
சோணாட்டுக் கெல்லைஎனச் சொல் . 

( தனிப்பாடல் ) . 
எனவரும் வெண்பாவினால் நன்கு விளங்கும் . 
தமிழ் நாட்டெல்லை: 

கிழக்கே குணகடல் , தெற்கே கன்னியாகுமரி , மேற்கே குடகு , வடக்கே 
திருவேங்கடகிரி என்னும் இந்த நான்கு எல்லையினையுமுடைய தமிழ் நாட் 
டின் மத்திய ( ஸ்வஸ்திக ) நாடியானது , முன்னொருகாலம் சோழநாட்டரசர் 
களுக்கு இராஜதானியாயிருந்த கருவூரின் கண்ணே அமைகின்றது . அதன் 
தக்ஷிணோத்தர ரேகை குமரிக்கடலினின்றும் மதுரை கோயில் நேராய் 
வடக்கு நோக்கியும் , பூர்வ பச்சிமரேகை குண கடலினின்றும் திருவேரகம் 
ஜம்புகேசுவரம் வழியாக இரத்தினகிரிக்கோயில் நேராய் மேற்கு நோக்கியும் 
கருவூரில் சந்தித்துச் செல்லுகின்றன . வாக்கிய பஞ்சாங்கத்து நக்ஷத்திர 
கணிதத்திறகுச சேர்க்கப்படும் 

மாணயாதி " வாக்கியத்தாலும் , முற் 
காலத்துள்ள சோதிட சித்தாந்திகள் பலர் இலங்கோதயத்தினின்றும் கரு 
ஆருக்கே தேசாந்திர சமஸ்காரஞ் செய்து பஞ்சாங்கங் கணித்தனரென 
அறியலாம் . ஆகவே இச்செய்யுளில் சோழநாட்டின் இராஜதானியாகிய 
கருவூருக்குரிய விஷுவச்சாயை அங்குலம் -2 வியக்குலம் 18 -க்குரிய மேட 
ராசி பிரமாணம் நாழிகை 4 என்பதைக் குறிப்பிட்டார் இந்நூல் ஆசிரியர் 
என்க . இவ்வுண்மையை யுணராத ஒருசிலர் வேண்டிய மேடம் நாலேகால் 
என்று ஓதும் மேன்மை இலங்கைக்கு அகசு ஆம் " என்ற தொடர்மொழிப் 
பதங்களுக்கு மேடம் 41 - நாழிகை என்பது இலங்கைக்கு அகசு என்று 
மயங்கிப் பொருள் கூறுவர் . என்னோ அறியாமை உண்மையுனராது பிறனா 
மயங்கவைத்தல் தமக்கோர் அரிய தவசித்தியெனக் கருதுவர்போலும் .. 

பொருள் சிறப்பு நோக்கி இச்செய்யுளுக்கு இவ்வாறு கொண்டு கூட்டிப் 
பொருள் கொள்ளப்பட்டது ; இனி நேரே யாற்றொழுக்காகப் பொருள் 
கொள்வது இத்துணை பொருத்தமும் சிறப்பும் கோ 2 - வது அடியில் 
" சாயை ரெண்டு -உம் ” என்ற பதததிலுள்ள உம்மை எண்ணுப்பொருளது . 
ஆகவே சாயை 2- அங்குலம் 18 - வியங்குலமும் எனக் கூறினாம் . கருவூரின் 
விஷுவச்சாயாங்குலம் இதுவேயாம் .. 
ஜாதக சாகரத்தின்படி கருவூரின் சரகண்டம் : 

விஷுவச்சாயை 2-18x10 = 23 இது முதல் சாகண்டத்தை 3 - ஆல் 
5 - ஆல் வகுக்க ஈவு 3 , மீதம் 3x60 = 180- 5 = 36 = ஆகவே 3-36323ல் 
கழிக்க 19-24 இது 2 -வது சரகண்டமாம் . முதல் சாகண்டத்தை 3 - ஆல் 
வகுத்த ஈவு -7 , மீதம் 2x 60 = 120 + 3 = 40 மூன்றாவது சரகண்டம் 7-40 
அர்த்தோத்தசியாயப்படி 1 - வது 23 , 2 - வது 19 , 3 வது 8 என்பதாம் . 


158 


சாதக அலங்காரம் 


அ 


சோழநாட்டின் (கருவூரின் ) இராசிமானம் 

மேடம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 
இலங்கை ராசிமானம் 278 

299 323 323 299 278 
கருவூர் சரகண்டம் ரி -23 

ரி -19 ரி -8 த -8 த -19 த -23 
கருவூர் இராசி விநாடி 255 280 315 331 318 301 

மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச் துலாம் 
கருவூர் இராசி நாழி 4-15 4-40 5-15 5-31 5-18 5-1 

இந்த கருவூர் இராசிமானத்தைக்கொண்டே இக்காலத்தில் சாமான்ய 
சோதிடர்கள் இலக்கினங் கணிக்கின்றனர் . இது கருவூர்க்குரியதேயன்றி 
வேறு இடங்களுக்கு எட்டுணையும் உரியதாகாது . இந்தக் கருவூர் இராசி 
மானத்தில் மீனம் , மேடம் 41 , மிதுனம் - மகரம் 54 ஆக கால் அரை என்ற 
கணக்குடன் இருத்தலின் இவைகளை விட்டு கடகம் -தனுசு 51 - க்குமேல் 
ஒரு விநாடியும் , சிங்க விருச்சிகம் 54 - க்குமேல் 8 விநாடியும் , கன்னி- துலாம் 
5 - க்குமேல் ஒரு விநாடியும் அதிகமாக இருத்தலின் அவைகளைக் கூட்ட 
5 - விநாடியாதலால் இதனை ரிஷப கும்பம் நாழிகை 4-40 - ல் சேர்த்து 44 
என்று வழங்கப்பட்டு வந்ததாக தெரிகிறது . இங்ஙனம் சேர்த்துரைத்தல் 
கணித சாஸ்திரத்திற்கு முற்றும் விரோதம் . நாழிகையுடன் விநாடிகளை 
பின்னத்துகையாகிய கால் அரை முக்கால் என்று வாய்பாடுபோல வழங் 
குதலுக்குச் சுலபமாயிருக்க வேண்டுமென்பது பற்றி இங்ஙனம் அமைத்துக் 
கொண்டனர்போலும் . இதனை , 
அரிமகரம் தேள்மிதுனம் ஐஞ்சே காலாம் 

ஆடுகயல் நாலேகால் அரிவை துலை ஐஞ்சாம் 
எருதுகுடம் நாலேமுக் கால்வில்லு மலவன் 
இருகடிகை ஐஞ்சரையூண் இராசிகள் பன்னிரண்டும் . 

( சூடாமணி உள்ளமுடையான் ) 
எனவரும் செய்யுளால் அறியலாம் . இச்செய்யுளில் கூறிய இராசிமானம் 
எந்த ஸ்தானத்திற் குரியதென்பதை அதன் ஆசிரியர் கூறவில்லை . ஆனால் 
இது கருவூருக் குரியதென்பது திண்ணம் . இதில் எட்டுணையும் சர்தேகமே 
இல்லை .. 

இலங்கை கலங்கா என்னும் வடமொழி ; முதலில் லகரத்துக்கு முன் 
னம் இகரம்பெற்று , ஆவீறு ஐயாயிற்று . கடலிடைத்தீவு - தென்கடலிடையே 
புள்ளது . எவருங் கடந்து வருவதற்கு அரிய அளவிறந்த பரப்புடைய 
கடலே அகழியாக இயற்கையில் அமையப்பெற்று , கோட்டை மதில் சேனை 
முதலிய காப்புக்கள் மிக்க இருந்ததனால் " மேன்மை இலங்கை " என்று கூறப் 
பட்டது . 

ராடி ஸாலய தேவெளக சைலயோர் மத்ய சூதரகாம் 

ரோஹீதகம் அவந்திச யதாஸந்தி ஹிதம்ஸர : ( சூரிய சித்தாந்தம் ) 
எனவரும் வசனத்தின்படி அதாவது : இராக்ஷஸ ஆலயம் என்னும் இலங்கை 
யிலிருந்து ரோஹீதகம் என்னும் அவர்தி (உஜ்ஜயினி) க்கு ரேராய் , தேவ 


, 


} 


விளக்க விருத்தியுரை 

159 
சைலம் என்னும் மகாமேருவரையிலும் செல்லும் ரேகைக்கு பூமத்திய சூத் 
திரம் என்று பெயர் . இது பூமியின் வடக்குத் தெற்கான நடுரேகை எனனப் 
படும் . இதுவே தேசாந்தர ரேகையாகும் . இப்படியே பூமியின் கிழக்குமேற் 
கான குறுக்கு ரேகையான நிரட்சரேகையும் இலங்கையிலேயே சந்திக் 
கின்றது . ஆதலால் இலங்கையின் இராசிமானத்திலிருந்து அந்தந்த இடங் 
களின் இராசிமானத்தை அறியவேண்டிய தென்று சோதிட சித்தாந்தங் 
களில் கூறப்பட்டிருத்தலின் மேன்மை இலங்கை ” என்றார் என்பது 
மிக்கப் பொருத்தமுடையதாகும். 

தேசாந்தரம் (கருவூரிலிருந்து ) 
( மதுரை- 0 , பெங்களூர் மேற்கில் 0-30 , காசி கிழக்கில் 1-55 

காஞ்சி கிழக்கில் 1-30 - ல் இருக்கின்றது என்றறிக . ) 
கருவூரில் இருந்து தக்ஷிணோத்தர ( தேசாந்தர ) ரேகையானது மதுரை 
கோயிலுக்கு நேராய் வடக்கு நோக்கிச் செல்லுதலின் முன்பு சோழநாடு 
எனவே அதன் தலைமை இராஜதானியாகிய கருவூரையும் , பின்பு அதன் 
ஸ்வஸ்திக் ( மத்திய ) ரேகையிலேயுள்ள மதுரையையும் கூறியிருக்கின்றார் .. 
பின்பு கருவூர் மத்தியரேகைக்குக் கிழக்கில் 1 - பாகை 30 - கலை (தனதேசாக் 
தர விநாடி -15 ) யில் உள்ள காஞ்சிபுரமும் , அதன்பின் அம்மத்தியரேகைக்கு 
கிழக்கில் 1 -பாகை 55 - கலை (தனதேசாந்தர விநாடி -19) யில் உள்ள காசி 
க்ஷேத்திரத்தையும் கூறியிருக்கின்றார் . 

பின்பு கருவூர் மத்தியரேகைக்கு மேற்கில் பாகை-0 , கலை - 30 - ல் ( குண 
தேசாந்தர விநாடி -5) உள்ள பெங்களூரைக் கூறியிருக்கின்றார் . கழிவூரில் 
சூரிய உதயமானபின் சிறிது நிமிஷம் சென்று பெங்களூரில் சூரியோதயம் 
ஆவது கணித சாஸ்திர சித்தமும் அநுபவ காட்சியு மாதல்பற்றியும் ,எதுகை 
நயம் நோக்கியும் நீண்டு உதிக்கும் " பெங்களூர் என்று கூறினார் . (59 ) 

இலக்கினத் தியாஜ்யம் 
செப்பிடுமே டம்மிடபம் கன்னியுநல் தனுவும் 

திகழவே முற்பாகத்து அரைக்கடிகை தானும் 
ஒப்பு அறுசிங் கம்கும்பம் கோல்மிதுனம் நான்கும் 

உரைப்பர்இடப் பாகத்தில் அரைக்கடிகை என்றே 
தப்பு அறுதேள் மகரம்உடன் கயல் கடகம் தனக்கே 

சாற்றுவர்பின் பாகத்தில் அரைக்கடிகை என்றே 
மைப்பொருகண் இபமருப்புக் கொங்கை நல்லாய் இதனை 

வயங்குவிட காலம் என்பர் மறையுணர்ந்த மேலோர் . 
( இ - ள் ) மேடம் -ரிஷபம் - கன்னி -தனுசு ஆகிய இந்த ராசிகளின் முதல் 
பாகத்தில் அரைநாழிகையும் , மிதுனம் - சிங்கம்- துலாம் - கும்பம் ஆகிய இந்த 
ராசிகளின் நடுப்பாகத்தில் அரைநாழிகையும் , கடகம் - விருச்சிகம் - மகரம் 
மீனம் ஆகிய இந்த ராசிகளின் கடைப்பாகத்தில் அரைநாழிகையும் விஷ 
காலமாகும் எ - று . 

( 60 ) 
கிரகசீலப்படலம் முற்றிற்று. 


160 


சாதக அலங்காரம் 


. 


ஜனன காலப் படலம் 


பிரசவித்த வீடுமுதலானதை அறிய 
சேய்உதிக்கும் மனையிருக்கும் திசைமகரம் சிங்கம் 

சென்மலக் கினம் ஆயின் ஆம்தெற்கு வாசல் 
ஆய்உதிக்கும் கன்னிதனு சேல்மிதுனம் வடக்கு ஆம் 

அணியிடபம் மேற்கு ஆகும் ஆடு அலவன் ஒரு 
வேய்உதிக்கும் தோள் அணங்கே கும்பம்விருச் சிகம்கோல் 

விளங்கு அமரர் வேந்தனார் திசைஎனவே விளம்பாய் 
தேய்பிறைக்கு நெய்தீபத்து இல்லைவளர் பிறைக்கே 

செப்பிடுவாய் நெய்விளக்கில் நிறையும் எனத் தேர்ந்தே . 
( இ - ள் ) குழந்தை பிறந்த மனையில் உள் 

அரையானது 

ஜனன லக் 
தினம் சிங்கம் - மகரம் ஆனால் தெற்குப் பக்கத்திலும் ,மிதுனம் - கன்னி -தனுசு 
மீனம் ஆனால் வடக்குப் பக்கத்திலும் , ரிஷபம் ஆனால் மேற்குப்பக்கத்திலும் 
மேடம் - கடகம் - துலாம் - விருச்சிகம் - கும்பம் ஆனால் கிழக்குப்பக்கத்திலும் 
உள்ளதென்று சொல்லுதல்வேண்டும் . ஜனனம் பூர்வபட்சமானால் தீபத்தில் 
எண்ணெய் நிறைந் திருந்ததென்றும் , அமரபட்சமானால் குறைந் திருந்த 
தென்றும் சொல்லுதல் வேண்டும் எ - று . 

( வி - ரை ) எந்த ராசியிலேனும் இந்த ராசி அம்சத்தில் ஜனனமானால் இங் 
ஙனமே கூறுதல்வேண்டும் . பழையபிரதிகளில் 1 - வது அடியில் ஒருசிங்கமும் 
2 - வது அடியில் ஒரு சிங்கமும் ஆகக் கூறப்பட்டிருப்பதும் , மேடம் - கடகங் 
களை கூறாமல் விடப்பட்டிருப்பதும் அச்சேற்றினாரால் நேர்ந்த பிழையாகும் 
ஆதலால் இவற்றும் 2 - வது அடியின் முன்பாதியிலிருந்த சிங்கத்தை நீக்கியும் 
இந்த அடியின் பின்பாகத்தில் மேடம் கடகத்தைச் சேர்த்தும் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன. இதனை , 

மதிகுளிர் துலைதேள் கும்பம் வந்ததேல் வாழ்மனைக்குக் 
குறிகிழக்கு ஆகும் சென்மம் கோதண்டம் மிதுனம் கன்னி 
செறிகயல் சேர்மனைக்குச் சென்மமும் வடபால் ஆகும் 

தறிவிடை மேற்கு ஆம் சிங்கம் தாவுமான் தெற்க தாமே . 
எனவரும் சாதக சூடாமணி வசனத்தில் இனிது அறியலாம் . இதை 
அறிந்து விளக்கும் ஆற்றல் இல்லாத சில்லோர் தாம் பிடித்த முயலுக்கு 
மூன்றே கால் என்பது போல இரண்டு சிங்கத்தில் ஒன்றை நீக்குதற்கும் , 
மேடம் - கடகத்தைச் சேர்ப்பதற்கும் ஆதாரமில்லை என வீண்வாதம் புரிகின் 
றனர் . என்னோ அறியாமை . மற்றும் இதனை , 

மேஷ குளிர துலா அளி கடை 
ப்ராகுத் தரதோ குருஸௌம்ய க்ருஹே 
பச்சிம தச்ச வ்ருஷேண நிவாஸோ 
தக்ஷிணயாக கரௌ ம்ருக விம்ஹௌ . 

எனவரும் பிருகஜ்ஜாதக வசனத்தினாலும் நன்கு அறிலாம் . 


1 


விளக்க விருத்தியுரை 


161 


அதாவது , ஜன்னலக்கினம் மேடம் - கடகம் - துலாம் -விருச்சிகம் - கும்பம் 
ஆனால் வீட்டில் கிழக்குப்பக்கத்திலுள்ள அரையிலும் , மிதுனம் - கன்னி 
தனுசு - மீனம் ஆனால் வடக்குப்பக்கத்திலுள்ள அரையிலும் , ரிஷபம் ஆனால் 
மேற்குப் பக்கத்திலுள்ள அரையிலும் , மகரம் -சிங்கம் ஆனால் தெற்குப் 
பக்கத்திலுள்ள அரையிலும் ஜனனம் என்பதாம் . வீட்டினுடைய சுற் 
நளவை ; அதாவது தெருத் தாழ்வாரம் , தோட்டத்துத் தாழ்வாரம்வரை , 
மற்றிரு பக்கத்துத் தலைச்சுவர்கள் வரை அளந்து பாதியாக்கித் திசைகளை 
நிர்ணயித்தல் வேண்டும் . உதாரணம் : - கிழக்கு மேற்கு வீதியில் வடடக்குப் 
பார்த்த வாசலுள்ள ஓர் வீட்டில் மேஷத்தில் ஒரு சிசு ஜனனம் . அம் 
மளையின் தெருத்தாழ்வாரமுதல் தோட்டத்துத் தாழ்வாரம் வரை கிஜம் -15 , 
தலைச்சுவர்களின் இடைவெளி , அதாவது கிழக்கு மேற்குக் கிஜம் -8 ஆகவே 
இந்த வீட்டின் கிழக்குத் திக்கிலிருந்து 8 - கிஜம்வரை கிழக்குப் பாகமும் , 
அதிலிருந்து 8- கிஜம்வரை மேற்குப் பாகமும் ஆகும் . ஆதலால் ஷை சிசு 
கடகலக்கினமாதலால் கிழக்குப் பாகத்திலுள்ள அரையில் ஜனனம் என் 
ஏற்படுகின்றது . அனுபவத்திலும் சரியாகவே இருக்கின்றது . பிறவும் 
இங்ஙனமே அறிக . 


தீப பூர்ணம் பூர்ணே சசிங் க்ஷணே ஷயஸ்து தைலஸ்ய " என் 
சாராவளி வசனத்தைத் தழுவி தீபத்தின் தைலபூர்ண , க்ஷணத்தை இந் 
நூலாசிரியர் கூறியிருக்கின்றார் . இங்ஙனம் நோக்கும்போது அமர சந்திர 
னானால் தீபமின்றிய இருளில் ஜனனமென்று சொல்லவேண்டி வருதலின் 
இது யுக்தமாகக் காணப்படவில்லை . 


ஆகவே , 


ஸ்சேஹச் சசாங்காத் உதயாச்ச வர்திர் 
தீபோர்க்க யுக்தர்ஷ வசாச் சராத்யம் 
த்வாாஞ்ச ததாத்வாஸ்து சி கேந்த்ர 
ஸம்ஸ்தைர் க்ஞேயம் க்ரஹைர் வீர்ய ஸமர் விதைர்வா . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) கிருத தைலாதி ( நெய் - எண்ணெய்களை சந்திரனால் நிர்ண 
யித்தல் வேண்டும் . அது எங்ஙனமெனின் , சந்திரன் தான் இருந்த ராசி 
பின் முற்கூறில் இருந்தால் , தீபபாத்திரத்தில் ( விளக்கில்) தைலம் நிறைர் 
திருக்கும் . இராசிமத்தியி லிருந்தால் தைலம் பாதிபாகமிருக்கும் . இராசி 
அந்தத்திலிருந்தால் தைலமே இல்லை என்றும் சொல்லுக , இலக்கினத்தி 
னால் வர்த்தியை நிர்ணயித்தல் வேண்டும் . அது எப்படி எனின் பிரசவ 
லக்கினாரம்பத்தில் ஜனனமானால் தீபத்தில் அப்போதே வர்த்தி போடப் 
பட்டதென்றும் , மத்தியபாகமானால் போட்டிருந்த பாதி வத்தியில் எரிந்தன 
போக மீதி பாதிவத்திதான் இருந்ததென்றும் , அந்திய பாகமானால் போடப் 
பட்டிருந்த வத்தி முழுதும் எரிந்து போய் கொஞ்ச பாகம்தான் இருந்த 
தென்றும் சொல்லவேண்டுமென்க . " லக்கஸ்யோத்ர வர்ணோ - நீர்திஷ்டஸ் 
தேந - வர்திராதேச்யா என்ற மணித்தர் வசனத்தினால் இலக்கின ராசிக் 
குரிய நிறமே வத்தியின் கிரமென்று சொல்லுதல் வேண்டும் . இதனை 
அடுத்த செய்யுளில் கூறியிருக்கின்றார் இந்நூல் ஆசிரியர் , 

21 


162 


சாதக அலங்காரம் 


சுலோகம் 


கதம் நாடி சதுர்குண்ணிய லக்கனத்துருவக மிஸ்திரிதம் 
உடுசங்கியா அரோர்பாசும் சேஷஞ்சென்ம வினிச்சிதம் 
ஜனனந் திரிவிதப்ரோக்தம் சிரோநாசாதி பூபதம் 
சிரசாபூர்ண பலிதா நாசிகா அர்த்தமேவசா 
பூபதம் பாததசதா பலிதாலக்கின நிச்சயம் . 


( இ - ள் ) லக்கின நிச்சயம் செய்யவேண்டிய விவரம் எப்படியென்றால் : 
ஜெனன நாழிகையை 6 - ல் பெருக்கி ஜனன தேதியையுங் கூட்டி 30 - ஆல் 
வகுத்து வந்ததை சூரிய நின்ற ராசிமுதல் வகுத்த எண்கடந்து மிச்சத்தில் 
லக்கினம் வருமெனக் கொள்க . அவை மூன்று விதமெனப்படும் . அவை 
யாவன : - 1.சிரசு வரையில் தாய் கர்ப்பத்திலிருந்து வெளிவருவதும் , 2 
சிரசு முதல் நாசிவரையில் உதிப்பது 3 - பிண்டம் பூராவும் பூமியிலுதிப்பதுவு 
மாகும் . கனால் இக்கலியுகத்திற்கு பூபதலக்கினமே ( பிண்டம் ) பூராவும் பூமி 
வில் விழுந்த நேரத்தையே லக்கினமாகக் கொள்ளவேண்டும் எ - று . ( 61 ) 


நிறை தீபத் திரிஉதயம் ஆதிநடு ஆயின் 

நீண்டிருக்கும் குறைந்திருக்கும் மேல் அந்தம் ஆயின் 
பிறங்குகதி ரவன்சரம்ஏல் தீபம் அலைந்து இருக்கும் 

பேசுதிரம் திரம்உபயம் சரவிளக்கு ஒத்து அசையும் 
அறைந்த சனி அங்கிசத்தில் மதி உறினும் காரி 

அம்புலியைப் பார்த்திடினும் இருள் அகமே ஆகும் 
சிறந்தகுளிர்த் தேள்உதிக்க சனியிருக்க மதியின் 

திருக்குஉறின்நீர் கரையருகில் பெற்றிடுவள் தெரிவை . 
( இ - ள் ) ஜனன லக்கினம் முதற்கூறாயின் தீபத்தில் திரி நீண்டிருக் 
கும் , நடுக்கூறாயின் பாதிபாகம் எரிந்துவிட்டு பாதிபாகம் இருக்கும் ,கடைக் 
கூறாயின் முற்றும் எரிந்து சொற்பம் இருக்கும் என்க (சந்திரன் இருப்பை 
இங்ஙனம் கண்டு தீபத்தில் தைலம் இருக்கும் அளவைக் கூறுக ) சூரியன் 
சரராசியில் இருந்தால் விளக்கு காற்றினால் அலைந்துகொண்டிருக்கும் , திர 
ராசியில் இருந்தால் அசையாமல் இருக்கும் , உபயாசியில் இருந்தால் சர 
விளக்கு போல் சிறிது அசைந்தும் அசையாமலும் இருக்கும் . நவாம்ச சக்க 
ரத்தில் சனி அமிசமாகிய மகர கும்பத்தில் ஒன்றில் சந்திரன் இருந்தாலும் , 
அல்லது இராசியில் எங்கேனும் இருந்த சந்திரனைச் சனி பார்த்தாலும் 
பிரசவ அரை இருளாக இருக்கும் . கடக விருச்சிகம் இலக்கினமாய் அதில் 
சனி இருக்கச் சந்திரன் பார்க்க சதி குளம் கிணறு முதலிய நீர்க்கரையில் 
பிரசவமான 
எ - று . 

( வி - ரை ) “ அர்க்கயுக்பிர்க்ஷவஸாத்தீபம் " என்ற வராகமிசராசாரியர் 
வசனத்தினால் சூரியனுடைய சாஸ்திர உபயஸ்திதியைக்கொண்டு தீபத் 
தன்மையைக் கூறவேண்டுவது முறையாதல்பற்றி 2 - வது அடியில் “ நிறைந் 
தருளும் லக்கினமே என்றிருந்த தொடர்மொழியை நீக்கி " பிறங்குகதி 
ரவன் சரம் எல் எனத் திருத்தப்பட்டது . 


விளக்க விருத்தியுரை 


163 


என்றபடி 


" மர்தர்ஷாம்சே சசி ...... தமவலி சயாம் ” என்ற வராகமிரோசாரியர் 
வசனத்தின்படி , எந்த ராசியிலேனும் மகா கும்ப நவாம்சங்களில் சந்திரன் 

ருந்தாலும் , மற்றும் " மந்தத்ருஷ்டேச்சி ... தமவிசயநம் " 
சந்திரன் சனி திருஷ்டியுடன் இருந்தாலும் பிரசூதியானவள் இருளுள்ள 
இடத்தில் சயனித்தாள் என்று அறியப்படுதலின் இச்செய்யுளின் 3 - வது 
அடியை இவ்வண்ணம் திருத்தி யமைக்கப்பட்டது . அந்த அடியிலுள்ள 
விஷயமும் ஏகதேசமாய் இக்கருத்துடன் அச்சேற்றினாரால் நேர்ந்த பிழை 
யோடு காணப்படுகின்ற துணர்க . 

" அளிகர்கியுதே விலக்ககே ஸௌரே சீதகரே க்ஷிதே வடே ” என்ற 
மேற்படி, ஆசிரியர் வசனத்தின் பொருளைக் கொண்டு சற்று அச்சுப்பிழை 
யோடு இருந்த 4 - வது அடியைத் திருத்தப்பட்ட தென்க . 

இவ்வுண்மைகளை உற்றுணராது முதற்கவியில் இரண்டு சிங்கத்தை 
அதிகமாகக்கொண்டும் , மேடம் கடகத்தை விடுத்தும் அச்சிட்டது போலவே 
ச்செய்யுளிலும் பெண்ணாம் லக்கினம் எனவும் , பிறந்தருளும் லக்கி 
னமே சரமாயின் என்றும் அச்சுப்பிழையாக அச்சேற்றியதன்றி உண்மை 
வேறில்லை என்பது திண்ணம் . 

இச்செய்யுளில் ஆசிரியர் பிரசூதி அரையின் இருளைப்பற்றி ஒரு 
யோகத்தை மட்டும் கூறியிருக்கின்றனர் . ஆதலால் அதன் பிறயோகங்களை 
யும் தீப விஷயத்தையும் இங்கு விரித்தைக்கப்படும் . 

தீப விஷயம் 
பலவதி சூர்யே த்ருஷ்டே பஹுப்ர பாதராகு புத்ரேண 
அந்யைர் வ்யாக தவீர்யைஸ் ஸுதௌஜ்யோதிஸ் த்ருணைர்பவதி 

( சாராவளி) 
அதாவது : பலவானான சூரியனைச் செவ்வாய் பார்க்க பிரசவ இடத்தில் 
அநேக தீபம் இருந்தனவென்றும் சூரியனைப் பகை நீசகிரகங்கள் பார்க்கில் 
வெளிச்சம் இல்லாமல் சொற்ப வெளிச்சமுடைய இடமென்றும் கூறுதல் 
வேண்டும் . 

தீப ஸ்திதி 
சூரியன் எந்தாரதியில் இருக்கின்றானோ அந்த ராசிக்குரிய திக்கில் 
தீபம் இருந்ததென்றுகூறுவது சிலர் மதம் , மற்றும்சிலர் காலை 82- நாழிகை 
வரையில் கிழக்கிலும் , பின்பு 7 - நாழிகை வரையில் தென்கிழக்கிலும்பின்பு 
114 - நாழிகை வரையில் தெற்கிலும் , பின்பு 15 - நாழிகை வரையில் தென் 
மேற்கிலும் , பின்பு 182 - நாழிகை வரையில் மேற்கிலும் , பின்பு 22 : - நாழிகை 
வரையில் வடமேற்கிலும் , பின்பு 264- நாழிகைவரையில் வடக்கிலும் , பின்பு 
30- நாழிகை வரையில் வடமேற்கிலும் சூரிய சஞ்சாரமாதலால் ஜனன சம 
யத்தில் சூரியன் இந்தப்படி எந்த திசையில் சஞ்சரிக்கின்றானோ அந்தத் 
திசையில் தீபம் இருந்ததென்று கூறுவார்கள் . 
மற்றும் : 

த்வாதசபாக விபக்தே வாஸக்ருஹே வ்யவஸ்திதே ஸஹஸ்ராம்சௌ 
தீபச்சரஸ்திராவு ததைவலாச்ய ேப்ரஸவகாலே . 

( சாராவளி ) 


1 


164 


சாதக அலங்காரம் 


எனவரும் வசனத்தினால் பிரசவ அரையை 12- பங்காக்கி மேஷ முதல் 
கொண்டு எண்ண சூரியன் இருந்த ராசி எந்ததிக்கோ அதில் தீபம் இருக்கு 
மென்று அறியப்படுகின்றது . 

பிரசூதி அறையின் இருள் 
1 - சந்திரன் மகர கும்ப நவாம்சத்தில் இருந்தாலும் , 2 - சந்திரன் 1-4 - ல் 
இருந்தாலும் , 3 - சந்திரன் சனியுடன் கூடி இருந்தாலும் , சனியினால் பார்க் 
கப்பட்டாலும் . 4- கடகம் மீனத்தில் சந்திரன் இருந்தாலும் , 5 - கடகம் - மீன 
நவாம்சங்களில் சந்திரன் இருந்தாலும் , இருளடைந்த அரையில் பிரசவ 
மாகும் . கர்ப்பாதான காலத்தில் ஸ்திரீ புருஷ சயனமும் இங்ஙனமேயாம் . 

முன் சொன்ன இருள் யோகத்துக்குரிய சந்திரனை சூரியன் பார்க்க 
இருள் கிடையாது என்று அறியவும் . 

ஜனன லக்கினத்தில் முதல் தோற்றுவது : 
சீர்ஷோதயே விலக்நே மூர்த்தா ப்ரஸவோ : 
அந்யதோ தயேசரணை , உபயோதயே சஹஸ்தே 
சுபத்ருஷ்டே சோபரீ நாந்ய தாகஷ்டம் 

(சாராவளி ) 
எனவரும் வசனத்தின்படி அதாவது 

அதாவது ஜனனலக்கினம் சிரோதய ராசி 
யானால் முதல் சிரமம் , பிருஷ்டோதய ராசியானால் காலும் , சிரபிருஷ் 
டோதய ராசியானால் சிரம் கால்களைப் பின்வைத்து உடல் முன்னுமாகப் 
பிறக்கும் என்பதாம் . ஆனால் : 

லக்நாதி பேம்சக பதௌ லக்கஸ்தே வக்ரிதே க்ரஹே ப்யதவா , 
விபரீத கதோ மோஷோ வாச்யோ கர்பஸ்ய ஸம்க்லேச: 

( மனித்தர் ) 
எனவரும் வசனத்தினால் இலக்நாதிபதியாவது , இலக்க நவாம்சா திபதி 
யாவது , இலக்கினத்திலிருந்த கிரகங்களில் எவரேனும் ஒருவராவது வக்கி 
ரத்திலிருந்தால் அப்போது முன் சொன்ன முறைக்கு மாறாகத் தோற்றும் 
என்று அறிக . அதாவது 
சிரோதயத்திற்கு 

பிருஷ்டோதயமும் 
பிருஷ்டோதயத்திற்கு 

சிரோதயமும் 
சிரபிருஷ்டோதயத்திற்கு உடலின்றி கைகால் உதயமும் 
முன்னதாகத் தோற்றும் என்றறிக . 

சாபோக்ஷகாகி நக்ராஜா ஸ்தேப்ருஷ்டோ தயராசயல் 
திர்யங்மீரஸ் ததாசேஷா ராசயோ மஸ்தகோதயா : 

( ஞானபிரதீபிகை ) 
( இ - ள் .) மேஷம்- விருஷபம் - கடகம் - தனுசு - மகரம் ஆகிய இவ்வைந்தும் 
கால் முன்னதாகக்கொண்டு உதிப்பவைகள் , மீனம் தலையையும் கா 
காலையும் 
பின்வைத்து உடலை முன்னதாகக்கொண்டு உதிப்பது . மிதுனம் - சிங்கம்- 
கன்னி - துலாம் - விருச்சிகம் - கும்பம் ஆகிய இவ்வாறும் சிரசை முன்னதாகக் 
கொண்டு உதிப்பவைகளாம் . 


விளக்க விருத்தியுரை 


165 


அர்காங்காரகமந்தாஸ்து ஸந்திப்ருஷ்டோதயக்ரஹா: 
ராஹுஜீவ ப்ருகுஜ்ஞாச்ச க்ரஹாஸ்யுர் மஸ்தகோதய : 
உத்யேதேதிர்யகேவேந்து கே தூதத்ப்ரகீர்திதெள ( ஞானபிரதீபிகை ) 

( இ - ள் ) சூரியன் , செவ்வாய் , சனி இவர்கள் கால் முன்ன தாகவும் , 
ராகு - குரு - சுக்கிரன் புதன் இவர்கள் சிரம் முன்னதாகவும் , சந்திரன் - கேது 
இவர்கள் காலுந் தலையும் பின்வைத்து உடலை முன் கொண்டும் உதிப் 
பவர்களாவர் . 

உதாரணம் 
1 -வது ஜாதகம் 

2 -வது ஜாதகம் 


லக் சங் 


சங் 


- 


ராகு 


சூ - சு 
மேஷம் 
ஆண் சிரம் 

புத 
கேது முன்னாக 


சனி 

சிங்கம் 

ஆண் கால் 
கேது . முன்னாக 


லக் 


சுக் 


சனி 


சூரி 
புத 


குரோதன ஆடி 2. சுக்ர பராபவளு புரட்டாசி 21s 

வாரம் இரவு 124 - மணி சனிவாரம் இரவு நா . 554 - ஜனனம் 
இதில் குருவக்ரம் இலக்னாதி நவாம்ச லக்கினம் விருச்சிகம் 
பன் செவ்வாய் ,இலக்கிருநவாம்சாதி அவ்வதிபன் செவ்வாய்க்கு வக்ரம் 
பதி சுக்ரன் , இவர்கட்கு வக்ர இல்லை . இலக்னாதிபனுக்கு வக்ரம் 
மில்லை , உதயாதி நாழிகை 46 } க்கு உண்டாக ஏதுவில்லை . இலக்கினத் 
ரிஷபாம்சம் . இலக்நநவாம்சாதிபன் திலிருந்த செவ்வாய்க்கும் வக்ரம் 
சுக்கிரனுக்கு வக்கிரம் இல்லை . இல்லை . இலக்கினத்தை பார்த்த 
இலக்கினத்தைப் பார்த்த சனிக்கு சனிக்கு வக்ரமில்லை . 
வக்ரமில்லை என்று அறிக .. 

முன்பு கூறியபடி பார்க்கும்போது 1 - வது ஜாதகம் மேஷ லக்கின 
மாதலால் , அது பிருஷ்டோதயராசி ஆகவே கால் முன்னாகப் பிரத்தல் 
வேண்டும் . நிகழ்சசியில் தலை 

நிகழ்சசியில் தலை முன்னாகப் பிறந்திருக்கிறது . காரணம் 
என்னை எனின் ? இலக்கினத்தைக் குரு - சனி பார்த்தபடியால இவ்விருவர் 
களில் குரு சைசர்க்கிரகத்தில் சனியைவிட பலவானாதலால் குரு சிரோ தய 
கிரகமான படியால் அங்ஙனம் சிரம் முன்னதாகப் பிறந்ததென்று அறிதல் 
வேண்டும் . இதில் குரு வக்கிரமானபடியால் மணித்தர் வசனத்தின்படி 
கால் முன்னாகப் பிறக்கவேண்டுமே எனின் ? இலக்கினத்திலிருந்த கிரகத் 
திற்குத்தான் அவ்விதியேயன்றி வேற்றிடத்திலிருந்து நோக்குங் கிரகத் 
திற்கு அங்கீகாரம் அல்ல என்றறிக . 

முன்பு கூறியபடி 2 - வது ஜாதகம் சிங்கலக்கினமாதலால் , அது 
சிரோதயராசி , ஆகவே சிரம் முன்னாகப் பிறத்தல்வேண்டும் , நிகழ்ச்சியில் 


166 

சாதக அலங்காரம் 
கால் முன்னாகப் பிறந்திருக்கிறது . காரணம் என்னை எனின் ? இலக் 
கினத்தில் செவ்வாய் இருப்ப சனி நோக்குதலால் அவ்விருவர்களும் பிருஷ் 
டோதய கிரகங்களாதலாலும் , அவ்விருவரில் சனியைவிட செவ்வாய் 
நைசர்க்கத்தில் பலமுடையவனானாலும் இருவரும் கால் முன்னாய் பிறக்குங் 
கிரகங்களாதலாலும் அங்ஙனம் கால் முன்னதாகப் பிறந்ததென்று அறிதல் 
வேண்டும் . 

வேறு உதாரணம் 


3 -வது ஜாதகம் 


4 - வது ஜாதகம் 


லக் 


லக் 


ே 


ரிடபம் 

சனி 
பெண் சிரம் 
முன்னாக சூரி 


மேடம் 
பெண் சிரம் 
முன்னாக 

குரு 


புத 


சாகு 


சூரி 
புத் 


ராகு சனி 


சுக் 


கலி -5019 , பிங்கள 
ஆவணி 21s புதவாரம் 

441 - நாழி , ஜனனம் 


கலி 5022 , ரௌத்திரி 
மார்கழி 29s புதவாரம் 
பகல் 18 - நாழி , ஜனனம் 


இலக்கினத்தில் குரு இருக்கின் 
றார் இதில் குருவுக்கும் வக்கிரம் 

ல்லை . இலக்ன நவாம்சாதிபன் சந் 
திரனுக்கும் வக்கிரம் இல்லை . இலக் 
கினத்தை எந்தக் கிரகமும் பார்க்க 
வில்லை . 


இதில் இலக்கினத்தைப் பார்க் 
கின்றார் . இலக்க நவாம்சாதிபனும் 
குருவே . குரு வக்ரகதியிலிருப்பது 
இங்கு அவசியமில்லை, 

குரு தவிர 
வேறு எந்தக்கிரகமும் இலக்கினத் 
தைப் பார்க்கவில்லை . 


இவற்றுள் 3 -வது ஜாதகம் இடபமாதலால் அது பிருஷ்டோதய ராசி, 
ஆகவே கால் முன்னாகப் பிறத்தல் வேண்டும் . நிகழ்ச்சியில் தலை முன்னாகப் 
பிறர்திருக்கின்றது . காரணம் என்னை ஏனின் ? இலக்கினத்தில் குரு இருக் 
கின்றார் . குரு சிரோதய கிரகமான படியால் சிரம் முன்னதாகப் பிறந்தது 
என்றறிக . 

4 - வது ஜாதகம் மேடமாதலால் அது பிருஷ்டோதய ராசி , ஆகவே 
கால் முன்னாகப் பிறத்தல் வேண்டும் . நிகழ்ச்சியில் தலை முன்னாகப் பிறந் 
திருக்கின்றது . காரணம் என்னை எனின் ? இலக்கினத்தைக் குரு பார்க 
கின்றார் , குரு சிரோதய கிரகமானபடியால் சிரம் முன்னதாகப் பிறந்த 
தென்றறிக . பிற ஜாதகங்கட்கும் இவ்விதமே இலக்கினத்தையும் , இலக் 
கினத்திலிருந்த கிரகத்தையும் , இலக்கினத்தைப் பார்த்த கிரகத்தையும் 
கொண்டு பலம் அபலத்தை நோக்கி உரைத்தல் சாலக்கற்ற நல்லறியாளர் 
கடமையாமென்க . 


விளக்க விருத்தியுரை 


167 


பிரசவவீடு யாருடைய தென்பது 


பித்ருமாத்ரு க்ருஹே தத்பலாத் தருஸாலாயாதிஷு 
நீசகைச்சுபைம், யநிரைகதைஸ்து வீக்ஷிதௌ 
லக்நேந்தூவிஜநே ப்ரசூயதே. 

( பிருசுஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) பிதுர் மாதுர்காரக கிரகபலத்தினால் தாய் தந்தை முதலானவர் 
சளின் வீட்டில் பிரசவமானதைச் சொல்லவேண்டியது . அதாவது : பகலில் 
பிறந்தவர்களுக்குச் சூரியனும் , இரவில் பிறந்தவர்களுக்குச் சனியும் பலீஷ் 
டர்களாய் இருந்தால் பிதாக்ருஹத்தில் ஜனனமென்றும் , பகலில் பிறந்தவர் 
சளுக்குச் சுக்கிரனும் , இரவில் பிறந்தவர்களுக்குச் சர்திரனும் பலீஷ்டர்க 
ளாய் இருந்தால் மாதுர் கிருஹத்தில் ஜனனமென்றும் அறிதல் வேண்டும் . 
இச்சுலோகத்தில் “ பித்ருக்ருஹே " என்ற அதிக வசனத்தினால் 

இதனை 
பூசித்துரைத்தல் வேண்டும் . 

சூரியன் பலீஷ்டனாய் இருக்க 
பகவில் பிறந்தால் - பிதுர் சகோதரர்கள் வீட்டிலும் 

சளி பலீஷ்டனாய் இருக்க 
இரவில் பிறந்தால் - தந்தை சகோதரர்கள் வீட்டிலும் 

சந்திரன் பலீஷ்டனாய் இருக்க 
இரவில் பிறந்தால் - தாய் சகோதரன், சகோதரிகள் வீட்டிலும் 

சுக்கிரன் பலீஷ்டனாய் இருக்க 
பகலில் பிறந்தால் - தாய் சகோதரன் , சகோதரிகள் வீட்டிலும் 

ஜனனம் என்று கூறுக . 
மேலே காட்டப்பெற்ற நான்கு ஜாதகங்களில் 1 - வது ஜாதகம் தாய் 
வீட்டிலும் , 2 -வது ஜாதகம் தாய் வீட்டிலும் , 3-4 -வது ஜாதகம் பிதா குடி 
பிருப்பு வீட்டிலும் ஜனனம் . ஆதலால் கிரக பலாபலன்களைக்கொண்டு சாஸ் 
திர வசனத்திற்கும் , நிகழ்ச்சிக்கும் சரிபார்த்துக்கொள்ளல் வேண்டும், பலம் 
எனவே சட்பலாதி கணிதங்களைக் கொண்டு இவைகள் நிர்ணயித்தல் 
வேண்டும் . விரிவஞ்சி விடுத்தாம் . 


பிறந்த இடம் முதலியன ( கப்பலில் ஜனனம் ) 
1. பூரணச் சந்திரன் (வளர்பிறை ) சந்திரன் கடகத்திலும் , புதன் 
இலக்கினத்திலும் , குரு நான்காமிடத்திலும் இருந்தாலும் . 

2. மீனம் - மகரம் பிற்பாதியிலும் , கடகத்திலும் இலக்கினமிருக்க , 
சந்திரன் ஏழாமிடத்திலிருந்தாலும் மரக்கலத்தில் ஜனனமாகும் . 


ஜலசமீப ஜனனம் 
1. நீர் இராசிகளாகிய கடகம் மகரம் இவைகளில் ஒன்று இலக்கின 
மாய் சந்திரன் அதில் பலீஷ்டனாயிருந்தாலும், 


168 

சாதக அலங்காரம் 
2. ஜனனலக்கினம் எந்தராசியானாலும் அதில் பூரணச் சந்திரன் 
இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் . 

3. நீர் இராசிகள் ஜனன லக்கினமாகி , அதற்கு 4 - மிடத்திலாவது 
பத்தாமிடத்திலாவது சந்திரன் இருந்தாலும் . 

4. கடகம் அல்லது விருச்சிகம் ஜனனலக்கினமாய் அதில் சனி 
யிருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் ஜலசமீபத்தில் ஜனனம் ஆகும் . 

சிறைச்சாலை ஜனனம் 
1. இலக்கினம் அல்லது சந்திரலக்கினத்திற்கும் 12 - ஆமிடத்தில் 
சனியிருக்க , அந்தச் சனியை பாவர்கள் பார்க்க கர்ப்பிணி சிறைக்க டத்தில் 
பிரசவித்தாள் என்றறிக . 

தேவாலயாதிகளில் ஜனனம் 
1. நீர் இராசிகளில் ஒன்று ஜனன லக்கினமாகி அதில் சனியிருந்து ,, 
புதனால் பார்க்கப்பட்டால் ஜனனம் கிரீடா கிருகம் ( ஸ்தரீ புருஷர்கள் 
சயனிக்கும் வீடு) என்றும் , சூரியனால் பார்க்கப்பட்டால் தேவாலயம் அல்லது 
பூஜையரை என்றும் , சந்திரனால் பார்க்கப்பட்டால் ஊஷா (உவர்மண் ) 
பூமியிலும் ஆகும் என்றறிக . 

மசானத்தில் ஜனனம் 
2. இருகால் இராசிகளாகிய தனுசு முற்பாதி , மிதுனம் - கன்னி- 
துலாம் - கும்பங்களில் ஒன்று ஜனன லக்கினமாகி அதில் சனி இருந்து 
செவ்வாய் பார்வைபெற்றால் மசானத்தில் ஜனனமாகும். 

மெத்தைவீட்டில் ஜனனம் 
3. இவ்விதமிருந்த சனியைச் சந்திரன் , அல்லது சுக்கிரன் பார்த் 
தால் மனோரம்யமான வீட்டில் ஜனனமாகும் . 

அக்கினி கோசாலை ஐனனம் 
4. இருகால் இராசிகளாகிய மிதுனம் -கன்னி - துலாம் - கும்பம் இவை 
களில் ஒன்று ஜனன லக்கினமாய் , சனியிருக்கக் குரு பார்த்தால் அக்கினி 
சாலையிலும் , சூரியன் பார்க்க இராஜமாளிகை , தேவாலயம் , கோசாலை 
( பசுத்தொழுவம் )களிலும் ஜனனமாகும் என்றறிக . 

சித்திரவீட்டில் ஜனனம் 
1. இருகால் இராசிகளாகிய மிதுனம் - கன்னி - துலாம் - கும்பம் இவை 
களிலொன்று ஜனன லக்கினமாகிச் சனியிருக்க புதன் பார்த்தால் பதுமை 
களால் அலங்கரிக்கப்பட்டும் , அனேக சிறப்பமைந்ததுமான வீட்டில் 
ஜனனமாகும் . 

2. இலக்கின நவாம்ச ராசிக்குரிய இராசி பிரதேசத்தில் ஜனன 
மென்றும் சொல்லலாம் . ( மேடம் - காடு , இடபம் - பசுத்தொழுவம் இப்படி ) 


விளக்க விருத்தியுரை 


169 


ஆனால் இலக்கின பாசியாவது நவாம்ச ராசியாவது சரமானால் வெளி 
மார்க்கத்திலும் , திரராசியானால் வீட்டிலும் , உபயராசியானால் அந்த ராசி 
சஞ்சார பிரதேசத்திலும் ஜனனமாகும் . 

8. ஆனால் இலக்கினமும் நவாம்சமும் சரமானால் மார்க்கத்திலும் , 
திரமானால் தன் வீட்டிலும் , உபயமானால் வீட்டுத் திண்ணையிலும் ஜனன 
மாகும் . ஆனால் ஜனனலக்கினம் நவாம்ச லக்கினங்களின் பலவசத்தினால் 
இதனை ஊகித்துரைத்தல் வேண்டும் . 

நீர் இராசிகளாவன 
ரிஷபம் - கடகம்- துலாம் - மகரம் கும்பம் - மீனம் இவை நீர் இராசிகளாம் .. 
கடகம் - வாய்க்கால் , துலாம் - நதிக்கரை , விருச்சிகத்திற்கு ஆறு, தனுசுக்கு 
குளம் , மகரத்திற்கு - ஆற்றோடை , கும்பத்திற்கு -கிணறு, மீனத்திற்கு - சமுத் 
திரமென்பது ஞானப்பிரதீபிகை வசனம் . 

( 62 ) 
தெரிவைக்குத் துன்பமில்லை லக்கினத்து ஆ திக்கே 

திடம்உடனே அந்தம்எனில் தேன்மொழிக்குத் துன்பம் 
மருவியலக் கின முதல் சந் திரன் இருக்கும் மட்டும் 

மன்னுதொகை மடவார்கள் மருவி அருகு இருப்பர் 
சருவியநல் சுபர்காணில் தான்தோன்றும் விரைவில் 

சனிகுசன்பார்த் திடில்தானே சஞ்சலம் உற் றீடுனே 
பெருமையுடன் இந்தக்கோள் நிறங்குழவி தனக்கே 

பெறும் என்றே பெரியோர்கள் உரைப்பர்மிகத் தானே . 
( இ - ள் ) ஜனன லக்கினத்தின் ஆரம்ப சந்தியில் பிறந்தால் பெற்ற 
தாய்க்குத் துன்பம் கிடையாது . அந்திய சந்தியில் பிறந்தால் துன்பம்உண் 
டாகும் . இலக்கின முதலாகச் சந்திரன் இருக்கும் இராசி வரையிலும் எத் 
தனைக் கிரகங்கள் இருந்தனவோ அத்தனைப் பெண்கள் பிரசவிக்கும்ஸ்திரீக் 
குச் சமீபத்தில் இருப்பார்கள் . இலக்கினத்தைச் சுபக்கிரகங்கள் பார்க்கப் 
பிரசவ வேதனையின்றி சீக்கிரத்தில் ஜனனமாகும் , பாபக்கிரகங்கள் பார்க் 
கப் பிரசவ வேதனையினால் துன்பப்பட்டு ஜனனமாகும் . இலக்கினத்தில் 
இருந்த கிரகத்தின் நிறத்தையும் , அடையாளத்தையும் கொண்டு அச் 
குழந்தை பிறக்குமென்று சோதிட விற்பன்னர்கள் கூறுவார்கள் எ - று . 
( வி - ரை ) சந்த்ர லக்நாந்தர கதைர்க்ரஹைஸ்ஸ்யுர் உப சூதிகா 
பஹிரந்தச்ச சக்ரார்தே த்ருச்யாத்ருச் யேந்யதாபரே . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
ன் ) ஜனன லக்கினத்திற்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருந்த 
கிரகங்களினால் , பிரசவ ஸ்திரீயின் சமீபத்திலிருந்த ஸ்திரீகளை அறியலாம் . 
திருசிய சக்கரார்த்தத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தனவோ அத்தனை 
ஸ்திரீகள் பிரசவ அரைக்குள்ளிருப்பார்கள் . அதிருசிய சக்கரார்த்தத்தில் 
எத்தனை கிரகங்கள் இருந்தனவோ அத்தனை ஸ்திரீகள் பிரசவ அரைக்கு 
வெளியில் இருப்பார்கள் என்பதாம் . " அந்ய தாஅபரே என்பதனால் சிலர் 
சக்ரபூர்வார்த்த உத்தரார்த்தங்களினால் இதனைக் கூறுவார்கள் என்றறிக . 
இதனை 7 - வது செய்யுளில் அறிக . 

22 


170 


சாதக அலங்காரம் 


லக்காவாம்சபால்யத துஸ்ஸ்யாத் வீர்யபுதக்ரஹால்யத நர்வா 
சந்த்ரஸமேதாவாம்சவர்ணகோதி விலக்கவிபக்தபகாத்ரம் 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) ஜனன லக்கினத்தில் உதயமான நவாம்ச ராசியாதிபதிக்குச் 
சரியான தேகமுண்டாகும் . அல்லது எல்லாக் கிரகங்களிலும் எந்தக்கிரகம் 
அதிக பலமுடையதாயிருக்குமோ அதற்குச் சரியான தேகமுண்டாகும் . 
அதாவது ஜனன காலத்தில் ஜன்ம லக்க நவாம்சாதிபன் பலத்துடன் இருக் 
தால் அவனுக்குரிய லக்ஷணமான தேகமுண்டாகும் . அவன் பலயீனமா 
பிருந்தால் எல்லாக் கிரகங்களிலும் பலமான கிரகத்திற்குரிய தேகமுண்டா 
கும் . ( இந்த கிரக சொரூபத்தை 43 - வது செய்யுள் விருத்தியுரையில் 
காண்க . ) ஆனால் தேகவர்ண முதலியதை " பலிநஸ்ஸத்ருசி மூர்த்திர் 
புத்வாஜாதிகுலதேசான் " என்ற வசனப்படி ஜாதி - குலம் - தேசங்களைக் கண்டு 
சொல்லவேண்டியது . மற்றும் இதனை " ஏவம்குலா நுலாரேண காரகாணாம் 
பலம்வதேத் எனவும் " சூத்ராதய : கருலள ராஜ தர்மிணோ ம்லேச்ச தர் 
மிண : விப்ரச்சேச் ஸ்ரீதகைர்யுக்த்தா யக்ஞகர்ம க்ரியாரதம் ” எனவும் 
வரூஉம் பராசரஹோரையினால் நன்கு அறிக . 


ஜனனகால சந்திர லக்கின நவாம்சாதிபனுக்குரிய குணம் குறி உரு 
வம் மற்ற லட்சணங்களையும் அறிந்து கூறுதல் வேண்டும் . இங்ஙனம் 
விரித்துரைக்காது இச்செய்யுளில் " இருந்தக் கோள் நிறம் குழவி 
ஆசிரியர் சுருக்கிக் கூறியிருக்கின்றனர் . 


எ 


இருந்தக் கோள் நிறம் என்று கூறியதனால் அங்க அடையாளங்களையும் 
இங்கு விளக்குதல் ஆவஸ்யாம் . அஃது வருமாறு . 


பிருகஜ்ஜாதகத்தின்படி இராசி அங்கம் வருமாறு : 


குறி 
புட்டம் 


லக்கினம் 
இரண்டாமிடம் 
மூன்றாமிடம் 
நான்காமிடம் 
ஐந்தாமிடம் 


தலை ஏழாமிடம் 
முசம் எட்டாமிடம் 
மார்பு ஒன்பதாமிடம் 
நெஞ்சு பத்தாமிடம் 
வயிறு பதினோராமிடம் 


முழங்கால் 
கணுக்கால் 


இராசி அங்கம் ஞானபிரதீபிகை மதம் : - 


பாதம் 


வயிறு 


ஆறாமிடம் 
இலக்கினம் 
இரண்டாமிடம் 
மூன்றாமிடம் 
நான்காமிடம் 
ஐந்தாமிடம் 
கசாமிடம் 


உந்திகீழ் பனிரண்டாமிடம் 

தலை ஏழாமிடம் 
முகம் எட்டாமிடம் 
தோள் ஒன்பதாமிடம் 

பத்தாமிடம் 
மார்பு பதினோராமிடம் 
ஸ்தனம் பனிரண்டாமிடம் 


கை 


குறி 
துடை 
முழங்கால் 
ணுக்கால் 
பாதம் 


விளக்க விருத்தியுரை 


171 


து நாசி 


து கண் 


விலா 


சை 


இலக்கினம் முதல் திரேகாணம் ஆனால் : 
இலக்கினம் சிரசு எழாமிடம் 

வாய் 
இரண்டாமிடம் வலக்கண் எட்டாமிடம் 

இடது பிடரி 
மூன்றாமிடம் 

வலக்காது ஒன்பதாமிடம் இடதுகன்னம் முக 
நான்காமிடம் 

வலது நாசி வாய்க்கட்டை 
ஐந்தாமிடம் 

வலதுகன்னம் முக பத்தாமிடம் 
வாய்க்கட்டை 

பதினோராமிடம் 

துகா 

காது 
சராமிடம் 

வலது பிடரி பனிரண்டாமிடம் 
இலக்கினம் இரண்டாம் திரேகாணம் ஆனால் : 
இலக்கினம் கழுத்து ஏழாமிடம் 

உந்தி 
இரண்டாமிடம் வலப்புஜம் எட்டாமிடம் 

து வயிறு 
மூன்றாமிடம் 

வலக்கை ஒன்பதாமிடம் டது மார்பு 
நான்காமிடம் 

வலது விலா பத்தாமிடம் 
ஐந்தாமிடம் 

வலது மார்பு பதினோராமிடம் 
ஆறாமிடம் வலது வயிறு பனிரண்டாமிடம் 

து புஜம் 
இலக்கினம் மூன்றாம் திரேகாணம் ஆனால் : 
இலக்கினம் அடிவயிறு எட்டாமிடம் 

படக் கணுக்கால் 
இரண்டாமிடம் வலநிதம்பத்தட்டு ஒன்பதாமிடம் டது முழங்கால் 
மூன்றாமிடம் வலதுசிசனம் அண்டம் பத்தாமிடம் 

து துடை 
நான்காமிடம் 

வலது துடை பதினோராமிடம் இடது சிசனம் 
ஐந்தாமிடம் வலது முழங்கால் அண்டம் 
ஆறாமிடம் வலது கண்டைக்கால் பனிரண்டாமிடம் 

இடது நிதம் 
ஏழாமிடம் இரண்டு பாதம் பத் தட்பம் 

இதன் பிரயோசனம் வருமாறு: - முதல் திரேகாணத்தில் பிறந்தால் 
சிரசு முதலாகிய அங்கங்களும் , இரண்டாம் திரேகாணத்தில் பிறர்தால் 
கழுத்து முதலாகிய அங்கங்களும் , மூன்றாந் திரேகாணத்தில் பிறந்தால் 
நாபிக்குக் கீழ்ப்பாகங்களும் ஆகப் பிரிக்கப்பட்டிருக்கின்றவைகளில் பாபக் 
கிரகங்கள் இருந்தால் விரணத்தழும்பு முதலியன உண்டென்று சொல்லுக . 
பாபக்கிரகமிருந்து சுபக்கிரகத்துடன் கூடியிருந்தாலும் , பார்க்கப்பட்டிருந் 
தாலும் மச்சமுண்டென்று சொல்லுக, இவ்வித வீரணமச்சாதிகளை உண் 
டாக்கக்கூடிய கிரகங்கள் ஆட்சியில் , சுயநவாம்சத்தில் இருந்து அப்படி 
இருந்த ராசி ஸ்திரராசியானால் விரணமச்சாதிகள் பிறந்தபோதே இருந்த 
தென்றும் , அப்படி திரராசியாக இல்லாமல் சரமான ராசியிலோ சர நவாம் 
சத்திலோ இருந்தால் முன்சொன்ன விரணமச்சாதிகள் அந்தந்த கிரக 
தசாகாலங்களில் சம்பவிக்குமென்றும் கூறுக . 

இந்தப்படி விரணமச்சாதிகளை உண்டாக்குங் கிரகம் சனியானால் 
கல்லடி அல்லது வாதவியாதியினாலும் , செவ்வாய் ஆனால் அக்கினி-விஷ 
சஸ்திர ரணசிகிச்சை முதலியவைகளினாலும் , பாபசம்பந்த புதனால் சருக்கி 
விழுதல் , மண்கட்டி விழுதல் , சுவர் இடிந்து விழுதல் முதலியவைகளினாலும், 
சூரியனானால் விறகுக்கட்டை , மிருகங்களின் கொம்புகளினாலும் , ஹீன 


172 


சாதக அலங்காரம் 


சந்திரனானால் நீர்வாழும் ஜந்துக்கள் அல்லது நாற்கால் ஜீவன்களினாலும் , 
விரண மச்சங்களுண்டாம் . 

விருத்திசந்திரன் , பாபியுடன் சேராத புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
இருந்த அங்கங்களில் விரணம் ( தழும்பு ) மச்சம் இருக்காது , தேமல் நோய் 
முதலியன இருக்குமென்பதாம் . இங்ஙனம் கூறியவற்றால் , 
சூரியன் 

விறகுக்கட்டை , மிருகங்களின் கொம்பு . 
r ணசந்திரன் நீர்வாழும் ஜந்துக்கள் - நாற்கால் ஜீவன்கள் . 
செவ்வாய் 

க்கினி-விஷம் - சஸ்திர சிகிச்சைகள் . 
பாபசம்பந்த புதன் சருக்கி விழுதல் , மண்கட்டி சுவர்விழுதல் . 
சனி கல்லடி , வாதநோய் விரணம் . 

. 
இவற்றால் விரணமுண்டாகு மென்பதாம் .. 


விலக்க அரிய கதிர்நின்ற தானத்தில் பார்த்தால் 

மிருநாற்கால் மிருகத்தால் விபத்து வரும் மயிலே . 
தி இருந்த தானத்தில் ஜலம்மிருகம் தன்னால் 

வக்கிரன் நின் றிடும் இடத்தில் கிரந்திவிர ணத்தால் 
புதியதோர் அக்கினிசத் திரத்தினால் துன்பம் 

புதன் நிற்கில் செங்கல்மண் ணால்குருவுக்கு இடியால் 
அதிகக்காற் றால்வெள்ளி நிற்கில் நீர்ச் செந்தால் 

அரியசநி நின்றக்கால் காற்றால் கல் எறியால் 
கெதியுடைய ராகுவிற்கில் சர்ப்பவாதை தன்னால் 
கேதுகிற்கில் விரணத்தால் கிரந்தியினால் துயரே . 

( ஜாதக சிந்தாமணி 166 ) 
ஆசிரியர் வராகமிசிரனாரவர்கள் சுபக்கிரகங்களுக்கு விரணமில்லை எனவும் , 
அவர்களுக்கு மச்சம் உண்டெனவும் கூறியிருக்கின்றார் . ஆசிரியர் தில்லை 
நாயகனார் சகல கிரகங்களுக்கும் விரணமுண்டெனக் கூறியிருக்கின்றனர் . 

1. புதன் சுபர் பாவர் சம்பந்தமாய் இருந்தால் அந்த அங்கத்தில் 
மச்சமுண்டாம். அது அம்மூவருள் வலிது பெற்ற கிரக தசாபுக்தி காலங் 
களில் ஏற்படும் . 

2. ஆறாமிடத்தில் பாபிகள் இருக்க அந்த அவயவத்தில் மருமச்சம் 
பிறந்தபின் உண்டு , அப்பாவர் ஆட்சி சுயாம்சத்தில் திரராசியில் இருந் 
தால் பிறக்கும் போதே மருமச்சம் உண்டாம் . சரராசி , சரநவாம்சத்தில் 
இருந்தால் மருவுமச்சமில்லாமல் பிறந்து பின்பு அக்கிரக தசை புக்திகளி 
லுண்டாகும் .. 

3. எட்டாமிடத்தில் பாபிகள் இருக்க அவர்களைச் சுபக்கிரகம் பார்க்க 
அந்த ராசிக்குரிய அங்கத்தில் வெள்ளை எள்ளைப்போல் கறுப்பு மச்சம் பல 
விதமாக உண்டாகிப் பிறக்கும் . எட்டாமிடம் பாவரும் சுபரும் கூடியிருக்க 
மச்சத்தில் மயிர் முளைத்துப் பிறக்கும் என்பதாம் . 

( 68 ) 


விளக்க விருத்தியுரை 


173 


தானருகே இருந்தமட வார்பருவங் கூறில் 

சனி இருந்து கண்டக்கால் தலைநரைத்த கறுப்பி 
ஈனம் இலாக் குஜன் இருந்து காணின் இளம்வயதே 

இசையும் நிறம் சிவப்பு ஆக இருப்பள் அமங்கலை ஆம் 
ஆனகதிர் குருமதியம் விருத்தை புகர் இளமை 

அருணன்நடுப் பருவமுடைச் சுமங்கலைகள் ஆவர் 
மானிலமேல் பாம்பு இருந்தால் அனாசார மடந்தை 

மகவு நூ லேதரித்து வந்திடுங் கண்டீரே . 

இ - ள் . ) ஜனன சந்திரலக்கினங்களுக்கு மத்தியில் சனியிருந்தாலும் 
பார்த்தாலும் தலை நரைத்த கறுத்த தேககாந்தியுடைய விருத்தஸ்திரீயும் , 
செவ்வாய் இருந்தாலும் பார்த்தாலும் சிவப்பு நிறமான தேககாந்தியை 
யுடைய இளமை வயதுடைய விதவை ஸ்திரீயும் , சூரியன் - சந்திரன் - குரு 
இவர்களில் ஒருவர் இருந்தாலும் பார்த்தாலும் விருத்தை வயதும் சுக்கிரன் 
இளமை வயதும் , புதன் நடுவயதுமுடைய சுமங்கலை ஸ்திரீகளும் , இராகு 
கேதுக்கள் இருந்தாலும் பார்த்தாலும் ஆசாரமற்று அனாசார மிகுந்த 
ஸ்திரீயும் பிரசவ ஸ்திரீயுடன் இருப்பார்கள் என்க . இராகு கேதுக்கள் 
இருந்தால் குழந்தை கொடி அல்லது மாலை சுற்றிப் பிறக்கும் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் எல்லாக் கிரகங்களையும் கூறி , சூரியனை 
மட்டும் கூறாது விடுத்தபடியால் சூரியனுக்கு விருத்த ( தளர்ந்த வயதுடைய ) 
ஸ்திரீ என்று கூறுக . சூரியனை பாபிகளில் சேர்த்துக் கூறப்பட்டிருப்பினும் 
சுமங்கலியான ஸ்திரீ என்று கூறுக . சந்திரன் கலை குறைந்தால் அமங்கலி 
அல்லது ஈனஸ்திரீயாம் ; பாபசம்பந்தமான புதனுக்கு இப்படியே கூறுக . 
இலக்கினத்திற்கும் சந்திரனுக்கும் மத்தியில் கிரகங்கள் இல்லாவிட்டால் 
பார்த்த கிசுகங்களைக்கொண்டு கூறுக . சிலர் இலக்கினத்தில் இருந்த கிரகங் 
களால் இதனைக் கூறுவர் . அஃது அறியாமையின் பாலதென்றுணர்க . 

லக்கசந்த்ராந் தரகதக்ர ஹஸங்யோப குதிகா : 
சுபை : புண்யஸ்த்ரீ யோவாச்யாஃ க்ரூரைச்ச விதராஸ்ததா. 

(கிரந்தாந்தரம் ) 
எனவரும் வசனத்தினால் இலக்கின சந்திரர்களுக்கு நடுவில் இருந்தோர் 
பார்த்தோர் சுபர்களாபின் சுமங்கலியும் , பாவர்களாயின் அமங்கலியுமென்று 
கூறுதல் வேண்டும் , 

கொடி சுற்றல் 
1. சந்திரன் செவ்வாய் திரேகாணத்திலிருக்க , இலக்கினத்திற்கு 
2-11 - ஆமிடங்களில் சுபர்கள் இருந்தால் சர்ப்பம் ஜனனமாகும் . 

2. இலக்கினம் செவ்வாய் திரேகாணத்திலிருக்க , அந்த இலக்கினத் 
திற்கு 2-11 - ல் சுபக்கிரகங்கள் இருந்தால் சர்ப்பத்தினால் சுற்றப்பட்ட 
சிசு பிறக்கும் . 

மேஷம் 1 - வது , கடகம் 2 -வது , சிங்கம் 3 -வது , விருச்சிகம் 1 - வது , 
தனுசு 2 -வது , மீனம் 3 -வது திரேகாணங்கள் செவ்வாய் திரேகாணங்க 
ளாகும் . கொடி மாலை என்பது நாள்வேஷ்டன மென்பதாகும் . ( 64 ) 


174 


சாதக அலங்காரம் 


கண்டு மொழி மாதாவின் தன்பருவம் காரி 

கதிர்குருமா மதிகண்டால் ஆம்விருத்தை ஆகும் 
மண்டு வெள்ளி சேய்பார்க்க வயது இளமை ஆகும் 

மகிழ்புதனே கண்டக்கால் அவள் வாலை ஆவாள் 
மிண்டுமுட வன்இருந்தால் வீடுபுரா தனஞ்சேய் 

மேவில்வெந்து கட்டினதோர் வீடு ஆகும் என்னே 
பண்டுசசி வலுக்கில் அகம் புதியதே ஆகும் 

பரிதிக்கு மரந்திரண்ட கூறைஎனச்சொல் வாரே . 
( இ - ள் .) குழந்தையின் தாயினுடைய வயதைக் கூறுமிடத்து , நான்கா 
மிடத்தில் சூரியன் - சந்திரன் - குரு -சனி இவர்களுள் ஒருவர் இருந்தாலும் 
பார்த்தாலும் விருத்த ( வயது சென்ற)பருவமும் , செவ்வாய் சுக்கிரன் இவர் 
களில் ஒருவர் இருந்தாலும் பார்த்தாலும் இளமை ( வாலை ) பருவமும் , 
புதன் இருந்தாலும் பார்த்தாலும் மத்திம ( நடுவயது ) பருவமும்உடையவ 
ளாவாள் . 

கிரகங்கள் எல்லாவற்றிலும் சனி பலவானாய் இருந்தால் பழமை 
யாகிய புராதன வீட்டைத் திருத்திக் கட்டிய வீட்டிலும் , சந்திரன் 
பலவானாய் இருந்தால் நூதனமாகக் கட்டிய புதிய வீட்டிலும் , பூர்வபட்ச 
மதியானால் அழகிய வீட்டிலும் , செவ்வாய் பலவானாய் இருந்தால் தீயில் 
வெந்து மறுபடியும் கட்டப்பட்ட வீட்டிலும் , சூரியன் பலவானானால் பல 
னில்லாத கூறை வீட்டிலும் ஜனனமாகும் எ - று . 

(65 ) 
சொல்லுபுதன் வலுத்திருந்தால் சித்திரவீடு ஆகும் 

சுக்கிரன் தான் இருந்தக்கால் சுசிவீடது ஆகும் 
வில் அரசன் வலுத்து இருந்தால் கெட்டி அகம் ஆகும் 

மின் அனையார் விரும்புசுவை வெய்யவனுக்கு உறைப்பாம் 
நல்லமதிக்கு உப்பாகும் சேய்துவர்ப்பை நாடும் 

நாலுவகைச் சுவைபுதனே நல்குவிப்பன் இப்பால் 
அல்லல் அறும் குருமதுரம் வெள்ளிபுளிப்பு ஆகும் 

அணிகாரி கசப்புக்கோள் உறும்திசைதொட்டு எண்ணே . 
( இ - ள் . ) புதன் பலவானானால் சித்திரங்ளால் அலங்காரமாகக் கட்டி 
யுள்ள வீட்டிலு , சுக்கிரன் பலவானானால் அலங்காரமான புதிய வீட்டிலும் , 
குரு பலவானானால் மிகவும் வலுவுள்ள தாய் அதிக நாள் இருக்கக்கூடிய 
ட்டிலும் ஜனனமாகும் . குழந்தையின் தாய் பிரசவ தினத்தன்று விரும் 
பிப் புசித்த சுவை ( உருசி ) யானது ( மாதுரு காரகன் அல்லது ஸ்தானம் ; 
ஸ்தானாதிபதி இவர்களுடன் இருந்தவர்களில் ) சூரியனுக்குக் காரமும் , 
சந்திரனுக்கு உப்பும் , செவ்வாய்க்குத் துவர்ப்பும் , புதனுக்கு உவர்ப்பும் , 
குருவுக்கு இனிப்பும் , சுக்கிரனுக்குப் புளிப்பும் , சனிக்குக் கசப்பும் ஆகும் . 
வலிது பெற்ற கிரகம் இருந்த இடம் முதல் மும்மூன்று இராசிகளை கிழக்கு 
முதலிய திசைகளாக வைத்து எண்ணிப் பார்த்தும் பிரசவ வீட்டின் 
நான்கு பக்கங்களிலுமுள்ள வீட்டின் அடையாளங்களைச் 

சொல்ல 
வேண்டியது எ - று . 

* வாலை - பன்னிரண்டு வயதுப் பெண் . 


களின 


விளக்க விருத்தியுரை 

175 
(வி - ரை .) பிரசவ ஸ்திரீயினதும் , பிரசவ ஸ்திரீபுடன் இருந்த ஸ்திரீ 
னதும் பருவத்தை சூரியாதி கிரகங்களுடைய வயது பிரமாணத்தால் 
கூறுதல் வேண்டும் . சூரியனுக்கு வயது -50 , சந்திரனுக்கு -70, அங்காரக 
னுக்கு -16 , புதனுக்கு -20 , குருவுக்கு -30 , சுக்கிரனுக்கு -7 , சனிக்கு ( இராகு 
கேதுவுக்கு ) 100- க்கும் . இம்முறையே நோக்கும்போது . 
சூரியன் -50, சந்திரன் -70 , சனி -100 , குரு-30 

இக்கால்வர்களும் 
விருத்தபருவம் தளர்ச்சியான வயதுடையவர்கள். புதன் -20 , அங்காரகன் 
16 , சுக்கிரன் -7 இம்மூவர்களும் இளமைப்பருவம் வளர்ச்சியான வயதுடை 
யவர்கள் . இம்முறையே நோக்கும் போது குருவைவிட சூரியனும் , சூரியனை 
விட சந்திரனும் , சந்திரனைவிட சனியும் முதிர்ந்த பருவமுடைய வர்க 
ளாவர் . புதன் மத்திம வயதுடையவன் . புதனைவிட செவ்வாயும் , செவ் 
வாயைவிட சுக்கிரனும் இளமைப்பருவ முடையவர்களாவர் . இம்முறையை 
கோக்கிக் கூறுதல் சாலக்கற்ற நல்லறிவாளர் கடமையாம் . இக்கருத்தைத் 
தழுவி 4-5 - வது செய்யுள்களைத் திருத்தி அமைத்தாமென்க . 

சோதிடசாஸ்திரத்தில் கைப்பு , தித்திப்பு , புளிப்பு , உவர்ப்பு , துவர்ப்பு , 
கார்ப்பு , ஆகிய ஆறு சுவைகளை ஏழுகிரகங்களுக்கு இன்னின்ன சுவைகள் 
உரியதென கூறப்பட்டிருக்கின்றது . அதாவது பாஸ்கரம் - கடுக - லவண - 
திக்த - மிச்ரிதா- மதுரா - ம்லௌச -கஷாய இத்யபி என்றவராக மிசிராசாரியர் 
வசனப்படி சூரியனுக்குக்காரம் ( கார்த்தல் ) , சந்திரனுக்கு உப்பு (உவர்த்தல் ) 
செவ்வாய்க்குத் துவர்த்தல் , புதனுக்கு சட்ரசம் ( அறுசுவை ) , குருவுக்கு 
இனித்தல் , சுக்கிரனுக்குப் புளித்தல் , சனிக்குக் கசத்தல் முதலியனவாம் . 
( இராகுவுக்குக் கசப்பும் , கேதுவுக்குத் துவர்ப்புமாம் ). 

ஜனன காலத்தில் பிரசவஸ்திரீகள் உடுத்தியிருந்த சேலைகளின் 
விபரமாவன ! 

சூரியன் வலிதாகவும் உரமாகவும் உடையது . 
சந்திரன் புதியதும் , அழகாகவும் உடையதுமாகும் . 
செவ்வாய் தீப்பட்டதும் கிழிந்ததும் அழுக்குடையதுமாகும் . 
புதன் 

வலையைப்போன்றதும் நீரில் நனைந்ததுமாகும் . 

புதியதும் பழையதுமின்றி நடுநிலைமையானதாகும் . 
சுக்கிரன் திடமுள்ள தும் அழகுடையதுமாகும் . 
சனி 

பழையதும் கிழிந்ததுமாகும் . 
இதனை மாதுருஸ்தானம் , ஸ்தானாதிபன் , காரகன் , மாதுருஸ்தானத்தில் 
இருந்தோன் , பார்த்தோர்களைக் கொண்டு கூறுதல் வேண்டும் . இப்படி 
பார்ப்பவர்கள் அனேகராயின் சட்பலங்களைப்பார்த்து வலிதுபெற்ற கிரகத் 
திற்குரிய வஸ்திரத்தைக் கூறுக . 

ஆறாவது செய்யுளில் " இலக்கினதிசை தொட்டு எண்ணே ” என்று 
முன் பிரதிகளில் காணப்படுகின்றது . ஆனால் வாராக மிகினாசார்யர்வசனத் 
தைக்கொண்டு நோக்கும்போது எல்லாக் கிரகங்களிலும் வலிதுபெற்றகிரகத் 
தைக்கொண்டு பிரசவ வீட்டின் இலட்சணத்தை அறிதல்வேண்டுமாதலால் ,, 
அங்ஙனம் வலிதுபெற்ற கிரகம் இருந்த ராசி முதல் மும்மூன்று ராசிகளை 
கிழக்கு முதலான திசைகளாகப் பிரித்தறிந்து , அந்த திசைகளிலுள்ள ராசி 
யையும் அதிலிருந்த கிரகத்தையும் கொண்டு பிரசவ வீட்டின் சுற்றிலுமுள்ள 


குரு 


176 


சாதக அலங்காரம் 


வீடுகளின் இலட்சணங்களைக் கூறுதல்வேண்டும் என்று ஏற்படுதலின் , 
“ கோள் உறும் திசைதொட்டு எண்ணே ” என்று திருத்தியமைத்தாம் 
என்றறிக. இது விஷயமாய் பவனக்ரஹஸம்யோகை : ப்ரதிவேச்மாரி 
சிந்தநீயா தி ” என்று சாராவளியிலும் கூறப்பட்டிருத்தலறிக. வலிதுபெற்ற 
சிரகம் இருந்த இராசிமுதல் மூன்று ராசிகள் கிழக்குத்திசை , அதற்குமே 
லுள்ள மூன்று ராசிகள் தெற்குத் திசை , அதற்கு மேலுள்ள மூன்று ராசிகள் 
மேற்குத் திசை , அதற்கு மேலுள்ள மூன்று ராசிகள் வடக்குத் திசையாகும் . 
சிலர் இலக்கின முதலாகவும் பார்த்துரைப்பார்கள் . 

1. குரு பரம் உச்சத்துக்கு முன்னாக ( பரமோச்ச ஸ்தானத்திற்குப் 
போவதாக ) இருந்து ஜனனலக்கினம் மிதுனம் அல்லது மீனமாயிருந்தால் 
மூன்று அந்தஸ்துள்ள வீட்டில் ஜனனமென்றும் , குரு பரமோச்சத்தி 
லிருந்தால் நான்கு வகை அந்தஸ்துள்ள வீட்டில் ஜனனமென்றும் , பரமோச் 
சத்தை விட்டு தாண்டி இருந்தால் இரண்டு அந்தஸ்துள்ள வீட்டில் 
ஜனனமென்றும் கூறுக . 

2 . குரு தனுவில் இருந்தால் பிரசவ்வீடு திரிசாலையை யுடையதென் 
றும் , மிதுனம் மீனத்தில் இருக்க துவிசாலை என்றும் சொல்லுக. கடகம் 
சசர்சாலை என் றறிக . துவிதசாலை இரண்டுகட்டுவீடு அல்லது இரண்டுகட்டு 
மேல் மாளிகை யாகும் இம்முறை பெரும்பாலும் நகரவாசிகள் ஜாதகத் 
திற்கே பயன் தரும் . 

12 - ஆம் இடம் கட்டிலின் 4 - வது கால் ஆகும் . இப்படி இலக்கின 
முதலாக மஞ்சத்திற்குச் சொல்லப்பட்ட பன்னிரண்டு ராசிகளில் உபயராசி 
யாக வரும் இடத்தில் வளைந்து இருக்கும் . அவ்வித உபயராசியில் பாவர் 
கள் இருந்தால் வளைந்து ஒடிந்து இருக்கும் . ஷை உபயராசியில் சுபர் 
இருந்தாலும் பார்த்தாலும் ஒடியாது செவ்வையாயிருக்கும் . உபயராசியில் 
பாவகிரகங்கள் உச்சம் - ஆட்சி - மூலத்திரிகோணம் நட்பு இவ்வித இடங்களில் 
இருக்கில் பழுதில்லாது வலுவாகவே இருக்குமென்க . 

பிரசூதி சயன திக்கு 
மேஷம் ரிஷபம் 

கிழக்கு துலாம் விருச்சிகம் 

மேற்கு 
மிதுனம் தென்கிழக்கு 
தனுசு 

வடமேற்கு 
கடகம் சிங்கம் 

தெற்கு மகர கும்பம் 

வடக்கு 
கன்னி தென்மேற்கு மீனம் 

வடகிழக்கு 
இந்த ராசிகளில் ஒன்று ஜனனலக்கினமானால் அந்தராசிக்குரிய திக்கில் 
சிரம் வைத்துப் பிரசூதி ஸ்திரி சயனித்திருந்தாள் என்று அறிக . 

பிரசூதி ஸ்திரி சயனமஞ்சனத்தின் இலட்சணம் 
இலக்கினம் 2 - ஆம் இடம் கட்டிலின் 1-4 - வது கால்களுக்கு நடுவில் 
தலைவைத்துச் சயனிக்குந் திசையாகும் . 

3 - ஆம் இடம் கட்டிலின் தலைப்பக்கத்திலுள்ள 1 - வது வலதுகால் . 

4-5 - ஆம் இடம் கட்டிலின் வலது பக்கம் 1 - வது 2 - வது கால்களுக்கு 
மத்தியிலுள்ள ஸ்தானமாகும் . 

6 - ஆம் இடம் கட்டிலின் கால்பக்கத்துள்ள 2 - வது காலாகும் . 


| 


விளக்க விருத்தியுரை 

177 
7-8 - ஆம் இடம் கட்டிலின் 2-3 - வது கால்களுக்கு நடுவில் கால் நீட்டும் 
திசையாகும் . 

9 - ஆம் இடம் கட்டிலின் கால்பக்கத்துள்ள 3 - வது காலாகும் . 

10-11 - ஆம் இடம் கட்டிலின் இடதுபக்கம் 3-4 - வது கால்களுக்கு 
மத்தியிலுள்ள ஸ்தானமாகும் . 

( 66 ) 
திரம் உபயம் சரத்து இரவி இருத்தல்விளக் கசைத்தல் 

திங்காளைப்பா வர்கள் பார்க்கில் தீர்க்கம்உறும் தீபம் 
உரைமருவும் இலக்கினத்துக்கு இருபாலும் ஆறு என்று 

ஓதும்மனை தனில் இருந்தார் உடன்வெளியில் இருப்பார் 
இரவியோடு பளிங்குகேந் திரத்து இருக்கில் கிழக்கு ஆம் 

இரணியன்மால் கேந்திரத்தில் இருந்திடில்உத் தரமே 
அரவுசெவ்வாய் கேந்திரத்தில் உற்றக்கால் தெற்கு ஆம் 

அணிமதியம் கரும்காரிக்கு அகம்மேற்கு வாசல் . 
( இ - ள் ) சூரியன் திரராசியில் இருந்தால் விளக்குத் திரமாக அசையா 
மல் இருக்கும் , சரராசியில் இருந்தால் அசைந்து அலைந்துகொண்டிருக்கும் 
உபயராசியில் இருந்தால் அசைந்தும் அசையாமலும் இருக்கும் என்க . 
சந்திரனைப் பாவர்கள் பார்த்தால் தீபம் அணைந்து விடும் ( சுபர்கள் பார்த் 
தால் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் , சுபரும் பாவரும் கூடிப்பார்த் 
தால் மங்கிய பிரகாசத்துடன் எரிந்து கொண்டு இருக்கும் ) என்க . இலக் 
கினத்திற்கு இரண்டு பக்கங்களிலுமுள்ள ஆறு ஆறு ராசிகளாகிய திருசியம் 
அதிருசியம் ( அல்லது உதிதம் , அநுதிதம் ) என்னும் இராசிகளில் ( இலக் 
கின முதல் அபசவ்வியமாக எண்ணிக்கண்ட ஆறு ராசிகளாகிய ) திருசிய 
ராசியில் எத்தனைக் கிரகங்கள் இருந்ததோ அத்தனை ஸ்திரீகள் பிரசவ 
அரைக்கு வெளியாகவும் , ( இலக்கினமுதல் சவ்வியமாக எண்ணிக்கண்ட 
ஆறு ராசிகளாகிய ) அதிருசிய ராசிகளில் எத்தனைக்கிரகங்கள் இருந்ததோ 
அத்தனை ஸ்திரீகள் பிரசவ அரைக்கு உள்ளாகவும் இருப்பார்கள் என்க . 
பிறந்த வீட்டின் தெருவாசற்படியான சூரியன் - சுக்கிரன் கேந்திரத்தில் 
இருந்தால் கிழக்காகவும் புதன் - குரு - கேந்திரத்தில் இருந்தால் வடக்காகவும் 
அங்காரகன் -இராகு - கேது கேந்திரத்தில் இருந்தால் தெற்காகவும் சந்திரன் 
சனி - கேந்திரத்தில் இருந்தால் மேற்காகவும் இருக்கும் எ - று . 

( வி - ரை ) 1 - வது அடியில் சுங்கன் இருக்க விளக்கரையும் ” என்று 
சில பிரதிகளில் காணப்படுகின்றது , அது அச்சுப்பிழை. “ திரம் உபயம் 
சரத்திரவி ” என்றிருத்தல் வேண்டும் . யாதுபற்றி எனின் ? விளக்கின் 
ஆதிக்கம் " தீயோ அர்க்கயுக்த்தச்சவசாத் " என்ற வராகமிகிராசாரியர் 
வசனத்தினால் சூரியனுக்கேயன்றி சுக்கிரனுக் குரித்தாகலின் என்க . தீபத் 
திரியின் ஆதிக்கம் சந்திரனுக்கு உரித்தாகலின் சந்திரனைப்பாவர்கள் பார்த் 
தால் தீபம் தீர்க்கப்படும் என்றுரைத்தது பொருத்தமுடையதாகும். 

2 - வது அடியில் இலக்கினத்துக்கு இருபாலும் நான்கும் " என்றிருப் 
பது அச்சுப்பிழை . அஃது “ இலக்கினத்துக்கு இருபாலும் ஆறு என்று 
ஓதுமனை என்றிருத்தல்வேண்டும் . யாதுபற்றி எனின் ? கூறுதும் .. 

23 


178 


சாதக அலங்காரம் 


ஆசிரியர் வராகமிகிரனாரவர்கள் ஜனனகால லக்ஷணாத்தியாயத்தில் 22 - வது 
சுலோகத்தில் “பஹிரந்தச்ச சக்கரார்தேத்ருச்யா க்ரூச்யே அந்யதாஅபரே " 
என்று கூறியிருக்கின் றபடி அதாவது திருசிய சக்கிரார்த்தத்தில் எத்தனைக் 
கிரகங்கள் இருந்ததோ அக்கனை ஸ்திரீகள் பிரசவ அரைக்கு வெளியாகவும் 
அதிருசிய சக்கிரார்த்தத்தில் எக்தனைக் கிரகங்கள் இருந்ததோ அத்கனை 
ஸ் கிரீகள் பிரசவ அரைக்கு உள்ளாகவும் இருந்தார்கள் என்று அறியப்படுக 
லினல் என்றறிக . சிலர் இதனை வேறுவிதமாகக் கூறுகின்றனர் என்பதை 
அந்யதா அபரே 

வசனத்தினால் குறிப்பிட்டிருக்கின்றார் . 
அதாவது திருசிய சக்ரார்த்தத்தில் உள்ள கிரகம் எக்கனையோ அக்கனை 
ள் , திரீசள் பிரசவ அரைக்குள்ளாகவம் , அதிருசியத்கில் உள்ள கிரகம் 
எத்தனையோ அத்தனை ஸ்திரீகள் பிரசவ அரைக்கு வெளியாகவும் இருப் 
பார்கள் என்பதேயாம் . 


என்ற 


E 


இந்த திருசியா திருசிய விஷயத்தை பிருகஜ்ஜாதக உரையாசிரியர் 
ஒருவர் பாலாரிஷ்டப்படலத்தில் 2 - வது சுலோகத்தில் பத்தாமிடமுதல் 
நான்காமிடம் வரைக்கும் பூர்வார்த்தம் என்றும் , நான்காமிடமுதல் பத்தா 
மிடம் வரைக்கும் உத்தரார்த்தம் என்றும் கூறி அதற்கு வாதராயண 
வசனத்தையும் ஆசாரமாகக் குறிப்பிட்டிருப்பது எட்டுணையும் பொருந்தா 
தென்க . ஒருசமயம் இந் நூலாசிரியர் அகனை முக்கியமெனக்கருதி " இலக் 
கினத்துக்கு இருபாலும் நான்கு ஓது மனை ” எனக் கூறினார் போலும் . 
அதாவது இலக்கினத்துக்கு முன்னே 4 - மிடமும் பின்னே நாலாமிடமாகிய 
10- மிடமும் சக்காபூர்வ உத்தரார்த்தங்கள் எனக் கூறினார் என்றும் 
கோற்றுகின்றது . அங்கனமானாலும் திருசியா திருசியவிஷயத்தில் அது 
பொருந்தாதென்றறிக . 

து இப்படியிருக்க இச்செய்யளிலுள்ள ஓர் விந்தையான அச்சுப்பிழை 
யைக் கூறுவாம் . 3 - வது அடியில் ஒரு சனியும் , 4 - வது அடியில் ஒரு 
சனியும் இருப்பதை என்னென்று கூறுவது , முன் இப்படலத்து 1 - வது 
செய்யுளில் இரண்டு சிங்கத்தை யுணராதவர்கள் இங்கு இரண்டு சனியை 
எங்கனம் உணர்வார்கள் . ஒருக்காலும் உணரமாட்டார்கள் அன்றோ “ படித் 
தவன் பாட்டைக் கெடுத்தான் எழுதினவன் 

ஏட்டைக் கெடுத்தான் 
என்றபடி அவரவர்கள் இஷ்டப்படி ஆதியில் அச்சுவாகனம் ஏற்றிவிட ,, 
அதை ஆழ்ந்தறியாமல் ஒருசிலர் விதண்டாவாதமாக இரண்டு சிங்கம் தான் , 

ரண்டு சனிதான் என " கல்லடி தச்சன் போனவழி - சாடுமேடெல்லாந் 
தவிடுபொடி ” என்பதை யொப்ப சாதிக்க முற்படுகின்றன . என்னோ 
ஆற்றல் , இது தானா சாலக்கற்ற நல்லறிவாளர் மாண்பு நுண்மதியாளர் 
களின் நோக்கம் ? 

" வாம சூரியன் கிழக்கு மன்னி சுக்கிரற்கு வன்னி என்று இந்நூலாசிரி 
யர் ஏழாம்பாவகப் படலத்தில் கூறிப்போந்தபடி கிரக திக்குகள் வருமாறு: 
சூரியன் கிழக்கு 

சனி 
சுக்கிரன் தென்கிழக்கு 
செவ்வாய் 

புதன் வடக்கு 

வடக்கு 
பாம்பு 

குரு வடகிழக்கு 


சி 


1 


சந்திரன் வடமேற்கு மேற்கு 


தென்மேற்கு தெற்கு 


விளக்க விருத்தியுரை 


179 


இங்ஙனம் அஷ்ட திக்குகளுக்கும் நவக்கிரகங்கள் அதிபராவர் எனக் 
கூறிய ஆசிரியர் , மறுபடி அவர்களை நான்கு திக்குகளுக்கும் அதிபர்களாக 
வகுத்திருக்கின் றனர் . இங்ஙனம் வகுத்தது யாதுபற்றி எனின் நந்தேயத்து 
வாஸ்து சாஸ்திரங்களில் வடக்குத் தெற்கு , கிழக்கு மேற்காக வீதிகளை ஏற் 
படுத்தி வீடுகளைக் கட்டுதல் மரபாதலால் அங்ஙனம் கட்டிய வீடுகளின் 
தெருவாயில் கோணங்களின்றிய கிழக்கு , தெற்கு , மேற்கு , வடக்கு ஆக 
அமைதலால் இங்ஙனம் வகுத்தனர் என்றறிக . மேலே விளக்கிக் காட்டியத 
னால் ஒவ்வொரு கோணங்களை ஒவ்வொரு திசையில் கூட்டி நான்கு திசைக் 
கும 9 - கிரகங்களை 

வகுத்துரைத்திருக்கும் உண்மை நன்கு விளங்கும் , 
ஆகவே 3 - வது அடியில் < இரவியொடு பளிங்கு ” எனவும் , “ இரணியன்மால் ” 
எனவும் , 4 - வது அடியில் " அனிமதியம் கருமகாரி எனவும் திருத்தி 
யமைத்தாம் என்றறிக . 1 - வது அடியில் " பங்கு " என்றிருப்பது " பளிங்கு 
என்றிருத்தல் வேண்டும் . இதை யுணராதோரும் சோதிட சம்பந்தமான 
செய்யுளுக்குப் பொருள் கூறி தர்க்கமிட முற்போந்து அறுகராயினது 
விந்தையிலும் விந்தையே . 

(67 ) 
வாசம்உறும் மூன்று ஆறில் பதின் ஒன்றில் பாவர் 

வந்து இருக்கச் சனிபத்தாம் மனை அதனில் சார 
நீசமடந் தையர்இருந்து புரிவர்பரி காரம் 

நீண்டசனி சுபர்மனையில் நேரில் நல்லோர் காணில் 
ஆசு உறும் ஈனத்தொழில் செய் நாரி அருகு இருப்பள் 

ஆம் என்றே சுருதி அறிந்து உரைத்த நல்லோர் ஆய்ந்தே 
தேசுஉறுநல் கலை நிறையும் திங்கள் முக மயிலே 

செப்பினர் இப் பலபாகம் தெந்து கொளத் தானே . 
இ - ள் ) இலக்கினத்திற்கு 3-6-11 - ஆமிடங்களில் பாவர் இருக்கச் 

சனி 
பத்தாமிடத்தி லிருந்தால் கீழ்க்குலத்துப் பெண்கள் இருந்து பரிகாரம் செய் 
வார்கள் . சனி சுபர் வீட்டில் சுபருடன் கூடி இருந்தாலும் பார்த்தாலும் 
மிகவும் தாழ்ந்த ஈனத்தொழில் செய்யும் பெண்கள் அருகில் இருந்து பரி 
காரம் செய்வார்கள் என்று சோதிட சாஸ்திர விற்பன்னர்கள் ஆராய்ந்து 
ஜாதகத்தின் பலனைக்கூறும் பிரிவை கூறினார்கள் எ - று . . 

( 68 ) 
செப்பியதோர் பலபாகம் பகர வேண்டிச் 

செங்கதிரோன் முதல் நவக்கோள் செறிபலங்கள் தெரிந்தே 
ஒப்புடனே சனித்த நவக் கிரகபுடங் கண்டே 

உயா தூமன முதலஐவர் குளிகாதி நால்வர் 
தப்பு அரவே எண்ணி இலக் கினபுடமும் ஆகச் 

சாற்றிடுபத் தொன்பது எனத் தகும்புடங்கள் வரைந்தே 
இப்புவியில் உரைத்தவர்க்கே சித்திக்கும் பலன்கள் 

எனச்சுருதி மொழிப்புலவர் இயம்பினர்கள் தாமே . 
இ - ள் ) ஜாதகங்களுக்குச் சுபாசுப பலன்களைத் திட்ப நுட்சமாகக் கூற 
விரும்பினால் சூரியன் முதலாகிய ஒன்பது கிரகங்களின் ( ஸ்தானம்-திக்கு 
சாலம் -சேஷ்டை - சேர்க்கம்-திருக் என்னும் ) சட்பெலங்களைக் கணித்துக் 


180 

சாதக அலங்காரம் 
கண்டு , நவக்கிரகங்களின் புடமும் , தூமாதி ஐவர் குளிகாதி நால்வர் ஆகிய 
உபக்கிரகங்களின் ஸ்புடமும் , இலக்கினஸ்புடமும் ஆக பத்தொன்பது 
ஸ்புடங்களைக் 

கணித்துப்பார்த்து , இச்சிலவுலகத்தில் சொல்லுவோர் 
களுக்கே சாத்தியமாகும் என்று சோதிட சாஸ்திரம் உணர்ந்த பெரியோர் 
ள் அருள் செய்தார்கள் எ - று . 

( 63 ) 
இயம்புசன்ம மனை நவாங் கிசபங்கு ஐந்து அதனில் 

இனிதுஉதிக்கின் நவக்கிரகம் இருந்தபடி சரியே 
நயம்பெறுமற்று அங்கிசையில் உதித்திடினே அந்த 

நவகிரகம் இருக்கும் நட்சத் திரபாதம் அறிந்தே 
செயம்பெறவே நின்றமளை வீடு அடுத்த வீட்டில் 

செறிந்து இருக்கும் விபரமெல்லாம் தெரிந்து பண்ணிக்கண்டே 
பயன்பெறுசொல் பலபாகம் லக்கினமே முதலாய்ப் 

பன்னிரண்டு வீட்டுக்கும் பலன்கள் அறிந்து உரைப்பாய் . 
இ - ள் 

-ள் ) சொல்லப்பட்ட ஜனன இலக்கினத்துக்குரிய என்பது வாம் 
சங்களில், ஈடு ( மத்திய ) சுவாமிசமாகிய ஐந்தாவது சவாமிசத்தில் பிறக் 
திருந்தால் , அப்போது இராசிசக்கரத்தில் கிரகங்கள் இருக்கும் கிரம 
மானது ( பாவகபலன் சொல்லுவதற்குச ) சரியாக இருக்கும் . அப்படிச் 
கினறி ( அதற்கு முன் பின்னான ) வேறு நவாம்சங்களில் பிறந்திருந்தால் 
அப்போது அந்த வ.கிரகங்கள் இருக்கும் நட்சத்திர பாதங்களை அறிந்து 
அதனால் இராசிச்சக்கரத்தில் பிரககள் நின்றவீடு ; அல்லது முன் பின்னான 
அடுத்த ( பாவகங்கள் ) வீடு இவற்றுள் இருக்கும் விவரங்கள் எல்லாவற்றை 
பும் நன்றாகத் தெரிந்து , கணக்கிட்டுப் பார்த்துப் பயனை அடைதற்குரிய 
பலபாகத்தை , இலக்கின முதலாகப் பன்னிரண்டு பாவங்களினால் அறிந்து 
சொல்லவேண்டும் எ - று . 

( வி - ரை ) சோதிச் சக்கரத்தில் மக்கள் முக்கால நிகழ்ச்சியைக் 
கூறுவதற்கு பிரதானமான மூன்று முக்கிய ஆதாரங்கள்காணப்படுகின்றன . 
அவற்றுள் முதலாவது இராசிகள் , இரண்டாவது கிரகங்கள் , மூனருவது 
இலக்கனாதி பன்னிரண்டு பாவங்களாகும் . 

மூன்றினுடைய 
ஆதாரம தேயங்களினாலயே சசல சோதிடசாஸ்திரங்களும் ஆக்கப்பட் 
டிருக்கின்றன . 

ஆகவே ரெகரியயை அறிவிக்கும் சக்கல்கள் இரண்டினுள் முத 
லாவது இராசி சக்கரமும் , இரண்டாவது பாவகிரமுமாகும் , 
சக்கரம் பஞ்சாங்கத்திலுள்ள சாமையினாலும் , பாவக சக்கம் 
ஜாதகத்திலுள்ள பாவக கணிதஸ்புடமூலத்தினாலும் அமைக்கப்படுவதாகும் . 

ராசிசக்கரம் என்பது அவரவர்கள் ஜனனகாலத்தில் பிரகங்கள் 
இருந்த இராசிகளை அறிவிக்குஞ் சக்கரமாகும் . இந்தச சக்கரத்தின் உதவி 
யைககொண்டுதான் ஜனனகாலத்தில் கிரகங்கள் இருந்த இராசி- கட்சி - 
ச்சம் , நட்பு , பகை , நீசம் என்பவைகளையும் , ஆதிபத்யங்களையும் , கோ 
திரம் , திரிகோணம் , பணபரம் , ஆபோக்கிலீபம் , பூஜை , உக்குமம் , சாம் , 
திரம் , உபயம் முதலியவைகளையும் அறிதல்வேண்டும் . ஆகவே இராசி 
சக்கரத்தினுடைய பிரயோசனம் மேற்குறித்தவை ளைப் பற்றியதற்கே 


விளக்க விருத்தியுரை 


181 


யன்றி , பாவகபலன் , தசாபலன்களுக் குரித்தானதல்ல . இக்காலத்துள்ள 
சில சாமான்னிய சோதிடர்கள் இந்த இராசிச் சக்கரத்தை கொண்டே 
பலாபலன்களைக் க றிவருகின்றனர் . இஃது எட்டுணையும் பொருத்தமான 
தல்ல . பலபாகங்களைக் கூறுவதற்குப் பாவகசக்கரமே முக்கியமானது , 
இதுவே சோதிடஞான சூட்சுமதரிசிகளாகிய தொல்லாசிரியார்களின் 
சம்மதமானது ; பூர்வீக பிரபல சோதிடசாஸ்திரிகளுக்குப் பொருத்த 
மானது ; அனுபவ நிகழ்ச்சிக்கும் ஆதாரமானது . இதில் எட்டுணையும் 
சந்தேகமே இல்லை . ஆதலால் ஜாதகங்களைக்கொண்டு சகல சுபாசுப பலன் 
களையும் அறி துணாவதற்கு முதலாவது இராசிச்சக்கரமும் , இரண்டாவது 
பாவகசசக்கரமும் ஆகும் . இராசிசக்கரம் பொதுவெனவும் , பாவகசக்காம் 
சிறப்பெனவும் அறியத் தக்கது ஜனன சமயத்திற்குப் பஞ்சாங்கத்தில் 
சூரியாதி கிரகங்கள் இருந்த ஷத்திரப் பாதங்களை அறிந்து ஏற்படுத்தும் 
சக்காம் இராசிசக்கரம் எனவும் இராசியில் ஜனனசமயத்திற்கு ஏற்பட்ட 
பாவகாதியை இலக்கினமாக கற்பத்துக்கொண்டு அதுமுதல் பன்னிரண்டு 
இராசிகளில் 12-பாவகங்களை ஏற்படுத்துஞ்சக்கரம் பாவகச்சக்கரம் எனவும் 
அறிதல் வேண்டும் . 

ஆசிரியர் எந்த ராசிகளிலானாலும் மத்திய நவாம்சத்தின் பாகைகள் 
13-20 - க்குமேல் 16-40 - ககுள் ஆகலின் , அந்த ஈவாம்சத்தில் ஜனனமானால் 
இராசி சக்கரத்தில் இருப்பதுபோலவே பாவக சக்கரத்திலும் கிரகங்கள் 
இருக்குமென்று திண்ணமாகக் கூறியிருக்கின்றார் . ஆயினும் அது முறை 
யன்று . அங்கனமானால் ஆசிரியர் காக்குத தவறுதானே ? என்று கூறின் 
தவறல்ல . யாதுபற்றி எனின் ? கூறுதும் , இங்கு பலபாசத்திற்குப் பாவகசக் 
கரம் அத்தியாவசியம் என்பதை மட்டும் விளக்கவர்தனரேயன்றி ,, 
ஸ்புட நியதிகள் முற்றும் விளக்க முயலாமையாலென்றறிக . ஆனால் மத்திய 
நவாம்சத்தில் பிறந்தால் ஒருசமயம் இராசியில் உள்ள படியே பாவசங்களி 
றும் ரேகங்கள் அமைதல் கூடும் . இது சதேசம் . பிறவற்றிற்குப் பாவக 
ஸ்புடம் செய்து நிர்ணயித்தல் முறையாகும் . இதன் விரிவை ஜாதக சாக 
ரத்தில் பாவக கணித அத்தியாயத்தில் தெளிவாக அறிக .. 

பாவக சக்கர உதாரணம் 
கலியுக 5005 - ல் குரோதி வைகாசிமீ 9s ஆதிவாரம் சுக்லபக்ஷம் 
அஷ்டமி 52-28 , மகம் -45 ) , இச்தாள் உதயாதி நாழிகை 19 } , அனவில் 
பிரயன இலக்கினம் ராசி -5 , பாகை -0, பலே 24 - க்கு உத்திரம் 2 - ல் கன்யா 
லக்கினம் , மகா நவாம்சம் வேலூரில் ஜனனம் . 

கிரகஸ்புடம் 


பாவக 


கேது குரு 


சூரி 


குரு புத அவ 
கேது சுக் சூரி 


பு - சு 


ய 


சனி , 


1 


இராசி 


பாவகம் 


சளி 


| 


ராகு 


ரா 


182 


சாதக அலங்காரம் 


இ . பா. கலை 


குஜன் 
புதன் 


இரசம் 

கிரகம் இ . பா . கலை 
ரவி 9 8 27 சுக்கிரன் 

0 25 42 
மதி 4 7 12 சனி 

9 28 43 
1 1037 - இராகு 

5 158 
0 24 4. கேது 

11 -1 58 
11 26 -53 தசமம் 

1 28 57 
நிரயண மார்க்கப்படி இராசி சக்கரத்தில் சன்னியா லக்கினத்தில் பிறந்த 
தாயினும் , சாயனத்தின்படி பாவக சக்கரத்தில் சிங்கம் 28 - வது பாகை 
யில் லக்கினம் இருப்பதனால் இச்சாதகம் சிங்கலக்கினமேயாகும் . இலக்கி 
னாதிபன் சூரியனேயாவன் . 

பாவகஸ்புடம் 


பாவகம் 


ஆரம்பம் 


மத்தியம் 


அந்தம் 


இ . பா . கலை 


இ . பா . கலை 


பா . க . 


இலக்கின 
தன 
திருதிய 


சதுர்த்த 
பஞ்சம் 
சஷ்டம் 
சப்தம் 
அஷ்டம் 
நவம் 
தசம 
ஏகாதச 
துவாதச 


4 , 13 231 
5 13 23 
6 13 36 
7 13 50 
8 13 50 
9 13 36 
10 13 23 
11 18 23 
0 13 36 
1 13 50 
2 13 50 
3 13 36 


4 28 17 
5 28 30 
6 28 44 
729 57 
8 29 44 
9 28 30 
10 28 17 
11 28 44 
0 29 44 
1 2857 
2 29 44 
3 28 30 


5 13 23 
6 13 36 
7 13 50 
8 14, 50 
9 12 36 
10 13 23 
11 13 28 
0 13 36 
1 1350 
2 1350 
3 13 36 
4. 13 23 


1 


| 


இரண்டாவது சக்கரத்தில் 6 - வது பாவகத்தில் சனி இருக்கின்றார் . 
ஆனால் அது கும்பராசி என்று இராசி கற்.னே செய்யக் கூடாது . 6 - வது 
பாவகமென்று கருதுதல் வேண்டும் . 

சர்வதாரி ஆனி 26. ஆதிவாரம் கிருஷ்ணபக்ஷம் திருவாதிரை 
நாழிகை-49, விநாடி -12 , சூரிய உதயாதி நாழிகை 1-15 , இலக்கினபால 
மத்யஸ்புடம் ராசி -3 ; பாகை -1 , கலை 16 - க்கு புனர்தம் 4 - ல் கர்க்கடக லக்கி 
னத்தில் -ஜனனம் , 
புனர்தம் 

225 
ரவி 

புனர்தம் 14 ல் சுக்கிரன் 
திருவாதிரை உல் மதி பூசம் 

ஆடல் 

சனி 
சித்திரை கேல் 

2 - ல் 
புனர்வசு 

2 - ல் புதன் 

உத்ராடம் 
அனுஷம் 

குரு 


குஜன் 


பூசம் 


-- 11 ல் 


விளக்க விருத்தியுரை 


18 


இரகம் 
சூரியன் ராசி 
சந்திரன் 
செவ்வாய் 
புதன் 


கிரகஸ்புடம் 
இ.பா. கலை 
2 24 7 சுக்கிரன் 
2 10 9 சனி 
5 1 18 ராகு 
2 26 0 
78 59 


இ . பா . சலை 

2 28 5 
314 50 
3 9 7 
9 9 7 


கேது 


இலக்கினஸ்புடம் 
சூரியஸ்புடம் ராசி 

224 47 

சாயனலக்னம் ராசி 8 23 85 
அயனம் 0 22 18 நிரயனலக்னம் 

8 1 16 
சாயனரவி 3 16 25 குந்தனஸ்புடம் 

6 12 36 
நாகப்பட்டணம் ஜனனஸ்தானத்தின் சமீப ஸ்தலம் இதன் அக்ஷாம் 
சம்பா - 10-46, பலாம்சம் 2-18 , தனம் விநாடி-31 , குணகம் - 99 , பிரதமசர 
கண்டம் 28 - விநாடி , துவிதீயசரகண்டம் 18 -விநாடி , திருதீயசாகண்டம் 
8 - விநாடி . 

நக்ஷத்திர இராசிமானம் 
மேஷம் ரிஷபம் மிதுனம் 

கடகம் 

சிம்மம் கன்னி 
4-15 4-41 5-15 5-31 

5-17 5-1 
மீனம் கும்பம் மகரம் 

விர்ச்சிகம் துலாம் 


தனுசு 


தசமம் 


ஆரம்பம் 


அந்தம் 
இ . பா . கலை 


பூர்வந்த விநாடி -881 , அகசு -31-52 , தின தளம்-15-56 , இலங்கோதய கடக 
புத்த விநாடி -177, மிதுனம் - ரிஷபம் -622, மேடச்செல்லு விநாடி -82 , 
நிராயன தசம பாவம் ராசி 0-15-16 , சாயன தசமம் 1-7-34 . 

பாவகஸ்புடம் 
பாவகம் 

மத்திமம் 
இ . பா . கலை 

. பா . கலை 
லக்னம் 

2 18 36 3 1 16 

3 18 36 
3 18 36 4 556 

4. 23 16 
திருதியம் 

4 23 16 5 10 36 

5.28 6 
சதுர்த்தம் 

528 6 6 15 16 

6 28 6 
பஞ்சமம் 

6 28 6 7 10 36 

7 23 16 
சஷ்டமம் 

7 23 16 8 556 

8 18 36 
சப்தமம் 

8 18 36 

9 116 

9 18 36 
அஷ்டமம் 

9 18 36 

10 5 56 10 23 16 
நவமம் 10 23 16 

11 10 36 11 28 6 
11 28 6 

0 15 16 0 28 6 
லாபம் 0 28 6 

110 36 

1 23 16 
வியயம் 1 23 16 

2 556 218736 


தனம் 


தசமம் 


184 


சாதக அலங்காரம் 


சூ - சந் 
பு - சு 


சந் 


-சூ 
பு - சு 
ச - ரா 


இராசி 


பாவகம் 


சேர் 


குரு 


குரு அல் 


குரு அல் 


குரு 


இராசிசக்கரத்தில் 12 - ம் ராசியான மிதுனத்தில் இருந்த கிரகங்களில் 
சூரியன் , புதன் , சுக்கிரன் இவர்கள் பாவக கணிதப்படி இலக்கினபாவகத் 
தில் மாறியிருப்பதை அறிக . இச்சாதகம் .கடகம் 1 -வது நவாம்சம் 
ஜனனம் . 

( 70 ) 


f 


உறைசெறி கிரக நட்பு ஆட்சி உச்சம் 

உறும்பகை நீசமும் சமமும் 
நிரைபெறு மனையும் பார்வையும் தொழிலும் 

நிகழ்த்துகா ரகமுமா ரகமும் 
வரவுஉறு மரபும் நிறமும்மெய் வடிவும் 

வலிசெறி பலங்கள் துர்ப் பலமும் 
புரை அறத் தேர்ந்து கண்டிடும் புலவர் 

புகன்று உள பலன்கள்சித் திக்கும் . 


( இ - ள் ) கிரகங்களின் நட்பு - ஆட்சி உச்சம் - பகை- நீசம் - சமம் - ஆகியவை 
களையும் , கிரகங்கள் இருந்த இராசி , பார்வை , செய்தை , காரகம் , மாரகம் , 
ஜாதி நிறம் , உருவம் , சட்பலத்தன்மை , துர்ப்பலத்தன்மை முதலியவை 
களையும் பிழையின்றி ஆராய்ந்து அறிந்த சோதிடப்புலவர்கள் சொல்லும் 
நன்மை தீமையாகிய பலாபலன்கள் ஜாதகனுக்கு உண்மையாக 
சித்திக்கும் எ - று . 

( 71 ) 


கிரகசீலப்படலம் முற்றிற்று . 


185 


விளக்க விருத்தியுரை 
பாலாரிஷ்ட படலம் 


மன்பதைகள் பிறந்தகாலத்தின் கிரகநிலைகளைக் கொண்டு முக்கால் 
நிகழ்ச்சிகளை மொழிவதற்கு முன் அவர்களுடைய வாழ்நாளின் காலவரை 
யரையை அத்தியாவசியமாகக் கண்டுணர்தல்வேண்டும் . அங்ஙனம் ஆயுளின் 
எல்லையைக் கண்டுணராதமுன்னர் பலாபலன்களைக் கூறத்துணிதல் பய 
னற்றதென்பது திண்ணம் . 

ஆயுர்க்ஞாநாபாவே ஸர்வம் 
விபலம் ப்ரகீர்த்திதம் யஸ்மாத் 
தஸ்மாத் தத்ஜ்ஞாநார்த்தே 
ரிஷ்டாத்யாயம் ப்ரவக்ஷ்யாமி . 

(சாராவளி) 
( இ - ள் ) ஆயுர்த்தாயத்தை அறிந்துகொள்ளாமல் ஜாதகபலாபலன்சளைக் 
கூறத்துணிவது பிரயோசனமற்ற காரியமாகும் . ஆதலால் அரிஷ்டாத்தியா 
யத்தை முதல் கூறுகின்றேன் எ - று . 

ரிஷ்டாத்யாயாதீநம் ஆயுர்நராணாம் 
யஸ்மாத் தஸ்மாத் ரிஷ்டமாத்ரம் ப்ரவச்மீ 
யஸ்யாபாவே ஸாதிதாயு : ப்ரமாணே 
ப்ராமாண்யம் ஸ்யாத் ஸம்பவே ஸர்வதைவ . ( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) மக்களுடைய ஆயுர்த்தாயம் அரிஷ்டயோகத்தினுடைய ஆதி 
னத்தில் இருக்கின்றது . ஆதலால் முதலில் அரிஷ்டயோகத்தைச் சொல்லு 
கின்றேன் . ( அரிஷ்டயோக மில்லாத ஜாதகங்களுக்கே ஆயுர்த்தாயகணிதஞ் 
செய்யவேண்டியது ) அப்படி கணிக்கப்படும் ஆயுளே பிரமாணமான தீர் 
காயுளாகும் எ - று . 


பாலாரிஷ்டம் என்னும் வடமொழியானது , பாலம் + அரிஷ்டம் எனப் 
பிரிக்கப்படும் . அரிஷ்டம் என்ற சப்தத்திற்கு கேடு , இம்சை , மாணக்குறி 
என்பது பொருள் வியாகரணத்தில் “ ருஷ், ரிஷ் , ஹிம்ஸாயாம் ” எனவே , 
" ரிஷ் என்ற தாது விலிருந்து உண்டாகிய இந்த சப்தமானது அநிட் 
" த்கா " என்ற பிரத்யயத்தையும் , நர் என்ற சமரஸத்தையும் சேர்ந்து 
ரிஷ்டம் என்று வழங்கப்படும் . இதனைச் சோதிட சாஸ்திரங்களில் பெரும் , 
பாலும் அரிஷ்டமென்று வழங்கப்பட்டிருக்கின்றது , ரிஷ் என்னும் தாது 
வுக்கு இம்சை என்று பொருளாதலின் அதிலிருந் துண்டாகிய ‘ரிஷ்ட 
தத்திற்குத் துன்பம் என்று அருத்தமாகும் . இதனை இப்படலத்து 4 -வழி 
சவியில் “ மெய்க்கு அரிஷ்டம் பண்ணும் எனக் கூறியிருத்தலினால் தேக 
துன்பமென்பதே ரிஷ்ட சப்தத்தின் சிறந்த பொருளாகும் . மேல் கூறிய 
இரண்டு சுலோகங்களிலும் ரிஷ்டம் என்று கூறி இருத்தலுணர்க . 


அரிஷ்டமானது இருவகைப்படும் . அவை பாலாரிஷ்டம் எவ்வனாரிஷ் 
டமுமாகும் . இதனை : -- 

24 


வ 


186 


சாதக அலங்காரம் 


ஆறு இரண்டு ஐந்நான்கு எண்நான்கு அல்குஇறை சுன்வயதில்கு 
ம் பாலயோகம் இவை அரிஷ்டம் அற்பம் நடு தீர்க்கம் 

( குமாரசுவாமியம் ) 
எனவரும் வசனத்தினால் பன்னிரண்டு வயதுவரை பாலாரிஷ்டமென்றும் , 
20- வயதுவரை எவ்வனாரிஷ்டமென்றும் , 32- வயது வரையில் அற்பாயுள் 
என்றும் , 50- வயதுவரையில் மத்திமாயுள் என்றும் , 80- வயது வரையில் 
தீர்க்காயுள் என்றும் அறிதல் வேண்டும் . மற்றும் : 

அஷ்டௌ பாலாரிஷ்டம் ஆதெளங்ரூணாம் 
யோகாரிஷ்டம் ப்ராஹிரா விம்சதிஸ்ஸ்யாத் 
அல்பாச்ச த்வாத்ரிம்சதார் மத்யமாயுரா : 
ஸப்தத்யா பூர்ணமாயுச் சதாந்தம் 

( ஜாதக பாரிஜாதம் ) 
எனவரும் சுலோகத்தினால் ஜாதக பாரிஜாத தூலுடையார் பாலாரிஷ்டத் 
திற்கு காலவரையறை எட்டுவருடமென்று அறியப்படுகின்றது . ஆனால் 
ஷ நூலினுள் அரிஷ்டாத்தியாயத்தின் சுலோகங்களில் பாலாரிஷ்ட கால 
வரையறை பன்னிரண்டு வருடமெனவே பகரப்பட்டிருக்கின்றது . அதனை 
பின்பு எடுத்துக்காட்டும் சுலோகங்களால் இனிது அறியலாம் . அதாவது : 

ஆத்வாதசாப்தாந்தர யோநிஜாமநாம் 
ஆயு : கலாமிச்சயாதும் நசக்யதே , 
மாத்ராச பித்ரா க்ருதபாப கர்மணா 

பாலக்ரஹைர் நாசமுபைதி பாலக : ( ஜாதக பாரிஜாதம் ) 
( இ - ள் ) பிறந்தது முதலாக பன்னிரண்டு வயதுக்குள் மன்பதைக 
ளுடைய ஆயுளை நிச்சயித்தறிவது மிகவும் துர்லபமாகும் யாதுபற்றி எனின் 
அப்பன்னிரண்டு வயதுக்குள் தாய் தந்தைகளின் பூர்வ கர்ம தோஷங்களா 
லும் , பாலகிரக தோஷங்களாலும் ஆயுள் க்ஷணமடைகின்றதனால் என்க . 

ஆத்யைச் சதுஷகே ஜநநீக்ருதாத்யைர் 
மத்யேது பித்ரார்ஜித பாபஸங்கே 
பாலஸ்ததந்த்யாஸு சதுச்சரஸ்ஸு சதுச்சரஸ்ஸு 
ஸ்வகீயதோஷை : ல முபைதிநாசம் . 

( ஜாதக பாரிஜாதம் ) 
( இ - ள் ) பிறந்தது முதல் நான்கு வயதுவரை தாய் செய்த பூர்வ கர்ம 
தோஷத்தினாலும் , 4 - க்குமேல் 8 - க்குள் தந்தை செய்த பூர்வ கர்ம தோஷத் 
தினாலும் , 8 - க்கு மேல் 12 - க்குள் தன்னுடைய பூர்வ கர்ம தோஷத்தினாலும் 
ஆயுள் நசிக்கின்ற தென்பதாம் . 

பாகவதம் 5 - வது ஸ்கந்தம் 22 - வது அத்தியாயம் 9 -வது சுலோகம் 
" ஸர்வஜீவ நிவஹப்ராணோ ஜீவச்சைகம் எனக் கூறுமாற்றால் சந்திரன் 
ஜீவர்களுக்கெல்லாம் பிராணஸ்வரூபனும் , ஜீவஸ்வரூபனுமாவன் என்பதும் 
மற்றும் “ யஏஷ ஷோடசகல-ேபுருஷோ பகவான் மகோமயோ அந்நமயோ 
அம்ருதமயோ தேவபித்ரு மநுஷ்ய பூத பசு பக்ஷி ஸரீஸ்ருபவீருதாம் ப்ரா 
ணாப்யாயா சீலத்வாத் ஸர்வமய இர வர்ணயந்தி ” என 10 - வது சுலோகங் 
கூறுமாற்றால் , பதினாறு கலைகளுடையவரும் , பசுவானும் , மனோமயரும் ,, 


* 


விளக்க விருத்தியுரை 

187 
அன்னமயரும் , அமிருதமயரும் , புருஷரும் ஆகிய இந்தச் சந்திரன் தேவர் 
களுக்கும் , பசுக்களுக்கும் , பக்ஷிகளுக்கும் , ஸர்ப்பங்களுக்கும் , கொடிகளுக் 
கும் பிராணன்களைத் திருப்தி செய்விக்குஞ் சீலமுடையவராகையால் 
சர்வமயர் என்பதும் பெறப்படுதலின் ஜீவ பிராணாதி சர்வமயனாகிய சந்திர 
னைக்கொண்டே ஜீவர்களின் அரிஷ்டத்தை நிர்ணயித்தறிதல் வேண்டும் . 

இந்நியதிப்பற்றியே ஆசிரியர் கலியாணவர்மனாரவர்கள் சாராவளியில் , 
பின் வருமாறு விளக்கி இருக்கின் றனர் . 

“ உடுபதி க்ருதரிஷ்டாநாம் பங்கஸ்தாவர் நிரூப்யதே பூர்வம் , 
ஸம்யக் சேஷாணாம் அபி யதாமதம் ப்ரஹ்ம பூர்வாணாம் " 

அதாவது முதல் சந்திராரிஷ்டத்திற்குப் பங்கத்தைக் கூறி , பின்பு 
ஓராசாஸ்திராநுசாரமாக ஏனைய அரிஷ்டபங்கங்களைக் கூறப்படும் என்பத 
னால் பிராண் , மாதுரு இவற்றிற்கும் பிரசவத்திற்கும் பிரதானகர்த்தாவாகிய 
சந்திரன் பலமுடையவனா யிருக்குங்காலத்தில் பிரசவித்த போது அந்த 
பிரசவம் சுக பிரசவமாகவும் , பிரசவித்த தாயாருக்குச் சௌக்கியமும் , 
பிரசவித்த குழந்தைக்குச் சௌக்யமும் உண்டாகி சகலமும் நன்மையா 
விருக்கும் . சந்திரன் நிர்ப்பலனா யிருக்குங் காலத்தில் பிரசவித்தபோது 
அந்தப் பிரசவம் கஷ்ட பிரசவமாகவும் , பிரசவித்த தாயாருக்கு அசௌக் 
யமும் , பிரசவித்த குழந்தைக்கு ஆயுள் தோஷமும் உண்டாகி சகலமும் 
கெடுதியாயிருக்கும் என்பது பெரியார் சம்மதம் . 

துர்ப்பலச் சந்திரன் அரிஷ்டச்சந்திரன் எனவும் நற்பலச்சந்திரன் 
அரிஷ்டபங்கச் சந்திரன் எனவும் சொல்லப்படுவன் . துர்ப்பலச்சந்திரனால் 
குழந்தைக்கு உண்டாகும் தோஷத்திற்கு பாலாரிஷ்டமென்று பெயர் . 
சந்திரனைத் தவிர்த்து வேறுசில ஏதுக்களாலும் அரிஷ்டங்கள் உண்டெனி 
னும் , பிரதானமானது சந்திரன் அரிஷ்டமேயாகும் . பிரசவகாலத்தில் 
சந்திராரிஷ்ட சம்பவமானது மிகவும் குரூரமுடையதா யிருந்தால் சிசுவுக் 
கும் , தாயாருக்கும் தோஷத்தை யுண்டாக்கும் . ஆதலால் பிரசவகாலத்தில் 
சந்திரன் பலமுடையவனாக இருத்தல்வேண்டும் . ஸ்ரீ வராஹமிகிராசாரி 
யார் , யவனாசாரியர் , சத்தியாசாரியார் , கலியாணவர்மர் முதலானோர் இக 
கருத்துடையவர்களாகவே தத்தங் கிரந்தங்களில் அரிஷ்டாத்தியாயத்தை 
யும் , அரிஷ்டபங்காத்தியாயத்தையும் வகுத்திருக்கின்றனர் என்பதுவன்றி 
நோக்குநர்க்கு நன்கு புலனாம் . ஆகவே பிரசவகாலத்தில் சந்திரனிருக் 
கும் ஸ்திதியை அறிவுடையோர் ஆழ்ந்து அறிதல் வேண்டுவது மிகமிக 
முக்கியமாகும் . 

பாலாரிஷ்டம் என்பது இரண்டு பிரிவுடையதாகும் . அவைசத்தியோ 
பாலாரிஷ்டமும் , சௌம்ய பாலாரிஷ்டமுமாகும். சத்தியோபாலாரிஷ்ட 
யோகமென்பது பிறந்தவுடனேயாவது , அல்லது 2-3 மாதங்களிலாவது 
அல்லது ஒருவருடத்திலாவது குழந்தைக்குத் தோஷமுண்டாவதாகும் . 

புதபார்க்கவ ஜீவநாம் ஏகஃகேந்த்ர கதோயாதி 

ஸத்யோ மரணயோகாநாம் புரோக்தாநாம் பங்ககாரணம் 
என்றபடி சுபர்களில் ஒருவர் கேந்திரழ்பெற்றால் சத்யோபாலாரிஷ்டமும் 
விலகும் . சௌமிய பாலாரிஷ்டமென்பது எந்தத்தசையில் குழந்தை 


188 


சாதக அலங்காரம் 


பிறந்ததோ அந்தத்தசை முடிவிற்குள் குழந்தைக்குத் தோஷமுண்டாவ 
தாகும் . அதாவது குழந்தை பிறந்தபோது முதல் தசையில் கர்ப்பச் செல்லு 
போக நின்ற பாக்கிவருடத்திற்குள் சம்பவிக்கும் தோஷமே சௌமிய 
பாலாரிஷ்டமாகும். அதற்குமேல் சம்பவிக்கும் தோஷத்திற்கு அற்பாயுள் 
தோஷம் என்று பெயர் . 

ப்ருஹஸ்பதிர் ந்ரூணாம் ஜீவஸ்தஸ்ய நித்ய ப்ருஹஸ்பதே , பஞ்சதச 
ஷட்ஸமேத ( 21 ) ச சத்வாரிம்சத் ( 40 ) ததைகவிம் சச்ச (21 ) த்ரிம்சச் 
( 30 ) சத்வாரிம்சத் (40) ஷஷ்டி ( 60 ) த்ரிம்சத் ( 30 ) க்ரமாயுஹோராயா. 

ப்ரோக்தா ஸஹஜே ( 3 ) துர்யே ( 4 ) பஞ்சகே ( 5 ) சப்தமேச ( 7 ) நவ 
மேச ( 9 ) தசமேச ( 10 ) ஏகாதசகே ( 11 ) க்ருஹேஷ ஜீவஸ்திதெள 
வர்ஷாஃ . 

( சாராவளி) 
( இ - ள் ) இலக்கினத்துக்குள் 3-4-5-7-9-10-11 ஆகிய இந்த இடங்களில் 
குரு இருக்கப்பெறின் முறையே 21-40-21-30-40-60-30 என்னும் வருடங் 
கள் ஆயுள் உண்டென்பதாம் எ - று . 

இச்சுலோகத்தில் “ த்ரூணாம் ஜீவஸ் தஸ்ய என்ற பதப்பிரயோக 
மிருக்கின்றது . அதாவது " ஜீவ ஆங்கீரஸோ வாசஸ்பதிச் சித்ரசிகண்டி " 
எனவரும் அமரகோசத்தினால் குருவுக்கு ஜீவன் என்ற பெயர் உண்டென்ப 
துணர்க . “ ஜீவ யதிதேவாநிதி ஜீவ " என வரும் லிங்கபட்டியத்தினால் 
ஜீவ ப்ராணதரணே தேவதைகளைப் பிழைப்பிக்கச் செய்கின்றவர் ஆதலின் 
ஜீவ்ய தேம்ருதோ நேந மறித்தவர்கள் இவரால் பிழைக்கின்றமை 
யால் ஜீவன் என்று குருவுக்குப் பெயராகுமென்று அறியப்படுகின்றது . 

ஆகவே குருபகவான் ஜீவர்களின் வாழ்நாளுக் கதிபரென்பதும் , அவர் 
மக்கள் ஜனன காலத்தில் உத்தமஸ்தானங்களில் இருப்பின் தீர்க்காயுளைத் 
தருவரென்பதும் , அதமஸ்தானங்களில் இருப்பின் அற்பாயுளைத் தருவ 
ரென்பதும் நன்கு அறியப்படுகின்றது . இதுபற்றியே: 

லக்நாதியோவா ஜீவோவா சுக்ரோவா யதிகேந்த்ரேக 

தஸ்ய ஜாதஸ்ய தீர்க்காயு மதிமாந் ராஜவல்லபம் 
என்ற சுலோகமும் எழுந்ததாகும் . அதாவது இலக்கினாதிபதி அல்லது குரு 
அல்லது சுக்கிரன் இவர்களில் ஒருவர் கேந்திரத்திலிருந்தால் தீர்க்காயுளும் 
வித்தை புத்தி விவேகமும் , இராஜயோகமும் உண்டென்று 

கூறினர் 
பெரியோரென்க . மிருதசஞ்சீவி என்னும் மந்திரமுணர்ந்த தேவகுருவும் , 
சுக்கிரனாகிய அசுரகுருவும் , இலக்னாதிபதியும் நல்ல ஸ்தானங்களில் இருப் 
பின் ஆயுளுண்டென்பது இதனால் பெறப்பட்டது . ஆகவே எந்த ஜாதகங் 
களிலும் குருபகவான் கேந்திரகோணங்களில் இருத்தல் மிகமிக சிறப் 
புடையதென்பது மகரிஷிகளின் சம்மதம் . 

ஆத்வாதசாப்தாம் ஜந்து நாம் ஆயுர்க்ஞாநம் நசக்யதே 
ஜபஹோம சிகிச்சாத்யைர் பாலாக்ஷாஞ்சகாரயேத் 
பித்ரோர்தோஷைர்ம்ருதா: கேசித் கேசித் பாலக்ரஹைர் அபி 
அபரே அரிஷ்டயோகைச்ச த்ரிவிதாபால ம்ருத்யுத : 

(சர்வார்த்த சிந்தாமணி ) 


விளக்க விருத்தியுரை 


189 


( இ - ள் ) பன்னிரண்டு வயது வரையில் மானிடர்களின் ஆயுர்த்தாயத்தை 
நிர்ணயிப்பது மிகவும் துர்லபம் . ஆதலால் அதுவரைக்கும் ஜபம் , ஓமம் 
முதலிய சிகிச்சைகளினால் மக்களைப் 
பெற்றோர்கள் காப்பாற்றுவார்களாக . 
இந்தப் பன்னிரண்டு வருடங்களுக்குள் மிருத்யுவை அடையும் பாலகர்கள் 
தாய் தந்தைகளின் பூர்வ கர்ம தோஷங்களினாலும் , சுயபூர்வ கர்மதோஷங் 
களினாலும் ஆயுள் நசிக்கப் பெறுகின்றார்கள் எ - று , 
இக்கருத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்புச் செய்யுள் வருமாறு : 
அன்னையவள் முற்பிறப்பில் ஈட்டியதீ வினைவயத்தால் 

ஆண்டு நான்கும் 
பின்னுமொரு நான்காண்டும் பிதிர்பவத்தால் சிசுவினையின் 

பெருக்காற் பின்பு 
மன்னுமொரு நான்காண்டும் அரிட்டமது சம்பவிக்கும் 

வருமுச் சான்காய்ச் 
சொன்னவய தின்பின்னர் வயதளவை கண்டுரைப்பர் 
தூயோ ரன்றே 

( குப்புச்சுவாமீயம் ) 
பாலாரிஷ்டத்தை யுண்டாக்குக் கிரகங்களுக்குப் பாலகிரகம் என்று 
பெயர் . பூர்வத்தில் சிவபெருமானால் படைக்கப்பட்ட கந்த , விசாக , மேஷ , 
சுவான , பிதுர் என்னும் ஐந்து புருஷ கிரகங்களும் , சகுனி , பூதனா , சிபூதனா, 
அதிர்ஷ்டிபூதனா, முகமண்டலிகா, ரேவதி , சுஷ்சரேவதி என்னும் எழு 
பெண் கிரகங்களும் குழந்தையாயிருந்த குமாரக்கடவுளுக்கு ஏவல் செய் 
திருந்து சிவாக்கினையின் படி அன்னாதிபல , இரக்த , கந்த , அக்ஷதை ஆகிய 
இவைகளை விரும்பிப் பூலோகத்திற்கு வந்து அதிதி பிக்ஷை , பிதிர் விரதம் , 
தேவபூஜை , அக்கினிகாரியம் 

அக்கினிகாரியம் இவைகளை அநுட்டிக்காதவர்களுடைய 
மாதர்களுடையவும் , அசுசிமாதர் , அமங்கலமாதர்களுடையவும் பாலைக்குடிச் 
கின்ற சிசுக்களின் ஆரோக்கியம் , சுகம் , வயது முதலியவற்றின் பாதி 
பாகத்தை அபகரிப்பதற்காகச் சிசுக்கள் அழுங்காலத்தும் , மலசலத்தால் 
அசப்பியமாகக் கிடக்குங்காலத்தும், நித்திரைகாலத்தும் , வருட மாத தின 
சந்திகாலத்தும் , கரடி -பூனை - ஆந்தை -பக்ஷிமுதலியவைகளைப்போல குழந்தை 
களைப்பற்றி வருத்தும் கிரகங்களாகும் . இதன் விரிவுகளை பாலகிரக தோஷ 
பரிகாரம் என்ற நூலினால் இனிது அறிக . மற்றும்கமலாகாபட்டர் இயற்றிய 
வடமொழி மதனரத்தினம் என்னுங் கிரந்தத்தினாலும் நன்கு அறியலாம் . 

ததநுதநு த்ரிபாக : உத்பாதஜாதம் க்ரஹாணாம் வரஜதி " என்ற 
சாதகசிரோமணி வசனத்தினால் அரிஷ்டங்கள் மூன்று வகைப்படும் . அவை 
திரேகாண அரிஷ்டம் , கிரகயோகாரிஷ்டம் , கிரகோத்பாத அரிஷ்டங்க 
ளாகும் . மற்றும் : 

தரிவிதம் இஹசாஸ்த்ர காசாதியமம் 
நியமஞ்ச யோகஜம் ப்ராஹு : 
யோக ஸமுத்தம் தாவத்வஷ்யே 
பச்சாத் துபரிசேஷௌ . 

(சாராவஸ்) 
எனவரும் சுலோக 

சுலோக வசனத்தினால் நியமம் , அதியமம் , யோகஜம் என 
அரிஷ்டங்கள் மூன்று வகைப்படுமென்று என்கறியப்படுகின்றன .. 


190 


சாதக அலங்காரம் 


மேலே எடுத்துக் காட்டப்பெற்ற சர்வார்த்த சிந்தாமணியின் வசனத்தி 
னால் பன்னிரண்டு வருடம்வரை குழந்தைகளுக்கு பிரதிவருடமும் ஆயுஷ் 
ஓமம் , நக்ஷத்திர ஓமம் முதலியன செய்து வருதல் வேண்டும் . இவ்விரு 
ஓமங்களினால் குழந்தைகளுக்கு அரிஷ்டகிவர்த்தியும் , ஆயுள் விருத்தியும் 
உண்டாகுமென்று சாஸ்திரங்களில் மகான்கள் அருள் செய்திருக்கின்றனர் . 


அஃ 


வருமாறு : 


அப்தபூர்த்திம் ப்ரவக்ஷ்யாமி சிசோராயுஷ்ய வர்த்தகம் 
ஸர்வைஃ ஸ்வஜந்மதிவஸேஸ் ஸ்நாதைர் மங்களவாரிபி . 
குருதேவாக்கி விப்ராணாம் பூஜயோஃ ப்ரயத்த : 
ஸ்வாக்ஷத்ரஞ்ச பிதரம் மாதரம் பாந்தவாநபி 
ப்ரதி ஸம்வத்ஸரம் யாவத் கர்த்தவ்யச்ச மஹோத்ஸவ : 
ஆயுஷ்ய ஹோமங் க்ருத்வைவ க்ருஹாநபித தாயஜேத் . 

( ஜோதிஷார்ணவம் ) 


Y 


ஜந்மாஹே ப்ரதிஜக்மர்க்ஷே ப்ரத்யப்தாந்தே திரே அபிவா 
விதிம்வக்ஷ்யே மநஷ்யாணாம் தநாயு : ஸ்ரீச்சவர்த்ததே 
க்ராமம் ப்ரதக்ஷிணீக்ருத்ய ஆசீர்வாதஞ் சமாசரேத . 

( ஸ்ரீ காந்தபுராணம் ) 
அவரவர்கள் பிறந்த திதி ஜன்மதிதி என்றும் , பிறந்த நக்ஷத்திரம் ஜன்ம 
நக்ஷத்திரமென்றும் சொல்லப்படும் . பிரதி வருடங்களிலும்ஜனன மாசத்தில் 
ஜனன திதியும் , ஜனன நக்ஷத்திரமும் ஒன்றாக வருவது அரிது . பெரும் 
பான்மை இவைகள் வெவ்வேறாகவும் , சிறுபான்மை ஒன்றாகவும் வரும் 
இயல்புடையனவாகும் . இதனை ஸ்ரீகிருஷ்ணாஷ்டமி , ஸ்ரீகிருஷ்ண ஜயந்தி 
என்பதனால் அறிக . அவரவர்கள் பிறந்த திதி -நக்ஷத்திரம் - யோகம் இலக்கி 
னம் ஒன்று கூடி வருவதற்கு ஜயந்தி என்று பெயர் . ஆகவே அப்த பூர்த்தி 
சாந்தியை ஜனன திதியிலும் , நக்ஷத்திர ஓமத்தை ஜனன ஜயந் தியிலும் 
செய்தல்வேண்டும் . இதன் விரிவை சோதிட கலாநிதி 2 - வது தொகுதி 
பில் தெளிவாக அறிந்துகொள்க . 


ஆசிரியர் வராகமிகிரர் முதலியோர்கள் தமது சோதிடகிரந்தங்களில் 
முதல் முதல் இராசிசீலம் , சிரகசீலம் , பிரசூதிலட்சணம் இவைகளைக் கூறிய 
வுடனே அரிஷ்டாத்தியாயத்தைக் கூறப்பட்டு இருப்பதுபோலவே இச் 
நூலாசிரியரும் கூறியிருக்கின்றார் . இங்ஙனம் கூறியிருத்தலின் காரணம் 
என்னை ? எனின் , பாலாரிஷ்டம் இல்லாத ஜாதகத்திற்கே ஆயுள் நிர்ணயஞ் 

பலாபலன்களைக் கூறவேண்டுமென்னும் பூர்வாசார்யர்களின் 
கொள்கையைப்பற்றியே என்றறிக . 


செய்து 


லக்கினத்திற் காறெட்டில் பாவர் தானே 

நண்ணில்உட னேமரணம் , லக்கினத்தில் 
திக்கெனச்செவ் வாய்நிற்கச் சேய் எட்டு ஆறில் 

சேர்ந்து சனி கூடிலோ மாணமாம் , சன்மத் 


விளக்க விருத்தியுரை 


191 


துக்கு கறு எட்டில் சசிதான் இருந்து சுபர்நோக்கத் 

துலங்கிய எட்டு ஆண்டு என்றே சொல்லிடுவர் நல்லோர் 
மிக்க செவ்வாய் ஏழில் எட்டில் மார்த்தாண்டன் மேவ 

விளம்புவர் அற்பாயுள் என மீன்புரைகண் மாதே . 
( இ - ள் ) ஜனனலக்கினத்திலும் , அதற்கு மூன்று ஆறாமிடங்களிலும் 
பாவகிரகங்களாகிய சூரியன்- செவ்வாய் -சனி - சாம்புகள் இருந்தால் பிறந்த 
குழந்தையானது சீக்கிரத்தில் இறந்து போகும் . ஜனன இலக்கினத்தில் 
செவ்வாய் இருந்தாலும் , அல்லது ஜனன இலக்கினத்திற்கு ஆறு - எட்டில் 
செவ்வாய் சனியுடன் கூடியிருந்தாலும் பிறந்த குழந்தை இறந்துபோகும் . 
ஜனன இலக்கினத்திற்கு ஆறு - எட்டில் சந்திரன் இருந்து சுபக்கிரகங்களா 
கிய புதன் - குரு - சுக்கிரர்களில் ஒருவரால் பார்க்கப்பட்டால் பிறந்தகுழந்தை 
எட்டுவருடம் வரையில் ஜீவித்திருக்கும் என்று சோதிடசாஸ்திரமுணர்ந்த 
உத்தமர்கள் சொல்லுவார்கள் . அங்காரகன் ஏழாமிடத்திலும் , சூரியன் 
எட்டாமிடத்திலும் இருந்தால் அற்பாயுள் என்று சாஸ்திரமுணர்ந்தவர்கள் 
சொல்லுவார்கள் எ - று . 


" இலக்கினத்தேன் ” என முன்பிரதிகளில் காணப்படுகிறது பாட 
பேதம் . இலக்கினம் விருச்சிகமாகி அதிலும் அதற்கு 3-6- லும் பாவர்கள் 
இருந்தால் தான் அரிஷ்டமென்ற நியதி முதல் நூற்களில் யாண்டுக்காணப் 
படவில்லை . எந்த லக்கினமாயிருந்தாலும் இலக்கினத்திற்கு 6-8 இந்த இடங் 
களில் பாவர்கள் இருந்தால் அரிஷ்டமுண்டென்பதே பல்லோர்சம்மதமாக 
லின் பாடபேதமெனக் கொள்ளுதலே சிறப்புடையதாகும் . 

தநாந்தகைர்வா அரிம்ருதிஸ்திதைர்வா 
தர்மாஷ்டமஸ்தைர் வயயசத்ருகைர்வா 
க்ரூரக்ரஹேயோ ஜாகம்ப்ரபந்த : 

ஷஷ்டேஷ்டமேமாலி ம்ருதிம்ப்ரயாதி . ( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் . ) ஜனனகாலத்தில் பாபகிரகங்கள் 2-12 - ல் இருந்தாலும் அல் 
லது 6-8 - ல் இருந்தாலும் , அல்லது 8-9 - ல் இருந்தாலும் , அல்லது 6-12 - ல் 
இருந்தாலும் அந்தக் குழந்தை 6 அல்லது 8 மாதத்தில் மரணமடையும் 
என்பதாம் . இந்த நான்குவகை அரிஷ்டயோகத்துள் ஏதேனும் ஒன்றை 
இந்நூலாசிரியர் இச்செய்யுளில் கூறியிருப்பதாகக் கொள்ளுதலே சாஸ்திர 
சம்மதமாமென்க . 


விஷயமாய் , 

லக்நாத் த்வாதச தநகைபாபைர் 
ம்ரியதேச ரந்த்ர ரிபுஸம்ஸை : 
சுபஷம்ஸர் சமயாதைர்மாஷே 
ஷஷ்டாஷ்டமே வாபி 

( தேவலர் ) 
எனவரும் தேவலர் வசனத்தினால் இலக்கினத்திற்கு 2-12- ல் , அல்லது 
6-3 - ல் பாவர்கள் சுபசம்பந்தமாய் இருந்தபோதும் பிறந்த சிசு 6 அல்லது 
8 மாதத்தில் நஷ்டமடையுமென்று அறியக் கிடக்கின்றது . 


192 


சாதக அலங்காரம் 
ஜாதகாபரணத்தின்படி உதாரண சக்கரம் 


சனி 


ராகு 


1 
( 


TX | 


சனி 


லக் 


1 


2 


சூரி 


. 


* 


சூரி ராகு 
சனி , அங் 


சூரி 


ராகு 


3 


4 


சனி 
அங் 


லக் 


இங்கு உதாரணமாகக் காட்டப்பட்டபடியே இரண்டிரண்டு கிரகங் 
களாக இருத்தல் வேண்டும் என்னும் நியதி கிடையாது . 

பாவர்கள் நால் 
வரும் 1 -வது சக்கரத்தின்படி 2 - அல்லது 12 - ல் இருந்தால் என்பதே கருத் 
தாகும் . அதாவது 2 - ல் பாவரும் 12 - ல் ஒரு பாபியும் இருந்தாலும், அல்லது 
12 - ல் 3- பாவரும் 2 - ல் ஒரு பாபியும் இருந்தாலும் என்று ஊகித்து அறிக . 
பிற மூன்றிற்கும் இவ்வடைவே காண்க 


" ஜன்மத்துக் காறெட்டில் சசிதான் இருந்து ” எனக் கூறியிருத்தலின் 


விரிவுரை வருமாறு . 


ஸுதிகாலே பவேச்சந்த்ர ஷஷ்டோவா அஷ்டமஸம்ஸ்தித : 
பாலஸ்ய குருதே ஸத்யோ ம்ருத்யும் பாப விலோகிதம் 


சுபாசுபாலோக துஸ்யதாயாம் 
வர்ஷச்சதுர்பிர் விதாம்ததாகம் 
க்யூராதிகத்தே ஸுதியாவிதேய 
ஸ்த்ரைராசிசேசைவ விநிச்சயோயம் . 

( ஜாதகாபரணம் ) 
இ - ள் ) சஷ்டாஷ்டமத்தில் இருந்த சந்திரனை சுபக்கிரகங்களும் , 
பாபக்கிரகங்களும் பார்க்குமானால் அந்த சிசு நான்கு வருடத்தில் மரண 
மடையும் . பாவர்களன்றி சுபர்களே பார்த்தாலும் , அல்லது சுபர்களன்றி 
பாவர்களே பார்த்தாலும் அப்போது அரிஷ்டகாலத்தைத் திரய ராசிகள் 
மூலமாக அறிதல் வேண்டும் என்பதாம் . 


விளக்க விருத்தியுரை 


193 


சசிர்யரி விநாசிகே நிதாமாசு பாபேக்ஷிதே 
சுபைரத ஸமாஷ்டகம் தளமதச்ச மிச்ரக்ஷிதே 

அஸத்பி ரவலோகிதே பலிபிரத்ரமாஸே . ( ஜாதக பாரிஜாதம் ) 
ஆறு எட்டாமிடங்களிலிருந்த சந்திரனை பாபகிரகங்களில் ஏதாவதொன்று 
கூடிலும் நோக்கினும் , சுபகிரக நோக்கமில்லாவிட்டால் அந்த சிசு சீக்கி 
ரத்தில் மரணமாகும் . ஷ சந்திரனை பாவர்களும் சுபர்களுமாகப் பார்த்தால் 
நான்கு வருடம் வரையிலும் அந்த சிசு ஜீவித்திருக்கும் . பாவர்களன்றி சுபர் 
களே பார்த்தால் எட்டு வருடம் வரையிலும் ஜீவித்திருக்கும் என்பதாம் . 
மற்றும் இதனை , 

ஷஷ்டாஷ்டமேபி சர்த்ர : ஸத்யோ மாணாய பாப ஸம்த்ருஷ்டம் 
அஷ்டபிச் சுபத்ருஷ்டோ வர்ஷைர் மிச்ரஸ்த்தர்தோ . 

( ஜாதகாநுபவ தருப்பணம் ) 
எனவரும் சுலோக வசனத்தினால் 6-8 இந்த ஸ்தானங்களில் இருந்த சந்தி 
ரனை பாவர்கள் நோக்கினால் உடனே அரிஷ்டமென்றும் , சுபர்கள் நோக்கி 
னால் 8 - வயதிலும் ; பாபர் சுபர்கள் நோக்கினால் நான்கு வயதிலும் மரண 
முண்டாகுமென்று க றப்பட்டிருத்தலின் , “ துலங்கிய நான்காண்டென்றே"" 
என்பதே " துலங்கிய வெட்டாண்டென்றே " எனத் திருத்தப்பட்டதென்க . 
மற்றும் : 

சசிச்யரிலிநாசகே நிதாமாசுபாபேக்ஷிதே 
சுபைரதஸமாஷ்டகம் தள மதச்ச மிச்ரவாஸ்ஸ்திதி : 

அஸத்பிரவலோகிதே பலிபிரத்ரமாஸே . (பிருகஜ்ஜாதகம் ) 
என்ற இச்சுலோகத்திற்கு சஷ்டாஷ்டமங்களி லொன்றிலிருந்த சந்திரன் 
பாபக்கிரகங்களினால் பார்க்கப்பட்டு , சுபக்கிரகங்களினால் பார்க்கப்படாம 
லிருந்தால் , பிறந்த சிசுவுக்கு ஒரு மாதத்திற்குள்ளாகவே மரணமுண்டாகும் 

வியாக்கியானம் செய்யப்பட்டுளது . தற்போது அச்சிட்டுள்ள 
சாராவளியில் இந்தச் சுலோகம் காணப்படவில்லை எட்டுப்பிரதியில் இருக் 
கும்போலும் . 
இதுவிஷயமாகச் சாராவளியில் : -- 

வர்ஷேண ஷஷ்டாஷ்டமகச்சசாங்கோ 
நிஹந்திமாஸா தசுபைச்சாத்ருஷ்ட 
அப்தாஷ்டகாத்கேவல ஸௌம்யத்ருஷ்டோ 

மிச்ரோக்ஷிதோ வர்ஷ சதுஷ்டயோ . 
என்ற சுலோகத்தில் இலக்கினத்திற்கு சஷ்டாஷ்டமங்களில் இருந்த சந்தி 
ரன் சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டு, பாபக்கிரகங்களால் பார்க்கப்படாம 
லிருந்தால் அந்த சிசு எட்டுவருடம் ஜீவித்திருக்கும் பாப சுபக்கிரகங்களா 
ரால் 
பார்க்கப்பட்டிருந்தால் அந்த சிசு நான்கு வருடம் ஜீவித்திருக்கும் . மற்றும் 
சஷ்டாஷ்டமங்களில் பாபர் வீட்டிலிருந்த சந்திரன் பாபக்கிரகங்களால் 
பார்க்கப்பட்டால் பிறந்தவுடனே மரணமுண்டாகும் . 

சஷ்டாஷ்டமங்களிலிருந்த சந்திரன் சுபர் வீட்டிலிருந்தாலும் , பாய 
கிரக க்ஷேத்திரங்களில் சுபக்கிரக சம்பந்தமாயிருந்தாலும் மரணமில்லைஎன் 
றும் அறியப்படுகின்றன , இதுவிஷயமாய் யவனாசாரியரவர்கள் ; -- 

25 


என் 


194 


சாதக அலங்காரம் 


வ 


. 


லக்நாச்சசி நைதகோ சபர்க்ஷே 
ஷஷ்டே : அதவா பாபார நிரீக்ஷிதச்ச 
ஸர்வாயு ராஹர்தி சுபைரத்ருஷ்டஸ் 

ததீக்ஷிதோப் தாஷ்டக பர்யயேண . 
என்று கூறியுள இச்சுலோகத்திற்கு பட்டோத்பலர் வியாக்யானத்தில் சஷ் 
டாஷ்டமத்திலிருந்த சந்திரன் எந்த கிரகங்களாலும் பார்க்கப்படாமல் 
இருந்தால் அரிஷ்டயோகமில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது . 
மற்றும் தேவகீர்த்தி என்பவர் : 

வர்ஷாந் மரியதே சந்த்ரே ஷஷ்டாஷ்டம் 

ஸம்ஸ் திதே விலக்நார்க்ஷாத் 
ஸத்ய க்ரூரைத்ருஷ்டம் 

ஸௌம்யைாப் தாஷ்டகாச்சைவ ” 
எனக் கூறியிருத்தலின் இந்த வசனத்தினால் சஷ்டாஷ்டமத்திலிருந்த 
சந்திரன் எந்த கிரகங்களினாலும் பார்க்கப்படாமலிருந்தால் ஒருவருடத்திற் 
கும் , பாபக்கிரகங்களினால் பார்க்கப்பட்டிருந்தால் ஒரு மாதத்திற்கும் அரிஷ் 
டம் சம்பவிக்குமென்று பிருகஜ்ஜாதக தெலுங்கு வியாக்கியானகர்த்தர் 
ஒருவர் அபிப்பிராயப்படுகின்றார் . 
மற்றும் மாண்டவ்யர் என்பவர் : 

பக்ஷேஸிதேபவதி ஜர்மயதி க்ஷபாயாம் 
க்ருஷ்ணே தவாஹதி சுபாசுபத்ருச்யமாநம் 
தச்சந்த்ரமாரி புவிநாச கதோபியத்நா 

தாபத்ளுரக்ஷதி பிதேவசிசும்ந ஹந்தி . 
எனக் கூறியிருத்தலினால் சுக்கிலபக்ஷ இராத்திரியிலும் , கிருஷ்ணபக்ஷபகலி 
லும் பிறந்த சிசுவுக்குச் சந்திரன் சஷ்டாஷ்டமத்திலிருந்தாலும் சுபர்க 
ளாலும் பாவர்களாலும் பார்க்கப்பட்டால் ஆபத்துகளில் தந்தையைப் போல் 
இரட்சிக்கும் என்று அறியப்படுதலின் இந்த அரிஷ்டம் சுக்கிலபக்ஷபகலி 
லும் ,கிருஷ்ணபக்ஷ இராத்திரியிலும் பிறந்தவர்களுக்கே சம்பலிக்குமென்று 
சித்தாந்தமாகின்றது . மற்றும் : 

சசிவத் ஸௌம்யா : பாபைர் வக்ரி பிரலோகிதா சுபத்ருஷ்டௌ 
மாஸோ மரணதாஸ்ஸ்யு : பாபஜிதோலக்கபச்சாஸதே . - ( லகுஜாதகம் ) 
ஸௌம்யாஷஷ்டாஷ்டமசா : க்ரூசைர்வக்ரேவபஸங்கதைர் த்ருஷ்டா: 
மாஸேநம்ருத்யுதாஷ்தேயதி நசுபைஸ்தத்ர ஸந்த்ருஷ்டா? 

( தேவகீர்த்தி ) 
ஷஷ்டாஷ்டமஸ்தா சுபகேசரேந்த்ரா 
விலோமகை : பாப ககைப்த்ருஷ்டா 
சுபைரத்ருஷ்டா யதிதேபவந்தி 
மாஸேக ஏநம் நிதாம் ததாநீம் . 

( ஜாதகாபரணம் ) 
எனவரும் பிரமாண சுலோகங்களில் சஷ்டாஷ்டமங்களில் சந்திரனைப் 
போலவே சுபக்கிரகங்களிலிருந்து , பலவந்தர்களான பாபக்கிரசங்களினால் 
பார்க்கப்பட்டபோது பிறந்த சிசு ஒருமாதம் ஜீவித்திருக்கும் என்று 


1 


விளக்க விருத்தியுரை 

195 
சொல்லப்படுவதனால் சஷ்டாஷ்ட மங்களி லொன்றிலிருந்த சுபகிரகங்கள் 
மற்றொரு சுபகிரகத்தினால் பார்க்கப்பட்டால் அரிஷ்டம் இல்லை என்று 
அறியப்படுகின்றது காண்க . 

இப்படலத்து முதற் செய்யுள் நான்காம் அடியில் கூறிய கருத்தை 
யொட்டிய ஓர் சுலோகவசனம் வருமாறு : 

த்யூ நாஷ்டமகை : பாபை க்ரூரக்ரஹ வீக்ஷிதைஸ்ஸஹ ஜநந்யா , 
மரியதே சுப ஸம்த்ருஷ்டேஸ் ஸத்யமதா த்வதேத்வ் யாதிம் . 

( சத்தியாசார்யர் ) 
அதாவது பாபகிரகங்கள் 7-8 - ல் இருந்து பாபகிரகங்களால் பார்க்கப்பட் 
டால் தாயும் சிசுவும் மரணமாவார்கள் . சுபர்களால் பார்க்கப்பட்டால் 
மரணத்திற்குச் சமானமான கஷ்டம் ( வியர்தி ) வந்து தீருமென்பதாம் . 

ஸ்மராஷ்டமஸ்தா யதிபாபகேடா : 
பாபேக்ஷிதாஃஸாது ககைர்கத்ருஷ்டா : 
கரோதிரிஷ்டம் த்வரயார்பகஸ்ய 

ஸாகம்ஜந்யாபி மதம்பகூநாம் . ( ஜாதகாபரணம் ) ( 72 ) 
தேயுமதி லக்கினகேந் திரத்தில் எட்டில் பொல்லாச் 

சேய்முதல்பா பிகளிருக்க மரிக்குஞ்சன் மத்தில் 
ஏயசசிக்கு இருபாலும் பாவர்நிற்கில் எட்டுஏழ் 

நான்கு இடத்தும் இவ்வண்ணம் நிற்கில்உற்ற சேயும் 
தாயும் சாம் எனஉரைப்பார் சுபக்கோள் பார்த் திடினே 

தாயுடன்சீ விக்கும் என வேசாற்றல் ஆகும் 
மாயகதிர் பாக்கியத்தில் சுபர்நோக்கு இல் லாமல் 

மருவச்சி சுபர்உடனே மன்னில் அரிட்ட மதாம் . 
( இ - ள் ) தேய்பிறைச் சந்திரன் இலக்கினத்திலிருக்க , கேந்திரங்களி 
லாவது , எட்டாமிடத்திலாவது பாபகரகங்களிருந்தால் பிறந்த குழந்தை 
மரண மாகும் . இலக்கினம் , நான்கு , எழு , எட்டில் சந்திரன் பாபகிரகங் 
களின் நடுவிலிருந்தால் பிறந்த குழந்தையும் தாயும் மரணமாவர் . இச் 
சந்திரனைச் சுபர்கள் பார்த்தால் தாயுடன் குழந்தை சீவித்திருக்கும் என்று 
சொல்லப்படும் . சூரியன் ஒன்பதில் சுபர்களுடைய பார்வையில்லா திருக்க 
சந்திரன் சுபர்களுடன் கூடியிருந்தால் குழந்தைக்குத் தீங்குண்டாம் எ 

பிருகஜ்ஜாதகம் , சாராவளி முதலிய பூர்வ சோதிட கிரந்தங்களில் 
லக்கினத்தில் தேய்பிறைச் சந்திரனிருக்க , 4-7-8-10- ஆம் இடங்களில் 
பாவர்கள் இருந்தால் சிசுவுக்கு ஆயுள் க்ஷண்மெனக் கூரப்பட்டிருத்தலின் 
இப்படலத்து 2 -வது செய்யுள் 1 - வது அடியில் தேயுமதி லக்கின கேர் 
திரத்தி லெட்டின்மேவிச், சேய்முதல் பாவரைக் கூடின் ” என்றிருந்த 
தைப் பாடபேதமாகக்கொண்டு “ தேயுமதி லக்கினங் கேந்திரட்டிலெட்டில் 
பொல்லாச் , சேய்முதல் பாவிகளிருக்க ” எனத் திருத்தப்பட்டதாகும் . 

லக்நேக்ஷணே சசி நிதநம் ரந்த்ர 
கேந்த்ரேஷு பாபை பாபாம் தஸ்ஸ்தே 


ப . 


196 


சாதக அலங்காரம் 


நிதந ஹிபுகத் யூநயுக்தேச சந்த்ரே 
ஏவம் லக்நேபவதி மதநச்சித்ர ஸம்ஸ்தைச் 
சபாபைர் மாத்ரா ஸார் தம் யதிச 
நசுபைர் லீக்ஷிதச் சக்தி மத்பி : 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) தேய்பிறைச் சந்திரன் ஜந்மலக்கினத்திலிருக்க , அஷ்டமத்தி 
லும் , கேந்திரங்களிலும் பாபக்கிரகங்களிருந்தால் சிசுவுக்கு மரணமுண்டா 
கும் . அஷ்டம -சதுர்த்த - சப்தமங்களில் ஒன்றில் சந்திரன் பாபமத்யத்தி 
லிருக்கப் பிறந்த சிசுவுக்கு மரணமுண்டாகும் . இப்படியே இலக்கினத்தில் 
சந்திரன் பாபமத்தியிலிருக்க பலீஷ்டமான சுபகிரகங்களினால் பார்க்கப் 
படாமலிருந்தால் , சப்தம அஷ்டமங்களிலிருந்த பாபகிரகங்களினால் தாயா 
ருடன் சிசுவுக்கும் மாணமுண்டாகும் . அதாவது சந்திரன் பலயுக்த சுப 
கிரகங்களினால் பார்க்கப்படாமல் பாபமத்தியத்தில் ஜன் மலக்கினத்திலிருக்க 
பாபகிரகங்கள் 7-8 - ல் இருந்தபோது பிறந்த சிசு தாயாருடன் மரணமாகு 
மென்பது கருத்து . இப்படி சொல்லுவதனால் இந்த யோககர்த்தனான 
சந்திரன் சுபகிரகங்களினால் பார்க்கப்பட்டால் சிசுவுக்கு மட்டும் மரணமே 
தவிர தாயாருக்கு மரணமில்லை என்று தெரியத்தக்கது . சிலர் பலயுக்த 
மான சுபகிரகங்களினால் இந்த யோகத்தலைவனான சந்திரன் பார்க்கப் 
பட்டபோது சிசுவுக்கும் தாயாருக்கும் மரணமுண்டென்று சொல்லு 
கின்றார்கள் . 

1. தேய்பிறைச் சந்திரன் இலக்கினத்திலிருக்க 4-7-8-10 - ல் பாப 
கிரகங்களிருப்பதனால் ஒரு யோகமும் , ( 2 ) சந்திரன் இலக்கினத்தில் பாப 
மத்தியத்திலிருப்பதனால ஒரு யோகமும், ( 3 ) நான்கில் பாபமத்தியிலிருப் 
பதனால் ஒரு யோகமும் , ( 4 ) ஏழில் பாபமத்தியிலிருப்பதனால் ஒரு யோக 
மும் , ( 5 ) எட்டில் பாபமத்தியத்திலிருப்பதனால் ஒரு யோகமும் ஆக ஐந்து 
அரிஷ்டயோகங்களுண்டாகும் . இவற்றுள் பின் நான்கு அரிஷ்டயோகங் 
களும் தாய்க்கும் சிசுவுக்கும அரிஷ்டத்தைக் கொடுப்பதும் , முன் ஒரு 
யோகம் சிசுவுக்குமட்டும் அரிஷ்டத்தைக் கொடுப்பதுமாகும் . 

1 - வது யோகத்திற்கு மேற்கோள் 
ஜீணே சசி விலரே பாபை : கேந்த்ரேஷ ம்ருத்யுஸம்ஸ்தைர்வா 
பவதி விபத் திரவஸ்யம் யவராதி பதேர் மதம் சைதத் . 

( சாராவளி) 
இ - ள் ) தேய்பிறைச்சந்திரன் இலக்கினத்திலிருக்க , பாவக்கிரகங்கள் 
1-4-7-8-10- ல் இருந்தால் சிசுவுக்கு மரணமுண்டாம் . 

( 2-3-4-5- வது ) யோகங்கட்கு மேற்கோள் 
பாபத்வய மத்யகதே ஹோரா சப்தாஷ்டமஸ்திதேசந்த்ரே 
ஸௌம்யைாபலைர் த்ருஷ்டேஜாதோம்ரியதேத்ருவம்ஹ்யத்ர. 

( சாராவளி ) 
( இ - ள் ) சந்திரன் பாபுமத்தியனாய் 1-7-8 - ல் இருந்து பலவீனமான 
சுபர்களால் பார்க்கப்பட்டால் சிசுவுக்கு சீக்கிரம் மரணமுண்டாம் . மற்றும் 


விளக்க விருத்தியுரை 


197 


த்யூனசதுரச்ரஸம்ஸ்தே பாபத்வயமத்யகேசசிகிஜாத : 
விலயம்ப்ரயாதி வியதம் தேவைரபி ரக்ஷிதோபால : ( சாராவளி) 
( இ - ள் ) சந்திரன் பாபக்கிரக மத்யகதனாய் 4-7-8 இந்த ஸ்தானங்களி 
லிருந்தால் சிசுவுக்கு மரணமுண்டாம் . 

இந்த மேற்கோள்களில் 1 - வது யோகம் க்ஷணசந்திரனாலும் , மற்றவை 
விருத்தி க்ஷணபேதமின்றிய சந்திரனாலும் ஏற்படுவதாகும் 

என 

விளங்கா 
நிற்கும் . சாராவளியில் பாப மதய சந்திரன் 1-4-7-8 - ல் இருந்தால் சிசுவுக்கு 
மட்டுமே மரணமுணடென்று கூறப்பட்டிருக்கின்ற தன்றி தாய்க்குத் 
தோஷமுண்டென்று கூறப்படவில்லை. ஆகவே ஆசிரியர் வராகமிகிரனா 
ரவர்கள் மதத்தையே பெரும்பாலும் இந்நூலாசிரியராம் கீரனூர் நடராஜனா 
ரவர்கள் தழுவிக் கூறியிருப்பதாக நன்கு துணியப்படும் . 

1 - வது யோகத்திற்கு மேற்கோள் 


ரந்தராலயேவாத சதுஷ்டயே 
கலக்ரஹாணாம் மிலநம்ய திஸ்யாத் 
கலாநிதௌ r ண கலாகலாபே 
லக்கஸ் திதோஸ் யதிய ப்ரஸுத : 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சனனகாலத்தில் அஷ்டமத்திலாவது , கேந்திரங்களிலாவது 
பாபகிரகங்களிருக்க , r ணசந்திரன் இலக்கினத்திலிருந்தால் அந்தக் 
குழந்தை சீக்கிரத்தில் நஷ்டமாகும் என்பதாம் . 

( 78 ) 
ஆயசித் திரையில் திங்கள் அணிகுசன் உத்தி ராடம் 
ஞாயிறு பரணி கேட்டை நற்குரு வாரம் ஆகும் 
ஏயறு புதன் அவிட்டம் இரேவதி சனியே ஆகும் 
தூயபூ ராடம் வெள்ளி இதில்சன்மம் துயரம் செய்யும் . 

( இ - ள் ) ஞாயிற்றுகிழமையில் பரணி நட்சத்திரத்திலும் , திங்கட்கிழ 
மையில் சித்திரை நட்சத்திரத்திலும் , செவ்வாய்க்கிழமையில் உத்திராட 
நட்சத்திரத்திலும் , புதன்கிழமையில் அவிட்டநட்சத்திரத்திலும் , வியாழக் 
கிழமையில் கேட்டை நட்சத்திரத்திலும் , வெள்ளிக்கிழமை பூராட நட்சத் 
திரத்திலும் , சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்திலும் குழந்தை பிறந்தால் 
அதிக துக்கத்தை யுண்டாக்கும் எ - று . 

8 
வந்திக்குங் கதிர்க்குக் கங்குல் மதிக்குச்சித் திரைசேய் தரடி 
புந்திக்கு விட்டம் கும் பொன்னுக்குக் கேட்டை ஆகும் 
சந்திக்கும் புகாபூ ராடம் சனிதோனிப் பிறந்த நாள் அ 
சிந்திக்குங் கருமம் எல்லாம் தீமையாய் விளையும் மாதே . 

( சூடாமணி உள்ளமுடையான் ) 
எனவரும் வசனத்தினால் இச்செய்யுளில் கூறிய விஷயம் கிழமைகள் பிறந்த 
நட்சத்திரங்கள் என்று அறியப்படுகின்றது . குழந்தை பிறந்தால் ஆகாது 
என்பது மட்டுமல்ல . இந்தக் கிழமைகள் இந்த நட்சத்திரங்களுடன் கூடி 
வந்தால் அத்தினம் சுபசருமங்கள் செய்யக்கூடாதென்பதமாம் . 


t 


198 

சாதக அலங்காரம் 
து கிழமை பிறந்த நட்சத்திர மென்பதனை : 
" ஆயுங் கதிரசெய் சுடப்பருதி தனக்காங்கு அறையும் இரேவதியில் 
பாயும் புரவித் தேர்க்கரியோன் உதித்தான் பகரும் அவிட்டத்தில் 

தூயகதிர்செய் மதிலனுக்குத் துலங்கும் அறிவன் தோன்றினனால் " 
எனவரும் இலிங்கபுராணம் சூரியன் முதலான கோளும் நாளும் உரைத்த 
58 - வ 

வது அத்தியாயத்து 5 - வது செய்யுளினால் நன்கு அறியலாம் . இப்புரா 
ணத்தில் புதன் - சனி ஆகிய இரண்டு வாரந்தவிர ஏனைய வாரங்களுக்கு 
நட்சத்திரங்கள் வித்யாசப்படுதலின் அவற்றை இங்கு விளக்கவில்லை . 
அங்கனம் வித்யாசப்படுவது கல்பபேதம்போலும் . 

( 74 ) 
செய்யும் அட்டமத்தில்பாவர் சேர்ந்திடில் நடோ ரேழாம் 
ஐயமாம் பிழைத்திருந்தால் அவனுக்காங் கண்ணுக்கு ஊனம் 
மெய்யலக் கினத்தில் செவ்வாய் நிற்கினும் வியம் ஆறு எட்டில் 
பையவே காரி செவ்வாய் பற்றின்மெய்க்கு அரிட்டம் பண்ணும் . 

( இ - ள் ) இலக்கினத்திற்கு எட்டாம் வீட்டில் பாபகிரகங்கள் இருந்தால் 
பிறந்த சிசு ஏழுநாள் வரை பிழைத்திருக்கும் . அதற்குமேல் பிழைத் 
திருந்தால் அக்குழந்தையின் நேத்திரத்திற்குத் தோஷமுண்டாகும் . 
இலக்கினத்தில் அங்காரகன் இருந்தாலும் , அல்லது ( 6 ) ஆறு ( 8 ) எட்டு 
( 12 ) பன்னிரண்டாம் வீடுகளில் சனி , அங்காரகனிவர்கள் இருந்தாலும் 
குழந்தையின் சரீரத்திற்குத் துன்பமுண்டாகும் எ - று , 

( 75 ) 
பண்ணும் சன்மம் உடன்ஏழில் பாவர் இருக்கப் பாவர்கள் தாம் 
அண்ணின் மதியம் உடன்கூட அணிய தாகவரும் அரிட்டம் 
எண்ணுந் தேய்ந்த பிறைவியத்தில் இருக்கான்றெட்டு அதிலகிதர் 
நண்ணில் அரிட்டம் கேந்திரத்தில் நல்லோர் இருக்கத்தீர்ந்திடுமே . 

( இ - ள் ) இலக்கினம் , ஏழாமிடம் , சந்திரலக்கினம் இவைகளில் பாவர் 
கள் சுபர்கள் நோக்கமில்லா திருந்தால் குழந்தைக்கு உரிஷ்டமுண்டாகும், 
தேய்பிறைச்சந்திரன் 12 - ல் இருக்க 1-8 - ஆமிடங்களில் பாவர்கள் இருந் 
தால் குழந்தைக்கு அரிஷ்ட முண்டாகும் 

சுபர்கள் இலக்கினத்திற்கு 
1-3-7-10 ஆகிய கேந்திரங்களில் இருந்தால் அரிஷ்டம் நீங்கி சுகமாக 
இருக்கும் எ - று . 
( லி - ரை ) பாபாஉதயாஸ்தகதௌ க்ரூரேணயுதச் ச சசீ 

த்ருஷ்டச்ச சுபைர் நயதா ம்ருத்யுச்ச பவேத சிராத் 
r ணே ஹி மகௌ வ்யயுகே பாபைர் உதப்பிஷ்டமகை : 
கேந்த்ரேஷு சுபாச்ச சேத் க்ஷிப்ரம் நிதநம் ப்ரவதேத் . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) இலக்கினத்தில் ஒரு பாபியும் , ஏழாமிடத்தில் ஒரு பாபியும் 
இருக்க , சந்திரன் எந்த ராசியிலேனும் பாபக்கிரகங்களுடன் கூடி சுபகிரக 
சோக்கமின்றி இருந்தால் பிறந்த சிசுவுக்கு சீக்கிரமாக மிருத்புவும் உண்டா 
கும் , க்ஷண சந்திரன் 12- ஆமிடத்திலிருக்க , பாபகிரகங்கள் இலக்கினம் 


விளக்க விருத்தியுரை 


199 


எட்டாமிடங்களில் இருந்து இலக்கினத்திற்கு 1-4-7-16 ஆகிய கேந்திரங் 
கள் இல்லாவிட்டால் பிறந்த சிசுவுக்கு சீக்கிரத்தில் மிருத்யுவுண்டாகும் 
என்பதாம் . 

( 76 ) 


உய்யும் இரவி சனி செவ்வாய் உறுப்புக் குறைந்த மதியோடு 
மெய்யாம் வியம்பாக் கியம் எட்டில் ஒன்றேழ் ஐந்தில் மேவிடவே 
பைய இந்தப் பதிகள்தமைப் பண்பாய் சுபர்கள் பாராரேல் 
ஐய அரிட்டம் சுபர்நோக்கம் ஆனால் இருப்பான் அணிமயிலே . 

( இ - ள் ) தேய்பிறைச்சந்திரன் இலக்கினம் , ஐந்து , ஏழு , எட்டு , 
ஒன்பது , பன்னிரண்டு ஆகிய இவ்விடங்களில் ஒன்றில் சூரியன் , செவ்வாய் 
சனி முதலிய பாவர்களில் ஒருவருடன் கூடி , புதன் குரு சுக்கிரர்களில் 
ஒருவருடைய பார்வை யில்லாதிருந்தால் பிறந்த குழந்தைக்கு அரிஷ்ட 
முண்டாகும் . சுபர்கள் பார்வையுடன் இருந்தால் அரிஷ்டம் நீங்கிச் 
சுகமாக வாழ்ந்திருக்கும் எ - று . 

( 77 ) 
அவனி மீது எட்டு ஐந்து ஒன்றில் ஆனவியம் ஏழ் பாக்கியத்தில் 
தபனன் செவ்வாய் சனிமதியம் தாமும் கூடி நின்றாலும் 
கவனம் உடனே தனித்தனியே கருதும் இவற்றில் நின்றாலும் 
எவனும் பிறக்கில் இப்பாரின் மேவும் அரிட்டம் எய்துவனே . 

( இ - ள் ) இந்நிலவுலகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று -1, ஐந்து -5 , ஏழு -7 , 
எட்டு-8 , ஒன்பது -9, பன்னிரண்டு -12 , ஆகிய இடங்களில் எங்கேனும் , சூரி 
யன் - அங்காரகன் - சனி இவர்களில் ஒருவருடன் அல்லது பலருடன் க்ஷண 
சந்திரன் கூடி இருக்கப் பிறந்த குழந்தைக்கு அரிஷ்டதோஷமுண்டாகும் 
என்பதாம் . 

சிலர் ஐந்தாவது செய்யுளில் 4 - வது அடியில் “ கேந்திரத்தில் " எனச் 
கூறியிருப்பதற்குள் சந்திரலுக்குக் கேந்திரங்களில் சுபர்கள் இருக்க அரிஷ் 
டம் தீருமென்று கூறுகின்றனர் , அங்ஙனம் முதல் நூற்களில் காணப்பட 
வில்லை . ஆகவே இலக்கினத்திற்குக் கேந்திரத்தில் சுபர்கள் இருந்தாலும் 
பார்த்தாலும் ஆயுள் விருத்தியும் , இல்லாவிடின் ஆயுள் க்ஷணமும் உண்டா 
மென்று அறிதல் வேண்டும் . 5 -வது செய்யுளில் இக்கருத்தைக் கூறியவர் 
6 - வது செய்யுளை ஏன் கூறுதல் வேண்டும் ? என்று சங்கை யுண்டாகின்றது . 
அஃது வருமாறு : 5 - வது கவியில் பாவர்கள் எனப் பொதுவாகக் கூறியத 
னால் 6 - வது கவியில் அப்பாவர்கள் இன்னின்னார் என்பதை விளக்குவதற் 
காக கூறினார் என்க , மறுபடியும் 7 - வது செய்யுளில் அதேகருத்தைக் கூறிய 
தென்னை எனின் ? 6 - வது செய்புளில் 1-5-7-8-12 ஆகிய இடங்களில் சந் 
திரன் எல்லாப் பாவர்களுடன் இருந்தால் எனப் பொதுவாகக் கூறியபடி 
யால் 7 - வது கவியில் இவ்விடங்களில் எதிலேனும் ஒன்றில் சந்திரன் ஏதே 
னும் ஒரு பாவர்களுடன் கூடியிருந்தால் தோஷமென்பதையும் , அதனால் 
ஆறுவித அரிஷ்டயோகங்கள் உண்டென்பதையும் விளக்குதற்பொருட்டு 
கூறினாசென்க . முதல் 

நூற்களின் கருத்தைத் தழுவி 3 - வது கவியில் 
ஒன்றில் அவர்கள் மேவிடவே " என்றிருந்ததை , " ஒன்றே ழைந்தில் 
மேவிடவே ” எனவும் , 7 - வது கவியில் “ ஆன வியத்தில் பாக்கியத்தில் ” 


* 


1 


200 

சாதக அலங்காரம் 
என்றிருந்ததை " ஆன வியமேழ் பாக்கியத்தில் " எனவும் பாடபேதமாகக் 
கொண்டு திருத்தியமைத்ததென்ப . 

ஸுத மதா நவ அந்த்ய லக்க ரந்த்ரேஷ்வ 
சுபபுதோ மரணாய சீதரச்மி : 
ப்ருகுஸுத சசிபுத்ர தேவபூஜ்யைர் 
யதிபலிபிர்ாயுதோவலோகிதோவா . 

( பிருகஜ்ஜாதகம் ) 
லக்க த்ரிகோண : அந்திம ஸப்த ரந்த்ரே 
சநத்ரே ஸபாபே அபசயம் ப்ரயாதே 
சுபைர் யுக்த்தே யதிநப்ரத்ருஷ்டே 
ரிஷ்டம்பவேதத்ர கிமத்ர சித்ரம் . 

( ஜாதகாபரணம் ) 
இ - ள் ) பாபக்கிரகங்களுடன் சேர்ந்த க்ஷணசந்திரன் 5 - ஐந்து , 7- எழு 
8 - எட்டு , 9 - ஒன்பது , 12 - பன்னிரண்டு , 1-இலக்கினம் ஆகிய இவ்விடங்களில் 
ஒன்றிலிருந்து பலீஷ்டர்களான சுக்கிரன் -புதன் - குரு முதலியவர்களில் ஒரு 
வருடைய சம்பந்தம் , பார்வை இல்லாதவனாயின் பிறந்தசிசு மரணமடையும் 
என்பதாம் . இங்கு சொல்லப்பட்ட விசேஷத்துடன் கூடின சந்திரன் இலக் 
கினத்திலிருப்பது -1, ஐந்தில் இருப்பது -2, ஏழிலிருப்பது -3, ஒன்பதிலிருப் 
பது -4 , பன்னிரண்டிலிருப்பது -5 , எட்டிலிருப்பது -6 , இப்படியாக ஆறு 
வகையான் அரிஷ்டயோகத்தை யுண்டாக்குவானென்க. இப்படி சொல்லப் 
படுவதனால் இந்த யோககர்த்தாவான க்ஷணசந்திரனுக்கு சுக்ர -புக- குரு , 
முதலியவர்களில் பலீஷ்டமான ஒரு கிரகத்தினுடைய சம்பந்தம் பார்வை 
யுண்டாயிருந்தால் பாலாரிஷ்டமில்லை என்று அறிதல் வேண்டும் . 
இது விஷயமாய் : -- 

நிதநாஸ்த வ்யய லக்க த்ரிகோணகா : 
க்ஷணசந்த்ர ஸம்யுக்தாம் , 
பாபாபலீநச் சுபதைரத்ருச்யமாசா 
கதாயுஷம் குர்யாத் . 

( சாராவளி ) 
எனவரும் சுலோக வசனத்தையும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கதாகும் . இப் 
படலத்து இந்த 5- வது செய்யுள் முதல் அடியில் 1- ஒன்று , 7- ஏழாம் இ 
களையும் , 3 - வது அடியில் 1- ஒன்று 7- ஏழு 12-பன்னிரண்டு ஆகிய மூன்று 
இடங்களையுங் கூறி 5 - ஐந்து , 8 - எட்டு , 9 - ஒன்பது , ஆகிய மூன்று இடங்களைக் 
கூறாது விடப்பட்டிருந்தமையால் பாடபேதமெனக்கொண்டு 3 - வது அடி 
யில் “ வியத்தில் ஏழில் ஒன்றில் பாவர்களும் ” என்றிருந்ததை “ வியத்தில் 
எட்டை தொன்பான் பாவர்களும் ” எனத் திருத்தி யமைத்ததென்றறிக . 
இந்நூலாசிரியர் இங்கு எடுத்துக்காட்டிய பிருகஜ்ஜாதகம் , சாராவளி, 
ஜாதகாபரணங்களின் சுலோகக் கருத்தையே மறுபடியும் 6 - வது 7 -வது 
செய்யுள்களில் கூறியிருக்கின்றார் . 

சூரியன் - அங்கார்கன் - சனி - ராகு - கேது ஆகிய இவர்கள் பாவர்களாத 
லால் இங்கு ஆசிரியர் இராகு கேதுக்களை நீக்கிய தென்னை எனின் ? அவர் 

ன் வீடற்ற சாயாகிரகங்களாவதன்றி தாம் இருந்த வீட்டதிபன் , தம்முடன் 
சேர்ந்தவர்கள் தம்மைப் பார்த்தவர்கள் ஆகிய இவர்களுக்கொத்த பலனைத் 
தரும் தன்மையுடையவர்களாதலால் இவர்களை நீக்கி யுரைத்தனரென்க, 


விளக்க விருத்தியுரை 


201 


( 78 ) 


7- எழு , 


ஸர்யாரமர்தாச்ச யதீந்துயுக்த்தால் , ப்ரஸுதிகாலே மிலிதாயதிஸ்யுர் 
காச 8 , சிசோர் அப்தகபஞ்சகோ " என்ற ஜாதகாபரணத்தின்படி எந்த 
பிடத்திலாவது சூரியன் - செவ்வாய் -சனி இவர்கள் மூவருக்குள் ஒருவரைச் 
சந்திரனுடன் கூடியிருந்தால் அந்தக் குழந்தை ஐந்து வருடம் வரை ஜீவித் 
திருக்குமென்று அறியப்படுகின்றன . 
எண்ணிய லக்கினத்தோன் பிரமலக் கினத்தில் ஏறில் 
ஒண்ணியே பாவர் தானும் உற்றிடில் உரோகி யாவன் 
திண்ணமாய் இவர்கள் தாமும் திரிகோண கேந்தி ரத்தில் 
நண்ணிடின் மூர்க்கன் ஆவன் நறைமலர்க் குழலின் மானே . 

( இ - ள் ) இலக்கினாதிபதி சூரியலக்கினத்தில் இருக்க , அவனுடன் 
பாவர்கள் சேர்ந்திருந்தால் பிறந்த ஜாதகன் நோயுடையவனாயிருப்பான் . 
மற்றும் பாவக்கிரகங்கள் இலக்கினத்திற்குத் திரிகோணங்களாகிய 5 - ஐந்து , 
9- ஒன்பதாமிடங்களிலும் , கேந்திரங்களாகிய 1 - ஒன்று , 4- நான்கு , 
10- பத்தாமிடங்களிலும் இருந்தால் அந்த ஜாதகன் மூர்க்கமுடையவனா 
இருப்பான் எ - று . 

( வி - ரை ) பிரமம் என்றபதத்திற்குச் சூரியன் - சந்திரன் என்றுபொருள் 
இருத்தலின் இலக்னாதிபன் சூரியனுடன் கூடினால் அஸ்தங்கததோஷத்தை 
அடைந்து துர்ப்பலமாவது பற்றியும் , சந்திரனுடன் கூடினால் அங்ஙனம் 
துர்ப்பல மாகாமைப்பற்றியும் பிரமலக்கினம் என்பதற்கு சூரியலக்கினம் 
என்று பொருள் கூறப்பட்டதென்க , சிலர் சோடசாம்சத்தில் வரும் பிரம் 
மாம்சமென்று பொருள் கூறுவர் . அது பொருத்தமுடைத்தன்று , சோட 
சாம்சத்தில் வருவது பிரமாம்சமேயன்றி பிரம இலக்கினமாகாதென்க . ( 79 ) 
மானே கேள் குதிரை மூலம் மகம் முதல் காலும் பின்னும் 
ஈனரே வதியுங் கேட்டை ஆயில்யம் இவைபின் காலும் 
ஆனநாழிகையோர் நான்குள் அன்னைமுன் பிதாரெண்டுக்காம் 
ஆனநல் குழவி மூன்றில் நான்கில் சோதரர்க்கு அரிட்டம் , 

( இ - ள் ) அசுவினி- மகம் - மூலம் ஆகிய இந்த நட்சத்திரங்களின் முதல் 
பாதத்தின் ஆரம்பத்தில் இரண்டு நாழிகையும் , ஆயிலியம் - கேட்டை - ரேவதி 
ஆகிய இந்த நட்சத்திரங்களின் நான்காம்பாதத்தின் அந்தியத்தில் இரண்டு 
நாழிகையும் ஆகிய நான்கு நாழிகைகாலம் கண்டாந்த சக்கர சந்திகாலம் 
எனப்படும் . இந்த நாழிகை நான்கில் முதல் ஒரு நாழிகையில் பிறந்தால் 
தாயாருக்கும் , 2 - வது நாழிகையில் பிறந்தால் தந்தைக்கும் , 3 - வது நாழிகை 
யில் பிறந்தால் குழந்தைக்கும் , 4 - வது நாழிகையில் பிறந்தால் சகோதரருக் 
கும் அரிஷ்டம் உண்டாகும் எ - று . 
( வி - ரை ) வ்யதீபாத த்ரயங் கோரம் கண்டாந்த த்ரிதக ததா 

ஏத்பசந்தி த்ரிதயம் ஸர்வகர்ம சுவர்ஜயேத் 
எனவரும் சூரிய சித்தாந்தம் பாதாத்தியாயம் பகரும்வண்ணம் வியதீபா 
தம் , வைதிருதி பாதம் என்னும் வியதீபாதத்திரயமும் , ஆயில்யம் - கேட்டை 
ரேவதிகளின் நான்காம்பாதார் தியம் என்னும் சக்காசந்திதிரயமும் , அசு 

26 


- 


202 

சாதக அலங்காரம் 
வினி -மகம் - மூலங்களின் முதற்பாத தரம்பம் என்னும் கண்டாந்ததிரயமும் 
மிகவும் செட்ட காலங்கள் எனப்படும் . 


தனை , 
ஆனரே வதியின் நாற்கால் அசுவினி தனில் முதற்கால் 
மோனம் ஆம் கேட்டை நாற்கால் மூலத்தின் முதற்கால் தன்னில் 
ஈனம் ஆம் இராசிச் சர்தில் ஏர்தலே தோன்றும் எனும் 
தான் அவை திரிகோணத்தில் தந்தைக்கே அரிட்டம் ஆமே . 

இ - ள் ) ரேவதி 4 - வது பாதம் அசுவினி முதல் பாதமும் , கேட்டை 
4 - வது பாதம் மூலம் முதற்பாதமும் , இதன் திரிகோணமாகிய ஆயில்யம் 
4 - வதுபாதம் , மகம் முதல்பாதமும் குற்றமுடைய இராசிசந்தியாகும். இவை 
களில் ஆண்குழந்தை ஜனனமானால் தகப்பனுக்கு ஆகாது . பெண்குழந்தை 
பிறந்தால் தாயாருக்கு ஆகாது எ - று . 

கண்டாந்தவ்ய ப்ரமாணந்து கடிகாயாச் சதுஷ்டயம் 
ஆத்யராட்யார்து ஜாதஸ்ய மாதுர்மரணம் மாப்நுயாத் 
த்விதீயாயாம் பிதுச்சைவ த்ருதீயாயாம் அதஸ்வயம் 
சதுர்த்யாம் ஜாயமா நஸ்து ஹந்திப்ராத்ரூந் நஸம்சயம் , 
இ - ள் ) கண்டாந்த தோஷகால பிரமாண நாழிகை நான்காகும் . முதல் 
நாழிகையில் மாதுருவுக்கும் , இரண்டாவது நாழிகையில் பிதுருவுக்கும் , 
மூன்றாவது நாழிகையில் குழந்தைக்கும் , நான்காவது நாழிகையில் உடன் 
பிறந்தோருக்கும் தோஷம் உண்டாகும் எ - று . 

இந் நூலாசிரியர் இப்படலத்து 9 - வது செய்யுளில் கண்டாந்த தோஷ 
காலத்தின் தோஷசம்பவம் இன்னின்னார்க்கு உண்டென்பதை மாறாகக் 
கூறியிருப்பதாக சர்வார்த்த சிந்தாமணி வசனத்தால் அறியப்படுதலின் , இக் 
நூலையும் முதல் நூலாகக் கொண்டதாய் பாயிரப்படலத்தில் கூறப்படுதலின் 
இதனை அநுசரித்து 9- வது செய்யுளைத் திருத்தப்பட்டதென்றறிக . 

ஸார்பேந்த்ர பௌஷ்ண்ய திஷ்ண்யாநாம் 
அந்த்யா : பாதா பஸந்தய : 
ததக்ரபேஷ் வாத்யபாதோ 
கண்டாந்தம் நாமகீர்த்யதே 

( சூர்ய சித்தாந்தம் ) 
எனவரும் சுலோக பிரமாணத்தினால் ஈன்கு அறியலாம் . வியதீபாதம் ,, 
வைதிருதி என்பவைகளில் தத்கால பஞ்சாங்கத்தினால் அறிக . 

குமார ஜந்மகாலேது வ்யதீபாதச்ச வைத்ருதி : 
சங்க்ரமச்ச பவேத்யத்ர ஜாதோ தாரித்ரயகாரக : 
தரித்ராணாம் மஹாதுக்கம் வ்யா திபீடா மஹத்பயம் 
சஞ்சயம் இத்யு மாப்நோதி நாத்ரகார்யா விசாரண 
ஸ்தரீணாஞ்ச சோக துக்கஞ்ச ஸர்வந் நாசகரோபவேத் 
சாந்திர்வா புஷ்கலாகார்யா தத்ரதோஷோ நகச்சா 
சோமுகப்ரஸவம் குர்யாத் சாந்திகுர்யாத் ப்ரயத்ரத : 

( கார்க்கிய சம்மிதை ) 


விளக்க விருத்தியுரை 

203 
என்ற வசனத்தினால் வியதீபாதம் , வைதிருதி , சூரிய சக்கிரமாண காலங் 
களில் குழந்தை பிறந்தால் அவசியம் சாந்தி செய்துக்கொள்ளவேண்டும் . 
இதன் விரிவை சோதிடகலாநிதி 2 - வது தொகுதி முதற்பகுதியில் பரக்கக் 


காண்க . 


ஸார்பேக பௌஷ்ண பேஷ்வந்த்ய ஷோடசாம்சா பஸந்தய : 
ததக்ரபேஷ் வாத்யபாதா பாநாம் கண்டாந்த ஸம்கஞகா : ( நாரதர் ) 
( இ - ள் ) ஆயில்யம் - கேட்டை - ரேவதி அந்தியபாதத்தின் அந்தியமும் , 
அசுவினி - மகம் மூலம் ஆதிபாதத்தின் ஆதியும் முறையே சக்கசந்தி கண் 
டாந்தம் எனப்படும் . 


பௌஷ்ணாச்விந்யோஃ ஸார்பமித்ரர்ஷயோச்ச 
யச்சஜ்ஜேஷ்டாமூலயோ ரந்தராளம் , 
ஸ்யாத் கண்டாந்தம ஸ்யாச் சதுர்நாடி கம்ஹி 

யாத்ராஜர்மோத்வாஹ காலேஷ்வரிஷ்டம் (ரத்தினமாலை ) 
( இ - ள் ) ரேவதி - அசுவினி- ஆயில்யம் - மகம் - கேட்டை - மூலம் இந்த நக்ஷத் 
திர சந்திகாலத்தில் நான்குநாழிகை கண்டாந்தம் என்று சொல்லப்படும் . 
இக்காலத்தில் யாத்திரை - ஜனனம் - விவாகம் கெழுமானால் துக்கமுண்டாகும் . 
கண்டார்தகாலத்தில் குழந்தை பிறந்தால் அவசியம் சாந்தி செய்துக் 
கொள்ள வேண்டும் . இல்லாவிட்டால் மிக்க துன்பத்தைச் செய்யும் என்று 
அறிக . 


அச்வில் மகமூலாம் பூர்வார்தே பித்ருபீடாம் 
பூஷாஹி சக்ரபச்சார்தே ஜநநீ பாததேசிசும் 
பித்ருக்கஸ்து திவாஜாதோ ராத்ரிஜாதஸ்து மாத்ருஹா 
ஆத்மக்கஸ் ஸந்த்தியயோர்ஜாதோ நாதிகண்டோ நிராமயம் 
ஸர்வேஷாம் கண்டஜாதாநாம் பரித்யகோ விதீயதே . 


இ - ள் ) அசுவினி- மகம் - மூலம் ஆதிபாதத்தில் ஆதிகண்டாந்தகாலம் 
ஜனனமானால் பிதாவுக்கும் , ஆயில்யம் கேட்டை -ரேவத அந்தியபாதத்தில் 
அந்தியகண்டாந்தகாலம் ஜனனமானால் மாதாவுக்கும் தோஷம் உண்டாகும் . 
கண்டாந்தகாலத்தில் பகலில் ஜனனமானால் பிதாவுக்கும் , இரவில் ஜனன 
மானால் மாதாவுக்கும் , சந்தியாகாலத்தில் ஜனனமானால் சிசுவுக்கும் தோஷ 
முண்டாகும் . 


ஆச்லேஷாந்தே மகாதௌச ஜ்யேஷ்டாந்தே மூலமாதிமெ 
ரேவத்யந்தே ச்விநீபாதௌ த்வேத்வேது கடிகேக்ரமாத் 
பண்டிதைர் தோஷகடிகே ப்ரோக்தே தத்ஸப்பவஸ்யஹி 
க்ரஹசாந்திக்சி சோ : கார்யே இத்யாஹூர்ஜ்யோதிரவிதேபுத : 

( இ - ள் ) ஆயில்யாந்தம் மகராரம்பம் கேட்டையந்தம் மூலாரம்பம் ,, 
ரேவதி அந்தம் அசுவிரியாரம்பம் இரண்டு நாழிகை கண்டாந்தகாலம் அத 
சால் அவசியம் கிரகசாந்தி செய்துக்கொள்ளல் வேண்டும் எ - று . 


204 


சாதக அலங்காரம் 


. 


ஆயிலியத்தின் பலன் 
மூர்தஸ்ய நேத்ர சலகாம்ஸ புகஞ்ச 
பாஹு ஹ்ருஜ்ஜாநு குஹ்யபத மித்யாஹி தேஹபாக : 
பாணத்ரி நேதர ஹுதபுக் கருதி நாக ருத்ர 
ஷண்ணர்தபஞ்ச சிரஸஃக்ரமசஸ்து நாட்யம் ( நிர்ணய சிந்து ) 

இ - ள் ) ஆயில்ய நட்சத்திர நாழிகை 60 - ல் சிரத்தில்- 5 , முகத்தில் -7 
நேத்திரத்தில் -2, கழுத்தில் -2 , இரண்டு கையில் -4 , புஜங்களில் -8 , இருதயத 
தில் -11 , துடை யில் -6 , இலிங்கத்தில் -9 , பாதத்தில் -5 - பங்கிட்டு வைத் 
துப் பலன் அறிதல்வேலடும் எ - று . 

ஆனால் நட்சத்திர ஆதியந்தம் எப்போதும் 60 - நாழிகையாக இருக்கா 
மல் 60 - ல கூடியும் குறைந்தும் இருக்கும் . அப்போது அறுபது நாழிகையில் 
கூடியோ அல்லது குறைந்தோ உள்ள நாழிகைகளை 60 - ல் வகுத்து நாழி 
1 - க்கு எத்தனை விநாடி என்றுகண்டு அந்தந்த அங்கஸ்தானத்தின் நாழிகை 
களில் பெருக்க வரும் நாழிகை விநாடிகளை ஆதியந்தம் 60 - நாழிகையில் 
கூடியிருப்பின் அங்கஸ்தானங்களிலுள்ள நாழிகைகளில் கூட்டியும் குறைந் 
திருப்பின் குறைந்தும் ஒவ்வொரு அங்கத்தின் நாழிகையை சுத்தமாக 
அறிதல் வேண்டும் , 


உதாரணம் : 


ஒரு ஜாதகத்தில் ஆயில்யம் ஆதியந்தம் நா -65 ஆக வைத்துக்கொள் 
வோம . அப்போது அந்தவிபாகநாழிகை எவ்வளவு என்று அறியவேண்டின் 
நா . 5x60 = 300- 60 = 5 ஆகவே நாழிகை 1 - க்கு 5 - விநாடி அதிகப்படு 
தலின் ஆதியந்தம் 60 - க்குமேல் கூடியிருத்தலின் இதனை ஆயில்யத்தின் 
முதல் அங்கம் நாழிகை 5 - ஆல் பெருக்க 25 - விநாடி ஆகவே சிரஸ்தான 
நாழிகை-5 விநாடி -25 ஆகுமென்றறிக. இங்ஙனமே பிற ஸ்தானங்கட்கும் 
பிற நட்சத்திரங்கட்கும் அறிக . 


இலல 


கந்தம் 


* 


5 

7முகம் 


9 


சாஜ 8 


ஆச 


6 


5 


லிங்கம் 


ராஜ்யலாபம் 


பிதுர்நாசம் 


மாதுர்நாசம் 


இருதய 

11 

தொடை 
சிசு 
ஆனி தாத்ருத்வம் 


சிற்றின்பம் 


பிதாபக்தி 


பலம் 


செல்வம் 


லாபம் 


- 


ராஜ்யம் பித்ருக்டியோ மாத்ரு நாச காமக்ரியாரதி : 
பித்ருபக்த்தேர் பலீஸ்வக்கஸ் த்யாகி போகீ தரீக்ரமாத். 

( நிர்ணய சிந்து ) 
1 ராஜ்யலாபம் 4 சிற்றின்ப பிரீதி 7 சிசுஹானி 
2 பிதுர் ஆனி 5 பிதுர்பக்தி 8 தியாகத்வம் 

10 செல்வம் 
8 மாதர் ஆனி 

6 தேகபலம் 9 செல்வம் 


உண்டாம் .. 


விளக்க விருத்தியுரை 


205 


கேட்டையின் பலன் 


ஜ்யேஷ்டாதெள ஜநநீமாதா த்விதீயே ஜநநீபிதா 
தருதீயே ஜநநீப்ராதா ஸ்வயம்மாதா சதுர்தகே 
ஆத்மாநம் பஞ்சமேஹர்தி ஷஷ்டேகோத்ரக்ஷயோபவேத் 
ஸப்தமேசோப யுகுலம் ஜ்யேஷ்டப்ராதரம் அஷ்டமே 
சவமேஸ்வ சுரம்ஹந்தி ஸர்வஹந்தி தசாம்சக . ( பிரம்மயாமளம் ) 
( இ - ள் ) கேட்டை ஆதியந்த நாழிகையை 10 - பங்காக்க முதற்பங்கில் 
பிறந்தால் மாதுருவின் மாதுருவுக்கும் , இரண்டில் மாதாவின் பிதுருவுக்கும் 
மூன்றில் மாதுருவின் சகோதரருக்கும் , நான்கில் சிசுவின் மாதுருவுக்கும் , 
ஐந்தில் சிசுவுக்கும் , ஆறில் கோத்திரத்திற்கும் , ஏழில் மாதுரு பிதுரு குலத் 
துக்கும் , எட்டில் பெரிய சகோதரங்கட்கும் , ஒன்பதில் சிசுவுக்கும் , பத்தில் 
அனைத்திற்கும் காசமுண்டாகும் எ - று . 


மூலத்தின் பலன் 


அபுக்தமூலஸம்பவம் பரித்யஜேத்துபாலகம் 

ஸமாஷ்டகம் பிதாதவா நதந்முகம் விலோகயேத் . 
( இ - ள் ) அபுக்தமூலத்தில் பிறந்தால் பிறர்த குழந்தையை விட்டுவிடு 
தல் நல்லது . அல்லது எட்டுவருடம்வரை தகப்பன் அந்த சிசுவின் முகத் 
தைப் பார்க்கக்கூடாது எ - று . 

ஜ்யேஷ்டாந்த்ய கடிகைகாச மூலஸ்யாத்ய கடீத்வயம் 
அபுத்த மூலம் இத்யுக்த்தம் தத்ரோத்பந்த சிசோர்முகம் 
அஷ்டவர் ஷாண நாலோக்யம் தாதே நசுபம் இச்சதா 
தத்தோஷ பரிகாரார்தம் சாந்திகம் ப்ரோச்யதே அதுநா . 

( ஜாதகாபரணம் ) 
ஜ்யேஷ்டாந்தே கடிகாசைகா மூலாதௌகடிகாத்வயம் 
அபுக்த்தமூலம் இத்யாஹுஸ் தத்ரஜாதம் சிசும்த்யஜேத் . 

( வசிஷ்டசம்மிதை ) 
( இ - ள் ) கேட்டை அந்தியத்தில் ஒரு நாழிகையும் , மூலம் ஆரம்பத்தில் 
ரண்டு நாழிகையும் அபுக்த்தமூலம் எனப்படும் , இக்காலத்தில் பிறந்த 
குழந்தையின் முகத்தை எட்டுவருடம் பிதாபார்க்கக்கூடாது இந்ததோஷம் 
பரிகாரமாகும் பொருட்டு அவசியம் சாந்தி செய்துக்கொள்ளல் வேண்டும் . 


புருஷாகிருதி மூலபலம் 


* 


சு 


மூர்த்தி பஞ்சமுகேபஞ்ச ஸ்கந்தயோர் கடிகாஷ்டகம் 
கஜாச்ச புஜயோர்யுக்மம் ஹஸ்தயோர் ஹ்ருதயேஷ்டகம் 
யுக்மம் நாபௌதிசோ குஹ்யே ஷட்ஜாந்வோ : ஷட்சபாதயோ: 
விர்யஸ்ய புருஷாகாரே மூலஸ்ய பலமாதிசேத். ( ஜாதகாபரணம் ) 


206 


சாதக அலங்காரம் 


இ - ள் ) மனுஷ்யாகாச மூலமாவது : தலையில் நா -5 , முகம் -5 , கந்தம் 
( கழுத்து ) -3 , புஜம் -8 , கை -2 , இடுப்பு -10, துடை -6 , கால் -6 என்க . 

சத்ரஸாலபஃ கிரோதேசே வதநே பித்ருகாதகம் 
ஸ்கந்தயோர் தூவஹத்வஞ்ச பாஹுயுக்மே த்வகர்மக்ருத் 
ஹத்யாகா கரத்வந்தவே ராஜ்யாப்திர் ஹ்ருதயே பவேத் 
அல்பாயுர் நாபிதேசேச குஹ்யேச முகமத்புதம் 
ஜங்காயாம் ப்ரமணப்ரீதி பாதயோர் ஜீவிதால்பதா 
சஉபலம் கிலப்ரோக்த்தம் மூலஸ்ய முநிர்புங்கவை . 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சிரசில் 5 - நாழிகை சத்திர ( குடை ) லாபம் , முகம் 5 - நாழிகை 
துருநாசம் , இரண்டுகந்தம் 8- நாழிகை இடபேதம் , புஜம் நாழிகை- 8 பலம் 
கை நாழிகை- 2 மாதுர் நாசம் , இருதயம் நாழிகை- 8 இராஜ்யப்ராப்தி , நாபி 
நாழிகை - 2 அல்பாயுசு , இடுப்பு நாழிகை-10 அத்யந்த சுகம் , தொடை 
நாழிகை-6 அலைச்சல் , பாதம் நாழிகை- 6 அல்பாயுள் என்பதாம் . 

ஜாதகாபரணத்தின்படி மூலமுகூர்த்தம் 
ராஷஸே யாதுதாநச்ச ஸோமசுக்ர பணிச்வரா : 
பிதா மாதா யம : காலோ விஸ்வதேவா மஹேஸ்வர : 
கார்வாக்யச்ச குபேராச்ச சுக்ரோ மேகோ திவாகர : 
கந்தர்வோ யமதேவச்ச ப்ரஹம விஷ்ணுர் யமஸ்ததா 
ஈஸ்வரோ விஷ்ணுருத்ரச்ச பவநோ முநயஸ்த தா 
ஷண்முகோ ப்ருங்கரீடீச கௌரீ நாம்நி ஸரஸ்வதீ 
ப்ரஜாபதிச்ச மூலஸ்ய த்ரிம்ஸத்வை ஷணநாமகால் 
விபரீதா பார்க்ஞேயா ஆர்லேஷா ஜாதபாலகே . 

மூல முகூர்த்த சக்கரம் 

பகல் 


உ 


நாழிகை 


1 2 3 4 5 6 7 8 9 10 11 1213114115 


- 


ராக்ஷஸ யாதுதாக சோமன் சுக்கிரன் பணீஸ்வர 


பிதுர் 


மாதுர் 


யமன் 


முகூர்த்தம் 


வ 


காலன் 

ஸர்விசுவதேவர் 
மகேஸ்வரன் குபேரன் 
சுக்கிரன் மேகம் 


நாழிகை 


161718192021 22 23 24 25 26 27 28 29 80 


| 


* 


விஷ் 


முகூர்த்தம் 


ஈஸ்வரன் 


207 


விளக்க விருத்தியுரை 
ஆயில்ய முகூர்த்தம் 

இரவு 


பகல் 


நாழிகை 


1234567891011/12/13/14/15 


கெ 
களரி 


பிரஜாபதி சரஸ்வதி 


முகூர்த்தம் 


பிருங்கி சந்திரன் |முனி வாயு யமன்ஈஸ்வரன் விஷ் 
ருத்திரன் பிரம்மன் யமன் கந்தர்வன் திவாகரன் 


நாழிகை 


16,17/ 18 / 19 / 20 / 21 / 22 23 /24 / 25 /26/ 2728 /29/ 80 


G 


முகூர்த்தம் 


இந்தச் சக்கரம் பகல் இரவு சம அகசு 30- ஆக உடைய திரட்சஸ்தலத் 
திற்காகும் . இஷ்ட ஸ்தலத்திற்குப் பகல் இரவு அகசு பிரமாணங்களை 
முப்பது பங்காகப்பிரித்து ஒவ்வொரு முகூர்த்தத்திற்குரிய நாழிகை 
அளவை அறிதல் வேண்டும் . 

உதாரணம் : 
பகல் அகசு 28 ஆனால் 28+ 80 = 28x60 = 1680 + 56 = ஆகவே 
முகூர்த்தம் ஒன்றுக்கு நாழி -0 விநாடி -56 என்று அறிதல் வேண்டும் . 

ப்ரதமே த்விதீயே ஷஷ்டே சாஷ்டமேஷ்டாத சேத்தா 
த்ரயோ விம்சேச நவமே பரிவார பயம்கா : ( ஜாதகாபரணம் ) 

( இ - ள் ) மூலம் ஆயில்ய நக்ஷத்திரங்களின் 1 - வது 2 -வது 6 - வது 
8 - வது 9 -வது 18 - வது 23 - வது இந்த முகூர்த்தங்களில் ஜனனமானால் 
அனைத்திற்கும் சாசமுண்டென்பதாம் . 

மூல விருக்ஷம் 
வேதா ஸப்த கஜா : காஷ்டா கேடா பாணச்ச ஷட்சிவா8 
மூலஸ்தம்பத்வசா சாகா பத்ரம் புஷ்பம் பலம்சிகா. 

( ஜாதகாபரணம் ) 
ள் ) மூலவிருக்ஷத்தின் ஜடத்தில் நாழி 4 , ஸ்தம்பத்தில் நாழி -7, 
மரம் நாழி -8 , கிளை நாழி -10 , இலை நாழி -9 . புஷ்பம் நாழி -5 , பழத்தில் 
நாழி -6 ,சிகையில் நாழி -11 , ஆக நாழிகை 60 - ஐ ஸ்தாபிக்கவும் . இந்த 
மூலநக்ஷத்திர அங்க விபாக நாழிகையை முன்னேகூறிய ஆயில்யாக்ஷத்தி 
அங்கவிபாக உதாரணத்தின்படி ஆதியந்த காழிகைக்கு ஏற்ப செய்துக் 


கொள்க . 


* 


ப 


208 

சாதக அலங்காரம் 
மூலவ்ருக்ஷ விபாகேஷு மங்கலம்ஹி பலேதலே 
அமங்கலம் பலம்வித்யாச சேஷபாகேஷு நிச்சிதம் 
பாதே முகூர்த்தே வேளாயாம் வ்ருக்ஷேச புருஷாக்ருதெள 
அமிஷ்டம் அசுபாதிக்யே சுபாதிக்யே சுபம்பலம் . 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) மூலவிருக்ஷத்தின் புஷ்பாங்க விபாக காலத்தில் பிறந்தால் 
சுபகரம் , அன்னிய அங்ககாலத்தில் பிறந்தால் அசுபகரம் , அபுக்தமூலம் , . 
மூலமுகூர்த்தம் , மூலபாதம் , விசேஷமூலம் , மூலவிருக்ஷம், மூலாங்கம் 
இவற்றுள் சுபம் அதிகமானால் சுபகரம் , பாபம் அதிகமானால் பாபபலம் 
உண்டாகும் . 

விசேஷமூலம் 
க்ருஷ்ணே த்ருதீயா தசமீ வலக்ஷே பூதோ மஹீஜார் கிபுதை : ஸமேத : 
சேஜ்ஜந்மகாலே கிலயஸ்ய மூலஜந்மூலநம் தத்குருதே குலஸ்ய , 
திவாலாயம் நிசிப்ராதஸ் தாதஸ்ய மாதுலஸ்யச 
பசூநாம் மித்ரவர்கஸ்ய க்ரமாந்மூல மநிஷ்டதம் 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) ஜனனம் தேய்பிறை திருதியைகூடிய செவ்வாய்க்கிழமை 
விலும் , தசமீகூடிய சனிக்கிழமையிலும் , 

வளர்பிறை சதுர்த்தசிகூடிய 
புதன்கிழமையிலும் , மூலாக்ஷத்திரம் வந்தால் குலநாசத்தைச் செய்யும் 
பகல் சந்தியாகாலம் . இராத்திரி அதிகாலையில் பிறந்தால் பிது , மாதுர் 
பசு , மித்ரவர்க்கங்களின் மூலம் ( வம்சம் ) நாசமாகும் எ - று . 

. 
மூலபாதபலன் 
மூலாத்யபாதஜோஹந்தி பிதரந்துத்விதீயஜ 
மாதரம் ஸ்வம த்ருதீயோர் தார் ஸுஹ்ருதம்தத் துரீயஜ 
பலம் ததேவஸார்பர்க்ஷேப் பந்த்வயபாதத : 

( கசியப சம்மிதை ) 
( இ - ள் ) மூலம் முதற்பாதத்தில் பிறந்தால் தகப்பனுக்கும் , 2 - வது 
பாதத்தில் பிறந்தால் தாயாருக்கும் நாசமுண்டாம் . 3 - வது பாதத்தில் பிறந் 
தால் தனநாசம் , 4 -வது பாதத்தில் பிறந்தால் நன்மையும் உண்டென்பதாம் 
ஆயில்யத்தில் பிறந்தால் இதற்கு விபரீதமான பலனாம் அதாவது ஆயில்யம் 
1 - வது பாதத்தில் சுபமும் , 2 -வது பாதத்தில் தனநாசமும் 3 - வது பாதத்தில் 
மாதுருவுக்கும் , 4 - வது பாதத்தில் பிதுருவுக்கும் நாசம் உண்டாகும் எ - று . 

ஸர்பர்க்ஷே ப்ரதமேபாதே ஜந்மசேச் சுபக்ருத்பவேத் 
த்விதீயே சிசுதோஷஸ்யாத் த்ருதீயே மாத்ருதோஷக்ருத் 
சதுர்தே புத்ருதோஷஸ்யாந் நிவ்ருத்திரஸ்த வந்ததாந்த : 

( ஜோதிஷார்ணவம் ) 
எனவரும் வசனத்தினால் ஆயில்யம் 2 -வது பாதமும் மூலம் 3 - அதுபாதமும் 
சிசுவுக்குத் தோஷமென்று காணப்படுகின்றது . 


விளக்க விருத்தியுரை 


209 


மூல விருக்ஷ பலன் 
மூலஸ்தம்பத்வசாகா பத்ரபுஷ்பம் பலசிகா 
வேதாச்ச முநயச்சைவ திசச்சவஸவஸ்ததா 
நந்தாபரணார மாருத்ரா மூலபேத ப்ரகீர்த்தித : 
மூலேமூல விநாசாய ஸ்தம்பேஹாநீர்தாக்ஷய 
த்வசிப்ரநத்ரு விநாசாய சாகாமாத்ரு விநாசக்ருத் 
பத்ரேஸ்பரிவாரஸ்யாத் புஷ்பேர்ருப வல்லப : 
பலேஷுலபதேராஜ்யம் சிகாயாம் அல்பஜீவநம் 

( ஜயார்ணவம் நிர்ணயசிந்து ) 
இ - ள் ) மூலாவிருக்ஷத்தின் வேரில் நாழிகை-4 , ஸ்தம்பத்தில் -7 , விரு 
க்ஷத்தில் -10 ,கிளையில் -8, இலையில்-9 , புஷ்பத்தில்- 5 , பழத்தில்- 8 , சிரத்தில் 
11 ஆகும் . விருக்ஷ மூலத்தில் வழ்சநாசம் , ஸ்தம்பத்தில் தனநாசம் , மரத்தில் 
சகோதரநாசம் , கிளையில் மாதுர்நாசம் , இலையில் குடும்பநாசம் , புஷ்பத்தில் 
இராஜப்ரீதி , பழத்தில் ராஜ்யப்ராப்தி , சிகையில் அல்பாயுள் உண்டாகும் . 

வேறு மதசம்பிரதாயம் 
மூலேஸப்தகடீஷு மூலஹாநம் தம்பேஷ்டஸுஸ்வக்ஷயம் 
த்வதிக்பந்து விநாசகம் சவிடபே ருத்ரைர் ஹதோமா துல 
பத்ரேர்கை : ஸுக்ரூதீது பாணகுஸுமோமந்த்ரீ பலேஸாகரேராஜா 
வஹ்நிசிகால்பம் ஆயுர் இதிலந்மூலாங்கரி பேஸ்யாத்பலம் . 

இ - ள் ) மூலவிருக்ஷத்தில் வேரில் நாழிகை-7 வம்சநாசம் , ஸ்தம்பத்தில் 
ரா -8 சிசுசாசம் , விருக்ஷத்தில் நா -10 பந்துநாசம் , கிளையில் நா -11 மாதுல 
நாசம் , இலையில் நா -12 புண்யாத்மா, புஷ்பத்தில் நா -5 மந்திரி , பழத்தில் 
நா -7 ராஜபிரீதி , சிகையில் நா -3 அற்பாயுள் என்று அறியப்படுகின்றன . 

மூலத்ரிலோகம் 
வருஷாலிஹ்மேஷூகடேசமூலம் திவிஸ்திதம் 
யுக்ம துலாங்கநார்த்யே , பாதாளகம்மேஷத நு : 
குளீரநக்ரேஷ மர்த்யேஷ்வதி ஸம்ஸ்மரந்தி , 
ஸ்வர்கேமூலேபவேத்ராஜ்யம் பாதாளே சேத்தநாகமம் 
மர்த்யலோகேயதாமூலம் ததாசூக்யம்ஸமா திசேத் . 

( பூபாலவல்லபம் - பிர்ணயசிந்து ) 
( இ - ள் ) ரிஷபம் - விருச்சிகம் -சிங்கம் - கும்பம் இந்த லக்கினங்களில் பிறந் 
தால் மூலம் சுவர்க்கலோகத்திலும் , மிதுனம்-துலாம் - கன்னி - மீனலக்கினங் 
களில் பிறந்தால் மூலம் பாதாளலோகத்திலும் , மேஷம் - தனுசு- கடகம் 
மகர லக்கினங்களில் பிறந்தால் பூலோகத்திலும் இருக்கும் என்க . சுவர்க்க 
மூலத்தில் பிறந்தால் ராஜ்யலாபமும் , பாதாள மூலத்தில் தனநாசமும் , 
பூலோகமூலத்தில் சர்வ நாசமும் உண்டு என்பதாம் . 

இதனால் ரிஷபம் - விருச்சிகம் - சிங்கம் - கும்பங்களில் பிறந்தவர்களுக்கு 
மூலாஷத்திரதோஷம் கிடையாதென்பது நன்கு பெறப்படுகின்றதுணர்க. 

27 


210 


சாதக அலங்காரம் 


னால் 


| 


அடருங் கண்டாந்த தோடம் அசுவில் பதினா ராண்டாம் 
சுடரத்தம் கேட்டை ஒன்றாம் சொல்லிய மகம் எட் டாண்டாம் 
திடம் இல்ஆயிலியம் ரெண்டாம் சித்திரை மூலம் நான்காம் 
வடிவுள சேய்க்கு அரிட்டம் மாதுரு கண்டம் ஆமே.. 

(சாதகசிந்தாமணி ) 
நவமாஸம் ததாச்லேஷா மூலேசாஷ்டக வர்ஷகம் 
ஜ்யேஷ்டா பஞ்ச தஸேமாலி புத்ரதர்ஸாவர்ஜிதா . 

(நிர்ணயசிந்து ) 
இதில் ஆயில்யத்திற்கு 9 - மாதமும் , மூலத்திற்கு 8- வருடமும் , கேட் 
டைக்கு 10- மாதமும் தோஷமெனக் கூறப்பட்டிருப்பது மதபேதம் . 
சாதகசிந்தாமணி நூலுடையார் கூறியது சிசுவின் அரிஷ்டகாலமும் , இந்த 
சுலோகத்தில் கூறியது சிசுவைத் தந்தை பார்க்கக்கூடாத காலமும் என்று 
அறிக . 

இதுகாறும் கூறிப்போந்தவற்றால் கண்டாந்த நக்ஷத்திர தோஷங்கள் 
நன்கு விளங்காதிற்கும் இவற்றின் தோஷ கால அளவை இப்படலத்து 
ஈற்றுச் செய்யுளின் விருத்தியுரையில் நன்கறிக 

( 80 ) 
உறும் சன்ம லக்கினாதி உடன் சோமன் உறைவீட் டாதி 
பெறும்பகை என்னில் ஆண்டு பிறக்கும் சேய் பிழைத்தி டாது 
குறும் சன்ம லக்கினாதி குளிகனும் சனியும் கூடில் 
அறைந்திடாய் கள்ளர் ஆலே அடிப்பட்டே இறப்பான் அன்றே . 

( இ - ள் ) ஜனன இலக்கினாதிபதியும் சந்திரலக்கினாதிபதியும் ஒருவர்க் 
கொருவர் பகைவராயிருந்தால் பிறந்த குழந்தை இறந்துபோம் . ஜனன லக் 
கினாதிபனும் குளிகனும் கூடியிருந்தால் திருடர்களால் அடிபட்டு குழந்தை 
இறந்துபோம் எ - று . 

(81 ) 
அன்றவன் உதித்த நட்சத் திரம் திதி ராசி அந்தம் 
ஒன்றிடில் உடனே துஞ்சும் உற்றபொன் னோக்கெட் டேநாள் 
வென்றிக்கொள் வெள்ளி நோக்க வரவுநாள் மூன்று பொன்னை 
நன்றிலாப் பாவர் நோக்கின் வந்தநாள் நலிந்து போமே . 

( இ - ள் ) திதி கண்டாந்தம் , நட்சத்திர கண்டாந்தம் , இராசி கண்டாந் 
த ஆகிய திதி நட்சத்திர ராசி சந்திகளில் குழந்தை பிறந்தால் 
இறந்துபோம் . குரு இலக்கினத்தைப் பார்த்தால் எட்டு நாள் ஜீவித்திருக்கும் 
சுக்கிரன் பார்த்தால் மூன்று நாள் ஜீவித்திருக்கும் . குரு ( சுக்கிரர்களைப் ) 
பாபக்கிரகங்கள் பார்த்தால் பிறந்த அன்றே இறந்து போகும் எ - று . 

( வி- ரை ) சிலர் எல்லா திதி நட்சத்திரராசி சந்திகளில் பிறந்தாலும் 
தாஷம் உண்டு எனப் பொருள் கூறுவர் . 

எட்டுணையும் 
பொருந்தாது . 

தித்யர்க்ஷகண்டே பித்ருமாத்ருநாசோ 
லக்நேதுஸந்தௌ தநயஸ்யநாச ? 


உடனே 


விளக்க விருத்தியுரை 


211 


ஸர்வேஷு நோஜீவதி ஹந்திபந்தூந்ஜீவந் 
புநஸ்யாத்பகுவாரணாச்வம் 

( ரத்தினசங்கிரகம் ) 
( இ - ள் ) திதி நக்ஷத்திரசந்தியில் பிறந்தால் பிதுர் மாதுருவுக்கும் லக்ன 
சந்தியில் பிறந்தால் சிசுவுக்கும் , திதி நக்ஷத்திர லக்கினசந்தியில்பிறந்தால் 
சிசு பந்துக்களுக்கும் மிருத்யுவுண்டாகும் . அரிட்டம் நீங்கி சிசு பிழைத்து 
இருந்தால் யானை குதிரை முதலியவற்றுடன் அச்சிசு அரசைப்பெறும் 
என்றறிக . 

கண்டாந்தம் , சந்தியாகாலங்களில் பிறந்த சிசு ஜீவித்திருப்பது துர் 
லபம் . ஒருசமயம் ஜீவித்திருந்தால் அரசபோகத்துடன் வாழ்ந்திருக்கும் 
என்பதனை : 

ஜாதோ நஜீவதி நரோ மாத்ருவத்யோ பவேத் 
ஸ்வகுல ஹந்தா , யதிஜீவதி கண்டாந்தே பஹு 
கஜதுாககோ பவேத்பூப : 

( சாராவளி) 
( இ - ள் ) கண்டாந்தத்தில் பிறந்த சிசு ஜீவித் திருக்காது , மாதுருநாசம் , 
குலநாசத்தை யுண்டாக்கும் . ஒருசமயம் ஜீவித்திருந்தால் சதுரங்கபல 
முடைய அரசவாழ்க்கையைப் பெற்று விளங்கும் எ - று . 

பூர்ணா நந்தாக் யோஸ் தித்யோ ஸந்திர்நாடி த்வயம் ததா 
கண்டாந்தம் மருத்யு தம்ஜந்ம யாத்ரோத்வா ஹவ்ரதாதிஷ 
குளீரஸிம்ஹயோ: கீட சாபயோர் மீநமேஷயோ : 
கண்டாந்தம் அந்தராளம் ஸ்யாத் கடிகார்தம் ம்ருதிப்ரதம் 

( கர்க்கசம்மிதை ) 
இ - ள் ) பிரதமை (நந்தா) , பஞ்சமி ( பூர்ணா) , சஷ்டி ( நந்தா ), தசமி 
( ணா ) , ஏகாதசி (நந்தா ), பூரணை - அமாவாசை ( பூர்ணா) ஆகிய திதிகளில் 
முடிவில் இரண்டு நாழிகைகாலம் திதி கண்டாந்தம் எனப்படும் . 
சிங்கம் , விருச்சிகம் - தனுசு , மீனம் - மேஷம் இவற்றின் சந்தியில் அரை 
நாழிகை ராசி கண்டாந்தம் எனப்படும் . 

திதி கண்டாந்தம் 


கடகம் 


பக்கம் ஐந்தினில் பத்துமூ வைந்தினில் 
தொக்க ஈற்றினில் சொல்லிய நாழிகை 
ஒக்க இவ்விரண்டு ஓதுகெண் டார்தமாம் 
தக்க தந்தை தாய் தான் அழிவு ஆகுமே . 

(சரசோதிமாலை ) 
இராசி கண்டாந்தம் 
சிலை அரி தகர் முன் கூறு தேள் குளிர் கயல்பின் கூறும் 
இலகும் அங் கிசங்கள் தாமே இராசிகண் டாந்தம் என்பர் .. 

(சரசோதிமாலை ) 
( இ - ள் ) மீனம் மேடம் , கடக சிங்கம் , விருச்சிகம் தனுசு , இவைகளில் 
முறையே அந்தத்தில் அரைநாழிகையும் , ஆதியில் அரைநாழிகையும் 
இராசி கண்டாந்தகாலம் என்பதாம் . 


܃ 
Si 


சாதக அலங்காரம் 


கண்டதோஷதாநம் 
திதிகண்டேத் வநட்வாஹம் நக்ஷத்ரே தேநுருச்யதே 
காஞ்சநம் லக்நகண்டாந்து கண்டதோஷோ விாஸ்யதி 

( உத்திரகார்க்கீயம் ) 
( இ - ள் ) திதிகண்டாந்த தோஷபரிகாரத்திற்கு எருது தானமும் , நக்ஷ 
திரகண்டாந்த தோஷ பரிகாரத்திற்கு பசுதானமும் , இராசிகண்டாந்த 
தோஷ பரிகாரத்திற்கு சுவர்ணதானமும் செய்யவேண்டும் எ- று . 

வ்ய தீபாதே அங்கஹாமிஸ்யாத் பரிகேம் ருத்புமா திசேத் 
வைத்ருதெள பித்ருஹாநிஃ ஸ்யந் நஷ்டேந்தாவந்ததாம்வ்ரஜேத் 
மூலேஸமூலாசஃ ஸ்யாத் குலநாசோர த்ருதௌபவேத் 
விக்ருதாங்கச்ச ஹீநச்ச ஸந்த்யயோர் உபயோபி 
பர்வண்யபி ப்ரசூதெளச ஸர்வாரிஷ்ட பயப்ரதம் 
தத்வத்ஸதந்தஜாதச்ச பாதஜா தகுல் ததைவச 
விபரீதப்ரசூதௌது நாபிநாளே நவேஷ்டித : 
ராஷ்ட்ரஸ்யந்ருபதேச்சைவ ஸ்வஸ்யாபிசவிநாசக : 
தஸ்மாத்ஸர்வப்ரயத்நோ சாந்திம் குர்யாத்விதாகத : 

( வசிஷ்டசம்மிதை ) 
இ - ள் ) வியதீபாதயோகத்தில் சிசு ஜனனமானால் அங்கஹீனமும் , 
பரிகயோகத்தில் மிருத்தியுவும் , வைதிருதியோகத்தில் பிதுருஹானியும் , 
நஷ்டசந்திரனில் அந்தகத்வமும் , மூலத்தில் வம்சநாசமும் , திருதியோகத் 
தில் குலநாசமும் , இரண்டு சந்திகாலங்களில் அங்கவிகாரமும் , அல்லது 
அங்கஹீனமும் , பருவங்களில் ஜனனமானால் சகல ஹாங்யும் பயமும் 
உண்டாம் . இந்தப்படி பல்லுடன் பிறந்தாலும் , கால் முன்னாகப் பிறந்தா 
லும் , அசுபத்தை யுண்டாக்கும் , மற்றும் விபரீத 

ஜனனமானாலும் ,, 
( குறைந்த அங்கம் , அதிக அங்கம் , விகாரஜனனம் ) கொடிசுற்றிப் பிறந்தா 
லும் இராச்சியத்திற்கும் இராஜனுக்கும் குடும்பத்திற்கும் ஆகாது ஆதலால் 
அவசியம் சாந்தி செய்துகொள்க . 

பிழர்ஜர்மறி யேஜாதா : ஜாகம் ராசயந்திதே 
மாத்ருஜந்மரி யேஜாதா : மாத்ரூணாம் காதுகாஸ்திரிய 

( சர்வார்த்த சிந்தாமணி ) 
இ - ள் ) தகப்பன் பிறந்த நக்ஷத்திரத்தில் ஆண்குழர்தைப் பிறந்தால் 
தகப்பனுக்கும் , தாய் பிறந்த நட்சத்திரத்தில் பெண்குழந்தைப் பிறந்தால் 
தாயாருக்கும் ஆகாது என்க . 

கேதோர் உதயம் பூர்வம் பச்சாத் உல்காதி பவநநிர்கரதா : 
ரௌத்ரே ஸார்ப்ப முகூர்த்தே ப்ராணைஸ் ஸம்த்யஜ்யதே ஜந்தும் 

( சாராவளி) 
ள் ) தூமகேது ( வால்வெள்ளி ) தோற்றம் , நக்ஷத்திரம் வீழ்தல் 
இடி விழுதல் , பிரசண்டமாருதம் வீசுதல் முதலிய உண்டானபோது , 
ரௌத்திர சர்ப்பமுகூர்த்தகாலங்களில் ஜனன மானால் சிசுவுக்குசீக்கிரத்தில் 
மிருத்யுவுண்டாம் . 


. 


விளக்க விருத்தியுரை 


213 


காலசந்தி 
சந்திகாலம் என்பது பகல் இரவுகளின் சந்திப்பு காலங்களிலும் இவற் 
றின் மத்திய காலங்களாகிய நடுப்பகல் நடு இரவு காலங்களிலும் பிறந்த சிசு 
பிழைக்காது . பிழைத்திருந்தால் அக்குழந்தை அரசனாகவோ , பெரிய மத 
ஸ்தாபகனாக வோ , பெருத்த சம்பத்துடையவனாகவோ வாழ்ந்திருக்கும் 
என்றறிக . ஸ்ரீராமபிரான் மத்தியானத்திலும் , அரிச்சந்திரன் மத்தியானத் 
திலும் , இராவணன் சூரிய அஸ்தமயகாலத்திலும் , கிருஷ்ணமூர்த்தி 
அர்த்தராத்திரியிலும் பிறந்திருக்கின் றனர் . இவர்கள் ஜாதகங்களை சோதிட 
கலாநிதி 2 - வது தொகுதியிற் காண்க . 

அந்தாஸ் தமாயாத் ஸந் தீயா வ்யக்திபூதா ந தாரகாயாவத் 
தேஜ பரிபாதிமுகாத் பாநோர் அர்தோதயோ யாவத் . 

(சம்மிதை வசனம் ) 
என்பதனால் சாயங்காலம் சூரிய மண்டலத்தினுடைய பாதி மறையும் சமய 
முதல் -நக்ஷத்திர பிரகாச பரியந்தம் சாயந்திர சந்திகாலமாகும் பிராத 
காலத்தில் ஒருவர் முகம் ஒருவருக்கு காணப்படும் சமயமுதல் சூரிய மண்ட 
லம் பாதி உதயபர்யந்தம் காலை சந்திகாலமாகும் . 

உதயாத் ப்ராக்த நீஸந்த்யா கடிகாத்வ்ய முச்யதே 
ஸாயம் ஸந்த்யாத் விகடிகாஹ் அஸ்தாது பரியாஸ்வத : 

( பாரத்வாஜ சம்மிதை ) 
என்பதனால் காலை மாலை சந்திகாலம் இரண்டு நாழிகை அளவு என அறியப் 


படுகின்றது . 


ராச்யந்தகதை : பாபைஸ் ஸந்த்யாயாம்து ஹிமரச்மி ஹோராயாம் 
ம்ருத்யு ப்ரத்யேகஸ்தை : கேந்ரேஷு சசாங்கபாபைச்ச . 

( சாராவளி) 
இ - ள் ) சந்தியகாலங்களில் சந்திரஹோரையில் (காலஓரையல்ல - ஓரா 
சக்கரத்தின்படி ) பிறக்க , பாபக்கிரகங்கள் எந்த இராசியிலேனும் அந்திய 
நவாம்சத்திலிருக்க சிசுவுக்கு அரிஷ்டமுண்டாம் . சந்திரன் பாப கிரகங்க 
டன் கூடின் கேந்திரஸ்தானங்கள் ஆயின் ; அதாவது 1-4-7-10 என்னும் 
ந்த கேந்திர ஸ்தானங்களில் எதிலேனும் மூன்று கேந்திரங்களில் பாவ 
ரும் , ஒரு கேந்திரத்தில் சந்திரனும் இருந்தால் சிசுவுக்கு அரிஷ்ட முண் 

(82 ) 
நலிவுசெய் அட்ட மாதி லக்கினத் தாதி கூடில் 
வலிய கேந் திரத்தில் நிற்க மன்னும் எட்டினில் ஆரேனும் 
பொலிவு உற ஒருவர் நிற்கப் பூமியில் பிறந்த பாலன் 
ஒலிகடல் உலகில் எட்டாண்டு உள்ளுயிர்க் கரிஷ்டம் சொல்வாய் . 

( இ - ள் ) துன்பத்தைக் கொடுக்கும் சுபாவத்தைபுடைய எட்டாம் வீட் 
டிற்கு அதிபனும் , இலக்கினாதிபனும் கூடி கேந்திர ஸ்தானங்களாகி 1-4-7 
10 - ஆமிடங்களில் எங்கேனும் இருக்க , எட்டாம் வீட்டில் வேறு யாதேனும் 


டாம் எ - று . 


i 


சாதக அலங்காரம் 


ஒரு கிரகமிருந்தால் பிறந்த குழந்தைக்கு எட்டு வருடத்திற்குள் அரிஷ்டம் 
உண்டென்று சொல்லுவாயாக எ - று . 

( 83 ) 


உள்ளலக் கினக்கோன் எட்டென்று ஓதுலக் கினத்துள் நிற்க 
மெள்ளவே இந்தும் எட்டில் மேவிடப் பாவர் தானும் 
தெள்ளும் அட்டமம் சன்மங்கள் இரண்டையும் செறிந்து நோக்கப் 
பிள்ளை மெய்க்கு அரிட்டம் என்றே பேசினார் பெருமை யோரே . 

( இ - ள் ) இலக்கினாதிபன் எட்டாமிடமாகிய ஆயுள் பாவக இலக்கினத் 
தில் இருக்க , சந்திரனும் அந்த எட்டாமிடத்திலிருந்து அவ்விருவரையும் 
இலக்கினத்தையும் சனி பார்த்தால் பிறந்த குழந்தைக்குத் தோஷம் 
ண்டாம் எ - று . 

இச்செய்யுளில் “ உள்ள லக்கினமே ஆதி இருவர் லக்கினத்துள் நிற்ப " 
என்று பழைய பிரதிகளில் காணப்படுகின்றது . இதற்குச் சிலர் லக்கினாதி 
பதியும் இரண்டுக்குடையவனும் இலக்கினத்திலிருக்கவும் என்று பொருள் 
கூறுவர் . அங்ஙனம் கூற அத்தொடர்மொழியில் பொருள் சிறப்பின்மை 
யாலும் , 1-2 -க்குடையவர் இலக்கினத்தில் இருந்தால் அவரைச் சனிபார்த் 
தால் அரிஷ்டம் சம்பவிக்க எது இன்மையாலும் பின்வரும் ஜாதகாபரண 
வசனத்தை ஆதாரமாகக் கொண்டு “ உள்ள லக்கினக்கோன் எட்டென் 
றோது லக்கினத்துள் விற்க ” எனத் திருத்தி அமைக்கப்பட்டதாகும் . 
( வி - ரை ) நிசாபதிர் லக்கபதே ஸகாசாச்சேத் அஷ்டமஸ்த : 

க்ருசதாம் ப்ரயாத : க்ரூரைச்ச த்ருஷ்டச்ச சுபைர் 

த்ருஷ்டோ வர்ஷத்வயாந்தே ஸ க்ரோதி ரிஷ்டம் . 
( இ - ள் ) ஜனன காலத்தில் சந்திரன் இலக்கினாதிபதியுடன் எட்டா 
மிடத்தில் இருந்து , க்ஷணகலையுடன் பாவக்கி கங்களின் பார்வையைப் 
பெற்றால் 2 - வருடத்தில் அச்சிசுவுக்கு அரிஷ்டம் உண்டாகும் எ - று . ( 84 ) 


பெருமை செறிதேள் சென்மமதாய் 

பெரும்பா வர்கள் முன் ஆறில் உற 
இருமை செறிபின் ஆறில் நல்லோர் 

இருக்கின் அரிட்டம் இரவி ஒன்றில் 
உரிமை உடன் ஒன் பதில்இருக்க 

ஒருவர் இவரைப் பாரார் ஏல் 
அருமை உடனே உதித்திடும்சேய்க்கு 

அரிட்டம் என்றே அறைவாயே . 
( இ - ள் ) விருச்சிகம் ஜனனலக்கினமாகி பாவர்கள் ( அதிருசிய பாக 
மாகிய ) முன் ஆறு ராசிகளிலும் , சுபர்கள் ( திருசிய பாகமாகிய ) பின் ஆறு 
ராசிகளிலும் இருந்தால் சிசுவுக்கு அரிஷ்டமுண்டாகும் . சூரியன் இலக் 
கினம் அல்லது ஒன்பதில் இருந்து சுபக்கிரக நோக்கமின்றி இருந்தால் 
சிசுவுக்கு அரிஷ்டமுண்டாகும் எ - று , 


விளக்க விருத்தியுரை 

216 
( வி - ரை ) அத்ருச்யபாகே யதிபாபகேடா த்ருச்யேவிபாசே 

சுபதாபவந்தி , ஸ்வர்யா நுாாமா தநுபாவகாமீ 

ஜீவேத் ப்ரசூதோ அப்தக சப்தகம்ஹி . ( ஜாதகாபரணம் ) 
இ - ள் ) அதிருசிய பாகமான இலக்கினஸ்புட பாகை முதல் சப்தம 
ஸ்புட பாகைக்குள் பாவர்களும் , திருசியபாகமான சப்தமஸ்புட பாகை 
முதல் இலக்கினஸ்புட பாகைக்குள் சுபர்களும் இருக்க , இராகு இருந்தால் 
சிசுவுக்கு அரிஷ்டமுண்டாம் எ - 

சக்ரஸ்ய பூர்வா பரபாககேஷு க்ரூரே ஸெளம்யேஷ 
சகீடலந்நே, க்ஷிப்ரம்வி நாசம் முபைதி ஜாதகம் 

( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) சக்கர பூர்வ பாகமான அதிருசியத்தில் பாவர்களும் , அபர 
பாகமான திருசியத்தில் சுபர்களும் இருக்க , கடக விருச்சிக லக்கினங்களில் 
பிறந்த சிசு உடனே அரிட்டத்தை அடையும் எ - று . 

இங்கு கீட சப்தத்திற்கு கடக விருச்சிகமென்று பொருள்கொள்ளப் 
பட்டிருக்கின்றது . 

சாராவளியில் விருச்சிக லக்நமென்றே கூறப்பட்டிருக் 
கிறது . ஜாதகாபரணத்தின் ஆசிரியர் எந்த இலக்கினத்தில் பிறந்தாலும் 
தோஷம் உண்டென் கிறார் . சாராவளி நூலுடையார் கருத்தையே இச் எல் 
ஆசிரியர் பெரும்பாலும் தழுவி கூறியிருக்கின்றார் . இம்முறையில் ஜாதகா 
பரண நூலுடையார் இலக்கினத்தில் ராகு இருப்பின் தோஷமென்கின்றார் . 

சக்ரஸ்ய பூர்வபாகே பாபாஸ் ஸௌம்யாஸ்ததேதரேசைவ 
வ்ருச்சிக லக்கஜாதா கதாயுஷோ வஜ்ரமுஷ்டி யோகோஸ்மிர் . 

( சாராவளி) 
( இ - ள் ) இலக்கினம் விருச்சிகமாய் சங்கரபூர்வார்த்தமான அதிருசிய 
பாகத்தில் பாவர்களும் , திருசியபாகத்தில் சுபர்களும் இருந்தால் குழந் 
தைக்கு அரிஷ்டமுண்டாகும் எ - று . 

( 85 ) 


அறையும் தகர்தேள் சன்மமதாய் 

அட்ட மத்தில் கரியசனி 
நிறையும் சுபர்கள் பார்வையின்றி 

நிற்கில் அரிட்டம் சென்மத்தில் 
இறைஆம் காரி சேய் இருக்க 

ஏழில் சோமன் குறைந்திருக்க 
நறைஆர் சுபர்கள் பாராரேல் 

நவில் ஏழ் ஆண்டில் நலிந்து இறுமே . 
இ - ள் ) மேடம் விருச்சிகம் ஜனனலக்கினமாகி எட்டில் சனி சுபர்கள் 
நோக்கமில்லாதிருக்கில் குழந்தைக்கு அரிஷ்டமுண்டாகும் . இலக்கினத்தில் 
சனி செவ்வாய் இருக்க , ஏழில் க்ஷணசந்திரன் இருக்க , சந்திரன் இலக் 
கினத்தைப் பார்க்காமல் இருந்தால் சிசுவுக்கு அரிட்டம் உண்டாகும் எ - று . 


216 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) க்ருச சசாங்க : ஸ்மாகோ விலக்ரே 

மந்தார சுக்ரா குருத்ருஷ்டி ஹீநா : 
விநாசநந்தே அப்தக ஸப்தகோ 
குர்வந்திஜாதஸ்ய விரிச்சயோ , 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) க்ஷணசந்திரன் ஏழில் சப்தமத்தில் இருக்க , இலக்கினத்தில் 
சனி - செவ்வாய் இருந்து சுக்கிரன் குருபார்வை யில்லாவிடின் ஏழுவருஷத் 
திற்குள் அக்குழந்தைக்கு அரிஷ்டமுண்டாம் எ - று . 

இச்செய்யுள் பன்னிரண்டு அடிகளில் 7 - ல் சந்திரன் , லக்கினத்தில் 
சனி என்றிருந்த பிரயோகம் இந்தச் சுலோகத்திற்கு ஏகதேசமாக ஒத்து 
இருந்தபடியால் இச்சுலோகக் கருத்தைத் தழுவியே இச்செய்யுளை திருத்தப் 
பட்டது என் றறிக 

( 86 ) 
சந்திர கிரகண காலி ஜனனபீடை 
இறுமாந்து உறும் வெண் மதிக்கு ஒருபால் 

இயாவர் எனும் உற ஒரு பால் 
கறைவாள் அரவம் எதிர்த்து மதிக் 

கலைமேல் நடக்கும் தடமாக 
நிறைவாம் சசிவாள் அரவிரண்டு 

நில்லார் அன்றி அந்நேரம் 
அறைஆ லையினில் கரும்பு என்ன 

அவிர்க்கத் திரியால் அறுஞ்சிறுவன் . 
( ப - ரை ) இறுமாந்து உறும் வெண்மதிக்கு ஒருபால் - மிகமகிழ்ச்சியுடன் 
இருக்கின்ற வெண்மையான பிரகாசத்தையுடைய சந்திரனுக்கு ஒரு பக்கத் 
தில் , இயாவர் எனும்உற- ஏதாவது ஒரு கிரகம் இருக்க , ஒருபால் - மற்றொரு 
பக்கத்தில் , கறை வாள் அரவம் எதிர்த்து - விடந் தங்கிய கூரிய பல்லை 
யுடைய இராகு கேதுக்களில் ஒருவர் இருந்து சந்தித்து , மதிக் கலைமேல் 
நடக்கும் தடமாக - சந்திரனுடைய கிரணப் பிரகாசத்தை மறைத்துச் 
செல்லும் மார்க்கத்தில் , நிறைவு ஆம் சசி - கலை முற்றிய பூரண சந்திரனும் , 
வாள் அரவு இரண்டும் - இராகு கேதுக்களில் ஒருவரும் ஆகிய இருவர்களும் , 
நில்லார்- நிலைபேறாக இருக்காமல் அதிசீக்கிரத்தில் விலகிப்போவார்கள் . 
( ஆதலால் ) அன்றி அந்நேரம் - அந்தச் சர்திர கிரகண சமயமாகிய சொற்ப 
காலத்திற்குள் பிறந்தகுழந்தையானது , அறை ஆலையினில் கரும்பு என்ன 
சொல்லப்பட்ட ஆலைவாயில் இட்ட கரும்பைப் போல கிரகணதோஷ சம்ப 
வத்தினால் , அவிர்க் கத்திரியால் அறும் சிறுவன் கத்திரி என்னும் ஆயுதத் 
தினால் அறுப்புண்டு மாணமாகும் எ - று . 
( வி - ரை ) தருவும் மணியும் இருத்தியும் தண்ணங் கமல மலர்த்தவிசின் 

திருவும் உயிர்த்த பாற்கடலின் தெள் ஆர் அமுதத்து உடன்பிறந்தாய் 
பெருவெண் மதியே நீஉறைதல் பெம்மான் மௌலி கதிர்அமிழ்தின் 
உருவம் அனங்கன் உறவு ஒன்றும் விடுத்தியேல் மற்றுஉனை நிகர் ஆர் . 

( நைடதம் ) 


| 


விளக்க விருத்தியுரை 


217 


எனவரும் பிரமாணத்தினால் - ஐந்தருவு , சிந்தாமணி , இருகிதி ;: திருமகள் 
இவைகள் தோன்றிய பாற்கடலில் அமிர்தத்துடன் பிறந்து , பரமசிவ 
னுடைய சடை முடியை இருப்பிடமாகக்கொண்டு , அமிர்தகிரண சொரூப 
னாய் விளங்குதலின் சந்திரனை ( இறுமாந்து உறம் வெண்மதியம் ” எனக் 

றினார் என்றறிக இறுமாந் துறும் வெண்மதியம் என்பதற்கு கலை 
நிரம்பிய சந்திரன் . 

எனினும் ஒக்கும் . இதுவன்றி " ஒருபுறம் கறை 
வாள் அறவும் " எனக் 

எனக் கூறியிருத்தலின் சந்திரகிரகணகாலமென்பது 
நன்கு போ தரும் . ஆகவே சர் திரக்கிரகணம் பௌர்ணமி காலத்திலேயே 
உண்டாகுவது இயல்பாதலாலும் , இச்செய்யுள் 3 - வது அடியில் நிறைவாம் 
சசி " என்றுரைத்திருத்தலாலும் பூரணச்சந்திரன் என்பதில் எட்டுணையும் 
சந்தேகமே இல்லை . 
மற்றும் இதற்கு , 

ஆதிபகவன் தனது ஊடல் தணிப்பான் பணியும் அவ்விறைவன் 
பாதம் இறைஞ்சும் அதற்கும் நெற்றி பகையும் அல்குல் பகையாம் 
சீதமதியும் அறவும் விழும் செயற்கும் உவசை கொளாமல் அலை 
மாது பணியும் அதற்கே மனம் மகிழும் உமையை வணங்குவாம் . 

( பிரபுலிங்கலீலை ) 
னவரும் சிவப்பிரகாசசுவாமிகள் திருவாக்கினால் சந்திரன் உமாதேவியா 
ருடைய நெற்றியிலுள்ள புருவமானது தனது பிறைபோல வளைந்தில்லை 
என இகழ்ந்து இறுமாந் திருக்கின்றானென்றும் பொருள் கூறலமையும் . 

சசி சசத்தையுடையது சசம் - முயற்களங்கம் , அதனை யுடையவன் 
சந்திரன் என்பதாம் . இதனை “ முயலிருக்கும் பிறையோடும் புயலிருக்கும் 
சடைமுடியும் மூன்று கண்ணும் எனவரும் வேலூர் ஸ்ரீ அமிர்தலிங்க 
சுவாமிகள் நான்மணிமாலை சிறப்புப்பாயிரச்தினால் அறியலாம் . 

பூமேஸ் சாயாம் ப்ரவிஷ்ட 8 ஸ்தகதி யதி 
சசிகம் சுக்லபக்ஷாவஸாதே 
ராஹுர் ப்ரஹ்ம ப்ரஸாதாத் மதிகதவரஸ் 
தத் தமோவ்யாஸ துல்ய : 

( ஸ்ரீபதியாசார்யர் ) 
என்ற சுலோக வசனத்தினால் அமிர்தமதனத்தின் கண் உண்டான பகையை 
முன்னிட்டு , பிரமனை நோக்கித் தவங்கிடந்து வரம் பெற்று கிரகணகாலம் 
களில் பூமிச்சாயையில் பிரவேசித்துச் சூரிய சந்திரர்களை தமோகிரகங்க 
ளாகிய இராகு கேதுக்கள் சிறிதுகோம் மறைத்துச் சொல்லுகின்றார்களாத 
லின் ( மதிக்கலைமேல் நடக்கும் தடமாக ” என்றம் , மறைத்து உடனே 
விலகிவிடுகின் றமையால் " சசிவாள் அரவு இரண்டும் நில்லார் ” எனவும் 
கூறினார் என்க . இச்செய்யுளின் உண்மைப் பொருள் இவ்வாறிருப்ப இதனை 
உற்றுணராது 2 - வச அடியில் கறைவாள் அரவு ” என்றிருக்கவேண்டி 
யதை “ கறைவாழ் அரவு ” எனவும் 3 -வது அடியில் “ சசிவாள் அரவு என் 
றிருக்கவேண்டியதை சசிவாழாவு " என்றும் கொண்டு மயங்கி பொருள் 
றி இடர்படுவர் சில்லோர் என்க . 

அமாவாசையில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் இருப்பத 
னால் சந்திரனால் சூரியபிம்பம் மறைக்கப்படும் இதனால் இது சூரியகிரகணம் 

28 


218 

சாதக அலங்காரம் 
எனப்படும் . பௌர்ணமியில் பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத் 
தியில்வர பூமியின் எதிர்ப்புறத்தில் சூரியனுடைய பிரகாசத்தால் உண்டா 
கின்ற நிழலால் சந்திரபிம்பம் மறைப்படும் . இதனால் இது சந்திரகிரகணம் 
எனப்படும் . சந்திரகிரகணம் சிலசமயம் இராகுவினாலும் , சிலசமயம் கேது 
வினாலும் சம்பவிக்கும் இராகுவால் சம்பவிக்கின் இராகு கிரஸ்தமென்றும் , 
கேதுவால் சம்பவிக்கின் கேதுகிரஸ்தமென்றும் சொல்லப்படும் . இது 
பற்றியே இச்செய்புளில் இராகு கேது என்று கூறாமல் பொதுவாக அரவு 
என்று கூறினார் ஆசிரியர் என்க . சந்திரகிரகணகாலத்தில் சந்திரனுக்கு 
ஒருபுறம் அரவுகளில் ஒருவர் இருக்க , மற்றொருபுறம் எவரேனும் இல்லா 
திருந்தால் அப்போது பிறந்தால் 

இவ்விததோஷம் கிடையாது என்றறிக . 
சிறுவன் உதித்த இலக்கினத்தில் 

தேய்ந்த பிறையும் பாவிகளும் 
அறிவாம் நான்கு ஏழ் பத்தெட்டில் 

அடைந்து பாவர் தானிருக்க 
உறுகேந் திரத்தைச் சுபர்பாராது 

ஒழியில் குழவிக்கு உறும் அரிட்டம் 
பேறுகர்க் கடகந் தேள்உதயம் 

ஏழில் பாவர் பெறில்பிணியாம் . 
( இ - ள் ) இலக்கினத்தில் தேய்பிறைச் சந்திரன் பாவருடன் இருக்க , 
4-7-8-10 ஆகிய இடங்களில் பாவர்கள் இருந்து சுபர்கள் இலக்கினத்திற்குக் 
கேந்திரத்தில் இல்லாதிருந்தால் குழந்தைக்கு அரிஷ்டமுண்டாகும் கடகம் 
விருச்சிகம் இலக்கினமாய் ( இலக்கினமுதல் ) ஏழாமிடம் வரை பாவர்கள் 
இருக்க ( பாவர்கள் ஏழாமிடமுதல் 12 - மிடம் வரை இருந்தால் ) குழந்தைக்கு 
அரிஷ்டமுண்டாகும் எ- று . 
( வி - ரை ) லக்நே குளீரே அப்யதவா அலிஸம்க்கே 

கலக்ரஹாம் பூர்வதலே யதிஸ்யு : 
ஸெளம்ய பரார்தே கலுவஜ்ரமுஷ்டிர் 
யோகோய யுக்த்த : ப்ரகரோதி ரிஷ்டம் ( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) கடகம் விருச்சிகம் இலக்கினமாகி பாவர்கள் அதிருசியத்திலும் , 
சுபர்கள் திருசியத்திலும் இருந்தால் வஜ்ஜிரமுஷ்டியோகம் எனப்படும் . 
இதில் குழந்தை பிறந்தால் ஜீவித்திருக்காது எ - று . இந்தக்கருத்தை ஈற்று 
அடியில் விளக்கினார் ஆசிரியர் என்பது நன்கறியப்படுதலின் “ பெறுமீன் " 
என்பதை நீக்கி பெறுங்கர்க்கடகம் ” எனத் திருத்தப்பட்டது முன் 14 - வது 
கவியில் விருச்சிகத்தைக் கூறி கடகத்தைக் கூறாது விடுத்தமையால் இச் 
செய்யுளின் ஈற்றடியில் குறிப்பாக விளக்கினார் ஆசிரியர் என்றறிக . 

லக்நே க்ஷிணே சசில் நிதாம் சந்த்ர 

கேந்த்ரேஷு பாபைல் 
என்ற வராகமிகிராசார்வர் வசனத்தினால் அதாவது : 

அதாவது : இலக்கினத்தில் 
க்ஷணசந்திரன் இருக்க , அஷ்டமம் , 1-4-7-10 ஆகிய கேந்திரங்களில் ( சுபர் 
இன்றி ) பாவர்கள் இருந்தால் குழந்தைக்கு அரிஷ்ட முண்டென்று அறியப் 


ப 


F 


விளக்க விருத்தியுரை 


219 . 


படுதலாலும் , இந்த 17 - வது செய்யுளில் சிறுபான்மையன்றி பெரும்பாலும் 
இக்கருத்தே காணப்படுதலாலும் இச் சுலோகக்கருத்தைத் தழுவி இச் 
செய்யுளின் முதன் மூன்று அடிகளிலுள்ள கருத்தைத் திருத்தப்பட்ட 
தென்றறிக . 

( 88 ) 
பிணி ஆறு ஏழில் பாவரும் ஆய் பெரும் சென் மத்தில் இரவிஉறத் 
துணி ஆம் எட்டு ஆம் இடத்தின்கேந் திரத்தில் பாவர் சூழ்ந்து இருக்க 
அணிஆர் குழவி உடன்தாய்க்கும் அரிட்டம் செவ்வாய் சனிகோணம் 
பணிஆர் மதியைப் பொன்பாராது இருக்க அரிட்டம் பாலனுக்கே. 

( இ - ள் ) இலக்கினத்திற்கு ஆறு ஏழாமிடங்களில் பாவர்களும் , இலக் 
கினத்தில் சூரியனும் , எட்டாமிடத்தின் சேத்திர ஸ்தானங்களாகிய 
2-5-8-11 - ல் பாவர்களும் இருந்தால் குழந்தையுடன் தாயாருக்கும் அரிஷ்ட 
முண்டாம் . சனி செவ்வாய் 5-9 - ல் சந்திரன் இராகு கேதுக்களுடன்கூடி 
சுபர் திருஷ்டியில்லாமலும் இருந்தால் குழந்தைக்குமாத்திரம் அரிஷ்டம் 
உண்டாகும் எ - று . 

( 89 ) 
பால வெள்ளை மதியம் ஓடு பயின்சன் மத்தும் பரவர்உற 
ஆலும் குழவிக்கு அரிட்டமதாம் இரவி ஆறில் அதற்கு ஏழில் 
சாலச் செவ்வாய் சனி நிற்கத் தகப்பன் சிறுவன் உடன் இறுவர் 
நாலும் தேய்ந்த மதிபாவர் நடுஆ யில் தாய்ச் சீவனும் போம் . 

( இ - ள் ) சந்திர இலக்கினம் ஜனனலக்கினத்தில் பாவக்கிரகங்கள் 
இருக்கக் குழந்தைக்கு அரிஷ்டமுண்டாம் . சூரியன் ஆறிலும் , செவ்வாய் 
சனி அதற்கு ஏழாமிடமாகி பன்னிரண்டாமிடத்திலும் இருக்கத் தந்தை 
யும் குழந்தையும் இறப்பார்கள் . இந்த யோகத்துடன் 

தேய்பிறைச் 
சந்திரன் பாவர்மத்தியில் இருந்தால் தாயும் மரணமாவாள் எ - று . 

( வி - ரை ) பாலவெள்ளை மதியம் " என்பதற்குச் சிலர் தேய்பிறைச் 
சந்திரன் என்பர் . அது பொருத்தமாகாது . 

( 90 ) 
போமே ஆறு ஆம் இடப்பிறைக்கு ஏழ் 

பொருந்திச் செவ்வாய் சனிநிறக 
ஆமே தாய்பிள்ளைக்கு அரிட்டம் 

அடர்சென் மத்தில் பாம்புசனி 
தாம்ஆர் நான்கில் சேய்ஏழில் 

தபனன் உறில்சாற் றும்மரணம் 
கோமார் சனிசெவ் வாய்ஏழில் 

குழவிக்கு அரிட்டம் சொல்வாரே . 
( இ - ள் ) ஆறாமிடத்திலிருந்த சந்திரனுக்கு , ஏழாமிடமாகிய 12 - ல் 
செவ்வாய் சனி இருந்தால் தாயாருக்கும் குழந்தைக்கும் அரிஷ்டமுண்டாம் 
இலக்கினத்தில் இராகு - கேது - சனி இவர்கள் இருக்க , நான்கில் செவ்வாயும் 
எழில் சூரியனும் இருந்தால் ( முன்போல ) தாயாருக்கும் குழந்தைக்கும் 
மரணமுண்டாகும் . ஏழில் செவ்வாய் சனி இருந்தால் குழந்தைக்குமட்டும் 
அரிஷ்டம் உண்டாம் . 

( 91 ) 


1 


220 


சாதக அலங்காரம் 


வார்ஆர் முலை ஆய் சன்மம் எட்டாம் 

மனைக்கு ஆறு ஏழ் எட்டு ஒடு வியத்தில் 
கூர் ஆர் பாவர் தேய்பிறையைக் 

கூட அதற்கு நான்கு எட்டில் 
ஒர் ஆர் பாவர்உறில் குழவிக்கு 

அரிட்டம் பன்னொன்று ஒன்பதினில் 
கார் ஆர் சனிசெவ் வாய்பாம்பு 

கலந்துற் றாலும் கடிது அரிட்டம் . 
இ - ள் ) இலக்கினம் எட்டாமிடங்களுக்கு 6 - ஆறு 7- எழு 8- எட்டு 12 
வியம் ஆகிய இந்த ஸ்தானங்களில் , பாவர்கள் தேய்பிறைச் சந்திரனுடன் 
கூடியிருக்க ,அதற்கு 4 - நான்கு , 8 - எட்டில் பாவர்கள் இருந்தால் குழந் 
தைக்கு அரிட்டமுண்டாகும் , 11 - பதினொன்று ஒன்பதில் செவ்வாய் - 
சனி - இராகு கேதுக்கள் இருந்தாலும் , குழந்தைக்குச் சீக்கிரத்தில் அரிஷ் 
டம் உண்டாகும் எ - று . 

( 92 ) 
கடிய சன்மம் தனில் பிறையும் கவின்சுக் கிரனும் கலந்து நிற்க 
நெடிய ஏழில் சனி நிற்க இஃதல் லாமல் நீள்சனியும் 
- கொடிய சசியும் ஒருகாலில் கூடி இருக்கச் சன்மத்தில் 
படியும் பிறையைச் சுபர்நோக்காது இருக்கில் பாலன் தாயுடன் சாம் . 

இ - ள் ) ஜனனலக்கினத்தில் சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருக்க , ஏழா 
மிடத்தில் சனி நின்றாலும் , இதுவன்றி கரகமண்டலத்திற்கெல்லாம் மேலே 
யுள்ள சனியும் , பாபச்சந்திரனும் ஒரு நக்ஷத்திரபாதத்தில் , இலக்கினத்தில் 
இருக்க இந்தச் சந்திரனைச சுபர்கள் பார்க்கா திருந்தாலும் தாயாருக்கும் 
குழநதைககும் அரிஷ்டம் உண்டாகும் எ - று , 

( வி - ரை ) இச்செய்யுளில் இரண்டுவகை அரிஷ்டயோகம் கூறப்பட் 
டிருப்ப , சிலர் ஒரே . அரிஷ்டயோகமெனப் பொருள் கூறுவர் . அங்ஙனம் 
கூறுதல் எட்டுணையும் பொருந்தாதென்க . 

( 93 ) 
காணும் கேதும் கரும்பாம்பு கருதும் நான்கில் உற்றிடவே 
மாணும் குழவிக்கு உறுமரணம் ஆகும் ஒன்ப தாம் இடத்தில் 
பானும் வியத்தில் கோள உறினும் பன்அங் காரி கதிர் உடனே 
பூணும் வியத்தில் உற்றிடினும் புதல்வன் தாதைஉடன்மரணம் . 

( இ - ள் ) இராகு கேதுக்கள் நான்காமிடத்தில் இருந்தால் குழந்தைக்கு 
அரிஷ்ட முண்டாம் ஒன்பதாமிடத்தில் சூரியதும் பன்னிரண்டாமிடத்தில் 
வேறுகிரகங்களும் இருந்தாலும் , சனி சூரியனுடன் கூடி பன்னிரண்டர் 
மிடத்தில் இருந்தாலும் தகப்பனுக்கும் குழந்தைக்கும் அரிஷ்டமுண்டாகும் . 
வி - ரை ) சதுஷ்டய கதோ ராஹு பாபையதி நிரீக்ஷிதே 
ஜாதஸ்ய மரணம் ததயாத் தசாப்தே ஷோடசேதவா . 

( ஜாதகானுபவ தருப்பணம் ) 


விளக்க விருத்தியுரை 


221 


ராஹுர்பவேஜ் ஜந்மதி கேந்த்ரவர்த்தி 
க்ரூரக்ரஹைச்சாபி நிரீக்ஷிதச்சேத் 
கரோதிவர்ஷைர் தசபிர்விகாசம் 
வதந்திவா ஷோடசபிச்ச கேசித் . 
இவ்விரு வசனத்தில் முதல் வசனம் 4 - ல் ராகுயிருக்க எனவும் , 2 - வது 
வசனம் கேந்திரத்தில் ராகு இருக்க எனவும் கூறப்பட்டிருக்கின்றது . 
ஆகவே நான்காமிடமென்று கொள்ளாமல் கேந்திரம் என்று கொள்ளு 
தலே சிறப்பாகும் . 

( 94 ) 
மரணம் ஐந்தில் கதிர்மதியும் மந்தன் செவ்வாய் உடன் கூடி 
கிரணம் உற்றே இருந்தக்கால் கேளாய் குழவி பிதாமரணம் 
முரண்ஆம் அசுர குருஎட்டில் மூன்றில் பாவர் உடன் இருக்கத் 
திரம் ஆம் பாவர் நோக்கம் உற சேய்க்கும் அரிட்டம் செய்திடுமே . 

( இ - ள் ) ஐந்தாமிடத்தில் சூரியன் - சந்திரன் - செவ்வாய் -சனி இவர்கள் 
கூடி பிரகாசத்தோடு இருக்கின் குழந்தையும் தகப்பனும் மரணமாவர் . 
சுக்கிரன் மூன்று அல்லது எட்டாமிடத்தில் பாவர்களுடன் இருந்தாலும் , 
பாவர்களால் பார்க்கப்பட்டாலும் குழந்தைக்கு அரிஷ்டமுண்டாகும் எ - 

( வி - ரை ) சூரியனுடன் கிரகங்கள் கூடின் அஸ்தமனத்தைப் பெறுவர் . 
ஆகவே அஸ்தமனதோஷத்தை அடையாத சந்திரன் - செவ்வாய் - சனி - 
இவர்கள் சூரியனுடன் ஏகராசியில் இருந்தால் என்பதைக் குறிப்பிடும் 
பொருட்டு “ கிரணம் உற்றே இருந்தக்கால் என்றார் ஆசிரியர் என்றறிக . 
இவர் இத்தகுப் பலமாக இருந்தால் எனப் பொருள் கூறுவர் . அது எட்டுணை 
யும் பொருந்தாது . 
சொல்லிய குசாதிபஞ்சக் கிரகங்கள் தானே 

சூரியனை அடுக்கமுன் பின் நின்றால்கன மூடம் 
புல்லியசேய் பதின் எழு புந்திபதின் மூன்று 

பொருந்து குரு பதின் ஒன்று வெள்ளி ஒன்பது ஆகும் 
ல் இயல்பாம் காரிக்குப் பதினைந்து பாகை 

நயந்து இதற்குள் நின்றக்கால் அத்தமனம் ஆகும் 
மெல்லிய செம் பஞ்சினையும் வனசமலர் இனையும் 

மிகுத்திடுபேர் ஆச்சரிய மெல்லடி அஞ்சுகமே . ( ஜாதகசிந்தாமணி ) 
எனவரும் செய்யுள் வசனத்தினால் சூரியனுக்கு முன்பு அல்லது பின்பு 
17- பாகைக்குள் செவ்வாயும் , பதினைந்து பாகைக்குள் சனியும் , 12 - பாகைக் 
குள் சந்திரனும் இருந்தால் அத்தமன மாவர் . ஆகவே இந்தவண்ணம் அத்த 
மனம் இல்லாதிருத்தல் வேண்டுமென்பதை கிரணம் உற்றே என்று 
விளக்கினார் என்க . 

( 95) 


செய்யும் பரிதிக்கு எட்டு அதனில் செவ்வாய் மந்தன் உடன் கூடி 
உய்யும் சுபர்கள் நோக்கம் இலாது உற்றால் பிதாவுக்கு உறுமரணம் 
பைய மதிக்குஏழ் எட்டில் நவம் பண்பு ஆம் இடத்தில் பாவர்களும் 
ஐயம் அறவே இருந்தக்கால் ஆகும் குழவி பிதா இறுமே. 


222 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) சூரியனுக்கு எட்டாமிடத்தில் செவ்வாய் சனி கூடி , சுபக்கிர 
கங்கள் நோக்கம் இல்லாமல் இருந்தால் பிதாவுக்கும் , சந்திரனுக்கு 7- ஏழு , 
8- எட்டு , 9. ஒன்பதாமிடங்களில் பாவர்கள் பலீஷ்டர்களாக இருந்தால் 
குழந்தைக்கும் பிதாவுக்கும் அரிஷ்டம் உண்டாகும் எ - று . 

( 96 ) 
இறுமே பாவர் உடன்உதயத்து இருந்த மதியின் கிராணம் எனின் 
உறுமே சென்மம் எட்டிற்சேய் உற்றால் குழவி தாய்மரணம் 
பெறுமே பரிதி கிராணம் இதில் பேசும் பாவர் உடன்உதயத்து 
உறவே எட்டாம் இடம் செவ்வாய் உற்றால் குழவி தாய்மடிவர் . 

( இ - ள் ) இலக்கினத்தில் பாபக்கிரகங்களுடன் கூடி இருந்த சந்திரனைக் 
கிரகணம் பிடித்திருக்கும் சமயத்தில் பிறக்க , எட்டாமிடத்தில் செவ்வாய் 
இருந்தால் தாயும் குழந்தையும் மாணமாவர் . இப்படியே இலக்கினத்தில் 
பாபக்கிரகங்களுடன் கூடியிருந்த சூரியனைக் கிரகணம் பிடித்திருக்குஞ் 
சமயத்தில் பிறகக , எட்டாமிடத்தில் செவ்வாய் இருந்தால் தாயும் குழந்தை 
யும் மரணமாவர் எ - று . 
( வி - ரை ) ஸோபப்லவே சசாங்கேஸக் க்ரூரே லக்ககே குஜாஷ்டமகே 
ம்ருத்யு : மாத்ராஸார்தம் சந்த்ரவத் அர்க்கேஸச்ச்ரேணா. 

( ஜாதகானுபவ தருப்பணம் ) 
( இ - ள் ) கிரகணத்துடன் கூடின சந்திரன் இலக்கினத்தில் பாவருடன் 
இருக்க , குஜன் எட்டாமிடத்தில் இருந்தால் தாயுடன் சிசு மரணமாகும் . 
சந்திரனைப்போலவே கிரகணத்துடன் கூடின சூரியன் இலக்கினத்தில் 
பாவருடன் இருக்க , குஜன் எட்டாமிடத்திலிருந்தால் தாயுடன் குழந்தை 
மரணமாகும் எ - று . 

மிஜோபராகேத் வசுபாவிதேந்தர் 
லக்கஸ்திதேபூமி ஸுதோஷ்டமஸ்தஃ 
ததோஜகந்யா ஸஹபாலகஸ்ய 
ம்ருத்யுஸ்ததார்கே ஸதிசஸ்த்ரகாத : 

( ஜாதகாபரணம் ) 
அசுபஸஹிதோஸ்தே சந்த்ரே குஜேத நாச்ரிதே 
ஜாரீஸுதயோர் ம்ருத்யுர் லக்ரேர வௌதுஸசஸ்த்ரஜ 

(பிருகஜ் ஜாதகம் ) 
இரண்டு சுலோகங்களும் முதல் சுலோகத்தின் கருத்துடையனவே 
யாரும் . 

க்ரஹணோ பகதே சந்த்ரே ஸ்க்ரூரே லக்கே குஜேஷ்டமசே 
மாத்ராஸார்தம் மரியதே சந்த்ரவத் அர்கேச சஸ்த்ரேண . 

( சாராவளி ) 
க்ரஹணே சர்தா சூர்யஸ்ய ப்ரசூதிர் யதிஜாயதே 
வ்யாதிபீடா ததாஸ்த்ரிணாம் ஆதௌது ருதுதர்சநாத் . 

(சௌனக சம்மிதை ) 


1 


(இ - ள் ) சூரிய சந்திர கிரணத்தில் குழந்தைப் பிறந்தாலும் , முதல் 
ருதுவானாலும் வியாதி பீடை முதலிய துன்பத்தைத் தரும் என்பதாம் . 


விளக்க விருத்தியுரை 


223 


இத்தியாதி பிரமாணங்களைக் கொண்டு இச்செய்யுள் திருத்தப்பட்டு 
இருப்பதை சோதிட ஞான சூட்சுமதரிசிகள் நன்குணர்ந்து அங்கேரிப்பர் . 
ஏனையோர் இரண்டு சிங்கம் , இரண்டு சனி என்று கூறியதுபோலவே 
இதனையுங் கூற முற்படுவர் . 

( 97 ) 
பூராடம் முக்காலும் பூசத்து இடை இரண்டும் 
சீராகச் சித்திரையில் செல் அரையும் - ஓர்குல மூன்று 
உத்திரத்துக் காலும் உயிர்இழப்பர் தந்தைதாய் 
புத்திரனைப் பெற்று எடுத்த போது . 

இ - ள் ) பூராடம் ரேவதிகளின் மூன்றாம் பாதத்திலும் , பூசம் சித்திரை 
களின் இரண்டாம்பாதத்திலும், உத்திரம் முதற்பாதத்திலும் குழந்தை 
பிறந்தால் தாய் தந்தையர்க்கு அரிஷ்டம் உண்டென்பதாம் எ - று 
( வி - ரை ) சித்ராத்யர்தே புஷ்யமத்யே த்விபாதே 

பூர்வா ஷாடாதி ஷ்ண்யபாதே த்ருதீயே 
ஜாதஃ புத்ரச் சோத்தாரத்யே விதத்தே 

மாதா பித்ரேர் ப்ராதரம் பாலாசநம் . 
த்விமாஸம் சோத்தராதோஷ : புஷ்யே சைவத்ரிமாஸக : 
பூர்வாஷாடா ஷ்டமேமாலி சித்ராஷாண் மாலிகம்பலம் . 

( விர்ணயசிந்து - வசிஷ்டர் ) 
( இ - ள் ) சித்திரை - பூசங்களின் இரண்டாம் பாதத்திலும் , பூராடம் 
ரேவதிகளின் மூன்றாம்பாதத்திலும் , உத்திரத்தின் முதற்பாதத்திலும் 
குழந்தைப் பிறந்தால் மாதுரு- பிதுரு-சகோதரர் சந்ததிகளுக்குத் தோஷம் 
உண்டாம் . உத்திரத்துக்கு 2 - மாதமும் , பூசத்திற்கு 3 - மாதமும் , பூராடம் 
ரேவதிகளுக்கு 8- மாதமும் , சித்திரைக்கு 6 - மாதமும் தோஷம் . அதுவரை 
தந்தை குழந்தை முகம் பார்க்கக்கூடாது . பின்பு சாந்தி செய்து பார்த்தல் 
வேண்டும் . 

உத்தராபுஷ்யசித்ராஸு பூர்வாஷாடோத்பவஸ்யா 
குர்யாச்சாந்திம் ப்ரயத்நேந நக்ஷத்ராகாரஜம்புதல் 
உத்தரே திலபாத்ரம் ஸ்யாத் புஷ்யகே கோதாந முச்யதே 
அஜப்ரதாகம் த்வாஷ்ட்ரேஸ்யாத் பூர்வாஷாடேச காஞ்சாம் . 

இ- ள் ) உத்திரம் - பூசம் -சித்திரை- பூராடம் இந்த நக்ஷத்திரத்தில் பிறர் 
தால் நக்ஷத்திர வடிவமாக சாந்தி செய்க . உத்திரத்திற்கு எள்ளுடன் கூடிய 
பாத்திரமும் , பூசத்துக்குக் கோதானமும் , சித்திரைக்கு * டு தானமும் , 
பூராடம் - ரேவதிக்கு சுவர்ணதானமும் முக்கியமாகும் எ - று . ( 98 ) 

பாலாரிஷ்டப்படலம் சம்பூர்ணம் , 


224 


சாதக அலங்காரம் 
நட்சத்திர பொதுப் படலம் 


A 


அசுவினி 
செய்கருமம் வழுவாமல் செய்வன்மட வார்நேயன் 

தியாகி தீரன் 
பொய்சொல்லான் ஆபரணப் பிரியன் அற்ப கோபிபெறும் 

புகழே உள்ளான் 
துய்யவிழி சிவந்திருப்பன் மார்பு அகலம் உளன் சமர்த்தன் 

தூயன் ஆகும் 
ஐயம் இலா நெறி உயர்ந் தேயிருப்பன் சாந்தன் அசு 

பதியி னானே . 
( இ - ள் ) அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவன் செய்யப்பட்ட காரியங் 
களைத் தவறின்றி செய்பவனும் , ஸ்திரீகள் மேல் ஆசையுள்ளவனும் , கொடை 
( ஈகை ) யாளனும் , மனத்தைரியமுடையவனும் , பொய்சொல்லாதவனும் , 
ஆபரணங்களை அணிவதில் ஆசையுள்ளவனும் , சிறிது கோபமுள்ளவனும் , 
சிறந்த கீர்த்தியை யுள்ளவனும் , சிவந்த கண்களை யுடையவனும் , பரந்த 
மார்பை யுடையவனும் , சாமர்த்திய முள்ளவனும் , 

சாமர்த்திய முள்ளவனும் , சுத்த முடையவனும் ,, 
நீண்ட நெற்றியை யுடையவனும் , சாந்தனும் ஆவான் எ - று . 
( வி - ரை ) அர்த்தவாம்ச்சாபி சூரச்ச ஸுபகோ தாவல்லப : 
தக்ஷ : க்ரூரோ மஹாகாயச் சாச்விந்யாம் ஜாயதே நர : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) அசுவிரியில் பிறந்தவன் தனவான் , வல்லமை யுடையவன் , 
நேத்திரரோகி , தனாதிபதி , சாமர்த்தியமுள்ளவள், நல்ல சரீரமுடையவன் 
என்பதாம் . ப்ரிய பூஷணஸ் ஸுரூபஸ் ஸுபகோ தக்ஷோச்விஷ மதி 
மாம்ச்ச " என்ற பிருகஜ்ஜா தசப்படி அசுவிதியில் பிறந்தவன் பிரியமாய்ப் 
பேசுவோனும் , அலங்காரப்பிரியனும் , நல்ல அழகுடையவனும் , சர்வஜனங் 
களுக்கும் பிரியமுடையவனும் , சமர்த்தஓம், புத்திமானும் அவன் என்று 
அறியப்படுகின்றது . 

( 99 ) 
பரணி 
அன்னைபிதாவுக்கு இனியன் ஞானி அற்ப நித்திரையன் 

அற்ப கோபி 
தன்மவான் ஐச்சுவரியன் மானபுகழ்க் கோனாம்தாம் 

பூல நேயன் 
மன்னும்உரைத் திடன் உடம்பின் இடப்புறத்தின் மறுவன் 

அரும் சமர்த்தன் ஆகும் 
பன்னி உரை யில் பிரியன் மோவாய்க்கட் டைச்சிறியன் 

பரணி யானே , 


விளக்க விருத்தியுரை 


225 


( இ - ள் ) பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தாய் தந்தையர்க்கு அன் 
புடையவனும் , ஞானியும் , சிறிது தூரம் தூங்குதலும் , சிறிது கோபியும் , 
தருமம் செய்பவனும் , செல்வமுடையவனும் , மானியும் , புகழில்சிறந்தவனும் , 
தாம்பூலப் பிரியனும் , சொற்சாதுரியனும் , சரீரத்தின்கண் வலதுபக்கத்தில் 
மறுவுடையவனும் , வல்லமைசாலியும் , மனைவி சொல்லில் பிரியமுடையவ 
னும் , சிறிய மோவாய்க்கட்டையுடையவனும் ஆவான் எ - று . 

" பன்னி உரையில் பிரியன் என்பதற்குச் சில பெண்கள் சொத் 
களில் பிரியமுடையவன் " என்று பொருள் கூறுவர் . அஃது பொருந்தாது . 
" தாருவனத் தெய்வ முனிவர் பன்னியர் தம் , இறைவன் வளர்து காட்டு 
கென நெடியோன் மகனைப் பொடியாக்கும் என வரும் திருவிளையாடற் 
புராணத்தினால் இதனை நன்கறிக . 
( வி - ரை ) பரண்யாஸ்ச ப்ரவக்தா ஹ்யரோகீ ஸுஸ்திரோபவேத் 
ஸுப்ராஜ்ஞோ மதிமாம்ச்சைவ ஸத்யவாக்யோ த்ருடவாத : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) பாணியில் பிறந்தவன் சாஸ்திரங்களைச் சொல்லுவோனும் , 
நோயில்லாதவனும் , மனோ தைரியமுடையவனும் , அனேக விஷயங்களை 
அறிந்தவனும் , புத்திசாலியும் , உண்மை விஷயங்களைப் பேசுவோனும் ,, 
திடமான விரதமுடையவனுமாவான் எ - று . 

மற்றும் , " சருதகிச்சய ஸத்யாருக்தக்ஷாஸ் ஸுகிதச்சபரணிஷ " 
எனவரும் பிருகத்ஜாதகப்படி ஆரம்பித்த காரியங்கள் நிறைவேறும் வரையி 
லும் திடசிச்சயமுடையவனும் , யதார்த்தவா தியும் , நோயில்லா தவனும் , 
சதுரனும் , துக்கமில்லாதவனும் ஆவான் என்று அறியப்படுகின்றது . (100 ) 


கார்த்திகை 
கொள்ளும்ரச வர்க்கத்தில் பிரியன் அற்ப 

நித்திரையன் கூறுஞ்செஞ் சொல் 
தெள்ளியசா துரியன் பொய் சொல்லியுமே 

பொருள் சேர்க்குந் திறத்தோன் புத்தி 
உள்ளவன்மன் னர்க்கினியன் சன்மானன் 

தேகபலம் உடைய கோமான் 
கள்ள மனன் உரத்தின் மறு வழக்குரைக்குந் 

துணிவான் கார்த் திகையினானே . 
( இ - ள் ) கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் இனிப்பான வஸ்துக் 
களில் பிரியமுடையவனும் , சிறிதநேரம் தூங்குன்றவனும் , வெளிப்படை 
யாகச் சொற்களை தெளிவாகப் பேசவல்லவனும் , பொய்ப்பேசி பொருளைத் 
பேதடவல்லவனும் , புத்திமானும் , அரசர்களுக்குப் பிரியனும் , பிறரால் 
உபசாரம் பெறுவோனும் , தேக வன்மையின் பெருமையிற் சிறந்தவனும் , 
வஞ்சகமனத்தனும் , மார்பில் மறுவுடையவனும் , துணிவாக வழக்குகளைச் 
சொல்லுவோனும் ஆவான் எ - று . 

29 


k 


22 ; 


சாதக அலங்காரம் 


1 


( வி - ரை ) தேஜஸ்வீ ரீதிமாம்ச்சைவ பஹுபுக் ஜாவல்லபம் 

கம்பீர : குசலோமார் வஹ்நேக்ஷத்ர ஜச்சுசி : 


( யவன ஜாதகம் ) 


( இ - ள் ) கிருத்திகையிற் பிறந்தவன் தேஜசுடையவனும் , நியாய சாஸ் 
தரமுணர்ந்தவனும் , போஜனப்பிரியனும் , ஜனத்தலைவனும் , காம்பீர்ய 
முடையவனும் , சமர்த்தனும் , அபிமான முடையவனும் , பரிசுத்தனும் 
வான் எ - று . 

மற்றும் , “ பஹுபுக் பாதாராதஸ் தேஜஸ்வீ க்ருதிசாஸு விக்யா தம் ” 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி அதிக ஆகாரம் உட்கொள்ளுவோனும் , அன் 
னிய ஸ்திரீகளிடத்தில் பிரியனும் , தேக காந்தியுடையவனும் , பிரசித்தனும் 
ஆவன் என்பதாம் . 

( 101 ) 
உரோகணி 
நீரதிக தாகமுளன் சொன்னதுகேட் பான்புலவன் 

நிருபன் ஆகும் 
பாரின் அன்னம் இடுஞ்சீமான் இரும்புவியா பாரிநெய்பால் 

பட்சம் உள்ளான் 
நேரும் இரு விழிபருத்துப் புருவமும்சற் றேநெருங்கும் 

நேயன் என்றும் 
ஓரம்உரை யான்உள்ளங் கால்உரத்தோன் திட நடைரோ 

கணியி னானே . 
( இ - ள் ) உரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தண்ணீரை அதிக 
மாகப் பருகுவோனும் , அன்னியர் சொல்லைக் கேட்பவனும் , வித்துவானும் 
அரசனும் , பசித்தோர்க்கு அன்னமிடும் செல்வமுடையவனும் , இரும்பு 
வியாபாரம் செய்பவனும் , நெய் - பால் - தயிர் முதலியவைகளை உண்பதில் 
பிரியமுடையவனும் , விசாலமான கண சிறிது நெருங்கிய புருவமுடையவ 
னும் , ஓரம் சொல்லாமல் நியாயத்தையே பேசுவோனும் , வலுத்த உள்ளங் 
கால் உடையவனும் , திடமாக நடக்க வல்லவனும் ஆவான் எ - று . 
( வி - ரை ) ஸுரூபஸ் திரதீர்மா போகபாக் ஸுரதப்ரிய : 
ப்ரியவாக் சதுரோ சஷஸ் தேஜஸ்வீ தாத்ருதிஷ்ண்யஜ 

( யவன ஜாதகம் ) 
இள் ) ரோகணியில் பிறந்தவன் நல்ல வடிவமுடையவனும் , ஸ்திர 
புத்தியுடையவனும் , அபிமானியும் , சௌக்கியங்களை அனுபவிப்பவனும் , 
இரதி (சிற்றின்பத்தில் ) பிரியமிக்கவனும் , பிரியமாகப்பேசுவோனும் , சது 
னும் , தீரமுடையவனும் , தேஜசுடையவனும் ஆவான் எ - று . 

மற்றும் , “ ரோஹிண்யாம் ஸத்யசுசீ ப்ரியம்வதச் சிரமதிஸ் ஸுரூபச்ச 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி யதார்த்தவாதியும் அன்னியருடைய பொருள் 
அன்னியருடைய மனைவி இவைகளில் ஆசையில்லா தவனும் , 

சாஸ்திர 
சம்மதமான ஆசாரங்களை அநுஷ்டிப்பவனும் , மதுரமாகப் பேசுவோனும் , 
நிச்சயமான புத்தியுடையவனும் , நல்ல அழகுடையவனும் 
என்பதாம் . 

(102 ) 


ஆவான் 


2 


விளக்க விருத்தியுரை 


227 


மர்ம 


மிருகசீரிடம் 
காலை முழுக் குப்பிரியன் விசாலவிழி மயிர் அழகன் 

கல்வி உள்ளான் 
கோலியதின் தேகன்மன வன்மம்வெளி விடான் இனிய 

கூத்தில் பாட்டில் 
சாலவுஞ்சஞ் சாரன்ஆம் தாம்பூல நேயன் நினைத் 

ததுமு டிப்பான் 
வேலாருங் கரன்நெற்றி உயர்ந்திருக்கும் ஞானிகலை 

சிரத்தி னானே . 
( இ - ள் ) மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவன் காலையில் நீராடும் 
விருப்பமுள்ளவனும் , பருத்தகண்களுடையவனும் , மயிர் அழகுடையவனும் 
கல்வியுடையவனும் , தேகபலமுடையவனும் , மனத்திற்கொண்ட 
( ரகசிய) ங்களை வெளியிடாதவனும் , இனிமையான நாடகம் , இசைத் தமிழ் 
களில் மிகவும் ஆசையுள்ளவனாய் சஞ்சாரம் செய்வோனும் , தாம்பூலப்பிரிய 
னும் , நினைத்த காரியங்களை முடிக்கவல்லவனும் , கையில் அம்புரேசையுள்ள 
வனும் , உயர்ந்த நெற்றியுள்ளவனும் அறிவுள்ளவனும் ஆவான் எ - று . 
( வி -ரை ) உத்ஸாஹீ சபலோபீருர் தநீமாநீ ப்ரியச்சுசி : 
ஆகமக்ரூஃ ப்ரபுர் தக்ஷச் சந்த்ராக்ஷத்ர ஜோகர : 

( யவன ஜாதகம் ) 
இ - ள் ) மிருகசீர்ஷத்தில் பிறந்தவன் உச்சாகமுடையவனும் , சஞ்சல 
முடையவனும் , பயமுடையவனும் , தனவாம், அபிமானியும் , எல்லோருக் 
கும் கஷ்டூரனும் , சாஸ்திரம் அறிந்தவனும் , இராஜ னும் , சமர்த்தலும் 
ஆவான் . 

மற்றும் “ சபலச் சதுரோபீரும் பொருத்ஸா ஹீ தநீம்ருகேயோகீ " 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி சபலசித்தனும் , பயசீலனும் , பேசுதலில் சமர்த்த 
ஓம் , உத்சாகியும் , தனவாறும் , போகவானும் , ஆவான் என்பதாம் . (108 ) 

திருவாதிரை 
பொய்யுரை சொல் பவன் கீர்த்தி மான்தரித் திரன் நெடியன் 

பொருத்து நோயன் 
வெய்யசிலு கன்சுத்த வான்குஞ்சி அழகன் இரு 

விழிசி வப்பன் 
துய்ய பல வான்கோபி உறவுடையன் உயர்ந்திருக்கும் 

துண்ட முள்ளான் 
ஐயம் அற உலகுதொழ ஒருமணியாய் விளங்கிய ஆ 

திரையின் ஆனே . 
( இ - ள் ) திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் பொய்யுரைசொல் 
வோலும் , கீர்த்தியுடையவனும் , தரித்திரலும் , நீண்ட வடிவமுடையவ - ம் , 
னுக்களில் வியாதியுடையவனும் , கொடிய சண்டை செய்பவனும் , சுத்த 


| 


228 


சாதக அலங்காரம் 


முடையவனும் , தலைமயிர் அழகுடையவஜம் , இருகண்களும் சிவந்திருக்கப் 
பெற்றவனும் , தேகபலமுடையவனும் , கோபியும் , பந்துக்களுடையவனும் , 
உயர்ந்த மூக்குள்ளவனுமாவான் எ - று . 

( வி - ரை ) ஐயம் அற உலகு தொழ-சந்தேகமின்றி உலகத்துள்ளோர் 
வணங்குவதற்கு , ஒருமணி ஆய் -ஒருமணியைப்போல , விளங்கு திருவாதிரை - 
பிரகாசிக்கப்பெற்ற திருவாதிரைநக்ஷத்திரம் என்பது பொருள் சாக்ஷாத் 
சிவபெருந்தகையார் திருவாதிரை நக்ஷத்திரத்தில் அவதரித்தமையால் 
" ஐயம் அற உலகு தொழ என்று கூறினார் ஆசிரியர் என்க . 

ஆதிரை 
ஒருமணி ஆயிழை ஒன் றரை என்ற வசனப்படி திருவாதிரை நக்ஷத்திரம் 
ஒருமணியைப்போல் தனியே பிரகாசித்து வானவெளியில் விளங்கும் 
நக்ஷத்திரமாதல்பற்றி ஒருமணி எனக் கூறினாரென்றறிக . 

அவிசார பரச்சூரோ விபுண : க்ரயவிக்ரயே 
கவிஹிம்ஸ்ர : க்ரூரதநு : க்ருதக்கச் சிவதிஷ்ண்யஜம் 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) திருவாதிரை நக்ஷத்திரத்தில் பிறந்தவன் சிந்தையில்லாதவ 
னும் , சௌக்கிய முடையவனும் , கிரய விக்கிரயங்களில் சமர்த்தனும் , கோ 
ஹிம்சை செய்பவனும் , குரூரமான சரீரமுடையவனும் , செய்ந்நன்றி மறப் 
பவனும் ஆவான் எ - று . 

மற்றும் , " சடகர்விதௌ க்ருதக்நோஹிம்ஸ்ர : பாபச்சரௌத்ரர்க்ஷே " 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி சடனும் , அகங்காரமுடையவனும் , ஒருவர் செய்த 
உபகாரத்தை மறப்பவனும் , பிராணி இம்சை செய்பவனும் , பாபகர்மனும் 
ஆவான் என்பதாம் . 


சடசப்த லக்ஷணம் வருமாறு : 

மநஸாவசஸாயச்ச த்ருச்யதே கார்யதத்பரம் 

கர்மணாவிபரீதச்ச சடஸ்ஸத்பீரீர்யதேதே . 
எனவரும் வசனத்தினால் சுயகாரியத்தை முன்னிட்டு மனதில் ஒன்றை 
நினைத்து மற்றொருவிதமாக வார்த்தையாடி அதற்கு மாறாக காரியத்தை 
முடிப்பதுடன் சடன் எனப்படுவான் என்க , 

( 104 ) 


1 


புனர்ப்பூசம் 
திருந்தியசொல் சாதுரியன் அகங்காரி விசாலபுயன் 

சிக்க னத்தன் 
வருந்திநெடு வழிநடப்பன் கடினமொழி யான்கள்ளன் 

மலர்போல் கையன் 
பரிந்தகுண புத்திமான் பொய்சொல்லான் பித்தமுளன் 

பலர்க்கு நேயன் 
பொருந்திய ஐந் தாம் வயதில் கான்முடமா வன்புநர்பூ 

சத்தி னானே . 


விளக்க விருத்தியுரை 


229 


இ - ள் ) புனர்ப்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன் திருத்தமாகப் பேச 
வல்ல சாமர்த்தியனும் , அகங்காரியும் , பருத்த தோள்களையுடையவனும் , 
அழுத்தமுடையவனும் , கஷ்டப்பட்டு அதிக தூரம் நடப்பவனும் , கடின 
மாகப் பேசுவோனும் , திருடனும் , மிருதுவான கையை புடையவனும் , 
அன்பான குணமுடைய புத்திமானும் , பொய்சொல்லுவோனும் , பித்தாதிக 
தேகமுடையவனும் , பலருடன் சினேகம் செய்பவனும் , ஐந்தாம் வயதில் 
கால் முடமாவோனும் ஆவான் எ - று 

பித்தமுடன் என்றிருப்பதை பித்தமுளன் என திருத்தப்பட்டது . 
இரண்டாம் அடியில் கள்ளன் எனக்கூறி , மூன்றாம் அடியில் பொய்சொல் 
லான் என்று கூறப்பட்டிருப்பது பொருத்தமுடையதாகக் காணப்பட 
வில்லை . அஃது பொய் சொல்வான் என்றிருப்பதே சாலப் பொருத்த 
மாகும் என்பதை அறிவுடைப் பெரியோர் அறிவார்கள் என்ப . 
( வி - ரை ) துர்மேதா வாந்தர்சநீயஃ பாஸ்த்ரீ கார்ய நைபுண : 

ஸஹிஷ்ணுரல்ப ஸந்துஷ்டச் சீக்ரகோ திதிஷ்ண்யஜ 
( இ - ள் ) புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவன் கெட்டபுத்தி யுடைய 
வனும் , பார்ப்பதற்கு நல்ல சரீரமுடையவனும் , அன்னியஸ்திரீகளுடைய 
கார்யங்களை நன்றாய் பார்ப்பதில் நிபுணனும் , சிரமங் கொடுப்பவனும் , 
சொல்பத்தில் சந்தோஷிப்பவனும் , வேகமாக நடப்பவனுமாவான் எ 
மற்றும் தாந்தஸ்ஸுகீ ஸுலோ துர்மேதா , ரோகபாக் பிபாஸுச்ச , 
அல்போச ஸந்துஷ்ட : புகர்வஸௌ ஜாயதே மநுஜூ ” என்ற பிருகத் ஜாத 
கப்படி தபத்தினால் உண்டாகும் சிரமத்தைப் பொறுத்துக்கொள்பவனும் , 
சுகமுடையவதும் , சத்துவகுண முடையவனும் , சரீரத்தைப் பாதுகாப்பவ 
னும் , நோயுடையவனும் , மிகவும் தப்பு செய்பவனும் , சொல்பலாபத்தினால் 
சந்தோஷிப்பவனும் ஆவான் எ - று . 

(105 ) 


பூசம் 


வாசியுடை யவன்வழக்கை உரைத்திடுகள் வன்குத்ர 

வசனம் உள்ளன் 
நேசமுடன் மாதாவைத் தந்தையைாட் சித்திடுவன் 

நெடிய ரூபன் 
தேசுஒழுக்கம் தனவான்கண் மூக்கழகன் பசிபொறான் 

திகழும் சாந்தம் 
பூசிமுடிக் கப்பிரியன் குணவான்பாக் கியமுளன்பூ 

சத்தி னானே . 
இ - ள் ) பூசநட்சத்திரத்தில் பிறந்தவன் அசுவவாகனமுடையவனும் 
வழக்கைச் சொல்லும் கள்ளனும் , வஞ்சகச்சொல்லுடையவனும் , தாய் 
தந்தையர்களை அன்பாய்க் காப்பாற்றுவோனும் , நீண்ட உருவமுள்ளவனும் ,, 
அழகு ஆசாரமுள்ளவனும் , தனவானும் , அழகிய கண் நாசிகளை யுடையவ 
னும் , பசி பொறுக்காதவனும் , சுகந்த வஸ்துக்களை தரிப்பதில் பிரியமுடை 
யவனும் , நற்குணமுடையவனும் , செல்வமுடையவனுமாவான் எ - று . 


230 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) அதிகாமி ஸுபுஷ்டச்ச சஞ்சலஸ்ஸ்திர தீச்சுசி : 
புஷ்ய நக்ஷத்ரஸம்ஜா தஸ் ஸர்வசாஸ்த்ர விசாரத : 

( யவனஜாதகம் ) 
( இ - ள் ) பூசநக்ஷத்திரத்தில் பிறந்தவன் அதிககாமியும் , அதிக பல 
முடையவனும் , தைரியமில்லாதவனும் , ஸ்திரபுத்தியுடையவனும் , பரிசுத்த 
னும் , சகல சாஸ்திர சமர்த்தனுமாவான் எ - று மற்றும் " சாந்தாத்மா 
ஸுபக : பண்டிதோ தநீ தர்மஸம்ச்ரித : புஷ்யே " என்ற பிருகஜ்ஜாதகப் 
படி சம தம பராஜி தேந்திரியனும் , சர்வஜனப் பிரியனும் , சாஸ்த்திரார் 
தக்ஞனும் , தனவானும் , தர்மரதனும் ஆவான் என்றறிக . 

( 106 ) 


S 


ஆயில்யம் 
செஞ்சொற்சா துரியன்சத் துருநேயன் மனதுக்கன் 

திரிவான் காட்டில் 
பஞ்சைபோல் சிறுதின்றி தின்பன் அன்னை பிதாக்கினியன் 

பத்தி உள்ளான் 
வஞ்சகமில் லாது எவர்க்கும் எளிதஞ்சொல் வன்சுகவான் 

வலிமையோ ருக்கு 
அஞ்சிடான் விழி புருவம் உயர்ந்து ஒதுங்கி இருக்கும் ஆ 

யிலியத் தானே . 


( இ - ள் ) ஆயில்யநட்சத்திரத்தில் பிறந்தவன் செழுமையாகப் பேசும் 
சாமர்த்தியமுடையவனும் , விரோதிகளையும் சினேகமாக்குவோனும் , மனத் 
தில் துக்கமுடையவனும் , காட்டில் திரிவோனும் , தரித்திரனைப்போல 
சிற்றுண்டி அதிகமாகப் புசிப்பதில் பிரியமுடையவனும் , தாய்தந்தையர் 
கட்கு அன்புடையவனும் , தெய்வ பக்தியுடையவனும் , வஞ்சகமின்றிப் 
பலரையும் ஏளனம் ( இகழ்ச்சி ) செய்வோனும் , சுகமுடையவனும் , தன்னி 
லும் அதிகப்பட்ட வலிவுள்ளவர்க்கும் பயப்படாதவனும் , கண்ணும் நெற்றி 
யும் உயர்ந்து ஒடுங்கி இருப்பவனுமாவான் எ - று . 
( வி - ரை ) ஸுரூபஸ் ஸுபக : க்ரூர ப்ரஸ்த்ரீ தத்பரச் சட 8 
அவஸ்தா வ்யஸாக் ராந்தஸ் ஸார்ப்ப நக்ஷத்ரஜோநாம் 

( யவன ஜாதகம் ) 
-ள் ) ஆயில்யநக்ஷத்திரத்தில் பிறந்தவன் நல்ல வடிவமுடையவன் , 
நல்ல சௌபாக்யமுடையவன் , அன்னிய ஸ்திரீகள் மீது விருப்பமுடைய 
வன் , இரசசியமாக பாபங்களைச் செய்பவன் , நன்றாகப் பேச அறியாத 
வனும் , சனத்தினால் பீடிக்கப்பட்டவனாவான் 

னாவான் என்றறிக . மற்றும் 
“ சடஸர்வபக்ஷ பாபாக்ருதக்ன தூர்தௌச பௌஜங்கே ” என்ற பிருகஜ் 
ஜாதகப்படி குற்சிதனும் , பிறரை மோசம் செய்து பொருளை சம்பாதிப்ப 
வனும் , பாபகாரியங்களைச் செய்பவனும் , ஒருவர் செய்த உபகாரத்தை 
மறப்பவலும் , பிறரை வஞ்சிப்பதில் சமர்த்தனும் ஆவான் என்றறிக . ( 107 ) 


விளக்க விருத்தியுரை 


211 


மகம் 


இலவுமுருக்கு அலர்விழியும் தொண்டை தூ துளை போல் செவ் 

இதழ்ஆர் மாதே 
பலதிசையில் சங்சாரப் பிரியமுளன் சௌந்தரியன் 

பாண்மி குந்த 
புலவன்முழுக் குப்பிரியன் சுகந்தபரி மனப்பிரியன் 

பொன்னும் உள்ளான் 
வலதுபுறம் மறுஉடையன் நியாயன் அற்ப நித்திரையன் 

மகத்தி னானே , 
( இ - ள் ) மகநட்சத்திரத்தில் பிறந்தவன் பலதிக்குகளிலும் சஞ்சாரம் 
செய்வதில் பிரியமுள்ளவனும் , அழகில் சிறந்தவனும் , இசைத்தமிழில் 
வல்ல வித்துவானும் , நீரில் மூழ்கிக் குளிப்பதில் விகுப்பமுள்ளவனும் , 
நல்ல வாசனை வஸ்துக்களில் பிரியமுடையவனும் , செல்வமுள்ளவனும் , 
வலதுபக்கத்தில் மச்சமுடையவனும் , சொற்ப சித்திரை செய்வோனும் 
ஆவான் எ - று . 
( வி - ரை ) க்ரூரஸ் தூல ஹநும்கோபி வந்தாசார்யஸஹஃப்ரபு : 
ஸுரகுர்வர் சாரதஸ் தேஜஸ்வீ பித்ருதிஷ்ண்யஜ 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) மகாக்ஷத்திரத்தில் பிறந்தவன் குரூர சுபாவமுடையவனும் , 
ஸ்தூலமான தேகம் உடையவனும் , கோபமுடையவனும் மேலும் மேலும் 
பேசக்கூடியவனும் , ஆசாரியனுடன் விவாதம் செய்யக் கோருபவனும் , 
சமர்த்தனும் , தெய்வ குருபக் தியுடையவனு மாவான் 

மாவான் எ - று . மற்றும் 
" பஹுப்ருத்ய தநோ போகீ , ஸுரபித்ரு பக்தோ மஹோத்யம : பித்யரே " 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி அனேக பரிவாரமும் அதிக தனமுடையவனும் , 
போக வந்தவனும் , தெய்வம் பிதுர்தெய்வம் இவைகளின் பச்தியுள்ளவனும் , 
அதிக உற்சாகனும் ஆவான் என்றறிக . 

( 108 ) 


பூரம் 


தி 


இதமான வசனம் உளான் கல்விமான் சிவந்திருக்கும் 

இருகண் ஆளன் 
நிதியதனை வருத்தமதாய்த் தேடிடுவன் வருக்கருமம் 

நினைவில் காண்பன் 
விதமான வியாபாரி கடினமொழிப் பலநினைவை 

விரும்பு நெஞ்சன் 
பொதுமாதர் தனைவெல்வன் நகைதந்த அழகன்பூ 

ரத்தி னானே . 
( இ - ள் ) பிரியமாகப் பேசவோனும் , சல்வியுடையவனும் , சிவந்த 
இரண்டு கண்களுடையவனும் , கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவனும் , பின் வரும் 
காரியங்களை மனத்தில் அறிபவனும் , பலவிதமான வியாபாரம் செய்பவ 
ஓம் , கடினமாகப் பேசுவோனும் ,, நினைவுடையவனும் தாசிகளை 


5 


232 


சாதக அலங்காரம் 


மதனலீலையால் வெற்றிபெறுவோனும் , சிரிப்புடைய பல் அழகனும் 
ஆவான் எ - று . 
( வி - ரை ) த்யுதிமாம்ச்ச தர் தாதா ந்ருக்ய சாஸ்த்ர விசாரத : 
கார்யாகார்ய விசாரக்ஞோ பாக்ய நக்ஷத்ர ஜோநா 

(யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) பூராட்சத்திரத்தில் பிறந்தவன் காந்தியுடையவனும் , தனவா 
னும் , தானஞ் செய்யப்பட்டவனும் , நடனசாஸ்திர முணர்ந்தவனும் ,காரியா 
காரிய விசாரம் செய்பவனுமாவான் எ - று . மற்றும் " ப்ரியவாக்தாதாத்யுதி 
மாநடநோக்குப் சேவகோபாக்யே " என்ற பிருகஜ்ஜாதகப்படி பிரியவசன 
மை , தான சீலனும் , காந்தியுடையவனும் , சஞ்சரணசீலனும் , இராஜசேவை 
செய்வோனும் ஆவான் என்றறிக . 

( 109 ) 
உத்திரம் 
கையாத உரையன்முன் கைவலியன் வித்தைஉளன் 

அழகரங்கண் வாயு ( முள்ளான் ) 
மையார்கண் ணார்நேயன் முன்கோபி மறுமுகமார்பு 

அதனில் உள்ளோன் 
பொய்யாத சூரன் நீர் ஆடுவான் சிறுபசியன் 

பொறுந்தும் பத்தி 
ஒய்யார நடைத்தருமன் ஞானவான் ஆகும் உத்தி 

ரத்தின் ஆனே . 


- 
* 


( இ - ள் ) உத்திராட்சத்திரத்தில் பிறந்தவன் இதமாகப் பேசுவோனும் 
முன்கை பலமுடையவனும் , கல்வியுள்ளவனும் , அழகுவாய்ந்த கண் வாய் 
இவைகளை யுடையவனும் , பெண்களுக்குச் சினேகிதனும் , முன்கோபியும் , 
முகம் மார்பு ஆகிய இந்த இடங்களின் மறு ( மச்சம் ) உடையவனும் , உண்மை 
யான வீரனும் , நீர் விளையாடுதலில் பிரியமுடையவனும் , அடிக்கடி பசி 
புடையவனும் , தெய்வபக்தி யுடையவனும் , அழகாக நடப்பவனும் , தருமஞ் 
செய்பவனும் , ஞானவானும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) கையாத உரை - அகிதமில்லாதசொல் . முன்கை - கெண்டைக் 
கை முதலடியின் ஈற்றில் வாயும் உள்ளான் ” என்பதின் உள்ளான் என் 
பதை நீக்குதல் வேண்டும் . அழகாங் கண் வாய் ” என்று 

என்று வாசித்தல் 
வேண்டும் . முன்கை என்பதற்கு வில்லெடுக்கும் இடதுகை 

எனக் கூறு 
வாறுமுளர் . 

ஜிதசத்ருஸ் ஸுகீபோகீ நித்யச : ப்ரமுதாப்ரிய : 
களாபிக்ஞஸ் ஸத்யாத : ஸுவித்வாநர்யமர்க்ஷஜு 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) உத்திராட்சத்திரத்தில் பிறந்தவன் சத்துருக்களை வெல்பவ 
னும் , சுகமுடையவனும் , ஐசுவரியத்தை அனுபவிப்பவனும் , எந்தகாலத்தி 
லும் ஸ்திரீகள் விஷயத்தில் இச்சையுள்ளவனும் , சாஸ்திரங்களை அறிந்தவ 
உம் , யதார்த்தத்தில் பிரியமுடையவனும் , நல்ல பண்டிதனுமாவான் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


233 


சுபாவ 


மற்றும் " ஸுபகோ வித்யாப்த தகோபோகீ ஸுகபாக த்விதீய பல்குச் 
யாம் ” என்றபடி சர்வஜனப்பிரியனும் , வித்தையினால் கிடைக்கப்பெற்றதன 
முடையவனும் போகவானும் , துக்கமில்லாதவனுமாவான் என்றறிக . ( 110 ) 

அஸ்தம் 
வன்புறுதா மதன்கல்வி மான் அற்ப பசியன்மனு 

வணங்க வாழ்வோன் 
இன்பமுறுங் குறிப்புடையன் சூரன் அழ கியன்கடினன் 

இனிய புத்தி 
பின்வயதில் தனமுடையன் சிலுகன்மார்பு அகலன்பின் 

புறங்கால் நல்லோன் 
அன்புடன் நீர் ஆடல் குரு பத்தியுளன் தருமன் அத் 

தத்தி னானே . 
( இ - ள் ) ஆஸ்தாக்ஷத்திரத்தில் பிறந்தவன் கடினமான தாமசகுணத் 
தன்மை யுடையவனும் , கல்வியுடையவனும் , அடிக்கடி பசியுடையவனும் , 
மக்கள் வணங்கும்படியாக வாழ்க்கைச்செய்பவனும் , அகமகிழ்ச்சியான 
குறிப்புள்ளவனும் , வீரமுடையவனும் , அழகுடையவனும் , கடின 
முள்ளவனூ , நல்லபுத்தியுடையவதும் , பின் வயதில் செல்வமுடையவ 
னும் , சண்டைசெய்வோனும் விசாலமான மார்பையுடையவனும் , பின்பக்க 
மும் புறங்காலும் அழகாயிருக்கப்பெற்றவனும் , பிரியத்துடன் நீர் விளையாடு 
பவனும் , குருபத்தியுள்ளவனும் , தருமமுடையவனும் ஆவான் எ - று . 
( வி - ரை ) க்ருதவித்யச்ச ஸுபோகோ தநாட்யஸ் ஸாஹஸீபவேத் 
பரோபகாரீ ஸர்வக்ஞோ ஹஸ்தே ஜாதோ நரோபவேத் . 

(யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) அஸ்தாட்சத்திரத்தில் பிறந்தவன் வித்தைகளை அறிந்தவனும் , 
நல்ல போகங்களை அனுபவிப்பவனும் , தனவானும் , சாகசம் ( புலாத்காரம் ) 
உடையவனும் , பிறருக்கு உபகரிப்பவனும் , சகலமும் அறிந்தவனுமாவான் 
எ - று . மற்றும் " உத்ஸாஹீத்ருஷ்ட பாநபோக்ருணீ, தஸ்கரோ ஹஸ்தே 
என்ற பிருகஜ்ஜாதகத்தின்படி உற்சாகமுடையவனும் , துஷ்டதனமுடைய 
வனும் , மத்யபாக பிரியமுடையவனும் , தயையில்லாதவனும் , திருட்டுத்தன 
முடையவனுமாவான் என்றறிக . 

( 111 ) 
சித்திரை 
பலமான சரீரவான் மார்பு அகலன் நடைகடியன் 

பரிந்து சொல்வான் 
குலவியநற் குணன் நடை நற் பிரியன்தா மதபுத்திக் 

குரிசில் நண்பன் 
நிலமைபெறுந் திடவசனன் முகத்துறுநன் மறுஉளன் நித் 

திரையும் அற்பன் 
செலவுசெயான் சவுரியவான் துக்கம்உளான் கோபிசித் 

திரையி னானே . 
30 


3 


234 


சாதக அலங்காரம் 


விசாரத 


( இ - ள் ) சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் சரீரபலமுடையவனும் , 
விசாலமான மார்பையுடையவனும் , வேகமாக 

நடப்பவனும் , பரிவாகப் பேசு 
வோனும் , நற்குணமுடையவனும் , நன்னடக்கையில் பிரியனும் , தாமசகுண 
முடையவனும் , இராஜபூஜிதனும் , திடமாகப் பேசுந்தன்மையனும் , முகத் 
தில் மறுவுடையவனும் , கொஞ்சநேரம் தூங்குவோனும் , சிக்கனமுடையவ 
ஐம் ( செலவு செய்யா தவனும் ) , வீரமுடையவனும் , துக்கமுடையவனும் , 
கோபியும் ஆவான் எ - று . 
( வி - ரை ) சித்ரமால்யாம்பரதரம் காமசாஸ்த்ரவிச 
த்யுதிமாந் தநவாந்போகீ பண்டிதஸ் தவாஷ்ட்ர திஷ்ண்யஜ 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) சித்திரை நட்சத்திரத்திற் பிறந்தவன் சித்திரமான புஷ்பமாலை 
சுகந்தவஸ்து வஸ்திரங்களை அணிபவனும் , இரதிசாஸ்திரத்தில் மிகசமர்த் 
தனும் , தேஜசுடையவனும் , தனவானும் , போகமுடையவனும் , பண்டிதனு 
மாவான் எ - று . மற்றும் வராஹமிஹிரரும் இக்கருத்துடையவராகி சித்ராம் 
பர மால்யதரஸ் ஸுலோசநாங்கச்சபவதி சித்ராயாம் ” என்று கூறியிருக் 
கின்றார் . 

( 112 ) 
சுவாதி 
பல்லவர்க்கும் வசியன்போ சனப்பிரியன் மறுதுடையில் 

பற்ற வாழ்வோன் 
நல்லியல்சேர் தேவதா பத்தியுந்தன் இச்சையுளான் 

ராச சேவைக் 
கல்வியுளான் தாய்தந்தைக் கினியன்விசு வாசமுளன் 

கடின தேகன் 
சொல்லுநெறி உளன்கரத்தா யுதம்பிடிப்பன் தியாகவான் 

சோதி யானே . 
( இ - ள் ) சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் சகலீ ஜனவசியமுடையவ 
னும் , உண்பதில் பிரியமுடையவனும் , தொடையில் மறு வுடையவனும் ,, 
நன்மைதரும் ஒழுங்குடைய கடவுள் வழிபாடுடையவனும் , தனது விருப்பத் 
தின்படி நடக்குந் தன்மையுடையவனும் , அரசரிடத்தில் ஊழியம் அல்லது 
வழிபாடு செய்வோனும் , வித்தை யுடையவனும் , அன்னை தந்தையர்கள் 
மகிழத்தக்கவனும் , அனைவரிடத்திலும் நம்பிக்கையுள்ள வனும் , வலுத்க 
சரீரமுடையவனும் , நீதியாகப் பேசுவோனும் , கையில் உபகரணமாகிய 
ஆயுதமுடையவனும் , கொடையாளனுமாவான் எ - று . 

சிலர் " ராசசேவைக் கல்வியுளான் " எனக்கொண்டு அரசர்களிடத்தில் 
உத்தியோகஞ் செய்தற்குரிய வித்தையை யுடையவன் என்றும் பொருள் 
உரைப்பர் . 
( வி - ரை ) தார்மிகஸ் ஸத்யவாக்சூரம் க்ரயவிக்சய கைபுண : 
காமீபஹுக்ரதுர்தார் வித்யாவாந்மாகருதர்க்ஷஜ 

( யவனஜாதகம் ) 


- 


விளக்க விருத்தியுரை 


235 


( இ - ள் ) தர்மசுபாவமுடையவனும் , சத்தியமாகப் பேசுவோனும் , சூர 
னும் , கிரய விக்கிரயங்களில் சமர்த்தனும் , காமியும் , அதிக யாகங்கள் செய் 
வோனும் , தானஞ் செய்பவனும் , வித்தையுடையவனுமாவான் என்பதாம் . 
" தாந்தோவணிக் க்ருபாலு ப்ரியவாக்தர்மாச்ரித ஸ்வாதெள " என்ற பிரு 
கஜ்ஜாதகப்படி விசயம் , வியாபாரம் , தயை , பிரியமொழி , தர்மம் இவைகளை 
யுடையவனாயிருப்பான் என்று அறியப்படுகின்றது . 

( 113 ) 
சாகம் 
சொல்முகத்தின் மறுநெடியன் நீதிதுயில் பிரியன் 

சுற்றமர சர்க்கினியன் சொல்லடக்குங் குணத்தன் 
நல்வசனன் பொறையுடையன் அனநடையார் நேயன் 

நாடியதோர் தலைமார்பின் அரையின்மறு வுளனாம் 
செல்வமுளன் சதுர்வேதன் குணவான் முன் கோபி 

சேவையுளான் விசாரமிலான் தெய்வபத்தி யுள்ளான் 
வில்வாளும் ஏந்துகரன் ஆம்கயமும் மாவும் 

மிக நடத்துந் தியாகியாம் விசாகத்தி னானே . 
( இ - ள் ) முகத்தினிடத்தில் மறுவுடையவதும் , உயரமானவனும் , நீதி 
யுடையவனும் , சயனத்தில் விருப்பமுடையவனும் பந்துக்களுக்கும் அரசர் 
களுக்கும் விருப்பமுள்ளவனும, அடங்கிப் பேசுங் குணமுடையவனும் , நன் 
மொழிகளைப் பேசுவோனும் , டக்கமுடையவனும் , பெண்கள் 

நட்பு 
உடையவனும் , சிரசு , மார்பு , இடுப்புகளில் மறுவுடையவனும் , செலவ 
முள்ளவலும் , நான்கு வேதங்களை அறிந்தவனும் , நற்குணவானும் , முன் 
கோபமுள்ளவனும் , சனங்களால் வணங்கப்படுவோனும் , கவலையில்லாத 
வனும் , கடவுள் வழிபாடுடையவலும் , வில் வாள் இவைகளைப் பிடித்த 
கையையுடையவனும் , யானை குதிரைகளின் மீது ஏறி நடத்தும் 

ஏறி நடத்தும் வன்மை 
யுடையவனும் , பிறாக்கு ஈயும் கொடையாளனுமாவான் எ - று , 
வி - ரை ) அப்யஸுயா பரஸ்ஸுஷ்மக்ேருபாளு ரதி நிந்தித : 
ஐதேந்தரியோ தவாசலுபதோ விசாசாதிஷ்ண்ய ஸம்பவ : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) அதிக பொறாமை யுடையவனும் , சூக்குமபுத்தி யுடையவனும் , 
தயை யுடையவலும் சிறறின்ப வெறுப்புடையவனும் , இந்திரியங்களை 
ஜயித்தவனும் , தனவாலும , உலோபியும் ஆவான என்பதாம் . " ஈர்ஷ்பு 
லுப்தோ த்பு திமாக வசநபடும் கலஹ கருத் விசாகாஸு என்ற பிருகஜ் 
ஜாதகப்படி பொறாமை , உலோபகுணம , சரீரகாந்தி , சொற்றிறம் , கலக 
முடையவனா யிருப்பான எனறு அறியப்படுகின்றது . 

( 114 ) 


சொ 


அநுடம் 


ஈனமில்லா நற்குணவான் தாம்பூலப் பிரியன் 

எவரெவரும் புகழ்சதுரன் இனியபத்தி உளனாம் 
நானிலமெ லாந்துதிக்கும் நீதிமான் தூயன் 

நயனங்கள் சிவந்திருக்கும் நராதிபர்சன் மானி 


236 


சாதக அலங்காரம் 


மானனையார்க்கு இனியன் மயிர் அழகன் மார்பு அகலன் 

மாதாவை தந்தைதனை மகிழ்ந்து இரட்சித்திடுவன் 
ஆனைபோல் வேகமுளன் நற்சொல்லன் நல்லன் 

ஐச்சுவரிய வான்கோபி ஆம் அநுடத் தானே . 
( இ - ள் ) அநுட நட்சத்திரத்தில் பிறந்தவன் இழிவில்லாத நல்ல குண 
முடையவனும் , தாம்பூலம் தரித்துக்கொள்வதில் விருப்பமுடையவனும் , 
அனைவரும் தனது கீர்த்தியைக் கூறப்படும் அறிஞனும் , மேன்மையான 
கடவுள் வழிபாடுடையவனும் , நால்வகை நிலங்களில் வசிக்கப்பட்டவர்கள் 
அனைவராலும் வணங்கப்படும் நியாயவானும் , பரிசுத்தமானவனும் , சிவந்த 
கண்களுடையவனும் , அரசர்களால் உபசரிக்கப்படுவோனும் , மானையொத்த 
பெண்களுக்கு மகிழ்ச்சியைத் தருவோனும் , கூந்தல் அழகுடையவனும் ,, 
விசாலமான மார்புடையவனும் , தாய்தந்தைகளை மகிழ்ச்சியுடன் காப்பாற்று 
வோலும் , யானையைப்போன்ற மந்த நடைபுடையவனும் , இனிய சொற் 
கூறும் நல்லவனும் , செல்வமுடையவனும் , ஈகையில்லாதவனுமாவான் . 
( வி - ரை ) ந்ருப கார்ய ரதச்சூரோ விதேசஸ் தோங்க ராப்ரியா 
ஸுரூபச் சிக்க பாபச்ச பவேக்மைத்ராக்ய திஷ்ண்யஜ : 

(யவன ஜாதகம் ) 
இ - ள் ) இராஜகாரியத்தில் ஆசக்தியுடையவனும் , பரதேசத்தில் வசிப் 
பவனும் , பெண்களிடத்தில் இஷ்டமுள்ளவனும் , நல்ல வடிவமுள்ளவனும் , 
பாபங்களை நசிக்கச் செய்பக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவனுமாவான் 
என்பதாம் . மற்றும் “ ஆடயோ விதேச வாஸீ க்ஷதாலு ரடநோ அநுரா 
தாஸு என்ற பிருகஜ்ஜாதகப்படி பணக்காரன் , பரதேசவாசி , பசி 
பொறாமை , அலைச்சலுடையவன் என்றறியப்படுகின்றது . 

( 115 ) 
கேட்டை 


தாட்டிகன் துட்டர்இணக் கன்பொய்யன் உபாயன் 

தகுபத்தி யுளன் இரவான் குரூர கோபி 
நாட்டியஉள் மூச்சுளன் நீ ராடிடவும் பிரியன் 

நற்புத்தி உளன் நெடியன் தமையனை ரட்சிப்பான் 
வாட்டமிலாச் சிற்றுண்டி தின்பன்மன்னர்க்கு இனியன் 

மயிர்க்கடையும் விழிசிவப்பும் வலப்பாக மறுவன் 
கேட்டமொழி திறங்கொள்ளான் பொய்யை மெய்யாக் கிடுவன் 

கேள்வியுளன் கடினச்சொலான் கேட்டை யானே . 
( இ - ள் ) கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவன் பலமுடையவனும் , 
கெட்டவர்கள் நேசமுள்ளவனும் , சத்தியந் தவறியவனும் , தந்திரமுள்ள 
வனும் , தக்க கடவுள் வழிபாடுடையவனும் , ஏற்பதிகழ்ச்சி என்பதை 
யுணர்ந்தவனும் , கொடுமை யுடையவனும் , கோபமுடையவனும் , உட்சுவா 
சத்தை அடக்கிவிடக் கூடியவனும் , தண்ணீர் முழுக்குப் பிரியனும் , நல்ல 
அறிவுடையவனும் , நீண்டவனும் , தனக்கு முன் பிறந்தவனை காப்பாற்று 
வோனும் , பலகாரவசை உண்பதில் பிரியமுடையவனும் , அரசர்களுக்குப் 


விளக்க விருத்தியுரை 

237 
பிரியனும் , தலைமயிரின் நுனியும் கண்ணும் சிவப்பாயிருக்கப் பெற்றவனும் , 
வலது பக்கத்தில் மறுவுடையவனும் , கேட்ட சொல்லை நம்பாதவனும் , 
பொய்யை மெய்போலக் காட்டுவோனும் , கேள்வியில் விருப்பமுள்ளவனும் , 
கண்டிப்பாகப் பேசுவோனும் ஆவான் எ - று . 

கேட்ட மொழி திறங் கொள்ளான் = காதில் கேட்ட சொல்லை நம்ப 
மாட்டான் . கண்ணால் கண்டது பொய் , காதால் கேட்டது பொய் , தீர 
விசாரிப்பது மெய் என்ற மொழியின்படி உணருந்தன்மை யுடையவன் 
ஆவான் . பொய்யை மெய்போல ஆக்கிடுவன் என்னும் விஷயம் “ தலத்துக் 
யையாது ஐவரையுந் தழுவித் தழுவித் தனித்தனியே , நலத்துப் பொய்யே 
மெய்போல நடிக்குஞ் செல்வி நலனுடையாய் ” எனவரும் பாரதம் சூது 
பொரு சருக்கச் செய்யுளில் இருத்தலுணர்க . 
( வி - ரை ) பகுவ்ய க்ரகா : கலேஸ ஸஹ காமீ தூராஸ த : 
க்ரூர சேஷ்டோம் ருஷாபீதோ தாவாரிந்த்ர திஷ்ண்யஜ : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) கேட்டையில் பிறந்தவன் அதிக ஜாக்கிரதையுடன் வேலை 
செய்வோனும் , சிரமமுடையவனும் , காமியும் தூராசையுடையவனும் , குரூர 
சேஷ்டை யுடையவனும் , அசத்தியத்துக்குப் பயப்படுகிறவனும் , தனவந்த 
னும் ஆவான் . மற்றும் , " ஜ்யேஷ்டாஸு நபகுமித்ர : சந்துஷ்டோ தர்மக் 
ருத் ப்ரசுர கோபம் " என்ற பிருகஜ்ஜாதகப்படி அதிக சிநேகிதரின்மை , 
கிடைத்தமட்டும் தப்தியடைதல் , தர்மம் செய்தல் , அதிகோபம் இவைக 
ளுடையவன் என்று அறியப்படுகின்றது . 

( 116 ) 


மூலம் 


மண்டியநித் திரைப்பிரியன் புறந்தாளுன் னதனாம் 

வழுவாமல் செய்கருமம் செய்பத்தி மானாம் 
ண்டிறல்ஆயுதந்தன்னால் சீவனஞ்செய் திடுவன் 

திகழ்தந்தை தாய்க்கு இனியன் சிறந்ததவ சீலன் 
கண்டசிறு தின்றிதின்னப் பிரியவான் லோபி 

கண்சிறுகிச் சிவந்திருக்குங் கல்விமா னாகும் 
மிண்டுகளே செய்திடுவன் உறவினரைச் சேரான் 

முன்கோபி கொடியனா கும்மூலத் தானே . 
இ - ள் ) மூல நட்சத்திரத்தில் பிறந்தவன் தூக்கத்தில் அதிக விருப்ப 
முடையவனும் , புறவடி உயர்ந்திருக்கப்பட்டவனும் , ( உன்னதம் -உயர்ச்சி ) 
செய்யவேண்டிய கடமைகளைத் தவறுதலின்றிச் செய்யக்கூடிய ஒழுச்ச 
முடையவனும் , மிக்க வலிதுற்ற ஆயுதத்தால் தொழில் செய்பவனும் , 
தாய் தந்தைகட்கு அன்புடையவனும் , மேன்மையான தவமுடைய நற்குண 
சாலியும் , கண்ணால் க கட பலகார வகைகளை யுண்பதில் விருப்பமுடையவ 
னும் , ஈகையிலலாதவனும் , சிவந்த சிறகண்ணுடையவனும் , வித்தையுடை 
யவனும் , தீமைகளைச் செய்பவனும் , தன் சுயஜனங்களைக் கூடி வாழாதவ 
னும் , முன்கோபியும் , கொடியவனுமாவான் எ - று , 


238 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) மாநீதசுேகீ போகீ தர்மக்ஞோ பந்து போஷக : 
ரக்தவர்ணச் சௌர்யபரோ மூலாக்ஷத்ரஜோ நர : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) அபிமானமுடையவனும் , தனவந்தனும் , சுகமுடையவனும் , 
போகத்தை அனுபவிப்பவனும் , தர்மங்களை அறிந்தவனும் , பந்துக்களை 
காப்பாற்றுவோனும் , சிவந்த தேகமுடையவனும் , சௌர்யத்தில் விருப்ப 
முள்ள வனுமாவான் . மற்றும் , கர்வம் , அதிக தனம் , சுகம் , பிறர்க்கு 
இம்சை செய்யாமை , திரபுத்தி விஷயங்களை அனுபவித்தல் இவைகளை 
புடையவன் என்று அறியப்படுகின்றது , 

( 117 ) 
பூராடம் 
மெய்ந்நெடியன் சிறுநெற்றி யான்வாசப் பிரியன் 

விசாரமுளன் அரசர்நண்பன் மேல்கருமம் பார்ப்பான் 
செய்யசிற்றுண் டிப்பிரியன் மாதாவுக்கு இனியன் 

சேர்ந்தவரை ரட்சிப்பன் சிவந்த சிறு விழியன் 
கைகாலும் நீட்சியுளன் சவுந்தரியன் விசாலன் 

கள்வனாம் வீரியவான் கரங்கள் புயம் வலியன் 
பொய்சொல்லான் சஞ்சாரப் பிரியன்மின் னார்க்கினியன் 

பொழிதான வானாகும் பூராடத் தானே . 
( இ - ள் ) பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவன் நீண்ட நரமுடையவன் , 
குறுகிய நெற்றியுடையவன், சுகந்த விருப்பமுள்ளவன் , ஆலோசனையுடைய 
வன் , அரசர்களிடத்தில் சினேகமுள்ளவன் , சிறந்த தொழில் செய்பவனும் , 
நல்ல பலகார வகைகளில் விருப்பமுள்ளவனும் , தாய்க்கு விருப்பமுள்ள 
வனும் , அடுத்தவர்களைக் காப்பாற்றுவோனும் , சிவந்த சிறிய கண்களையுடை 
யவனும் , நீண்ட கை கால்களை யுடையவனும் , அழகுடையவ யும் , அகன்ற 
மார்பு முகம் புயங்களை யுடையவனும் , கறுத்தவ ஓம் , வீரமுடையவனும் , 
( வீரம் -பலம் ) பலமான கை தோள்களையுடையவனும் , பொய் சொல்லாதவ 
னும் , ஊர்ப்பிரயாணஞ் செய்வதில் விருப்பமுடையவனும் , பெண்களுக்குப் 
பிரியமுடையவனும் , தானஞ்செய்பவனுமாவான் எ - று . 

மாதாவுக்கு இனியன் - தாயாருக்கு விருஃபடானவன் என்ப . 
தாயிடத்தில் பிரியமுள்ளவன் எனப் பொருள் கூறுவாருமுளர் . கள்வன் 
கரியவன் , திருடன் . இவ்விரண்டினுள் முன்னையது பொருத்தமான 
சிலர் பின்னையது பொருத்தமென்பர் . 
( வி - ரை ) ஸுமுகீ ஸுலீதச்ச த்யாகீஸ்யாத் கோஷ வத்ஸல . 
லேசபாகீயுவாமா நீ ஜலாக்ஷத்ரஸம்பவம் . 

( யவன ஜாதகம் ) 
இ - ள் ) பிரசன்ன முகமுடையவனும் , மிகுந்த விநயமுடையவனும் , 

, 
தானம் செய்பவ ஜம் , பசுக்களைக் காப்பாற்றுபவனும் , துக்கத்தை அப 
விப்பவனும் , காருண்ணியமுடையவனும் , அபிமானமுடையவனுமாவான் 
மற்றும் " இஷ்டானந்த களத்ரோ மாநீ த்ருடஸௌ ஹ்ருதச்ச ஜலதைவே " 
என்ற பிருகஜ்ஜாதகப்படி இஷ்ட ஆனந்தத்தைத் தரும் மனைவி , கர்வம் ,, 
நிலைத்தசினேகம் இவைகளை யுடையவன் என்று அறியப்படுகின்றது . ( 118 ) 


தற்கு 


விளக்க விருத்தியுரை 

239 
உத்திராடம் 
தத்தைமார்க்கு இனியன் முகத்துறு மறுவன் 

சரீரமுங் கெட்டியான் பலவான் 
புத்திமான் உயர்ந்த நாசிநல் வசனன் 

போசனப் பிரியன் நீர்க்கு அஞ்சான் 
பத்திமான் உறவுக்கு இனியன்வன் வர்ம்மி 

பார்பொருள் வேண்டிடாத் தூயன் 
உத்தமர்க்கு இனியன் நிறைந்த சொல் தியாகி 

உன்னுமுத் திராடத்தி னானே . 
இ - ள் ) உத்திராட நட்சத்திரத்திற் பிறந்தவன் தனக்கு முன் பிறந்த 
பெண்களுக்குப் பிரியமுடையவனும் , முகத்தில் மறுவுள்ளவனும் , சரீர 
வன்மையுடையவனும் , பலவானும் , அறிவுடையவனும் , நீண்ட மூக்குடைய 
வனும் , இனிமையாகப் பேசுவோனும் , உண்பதில் விருப்பமுள்ளவனும் , 
நீர் விளையாட்டிற்குப் பயப்படாதவனும் , ( கடவுள் ) வழிபாடுடையவனும் , 
சினேகிதர் அல்லது சுற்றத்தார்க்குப் பிரியமுள்ளவனும் , அதிகவைராக்கிய 
முடையவனும் , அன்னியருடைய பொருளை இச்சிக்காத பரிசுத்தனும் , 
நல்லவர்களுக்கு விருப்பமானவனும் , மாட்சிமையான சொல்லுடையவனும் ,, 
காடையாளனும் ஆவான் எ - 

தத்தை - கிளி , முன் பிறந்தாள் எனவே சிலர் பெண்களுக்கு விருப்ப 
மூடையவன் எனப் பொருள் கூறுவர் . தந்தை என்பதற்கு முன் பிறந்தாள் 
என்னும் பொருளிருத்தலின் தமக்கைகளுக்குப் பிரியன் என்பதே சிறந்த 
பொருளாகும் . 
( வி- ரை ) க்ருதக்ஞோ தார்மிகச் சூரோ பகுபுத்ரோ விநீதவான் 
சுகளத்ரஸ் ஸுரூபச்ச வைச்வ கூத்ர ஸம்பவ : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) செய்ந்நன்றி மறவாதவனும் , தருமவானும் , சூரனும் , அதி 
புத்திரர்களையுடையவனும் , விசயமுடையவனும் , நல்ல மனைவியை யுடை 
யவலும் , நல்ல வடிவமுடையவனுமாவான் . மற்றும் “ வைச்சைவ விநீத தார் 
மிக பகுமித்ர க்ருதக்ஞ ஸுபகச்சி என்ற பிருகஜ்ஜாதகப்படி வணக்கம் , 
தருமம் , அதிகநேசம் , செய்ந்நன்றி மறவாமை, அனைவருக்கும் பிரியம் 
இவைகளை புடையவன் என்று அறியப்படுகிறது . 

( 119 ) 
திருவோணம் 
தக்கதோர் கல்வி மான் ஒரு போக்கன் 

சற்றினில் கோபம் ஆறிடுவன் 
பக்கமும் முன்பின் பார்த்துமே நடப்பன் 

பதி உளங் காலுயர்ந் திருக்கும் 
மைக்கணார்க்கு இனியன் பரிமளப் பிரியன் 

மயிர்முடி அழகன்உற் சாகன் 


210 


சாதக அலங்காரம் 


சிக்கன வானாம் ஏற்பவர்க்கு ஈய்வான் 

திகழ்திரு வோணநா ளானே . 
இ - ள் ) திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவன் தகுதியான வித்தை 
புள்ளவனும் , ஒருவகையான கொள்கையுடையவனும் , முன் கோபித்துப் 
பின் சாந்தமாகப் பேசுவோனும் , வலம் இடம் முன் பின் என் ஓம் நான்கு 
பக்கங்களையும் பார்த்து நடக்கும் இயல்புடையவனும் , உயர்ந்த உள்ளங்கா 
லுடையவனும் , பெண்களுக்கு விருப்பமானவனும் , சுகந்த வஸ்துக்களிடத் 
தில் விருப்பமுள்ளவனும் , அழகிய கூந்தல் முடியை யுடையவனும் , முயற்சி 
யுடையவனும் , பிசுனத்தனமுடையவனும் , (பிசுனம் -உலோபம் ) பிறர்க்கு 
உதவி செய்பவனும் ஆவான் எ - று . 

ஈய்வான் - கொடுப்பான் , ஈகையாவது ஏழைகளாய் இரந்தவர்க்கு 
இல்லை என்னாமல் கொடுத்தல் . ஈ- பகுதி , கை - தொழிற்பெயர் விகுதி . 
( வி - ரை ) உதாரச் ச்ருதவாந்தீரோ வித்வாந் வக்தா தவாந்விதம் 

களாவாந் ஸகலாபிக்ஞோ தார்மிகச் சரவணர்க்ஷஜஃ 
( இ - ள் ) ஔதாரிய ( உதாரம் - மிகுகொடை ) முடையவனும் , சாஸ்திர 
முணர்ந்த பண்டித ஜம் , தைரியமுடையவனும் , வித்துவானும் , வாதம் 
செய்பவனும் , தனமுடையவனும் , அறுபத்துநான்கு கலைகளையும் அப்பியா 
சிப்பவனும் , சகல விஷயங்களையும் அறிந்தவனும் , தர்மங்களை அறிந்து 
செய்பவனுமாவான் எ - று . 

மற்றும் “ ஸ்ரீ மார் ச்ரவணே ச்ருதவார் உதாரோதாரோ தநாந்விதம் 
க்யாத ”ே என்ற பிருகஜ்ஜாதகப்படி ஐசுவர்யம் , நல்ல கல்வி கேள்வி , சிறந்த 
மனைவி , தனநிறைவு , நற்கீர்த்தி இவைகளை யுடையவன் என்று அறியப் 


படுகின்றது . 


யவன ஜாதகம் உதார உதாரமுடையவன் , எனவே பிறர்க்கு ஈயுந் 
தன்மை யுடையவனென்று கூறுகின்றது . இந்நூலாசிரியர் பிறர்க்கு ஈயுந் 
தன்மை யில்லா தவனெனக் கூறியுளார் எனச் சில பிரதிகளில் காணப்படு 
கின்றது . அஃது அச்சுப்பிழையேயன்றி ஆசிரியர் பிழையாகாது என்ப . ( ) 

அவிட்டம் 
நெறிபெருங் கருமந் தன்சொல்மேல் ஆனோன் 

நின்றவர்க்கு அஞ்சிடான் தியாகி 
உறுபுற அடிநா சியும்உயர்ந் திருப்பன் 

ஒருவர் சொல் பொறான் நலூண் பிரியன் 
பெறுமவர்க்கு இனியன் மடந்தையர்க்கு அன்பன் 

பெரும்பொருள் தேடுவன் அழகன் 
அறிவுடன் அடங்கிப் பிறர் பொருள் வவ்வான் 

அவிட்ட நட் சத்திரத் தானே . 
இ - ள் ) அவிட்ட நட்சத்திரத்திற் பிறந்தவன் ஒழுங்கான தொழில் 
செய்பவனும் , தன் சொல்லையே மேன்மையாகக் கூறுவோனும் , எதிர்த்து 


விளக்க விருத்தியுரை 

241 
நிற்பவர்களுக்குச் சிறிதும் பயப்படாதவனும் , கொடையாளனும் , புறங்கா 
லும் மூக்கும் உயர்ச்சியா இருக்கப்பெற்றவனும் , பிறர்கூறும் இழிவுரைப் 
பொறா தவனும் , நல்ல உணவுகளில் பிரியமுள்ளவனும் , தாய்தந்தைகளுக்கு 
விருப்பமுள்ளவஜம் , பெண்களுக்கு நேயனும் , பெருத்தபொருள் சம்பாத் 
திய முடையவனும் , அழகுடையவனும் , அறிவு அடக்கமு முடையவனும் , 
அன்னியர்பொருளில் இச்சையில்லாதவனுமாவான் எ - று . 
( வி - ரை ) தர்மிஷ்டோ வ்யஸர் க்ரூரக் ஷயரோக யுதச்சூரம், 
பாதார ரதச்சூரோ தரிஷ்டா ஸம்பவோ க : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) தருமவானும் , விசனமுடையவனும் , குகானும் , ஷயரோக 
முடையவனும் , கூடமாக அபராதம் செய்பவலம் அன்னியஸ்திரீ மோக 
முடையவனம் சூரனுமாவான் . மற்றும் " தாதா சாட்யச்சூரோ கீத 
ப்ரியோ தமிஷ்டாஸு தநலுப்தன் " என்ற பிருகஜ்ஜாதகப்படி தனம் , பராக் 
கிரமம் , சமயத்தில் உதவிசெய்தல் , சங்கீத விருப்பம் , பிறர்க்கு கொடுக்க 
மனமில்லா தவன் ஆகிய இவைகளைபுடையவன் என்று அறியப்படுகின்றது . 
தியாகி - வேண்டுவார்க்கு வேண்டியவற்றை வரையாது கொடுப்பவன் 
என்று பொருள்படும் , 

( 121 ) 


דה 


சதயம் 


பத்தியில் லாமல் வெகுண்டசொல் பொறாதான் 

பழுதிலா ரோகவான் இனியன் 
புத்திமான் கைகால் வலியன்வாய் அழகன் 

பொய்பொறான் மன்னவர்க்கு இனியன் 
வித்துவான் சூரன் மாதருக்கு அன்பன் 

மிகுந்தநீர் ஆடவும் பிரியன் 
சத்துரு சயன்பொன் உளன்வழக்கு உரைப்பன் 

சதயநட் சத்திரத் தானே . 


இ - ள் ) சதய நட்சத்திரத்தில் பிறந்தவன் ஒழுக்கமற்ற கோபமுடைய 
வர்களின் வார்த்தையைச் சகிக்காதவனும் , கர்மரோகங்களின்றி ( குற்ற 
மில்லாத ) சாமானிய நோயுடையவனும் , அனைவர்க்கும் பிரியமானவனும் , 
அறிவுடையவனும் , வலிமை பொருந்திய கைகால்களை யுடையவனும் , வாய் 
அழகுள்ளவனும் , பொய் புகலாதவனும் , அரசர்கட்குப் பிரியமானவனும் , 
பண்டிதனும் , வீரமுடையவனும் , பெண்களுக்குப் பிரியமானவனும் , 
தண்ணீரில் விளையாடுதற்கு மிச்ச விருப்பமுடையவனும் , பகைவரை 
வெற்றிபெறுவோலும் , தனமுடையவனும் , வழக்குச் சொல்பவனும் 
ஆவான் எ - று . 

சதம் அறு ; எறு நட்சத்திர கூட்டங்களை புடையதனால் சதயம் 
எனப் பெயர்பெற்றது . பொய்பொறான் என்றும் பாடம் . 


31 


242 


சாதக அலங்காரம் : 
( வி - ரை ) குருபுத்திஸ் ஸு 8 ஸ்ரீமான் ப்ரதாதா ஸத்ய வாசக : , 
கோப்ராம்மண ஹிதோ வித்டம் ஆத்யாக் க்ரௌசத தாரகே . 

(யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) நல்ல புத்தியடையவனும் . சுகவந்தனும் , சீமந்தனும் , தருமம் 
செய்பவனும் , சத்தியவாசகனும் , நித்தியமும் கோபிராமணர்களின் மீது 
பிரியமுடையவனுமாவான் . 

மற்றும் “ ஸ்புடவாக் வ்யஸ ரிபுஹா ஸாஹ 
m கச் சதபிஷஜி துர்க்ராஹ்ய ” என்ற பிருகஜ்ஜாதகப்படி தெளிந்த 
வார்த்தை , ஸ்திரீகள் , பானம் , சூதாட்ட விருப்பம் , சத்துருநாசம் , பின் 
ஆலோசனையின்மை , எதற்கும் கட்டுப்படாமை ஆகிய இவைகளை யுடையவன் 
என்று அறியப்படுகின்றது . 

( 122 ) 


பூரட்டாதி 


பூரட்டாதி பொறான் பிறர் பொத்துச் சொல் 
நேரிட்டார்வமக் கான்பால் நெய்க்கு அன்பினான் 
வாரிட் டார்முலை மாதருக்கு ஈவிலான் 
ஓரிட்டார் கல்வி மான நாசி உன்னதன் . 

( இ - ள் ) பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் பிறர்கூறும் குற்ற 
மொழிகளைச் சகிக்காதவனும் , வழக்குகளைத் தீர்க்கவல்லவனும் , பால் நெய் 
இவைகளை யுண்பதிற் பிரியமுடையவனும் , பெண்கள் மூலமாக பொருட் 
செலவு செய்யாதவனும் ஒப்பற்ற நுண்மையான கல்வியுடையவனும் , 
மூக்குயர்ந்தவஓம் ஆவான் எ - று . 

பூர்வ பாத்ர பதம் - பசுவின் முன் கால்களையொத்து காணப்படுதலின் 
பூர்வா பாத்ரபதமெனப் பெயர் பெற்றது . இது பூரட்டாதி என வழங்குவ 
தாயிற்று 


( வி - ரை ) உத்விக் நஸ் ஸ்திரீ ஜீதச் சாட்ய ேபரநிந்தா நைபுண் : 
அதர்ம தத்பரச் சூரச் சாஜபர் தேச ஸம்பவம் 

{ யவனஜாதகம் ) 
( இ - ள் ) மிக்க விசனமுடையவனும் , பெண்கள் சுவாதீனமானவவனும் 
கூடமான அபகாரம் செய்பவலும் , பிறர் தூஷணம் செய்வோனும் , அதர் 
மம் செய்வதில் ஆசக்தியுடையவனும் , சௌரியமுடையவனுமாவான் 

. 
மற்றும் “ பாத்ரபதாசு த்விக் ஸ்த்ரீவிஜித தநீ படுரதாதா ” என்ற 
பிருகஜ்ஜாதகப்படி எதிலும் கவலை , பயம் , ஸ்திரீகளால் அடக்கப்படுதல் , 
தனம் , நன்றாகப் பேசுதல் ; அல்லது பொருள் தேடுவதில் சாதுர்யம் , 
பிறர்க்கு ஈயாமை ஆகிய இவைகளையுடையவன் என்று அறியப்படுகின்றது . 
இந் நூலாசிரியர் நீதியுடையவன் என்றும் , சிரியர் வராகமிகிரனார் 
பிறர்க்கு ஈயா தவன் என்றும் யவனாசாரியர் அதர்மமுடையவனென்றும் 
மதபேதப்படுகின் றனர் , 

( 123 ) 


, 


1 


விளக்க விருத்தியுரை 

248 
உத்திரட்டாதி 
நித்தம் நீ ராடி தமருளன் கோளன் 

நீதிபொன் பிறர்க்கு உபகாரி 
வித்தைதாம் பூலப் பிரியன்சஞ் சாரன் 

விரிவுள காதுமார்பு உடையன் 
புத்திமான் மாதர்க்கு இனியன்சா துரியன் 

பொய்யன்மற் றவர்தொழில் புரிவான் 
உத்தமர்க்கு இனியன் வழக்கினில் பலவான் 

உத்திரட்டாதிநா ளானே . 
( இ - ள் ) உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் எப்பொழுதும் 
தண்ணீரில் விளையாடப் பிரியமுடையவனும் , பந்து ஜனங்களை யுடையவ 
னும் , பழிமொழிக் கூறுவோனும் , நடுநிலைமையுடையவலும் தனவந்தலும் , 
அன்னியருக்கு உபகாரம் செய்வோனும், கல்வியுடையவனும் , தாம்பூலர் 
தரித்துக்கொள்வதில் விருப்பமுள்ளவதும், அன்னிய வூர்களில் சஞ்சரிக் 
கப் பிரியமுடையவனும் , அகன்ற மார்பு காதுகளை யுடையவனும் , அறி 
வுடையவனும் , பெண்களுக்கு அன்பானவனும் , சாமர்த்தியவானும் , பொய் 
சொல்வோனும் , பிறருடைய தொழிலைச் செய்பவனும் , நல்லவர்கட்கு 
விருப்பமுடையவனும் , வழக்கு செய்தலில் வன்மையுடையவனும் ஆவான் 


- 


உத்ர பாத்ர பதம் - பசுவின் பின் கால்களைப்போல் காணப்படுதலின் 
உத்ரா பாத்ர பதம் என்று பெயர்பெறும் . இது உத்ரட்டாதி என வழங்கப் 
படும் (உத்தரம் -பின் , பாத்ரம் - பசு , பதம் - கால் ) என்ப . 
( வி - ரை ) ப்ரஜாவாந் தார்மிகோ வக்தா ஜிதசத்ருஸ் ஸுகப்ரத : 
த்ருடவ்ரதஸ் ஸதாகாமீ சாகிர்புத்ச்ய ஸமுத்பவ : 

( யவன ஜாதகம் ) 
இ - ள் ) சந்தானமுடையவனும் , தர்மத்தில் இஷ்டமுடையவனும் , நன் 
நாகப் பேசுவோனும் , சத்துருக்களை வெற்றிபெறுவோனும் , சௌக்கியத் 
தைத் தருவோனும் , திடமான வியமமுடையவனும் , எப்போதும் காம 
முடையவனுமாவான் எ - று . 

மற்றும் “ வக்த்தா ஸுப்ரஜாவான் ஜிதசத்ரூர் தார்மிசோ த்வித 
யாஸு ” என்ற பிருகஜ்ஜாதகப்படி பேசுந்திரம் , சுகம் , சந்ததி , சத்ருஜயம் 
தர்மம் இவைகளை யுடையவன் என்று அறியப்படுகின்றது . ( 125 ) 

ரேவதி 
மெல்லியர் இடத்தில் சாலவே பிரியன் 

மிகுசெல்வம் பாதிநாள் விளங்கும் 
நல்லவன் பிறர் சொல் கேட்பன் நல் குணவான் 

நயனசிங் காரசீ மானாம் 


244 


சாதக அலங்காரம் 


சொல்லுரை யில்சா துரியன் அந் தணரைத் 

தொழும்பத்தி யுள்ள புத் தியினான் 
இல்லையென்று உரையான் பழிக்கு இடங் கொடாத 

இயல்பினான் இரேவதி யானே . 
(( இ - ள் ) இரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் பெண்களிடத்தில் 
அதிக விருப்பமுடையவனும் , தன் ஆயுள் எல்லையில் பாதிகாலம் சிறந்த 
ஐசசுவரியமுடையவனும் , நல்ல சுபாவமுடையவனும் , அன்னியர் சொல் 
லைக் கேட்பவனும் , நற்குணமுடையவனும் , அழகிய கண்களையுடைய 
அலங்காரனும் , செல்வமுள்ளவனும் , பேசும் மொழியில் திறமையுடைய 
னும் , பிராமணர்களை வணங்குவதில் அன்புடையவனும் , அறிவுள்ளவ 
னும் , ஏற்பவர்க்கு இல்லையென்னாது உதவிபுரிவோனும் , பொல்லாங்கிற்கு 
ங்கொடாத சுபாவமுடையவனுமாவான் எ - று . 
( வி - ரை ) ரூபவாந் தாவாங் போகி பண்டிதச் சஞ்சலார் தபாக் 
காமீ துர்க ஜிதச்சூர : பௌஷ்ணஜ பரதேசக : 

( யவன ஜாதகம் ) 
( இ - ள் ) தனவந்தனும் , ரூபவந்தனும் , போகவந்தனும் , பண்டிதனும் , 
திரமான திரவியமுடையவனும் , காமமுடையவனும் , மலைமேலுள்ள 
கோட்டைகளை வெற்றிபெறுவோனும் , சௌரியவானும் , பரதேசவாசியு 
மாவான் . மற்றும் ஸம்பூர்ணாங்கஸ் ஸுபக : சூரச் சுசிரர் தவாந் பெளஷ் 
ணே என்ற பிருகஜ்ஜாதகப்படி குறைவில்லாத அங்கம் , சகல ஜனம்பிரி 
யம் , சௌர்யர் , பிறர்பொருள் ஆசையின்மை , தனம் இவைகளை புடையவ 
னாவான் என்று அறியப்படுகின்றது . 


1 


இதுகாறும் கூறிப்போந்த அசுவிகியாதி இருபத்தேழு நட்சத்திர 
பலன்களை ஜாதி தேசம் குலம் இவற்றிற்குத் தக்கபடி சோதிட கலாவல்ல 
வர்கள் கூறுவார்களாக . 

( 126 ) 
நட்சத்திர பொதுப்பல படலம் முற்றிற்று . 


1 


குறிப்பு : - " மாலோத்பவம் மாஸபதேஸ் ததேந்தோர் கணோ உடு 
பஷ ப்ரபவஞ்ச யத்ஸ்யாத் என வரும் ஜாதகாபணத்தின்படி சஷத் 
திரங்களுக்குச் சொல்லியுள சுபாசுப பலன்கள் சந்திரனது தசை புத்தி 
களில் உண்டாகுமென்று அறியத்தக்கது . 


245 


விளக்க விருத்தியுரை 
நட்சத்திர பாதபலப் படலம் 


இதுகாறும் ஒவ்வொரு நட்சத்திர பலன்கள் இதுவாமெனக் கூறி 
முடித்த ஆசிரியர் இனி ஒவ்வொரு பாதபலன்களைக் கூறுகின்றார் .. 
" இனன் முதல் வாரப் பலத்துக்கு அவரவர்க்கு அமைத்த இயல்பு உளதாம் . 
உடுக்காலுக்கு இசைப்பதும் அப்பலமாம் " எனவரும் குமாரசுவாமியத் 
தின்படி சூரியன் முதல் சனி ஈறாகவுள்ள ஏழு வாரங்களில் சுபர்வாரத்துக் 
குச் சுபபலனும் , பாவர் வாரத்துக்குப் பாபபலனும் கூறுதல்போலவே 
அந்தந்த நட்சத்திர பாதத்திற்குரிய அமிசை ராசி காதர்கள் சுபராயின் 
சுபபலனும் , பாவராயின் பாபபலனுமாகத் தொகுத்துக் கூறியிருக்கின்றார் . 
அஃது அசுவிரி 1 - ம் பாதத்துக்கு மேடாமிசம் , 2 - ம் பாதத்துக்கு இடபா 
மிசம் ஆகவே இவற்றிற்கு முறையே குஜன் - சுக்கிரன் அதிபர்களாதலி 
னாலும் குஜன் பாபியும் , சுக்கிரன் சுபனுமாதலால் அசுவிசி முதற்பாதத்துக் 
குப் பாப்பலனும் , 2 - ம் பாதத்துக்குச் சுபபலனும் உண்டாயிற்றென்றறிக . 

அசுவினி 
சீர்பெறு கோளன் சஞ்சலன் பாவி 

செறிந்திடும் ரூபமே இல்லான் 
செப்பிய பிலுக்கன் அந்நியர்க்கு அன்பு 

செய்குவன் அசுபதி முற்கால் 
தார்செறி பிறரின் குணத்தினை அறிவான் 

சவுந்தர வான் நலம் புரிவான் 
சாத்திரம் உரைக்கும் ஞானத்தில் பார்வை 

தரும் இரு தாலினில் செனித்தோன் 
ஏர்பெறு கணித வித்தையில் பிரியன் 

இனிதுள புத்தியே புகல்வன் 
சைந்திடும் மூல ரோகிநற் கருமம் 

எண்ணுவன் மூன்றதாங் காலான் 
போர்செறி உடம்பு வளைவதாம் அதிக 

புத்திமான் சோதிடம் அறிவான் 
புரந்தரன் காமி சத்திய வானாம் 

புழுகம் நாற் காலினில் உதித்தோன் . 
( இ - ள் ) அசுவிசி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவன் புறங் 
கூறுவோனும் , மனக்கவலை யுள்ள வலம் , கொடியவனும் , சிறந்த வடிவ 
மில்லா தவனும் , ஆடம்பரம் ( வீம்பு ) உடையவனும் , பிறர்க்கு தயை 
புரிலோனும் ஆவான் என்ப . இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் அன்னிய 
ருடைய மனத்தின் இயலை அறிபவதும் , அழகுள்ளவனும் , நன்மையைச 
செய்வோனும் 

கல்லி நூற்கள் கூறும் அறிவில் நோக்கமுடையவனும் 
தவான் என்ப , மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் கணிதக் கலவியில் விருப்ப 


246 

சர் தக அலங்காரம் 
முடையவனும் , மேன்மையான அறிவை போதிப்பவனும் , மூலரோக 
முள்ளவனும் , நல்ல கருமங்களை மனதில் கருதுவோனுமாவான் என்ப . 
நாலாம் பாதத்தில் பிறந்தவன் வளைந்த சரீரமுடையவனும் , சிறந்த அறிவு 
உள்ளவனும் , சோதிடசாஸ்திரம் உணர்ந்தவனும் , இந்திரபோகமுள்ளவ 
ஓம் , சிற்றின்பத்தில் பிரியனும் , உண்மைநெறி யுடையவனுமாவான் எ - று , 
புரந்தரன் என்பதற்கு அரசன் என்று பொருள் கூறுவாருமுளர் . அசுவிடு 
1-2-3-4 - வது பாதங்கட்கு முறையே அமிசா திபர்கள் செவ்வாய் , சுக்கிரன் , 
புதன் , சர்திரனாவர் . இவர்சளின் ஈபாவத்திற்கேற்ப பலனுரைத் திருப் 
பது பிரத்தியட்சம் . 3 - வது 

3 - வது பாதத்தில் பிறந்தவன் மூலரோகி என்று 
ஏற்படுகின்றது . ஆனால் இந்த மூன்றாம்பாதத்தில் பிறந்தோர் அனைவரும் 
மூலரோக முடையவரென்று எண்ணுதல் இழுக்காம் . சந்திரன் நவாம்சை 
பில் இருந்த ஸ்திதி , சம்பந்தம் , நோக்கம் இவைகட்கேற்ப நன்மை தீமை 
சளை அறிதல் வேண்டும் . 

( 126 ) 
பரணி 
காலமாம் சிவப்பன் மிகுபராக் கிரமன் 

கனபல நீதியும் உள்ளான் 
கருதலர் சிங்கம் செந்நிற மயிரான் 

காணுமே பரணியின் முதற்கால் 
கோலமாம் மானி நிபுணன் ஆ லசியன் 

குணமுளன் புத்திமான் காமி 
கூறியதருமன் சாத்திரம் உரைப்பன் 

குலவிய பரணிகால் இரண்டான் 
சாலவுங் கோபி உருட்சி ஆம் கண்ணன் 

தன்னியன் மானிசந் தோஷி 
சற்குணன் நெடியோன் ஆகும் மூன் றாங்கால் 

சாற்றிய பரணி ஆம் அதன்மேல் 
தூலதே கத்தன் கோபியாம் அரசர் 

துன்னுசே வகத்துவம் உள்ளான் 
துர்சனன் கருவி ஆகுமே பரணி 

தோன்றுநாற் காலினால் சொல்லே . 
( இ - ள் ) பரணி நட்சத்திரம் முதற்பாதத்தில் பிறந்தவன் சிவந்த சரீர 
முடையவனும் , அதிக பலமுடையவலும் , சிறந்த வெவ்வேறு நியாயங்களை 
யுடையவனும் , பகைவர்களாம் 

யானைக்குச் சிங்கத்தையொத்தவனும் , 
சிவந்த கூந்தலையுடையவனும் ஆவான் என்ப , இரண்டாம் பாதத்தில் 
பிறந்தவன் சிறந்த மானமுடையவனும் , கல்வியிற் சிறந்தவனும் , சோம்பு 

டையவனும் , நற்குணமுள்ளவனும் , அறிவுடையோனும் , சிற்றின்பப் 
பிரியனும் , தருமஞ்செய்பவம், சாஸ்திரமுணர்ந்து 

கூறுவோம் 
ஆவான் என்ப . மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் மிக்க கோபமுடையவ 
னும் திரட்சியான கண்களூடையவனும் , தனமுள்ளவனும் , மானமுடைய 
வனும் , மனமகிழ்ச்சி யுடையவனும் , நற்குணமுள்ளவனும் , உயர்ச்சியான 


ר 


T 


விளக்க விருத்தியுரை 

247 
வனுமாவான் என்ப . நாலாம் பாதத்தில் பிறந்தவன் பருத்த தேகமுள்ள 
வனும் , கோபமுள்ளவனும் , அரசர்களிடத்தில் தொழில் செய்பவனும் , 
கொடியவனும் , யான் எனதென்னு அகங்காரமுடைவனும் ஆவான் 
என்றவாறு . தன்னியன் என்பதற்கு தடித்த நெஞ்சமுள்ளவன் என்று 
பொருள் கூறுவாருமுளர் . இவர்கள் கருத்தின் விந்தையை என்னென்று 
இயம்புவது 

( 127 ) 
கார்த்திகை 
சொல்லும் ஆ சாரன் வித்துவான் பிரபு 

தோன்றிய இலாபம் உள்ளவனாம் 
சூரனாம் நேசன் புத்திமான் ரோகி 

தோன்றிடும் ஆரலின் முதற்கால் 
வெல்லும்ஆ சார ஈனன்மா னிடர்கள் 

வெறுத்திடு கோபம்உள் ளவனாம் 
வெற்றிசேர் பிறரைச் சேர்ப்பன் நுல் தன்னை 

விரும்பிடான் கார்த்திகை இருகால் 
புல்லுவான் துட்ட மடந்தையர் தன்னைப் 

புத்தியி லான்மிகு சூரன் 
பொருந்திடாக் கோபி கருவி பொல் லாங்கைப் 

புரிகுவன் ஆமொரு மூன்றில் 
அல்லுறும் மிடியன் கலைபல அறியான் 

ஆம்மனத் தாபமே உள்ளான் 
அடைந்திலான் பொறுமை துக்கவான் ரோகி 

ஆகும் நாற் காலதன் பொருளே . 
( இ - ள் ) கிருத்திகை நட்சத்திரத்து முதற்பாதத்தில்பிறந்தவன் ஒழுக்க 
முள்ளவனும் பண்டிதனும் , பெறுமையிற் சிறந்தவனும் , ஆதாயமுடையவ 
னும் , வீரமுள்ளவனும் , இஷ்டஜன விசுவாசனும் , அறிவுடையவனும் , 
நோயுள்ளவனும் ஆவான் என்ப. இரண்டாம்பாதத்தில் பிறந்தவன் ஒழுக்க 
மில்லாதவனும் , மன்பதைகள் வேண்டப்படாத கோபமுள்ளவனும் , வெற்றி 
யுள்ள அன்னியரைச் சேர்ந்தவனும் , கல்வி நூலில் விருப்பமில்லாதவனு 
மாவான் என்ப . மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் கெட்ட பெண்களைச் சேர் 
வோனும் , அறிவில்லாதவனும் , அதிக வீரமுள்ளவனும் , பொருத்தமில்லாத 
கோபமுள்ளவனும் அசங்காரியும் , தீமைச் செய்வோனும் 
என்ப. நாலாம்பாதத்தில் பிறந்தவன் துன்பமுடைய வறுமையுள்ளவனும் ,, 
பல நூற்களை யுணராதவனும் , மனவருத்தமுள்ளவனும் , சாந்தமில்லாதவ 
னும் , துக்கமுடையவனும் , நோயுள்ளவனும் ஆவான் எ - று . 

உரோகிணி 


ஆவான் 


( 128 ) 


1 


பொருள் அழகு உள்ளன் அலைச்சலான் காமி 

புறத்தியர்க்கு இயற்றுவன் துன்பம் 


248 

சாதக அலங்காரம் 
பொறையிலான் வர்ம்மி ரோஷவான் ரோகி 

பொருந்துரோ கிணிமுதற் காலான் 
அருள் உயர் சாந்த குணமுளான் ரோகி 

ஆசாரன் சத்திய வாக்கி 
அமர்ந்ததோர் பெண்ணை மணப்பன்வாய்ச் சாலன் 

அன்புளன் ஆம்இரு காலான் 
குரு அருள் கணித வித்தைகங் கீதன் 

கூரிய மந்திரன் சுகவான் 
குலவிய பஞ்ச காவியம் அறியாக் 

கொள்கையான் ஆகும்மூன் றாங்கால் 
இருள் இலாத் தத்துவன் அந்நியர் உடமைக்கு 

இச்சைசெய் புத்தியான் இனியன் 
ஏந்திழை லோலன் ரோகணி நாற்கால் 

இனில்வரு வோன்பல முரைக்கில் . 
( இ - ள் ) உரோகிணி நட்சத்திரத்தின் முதற்பாதத்தில் பிறந்தவன் தன 
முள்ளவனும் , அழகுடையவனும் , நிலையின்றித் திரிபவனும் , சிற்றின்பத் 
தில் விருப்பமுள்ளவனும் , அன்னியர்களுக்குத் தீங்குசெய்வோனும் , சாந்த 
மில்லா தவனும் , வைராக்கியமுள்ளவனும் , மானமுள்ளவனும் , நோயுடை 
யவனுமாவான் என்ப . இரண்டாம்பாதத்தில் பிறந்தவன் கிருபைமிக்க 
அமைதியான குணமுள்ளவனும் , நோயுடையவனும் , ஒழுக்கமுள்ளவனும் ,, 
உன் மையுரைப்பவனும் இக்தகை இயல்புடைய ஒரு கன்னிகையை விவா 
கம் செய்து கொள்ளுவோம், பேசுதலில்சிறந்தவனும் , பெரியோரியல்பில் 
ஒன்றாகிய தயையுள்ளவனும் ஆவான் என்ப . மூன்றாம்பாதத்தில் பிறர்த 
வன் குருவின் கிருபையுடையவனும் , எண்ணூல் அறிந்தவனும் , அதாவது 
சோதிட நூலுணர்ந்தவனும் , வாச்சியத்துடன் பாடுவோனு , நுட்பமான 
மந்திரங்களை யுணர்ந்தவனும் , இன்பமுள்ளவனும் , பஞ்சகாம்மியங்களை கற் 
நறியாத கோட்பாடுடையவனும் ஆவான் என்ப . நான்காம்பாதத்தில் பிறர் 
தவன் மயக்கமற்ற உண்மையுள்ளவனும் , பிரருடைய பொருளுக்கு ஆசைப் 
படும் மனமுடையவனும் , மேன்மையுள்ளவனும் , பெண்கள் மோகத்தில் 
விருப்பமுடையவனும் ஆவான் எ - று . 

காவியம் அறியாக்கொள்கையன் என்பதற்கு அறம் பொருள் இன்பம் 
வீடு என்னும் இவற்றின் இயல்புணராதவன் என்பது கருத்து . காவியம் 
காப்பியம் . இஃது மேற்கண்ட நான்கனுள் ஒன்றும் பலவும் குறைந்து 
ஏனைய உறுப்புக்கண் மேற்கூறியவாறு இயல்வது ; விளங்கக் கற்றோரால் 
இயற்றப்படுவது . 

( 129) 
நட்சத்திர பாதபலப் படலம் முற்றிற்று . 


விளக்க விருத்தியுரை 

249 
நட்சத்திர பாதபலப் படலத் தொடர்ச்சி : 

மிருகசிரம் 
உரைத்திடு தனவான் சத்துரு சங்காரன் 

உறு தூல தேகனாங் கோபி 
உண்மை யாசார வீனன்ரா க்ஷதனாம் 

ஓங்குமான் றலை முதற் காலான் 
தரைக்குநல் வழக்கே யுரைப்ப னுத்தேசி 

சாது மனேகரம் பெற்றோன் 
சத்திய வாக்கி யரிவையர் லோலன் 

சாற்றிடு மிரண்டதாங் காலான் 
உரைக்குநல் லுதார குணமுள னல்லன் 

உத்தமன் சாது சந்தோஷி 
உசித வாசாரன் புத்திமான் சீமான் 

உற்ற மூன் றாம்பதத் துதித்தோன் 
விரைத்துறு புத்தி சத்தியன் சாது 

மேவிய தருமனற் காமி 
வீரியன் கோபி வஞ்சக னென்றே 

விளம்பு நாற்பாத மினியே . 
( இ - ள் ) மான் றலையைப் போன்று காணப்படும் மகிமை பொருந்திய 
மிருகசிரநக்ஷத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவன் உலகிலுள்ள யாவர் 
களும் தனவான் என்று சொல்லும் புகழ்ச்சியும் , தன்னை எதிர்த்த சத்துருக் 
களை ஜெயிக்கும் தீரமும் , ஸ்தூல சரீரவானும் , கோபமுள்ளவனும் , உண் 
மையையே பேசுபவனும் , ஆசாரமற்றவனாயும் , உலகோர் சிறிதளவு (ராக்ஷ 
ஸன் ) என்று சொல்லவும் உள்ளவன் . இரண்டாம்பாதத்தில் பிறந்தவன் 
ப்பூமியில் உள்ள மனிதர்களுக்கு நியாயமாக வழக்கு முதலியவைகளைத் 
தீர்மானிப்பவனும் , நீண்ட லோசனை உள்ளவனும் , சன்யாசியைப் போன் 

சாந்தகுணமுள்ளவனைப்போன்றும் சிறப்புவாய்ந்தவனும் , எவ்விதத் 
நிலும் தவறாத சத்திய வாக்குள்ளவனென்றும் , பெண்களின் கலவியில் 
மிகுந்த ஆசையுள்ளவனும் ஆவான் . மூன்றாம்பாதத்தில் பிறந்தவன் யார் 
என்ன கேட்கிஜம் தணிக்கையோடு பதிலளிக்கும் குணமுர் , நல்லவனும் , 
உத்தமனும் , கோபமில்லாதவனும் , எந்நாளும் சந்தோஷத்தோடு இருப்பவ 
னும் , மேலான ஆசார கிருத்தியங்களுள்ளவனும் , உயர்ந்த அறிவாளனும் , 
தனவந்தனும் ஆவான் , சான்காம்பாதத்திற் பிறந்தவன் எவ்வித ஆலோசனை 
கேட்கினும் அதிசீக்கிரம் பதில் உரைக்கும் சாதுரியமும் , சத்தியம் தவறா 
தவனும் , சன்மார்க்கனும் , அளவற்ற தர்மங்களைச் செய்பவனும் , மோஹ 
சுகத்தில் மிஞ்சியவனும் , பலசாலியும் , சோபம் உள்ளவனும் , வஞ்சகுணம் 
உள்ளவனென்றும் சொல்லுக எ - று , 

( வி - ரை ) நான்காம் பாதத்தோனை சன்மார்க்கன் என்று மேலேகுறிப் 
பிட்டு கீழ்கோபமுள்ளவன் , வஞ்சககுணமுள்ளவன் என்று குறிப்பிட்டதால் 
கோபம் , சாந்தம் , இவ்விரண்டும் நிறைந்தவனென்றும் , தன்னை வஞ்சித்த 
வரை வஞ்சிப்பனென்றும் கொள்ளல் நலம் என்பதாம் . 

32 


றும் 


( 130 ) 


250 


சாதக அலங்காரம் 


திருவாதிரை 
இனியநல் வசன குணமுளான் மகாத்துமா 

யௌவன நாரியர்க் கினியன் 
இயலுறு நல்ல வாதிரை முதற்கா 

லினில்தருங் குணத்தினா னென்ப 
தனியுரை வாய்ச்சா லகனு நிட் டூரன் 

றருக்கியன் கருவிதீ ஷையிலான் 
தகுதியாய் மடவா ருடன்புணர்ந் திடுவன் 

சாற்றிய பாதமோ ரிரண்டில் 
குனியுநல் வாத ரோகமு முள்ளோன் 

கோபிதன் கிருபையு மில்லான் 
கோளனா மஞ்சு நாரியர் தமக்கே 

குணமிலான் காலொரு மூன்றில் 
துணியுநல் விவேகி யுறவினர் பகையான் 

றோன்றிய வீனமா யனத்தன் 
துர்ப்புத்தி யூத்தை யுடம்புளான் பொல்லாத் 

துர்ச்சன னாகுநான் கென்றே . 
இ - ள் ) மேலான வல்லமை பொருந்திய திருவாதிரைநக்ஷத்திரம் 
முதல்பாதத்தில் பிறந்தவன் யாவரும் சந்தோஷிக்கத்தக்க இதமான 
வார்த்தையும் , நல்லகுணமுள்ள வனும் , துரந்தரியும் , வாலிபஸ் திரீகளுக்குப் 
பிரியமுள்ளவனென்றும் சொல்லுக . இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் தனி 
யாய் பேசுபவனும் , படபடவென்று வார்த்தையாடுபவனும் , யாவருங் கண்டு 
நிஷ்டூர வார்த்தை சொல்லும் ஆதிபத்யம் உள்ள வனும் , ஆபத்தில் உதவக் 
கூடிய ஞான உபதேசக் கருவியில்லா தவனும் ஸ்திரீசேர்க்கையில் சந்தோ 
ஷத்தோடு அளவாய் சேருபவனும் என்க . மூன்றாம்பாதத்தில் பிறந்தவன் 
கூன் முதுகுள்ளவனும் , வாதம் முதலிய வியாதியுள்ளவனும் , கோபவானும் , 
கடவுள் அனுக்கிரக மில்லாதவனாயும் கோள் முதலிய கலகவார்த்தைகளை 
சொல்பவனும் பெண்களைப் பார்த்து அச்சப்படுவோனும் , துன்மார்க்கன் 
என்றுஞ் சொல்லுக , நான்காம்பாதத்தில் பிறந்தவன் , துணிகரமான செய் 
கையும் , நல்ல விவேகமும் , யோக்கியதையுள்ள வனும் , தன் பந்துக்களிடம் 
பசையுள்ளவனும் , அடிக்கடி மறந்து போகும் மனமுள்ளவ ஓரம் , தூர்ச்செய் 
கையும் , துர்ப்புத்தியுள்ளவனும் சரீரத்தை சுத்தஞ்செய்யாது அழுக்கு துர் 
நாற்றம் உள்ள வனும் , கொடிய துர்ச்செய்கை துர்ச்சேஷ்டை யுள்ளவ 
னென்றுஞ் சொல்லுக எ - று . 
( வி - ரை ) தேரு மூதிரை நான்கிற் பிறந்தோன் 

நாறு மாமுய வேர்வைகள் சிந்திட 
வீறு மாதலர் தன்னில் உலாவியே 
கூறுவான் கொடிய குணவான 

மாவனே . 
திருவாதிரை நாலாங்காலில் பிறந்தவன் உடல்நாற்றமும் , வேர்வை 
பூமியில்சிந்த இப்பூதலத்தில் சுற்றிக்கொண்டு துர்வார்த்தைகளைக் கூற 
வான் என்றுஞ் சொல்வர் என்பதாம் . 

( 131 ) 


விளக்க விருத்தியுரை 


251 


3 


புனர்பூசம் 
என்றுமெய் தூலப் பிலுக்கனற் போகி 

யிசைந்திடு செவிடனாங் காமி 
ஏன மயிரன் இனிபுநர் பூசம் 

ஆமுதற் காலினி லிசைந்தோன் 
துன்றிய பித்தன் உட்டின தேகி 

சோம்பல் ஆசாரமு மில்லாள் 
துக்கமே நித்தம் பொருந்துவ னிருகால் 

தோன்றிய நாட்பலன் மிகவே 
அன்றிதீக் குட்ட ரோகியாஞ் சாதாம் 

அலைச்சலான் காவிய மறியான் 
மந்துறு தந்த ரோகவான் தீர்க்க 

வயதுளான் பாதமூன் றதனில் 
நன்றினிற் பிரிய முள்ளவன் குள்ளன் 

வல்லவன் அழகுளா னென்றே 
நாடிய பார்வை லக்ஷண மறிவன் 

நாற்பத மறிந்துரை தனக்கே . 

ள் ) இனிமையாகிய புனர்பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவன் தடித்த 
சரீரவானும் , அற்பகுணமுள்ளவலும் , போகசுகத்தில் மிகுந்தவனும் , செவி 
டனும் , வெட்சம் அற்றவனும் , நல்ல தடித்த மயிருள்ளவனும் என்று 
சொல்லுக இரண்டாம்பாதத்தில் பிறந்தவன் பிததசரீரவானும் சமரசமான 
திரேகமுள்ளவனும் , சோம்பல் உள்ளவனும் , ஆசாரம் சுத்தம் இல்லாதவ 

எந்நாளும் துக்கத்தையே அனுபவிப்பவனும் ஆவான் என்று 
லுக . மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் குஷ்டரோகியும் , வியாதியுள்ள 
வனும் , எக்காலத்திலும் அலைச்சல உள்ளவனும் , சாஸ்திர கிருத்தியாகிருத் 
தியங்களைத் தெரிந்தவனும் , பல்நோயுள்ளவனும் , தீர்க்க வயதுள்ள வன 
என்றுஞ் சொல்லுக. நான்காம்பாதத்திற பிறந்தவன் நற்காரியங்களில் பிர 

பிரியமுள்ளவனும் , குள்ள சரீரனும் , அழகுள்ளவனும் , ஓர் 
கண்ணால் பார்த்தே அதன் குணாகுணங்களைக் கூறுபவனும் 

(182 ) 


னும் , 
சொல் 


வேசிக்க 
பொருளைக் 
வான் எ - று . 


பூசம் 


தனக்கொடி மாதே சூலை நிட் டூரன் 

தருமவான் கோபி புத்தியுளான் 
தாழ்வறுந் தீர்க்க வாயுளான் றீயன் 

றகு புனர் பூசநாண் முதற்கால் 
தினத்தினிற் பிரபு சர்வவியா பகனாஞ் 

செனங்களைத் தாபரித் திடுவான் 
செப்பிய நிதானி அந்நியர் சிநேகி 
சேர்ந்திடு மிரண்டதாம் பதத்தில் 


252 


சாதக அலங்காரம் 


நி 


இனத்தினற் கினியன் புத்திமான் ஞானி 

யினியசந் தோஷியா நேசன் 
இனத்தினா னல்ல காரிய முடிப்ப 

னெழில்பெறு மூன்றதாங் காலான் 
மனக்குறு சண்டை யுடையவன் கோபி 

வாஞ்சையா னாரியர் தனக்கே 
மகிழ்ந்திடு கமனன் பூசநன் னாற்கால் 

வரும்பல னறிந்துணர் மின்னே . 
( இ - ள் ) பூசம் முதற்பாதத்தில் பிறந்தவன் தருமஞ்செய்பவனும் 
கோபம் உள்ளவனும் , மேலான அறிவாளியும் , தாழ்வில்லாத பூரண யுள் 
உள்ளவனும் , துன்மார்க்க குணமுள்ளவனும் , கெட்டவனென்றுஞ் 
சொல்லுக . இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் எந்நாளும் நீங்காத பிரபுச் 
செல்வம் நிறைந்த மேதாவியும் , எக்காரியங்களில் பிரவேசிக்கினும் அபஜெய 
முள்ளவனும் , மனிதர்களை ஏமாற்றிப் பரிக்கும் வஞ்சனையுள்ளவனும ,, 
தொனமும் , அன்னியஜன சிநேகனும் , நற்கீர்த்தியும் வாய்க்குமென்று 
சொல்லுக. மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் தன் சுயபந்துக்களின் மேல் 
பிரியமுள்ளவனும் , எக்காலமும் நீங்காத சந்தோஷத்தோடு இருப்பவனும் , 
அறிவாளஓம் , துரந்தரியும் , ஓர் காரித்தை முடிக்கவேணுமெனில் அநேகர் 
விசுவாசத்தைக் கொண்டு முடித்துக்கொள்ளும் தந்திரமுள்ளவனும் , ஆவா 
னென்றுஞ் சொல்லுக , நான்காம் பாதத்திற் பிறந்தவன் மனதில் விசார 
முள்ளவனும் , அடிக்கடி கோபத்தோடு சண்டை செய்பவனும் , கோப 
முளளவனும் , ஸ்திரீசுகப் பிரியனும் , விசனமில்லாதவனும் ஆவானென்று 
தருமக்கொடி நாட்டும் ஆரணங்காய் சொல்வாயாக எ - று . 

( 138 ) 
ஆயில்யம் 
மின்னிய தனமும் பெண்வடி வுள்ளான் 

மேன்புத்தி யுடையவன் சந்தோஷி 
மிகுநல நானா தொழில்புரிந் திடுவன் 

வேண்டுமா யிலியத்தின் முதற்கால் 
அன்னியர் ஏவற் றெழில் புரிந் திடுவன் 

அழகுளன் ஏக்கமு முள்ளான் 
ஆசாரன் றீய நடையன் துர்ப்புத்தி 

யுடையனாங் காலிரண் டதற்கே 
நன்னிசற் கோபி நாரியை வதைப்பன் 

ஞானியா லசியனா னிபுணன் 
நலமிலா வார்த்தை பற்றவே யுரைப்பன் 

நயமிகு பாதமூன் றதற்கே 
பொன்கொலை நாசம் புரிபவன் சுபன்பொல் 

லாங்கு செய்பவர்க் கினியன் 
புலைச்சியர் சங்கம் பண்ணுவ னோயைப் 
புணர்ந்திடு நான்கதாங் காலே . 


விளக்க விருத்தியுரை 


253 


இ - ள் ) ஆயில்யம் நக்ஷத்திரம் முதற்பாதத்தில் பிறந்தவன் , பெண் 
வடிவுள்ளவனும் , பிரகாசிக்கத்தக்க பொன் நாணயங்களைச் சம்பாதிப்பவ 
னும் முகத்தில் மீசையில்லாதவனும் , மேன்மையான புத்தி , யுக்தியுடைய 
பனும் , நீங்காத சந்தோஷ சித்தனும் , யாவரும் புகழும்படி நானாவிதமான 
தொழில் செய்து மேன்மை அடைபவனும் 

அடைபவனும் ஆவானென்று 
ரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் அன்னியரால் ஆஞ்ஞாபிக்கப்பட்ட 
அடிமைத்தொழில்களைக் செய்பவனும் , அழகுள்ளவனும , தான் உத்தே 
சித்த காரியத்தின் மேல் நோக்கமுள்ளவனும் , ஆசாரபிருத்தியனும் , தீய 
மார்க்கங்களில் பிரவேசிப்பவனும் , வஞசக லோபகுணமுள்ளவனும் , 
பொறாமையுடைய கொடிய குணமுள்ளவனும் ஆவானெனறுஞ் சொல்லுக . 
மூன்றாம்பாதத்தில் பிறந்தவன் அந்நிய ஜனங்களின்மேல் கோபமுள்ளவ 
னும் , நற்காரியத்தில் பிரவேசிக்காதவனும் , கோபமுள்ளவனும் , பெண்களை 
இம்சிப்பவனும் , சந்நியாசியும் , ஆலஸ்யமான புத்தியுள்ளவனும் , நிபுணனும் 
ஆவானென்றுஞ் சொல்லுக . நான்காம்பாதததில் பிறந்தவன் உபயோக 
மற்ற வார்த்தைகளைப் பொருந்தும்படி உரைப்பவனும் , பொருட்சிலவு செய் 
பவலும் கொலை , நாசம் , முதலிய பாவத்தொழில்களைச் செய்பவனும் , தீய 
காரியங்கள் செய்பவாக்குச சிநேகிதலும், தணிக்கையாளனும் , ஈனஸ்திரீ 
களைச் சேர்பவதும் , அவர்கள் மூலமான நோய் உள்ளவனென்றுஞ் 
சொல்லுக எ - று . 

( 134 ) 


மகம் 


காலனைப் போலப் பயமுள சிவந்த 

கண்ணன்பே ராசையான் யூகி 
கருதிடு சிவந்த மெய்யினன் செவந்த 

குஞ்சியான் மகமுதற் காலான் 
போலியான் புத்தி யனல்வடு வுடையோன் 

பொருட் செலவான் சந்தோஷி 
பொன்னிறக் கண்ணன் காதுநோ யுடையோன் 

பொருநதிய காலிரண் டதற்கே 
சாலவும் பலவான் மிக்கநோ யுள்ளான் 

சாது பொல்லாதவன் கடினன் 
தாமிக வாசை யுடையவன் தூயன் 

தகுதிகாண் மூன்றினி லுதித்தோன் 
சிலவள் நாரி பேச்சினைக் கேட்பன் 

சிரங்குட னோயுமுற் றிடுவன் 
சிந்தைநோ யுடையோன் மதுரவா சகனாம் 
தெளிந்துரை நாற்பத மாமே . 


( இ - ள் ) மகம் ஷத்திரம் முதற்பாதத்தில் பிறந்தவன் , எமனைப் 
போன்ற சிவந்த கண்களும் , யாவரும் பார்த்து பயந்தோடத்தக்க சரீர 
முள்ளவனும் , பேராசையுள்ள வனும் , புத்திசாலியும் , சிவந்த சரீரவானும் , 
அடர்ச்சிபொருந்திய உரோமம் பொருந்தியவனென்றும் சொல்லுக இரண் 
டாம் பாதத்தில் பிறந்தவன் யாவரும் இகழ்ச்சி செய்யவும் , பெருமையில் 


254 


சாதக அலங்காரம் 


லாதவனும் , பொருட்சிலவு செய்வதில் சந்தோஷமுள்ளவனும் , மஞ்சள் 
நிறம் போன்ற கண்களுடையவனும் , காதுநோயுடையவனும் ஆவானென் 
றுஞ் சொல்லுக . மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் மிகுந்த பலவாஜம் 
அதிக நோயுள்ளவனும் , துர்க்குணம் , சன்மார்க்கம் இவ்விரண்டும் வாய்ந்த 
வனும் , கட்டுப்பட்ட பேச்சும் , வைராக்ய சீலனும் , பேராசையுள்ளவனும் , 
கல்லவனும் , பொல்லாப்பு வாய்ந்தவனும் ஆவானென்றுஞ்சொல்லுக. நான் 
காம் பாதத்திற் பிறந்தவன் பரிசுத்த மனத்தனும் , ஸ்திரீ வார்த்தைகளைக் 
கேட்பவதும் , சிரங்கு முதலிய உஷ்ண வியாதிகளுடையவனு - மனவிசார 
முள்ளவனும் , நன்மார்க்க விஷயங்களில் பிரவேசிப்பவஓம் ஆவானென் 
றுஞ் சொல்லுக எ - று . 

( 135 ) 


பூரம் 


ஆமெனும் தீரன் இன்சொலன் கோபி 

ஆசாரன் சவுரியன் சிறுவீடு 
ஆக்கமில் லாதான் வியாபாரஞ் செய்வான் 

ஆனபூ ரம்முதற் காலான் 
தாமெனும் உழவுத் தொழில்புரி குடிஞன் 

தாகமுங் கிலேசமு முள்ளோன் 
தானுறு சகாயம் பிரபல னில்லா 

தவனென்பர் இரண்டதாங் காற்கே 
நாமெனுங் குணவான் ஆகுமேம் பாட்டான் 

நலமுறும் கீர்த்திமா னாகும் 
நாடிய மூன்றாம் பதமெனும் பொருளை 

நாட்டினி லுரைப்பர் நல்லோரே 
தோமுறுந் துக்கக் குருவடு வுள்ளான் 

சொற்றிடு நிந்தையே புரிவன் 
சோர்வறு மறையோர் தேவதூ ஷணத்தைச் 

சொல்வன் நான்கெனக் கருதே . 
இ - ள் ) பூரம் நக்ஷத்திரம் முதற்பாதத்தில் பிறந்தவன் எவ்விதமான 
ஆபத்துக்கும் தான் முன்னே சென்று தலையாடும் தீரமுள்ளவனும் 
சந்தோஷத்துடன் இனிய வார்த்தைகளைப் பேசும் சற்குணம், கோபியும் 
பரிசுத்தனும் , தாழ்ந்தவனும் , வியாபாரஞ்செய்து ஜீவிப்பவனும் 

ஜீவிப்பவனும் ஆவா 
னென் றுஞ் சொல்லுக. இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் கிருஷி என் 
லும் பயிர்த்தொழில் செய்பவறும் , குடும்பவாசியும் , அடிக்கடி தாகமுள்ள 
வனும் , மன சந்தேகமுடையவனும் , பிறருக்குச் சகாயஞ்செய்ய சந்தோஷப் 
படுபவனும் , வல்லமைசாலியும் , பிரபல மில்லாதவனுமென்று சொல்லுக . 
மூன்றாம்பாதத்தில் பிறந்தவன் பெருமையும் 

பெருமையும் பிரக்கியாதியுள்ள வலும் , 
ஜீவாத்மாக்களிடத்தில் அன்புள்ள வஓம் , மன்னுயிர்களைக் காப்பவதும், 
மேம்பாடான கீர்த்திவாய்ந்தவனும் ஆவானென்றும் சொல்லுக , நான்காம் 
பாதத்திற் பிறந்தவன் எக்காலத்திலும் நீங்காத விசனமுள்ளவனும் , திரே 
கத்தில் மச்சமுடையவனும் , பிறருக்கு பிந்தையும் , துன்பத்தைச் செய்பவ 
னும் , குற்றமில்லாத மறையவர்மீது தூஷணமான வார்த்தை சொல்பவனும் 
வானென்று சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

( 186 ) 


விளக்க விருத்தியுரை 


255 


உத்திரம் 
கண்டென மிருது வசனனாங் கீர்த்தி 

கண்ணியன் தீரன் இங்கிதனாம் 
கருதிய கிளை ஞர் மேன்விருப் புடையான் 

காணுமுத் திரமுதற் காலோன் 
கொண்டிடுங் காமி தரித்திர னூணன் 

கோதுறு சஞ்சல சித்தன் 
கூறிய நித்த யாசக னாகுங் 

குலவிய விருபதத் துதித்தோன் 
அண்டிடும் பிலுக்கன் பழுதிலா வுரையான் 

ஆக்களை மேய்த்திடு மவனாம் 
ஆனவா சாரம் ஆனதா மூன்றில் 

ஆகிய பிறப்பை யுடையவனே 
வண்டனா நன்றி மறந்திடாள் பிறரை 

மதித்திடான் தூஷண மறைவன் 
வாலிபந் தன்னில் தாய்மரித் திடுவள் 

வழங்குவர் நான்கெனப் பெரியோர் . 
( இ - ள் ) உத்திர நக்ஷத்திரம் முதற் பாதத்தில் பிறந்தவன் , தான் 
கண்டவரிடத்து இனிமையான நல்வசனம் பேசுபவனும் , மேன்மையுள்ள 
வனும் , குற்றமில்லாதவனும் , பரிசுத்த நெஞ்சுடையவனும் , தன் சகோதர 
சகோதரிகளின்மேல் பிரியமுள்ளவன் ஆவான் என்றுஞ் சொல்லுக .. 
இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் அறிவில்லா தவனும் , தரித்திரனும் , 
சரீரத்தில் ஊனமுடையவனும் , எக்காலத்தும் நீங்காத சஞ்சலமுள்ளவனும் 
பிச்சையெடுத்து ஜீவிப்பவனும் என்று சொல்லு .. மூன்றாம்பாதத்தில் 
பிறந்தவன் தன்கைப்பொருளை பிரருக்குக்கொடாதவம், தான் சொன்ன 
சொற்களை மறுபடியும் மாற்றிப் பேசுபவனும் , பசுமாடுகளை மேய்ப்பவனும், 
* சாரம் சுத்தம் வாய்ந்தவனும் ஆவானென்று சொல்லுக , நான்காம் 
பாதத்திற் பிறந்தவன் அசுத்தமுள்ளவனும் , பிரர் செய்கன்றி மறக்காத 
வனும் , மறு உபகாரஞ்செய்பவனும் , அ சனிய ஜனங்களை மதிக்காதவனும் , 
அஷண வார்ததைகளை விடுபவனும் , வாலிபவயதில் தாய் மரிப்பளென்றும் 


சொல்லுக எ - று . 


( வி - ரை ) தாய் மரிப்பளென்றது இந்தகக்ஷத்திரத்துக்குப் பொதுவாய் 
சொன்ன தாம் . ஆகையால் இந்த நக்ஷத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பின் 
வரும் நான்காம் பாவகத்திற் சொல்லியபடி மாத்ருகாரகனும் , மாத்ரு 
ஸ்தானாதிபதியும் இருக்கும் சுபாசுபம் தெரிந்தே சொல்லவேண்டும் . 

ஆகுமாத்ருவின் க்ஷேத்திராதிய 

னன்னியாங் குறவம்புலியுற 
போகும் சேய்தாய் மதிநா ளாதியும் 

பூணுமூடம் பகை நீசட்க்ஷ்ணரா 
யேகுமாறு மெட்டீாலு மக்கோட்க 

ளியங்கலிருந்து பத் தெண்ணிரண்டாமிதை 


2 : 6 


சாதக அலங்காரம் 


S 


மோகம் பத்தொன்ப துச்சனி யின்றின 

முடியுமாதிரு முக்கண்ணர் சாற்றுமே. 
மாதுரு ஸ்தானாதிபதி அன்னிய வீடேறி அவனோடு சந்திரன் கூடி 
பிருந்தால் இந்த ஜாதகன் வாலிபகாலத்தில் தாய் மரணமடைவாள் . 
சந்திரனும் மாத்ரு ஸ்தானாதிபதியும் அஸ்தமனமாகவும் பகை க்ஷணம் 
பெற்றும் , 6-8-12 இவ்விராசிகளில் நிற்கினும் , மேற்சொல்லிய ராசி யாதிபர் 
கள் பார்க்கினும் , மாதுரு ராசியாகிய 

மாதுரு ராசியாகிய நான் காமிடத்தி லிருக்கினும் , 
சந்திரன் நின்ற ராசிக்கு 10-4 இவ்விராசிகளில் நின்ற கிரகங்களுக்கு 
திசைப்படி எத்தனை வருஷம் வருகிறதோ அத்தனை வருடத்தில் இறந்து 
போவாள் . இவ்வாறே ஒவ்வொரு கிரகங்களுக்குப் பிரித்துச் சொல்ல 
வேண்டுமென்று வீமேசுரஉள்ள முடையானில் கூறியிருப்பதால் இவ்வாறே 
ஒவ்வொரு நக்ஷத்திரங்களுக்கும் , லக்கினங்களுக்கும் பிரித்துச் சொல்வது 
நலம் . 

( 137 ) 
அஸ்தம் 
பெரியதோர் கலகம் பண்ணுவித் திடுவன் 

பேசிய பொய்யனாம் கர்வி 
பிலுக்கனா சாரன் பசுக்கடம் மிடத்திற் 

பிரியனாம் அத்தத்தின் முதற்கால் 
அரியதோர் குணவான் செய்தொழி லறிவான் 

ஆனதோர் வாலிபந் தன்னில் 
அன்னைபோம் பாட்டோடு ஆடலிற் பிரியன் 

அதியுரை யுடையனா மிரண்டில் 
தரியலர் போலு மனத்தினான் தந்தை 

தானறுஞ் சிறுவய ததனில் 
தந்திர வாதி ரோகி வியாபாரி 

சாற்றிடு மூன்றதாங் காலான் 
உரியநன் னடையான் ஈகையான் நெடியோன் 

ஒதுசந் தோஷவா னாகும் 
உசிதனாம் அன்னைக் கினியன்மெய்க் கீர்த்தி 

யுடையனாற் காற்பல மறியே . 

-ள் ) அஸ்தம் முதற்பாதத்தில் பிறந்தவன் , பிரமாத கலகம் செய்வ 
தில் சமர்த்தனும் , பொய்பேசுபவனும் , தருமம் உள்ளவனும் , பசுவாகனங்க 
ளிடத்தில் பிரியமுள்ளவனும் ஆவானென்று சொல்லுக. இரண்டாம்பாதத் 
தில் பிறந்தவன் அருமையான உத்தம குணமுள்ளவனும் , பின் வரும் காரி 
யங்களை முன்னறிந்து சொல்பவனும் , தனக்கு வாலிபவயது வரும்போ , 
தாயார்க்கு மரணமும் , கடல் பாடல் முதலிய சங்கீதங்களில் பிரியனும் , 
கூர்மையான புத்திசாலியும் , எக்காரியங்களையும் , லோசிப்பவனும் ஆவா 
னென்று சொல்லுக , மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் உத்தமகுண 
முள்ளவனும் , சிறுவயதிலேயே தகப்பனுக்கு மரணமும் , எக்காரியத்தையும் 
தந்திரத்தோடு செய்து கொள்ளுபவனும் , வியாதியுள்ளவனும் , வியாபாரம் 
செய்யும் தந்திரமறிந்தவனும் ஆவானென்று சொல்லுக . நாலாம் பாதத்திற் 


F 


விளக்க விருத்தியுரை 


257 


பிறந்தவன் நல்ல உத்தமர்களோடு சிநேகிப்பகனும் செறி பிசகாத நன் 
னடக்கை யுடையவனும் , ஈவு இரக்கம் உள்ளவனும் , எக்காலமும் சந்தோஷ 
மும் , முன்கோபத்தோடு பேசுபவனும் , உயர்ந்த பதவியை அடைபவனும் , 
தாயாருக்கு இனிமையானவனும் , கீர்த்தி வாய்ந்தவனுமாவான் என்று 


சொல்லுக. 


( வி - ரை ) இக்கக்ஷத்திரத்துக்கு இரண்டாம் பாதத்திற்கு மாதாமாணம் 
என்று சொன்னதை முன் சொல்லிய செய்யளுக்கு வீமேசுர உள்ள முடை 
யானில் சொல்லியபடி பிரித்துச் சொல்லவேண்டுமென்று சொல்லியுள் 
ளேம் . அஸ்தம் இரண்டாம் பாதத்தில் 

ஜெனனமாகில் 

கன்னியா 
சியில் சந்திரன் பிரவேசிப்பான் . ஆகையால் எந்த லக்கினத்தில் 


பிறந்தாலும் , 


நாலுட னாலில் நல்ல நலமுள்ளோ ரில்லாதாகி 
எலுள நாலேழோனு மிருந்திட நீசமாகிச் 
சேலுள மதியுமீன மாயினான் மாதே கேளாய் 

பீலுள்ள வன்னை பின்பு பிழைப்பது மில்லைகண்டாய் . 
இலக்கினத்துக்கு நான்காம் வீட்டிலும் அதற்கு நான்காம் வீட்டிலும் 
சுபக்கிரகங்களின்றி , 4 , 7 -க்குடையோன் நீசம்பெற்றும் , சந்திரன் சத்துரு 
முதலிய பகைஸ் தானங்கள் பெற்று மிருந்தால் தாயார் பிழைக்கமாட்டாள் . 
மாதாவுக்கு ஆயுள் சொல்லவேண்டுமெனில் பின்வரும் நாலாம் பாவகத் 
தால் மாதாவுக்கும் , 3 - ஆம் பாவகத்தில் தந்தைக்கு மாணம் என்பதை 9 - ஆம் 
பாவகத்திலும் ஆராய்ந்து ஆயுள் சொல்லுக . 

( 138 ) 
சித்திரை 
அறிந்திடாய் பொல்லாக் காரியம் பண்ண 

வறிகுவ னேத்திர ரோகி 
ஆக்குவான் வியாக்கி யானம்சஞ் சாரி 

யாகிடுஞ் சித்திரை முதற்கால் 
பெறுந்தனி வசனன் தேகபோ ஷனையான் 

பெருமிடி யானெடி யோனாம் 
பேணிய தபசி சஞ்சல னென்றே 

பேசுவர் மாசிலா ரிரண்டால் 
செறிந்திடு கீர்த்தி மான்பராக் கிரமன் 

திடமுறும் வித்துவான் ஞானி 
செப்புநன் னடையோன் அறிவுடை யாளன் 

றிரிபத மதிலுதித் தோனாம் 
எறிந்திடும் பகைவர் தமைவணங் கிடுத 

னியல் புத்தி யான்சுய முள்ளான் 
ஏதமற் றிடுநாற் காலினுக் கென்றே 
யியம்புவர் மேன்மை பெற் றாரே . 
33 


258 


சாதக அலங்காரம் 


-- 


இ - ள் ) பெகுமைபெற்ற சித்திரை நக்ஷத்ரம் முதல் பாதத்தில் பிறந்த 
வன் தீயகாரியங்களைச் செய்பவனும் நேத்ர வியாதியுள்ள வனும் , சங்கீத 
முதலிய கீதங்களை இசைப்பவனும் , தேசங்களில் சஞ்சாரம் செய்யப் பிரிய 
முள்ளவனும் ஆவானென்றும் கூறுக . இரண்டாம் பாதத்தில் பிறந்தவன் 
ஒருவருக்கும் தெரியப்படமாட்டாத குற்றமற்ற நுட்ப வசனங்களை தானே 
யூகிக்கும் அறிவாளியும் தன் திரேகத்தை ஜாக்கிரதையோடு ஆரோக்கிய 
வியமாய் போஷிப்பவனும் , அநேக அற்பலன்களை யனுபவிப்பவனும் , 
முகவிலாசமில்லாது 

அரூபியும் மனத்தில் உண்மைவாய்ந்த சன்யாசியும் 
சஞ்சலமுள்ளவனும் , ஆவானென்று சொல்வர் . மூன்றாம்பாதத்தில் பிறந் 
தவன் யாவரும் புகழத்தக்க கீர்த்திவாய்ந்தவனும் அஞ்சாத பராக்கிரமம் 
உடையவனும் , வித்தைகள் பலவும் கற்றுத் தெளிந்தவளும் , ஞானமார்க்கங் 
களை தெரிபவனும் , காண்போர் யாவரும் இவன் நன்னடக்கையுள்ளவன் 
என்று கொண்டாடத்தக்க கியாதியுள்ளவனும் , நல்லறிவு வாய்ந்தவனும் , 
ஆவானென்று சொல்லுக . நான்காம்பாதத்தில் பிறந்தவன் தன்னை எதிர்க் 
கும் பகைவர்களைப் பார்த்து அவர்களே தன்னைக்கண்டு கீழ்ப்படியச் 
செய்யும் தந்திரமுள்ளவனும் , சானே தன் அறிவை விருத்திசெய்துக் 
கொள்ளக்கூடியவும் , ஆவானென்று சூதரியாத நான்காம்பாதத்தோனை 
குறித்துச் சொல்வாய் என்று 

என்று சாஸ்திரங்களை டறிந்த மேதாவிகள் 
கூறுவர் எ- று . 

( 139) 
சுவாதி 
பெற்றிடு தீரன் சொற்பனன் ஞானி 

பிரபுவை யடைந்தினி திருப்பன் 
பெருமைசேர் வித்தைப் பிரசங்கி சாது 

பேசிய சோதியின் முதற்கால் 
உற்ற நற் றிடவா னாகும் வாய்ச் சாலன் 

புத்திவான் காரிய வாதி 
உண்மை யனந்த ரங்கவான் காமி 

யோதுகா லிரண்டதாம் பலனே 
வெற்றிவிற் றொழிலன் குரூரனாங் குடிலன் 

மேவுநன் னடையிலான் கலகம் 
இயற்றுவான் சோதி விளம்புமூன் றாகும் 

எனும்பதத் துதித்திடு வோனே 
சொற்றிறன் கோபி கலகமேற் பிரியன் 

துர்ச்சனன் சீலவான் காமி 
சோரனாம் நான்காம் பதத்தினி லுதித்தோன் 

தோற்றிய வடிவமைத் தோளாய் . 
( இ - ள் ) சுவாதி நக்ஷச்திரத்தின் முதற்டாதத்தில் பிறந்தோனென்று 
சொன்பவளின் பலனை பொல்லுமிடத்து தைரியம் உள்ளவனும் , 
அதிகம் காண்போனும் , சன்யாசி தான் சினேகிப்பவர் நல்ல மேதாவிகளாக 
வும் இருப்பர் . பெருமையைத் தரும் தபிரியமுடைய கல்வியைக்கொண்டு 
உபன்யாசம் முதலியவைகளைச் செய்வோனும் கோபமில்லாதவனும் ஆவா 


கனவு 


விளக்க விருத்தியுரை 


239 


னென்று கூறுவர் . இரண்டாம்பாதத்தில் பிறந்தவனைக்குறித்துச் சொல்ல 
வேண்டிய பலன்களென்னவெனில் மனோதயிரியம் உள்ளவனும் , படபட 
வென்று பேசுபவனும் , அறிவுவாய்ந்தவனும் , எக்காரியங்களிலும் ஜாக்கிர 
தையுடன் நடந்து கொள்பவனும் , பொய்யுரையா தவனும் , உள்நெஞ்சம் 
உள்ளவனும் , அல்லது எவ்விஷயங்களையும் வெளிப்படையாய் பேசாதவ 
னும் , ஸ்திரீ சுகங்களுக்கு அதிகமாய் இச்சைபடுவோனும் , ஆவானென்று 
கூறுவர் . மூன்றாம்பாதத்தில் ஜனித்தவன் அம்பு ஆயுதம் கணை சரமென் 
னும் ஆயுதங்களால் வெற்றியை அடையும் தொழிலையுடையவ னும் , துற் 
செய்கைகளையுடையவனும் , குடும்பியும் நன்னடக்கை இல்லாதவனும் , 
கோள் சொல்லுபவனும் , கெட்டசாரியங்களில் பிரவேசிப்பவனும் ஆவான் 
நான்காம்பாதத்தில் ஜனித்தவன் சொன்ன சொல் 

தவறாத 
வனும் , அமோகமான சோபத்தையுடையவனும் , கோள் சொல்ல விருப்ப 
முடையவளும் , தீயர் சோரா துர்மார்க்கர் என்னும் கொடிய சிநேகிதர்களை 
யுடையவனும் , பரிசுத்தமுடையவனும் , ஸ்திரீலோலனும் , திருடனும் ஆவா 
னென்று கூறுக எ - று . 

( 140 ) 
விசாகம் 


என்று கூறுக 


1 


அமைத்திடு வஞ்சன் கல்விமா னாகும் 

அறிவன்சோ திடசௌக் கியவான் 
அறிவுறு புலவன் வாணிபம் புரிவான் 

ஆகுமே விசாகத்தின் முதற்கால் 
தமைப்புகழ்ந் திடுவன் மந்திரன் காமி 

சத்தியன் நீதிமான் ரோகி 
சரசவா னாஞ்சந் தோஷியிங் கிதவான் 

சாற்றிரு கால்பல னென்பாய் 
இமைத்திடு பலவான் சோரனாங் குள்ளன் 

இனியகா ரியமறிந் திடுவன் 
எழில்பெறும் பரஸ்திரீ கமனன்வாய்ச் சாலன் 

ஏதறு மூன்றதாங் காலான் 
அமைப்பரும் புத்தி யுடையனாம் யோகி 

அருநதன முடையவன் ஞானி 
அழகுறுந் தாரம் ஒன்றுளன் நெடியோன் 

ஆகும்வாய்ச் சாலனாற் பதமே . 
இ - ள் ) விசாகநாளின் முதற்காலில் ஜெனித்தவன் மோசஞ்செய்பவ 
னும் , வித்தை நிறைந்தவனும , கணிதசாஸ்திரமாகிய ஜோ திடத்தை தெரிந் 
தவனும் , இன்பமுதலிய ஆரோக்கியமுடையவனும் , கவித்துவம் செய்யும் 
பாவலனும் , 

வாங்கல் விர்குதல் முதலியவைகளையுடையவனும் - வான் 
என்று சொல்லுக , இரண்டாங்காலில் ஜனித்தவன் பிறரிடமும் தன் 
மனத்திலும் தானே மேன்மையான வனென்று எண்ணுபவனும் , மாந்திரீகம் 
தெரிபவனும் , ஸ்திரீசேர்க்கை அதிகம் உள்ளவனும் , தர்மார்த்த மார்க்க 
முடையவனும் , சத்தியமொழிகளை யுடையவனும் , வியாதியுடையவதும், 
மோகத்தில் மூழ்கியவனும் , நன்மார்க்கமுடையவனும் , சந்தோஷமுடைய 


. 


260 


சாதக அலங்காரம் 


வனும் ஆவானென்று கூறுவர் . மூன்றாங்காலில் ஜனித்தவன் எக்காலமும் 
நீங்காத பலமுடையவனும் , திருட்டுத் தனமுடையவனும் , குட்டையான 
சரீரம் உடையவனும் , பற்பல நன்மையைத்தரும் விஷயங்களை அறிபவனும் 
அழகுவாய்ந்த பாஸ்திரீகளின் ஆசையுடையவனும் , படபடவென பேசுபவ 
னும் உடையனென்று கூறுவர் . நாலாங்காலில் ஜனித்தவன் நற்குணம் 
உடைய புத்திசாலியும் , ஞானமார்க்கங்கள் அறிந்த தபசியும் , பொருள் 
சேர்க்கையுடையவனும் , சன்யாசியும் , அழகுடைய ஏகதாரத்தையுடைய 
வனும் , முன்கோபியும் , ஜாலவார்த்தையாடுபவனும் 

ஆவான் என்று 
கூறுக எ - று . 

( 141 ) 
அனுஷம் 
பதமுள னீதி யிங்கித மறிவான் 

பண்புறு சத்திய வானாம் 
பகருமா சாரன் மந்திர சீலன் 

பற்றிய வனுஷத்தின் முதற்கால் 
இதமுள புள்ளாங் குழலினிற் பிரியன் 

இசைந்தவாய்ச் சாலனாம் புத்தி 
எய்திய சிறப்பன் மானிகா மியனாம் 

இருபதப் பொருளென வுரைப்பர் 
விதமுள புத்தி மான்சவுந் தரியன் 

மென்குர லோசையா னெழுதும் 
வித்தை சா துரியன் எடுப்புளா னென்றே 

விளம்புமூன் றாம்பத மதற்கே 
அதஞ்செயும் விஷவாக் கன்பர துரோகி 

நண்ணிய தமையர்க ளுள்ளான் 
அன்புறு மோசை நாணமு முடையன் 

நவிர்சிரங் குடையனாந் தெரியே . 
( இ - ள் ) அனுஷம் முதற்காலில் ஜனித்தவன் முன் பின் வருங் கருமங் 
களை அறிபவனும் , தராதரம அறிந்தவனும் , செம்மையான தவறாத சத்திய 
வாக்குடையவனும் , சுத்தம் முதலிய ஆசாமுடையவனும் யாகம் ஓமம் 
எகயம் முதலிய பரிசுத்த மந்த்ர சீலனும் , மந்திரம் உரைப்பவனும் ஆவான் 
என்று கூறுக . இரண்டாங்காலில் ஜனித்தவன் இனிய தொனியை யுடைய 
புள்ளாங்குழல் முதலிய இன்னிசை கருவிகளை வாசிக்க பிரியமுள்ளவனும் , 
இன்சொல்லுடையவலும, படபடவெனப் பேசுவோனும் , அதன் மூலமான 
கௌரவமுடையோனும் , கவுரவப் பழுதுடைய காரியங்களில் பிரவேசியாத 
வனும் , ஸ்திரீசேர்க்கையில் மிகுந்தவதும் ஆவானென்று கூறுக . மூன்றாங் 
காலில் ஜனித்தவன் பற்பல ஆலோசனை செய்யும் யுக திசாலியும் , ரூபலா 
வண்ய தேஜஸ் உடையவனும் , தான் பேசும்போது மெதுவான சப்தத் 
தோடு பேசுபவனும் , கல்வியில் வல்லவனுமாய் இருப்பதோடு எடுத்தறிந்து 
பேசுபவனுமாய் இருப்பானென்றுங் கூறுவர் . நான்காங்காலில் ஜனித்த 
வன் விருப்பமில்லாத விஷவாக்கு உரைப்போனும் , தன் சிநேகிதர் முதலி 
யோரை மோசம் செய்பவலும் , தனக்கு மூத்த சகோதரர்களையுடையவனும் 


விழிகளுக்கு ரோகம் விளக்க விருத்தியுரை 

2611 
அன்னியர்களையும் மற்றுமுள்ளவர்களை வஞ்சிக்கும் தன்மையை யுடையவ 
னும் , இனிய தொனியை யுடையவனும் , வெட்கமுடையவனும் , திரேகத் 
தில் சிரங்குடையவனும் ஆவானென்று கூறுவாய் எ - 

( 14 ) 
கேட்டை 
தெரிந்துதா னெழுத வல்லவன் கர்வி 

செயும்பரி காசியாங் காந்தி 
செறிவிளை யாட்டு நகைச்சந் தோஷி 

சீர்மிகுங் கேட்டையின் முதற்கால் 
பொருந்துசங் கீதப் பிரியன்வாய்ச் சாலி 

புகழுநல் லீகையான் சுகவான் 
போகிகன் மனத்தன் ரோகியா மென்றே 

புகலுவ ரிரண்டதாங் காலே 
திருந்து கண் ரோகி பசுவுளன் கலகன் 

செப்பிய வீனபுத் தியினான் 
செய்குவன் பிறர்கா ரியந்தன தென்றே 

சீர்பெறுஞ் சாது மூன் றாங்கால் 
அரிந்திடுங் கலகப் பிரியன் முன் கோபி 

வஞ்சகன் குரூரமே புரிவன் 
வந்திடுங் குலத்தின் மேன்மை கூறிடுவன் 

மன்னிய வீரிரு தாளே . 
( இ - ள் ) சிறப்பு பொருந்திய கேட்டை க்ஷேத்திரத்தின் முதற்காலில் 
பிறந்தவன் எவ் விஷயங்களையும் தானே தெரிந்து வரைய வல்லானும் , 
அகங்காரியும் , ஏளன வசனங்களை விள்ளுபவனும் , பிரகாச நிறைந்த 
சரீரம் உடையவனும் , மகிழ்ச்சியோடாடும் செய்கையுடையவனும் , சந்தோ 
ஷத்தோடு இருப்பவனும் ஆவானென்று கூறுக இரண்டாங்காலில் ஜனித் 
தவன் யாவரும் மகிழத்தக்க சக்கீத சாகித்யங்களில் சந்தோஷமுடையவ 
னும் , படபடப்போடு பேசுபவனும் , தருமகுணம் உள்ளவனும் , சவுக்கி 
யத்தையுடையவனும் மோகத்திலாழ்ந்தவனும் , துர் எண்ணமுடையவனும் , 
வியாதியையுடையவனும் என்று கூறுக . 

மூன்றாங்காலில் ஜனித்தவன் 

, 
புடையவனும் , கோள் சொல்லுபவனும் , துர்க்குணங்களை புடையவனும் , 
பிறர் செய்யும் காரியங்கள் யாவும் தன்னுடையதென்றே முன் உ.வந்து 
வருவோனும் , சந்தியாசியும் ஆவானென்று கூறுக . நான் காங்காலில் ஜனித் 
தவன் மகிழ்ச்சியுடன் கோள் சொல்லு . வனும் , முற்கோபியும் மோசக்கருத் 
துடையவனும் , எவருக்கும் துன்பங்களையே விளைவிப்பவனும் , தன் அம் . 
வகையராக்களை மேலாய் பேசுபவனும் ஆவானெனக் கூறுக எ - று . ( 148 ) 

மூலம் 
தானுணு முணவிற் கிழங்கின்மேற் பிரியன் 

சாற்றிய பாபமே புரிவன் 


262 


சாதக அலங்காரம் 


மாக 


தாழ்விலா ரோகி யுன்மத்த னென்றே 

சாற்றுவர் மூலத்தின் முதற்கால் 
வானுயர் புலவன் வயிற்றுனோ யுடையோன் 

சத்திய வான்புத்தி யுளனாம் 
வளமுடை மானி பக்ஷமுள்ளவனா 

மருவுகா லிரண்டினில் வந்தோன் 
ஈனமாம் பில்லி சூனிய மறிவான் 

எழிலுளன் சோம்பலான் காமி 
இனியநற் கனிமேற் பிரியனா மூன்றில் 

எண்ணிய பலமிஃ தென்ப 
கோனெனும் பலவான் நிபுணனாஞ் சாது 

கோபமே நீக்குவன் ஞானி 
கூறுசத் துருவை யடக்குவன் கழுத்திற் 

கொண்டநோ யுனதன தன்றே . 
இ - ள் ) தான் உண்ணும் உணவில் விசேஷமாய் வேர்வகைகளான 
கிழங்கு பதார்த்தங்களில் அசையுள்ளவனும் , பாபகிருத்தியங்களையே அதிக 

விளைவிப்பவனும் , எந்நாளும் நீங்காத வியாதியை யுடையவனும் , 
பைத்தியகுண முடையவனென்றும் கூறுவர் . இரண்டாங்காலில் ஜனித்த 
வன் ஆகாயத்தை யளாவி தனக்கு யாரும் நிகரில்லை எனப் புகழத்தக்க 
புலவனும் , உந்தியில் பாதையுடையவனும் , சத்தியமொழி யுடையவனும் , 
நல்லறிவுவாய்ந்தவனும் , எந்நாளிலும் இழிவில்லா 

எந்நாளிலும் இழிவில்லாது கௌரவத்தையே 
உடையவனும் , எவரிடத்திலும் அன்பு நிறைந்தவனும் ஆவானென்று 
கூறுவர் . மூன்றாங்காலில் ஜனித்தவன் தீய தொழிலாகிய பில்லி சூனியம் 
எவலென்னும் மந்திர தந்திரங்களை தெரிந்து கொள்வோனும் , தேஜஸ் 
உடைய சரீரம் உடையவனும் , சோம்பேரியும் ஸ்திரீலோலனும் , அருமை 
யான கனி + ளைப் புசிக்கப் பிரிய முடையவனும் ஆவானென்றும் கூறுக . 
நாலாங்காலில் ஜனித்தவன் யுத்த வீரனென்றும் வீரம் வாய்ந்தவனும் , 
எவ்விதங்களிலும் வல்லவனும் , கோடமில்லாதவனும் , சந்தியாசியும் தன்னை 
எதிர்த்தவர்களிடம் வெற்றிபெறுவோஓம், என் கழுத்தில் சண்டமாலை 
என்னும் ரோகம் உள்ள வனுமாவானென்று கூறுவர் எ - று . 

( 144 ) 
பூராடம் 
ஈறிலா வணக்க முடையவன் சேயே 

யிலாதவன் விகாதமே புரிவன் 
இயம்பிடு சூரன் மத்திம வயதாம் 

என்பர்பூ ராடத்தின் முதற்கே 
பேதுறும் யோகி சவுந்தரி யோனாம் 

பெட்புறுஞ் சிநேகித மில்லான் 
பேதையாம் வேசை கமனனென் றுரைப்பர் 
பெரியவ ரிரண்டதாங் காற்கே 


விளக்க விருத்தியுரை 


263 


. 


மாறிலாச் சுகவான் பாக்கியவான் மாதா 

வாலிபந் தன்னிலே மரிப்பள் 
வளர்பெரு நோயன் குணமுளன் தெளிவன் 

மன்னிய மூன்றதாங் காலே 
வீறிலான் முதுகில் நோயுளன் திருடன் 

விளம்பிய வாதவான் பலவான் 
மேவிய துரோகி சிறுவய திற்காம் 

விளம்பிய தந்தை நாற் காற்கே . 
( இ - ள் ) பூராடம் முதற்காலில் சனித்தவன் யாவரையும் மெத்த 
உண்மையுடன் பணிபவனும் , மக்கட்பிறவியற்றவனும் , கலகம்மூட்டுவிப்பவ 
ஓம் , இவனே நல்ல பராக்கிரமனென்னும் பெயரெடுப்பவனும் , அரைபாக 
வயதுடையவனென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) புத்திரப்பேறில்லா தவனென்றது நக்ஷேத்திரப் பொதுவாய் 
உரைத்ததேயாம் . இத்துடன் கிரகங்களிருக்கும் தன்மையறிந்து புத்திர 
காரகன் புத்திரஸ்தானாதிபதி இவர்களிருக்கும் சுபாசுபங்களை அறிந்துச் 
சொல்லவேண்டும் என்பதாம் . 

இதனால் புத்திரஸ்தானத்தில் இராகுவும் புத்திரஸ்தானாதிபதி சனி 
புதன் வீட்டில் தனித்தும் நட்பு பெற்றும் , புத்திரகாரகர் லக்கினத்திற்கு 
இரண்டிலும் , புத்திரஸ்தானத்திற்கு சருமஸ்தானமும் பெற்று தன் வீட் 
டிற்கு 9-12 ஸ்தானத்தில் இருப்பதால் நம் நூலாசிரியர் 5 - ஆம் பாவகத்தில் 
கூறியதாவது : புத்திர ஸ்தானத் தாதி ஏகனாய் புதன் வீடேறில் - புத்திரர் 
அர்ப்பம் ” என் றதை பின்வரும் 592 - ஆம் செய்யுளால் காணலாம் . 

முடவனாரைந்தில்சிற்க முதற்பிறையுடனேபாபி 
இடமதாயைந்தோன் கட்பாய் இனிக்குருவுடனேபாபி 
திடமதாயுதயந்தன்னில் சுசனுமேரின்சனாகில் 

நடவதேபுத்ரருண்டாய் நசித்துடன்போமேசொல்வாய் , 
என்றபடி புத்திரஸ்தான மாகிய 5 - ஆம் ராசியில் சனிநிற்கவும் , சந்திரன் 
பாவகோட்களுடன் சேரவும் , புத்திரஸ்தானாதிபதி எந்த க்ஷேத்திரத்திலே 
னும் , நட்பு பெறவும் , புத்திரகாரகராகிய குரு பாவக்கிரகங்களுடன் கூடவும் , 
புத்திரன் பிறந்து இறந்துபோவாரென கேரளத்தில் சொல்லியபடி ஷத் 
திரப் பலனுடன் கிரகசாரங்களை ஒட்டியே பலன் சொல்லவேன் டுவது 
அவசியமாகும் . இப்பால் பூராடம் இரண்டாம்காலில் உதித்தவனைக்குறித்து 
கீர்த்திவாய்ந்த சன்யாசியும் , அழகிய தேஜசுள்ளவனும் , தன் ஆபத்துக் 
காலங்களில் உதவிசெய்யக்கூடிய நட்புடையோரில்லா தவஓம் , பேதமை 
யுடையவனும் , தாசிகளின் மோகவானென்றும் கூறுவர் . மூன்றாங்காலில் 
ஜெனித்தவன் மாறுபடாத சவுக்கியத்தை யுடையவனும் , தனசம்பத்து 
படைத்தவனும் , மத்திய வயதிலேயே தன் மாதாவை இழந்துபோகுபவ 
னும் , நீங்காத ரோகமுள்ளவனும் , உத்தம சிந்தையள்ளவனும் , யாவும்உறிந் 
தவனுமாவான் , நாலாங்காலிலுதித்தவன் அச்சமில்லாதவதும், முதுகில் 
பாதையுடையவனும் , சோரனும் , அநியாய கொடுமைகளை யுரைப்பவனும் , 


S 


264 


சாதக அலங்காரம் 


வஞ்சகம் புரிபவனும் , இளைய வயதிலேயே தன் பிதாவை இழப்பவனும் 
ஆவான் என்று கூறுக . மேல் பிதாவை இழப்பன் என்பதையும் 9 - ஆம் 
பாவகத்தால் ஆராய்ந்து சொல்லுக. 

( 145 ) 
உத்திராடம் 
ஏர்பேறு நல்ல புத்திமா னீகை 

யான்றகு நூல்பல னறிவன் 
ஏதிலா தாசான் றனையுப சரிப்பன் 

எனப்புக லுத்திரா டத்தின் 
ஓரதாங் காலிலுயர்பெரு வாக்கி 

யுலோபியாம் பிலுக்கணற் றிடவான் 
உச்சிதமாய்க் கருமம் ராச்சியத் தியற்றும் 

உடனிரண் டாகிய காற்கே 
கூரிய கர்வி பெருமொழி யாளன் 

குரூரனாங் கலங்கின மனதான் 
கோபியாந் தூல வடிவுள னென்றே 

கூறுமூன் றென்றதோர் காற்கே 
வீரிய னல்ல தன்மமே முடிப்பன் 

விசேஷகா ரியமுளான் லோக 
வியாபார முடையன் பந்துபக்ஷ முள்ளன் 

வேண்டிய நாற்பதம் வந்தோன் . 
( இ - ள் ) உத்ராடம் முதற்காலில் உதித்தவன் எந்நாளினும் குன்றாத 
அறிவுள்ளவனும் , தருமங்களைச் செய்ய முயற்சிப்பவனும் , தருமசாஸ்திரங் 
களான நன்மையைத்தரும் பற்பல நூல்களையும் தெரிந்துகொள்பவனும் , 
குற்றமில்லாத தன் ஆசானை பணிபவனும் , ( அ ) உபசரிப்பவனும் , ஆவான் 
என்று கூறுவர் . இரண்டாங்காலில் ஜனித்தவன் பெருவாக்குடையவனும் , 

) படபடப்போடு பேசுபவனும் , தருமம் செய்யாதவனும் அற்பகுணமும் , 
பலமுடையவனும் , தன் சொந்த ராஜ்யத்திலே நல்ல மேலானசெய்கைகளை 
யுடையவலும் ஆவானென்று கூறுக . மூன்றாங்காலில் உதித்தவன் 
அகங்காரமுடையவனும் , பேசும்போது சாமர்த்தியமாய் பேசுபவன் அல்ல . 
பேசுவதில் 

ஆசையுடையவனென்றும் , தூர் மனத்தனும் பலவிதமான 
சிந்தையுடையவனும் , கோபமுள்ளவனும் , தடித்த திரேகம் உடையவனு 
மாவானென்று கூறுவர் . நாலாங்காலிலுதித்தவன் தைரியம் பலம் இவை 
களை யுடையவனும் , அருமையான அறமென்னும் தியாகம் கொடுப்போனும் , 
பற்பல விஷயங்களை யறிந்தவனும் , பற்பல தேசங்களில் கொள்ளுதல் 
விற்குதல் உடையவனும் , அதாவது வியாபாரியும் , தன் உறவின்முறையா 
ருக்கு அன்புடையவனாகவும் இருப்பானெனக் கூறு . எ - று . 

திருவோணம் 
வந்திடும் புத்தி மான்றூல தேகி 

மைந்தரி லான் போக வானாம் 


( 146 ) 


விளக்க விருத்தியுரை 

265 
மன்னுமுற் சாகி கலகவான் கர்வி 

யாந்திரு வோணத்தின் முதற்கால் 
சந்ததம் பிரம ஞானியாங் காமி 

தடவிலான் லோபியாஞ் சிநேகம் 
தானிலா னென்றே சாற்றுவ ரிரண்ட 

தாகிய காலதாம் பலனே 
தந்திடுங் காமி ரோகிநற் போகி 

தனமுளன் மெத்தவே யுதாரன் 
தயவிலா னென்றே யுரைத்திடு வார்கள் 

அரும்பத மூன்றினாம் பயனே 
சிந்துர நுதல்வே சையர்விருப் புடையான் 

சீலவான் தருமவான் றியாகி 
சிறப்புளன் தனவான் பயிரிடு வானுஞ் 

செப்புநாற் காற்பல வகையே . 
இ - ள் ) திருவோணம் முதற்காலில் உதித்தவனைக் குறித்து ஜோதிட 
வல்லவர்கள் 

கூறுவதாவது அறிவாளியும் யாவரும் புகழத்தக்க தி 
சரீரம் உடையவனும் மக்கட்பேறில்லாதவனும் , ஸ்திரீசுக மிகுதியள்ளவ 
னும் , எக்காலமும் நீங்காத சந்தோஷத்தையுடையவனும் , கோள் சொல்லு 
பவனும் , அகங்காரத்தை யுடையவலுமாம் . இரண்டாங்காலில் உதித்த 
வனைக் குறித்து எக்காலங்களிலும் , பரமாத்ம சொரூபமெனத் தொழும் 
சந்தியாரியும் , இறந்தகாலம் நிகழ்காலம் எதிர்காலம் இவைகளை அறிந்த 
வனும் , போகத்தை இச்சிப் பவனும் , ஈவுஇரக்கம் முதலிய இரக்க நெஞ்சு 
இல்லா தவனும் , தரும முசலிய நற்குணமும் , இன்பமான மொழி , அன்பு 
முதலியவைகள் இல்லா தவனென்று கூறுவர் . மூன்றாங்காலிலுதித்தவன் 
மோகத்திலாழ்ந்தவனும் , வியாதியையுடையவனும் , ஸ்திரீசு + சுகளை அதிக 
மனுபவிப்பவனும் , பூரண தனத்தையுடையவனும் , யார் என்ன கேட்கினும் 
தடையின்றி பதிலளிப்பவனும் , இரக்கமென்பது கொஞ்சமேனுமில்லா தவ 
னும் ஆவானென்று கூறுவர் . நாலாங்காலிலுதித்தவன் பலனைச் சொல்லு 
மிடத்து தன் மத்தகத்தின் மீது சிந்தூரமென்னும் பொட்டிட்டிருக்கும் தாசி 
சளிடம் ஆசையே டிருப்பவனும் , சுத்தத்துடனிருப்பவனும் , 
னும் , தியாகடென்பதைக் கைக்கொண்ட உபகாரியும் , யாவரும் புகழத்தக்க 
வனும் , செல்வமுடையவனும் , உழவு செய்து ஜீவிப்பவனும் ஆவான் எ - று 

அவிட்டம் 
வகையிலான் காமி பசிபொறான் மனதில் 

வசையுறு கிலேசநிட் டூரன் 
வளம்பெறு தூல சரீரவான் கரியன் 

மருவிய அவிட்டத்தின் முதற்கால் 
தகையிலாள் மனதினிற் பேதக முடையான் 

சத்தியன் புத்திமான் முடியன் 
சாத்திர வாதி யூக்கமுள் ளோனாம் 
தருமவா னிருபத மென்ப 
34 


ஈகையாள 


266 


சாதக அலங்காரம் 


திகைசெறி குணவான் குறுகிய மெய்யன் 

சேர்ந்திடு திடமுளன் மானி 
செப்புநன் னடையான் செந்நிற வானாந் 

தெரிந்திடு மூன்றதாங் காலில் 
தொகைமிகு தனவான் குரூரனாந் தூல 

தேகவான் கர்விபே தகனாம் 
துலங்கிய வுரோம வழகுடை யோனாஞ் 

சோர்வறு நாற்பாதந் தொட்டோன் . 
இ - ள் ) யாவரும் புகழத்தக்க அவிட்டமுதற்காலிலுதித்தவன் எந்த 
விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்கும் சக்தியில்லாதவனும , ஸ்திரீலோலனும் 
பசிவந்தபோது அதை பொறுக்காதவனும் , சந்தேக நெஞ்சமுடையவனும் , 
யாவு 

வரும் கண்டு கொடிய செனம் சொல்ல உடம்பெடுத்தவனும் , வளமை 
பொருந்திய திடதேகமும் , கறுத்த சரீரம் உடையவனுமாக இருப்பான் 
எனக் கறுக . இரண்டாங்கா லிலுதித்தவன் இரக்க நெஞ்சில்லாதவனும் 
பிரிவினை எண்ணமும் பேதகம் நினைப்பவம். தானுரைத்தமொழி தவறாத 
உனும் , அறிவ ளியும் , அநேக இடி முதலிய துன்பங்களை அனுபவிப்பவ 
னுப , பற்பல நூற்களையறிபவனும் , ஊக்கமுடையவனும் , ஈகையாளனுமாக 
இருப்பானெனக் கூறு 5 . மூன்றாங்காலிலுதித்தவனைக்குறித்து எந்த காரி 
யங்களிலும் சந்தேககுணமுடையவனும் , நற்குணமும் மெலிந்த குள்ள 
திரேகமுடையவனும் , தைரிய நெஞ்சுடையவனும் , நற்செய்கைகளையுடைய 

சிவந்த திரேகமுடையவ னுமென்று கூறுவர் . நாலாங்காலிலு தத்த 
கணக்கிடமுடியாத செல்வத்தைப் படைத்தவனும் , துர்ச்செய்கையை 
புடையவலும் , புத்த சரீரம் உள்ளவனும் , அகங்காரமுடையவனும் , குற் 
றம் நினைப்பவலும் , ( அ ) ஓரஞ்சொல்பவனும் , அழகுடைய உரோமமுடைய 
வனுமாவானென்று கூறுவர் எ - று . 

( 148 ) 


2 


வன 


சதயம் 
தொட்ட நற்குணவான் அழகுளா னுதாரன் 

சுசியனாம் விப்பிரர் மேலும் 
துலங்கிய பசுக்கண் மேலுநற் பிரியன் 

நிதியுளான் சதயமொன் றாங்கால் 
பொட்டெனக் கோப முடையவன் கிலேசி 

பொருந்துநற் பேதகம் புரிவான் 
புனிதம தில்லான் இழிகுலந் தன்னிற் 

பொருந்துபி னிரண்டதாங் காலே 
பட்டுநற் கருமப் பொருத்துடன் முடிப்பன் 

பசியுடன் வயிற்றுனோ யுள்ளான் 
பண்புடன் பித்தன் சேவகா விருத்தி 

பண்ணுவன் மூன்றதாம் பதமே 
நட்டணை யுணர்வா னுத்தேசி மானி 

நாடிய காரிய முடிப்பான் 


விளக்க விருத்தியுன் 


267 


நல்லவன் சுகவா னாற்பத மென்றே 
யுரைப்பர் நான்மறை யோரே . 


இ - ள் ) சதய முதற்காலிலுதிததவன் உத்தம சிந்தையுடையவனும் , 
தேஜசுடையவனும் , யாரென்ன கேட்கினும் உடன்பதிலளிப்பவனும் , விப் 
பிராகளிடத்தும் பசுக்களிடத்திலும் நிறைந்த * சையுடையவனுமாக இருப் 
பான் . இரண்டாங்காலிலுதித்தவன் திடீரென சினம்வரும் குணமுடையவ 
ஓம் , சந்தேக நெஞ்சுடையவனும் , பேதகம் சூதுசெய்யும குணசாலியும் 
அசூசியானவனும் கீழ்ஜாதியில் பிறந்தவனுமாக இருப்பானெனக் கூறுவர் . 
மூன்றாங்காலிலுதித்தவன் தனக்கு பலன் தரும் நற்காரியங்களை ஆராய்ந்து 
+ லோசித்து உடனே முடிப்பவனும் , அடிக்கடி பசியுள்ள வனும் , உந்தியில் 
பாதையுடையவனும் , திரேகத்தில் பித்தம் நிறைந்தவனும் , அடிமைத் 
தொழில் புரிபவனும் , அறிவு நிறைந்தவனுமாக இருப்பானெனக் கூறுவர் . 
நாலாங்காலிலுதித்தவன் நல்ல அருமையான விஷயங்களை தெரிந்துக் 
கொள்பவனும் , நீண்ட ஆலோசனையும் , தனக்கு இழிவுவராமல் பாதுகாப்பு 
வனும் , தான் உத்தேசித்த விஷயத்தைக் கட்டாயம் முடிககும திறமும் 
உத்தமனாகவும் சவுகயமுடையவனுமாவானென்று கணிதவல்லோர்கூறுவர் . 

பூரட்டாதி 


மறையவன் பரந்த முகமுளன் பலவான் 

மனைவிமேற் பிரியன்போர் புரிவன் 
மனவுணர் வுடைய னுத்தேசி சுகவான் 

மன்னுபூ ரட்டாதி முதற்கால் 
இறையவன் சிரேஷ்ட மந்திர மறிவன் 

இளைத்திடான் மனதுமே யொல்கி 
எவர்க்குமே வணங்கிக் காரிய முடிப்போன் 

இருபதஞ் சந்தோஷ வானாம் 
பொறையுளா னல்ல நடையுடைப் புலவன் 

பிறர்மனைப் போசனப் பிரியன் 
போதஞ்செய் பித்த ரோகிய னாகும் 

புத்திமான் பேசிடு மூன்றில 
தரைபுகழ் குணவான் சததிய னழகன் 

ராழ்வறு சிநேகிதப் பிரியன் 
நற்றொழில் புரியுஞ் சுகமுள சீமான் 
சாற்றுநாற் பதமுறு நாளே . 


( இ - ள் ) வேதங்களைக் கற்றுணர்பவலும் விசாலமான பரந்த முகத்தை 
புடையவஜம், வலிவுடையவனும் தன் களத்திடத்தினிடம் ஆசையுடையவ 
னும் , போர்செய்யும் திறமுள்ள வலும் , மன ஆராய்ச்சியும் சவுக்கிய தேசத் 
தையுடையவனென்றும் பெருமை பெற்ற பூரட்டாதியின் முதற்காலிலுதித் 
தவனைக் குறித்துக் கூறுவர் . இனி இரக டாங்காலிலுதித்தவனைக்குறித்து 
பரமார்த்த தரிசனத்திற்கு ஏதுவாயுள்ள பிரணவமந்திரங்களை அறிந்து 
கொள்வோனும் , எக்காரியங்களிலும் சலிப்படையாத மனமுடையவனும் , 


- 4 


208 


சாதக அலங்காரம் 


அனைவருக்கும் கீழ்ப்படிந்து ஓர்விஷயத்தை முடித்துக்கொள்பவனுமாவன் . 
மூன்றாங்காலிலுதித்தவன் எநநாளிலும் துன்பமென்பதைசற்றேனும் அனு 
பவிக்காதவனும் , நன்மார்க்கங்களை செய்பவனும் , நன்னடையாளனும் , 
கௌரவத்தையே அது பவிப்பான் . மேலும் வேதங்களை யுணர்ந்த சாஸ்திர 
சித்தனும் வெளியார் இல்லங்களி லுண்ண ஆசையுள்ளவனும் பித்தவியாதி 
யையுடையவனும நன்மையே செய்யும் அறிவாளியும் ஆவானென்று 
கூறுவர் . நாலாங்காலிலுதித்தவன் இப்பூமியிலுள்ள அனைவரும் புகழ்ந்து 
பேசும் நற்குணமுடையவனும் , தாரைத்த மொழி பிசகாதவனும் , பூரண 
தேஜசுடையவனும் , எந்நாளும் தாழ்வடைய நட்புடையவனும் , சன்மார்க்க 
காரியங்களையே செய்யும் குணமும் , சவுக்கியத்தை யடையும் தனவந்தனும் 
வானெனப் பேசுவர் வல்லோர் எ - று . 

( 150 ) 
உத்திரட்டாதி 
நாடொறுங் கோபி சஞ்சலன் றாதா 

நாடிய வுடம்பினின் மயிரன் 
நலம்பெறு சிரேட்டன் பிரதான மென்றே 

நவில்வருத் திரட்டாதி முதற்கால் 
நீடுறும் ரோசக் காரனாம் சாது 

நிறைந்திடு மிடியநற் குணவான் 
நிலைத்தநன் னடையான் அறிவுளா னென்றே 

நிகழ்த்துவ ரிரண்டதாங் காற்கே 
கோடுறு புத்தி யிலான்பத்தி மான்முன் 

கோபிசந் தோஷிசெம் மயிரான் 
கோளனா மூன்றாங் காற்பல மென்றே 

கூறுவர் மறையுணர் புலவர் 
பீடறுஞ் சொற்கேட் டான்மிக வாடும் 

பேதிய னுதாரனற் பயிரை 
பேணுவான் கோபி கிலேசவா னாகும் 

பெட்புநாற் காற்பலன் றானே . 
( இ - ள் ) உத்திரட்டாதியின் முதற்காலில் உதித்தவன் உலகிலுள்ள 
யாவர்களின் மீதும் மிகுந்த சினமுடையவனும் , வருத்தமடைபவனும் , 
ஐஸ்வர்யமுடையவனும், உடலில் உரோமம் நிறைந்தவனம் , 9 - வகை 
ரத்தினங்களும் அடையும் மேலானவனு மாவானென்று சொல்லுவர் . 
ரணடாங்காலில் 

பிறந்தவன் எந்நாளும் மிகுந்த வைராக்கியத்துட 
னிருப்பவனும் , சன்மார்க்கமுடைய சாமியாசியும் , நிறைந்த துன்பத்தை 
அஓபவிப்பவலும், நற்சிந்தை யுடையவ லும் , பொறுமையுடன் நடப்பவனு 
மாவானென்றும் அறிவுடையவனென்றுங் கூறுவர் . மூன்றாங்காலில் பிறந் 
தவனைக்குறித்து துன்மார்க்கங்களை விளைவிக்கும் அறிவில்லாதவனும் , கட 
வுள் பக்தி நிறைந்தவலும், திடீரென வரும் சினத்தையுடையவதும் , எர்தக் 
காலங்களிலும் இன்பத்தோடிருப்பவன் ம , சிறந்த உரோமங்களை யுடையவ 
னும் கலகம்மூட்டுவிப்பவனும் ஆவானென்க . நான் காம்காலிலுதித்தவனைக் 
குறித்து தான் செய்யும் வினைகள் யாவும் நீங்கும் பொருட் டுரைக்கும் மொழி 


1 


விளக்க விருத்தியுரை 


26 ) 


கேளாதவனும் , பின்பு விசனம் துக்கம் இவைகளை அனுபவிப்பவனும் 
பிறர் கேட்பவைகளுக்கு உடனே பதிலளிப்பவனும் , பயிர்த்தொழில்புரிபவ 
னும் , சினமுடை யவனும் சஞ்சல முதலிய பலவித எண்ணங்களை யுடைய 
வனுமாவான் என சாஸ்திரங்களை யுணர்ந்த மேதாவிகள் கூறுவர் எ - று . () 

ரேவதி 


தேன்மொழி கலகப் பிரியனாம் நிபுணன் 

செறிகுண வித்துவான் யாண்டும் 
செப்பிய கிலேசி சந்தோஷ முள்ளான் 

றிடம்பெறு ரேவதி முதற்கால் 
தானெனுஞ் சோரன் றீரமா மனத்தன் 

சவுக்கியன் கோபிநற் காமி 
சஞ்சலன் மிருது வாஞ்சரீ ரத்தன் 

றானிரு கால் பல னென்றே 
யான் மொழி புத்தி யிலாதவன் பாவி 

படிறனே தனமிலா னாகும் 
பரிந்திடு முதாரன் குணமிலா னென்றே 

பகருமூன் றாம்பத மதற்கே 
நானெனுந் தீரன் சத்திய வாக்கி 

நவின்றிடுங் குலத்தினிற் கேடன் 
நாடிய சுகவான் சத்துரு சங்காரி 

நலம்பெறு சூரனாற் பதமே . 
( இ - ள் ) பெருமைதங்கிய ரேவதியின் முதற்காலில் உதித்தவன் 
தேனைப்போன்ற இனிய வார்த்தைகளைப் பேசி சண்டைமூட்டுவிப்பவனும் 
அதனால் மகிழ்ச்சியடைபவனும் , உத்தமசிந்தையும் , வித்வ சாமார்த்திய 
முடையவலும் , எந்நாளும் நீக காத மகிழ்ச்சியை புடையவனும் 
னெனக் கூறுவர் . இரண்டாககாலில் உதித்தவன் திருடனெனப் பெய 
பெடுப்போலும் , சவுக்கிய சரீரத்தை யுடையவனும் , தைரியமானநெஞ்சைப் 
படைத்தவனும் , சினமுள்ளவனும் , ஸ்திரீசுகத்தில் அதிகப்பட்டவனும் , 
பற்பல சஞ்சலங்களை யனுபவிப்பவனும் , மெல்லிய உடலை யுடையவனு 
மாவான் எனக் கூறுவர் மூன்றாங்காலில் உதித்தவன் இனிப்புடைய 
வார்த்தைகளை பேசுபவனும் , அறிவில்லாதவனும் , சம்பத்து இல்லா தவனும் 
எக்காரியங்களுக்கும் முன் வரும் தைரியம் உடையவனும் , உத்தம சிந்தை 
இல்லாதவனென்றும் கூறுவா நாலாங்காலில் உதித்தவன் எவ்விஷயங் 
களுக்கும கான் தானென வரும் தைரியமுடையவனும் , தவமுத மொழி 
யுடையவதும் , கீழ்க்குலத்தில் பிறந்தவனெனப் போ உடலெடுத்தவனும் , 
சௌக்யத்தையே அடைவோதும் , தன் பகைவர்களை ஜெயிக்கும் திறம் 
வாய்ந்தவனென்றும் , நன்மையையே அடையும் சூரனும் ஆவானெனக் 
றுவர் எ - று . 

( 152) 
நட்சத்திர பாதபலப் படலத் தொடர்ச்சி முற்றிற்று . 


270 

சர்க்க அலங்காரம் 
இராசிகளில் சந்திரன் நின்ற பலன் 


( ஜெனன காலங்களில் ஏதேனும் ஒரு ராசியில் சந்திரனிருப்பது 
நிசசயமே இதனை உயிர் இலக்கினமெனக் கூறுவர் . ஒவ்வொரு 
வரும் எந்த நக்ஷத்திரம் எந்த ராசியில் உதித்தார்களோ அதைக் 
கொண்டு நக்ஷத்திர தரிக்கால்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய 
இராசியை அறியவேண்டும் . 

அப்படி காண்போமானால் , ] 
மதி மேடத்தில் நின்ற பலன் 
பன்னிரு ராசிகடோறுஞ் சந்திரன்றா னின்றபலன் 

பகர்வர் மேடத்தின் மதிநிற்கப் பிறந்தோன் 
மின்னுவிழி யிருண்டு சற்றே சிவந் திருக்குங்காமி 

மிகு தூர நடந்திடுவன் சீக்கிர சந்தோஷி 
பொன்னைமிகத் தேடியுடனே செலவுபுரிவான் 

புயவலன் வீரியன்மடவார் கலவிக்கு வலியன் 
சென்னிதனின் மறுவடுவொன் றுளன் சபல னாகும் 

சலகண்டஞ்சுவன் முழந்தாட் செறிபிணி யுள்ளவனாம் . 

( இ - ள் ) பன்னிரண்டு வீடுகளிலும் சந்திரன் நிற்கும் ஒவ்வொரு வீட் 
டின் பலத்தையும் பலனையும் சொல்லுகிறேன் கேட்பாயாக . கடகத்தில் 
ஆக்ஷிநாதனான சந்திரன் தன் வீட்டிற்கு ராஜ்யஸ்தானமான மேடராசியி 
லிருபபானேயாகில் பிரகாசிக்கத்தக்க கண்கள் சிவந்து உருண்டிருப்பதோடு 
போகசுகத்தை அதிகம் இச்சிப்பவனும் , அதிக தூரம் நடந்து செல்பவனும் , 
கொஞ்சத்தில் சந்தோஷம் கொள்ளுபவனும் , பொருள்களை சம்பாதித்து 
அதை உடனே சிலவுசெய்பவனும் , பலமுடைய சரீர முடையவனும் , பராக் 
கிரமம் உடையவனும் , பெண்களிடம் கல்லிசெய்ய சலியாதவனும் , மரு 
வென்னும் அடையாளம் சிரசிலுள்ளவனும் , மௌனமென்னும் குணத்த 
னும் , கவன குறைவுள்ளவனும் , நீரைப்பார்த்து அச்சங்கொள்ளுவோனும் , 
எந்நாளும் முழங்காலில் வலியுள்ளவனும் ஆவான் எ- று . 

( வி - ரை ) கடகராசிக்கு ஆ Vாதஞான சந்திரன் குஜன் வீடாகிய 
மேஷராசியிலிருந்து அவையே லக்கின மாகவே இருந்தாலும் , 

ஆமரி யுதயத் திங்கள் அமைந்து வமைச்சன் பார்க்கின் 
மாமகிழ்பதி சன்மானன் மரியிர்பா லுதயமாகில் 
பூமரும் சுபரே பார்க்கில் புவியன்னனா மேடத்தில் 

கா மரு சனியு திப்பக் கண்டிட ஜலகண் டம்மே , 
( இ - ள் ) மேடலக்கினமாகவே இருந்து அதில் சந்திரனிருக்கவும் , குரு 
பார்க்கவும் , ஜெனிப்பானாகில் ராஜாக்களால் அநேக சன்மானங்களைப் 
பெறுவான . ஷ மேடராசியில் சூரியனிருந்து புதன் முதலிய சுபகிரகங் 
கள் நோக்கில் அரசனாவான் . சனி பிரவேசித்திருந்தால் 
ண்டென சாதகசிந்தாமணியில் கூறியபடி கிரக பார்வை சேர்க்கை 
முதலியவைகளையும் கொண்டு பலன் சொல்லுக . 

(158 ) 


விளக்க விருத்தியுரை 

271 
மதி இடபத்தில் நின்ற பலன் 
உள்ளமகிழ்ந் தருளுமதி யிடபத்தி லிருக்க 

வுற்பவித்தோன் குணங்கிருபை யுடனல்ல ரூபன் 
தெள்ளியநா சியின் முகத்திற் பக்கத்தில் மறுவான் 

தியாகவான் றொடைவதனம் பருத்திரும லுனனாம் 
பிள்ளை கண் முந்தியுள்ளான் பெண்பெறுவன் பொறுமை 

பெரும்பசிய னிருசொல்லன் பின்புசந் தோஷிப்பன் 
கள்ளவிழி யார்க்கினிய னண்பருக்கு நண்பன் 

கண்டிடுமத் திமவயதோன் சவுக்கியபாக் கியவான் . 

( இ - ள் ) சந்தோஷத்தை தராநின்ற சந்திரன் ரிஷபராசியிலிருக்க 
உற்பவித்தவன் கடவுள் அனுக்கிரகம்உள்ளவதும் , நல்மனத்தனும் , அழகிய 
ரூபமுடையவனும் , அருமைவாய்ந்த மூக்கிலும் முகத்திலும் பக்கத்திலும் 
மருவு என்ஓம் அடையாளக்குறி யுடையவனும் , தருமம் இடுபவனும், 
தொடையும் முகமும் பருத்தவனும் , இருமல் என்னும் வியாதியை யுடைய 
வனும் , முன்னால் பிள்ளைகளையும் பின்னால் பெண்களையே பெறுவோனும் , 
அதிக பசியை யடையவனும் , பிற்காலங்களில் சந்தோஷ மடைபவனும் , 
கூர்மை பொருந்திய திருட்டு விழிகளையுடைய பெண்களுக்கு ரேசனும் , 
குறைந்த வயதுள்ள வனும் , பாக்கிய முதலிய சவுக்கியங்களை பெறுபவலும் , 
ஆவானென தேனைப்போன்று இனிய மொழிகளையுடைய பெண்ணே ! 
று வாய் எ - று . 

( வி - ரை ) கள்ள விழியார்க் கினியன் என்பதை திருடர்களுக்கு 
சிசேகனென் றும் சிலர் உரைகூறுவர் . அற்ப ஆயுள் என்பது பொதுவாகக் 
கூறியதாகையால் இதை வேறுவிதமாகவும் ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

. 
எப்படி யெனில் ? 

மதிக்கெட்டின் மைந்தன் நிற்க மன்னவன் பூமர்க் கெட்டாய் 
விதிக்கெட்டில் வெள்ளி நிற் விடையுமோ இரவிக் கெட்டாய் 
உ திக்கெட்டில் புந்திக் கேழி லொருவனாய் சோமனின்றால் 

சரித்தெட்டு வருஷம் தன்னில் கண்டிடு மாதே சாவே . 
என்ற கேரள சுலோகப்படி சந்திரன் நின்ற ராசிக்கு 8 - ல் சனியும் , ஆய 
ளுக்கு 8 - ல் சுக்கிரனும் , ஜெனன லக்கினத்திற்கு 8 - ல் புதனும் சந்திரனும் 
தனித்தும் இருப்பானாகில் பிறந்த 8 - ஆம் வருடத்தில் இறர் துபோவான் 
என்று சொன்னதோடு இன்னும் இச் நூலில் 8 - ஆம் பாவகத்தையும் 
ஆராய்ந்து ஆயுள் கூறுக . 

(154 ) 
மதி மிதுனத்தில் நின்ற பலன் 
வான்மிதுன சசிபலன்மின் னார்மகிழுஞ் சுரதன் 

மகிழ் தூதன் சிவந்தக்கண் ணன்மயிர் சுருண்டேயிருப்பன் 
தான்மிகச்கு துகள் பெறுவ னழகன் சத் தியவான் 

சாப்பாட்டி னிற்பிரியன் தகும்புத்தி மானாம் 


272 


சாதக அலங்காரம் 


பான்மைசெறி பட்டுடுக்கப் பிரியவான் முகத்திற் 

பரிக்குமறு வுளன்பிரிய வாக்குமிகு ரசவான் 
தேனனைய மொழிமடவார் கொண்டாடிப் புகழ்வர் 

திடமாயுன் னதமாகச் செறிந்திருக்கு நாசி . 

( இ - ள் ) தண்டே என்றும் சொல்லும் மிதுன ராசியில் யாவரும் 
புகழத்தக்க சந்திரனிருக்கப் பிறந்தவன் மேன்மை பொருந்திய பெண்கள் 
கொண்டாடிப் புகழ்பவனும் , இனிய சுரசாஹித்யம் பாடுபவனும் , யாவரும் 
புகழத்தக்க தூதுவனும் , சிவந்த விழிகளை யுடையவனும் , சுருண்ட உரோ 
மம் உடையவனும் , சூதுவாது அதிகம் நிறைந்தவனும் , சுந்தரமானவனும் , 
சத்தியவாக்கு உடையவனும் , சாப்பாட்டின்மீது பிரியம் உள்ளவனும் , 
போதுமான அறிவுடையவனும் , புகழைத் தரத்தக்க உயர்ந்த பட்டாடை 
களை உடுக்கப் பிரியம் உடையவனும் , முகத்தில் மருவென்னும் அடையா 
ளம் உடையவனும் மிகுந்த இன்பம் தரத்தக்க இனிய மொழிகளையுடைய 
வனும் அழகு வாய்ந் திராநின்ற ஸ்திரீகள் கண்டு கொண்டாடிப் புகழ்ந்து 
பேசும் கீர்த்திவாய்ந்தவனும் , பருத்தும் தாழ்ந்தும் இருக்கும் மூக்குடையவ 
னென்றும் கூறுவர் எ - று . 

( 155 ) 
மதி கர்க்கடகத்தில் நின்ற பலன் 
நாசமிலாக் கடகத்தின் மதியுலவச் சனித்தோன் 

நண்ணுபலன் மடவாரை நடை புரிந்து சபிப்பன் 
வீசிவளைந் தோடுவனன் புடையநண்ப ருடையோன் 

வீடதிக மாய்க்கட்டி மேவுவன் மெய் குறளன் 
நேசமுறு மனக்கள்ள னுத்தேச முள்ளான் 

நிலையில்லாத் தனம்படைத்து நீணிலத்தி லிருப்பன் 
பாசமுட னனைவருக்கும் பருத்தகழுத் துளனாம் 

பரவுசம வுபாயனென வேபகர வேண்டும் . 

( இ - ள் ) ஈண்டுபோன்ற வடிவத்தையுடைய கடகராசியில் இன்பத் 
தையே தரும் சர்திரனிருக்கப் பிறந்தவன் அடையவேண்டிய பலனை 
சொல்லுமிடத்து புன்னகை புரிந்தே ஜெயங்கொள்ளுவோனும் , வேகத் 
துடன் வளைந்து ஓடும் சக்திவாய்ர் தவனும் , அன்புடைய நட்புடையோனும் 
அநேக வீடுகளைக்கட்டி சுகத்துடன் வாழ்ந்திருப்போலும் , இனிய சாரீரம் 
உடையவனும் , சூது செய்யும் மனத்த : ம் , பற்பல ஆலோசனைகளையுடைய 
வனும் , தனத்தை சம்பாதிப்பவனாயினும் அதனிடம் பற்றில்லா திருப்பவ 
ஓ , ( அ ) தனக்கென்ற ரொக்கள் திதி இல்லாதவனும் எல்லா ஜனங்க 
ளிடத்தும் அன்புடையவனும் , தடித்த கழுத்துடையவனும் , பொருந்திய 
உபாயத்தன்மையும் உடையவன் எனக் கூறுக எ - று . 

( வி - ரை ) இதனை பற்பல நூலாசிரியர் பற்பல விதமாகக் கூறியுள் 
ளார் , எவ்விதமெனின் ? 

அலவன் தனிலே ஜெனனமதாய் அழுதக் கிரகணன் திக்க 
பலரும் புகழ்வார் சாந்தமுளான் புத்திடுவன் காய்கனியை 


விளக்க விருத்தியுரை 


273 


. 


உலவும் பெண்கள் லோகஓ மாய் உறவோ டிருப்பான் நன்மையுளான் 
தலமுர் தேடி வாழ்ந்திடுவான் தருமம் செய்வா னென்றோதே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் கடகமாகவே இருந்து அதில் சந்திரன் 
இருக்க ஜெனித்தவன் யாவரும் கண்டு புகழ்ச்சி செய்யவும் , காய் கனிகளை 
பக்ஷத்தோடு புசிப்பவனும் , ஸ்திரீலோலனும் , யாவரையும் சிநேகம் செய் 
பக்கொள்பவனும் , நன்மையை யுடையவனும் , தன் சொந்தமாய் இல்லம் 
சம்பாதித்து அதில் வாழ்பவனும் , தருமவானென்றும் சொல்வர் . இவ்வாறே 
ஒவ்வோர் நாலேயும் ஆராயும் அளவில் ஜெனனலக்கினம் சிம்மமாகில் தான் 
தேடும் தனம் நன் மார்க்க விஷயமாய் சிலவிடுவோனும் , கன்னியாகில் 
ஸ்திரீகள் மூலமான பொருளும் சன்மார்க்க விஷயங்களில் பொருள் சம்பா 
திப்பவனென்றும் , துலாமாகில் மா துருசுகம் உள்ளவனும் கஷ்டமில்லாத 
உத்தியோகமுடையவனும் , விருச்சிகமாகில் சவுக்கியத்தையே அனுபலிப்ப 
வனென்றும் , தனுசாகில் ஜலத்தினால் பயங்கரம் அல்லது கெண்டம் 
உடையவனெனவும் , மகரமாகில் சொந்த உறவினரால் களத்திரம் கொள் 
வோனும் , கும்பமாகில் சீதள வியா தியுடையவனம் , கடன் உள்ள வனென் 
றும் மீனமாகில் அம்மான்வரை விருத்தியும் , பிதுரார்ஜிக பூஸ்திதியுடை 
யவனும் மேஷமாகில் சவுக்கியசரீரமும் , மாதுருசுகம் உடையவனென்றும் , 
ரிஷபமாகில் இவனுக்கு இளைய சகோதரம் பெண் பிறக்குமெனவும் , 
மிதுனமாகில் கும்பத்தில் லக்ஷ்மி கடாக்ஷம் பொருந்தி இருக்குமெனவும் 
கூறியபடியும் , இன்னம் பற்பலவிதமாகவும் ஆராய்ந்து பலன் சொல்லுக . ( ) 


மதி சிம்மத்தில் நின்ற பலன் 


வேண்டிடுஞ்சிங் கத்தினின்ற சந்திரனிருக் கும்பலன்கள் 

மிகுகொடியன் நெடுங்கதுப்பன் மின்னார்க்குப் பகைவன் 
நீண்டமலை யிற்காட்டிற் சஞ்சரிக்கப் பிரியன் 

நேயமிலான் பசிதாக முடையனூண் பிரியன் 
தீண்டிடு தாம்பூல நேயன்மனோ துக்கன் 

தியாகியெழில் பராக்கிரமன் றிரபுத்தி யுளனாம் 
ஆண்டகர் விதநடையான் விசாலமுள வதனன் 

அற்பகா ரியக்கோபி யாவனெனச் சொல்லே . 


( இ - ள் ) யாவரும் கோரப்பட்ட சந்திரன் சிங்கராசியில் நிற்கப் பிறந்த 
வன் மிகுந்த பொல்லாதவனும் , அற்பகுணனும் , பெண்களிடம் விரோத 
முடையவனும் அடர்த்தியுள்ள படங்கரமான காடுகளிலும் மலைகளிலும் 
சஞ்சரிக்கப் பிரியமுடையவனும் , சிநேகிதத்தன்மையுடையவனும் , மெத்த 
பசி தாகம் உடையவனும் , சாப்பாட்டில் பிரியமுடையவனும் , தாம்பூலம் 
தரிக்க மிகுந்த ஆசையுடையவனும் , துக்கசாகரம் உடையவனும் , தரும 
சாலியும் , மிகுந்தவீரபராக்கிரமமும் , கூர்மையான புத்தியும் , நடக்கும்போது 
மிகுந்த செருக்குடையவனும் , விசாலமான சான்ற மார்புடையவனும் ,, 
அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கோபம் கொள்வோனும் ஆவான் எனச் 

( 157 ) 
35 


கூறுக எ - று . 


274 


சாதக அலங்காரம் 


மதி கன்னியில் நின்ற பலன் 
சொல்லுங்கன் னியிற்சோமன் சூழ்பலன்கள் பகரில் 

சுகவான் சத் தியவாக்கி சுரதத்திற் பிரியன் 
கல்வியிற்சாத் திரவகையில் வல்லவன்மெய் யிளைத்தோன் 

காயமுமுன் னதன்லச்சை யுடன்படுநற் கருமன் 
வெல்லுமேம் பாடுடையான் தர்மசிந்தை யாளன் 

சுதேசத்திற் சஞ்சாரி மிருதிவாக்கு முளனாம் 
நல்லவர்கள் பலராலே பூசிதம்பெற் றிடுவன் 

நாரியரே பிள்ளைகொஞ்ச மாநவிலுங் காலே . 

( இ - ள் ) பெண்ராசி யென்று சொல்லும் சன்னியாராசியில் சந்திரன் 
நிற்கப் பிறந்தவன் பலன்களை சொல்லுமிடத்து சௌக்கியமுடையவனும் , 
தவறாத மொழியடையவனும் சங்கீத சாகித்தியங்களில் பிரியமுடையவ 
னும் , வித்தை முதலிய புராண சாஸ்திரங்களின் மீது ஆசையுடையவனும் , 
சாமர்த்தியமுடையவனும் , சிறிய திரேகமுடையவனும் , தனக்கு சுகத்தை 
தரத்தக்க காரியங்கள் அதிக கஷ்டத்துடன் கைகூடுசலும், எவ்விஷயக் 
சளையும் ஜெயிக்கும் மேன்மையான அந்தஸ்துடையவலும் , தருமம் செய்ய 
வேண்டு மென்ற உள்ளன்புடையவனும் , அன்னிய தூரதேசங்களில் சஞ் 
சரிக்கப் பிரியமுடையவனும் , அருமையான சந்தோஷ வார்த்தைகளைப் 
பேசுவோம். அநேக உத்தமர்களால் போற்றப்படுவோனும் , பெண்களை 
அதிகமாய்ப் பெறுவோனும் , பிள்ளைகள் கொஞ்சம் உடையவனும் ஆவான் 
என்று சொல்லுவாய் எ - று . 

( 158 ) 
மதி துலாத்தில் நின்ற பலன் 
காலேகோ லிடத்தினிற் சந்திரனிருக்கும் பலன்கள் 

கன்னியரைச் சயித்திடுவன் கல்வியிற்பண் டிதனாம் 
மேலேகிஞ் சிதரோகி சுகனிதிய முடையோன் 

விப்பிரர் தேவர்களிடத்திற் பிரியன் வெகு சாந்தன் 
கோலேபோ லிளைத்தசையாப் பிரகிருதி யிலையான் 

கொள்ளவும் விற்கவும்வல்லன் குலமாத ருடையன் 
மாலேகே டமர்பகைவ னாமங்க வீனன் 

மனதிற்சந் தோஷமிலான் வன்மனாங் கண்டீர் . 

( இ - ள் ) தராசைப்போன்ற உருவத்தையுடைய துலாராசியில் சந்திரன் 
நிற்கப்பிறந்தவன் பெண்கள் சுகம் அதிகம் இச்சிப்பவனும் , வித்தையில் 
மகாவல்லவனும் , கொஞ்சம் வியாதியுள்ளவனும் , சவுக்கியத்தைத்தரும் 
செல்வத்தையுடையவனும் , அந்தணரிடத்தும் தேவர்களிடத்தும் அன்பு 
வாய்க்க பக்திவிசுவாசமுடையவ டிம் , அதிக சன்மார்க்ககுணமுள்ளவனும் , 
மெலிர் த.சரீரமுள்ளவனும் , அசைவில்லாத குருவுபதேசமில்லாதவனும் ,, 
நா பால் : ஜீவன்களென்கிர வாகன வியாபாரம் செய்பவனும் , தன் குலத் 
தைச் சார்ந்த சொந்தவகையில் களத்திரம் கொள்பவனும் , பகைவருடையவ 
னும் , அவயவ ஈனமுடையவனும் , எந்நாளும் விசனமுடையவனுமாவான் 
என்று மேகத்தைப்போன்ற கறுத்த கூந்தலையுடைய பெண்ணே கூறுவாய்.. 


விளக்க விருத்தியுரை 


275 


மதி விருச்சிகத்தில் நின்ற பலன் 
கண்டீர்சந் திரபகவான் விருச்கிகத்தின் பலன்கள் 

கருதுங்காற் றிரண்ட முழங் காலுடையவ னாவன் 
கொண்டாடும் வாலிபத்திற் பிதாவையிழந் திடுவன் 

கொடிய சேஷ் டையனச்சங் கொள்வானோ யாளன் 
செண்டாடுஞ் செங்கைமன்னர் பூசித்தனா யிடுவன் 

செனங்களறி யாதொளித்துச் செய்குவன் பாபத்தை 
மிண்டாகும் பக்ஷிமிரு கம்பிடிக்குங் கையன் 

விழிமார்பும் பருத்திருக்கு மெனப்பலன்கள் கூறே . 

( இ - ள் ) பிரகாசம் தங்கிய சந்திரன் தேள் என்னும் விருச்சிகராசியில் 
இருக்கப் பிறந்தவன் அடையவேண்டிய பலனை சோதிக்குமிடத்து பருத்த 
முழங்காலுடையவனும் , யாவரும்பார்த்து புகழ்ந்து பேசவேண்டிய வாலிப 
வயதில் தன் பிதாவை இழந்து போகுபவனும் , துஷ்டசெய்கைகளும் 
மனதில் பயங்கரம் கொள்ளுபவனும் , நோயாளியும் , ஆரகேயூரம் முத்தாரம் 
முதலிய ஆபரணங்களை அணிந்து தருமத்தை கொடி நாட்டி அரசு செய்யும் 
மன்னரால் போற்றப்படுவோனும் , பாவச்செயல்களை ஒருவரும் அறியாது 
ஒளித்துச் செய்பவனும் , வனங்களில் உலாவியுள்ள பறவை முதலிய மிருகங் 
களைப் பிடிக்கும் வல்லவனும் , பெருத்த கண்களும் , திரண்ட மார்புமுடைய 
வனுமாக இருப்பானென கூாமையான கண்களையுடையவளே கூறுவாய் . 

( வி - ரை ) பிதாவை இழப்பனெனக் கூறியது பொதுவா சையால் 
தனை பாவபலனால ஆராய்ந்து கூறுவது நலம் . 
அருந்துபாக் கியத்துள்ளோனு மருக்கனும சரராசிக்கு 
ளிருந்து தான் சராங்கிஷத்தி லேறிடிற் பிதுர்தேசாந்தரம் 
திருந்துபாக் கியன்பாலுக்கு ஜென்மஞ் சென்மத்தினிற்கும் 
வருந்ததும் தான நிற்கின் மகிழ்பிதா தேசாந்தரம்தான் ,. 

இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 9 - ஆம் வீட்டோனும் சூரியனும் சர 
ராசியிலிருந்தாலும் , ( அ ) அக்கிஷமபெற்றிருந்தாலும் அவன் பிதா தேசார் 
திரங்களில் உலாவுவான் . ஷ இடங்களில் 9 - ஆம் வீட்டோன் சூரியனோ 
டாவது 5-6-8-12 - வது இருக்கின் அவன் பிதா தேசாந்திரம் செல்வான 
எனவும் , 

ஞாயிறு திங்கள் செவ்வாய் நற்குரு வெள்ளி கூடிற் 
காயுரு பிதுர் துலேஷி காரிரா குவுமொன் பானில் 
வாயுறக் கூடி நிற்கி லருள் பிதா தோஷ மென்பர் 
லோயுரா தாவி நீல னுரிற்பிதுர் வஞ்ச னாமே . 

( இ - ள் ) சூரியன் சந்திரன் செவ்வாய் இம்மூவரும் கூடி ஓர் இராசியில் 
இருந்தாலும் ஜாதகன் தன் பிதாவை துவேஷம் செய்வான் . சனியும் ராகு 
வும் 9 - ஆம் ராசியிலிருந்தால் பிதாவுக்தே அரிட்டம் . சனிமாத்திரம் தனித் 
திருந்தால் பிதாவை வஞ்சகம் செய்வான் என்று சாதகசிந்தாமணியில் 
8 - ஆம் பாவகத்தில் சொல்லியபடி ஆராய்ந்து கூறுக . 

( 160 ) 


T 


276 

சாதக அலங்காரம் 

மதி தனுசில் நின்ற பலன் 
கூறுதனு ராசியிற்சந் திரனின்ற பலன்கள் 

கூன் முதுகுள்ள பலவான் குலவிய கம்பீரன் 
வீறுநிதிக் கினியவனுற் சாகிசிற்ப மறிவன் 

மிகுமாசை யுளன்வெல்லுஞ் சொல்லன் வீரியவான் 
தேறுபிதா நிதியதனைச் செலவுசெயுந் தியாகி 

செய்ய புயந் திரண்டிருக்கும் திண்கவிதை யறிவான் 
மாறுசெய்தே தமரைத்தூ ஷிப்பன்வசி கரனாம் 

மணிகளணிந் திடுகழுத்தும் வதனமுநீண் டிருப்பன் . 

( இ - ள் ) காண்டீவமென்று சொல்லும் தனுசுராசியில் சந்திரன் நிற்கப் 
பிறந்தவன் பலன்களை சொல்லுமிடத்து மூதுகில் கூன் உள்ளவனும் , வலி 
புடைய பலத்தையும் அழகுள்ள கெம்பீரனும் , படாடோபமுள்ளவனும் , 
திரண்ட செல்வங்கள் மீது பிரியம் உள்ளவனும் , எக்காலமும் சந்தோஷத் 
துடனிருப்பவனும் , மனை சாஸ்திர முதலியவைகளை அறிந்து கொள்பவனும் , 
பேராசையும் வாயினாலேயே பேசி வெல்லத்தகுந்தவனும் , பராக்கிரமம் 
உடையவனும் , தன் தந்தை சம்பாதித்து வைத்தபொருளை தரும விஷய 
மாய் சிலவு செய்பவனும் , பருத்து அழகிய புஜங்களை புடையவனும் , தெள் 
ளிய வித்தை யறிபவனும் , தன் சுயபந்துக்களை அன்னியர்களாக எண்ணி 
வஞ்சிப்பவனும் தூஷிக்கத்தக்கவனும் , முகவிலாசம் உள்ளவனும் , யாவரை 
யும் தன்வசமாக்கும் சக்திவாய்ந்தவனும் , அநேக மணி முதலிய மாலைகளை 
அணியும் கழுத்துடையவ லும் , நீண்ட மார்பும் கழுத்தும் உள்ளவன் 
ஆவானெனச் சொல்வாய் எ - று . 

( 161 ) 
மதி மகரத்தில் நின்ற பலன் 
நீண்டமக ரச்சசிக்குப் பலந்தனமு மில்லான் 

நிறைந்தகா வியந்தெளிவா னிதியுதவா வுலுத்தன் 
பூண்டசவு பாக்கியவான் கேடான சொல்லே 

புகலுங்கா மியகமனன் புயபலவா னாவான் 
வேண்டியவிச் சைகளுடையன் சோம்பனிங் கிதனாம் 

மின்னனையார் புகழழகன் மெய்க்கிருபை யில்லான் 
ஆண்டகையை மனைவியைத்தன் மைந்தரைக்கொண் டாடி 

அவனிமிசை யிருப்பனென வறிந்துரைகள் செய்வாய் . 

( இ - ள் ) சுறா என்று சொல்லும் மகாராசியில் சந்திரன் நிற்க ஜெனித் 
தவன் பலனகளை சோதிக்குமிடத்து பலமில்லாதவனும் , பொருளில்லாத 
வலும் , புராண காவியங்களை கற்றுத் தெளிந்து கொள்ளுபவனும் , பிறருக்கு 
பணவுதவி செய்யாத உலோபியும் , பூரண சுக சவுக்கியமுடையவனும் , கலக 
வார்த்தையை புகல்பவனும் , மோகம் அதிகமுடையவனும் , கெர்வ நெஞ்ச 
முடையவனும் , தீர வீர பராக்கிரமம் உள்ளவனும் , அளவிறந்த ஆசையும் 
சோம்பேரியும் குற்றமுடையவனும் , பெண்கள் கண்டு புகழ்ந்து பேசும் 
அழகு உடையவனும் , உள்ளத்து அன்பில்லாதவனும் , 

அன்பில்லாதவனும் , கடந்துபோன 


விளக்க விருத்தியுரை 

217 
பெருமைகளையும் , பெண்சாதி பிள்ளைகளையும் புகழ்ந்து பேசி இப்பூமியின் 
கண் திரிவானென அழகு பொருந்தியபெண்ணே கூறுவாயாக எ - று . ( 162 ) 

மதி கும்பத்தில் நின்ற பலன் 
செய்யகும்பச் சசிபலன்க ளிடுப்பின்மறு வுளனாஞ் 

சிலகரும மழிக்கவுமாக் கவும்வலியன் சில்லோர் 
தையலுக்கு மகட்குமிச்சை யுறும்பாவி கொடியன் 

சரீரமது நீண்டிருப்பன் காறுடையும் பெரியன் 
துய்யகழுத் தும்நெடியன் பெருமுதுகன் வழிகள் 

துலைவாக நடக்கவல்லன் சாந்தமலர்ப் பிரியன் 
மெய்யினரம் புயர்ந்துசிக் கென்றமயி ருள்ளான் 

விரவுபெருங் குறியனென வேவிளம்ப வேண்டும் . 

( இ - ள் ) குடமென்று சொல்லும் கும்பராசியில் சந்திரன் நிற்கப் பிறந் 
தவன் மருமுதலிய அடையாளங்கள் இடுப்பிலுள்ள வனும் , பல காரியங்களை 
முடிக்கவும் அழிக்கவும் சக்திவாய்ந்தவனும் , சிற்சில மாதர்களைக் கண்டு 
மோகிப்பவனும் , சண்டாளனும் , கெட்டவனும் , உயர்ந்த சரீரத்தையுடைய 
வனும் , ( மேகக்கூட்டங்களும் களைந்து போகத்தக்க உயர்ந்தவனும் ) அழகு 
பொருந்திய கழுத்து நீண்டவனும் , பருத்த முதுகும் அதிக தூரம் நடந்து 
செல்ல தீரமுடையவனும் , புஷ்பங்களின் மீது ஆசையுள்ளவனும் , உடலி 
லுள்ள நரம்புகள் உயர்ந்தவதும் , புனைந்த உரோமமுடையவனும் , துன் 
மார்க்கன் ( அ ) அவசரக்குறியுடையவனும் ஆவானென்றுஞ் சொல்லுக . ( ) 

மதி மீனத்தில் நின்ற பலன் 
விளம்பியமீ னச்சசிக்குப் பலனீரிற் பிறக்கும் 

மீன்முதற்செந்துக்களின்மேன் மிகப்பிரிய னாவன் 
வளம்பெரிய போகபாக் கியவஸ்துக் களினும் 

மருவுகிர கங்களினு மனமுடைய னாவன் 
உளமதனிற் பரதார விருப்புடைய னழகன் 

உற்றகுல மகளிடத்து முறவுடையான் சமவான் 
இளம்பிறைநேர் நுதலதனிற் சிந்தூர திலதம் 

எழுதியிளை யோர்மனதை யிழுக்குமட மானே . 

இ - ள் ) மூன்றாம்பிறையை யொத்த புருவத்தையுடைய நெற்றியின் 
மீது வாசனை நிறைந்த செந்தூரத் திலதமிட்டு இளகிய மனமுடையவர்களை 
மயக்கும் ( அல்லது ) உன் வசமாக்கும் சக்தியையுடைய பெண்ணே ! மீன் 
என்று சொல்லத்தக்க மீன ராசியில் சந்திரன் நிற்கப் பிறந்தவன் பலனைச் 
சொல்லுமிடத்து ஜலத்தில் பிறந்து வாழும் மச்ச முதலியவைகளின் மீது 
பிரியமுடையவனும் , போகசுகங்காை அதிகமாய் அனுபவிப்பவனும் , வேரி 
வீடு செல்ல பிரியமுடையவனும் , தன் மனதில் பிறர் மனைவிகளைச் சேர 
ஆசையுடையவனும் , அழகு வாய்ந்த நற்குக மாதரிடம் நேசமுடையவனும் , 
எல்லோரையும் ஒன்றாய் மதிப்பவனும் தவனெனக்கூறுவாய் எ - று . ( 164 ) 

இராசிகளிர் சந்திரனின்ற பலன் முற்றிற்று, 


278 


சாதக அலங்காரம் 
இராசிகளில் சனி நின்ற பலன் 


. 


சனி மேடம் விருச்சிகத்தில் நின்ற பலன் 
மேடத்திற்காரிநிற்கின் மிகுமாயரூபிமூர்க்கன் 
தேடிடானுறவுசற்றும் பிரமிக்கச்சிறிது சொல்வன் 
ஓடுதேள் காரிக்கேகட் டுண்டுமெய்க்கீறதாவன் 
டிேயதனமுமில்லான் கொலைசெய்தேநிற்பன்றானே . 

( இ - ள் ) மேடத்தில் சனிநிற்கப் பிறந்தவன் மகுத்துவம் பொருந்திய 
மாயாவிநோதனும் , முன்கோபியும் , தன் இனபந்துக்களை கொஞ்சமாவது 
தேடாதவனும் , யாவரும் கண்டு பிரமிக்கத்தக்க பேச்சு வார்த்தைகளை 
புடையவனும் ஆவானென்று கூறுவர் . தேள் என்று சொல்லும் விருச்சி 
கத்தில் சனிநிற்கப் பிறந்தவன் எவ்விடத்திலாவது கட்டுப்பட்டு அதனால் 
தன் திரேசத்தில் அடையாளமுடையவனும் , நீனடசெல்வமில்லாதவனும் , 
கொலைசெய்து திரிபவனுமாவானெனக் கூறுவர் எற்று . 

( 165 ) 
சனி இடபம் துலாத்தில் நின்ற பலன் 
நிற்குமோரிடபந்தன்னில் நிற்கில் பெண்கட்குலோலன் 
நற்குணன்மறதியில்லா னாரியர்பலரைச்சேர்வன் 
முற்கோலிற்சவுரிநிற்கின் முற்றியதனவானாவன் 
சற்குணன்கியாதியுள்ளான் றகுவனூர்மணியமாவன் . 

இ - ள் ) பசுவாகனத்தைப் போன்ற உருவத்தையுடைய ரிஷபராசியில் 
சனிநிற்கப் பிறந்தவன் ஸ்திரீசுகலோலனும் , நல்லகுணம் அமைந்தவனும் , 
சவனப்பிழை இல்லாதவனும் , பற்பல தாசி வேசிகளைச் சேர்பவது மாவா 
னெனக் கூறுவர் . கோல் என்று சொல்லும் துலா ராசியில் சனிநிற்கப் 
பிறந்தவன் திரண்ட செல்வவானும் , சன்மார்க்க குணமுடையவனும் , 
பிரக்யாதி வாய்ந்தவனும் , நல்ல பெருமைபெற்ற கிராமத்திற்கு மணியம் 
செய்பவனுமாவானென்று கூறுவர் எ - று . 

( வி - ரை ) துலா ராசிக்கு சனி உச்சமாகையால் மணியம் செய்வான் 
என்று உரைத்ததோடு 

னகுரு வெள்ளிசனி யாக்ஷியுச்ச கேந்திரம் 
தானமுற நின்றிடினும் சாற்றிய செவ்வாயும் 
மானமுற கேந்திர முா மன்னிய நட்பாஞ்சனி 
பூனமுற நிற்கின் வரு மோங்குபுகழ் தானே . 
( இ - ள் ) சுபனாகிய குரு சுக்கிரனாவது சனியாவது தக்ஷி அல்லது 
உச்சனாக நின்றால் அவர்களோடு குஜன் நட்பு ஆட்சிபெற்று சுபக்ஷேத்ரம் 
பெற்றால் அவன் மேலான பு + ழ்களெல்லாம் அனுபவிப்பானென சாதக 
சிந்தாமணியின்படி சனிமுதலியோர் உச்சங்களை ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

சனி மிதுனம் கடகம் கன்னியில் நின்ற பலன் 
ஆனதோர்மிதுனங்கன்னி தனிற்சனியமர்ந்தகாலை 
தானமாம் புதல்வாற்பந் தகைமையில்லார்க்குமாண்பன் 


3 


. 


விளக்க விருத்தியுரை 

279 
வாலுறுநண்டிற்காரி மருவிற்றாய்மகன்பொன்னில்லான் 
ஈனவான் ஞா.துருவீனன் மக்கினபல்லன்மூர்க்கன் . 

இ - ள் ) சுபக்ஷேத்திரமான மிதுனம் கன்னி இவைகளில் சனி விற்கப் 
பிறந்தவன் பலனை சொல்லுமிடத்து புத்திர அற்பமுடையவனும் , யுக்தி 
புத்தி இல்லாதவரிடம் சிசேகம் செய்பவனும் , ஆகாயத்தை அளாவிய கடச 
ராசியில் சனி நிற்கப் பிறந்தவன் தூயகுலத்தில் உதித்தவனும் , மா துரு 
வம்ச தனமில்லாதவறம் தரித்திரமுடையவனும் , ஞானமில்லாதவ ரம் 
மங்கின நிறமுடைய பல்லுடையவனும் , முரட்டுத்தனம் உள்ளவனாவான் . 

( வி - ரை ) மேலெழுதிய புத்திர அற்பமுடையவன் என்பதை முன் 
சொல்லிய சக்ஷத்திர பலனில் சொல்லியபடி ஆராய்வதோடு , 

சாந்தமாம் மிதுனம் சன்னி தனுசு மீனுதய மாக 
வீர்தால் லோரைக் காணி லிந்துடன் கதிரோன் செவ்வாய் 
புந்தியு மொன்றாய் கூடி பொற்புற பிற்பா ராபின் 
முர்து மாண் பெண்ணி றட்டை முசிப்பின்றி பிறக்கு மாதே . 
( இ - ள் ) தனுசு மீனம் மிதுனம் கன்னி இவையே லக்கினமாகவும் , 
அதில் சூரியன் சந்திரன் புதன் இவர்கள் ஒன்றுகூடி நிற்க இலக்கினத்தை 
சுபகிரகங்கள் பார்க்க அந்த ஜாதகனுக்கு இரட்டைப்பிறவி என்றும் , 
ணும் பெண்ணுமாகவே பிறக்குமென சாதகசிந்தாமணியில் உறியபடி , 

முடவனா ரைந்தினிற்க முதற்பிறை புடனே பாபி 
டமதா யைர்தோ நட்பாய் இனிக்குரு வுடனே பாபி 
றிடமதா யுதையம் தன்னில் சுதனுமே சின் னாகில் 
நடவதே புத்ர ருண்டாய் நசித்துடன் போமே சொல்வாய் . 
( இ - ள் ) இலக்கினத்திற்கு 5 - ல் சனியும் சந்திரனோடு பாவக்கிரசல் 
சளும் , 5 - ஆம் வீட்டோன் ஈட்பாயும் , குருவுடன் பாவக்கிரகங்களும் , 
லக்கினத்தில் சந்திரனும் , அவனுடன் பால்கோட்களும் இருந்தால் அ 
னுக்கு புத்திரர் பிறந்து இறந்து போவாரென்று கோளத்தில் கூறியபடியும் 
இன்னும் பின்வரும் 5 - ஆம் பாவகத்திலும் போய்ச்து பலன் கூறுக , ( 167) 

சனி சிம்மத்தில் நின்ற பலன் 
மூலமாஞ்சிங்க வீட்டின் முனிவுறுஞ்சனிதானிற்கில் 
சாலவாசாரமில்லான் சுகமிலான்றாட்சியுள்ளான் 
சீலமாங்குலம் விளங்கப் பெற்றிடுஞ்சேயுமில்லான் 
வேலைவாரிதியைவண்டை முனிந்திடுவிழியினாளே . 

( இ - ள் ) துஷ்டர்களை சம்மாரம் செய்யும் பொருட்டு தன் அஸ்தத்தில் 
பிடித்திரானின்ற வேலின் ஜோதியையும் , வண்டுகளின் குரலோசையை 
யும் பழிக்கச்செய்யும் ஓசையும் தேஜசுமுடைய பெண்ணே ! அரி- மா -புலி - 
யாளி தெரியிற் சீயம் என்று சொல்லத்தக்க சிம்மராசியில் சனியிற்கப் பிறர் 
தவன் மேன்மையைத் தரத்தக்க ஆசாரம் இல்லாதவனும் , சௌக்கியமில் 
லா தவனும் , கீழ்மை யுடையவனும் , தன் மரபுக்கு யாதொரு குற்றமின்றி 
விருத்தியடையத்தக்க புத்ரப்பேறில்லாதவனும் ஆவானென்று கூ றுவாயாக , 

( வி - ரை ) சனிக்கு சிம்மராசியான , தன் சுயக்ஷேத்திரத்திற்கு 7-8 
ஆமிடமாகும் . ஆயினும் அவனை செவ்வாய் சூரியன் முதலானவர்கள் பார்க் 


| 


280 


சாதக அலங்காரம் 


-- 


-- 


கவும் சேரவும் அவை புத்திரஸ்தானமுமாக யிருந்தால் புத்திரதோஷம் 
உண்டென்று சோதிடவல்லோர் கூறுவர் . 

( 168 ) 
சனி தனுசு மீனத்தில் நின்ற பலன் 
விழிமீனதனுவிற்காரி மேவின்மன்னவருக்கன்பன் 
மொழிசுகமுடையன்மைந்தர் திரவியமுள்ளனாவன் 
வழிவசமானபெண்டி ருள்ளவன்மலர்க்கணோயான் 
கழியபெண்மர்மேற்பக்ஷங் காட்டிடுஞ்சிந்தையானே . 

( இ - ள் ) காக்களுக் கிணையான மீனம் தனுசு என்று சொல்லும் மீன 
ராசியிலும் , தனுசுராசியிலும் சனியிற்கப் பிறந்தவன் " இராஜாக்களுக்கு சிரே 
சிதனும் , உன்னதமும் பிழையில்லாத பேச்சுடையவ லும் , சுகத்தை யனுப 
விப்பவனும் , தன் பிள்ளைகள் சம்பாதிக்கும் திரவியமுடையவனும் , நன் 
மார்க்கமும் , தனக்கு ஐக்கியமாகிய மனைவிடைக் கொள்பவனும் , விதவை 
அல்லது வேசிகளின் மேல் பக்ஷங்கொள்வோனும் , உத்தமசிந்தை யுடையவ 
னும் ஆவானெனக் கூறுக எ - று . 

( வி - ரை ) சனிபகவானுக்கு தனுசும் மீனமும் நட்புவீடாகையாலும் 
தன் சுயவீடான கும்பத்திற்கு மீனம் 2 - ஆமிடமும் மகர ராசிக்கு விரயஸ்தா 
னமும் ஆகையாலும் , சனி ஆயுள் காரகனாகையாலும் இந்த ஜாதகன் இராஜ 
சேவைசெய்து விசேஷ தனத்தை சம்பாதித்து புத்திரர்மூலமான சுகத்தை 
யும் அனுபவிப்பானென்று கொள்க . 

( 169 ) 
சனி மகரம் கும்பத்தில் நின்ற பலன் 
சிந்துவாழ்மகாகும்பஞ் செறிந்து துன்காரிநிற்கில் 
உந்தியநகரம்பட்டண முடையவனுறுகநோயன் 
சந்ததந்தனங்கள் சேர்ப்பன் செலவுளன்சரீர சுட்கன் 
சுந்தரப்பரத்தைநண்பன் பலமுளன்சோரனாவான் 

( இ - ள் ) இமயமலைமுதல் கேகயாடு வரையில் அரசனாக விளங்கும் 
சனி கலை சுறா என்னும் மகரராசியிலும் , கும்பராசியிலும் நிற்கப் பிறந்தபேர் 
பெருமை அழகு முதலிய லக்ஷணங்கள் வாய்ந்த நகரம் பட்டணம் உள்ள 
வனும் , உருவங்களில் மிகச் சிறந்த கண்களுக்கு நோய் உடையவனும் , 
எக்காலமும் இடைவிடாது தனங்களை சேகரிப்பவனும் , சிலவு செய்பவனும் 
சமரசமான உயரம் உள்ளவனும் , உண்மையாளனான 
பக்தி பிரியமும் பலமுடையவனும் திருடனுமாவான் எ - று . 

( வி - ரை ) சனிக்கு மகரமும் கும்பமும் ஆக்ஷிவீடாகையால் நகரம் 
பட்டணம் ஆள்பவனென் றும் கூறினார் . இதோடு கிரகங்களின் சுபாசுபம் 
தெரிந்து ஆக்ஷிபெற்ற சனி ஜெனன ராசிக்கு 4-10 இவ்விராசிக்குடையோ 
னாகவிருந்து அல்லது ஜெனன லக்கினாதிபதியாக இருந்து 10-4 - க்கு 
உடையோரும் சூரியனும் பார்த்தால் அரசுபுரிவானென்றும் , 6-8-12 இந்த 
இராசிகளுக்குடையோர் பார்த்தால் சீக்கிரம் பகையாளிகளுக்கு 
பூஸ்திதி யாவும் இழப்பானென்றும் , 10 - ஆம் வீட்டோன் சுபனாகவும் ஆக்ஷி 
உச்சம் பெற்று பார்க்கின் நீடித்திருக்குமென்றும் இன்னும் பற்பலவிதமாக 
வும் ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

( 170 ) 
இராசிகளில் சனி நின்ற பலன் முற்றிற்று . 


* 


பரமாத்மாவினிடம் 


தன் 


2011 


விளக்க விருத்தியுரை 
சந்திர திருஷ்டி பலப் படலம் 


| 


மேஷச் சந்திரனை கிரகங்கள் பார்த்த பலன் 
ஆட்டில்வேள் குடையைப் புந்தி யார்காணில் அதிக வித்தை 
பூட்டிய பொன்சேய் காணில் புரவலன் ஆகி வாழ்வன் 
கூட்டிய பிருகு காணில் குணவானாங் காரி கள்ளன் 
நீட்டிய பதங்கள் காணில் இரணியம் இல்லை என்னே . 

( இ - ள் ) மேஷராசியிலிருந்த சந்திரனை புதன் பார்த்தால் பிரபல 
கல்வியுடையவனும் , செவ்வாய் பார்த்தால் செங்கோல் நடாத்தும் அரசு 
னும் , சுக்கிரன் பார்த்தால் நற்குணமுடையவனும் , சனி பார்த்தால் 
திருட்டுத்தன முள்ளவனும் , சூரியன் பார்த்தால் பொன் இல்லாதவனும் 
ஆவான் எ - று . 

( வி - ரை ) வேள்குடை - சந்திரன் , பதங்கன் - சூரியன் , இரணியம் - பொன் 
இங்கு சொல்லப்படும் பலன்கள் அந்தந்த ராசிகளின் நமாமிசத்தில் சந்திர 
னிருந்தாலும் அதற்கும் உரியதாகும் . நவாமிச பலனாக இதனைக் கொள்ளு 
மிடத்து சந்திரன் வர்க்கோத்தமாம்சத்தி லிருந்தால் கிரக திருஷ்டி 
பலத்தாலுண்டாகும் பலன்கள் மிகவும் விசேஷமாகவும் , சுயநவாம்சத்தி 
லிருந்தால் மத் சியமாகவும் , இகா நவாமிசத்திலிருந்தால் சுவல்பமாகவும் 
உண்டாகுமென்பதாம் . 
சந்திரன் மன்மதன் குடை என்பதை இதனால் அறியலாம் : 

ஆலைக் கரும்புசிலை ஐங்கணைபூ நாண்சுரும்பு 
மாலைக் கிளிபுரவி மாருதந்தேர் - வேளை 
கடிமுரசங் கங்குல் களிறுகுயில் காளம் 

கொடிமகரர் திங்கள் குடை . 
இந்தப் பார்வை விஷயத்தில் இங்கு கூறப்படும் அம்சத்தை அவசியம் 
கவனித்தல்வேண்டும் . இதர இடங்களிலும் பார்வை விஷயத்தில் இதை 
அவசியம் கவனித்தல் நலம் . 

த்ருஷ்டிர் திக் த்ரிதயே க்ருஹோவ சரேவே தாஷ்டகே , 
காமபே பச்யந்த்யர் கவிதுக்ஞ தேவ குரவ : 
பாதாபி வ்ருத் த்யாக்ரமாத் மந்தேஜ்ய க்ஷோணி பூநாம் 
சரணத்வி சரணாவஹ்தி பாதம் ததைவபூர்ணா 
பச்யந்தி பாவம் முறிவர பணிதி : ஸர்வ தந்த்ரேஷு தீரா . 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் முறையே 3-10 கால்பார் 
வையும் , 5-9 அரைபார்வையும் , 4-8 முக்கால் பார்வையும் , 7 - முழுபார்வையு 
மாகப் பார்ப்பார்கள் சனி செவ்வாய் குரு முறையே 3-10 முழுபார்வையும் ,, 
5-9 கால்பார்வையும் , 4-9 அரைபார்வையும் , 7-முக்கால் பார்வையுமாகப் 

36 


282 


சாதக அலங்காரம் 


பார்ப்பார்கள் . குரு 5-9 முழுபார்வையும் , 4-8 சால்பார்வையும் , 5-9 முக் 
கால் பார்வையுமாகப் பார்ப்பார்கள் எ - று . 


12 
21814 15 


87718 


9 110111112 


சூரி- சர்- புத - சுக் 
சனி 


செவ்வாய் 
ராகு - கேது 


1 


இதனால் சூரியன் முதலாகிய ஏழு கிரகங்களுக்கும் 1-2-6-11-12 இந்த 
டங்களில் பார்வை கிடையாதென்ப . இதனை பின்வரும் காளிதாசப் 
புரோக்த சாதக சந்திரிகையினால் அறியலாம் : 

ஸ்வஸ்தாகஞ்ச த்விதீயஞ்ச ஷஷ்டகேகா தசந்ததா 

த்வாதசஞ்சா பச்யந்தி சேஷார்பச்யந்தி தேக்ரஜா 
இராகு கேதுக்களின் திருஷ்டிக்கு மேற்கோள் வருமாறு: 

சுதமதா நவாந்தியே பூர்ணத்ருஷ்டி : ஸுராரேர் 
யுகல தசமராசௌ த்ருஷ்டி மாத்ரத்ரயார்ஹ : 
ஸஹஜரிபு சதுர்தேஷ் வஷ்டமே சார்த்தத்ருஷ்டி : 
ஸ்திதிபவா முபாந்த்யம் வைத்ருச்யம் ஹிராஹோ : 

(சத்கிருத்ய முக்தாவளி) 
ஸ்ரீபதி , கேசவீ முதலிய பத்ததி கிரந்தபிரகாரம் கிரசதிருஷ்டி 
எல்லாராசிகளிலும் திரயராசிச விதிப்படி அமைதலுண்டு. தற்காலம் தமிழ் 
நாட்டில் வழங்கும் கிரக திருஷ்டிமுறையில் சனிக்கு 8-7-10 ஆமிடங்கள் 
தவிர ஏனையாசிகளில் பார்வை கிடையாது என்று ஏற்படுகின்றது . 
நூலாசிரியர் கொள்கையும் அதுலேயாகும் இந்த ஜாதகாபரண முறைப்படி 
நோக்குங்கால் சனிக்கு 4-5-8-9- ஆமிடங்களிலும் திருஷ்டி உண்டென்று 
ஏற்படுவதை அறிஞர்கள் உணர்ந்து திருஷ்டி பல விசாரஞ்செய்தல் மிக்க 
அவசியமாகும் . 

சூரியன் பார்த்தால் 
உக்ரஸ்லபாவோபி ம்ருதுர்நதாராம் 
தீரோ தராதீச்வா கௌரவாட்யம் , 
நரோபவேத்ஸங்கர பீருரேவ 
மேஷே சசாங்கே நலிநீச த்ருஷ்டே . ( ஜாதகாபரணம் ) 

மேஷச்சந்திரனை சூரியன் பார்த்தால் அதிக உக்கிரமான 
சுபாவமுடையவனும் , தீரனும் , அரசர்களால் கௌரவ முடையவனும் , 
யுத்தத்தில் வல்லவனும் ஆவான் , 


| 


விளக்க விருத்தியுரை 


283 


குஜன் பார்த்தால் 
விஷாக்கி வாதாஸ்த்ரபயம் கதாசித் 
ஸ்யாந்மூத்ரக்ருச்ர மஹதாச்ரயச்ச 
தந்தாக்ஷியீடாகி பிடாஜடாம் சௌ 
மேஷஸ்திதேபூமி ஸுதோத்ருஷ்டே.. 
( இ - ள் ) மேஷச்சந்திரனைச் செவ்வாய்பார்த்தால் விஷம் அக்கினி 
வாதம் அல்லது அஸ்திரபயமுடையவனும் , சிற்சில சமயங்களில் மூத்திரக் 
கிரிச்சரநோயினால் அதிக துன்பமுடையவனும் , தந்தநோய் நேத்திரநோய் 
உடையவனுமாவான் எ - று 

புதன் பார்த்தால் 
விலஸதமலகீர்த்தி : ஸர்வவித்யாப்ரவீணோ 
த்ரவிணகுணகணாட்ய : ஸம்மதஃ ஸஜ்ஜநாநாம் , 
பவதிக நுமநுஷ்யோ மேஷராசௌசசாங்கே 
சசதரஸுத த்ருஷ்டே ச்ரேஷ்டஸம்பத்ப்ரதிஷ்டம். 
( இ - ள் ) மேஷச்சந்திரனை புதன்பார்த்தால் பிரகாசமுடையவனும் , 
சுத்தமான கீர்த்தியுடையவனும் சர்வ சாஸ்திரங்களிலும் பிரவீணனும் , 
தனம் நற்குணம் இவைகளையுடையவனும் , சத்சன சம்மதத்துடன் சிரேஷ 
சம்பத்துக்களை யுடையவனுமாவான் எ - று . 

குரு பார்த்தால் 
பருபப்ரதாந ப்ருதகாபதிர்வா 
குலா நுபாவாத் பஹுஸம்பதாட்யம் 
பவேந்தர : கைரவிணேவநேசே 
மேஸ்திதேகீஷ் பதிநாப்ரத்ருஷ்டே . 
( இ - ள் ) மேஷச்சந்திரனைக் குருபார்த்தால் அரசர்களுக்கு மந்திரி அல் 
லது சேனைகளுக்கு அதிபதியாயிருப்பவனும் , தனச இலாதுசாரமாக 
அதிக ஐஸ்வரியங்களுடன் வாழ்வோனும் தவான் எ - று . 

சுக்கிரன் பார்த்தால் 
யோஷா விபூஷா தா ஸுச சௌக்யோ 
போக்த்தா வக்த்தா பரிமுக்த்த ரோவு : 
ஸ்யாத பருஷோ மேஷகதே அம்ருதாம் சௌ 
பிரீஷ்ய மாணே ப்ருகுணா குணக்கம் 
( இ - ள் ) மேஷச்சந்திரனைச் சுக்கிரன் பார்த்தால் ஸ்திரி , ஆபரணம் 
சந்தான இவைகளை யுடையவனும் , சுகத்தை அனுபவிப்பவலும் , குரோத 
மின்றி சிரேஷ்டமாகப் பேசுவோனும் , குணவானும் சவான் எ - று . 

சனி பார்த்தால் 
கதயுதம் ஹதசித்த ஸ்முக்ததிம் 
விகதவித்த மஸத்ய மஸத் ஸுதம் , 


1 


284 


சாதக அலங்காரம் 


க்ரியகதோ அர்க்கஸு தேந நிரீக்ஷிதே 
ஹிமகரோஹி நரம் குருதே கலம் . 
( இ - ள் ) மேஷச்சந்திரனைச் சனி பார்த்தால் மனோவியாகூலமுடைய 
வனும் , தன நஷ்டமுடையவனும் , பொய்பேசுகின்றவனும் துஷ்ட புத்திரர் 
களை யுடையவனும் ஆவான் எ - று . 

( 171 ) 
இடபச் சந்திரனைக் கிரகங்கள் பார்த்த பலன் 
என் அரன் விடையில் ஏறும் இராமனைச் செவ்வாய் காணில் 
பொன் இலான் புந்தி கள்ளன் பொன்கானிற் புகழு ளோனாம் 
பன்னிய பளிங்கு வேந்தன் பங்குபா தன்பொன் னுள்ளான் 
துன்னிய கதிரோன் காணில் ஏவிய தொழில் செய் வானாம் . 

( இ - ள் ) சிவபெருமான் ஊர் தியாகிய இடபவிராசியிலுள்ள சந்திர 
னைச் செவ்வாய் பார்த்தால் தனமில்லாதவனும் , புதன் பார்த்தால் திருட 
னும் , குரு பார்க்கில் புகழ்ச்சியுடையவனும் , சுக்கிரன் பார்த்தால் அரச 
னும் , சனி பார்த்தால் தனமுடையவனும் , சூரியன் பார்த்தால் ஏவற் 
றொழில் செய்வோனுமாவான் எ - று . 
( வி - ரை ) அரன் விடை- இடபராசி , இரா + மன் 

இரா + மன் = இராத்திரிக்குத் 
தலைவனான சந்திரன் , பக்குபா தன் - சனி . பொன் இலான் என்பதற்குச் 
சிலர் தரித்திரன் எனப் பொருள் கூறுவர் , அது பொருந்தாது , கையிருப் 
பாக தனமில்லாதவன் என்பதே அதன் சிறந்தபொருள் . சிலர் சகஸ்திரம் 
சகஸ் திரமாகச் சம்பாதித்து , அப்பொருளை செலவழித்து கையிருப்பில் 
தனமில்லா திருக்கின் றனர் . அவர்கட்கு எப்போதும் தன வருத்து மட்டும் 
இருந்தும் மீதிஇன்றி செலவிடுவதனால் அவர்களைத் தரித்திரரெனக் 
கூறுதல் யாங்ஙனம் ? 

சூரியன் பாத்தால் 
க்ருஷிக்ரியாயாம் நரதோ விதிக்ஞஸ்யான் 
மாந்த்ரிகோ வாஹா தான்யபுக்த : 
நரோநிதாந்தம் சதுர ஸ்வகார்யேத்ருஷ்டே 
திநே சேநவ்ரு ஷேசசாங்கே . 

இ - ள் ) இடபச்சந்திரனைச் சூரியன் பார்த்தால் பயிரிடும் தொழிலில் 
சாதுர்யமுடையவனும் , பயிரிடும் முறை நன்கு தெரிந்தவனும் , மந்திரியும் 
வாகனம் தானியமுடையவனுமாவான் எ - று . 

செவ்வாய் பார்த்தால் 
காமாதுரச்சித்தஹரோ அங்கநாநாம்ஸ்யாத் 
ஸாதுமித்ர ஸுதராம் பவித்ரம் 
ப்ரஸந்தமூர் திச்ச நரோ வ்ருஷஸ்தே 
சீதத்யுதெள பூமிஸுதேந த்ருஷ்டே. 
( இ - ள் ) இடபச்சந்திரனைச் செவ்வாய் பார்த்தால் காமமுடைய ஸ்திரீ 
களை வெல்லுவோனும் , சத்சனமித்திரனும் , எப்போதும் பரிசுத்தமான 
மூர்த்திகரமுடையவனும் வான் எ - று . 


4 


விளக்க விருத்தியுரை 


28 


. 


1 


புதன் பார்த்தால் 
ப்ராக்ஞம் விதிக்ஞம் க்ருபயாஸமேதம் 
ஹர்ஷாந்விதம் பூதஹிதேரதஞ்ச 

ணாபிராமம் மநுஜம் ப்ரகுர்யாத் 
வ்ருஷேசசாங்கே சசிஜேநத்ருஷ்டே . 
( இ - ள் ) இடபச்சந்திரனைப் புதன்பார்த்தால் சதூரனும் , விதிமுறை 
புணர்ந்தவனும் , கிருபையுடன் துன்பமுற்ற ஜீவன்களுக்கு இதத்தைச் 
செய்பவனும் , சற்குணமுடையவனும் ஆவான் எ - று . 

குரு பார்த்தால் 
ஜயாத்மஜாநந்தபுதம் ஸுகீர்த்திம் 
தர்மக்ரியாயாம் பிரதஞ்ச பிதரோ8 
பக்த்தௌ ப்ரஸக்த்தம் மநுஜம் ப்ரகுர்யாத் 

வ்ருஷஸ்திதேந்து குருணாப்ரத்ருஷ்ட : 
( இ - ள் ) இடபச்சந்திரனை குருபார்த்தால் ஸ்திரீ புத்திரர்களுடன் 
அனந்தமாய் வாழ்வோனும் , சிரேஷ்ட கீர்த்தியுடையவனும் , தர்மகாரியத் 
தில் தத்பரனும் , மாதா பிதா பக்தியில் சக்தியுடையவனுமாவான் எ - று . 

சுக்கிரன் பார்த்தால் 
பூஷணாம்பர க்ருஹாஸா சய்யா 
கந்தமால்ய சதுரம் க்ரிஸுகாதி 
ஆதநோதி ஸததம் மநுஜாநாம் 

சந்த்ரமா வ்ருஷகதோ ப்ருத்ருஷ்ட : 
( இ - ள் ) இடபச் சந்திரனைச் சுக்கிரன் பார்த்தால் வஸ்திராபரணம் 
உடையவனும் , வீடு கட்டில் மெத்தை யுடையவனும் , போஜன சுகியும் , 
சுகந்த வஸ்துக்களின் மீது பிரியமுடையவனுமாவான் எ - று . 

சனி பார்த்தால் 
கலாநிதி : பூர்வதலே வ்ருஷஸ்ய 
ச cு தச்சேந் நிதநம் ஜநந்யா : 
கரோதி ஸத்யம் முன்பிர்ய துக்த்தம் 

ததா பரார்தே கலு தாத காதம் , 
இ - ள் ) இடபராசியின் பூர்வார்த்தத்திலுள்ள சந்திரனைச் சனி பார்த் 
தால் மாதுருவுக்கும் , அபரார்த்தத்திலுள்ள சந்திரனைச் சனி பார்த்தால் 
பிதுருவுக்கும் மிருத்யு வுண்டென நிசசயமாக மகரிஷிகள் கூறியிருக்கின் 
றார்கள் எ - று . 

( 172) 
மிதுனச் சந்திரனைக் கிரகங்கள் பார்த்த பலன் 
வான்தண்டு ஆலோனை ஆரல் காணவல் லிரும்பு விற்பன் 
கான்முனைப் புந்தி காணின் மன்னனாங் கனகன் காணின் 
மேன்மைப் பண்டிதனாஞ் சுங்கன் காணின் அல் அச்சமில்லான் 
மான்சனி தனிநூல் விற்பன் மார்த்தாண்டன் மிடியே தங்கும் . 


3 


286 


சாதக அலங்காரம் 


| 


( இ - ள் ) மிதுனச் சந்திரனைச் செவ்வாய் பார்த்தால் கடினமாகிய 
இரும்பை விற்பவனும் , புதன் பார்த்தால் அரசனும் , குரு பார்த்தால் 
மேன்மை பொருந்திய வித்துவானும் , சுக்கிரன் பார்த்தால் இருளாகிய 
பயமில்லாதவதும், சனி பார்த்தால் நூல்விக்கிரயஞ்செய்வோனும் , சூரியன் 
பார்த்தால் துன்பமுடையவனுமாவான் -று . 

( வி - ரை ) தண்டு- மிதுனராசி , ஆலோன் - சந்திரன் , கான்முளை + புந்தி 
சந்திரன் புத்திரனாகிய புதன் , மான்சனி- மகரத்துக்குரிய சனி , மார்த்தாண் 
டன் - சூரியன் . புதனுக்குக் கால்முடமென நூற்களுள் யாண்டும் கூறப் 
பட்டில . ஆதலின் அதனைக் கான்முளை புதன் எனத் திருத்தி யமைத்தது 
என்க . 

சூரியன் பார்த்தால் 
ப்பாக்ஞம் ஸுசீலம் த்ரவிணோ. ஹீரம் 
க்லேசாபிபூதம் ஸததம் கரோதி 
நரஞ்சஸர்வோத் ஸவதம்ப்ரஸுதௌ 

த்வர்த்வேஸ்திதோ பாநுமதாசத்ருஷ்ட 
( இ - ள் ) மிதுனச்சந்திரனைச் சூரியன் பார்த்தால் சதுரனும் சிரேஷ்ட 
சீலமுடையவனும் , தனமில்லாதவனும் , எப்போதும் கிலேசமுடையவனும் , 
எல்லா காரியங்களிலும் கிலேசமுண்டாயிருப்பவனும் ஆவான் எ - 

செவ்வாய் பார்த்தால் 
உதாரதாரம் சதுரஞ்சசூரம் 
ப்ராக்ஞஞ்சஸுக்ஞம் தாவாஹநாத்யை : 
யுக்த்தம் ப்ரகுர்யார் மிதிகஸ் திதேர்தூர் 

Agுதோஜந்மதி பூஸுதோ. 
( இ - ள் ) மிதுனச்சந்திரனை செவ்வாய் பார்த்தால் உதாரசித்தமுடைய 
வனும் , சதுரனும் , சூரவீரனும் , புத்திமானும் , சுகவாகனாதிகளை யுடைய 
னுமாவான் எ - று . 

புதன் பார்த்தால் 
தீரம் ஸதாசார முதாரஸாரம் நாம் நரேந்த்ராப்த தாம்கரோதி 
நிசாதிநாதோ மிதுநாதிஸம்ஸ்தோ நிசீதிநோத ஸுதேநத்ருஷ்ட 

( இ - ள் ) மிதுனச் சந்திரனைப் புதன் பார்த்தால் தைரியமுடையவனும் , 
எப்போதும் ஆசாரமுடையவனும் , உதாரமுள்ளவனும் , அரசர்களால் 
பிராப்தி யுடையவனுமாவான் எ - று . 

குரு பார்த்தால் 
வித்யாவிவேகாந் விதமர் தவந்தம் 
விரீதம்ஸுதராம் ஸுபுண்யம் 
கரோதிமர்த்யம் மிதுநாதிஸம்ஸ்தோ 

BY F நீசோ குருணாப்ரத்ருட்டு. 
( இ - ள் ) மிதுனச்சந்திரனைக் குருபார்த்தால் வித்தையுடையவனும் , 
விவேகமுள்ளவனும் , தனவானும் , விரசித்தமான புண்ணியவானுமாவான் 

( 172) 


தன 


. 


விளக்க விருத்தியுரை 


287 


கடகம் 


தங்கிய நண்டிலிந்து தன்னைவக்கிரன்றான் காணில் 
பொங்கியகுசலை செய்து பொரும்படை புதனில்வித்தை 
துங்கமன்பார்க்குஞானி சுங்கன்பார்வைக்குமன்னன் 
செங்கதிர்நோக்கக்கண்ணோய் திறல்சனியிருமலுய்ப்பான் . 

( இ - ள் ) பெருமை பெற்ற கடகராசியில் இரவிற்கரசனாகிய சந்திரன் 
கின்று அவனை குஜன் காண ஜெனித்தவன் சகோதர விருத்தியுடையவ 
னும் நீண்ட உறவினரும் உடையவன் . புதன் பார்ப்பானாகில் விசேஷ 
கல்வியுள்ளவனும் , குரு பார்த்தால் பிரபல வேதாந்த சக்தியாசியும் , சூரியன் 
பார்க்கின் கண்ணோயுடையவனும் , சுக்ரன்பார்க்கின் ராஜரீகம்புரிவோனும் , 
சனி பார்ப்பானாகில் இருமலென்னும் வியாதியையுடையவனும் ஆவான் . ( ) 

சிம்மம் 


உய்யரியிந்தைப்புந்தி பார்க்கச் சோதிட நூலோனும் 
செய்யபொன்றனவான் வெள்ளி திருஷ்டிமன்னவனாநங்காரி 
மெய்யுற நோக்கினாநா விதத் தொழில்விளைப்பன் வெய்யோன் 
பையவேகாணின்மன்னாம் பயில்குசன்பாராள்விப்பன் . 

( இ - ள் ) சிங்கத்தில் நின்று பகை பெற்ற சந்திரனை புதன் பார்த்தால் 
ஜோ திடம் கற்பவனும் , கணிதசாஸ்திர தேர்ச்சியுடையவனும் , குரு பார்த் 
தால் திரண்ட செல்வத்தையுடையவனும் , சுக்கிரன் பார்த்தால் உலகத்தை 
அரசாள்பவனும் , சனி பார்த்தால் நானாவிதமான தொழில்செய்து ஜீவித்து 
சந்தோஷிப்பலனும் , சூரியன்பார்த்தால் ராஜசேவை செய்பவனும் , குஜன் 
பார்த்தால் தேசங்களை அரசாட்சி புரிவோனும் ஆவான் எ - று . 

(175 ) 
கன்னி 
விற்பனமடந்தை வேண்டியேகணக்கன்காணில் 
நற்புவிபுரப்பன் பொன்னோக் கதிற்சேனாபதியேநாட்டும் 
முற்பகர்சுங்கன்சால நிபுணன்சேய்முடவன்வெய்யோன் 
பொற்புறக்காணிற்கன்னி யாற்பிழைப்புண்டாவானே . 

( இ - ள் ) பரத்தைய ராசியான கன்னியில் நின்ற சந்திரனை புதன் 
பார்த்தால் அழகிய புவியாள்பவனும் , குரு பார்க்கில் சேவகசேனாதிபதியும் 
சுக்கிரன் பார்க்கில் விமர்ச்சியான சாமர்த்தியமும் ஆலோசனையுடையவ 
னும் , கொடியோர்களாகிய குஜன் சனி சூரியன் முதலியவர்கள் பார்க்கில் 
பெண்களால் தன் ஜீவனத்தை நடத்திக்கொள்வோனும் ஆவானென்றும் 

( 176 ) 


றுக எ - று . 


துலாம் 


ஆவன்கோலிடத்தலோனை மால்காணினரசனாவன் 
மேவிய பொன்னிபார்வை மிகுசொர்னவேலைசெய்வன் 
தாவியபிருகுகாணில் வியாபாரிசனி செவ்வாய் வெய்யோன் 
மூவர்கண்டிடில்வஞ்சிப்பன் பலரையுமுறைமைபோல . 


288 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) கோல் என்று சொல்லும் துலா ராசியில் நின்ற சந்திரனை புதன் 
பார்க்கினும் ராஜரீகமே புரிவான் . குரு பார்க்கில் பொன் தங்கம் வைரம் 
சொர்னம் முதலிய நகைகளைச் செய்பவனும் , சுக்கிரன் பார்க்கில் பற்பல 
சரக்குகளை வாங்குதல் விற்குதல் முதலிய வாணிபம் செய்பவனும் , சனி 
அங்காரகன் சூரியன் முதலிய தீயகோட்கள் பார்த்தால் ஞாயமாய்ப் பேசு 
பவனைப்போல் பேசி பலரைச் சூது செய்பவனும் ஆவான் எ - று . ( 177 ) 

விருச்சிகம் 
போலுந்தேளிந்தைக்கண்ட புதனுக்குத்தந்தைரெண்டாம் 
மேலுமேகுருதிஷ்டிக்குப் பிராமணசீலன் வெள்ளி 
சாலவேகாணவண்ணான் பனிசநிவெய்யோன் செவ்வாய் 
கோலமாமங்கவீனன் தரித்திரன்குணவேந்தாமே . 

( இ - ள் ) விருச்சிகராசியில் சந்திரனிருக்க அவனை புதன்காணில் 
உலகோர் அவனைக் கண்டு இவனுக்கு தகப்பன் இருவர் என்பர் . குரு 
பார்த்தால் விப்பிரசீலம் உடையவனும் , சுக்கிரன் பார்த்தால் அழுக்கு 
துணிகளை வெண்மையாக்கும் வண்ணானும் , சனி சூரியன் அங்காரகன் 
இராகு கேது இவர்கள் பார்த்தால் 

பின்னம் உள்ளவனும் , 
சன் மார்க்க குணம் உள்ளவனும் , தரித்திரமுடையவனும் ஆவானென்று 
கூறுக எ - று . 

( வி - ரை ) தகப்பன் இருவர் என்பதை ஜெனனகாலங்களில் பிதுர் 
ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று 6 , 8 , 12 - ஆம் இடங்களிலும் , சூரியன் சந்தி 
என் இவர்களை பார்க்க உபயஸ்தானம் பெற்றிருப்பாராகில் , இரண்டு தகப் 
பன் என்றும் கூறுவது நலம் . இவ்வாறு கிரகங்களின் அடவியைக் கண்டு 
கூறவேண்டுமென ஜோதிடத்தோர் கூறுவர் . 

( 178 ) 


அவயவ 


தனுசு 
ஆந்தநுவிராமன்றன்னைப் புதன்காணவறிஞன்ஞானி 
போந்தபொன்காணமன்னாம் பொருந்துசுக்கிரன்திஷ்டிக்குச் 
சேர்ந்து நின்றாசரிப்ப பலர்கூடிச் செவ்வாய் வெய்யோன் 
ஏந்தியசநியுங்காண விருமலாயிருப்பன்கண்டீர். 

( இ - ள் ) கொடுமாம் சாபம் சிலை என்னும் தனுசு ராசியில் மித்ருவாகி 
நின்ற சந்திரனைப் புதன் பார்க்கில் யுத்திசாலியும் சந்நியாசியும் ஆவான் 
குரு பார்க்கில் நகரபரிபாலனம் செய்வோனாவான் . சுக்கிரன் பார்க்கில் 
பலர் பார்த்து சந்தோஷப்படுவோன் ஆகுவன் . செவ்வாய் சூரியன் சனி 
இவர்கள் பார்த்தால் இருமல் வியாதி யுள்ளவனும் ஆவானெனக் 
கூறுவர் எ - று . 

மகரம் 
கண்டிடுமகரத்தந்தைக் கணக்கனுமரசன் காணப் 
பண்டிதன்சுக்கிரற்குப் பயில் குருநரேந்திரனாவான் 
மொண்டிக்குத்தனவான் முனிரவிதரித்திரந்தான் 
மண்டிட குசனும்பார்க்கிற் பூபதியாகி வாழ்வன் . 


( 179 ) 


விளக்க விருத்தியுரை 


289 


( இ - ள் ) மகாராசியில் நின்ற சந்திரனை புதனும் குருவும் சேர்ந்து 
அல்லது தனித்து பார்ப்பார்களாகில் தமிழ்வித்துவானாவான் . .சுக்கிரன் 
பார்க்கில் மானிடர்களுக்கு உபதேசம் செய்வோனாவான் . சனி பார்க்கில் 
பூரண செல்வமுடையோனாவான் . கோபத்தையடைய சூரியன் சனி 
காணில் தரித்திரமுடையோனாவான் . குஜன் பார்க்கில் ஏகசக்ராதிபதியாய் 
வாழ்குவான் எ - று . 

( வி - ரை ) இதனை ஜெனனகாலங்களில் சூரியனுக்கு முன்னே கிரகங்க 
ளிருக்க அனபாயோகமென்றும் , குருவிற்கில் கல்வியுள்ளவனும் , பெண்கள் 
பிரியம் போல் நடப்பவனும் , நெஞ்சில் தைரியமுள்ளவனும் , மானாபி மான 
முடையவனம் , நற்குணசாலியும் , மேற்சொன்ன கிரகங்கள் சந்திரனுக்கு 
பின்னால் நிற்கில் சுனபாயோகமெனவும் , அதன் பலன் ராஜாவுக்குசமமான 
வனும் , அபிமானியம் , தைரியனும் , பூரண கல்வியுள்ளவனும் , பேசுவதில் 
வல்லமை பொருந்தியவனும் , பூரண செல்வத்தை யுடையவனும் , தருமவா 
னும் , சந்தேகியம் , நற்கீர்த்தியுள்ளவனும் , போகசுகம் உள்ளவனும் , ஆவா 
னென்றும் இன்னும் பின்வரும் யோகபடலத்தையும் ஆராய்ந்து கூறுதல் 
நலம் . 

( 180 ) 
கும்பம் 
வாழ்கும்பச்சசியைப்புந்தி காணப்பூபதியுமாவன் 
நீள்குருநோக்கிற்பூமி நிருபர்போனீடிவாழ்வன் 
சூழ்குசனிரவிகாரி சுக்கிரனால்வர்காணில் 
தாழ்விலாபரதாரத்திற் றாற்பரியங்களுள்ளான் . 

( இ - ள் ) கும்பத்தில் நின்ற சந்திரனை புதன் பார்ப்பானாகில் சக்ராதி 
பதி என்னும் பூபதியம் , சுபக்கோளான குருகாணில் அநேக பூமிகளைச் 
சம்பாதித்து அரசர்போன்று சுகத்தோடிருப்பவனும் , குஜன் , சூரியன் , 
சனி , சுக்கிரன் இக்கால்வரும் பார்த்தால் உத்தமர்களாய் இருக்கும் அன்னிய 
தாரங்களின்மீது ஆசைகொள்வோனும் அவானென்று கூறுவர் எ - று . 

மீனம் 
உள்ளமீனத்திலிந்தை யுறும்புந்திகண்ட காளை 
மெள்ளவேபிரியவாக்கி வேந்தற்குவேந்தேயாகும் 
தெள்ளியவெள்ளிகாணப் பண்டிதன் செவ்வாய்வெய்யோன் 
கள்ள மாங்காரிமூவர் காணவே பாவியாவன் . 

இள் ) மீனராசியில் நின்ற சந்திரனை பெருமைதங்கிய புதன் காணில் 
சந்தோஷ வார்த்தைகளாடுபவனும் , அரசர்களுக்கெல்லாம் மேம்பட்ட 
அரசனாகவும் இருப்பான் . பரிசுத்தமாகிய சுக்கிரன் பார்ப்பானாகில் வித்வ 
சாமார்த்தியனும் , சூரியன் அங்காரகன் சனி இம்மூவர் காணில் 

சண்டா 
ளனுமாவான் எ - று . 

( 182 ) 
சந்திர திருஷ்டி பலப் படலம் முற்றிற்று . 


37 


290 


சாதக அலங்காரம் 


அங்கிசபலன் 


அங்கிசையறியுந்தன்மை யசுபதிமுதல் மும்மூன்றாப் 
பங்குமொன்பதுவோர்பங்கிற் பாதமுந்நான்குதன்னில் 
தங்கியமேடராசி தான் முதன்மீனமட்டும் 
பொங்கியபதியுள்ளோரைப் பொருளெனக்கண்டு கூறே . 

( இ - ள் ) அசுவனி முதல் ரேவதி வரையிலுமுள்ள 27- நட்சத்திரங்களை 
யும் சூரியன் சந்திரன் குஜன் புதன் குரு சுக்கிரன் சனி இராகு கேது 
ஆகிய 9 -பேருக்கும் பாகிக்க ஒவ்வொருவருக்கும் நட்சத்திரம் 3 - ஆகும் . 
அம்மூன்றிற்கும் நட்சத்திரம் 1 - க்கு 4 - பாதமாக 12 - பாதமென வரைந்து 
அப்பன்னிரண்டு பாதங்களையும் மேடம் முதல் மீனம்வரையிலுமான 12 
ராசி என வரைந்து ஒருவனுதித்த கட்சத்திரபாசப்படி உதித்தபாகத்தையே 
ராசியெனவும் , அவ்விராசிக்கு உடையவனையே அங்கிஷவான் என்றும் 
கொள்வதாகும் . இதையே அங்கிசம் என்றும் கூறுவர் எ - று . 

(உதாரணம் ) விசாகம் நாலாம்பாதத்தில் ஜெனன மானதாக வைத்துக் 
கொள்வோம் . இதர்கு அங்கிஷம் தெரிந்துக்கொள்ளும் விபரம் பின் 
வருமாறு 


கிரகங்களின் பெயர் சூரி சந் 


புத குரு சுக் சனி ராகு கே 


அசு ரோ 
நட்சத்திரங்களின் 

புன மகம் ஹஸ் விசா மூல திரு பூரட் 
பர மிரு பூச 
பெயர் 

மிரு பூச பூரம் சித் 

பூரம் சித் அனு பூரா அவி உத் 
கார் 

கார் திரு ஆயி உத்ர சுவா கேட் உத் சதய ரேவ 
இதனால் விசாக நட்சத்திரம் சுக்கிரன் பாதத்தில் வந்தன . விசாகம் 
நான்காம்பாதமாகையால் கடகமென்றும் , அவ்வீட்டோன் சந்திரனென 
வும் கூறுக . 

( 183 ) 
சூரியன் அங்கிசம் 
கூறியதோ ரிரவியங் கிசன்றனக்குக் கோபி 

கோலவிழி மெய்சிவப்பன் குலவுசுசியாளன் 
வீறுடனே சுருண்டுநீண் டிருக்குமயி ருடனும் 

மிகவயிறு பருத்திருக்குஞ் சத்தியமொழி யுடையான் 
ஆறில்யாத் திரைப்பிரியன் மோவாய்நீண் டிருப்பன் 

அழகன்மிகு சிநேகிதவா னவிர்புத்தி யுளனாம் 
தேறுதலை யுணர்ஞானி தியாகியாஞ் சாந்தன் 

சீமானாகும் பித்த தேகமுளன் றானே . 
இ --ள் ) அருக்கனாகிய சூரியன் அங்கிசத்தில் ஜெனித்தவன் பலனை 
சொல்லுமிடத்து சினமுள்ளவனும் , அழகுடைய கண்களும் , சிவந்த சரீரம் 


விளக்க விருத்தியுரை 


291 


உடையவனும் , ருசிகரமான பதார்த்தங்களின் மேல் பிரியமும் அடர்ந்து 
நீண்டு சுருண்ட உரோமம் உடையவனும் , பருத்த வயிறும் , பொய்யுரை 
யாது சத்யவாக்குடையவனும் , தேச சஞ்சாரங்களில் ஆசையுடையவனும் , 
நீண்ட மோவாய்க்கட்டை யுடையவனும் , தேஜஸ் உள்ளவனும் , அநேக 
சிநேகிதர்களை யுடையவனும் , கூர்மையான புத்தியையுடையவனும் , 
நூல்களை ஆராய்ந்தறியும் திடசித்த ஞானியும் , தர்மவானும் , சாந்தகுணம் 
உடையோனும் , பித்ததிரேகமுடையோனெனவும் கூறுக எ 
வி - ரை ) சூரியன் அங்கிசத்தில் ஜெனித்தோனைக் குறித்து , 

சூரிய னவாங்கிசத்தில் சூழ்ந்துற பித்ததேகி 
வீரிய புத்திசாலி விளங்குகண் ணழகன்கோபி 
மாரிடா சத்யவாக்கன் மயிர்தேகம் சிவப்பேயுள்ளான் 

பாரிய பெரும் வயிறன் , பகருநல் சிநேகன் சாந்தன் . 
( இ - ள் ) பித்த திரேகமுடையோனும் , அறிவுள்ளவனும் அழகிய கண் 
களும் , கோபவானும் , தவறாத சததியவாக்குள்ள வனும் , சிவந்த திரேகமும் 
உரோமமும் பெருவயிறும் நல்ல சிநேகிதர்களை யுடையவனும் ஆவானென 
ஜோதிடப்பிரகாசம் என்னும் நூலிலும் கூறியபடி ஆராய்ந்து கூறுக . ( ) 

சந்திரன் அங்கிசம் 
உள்ளமதி வித்தை செல்வ னாமுகத்தின் மறுவான் 

உறுந்தீர்க்கா யுளன்சிறிய விழியனென வுரையே 
தெள்ளிய நற் குணனழக னாஞ்சூரன் றியாகி 

சிநேகிதன் மந்தன்னறிவு குன்றாதான் றீரன் 
கள்ளமிலான் வாதசேத் துமரோக தேகன் 

கருத்துள்ள பின்னிரக்க முளனீராடப் பிரியன் 
கள்ளமிலான் மோவாய்நீண் டேயிருப்ப னழகன் 

இனியசிர ரோமனீண் டிருந்திடுவன் கண்டாய் . 

( இ - ள் ) இரவுக்கு அரசனாகிய பிரகாசம்பொருந்திய சந்திரன் அங்க 
சத்தில் பிறந்தவன் கல்விமான் தனவந்தன் முகத்தில் மறுவென்னும் 
டையாளத்தை யுடையவன் , நீண்ட ஆயுளைப் படைத்தவன் , சிறிய கண் 
ளை புடையவன் , உத்தமகுணவான் , தைரியமுடையோன் , வீரபராக்கிரம 
முடையவன் , தருமம் செய்பும் மனமுடையோன் , சிநேகித இயல்பை 
யுள்ளவன் , சபலசிதத முடையோன் , எவ்விதத்திலும் தன் சுய அறிவை 
இழக்காதவன் , தைரியம் உள்ளவன் , மோசம் திருடு முதலிய கள்ளர் குண 
மில்லா தான் , சீதளம் வாதம் ரோகம் முதலியவைகளை யுள்ளோன் , எந்த 
வேலைகளிலும் கருத்துடையோன் , இரக்கம் தயவு தாக்ஷண்ட முடையோன் 
ஜலஸ்நானம் செய்ய பிரியமுடையோன் , உண்மையாளன் , மோவாய் நீண்ட 
வன் , அழகுள்ளவன் , அழகிய நீண்ட மயிருள்ள வனென்றுங் கூறுக எ - று . 

செவ்வாய் அங்கிசம் 
கண்ட செவ்வாய் கடுஞ்சொல்லன் பேடியாம் ரூபன் 

கழறுவாய் திக்குடைய மெய்சிவப்பன் கோபி 


1 





292 


சாதக அலங்காரம் 


சண்டைவிருப் புடையனற்ப நிதிபித்த ரோகி 

தரணிதிரிந் திடுவன்சிற் றுண்டிவிருப் பினனாம் 
மிண்டியவஞ் சகன்லோபி முதுகின்மறு வினனாம் 

வீரதத்து வன்கிலேசி தீரன் பிரகாசி 
கண்டுமொழி மானேகே டுக்கமுளா னிழிசொல் 

கழிறிற பொறான் பொய்யன் கனவான் கர்த்தியினான் . 

( இ - ள் ) நிலமகனென்று சொல்லும் குஜன் அங்கிசத்தில் பிறந்தவன் 
கொடிய வார்த்தைகளுடையவன் , பேடி என்னும் ஸ்திரீவடிவனும் , பேசும் 
வாய்குழலுடையவனும , சிவந்த திரேகமுடையவனும் , சினமுடையோன் 
சமர்செய்ய ஆசையுடையவன் , குறைந்த செல்வமுடையவன் , பித்ததேகம் 
உடையவன் , தேசசஞ்சாரி , தின்பண்டங்களில் விருப்பமுடையவன் , முழு 
வஞ்சகன் , தருமமில்லாதவன் , முதுகில் மறுவென்னும் அடையாளமுடைய 
வன , வீரபராக்கிரமன் , பலவித எண்ணங்களை யுடையவன் , பிரக்கியாதி 
வாய்ந்த தீரன் , அபமிருத்து இடுக்கம் இழிவான வசனங்களில் துவேஷம் 
உடையவனும் , பொய்யன் தனவான் கீர்த்தியையும் உடையவனென வில் 
போன்ற வளைந்த புருவங்களையுடைய பெண்ணே சொல்லுவாய் எ - று . 
( வி - ரை ) நிலமக னங்கிசம் தன்னில் பிறந்தோன் 

புலவனும் பொய்யனும் பேடியு மாமே . 
இ - ள் ) வித்துவானும் பொய் சொல்பவனும் பேடி ரூபம் உடையவ 
ஓம் ஆவானென குஜனங்கிசத்தில் பிறந்தோனைக் குறித்துக் கூறுக . 
மேல்சொன்ன கேடிடுக்கமுளான் என்றதை கேடும் இடுக்கமுமுள்ளான் 
என்றும் , கேள் இடுக்கம் உள்ளவனென்றும் சொல்லலாம் . ( 186 ) 

புதன் அங்கிசம் 
ஆனபுந்தி யங்கிசத்த னாந்தரும் சீலன் 

ஐச்சுவரியன் வித்தையுள னரிவையருக் கன்பன் 
ஞானியிசைத் தமிழோன் பொய் யாதமொழி யாளன் 

நன்றிமற வான்கயம்போ னடையுடைய னழகன் 
கானவித்தை யுளன்சூரன் பசியநரம் புடையன் 

காரியஞ்சற் றும்வழுவான் கதித்தகுண முள்ளான் 
மானமுளன் றேவர்களைச் சந்ததமும் பணிவன் 

வன்மனத்த னச்சமிலான் மகிழ்ச்சியுள னாகும் . 

( இ - ள் ) அறத்தை இயற்றுவோனும் , சுத்தமுடையோனும் , திரண்ட 
தனத்தை யுடையவனும் , கல்விமானும் , பெண்களுக்கு பிரியனும் , ஞானத் 
தையுடையோனும் , தமிழ் சங்கீதமுடையோனும் , பொய்யுரையாதவனும் , 
பிறர்செய்த நன்றியை மறவாதவனும் , யானையைப்போன்ற 
புடையவனும் , யாவரும் மெச்சக்கூடிய அழகான கல்வியை யுடையோனும் , 
சூரனும் , பச்சை நரம்புகளுடையோனும் , தான் தொடுத்த கா 
காரியத்தை 
எவ்விதமும் சோர்வின்றி முடிக்கும் திறமும் , உத்தமகுணமும் மானாபிமானங் 
களில் கட்டுப்பட்டவனும் , 

உண்மையான மனத்துடன் தேவதா தொண்டு 
புரிவோனும் , தைரிய திடசித்த முடையோனும் , அச்சமில்லாதவனும் 


11 


கடையை 


விளக்க விருத்தியுரை 


293) 


சந்தேக மனமுடையோனும் ஆவானென்று புதன் அங்கிசத்தில் ஜெனித 
தோனுக்கு கூறுக எ - று . 

( 187 ) 
குரு அங்கிசம் 
ஆகியநல் வித்தையுளன் பொன்போலு மெய்யன் 

ஆண்பெறுவன் செவ்விழிய னமைச்சனு மாகுவனாம் 
வாகுசெறி ரோமமுளன் மேனோக்கன் செல்வன் 

மகிழ்வுடையன் சுசியுடையன் றவன் தூல தேகி 
மோசமுட னீராடுவன் மோவாய் நீண்டோன் 

மொழிமதுரன் விசிட்டமுள னுயர்ஞானி யழகன் 
போகமிகு சுகவானல் லறிவுடையன் விசயன் 

புகழுடையன் புத்தியுடன் பொன்னங்கி சத்தோன் . 

( இ - ள் ) குருவின் அங்கிசத்தில் ஜெனித்தவன் தெள்ளிய குற்றமில்லாத 
வித்தையை யுடையவனும் , பொன்னிறமான சரீரமுடையவனும் , ஆண் 
சந்ததியை யுடையவனும் , சிவந்த கண்களும் , மந்திரித்தொழில் புரிவோ 
னும் , திரவியம் நிறை தவனும் , எந்தகாலத்தும் நீங்காத சந்தோஷமுடைய 
வனும் , இனிய உருசிகரமான பொருள் மீது இச்சையுடையவனும் , நிஷ்டை 
சாதிப்பவனும் , பருத்த திரேகமும் , ஜலஸநானம் செய்ய பிரியமுடையோ 
னும் , நீண்ட மோவாயும் , மதுரமான வார்த்தை பேசுவோனும் , கட்டு திட்ட 
முடைய வார்த்தையுடையோனும் , உயர்ந்த சந்தியாசியும் , ரூபலாவண்ய 
னும் , சிற்றின்பம் நிறைந்தவனும் , நல்ல புத்தியுடையோனும் , விஜயனைப் 
போன்ற புகழும் பிரக்யாதியும் உடையவனும் , கூர்மையான புத்தியும் 
உள்ளவனாவானென்றும் கூறுக எ - று . 
( வி - ரை ) இதனை பற்பல நூலோர் பற்பல விதமாகக் கூறியுள்ளார் . 

அர்தணன் தன் அங்கிசத்தில் ஆனசுத னேஜெனிக்க 
பிர்திவரும் காரியத்தை முன்னறிவான் - தொந்தி 
பருத்திருப்பன் சிவந்திருப்பான் பாவலருக் கன்புடையான் 

உருக்கமுளா னென் றவனை யோது . 
இ - ள் ) ஷ அங்கிசத்தோன் பின்வரும் காரியங்களை முன்னறிந்து 
சொல்வோனும் , பருத்த வயிறும் , சிவந்த திரேகமும் , பாவலர்களுக்குபிரிய 
முள்ளவனும் , கருத்துடையவனும் ஆவானெனக் கூறுவர் எ - று . 

( 188 ) 
சுக்கிரன் அங்கிசம் 


. 


பிரபலனா கியசுங்க னங்கிசத்திற் பிறந்தோன் 

பெருந்தூல சரீரனெழிற் பெருஞ்செல்வ முடையோன் 
திரமாகச் செய்ந்நன்றி யுணர்ந்திடுவன் றருமன் 

செப்பியவுத் தமன்சூரன் கல்வியுளன் சுகவான் 
கருமயிர்தான் சுருண்டிருப்பன் காந்தியுளன் சிநேகன் 

கதிர்வடிவன் கால்வளமை யுடையன்கிளைக் குறவன் 
அரன் பெருமை யோதவிருப் புளனாமன் புடையன் 

ஆகுமென்றே யுரைத்திடுவ ரறிந்திடு நல்லோரே . 


294 


சாதக அலங்காரம் 


1 


( இ - ள் ) மேன்மை பொருந்திய சுக்கிரனங்கிசத்தில் பிறந்தவன் பருத்த 
ஸ்தூல சரீரமும் , அநேக செல்வங்களை யுடையவனும் , பிறர் செய்த நன் 
றியை மறவாதவனும் , தருமவானும் , உத்தமனென்று சொல்லத்தக்க 
கீர்த்திவாய்ந்தவனும் , பராக்கிரமனும் , வித்தையாளனும் , துன்பமில்லாத 
வனும் , கறுத்த நிறமுடைய சுருண்ட மயிருள்ளவனும் , பாந்த சரீரவானும் 
சினமுள்ளவனும் , சூரியனைப்போன்ற பிரகாசம் உடையோனும் , நீண்ட 
கால்களை யுடையவனும் , குறவர் தங்கை வள்ளியின் நேசனாகிய சுப்பிர 
மண்யரின் பெருமையை பேசுபவனும் , பர் தியுடையவனும் , அன்பு நிறைந் 
தவனெனவும் பெருமைபெற்ற சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சுக்ராங்ஸே தனவந்த ஹா என்றபடி சுக்கிரனங்கிசத் 
தோன் தனவந்தனாகவும் இருப்பான் என்றும் கூறுவர் எ - று ( 189 ) 

சனி அங்கிசம் 
நல்லசநி யங்கிசத்தோன் கீர்த்தியிலா னாகும் 

நவிலன் பொய் தள்ளாடி நடப்பன்கை வீசிச் 
சொல்லிய மெய்க்குறளன் ராக்ஷதரூப னாவன் 

தொடை புறந்தாள் பருத்திருக்குந் தூயகரு நிறத்தோன் 
அல்லலுறுந் தரித்திரவா னிரக்கமிலா னாகும் 

அன்ன மெத்த வும்புசிப்ப னரும்பொருளள் லோபி 
வல்லபெருந் தன்னீல தேகனஞ்சா மனத்தன் 

மன்னுதய வினைச்சற்று மனத்தினில் வை யானே . 

இ - ள் ) சனியக கிசத்தில் ஜெனிததவன் பலனைச் சொல்லுமிடத்து 
புகழ்ச்சி இல்லாதவனும் , பொய் சொல்லுபவனும் , கைகளை வீசித் தள்ளாடி 
நடப்பவனும் , குள்ள சரீரனும் , அரக்கர் ரூபமுடையோனும் , தொடையும் 
புரந்தாளும் தடித்தவனும் , நல்ல கறுதத சரீரம் உடையோனும் , துன்பங் 
களை யனுபவிப்பவனும் , தரித்திரமுடையோனும் , தயவு தாக்ஷண்யமில்லா 
தவனும் , மிகுந்த அன்ன ஆகாரம புசிப்பவனும் , சுல்ப செல்வமுடையோ 
னும் , ஈவு இதக்கம் இல்லாதவனும் , பருத்த வலிவுடைய நீள சரீரனும் ,, 
அஞ்சாத நெஞ்சமும் , கொஞ்சமாவது இரக்கமில்லாதவனெனவும் சோதிட 
வல்லோர் கூறுவர் எ - று . 
( வி - ரை ) சனியங் கிசம்தனிலே தான் பிறந்த பாலகனாம் 
முனிவு கொள்வான் அன்னியாதம் பொருள் தனக்கு- இனிமையுட 

டன் 
ஆசைகொள்வான் ராசசனனாம் மோசமதி லேசிறந்தோன் 
வனிதையர் தம் மோகவா னென் றோது . 
( இ - ள் ) கோபங்கொள்வோனும் , அன்னியர் பொருளை அபகரிக்கப் 
பிரியமுடையோனும் , மோசம் செய்வதில் சிறந்தவனும் , பெண்களின் மேல் 
இச்சையுள்ளவனும் ஆவனெனக் கூறுக எ - று . 

இது வரையில் சொல்லிவந்த அக்கிசபலன் யாவும் பொதுவாய் 
உரைத்தாமாகையால் இத்துடன் பின் வரும் பாவ பலன்களையும் ஆராய்ந்து 
பலன் கூறுக . ( ராகு கேதுக்களுக்கு பலனில்லை .) 

( 190 ) 
அங்கிசபலன் முற்றிற்று . 


விளக்க விருத்தியுரை 


295 


இலக்கின பலன் 


இலக்கினத்தைக் கொண்டு சரீரம் நிறம் செல்வம் உதிரம் சிரசு 
லக்ஷணம் கீர்த்தி சுபம் ஆயுள் இவைகளைப்பற்றிப் பேசலாமென 
முன்கூறிய பொதுப்பாவகத்தின் முதல் செய்யுளில் காணலாம் .) 

இலக்கினத்தைப்பற்றி கவனிக்க வேண்டிய முறை 
1. இலக்கினம் ஆண் ராசியா , அல்லது பெண் ராசியா ? 
2. இலக்கினம் அல்லது இலக்கினாதிபதி சுபனா , அல்லது அசுபனா ? 

3. இலக்கினாதிபதி யார் வீடேறி இருக்கிறான் . அவனிருக்கும் வீட் 
டிற்குடையோனுக்கும் இலக்னாதிபதிக்கும் உறவா , அல்லது சாத்துருவா ? 

4. இலக்கினாதிபதி நின்ற ராசி ஜெனன லக்கினத்திற்கு கேந்திரம் 
திரிகோணம் மறனிடம் பனபரம் ஆபோ கலீபம் இவற்றின் விபாம் . 

5. இலக்கினாதிபதி எந்த இராசியிலிருந்தாலும் ஜெனன ராசியைப் 
பார்க்கிறானா, இல்லையா ? வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்கிறதா , அப்படி 
பார்ப்பதாகில் அவனுக்குரிய வலு எவ்வளவு ? 

6. இலக்கினாதிபதி யாருடன் சேர்ந்திருக்கிறான் , சேர்ந்த கிரத்திற் 
கும் இலக்கினாதிபதிக்கும் உறவு சத்துரு விபரம் . 

7. இலக்கினாதிபதி நின்ற வீடு ஆக்ஷி உச்சம் நீசம் பகை உயர்வு முத 
லிய விபரம் . 
8. இலக்கினாதிபதி என்ன சாரம் , என்ன பருவம் , யார் மண் 

in 
எந்த சமயம் என ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

இங்கு லக்கினத்திற்கு உரிய 
பொதுப் பலனையும் அந்தஸ்தையும் கூறுவார் . 

மேடம் 


. 


நாடிய மேட லக்கின பலன்றான் 

ராசபூச் சியன் றிரபுத்தி 
நகைசெய் வனடி மையுள னுயர்ந்த 

நலிந்தமெய் தனமுளன் சமர்த்தன் 
நீடிய தரும சாஸ்திரங் கேட்ப 

னீள்கழுத் தோனெறி வசனன் 
நிறைந்திடு கோபி யிளைத்திடு முழந்தா 

ணேர்படு மிருகத்தை வதைப்பன் 
பாடிய வைந்திற் றீப்பய மேழிற் 

பத்தினிற் சுரமிரு பதிலோ 


296 


சாதக அலங்காரம் 


மேவுபா லவன்பாய் காதினோ யிரண்டு 

வீறுபத் திரண்டினிற் பாம்பால் 
தேடிய ஐயைந் தினிற்சல கண்டஞ் 

செழித்தநா லேழினிற் பிளவை 
சென்மலக் கினந்தான் சுபக்கிர கங்க 

டெரிசனை வயது நூ றாண்டே . 
( இ - ள் ) ஆடுபோன்ற உருவத்தையுடைய மேஷராசியில் ஜெனித்தவன் 
பலனை சொல்லுமிடத்து இராஜசேவை செய்வோனும் , எவ்விதத்திலும் நீங் 
காத திடபுத்திமானும் , நகைப்பதில் பிரியமுடையவனும் , உயர்ந்த அடி 
மைத்தொழில் புரிவோனும் , திரண்ட செல்வத்தையுடையவனும் , வீர 
பராக்கிரமஜம், இளைத்த திரேகமுடையவ ஜம் , பெருமையையுடைய சத் 
தியமார்க்கத் தருமசாஸ்திரங்களைக் கேழ்க்கப் பிரியமுடையவனும் உயர்ந்த 
கழுத்தும் உண்மை வார்த்தைகளைப் பேசுவோனும் , சினமுடையோனும் , 
சிறுத்த முழங்காலுடையவனும் , தன் எதிரில் வந்த மிருகங்களை வதைக்கும் 
குணமும் , தானுதித்த 5 - ஆம் ஆண்டில் நெருப்பினால் பயமும் , 7 - வது ஆண் 
டிலும் 10 - வது ஆண்டிலும் ஜுரத்தாலும் , 20 - வது ஆண்டில் வாய் காது 
நோயும் , 22 - வது ஆண்டில் விஷங்களாலும் , 25 - வது ஆண்டில் நீராலும் , 
28 - வது ஆண்டில் கட்டிப்பிளவையும் , இந்த லக்கினத்தை சுபக்கோள் 
காணில் 100 - வயது வரையில் ஜீவித்திருப்பானென்றும் கூறுக , 

( வி - ரை ) சுபகோட்கள் என்பது தினசரி சுபக்கிரகங்கள் சந்திரன் 
புதன் குரு சுக்கிரனும் , இந்த லக்கினத்திற்கு சுபக்கிரகம் குரு சூரியன் 
இப்படிப்பட்ட கிரகங்கள் 

கிரகங்கள் பார்த்தால் தீர்க்க வயதென்றுங் 
உறலாம் . அசுபகிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அந்தந்த கிரகங்க 
ளுக்கு ஏற்றவாறு வயது கூறுக . 

( 191 ) 
க்ஷ நிரியாண கால விபரம் 
மார்கழி பூரணை மன்னிய வியாழம் 
ஏர்பெறு ரோகணி யிரவொரு பத்தாம் 
சீர்பெறு கடிகையிற் சேர்தலை நோயால் 
நேர்பெறப் புகல்வர் நிரியாண மென்றே . 

-ள் ) மேற்சொன்ன மேஷலக்கினத்தோன் மார்கழி மாதத்தில் 
பூ .ரணை திதி , ரோகணி நட்சத்திரம் இரவு 10 - நாழிகைக்கு மேல் 
மடைவானென்று பெரியோர் கூறுவர் . 

பூணுநற் கோள் பொலிவுறக் கேந்திரம் 
பாது செய்யும் வியாழ மடங்கல் பொன் 
காணு மன்னன் நட்பாக்ஷி லாகுகொள் 

கதிர்க ளுச்சிக் கலந்திடவேந் தாகும் . 
( இ - ள் ) என்ற வாக்கியப்படி சுபகிரகங்களாகிய சந்திரன் குரு சுக்கி 
ரன் இவர்கள் 4-7-10 என்னும் கேந்திரங்களேறி , நட்பு ஆட்சி உச்ச ஸ்தா 
னங்களிலிருந்தால் அநேககாள் ஆயுளுள்ள வனாகி ராஜ்யபாரம் செய்குவன் 
என்று கேரளத்தில் கூறியபடி லக்சின சுபாசுபமறிந்து ஆயுள் முதலிய 
பலனைக் க.றுக எ - று . 

( 192 ) 


ஆனதால் 


மரண 


விளக்க விருத்தியுரை 

297 
இடபம் 
ஆண்டிடு மிடப லக்கினம் பரமர்க் 

கன்புறு பூசைசத் தியவான் 
அற்பபோ சனவான் தூலதே கத்தி 

னடிமையா ளன்புளிப் பிரியன் 
வேண்டிய கணிதன் வஸ்திரா பரணன் 

மெல்லிய செவியினன் புத்தி 
விரும்பிய குழவி போல்விளை யாடி 

வெறியாய்ப் பிறர்பொருள் கொள்வன் 
தூண்டிடு மிரும னுளன் பெரு மைந்தர் 

சொல்விருப் பன்வய தைந்தில் 
சுசிபயங் கழுத்திற் பிணிங்தி னாறிற் 

றுலங்குபத் தொன்பதி லிருமல் 
தாண்டிய விருப துடனிரு பத்தேழ் 

தன்னிலே சுரஞ்சுபக் கிரகம் 
தானுமே பார்க்க வயதெழு பத்தேழ் 

தரையினில் வாழ்ந்திருப்பானே . 
( இ - ள் ) ரிஷபலக்கினத்தில் ஜெனித்தவன் பலனை சோதிக்குமிடத்து 
தபசிகளுக்கு பூசைபுரிபவனும் , சத்தியம் தவறாதவனும் , அற்பபோஜனம் 
செய்பவனும் , நெறிபிசகாதவனும் , தடித்ததிரேகம்உடையவனும் , ஒருவருக் 
கயிக்கப்பட்ட வேலைசெய்பவனும் , புளிப்பு பதார்த்தங்களில் பிரியமுடையவ 
னும் , ஜோதிடம் கற்க பிரியமுடையோனும் , ஆடையாபரணங்களைச் சேர்ப் 
பவனும் , சிறிய காதுக்களும் நுட்பமான அறிவுடையவனும் , ஆசையுள்ள 
குழவிகளைப்போல் விளையாடி பிறர் தனத்தை கைக் கொள்பவனும் , இரும 
லென்னும் வியாதியை யுடையவனும் , அநேக புத்திரர்களும் , பிறர் சொல் 
கேட்டு சந்தோஷப்படுவோனும் , 5 - ஆம் ஆண்டில் அக்கினியாலும் , 16 - ஆம் 
ஆண்டில் கழுத்தில் நோயுடையவனும், 20-27 - வது ஆண்டில் ஜுரபயமும் 
இந்த ராசியை சுபகோட்கள் நோக்கின் இவனுக்கு வயது 77 - வரையில் 
இப்பூமியில் சுகத்தோடிருப்பான் எ - று 

( 193 ) 
ஷை இலக்கினத்தோன் உயிர்விடும் காலம் 
ஆவணி முற்பக் கத்திர யோதசி 
மேவுநல் லுத்தி ராடமுந் திங்கள் 
தாவறு சாயங் காலவே ளையினில் 

ஓவறு சுரத்தால் நிரியாண முறுமே . 
இ - ள் ) சிம்மமாதமான ஆவணியில் வளர் பிறையில் 13 -வது திதியாகிய 
திரயோதசியில் உத்திராடநக்ஷத்திரம் சோமவாரம் கூடிய நாளில் மாலை 
வேளையில் சுரத்தினால் இறந்து போவானென்றும் கூறுக . 

வி - ரை ) இந்த லக்கினத்தை சுபக்கிரகங்கள் காணில் வயது 77 - என் 
றனராதலால் அசுபகிரகங்கள் காணில் வயது அற்பமென்பது தாத்பரிய 
மாயிற்று . ஆகவே எல்லா லக்கினங்களுக்கும் பொதுவாய் , 

38 


293 


சாதக அலங்காரம் 


மைந்தனா ரிருந்த வீட்டான் மறப்பிலா சுபரே யாகில் 
தொந்தமா யெட்டோ னட்பில் சுபமுட னிருந்தா ராகில் 

ந்தமா யாதிக் காரி யவனுக்கு முன்பின் னோரும் 
வந்துநா ளுறவே யாகில் வயதுமே நூற தாகும் . 
( இ - ள் ) சனி நின்ற வீட்டோன் சுபனாகவும் , அஷ்டமாதிபதி நட்பு 
ஸ்தானமும் , சூரியனும் சனியும் நின்ற வீட்டிற்கு 2-12 - ஆம் ராசியில் சுப 
கோட்களும் நின்றால் நூறு வயதென்றும் கூறுவாயென கேரளத்தில் 
கூறியபடி ஆராய்ந்து கூறுவது நநலம் . 

( 194 ) 
மிதுனம் 
இனியதோர் மிதுன பலன்புக ழுடையோ 

னிலச்சையு முளன்பெகு கபடி 
இயலுமா சார பரனிரு சொல்ல 

னியற்றுவன் விரத நல் வசனன் 
புனிதமாய்த் தனது காரியம் பார்ப்பன் 

போந்திடு பித்தரோ கியுமாம் 
பொருந்திய சாமள வண்ணமெய் யாளன் 

புகலு மூன்றினி லபமிருத்தாம் 
நனியுமோ ரைந்தி லக்கினி பயமா 

காலிரண் டாயுத பீடை 
நண்ணிய பத்திற் சத்துரு பயமா 

நாடுமீ ரொன்பதில் வாதம் 
தனிமையா மிருபத் தெட்டினிற் கண்ணோய் 

தருஞ்சுப கிரகமே பார்க்கில் 
தக்கதோர் வருஷமறுபது மைந் துந் 

தரையினி லிருப்பனென் றுரைப்பார் . 
( இ-ள் ) தித்திப்பு பொருந்திய மிதுனலக்கினத்தில் ஜெனித்தவன் 
பலரும் கண்டு பு + ழ்ந்து பேசத்தக்கவனும் , சங்கடங்களையுடையவனும் , 
மௌனமுடையோனும் , சுத்தத்தோடு இருப்பவனும் , இரண்டுவிதமான 
வார்த்தைகளை பேசக்கூடியவனும் , ஓர் வைராக்ய நோன்புடையவனும் , 
தனது சுபகாரியங்களை வெகு ஜாக்கிரதையோடு கவனிக்கும் வண்மையும் , 
பித்தவியா தியையுடைய திரேகமுடையவனும் , நீலவர்ணமானவ 

மனும் , 
உண்மையையே பேசுபவனும் , 5 - ஆம் ஆண்டில் அக்கினியாலும் , 8 - ஆம் 
ஆண்டில் பல ஆயுதக் கருவிகளாலும் , 10 - ஆம் ஆண்டில் தன் சத்துருவாலும் 
18 -வது ஆண்டில் வாதநோயும் , 23-வது ஆண்டில் விழிகளுக்கு ரோகமும் , 
இந்த ராசியை சுபக்கோள் நோக்கினால் வயது 65 -வரையில் இப்பூமியில் 
வாழ்ந்திருப்பான் எ - று . 

( வி - ரை ) இந்த லக்கினத்தை சுபக்கிரகங்கள் பார்த்தால் வயது -65 
என்று கூறியதால் அதன் விபரம் , 

ஆடவை தன்னி லுதித்தோரை அசுரமந்திரி பார்த்தாலும் 
வாடாததனி லிருந்தாலும் வையம்புகழ வாழ்ந்திடுவன் 


விளக்க விருத்தியுரை 


299 


பாடப்படிக்கக் கற்றிடுவன் பற்பல தியாக மீந்திடுவன் 

வாடித் திரியான் இவலுக்கே வயது தீர்க்க மென்றோதே . 
( இ - ள் ) மிதுனலக்கினத்தில் ஜெனித்தவன் அந்த லக்கினத்தை 
சுக்கிரன் பார்த்தாலும் , லக்கினத்திலேயே இருந்தாலும் , பூலோகமுழுதும் 
புகழும்படி வாழ்வன் . பாடல் முதலிய கல்விகளை கற்று சஷ்ட மின்றி 
தீர்க்க வயதாக இருப்பான் எ - று . 

( 195 ) 
ஷ இலக்கினத்தோள் மரணமடையும் காலம் 
சிங்க மதிமுற் பக்கச் சதுர்த்தசி 
பொங்கு வெள்ளி புணருமோ ணத்தில் 
மங்குல்பன் னான்கின் மார்புநோ யாலே 

தங்கு நிரியா ணம்மெனச் சாற்றே . 
இ - ள் ) சிங்கமாதமென்னும் ஆவணியில் வளர்பிறை சதுர்த்தி என் 
னும் 14 - ஆம் திதியில் திருவோண நட்சத்திரம் கூடிய சுக்கிரவாரத்தில் 
ரவில் 14 - நாழிகைக்குமேல் மார்புநோய் மூலமாக இறந்துபோவான் எ - று . 

கடகம் 
உரைசெறி கடக லக்கின பலன்க 

ளுடன்மிகச் சிகப்புளன் சமர்த்தன் 
உரமொடு நடப்பன் வேசையர் கமன 

னுயர்நவ தானியன் தனவான் 
குருவிசு வாசன் பிதாவினுக் கிசையான் 

குறிமறு கண்டிடா விடத்தில் 
கூறுவர் சிலநா டரித்திரன் வயதுங் 

குலவிய வைந்திர ரெட்டில் 
இருபதி லிருபத் தைந்திலிந் நாளி 

லெய்திடு மவமிருத் துவமே 
இனியகோள் சன்ம லக்கினம் பார்க்கில் 

இருந்து தொண்ணூறுமட் டுலகில் 
பரவிய மாசி சுக்கில பக்ஷம் 

பஞ்சமி புந்திவா ரத்தில் 
பண்பொடு மிருக சிரநடு வதனிற் 

பரமபத மடைந்திடு வானே . 
(( இ - ள் ) மேன்மை பொருந்திய கடகராசியில் ஜெனித்தவன் மிக்க 
சிவந்த சரீரம் உடையவனும் , வல்லமை யுடையவனும் , ஊன்றி நடப்பவ 
னும் , தாசிகளாசையுடை யவனும் , 5 வதான்னிய மூலமான தனவந்தனும் 
ஆசாரியரிடம் பக்தியுடையவலும் , தன் பிதா சொல்லைத் தள்ளி நடப்பவ 
னும் , தனக்கு தெரியாத இடங்களில் மருவு மச்சம் உடையவனும் , சிலநாள் 
வறுமையுடையவனும் , தான் ஜெனித்த 5 - ஆம் ஆண்டிலும் , 16 , 20 , 25 - ம் 
ஆண்டுகளிலும் , அகஸ்மாத்தாய் உண்டாகும் ஆபத்தும் இந்த ராசியை சுப 
கோட்கள் காண்பாராகில் வயது 90 - ல் கும்பமாதமென்னும் மாசியில் 


1 


800 


சாதக அலங்காரம் 


வளர்பிறையை யுடைய 5 - ஆம் திதியில் புதவாரம் 5 - ஆம் நட்சத்திரமான 
மிருகசிரத்தின் மத்தியில் உயர்பதவி அடைவானென்றும் கூறுவர் 

( வி - ரை ) சுபக்கிரகங்கள் என்பது இந்த லக்கினத்திற்கு அங்காரகன் 
குரு சுக்கிரன் இவர்கள் இந்த ராசியை நோக்கினாலும் கடக ராசியிலேயே 
இருந்தாலும் பூரணவயதென்றும், தீயகோட்களால் பீடிக்கப்பட்டும் பார்த் 
தும் இருந்தால் அற்ப ஆயுளென்றும் கூறுவர் . 

( 197 ) 
சிம்மம் 
அடைவொடு சிங்க லக்கின பலன்க 

ளமுதுசா லவும்புசித் திடுவன் 
அருச்சனை புரிவன் தருமசிந் தையினான் 

அனுதினம் பெரும்பசி யாளன் 
திடமுறும் புத்தி மான்பிணி வந்து 

தீர்ந்திடு முடன்றொழில் பிரியன் 
செப்புமோ ரைந்து பத்திரு பத்தேழ் 

செறிவய திற்சுரம் வந்து 
உடறனின் மருவி முப்பது நாளும் 

போனபின் நீரும்லக் கினத்தை 
உத்தமர் காணில் எண்பது வயதும் 

பூமியி லிருந்து பங் குனியில் 
வடவறு மமர பக்கப்பாட்டிமையின் 

மன்னுமத் தத்திற்சுன் பகலில் 
மதிநதி முடித்த சடையன் பொற் பதத்தில் 

வாழ்வனென் றுரைப்பர் மாதவரே. 
( இ - ள் ) யாளி என்னும் சிங்கராசியில் ஜெனித்தவன் பலனைச் 
சொல்லுமிடத்து சாப்பாடு அதிகமுண்போனும் , ஆலயங்களுக்கு அபிஷே 
கிக்க ஊக்கமுடையோனும் , பரோபகார நெஞ்சுடையவனும் , அதிக பசி 
யுள்ளவனும் , தைரியமும் எந்நாளும் நீங்காத அறிவாளியும் எவ்வித நோயும் 
உண்டாகி உடனே நிவர்த்தியாதலும் , உடனே எக்காரியத்தையாவது 
செய்ய உத்தேசிப்பவனும் , தான் ஜெனித்த 5 , 10 , 27 இவ்வாண்டுகளில் 
ஜுரத்தினால் பல கஷ்டங்கள் 1 - மாதம்வரையில் இருந்து உடனே நிவர்த்தி 
யாதலும் , இந்த ராசியை சுபகோட்கள் காணில் (அதாவது ) சந்திரன்புதன் 
குரு முதலிய சுபகிரகங்கள் காணில் வயது 80 - ல் கும்பமாதத்தில் தேய் 
பிறை பாட்டிமை திதியில் அஸ்த நட்சத்திரமான 13 -வது நட்சத்திரத்தில் 
சுக்கிரவாரம் கூடிய நாளில் பரமபதமடைவான் என்றும் கூறுக எ - று . 


கன்னி 


மாதென்னுங் கன்னி லக்கின பலன்கள் 

மகிழ்தரு மன்றரித் திரவான் 
மாசிலா சார முளன்பல தரும 
வகையறிந் திடுவன்பின் வயதில் 


விளக்க விருத்தியுரை 


3011 


மீதெனுந் தனங்கள் தேடுவனைந்தில் 

மேவிய வக்கினி பயமாம் 
விளங்கிய பத்திற் சுரம்பதி னெட்டின் 

மேவிடு மம்மைநோ யென்ப 
மேதரு நல்லோர் காணினல் வயதோன் 

இயைந்திடு மேழுபத் தேழாம் 
மேன்மைவை காசிக் குறைபக்கப் பன்னான் 

கெனுந்திதி யிசைந்தசித் திரையில் 
கோதுறு குன்ம வியாதிவா தையினாற் 

குறிநிரி யாணமே யாகும் 
குலவுசக் கரைகனி கண்டுதேன் பால்போற் 

கூறுசொற் கொவ்வைவாய்க் கொடியே . 
( இ - ள் ) பெண் ராசி என்று சொல்லும் கன்னியா ராசியி லுதித்தவன் 
அடைய வேண்டிய பலனைச் சொல்லுமிடத்து யாவரும் கண்டு மகிழத்தக்க 
தருமமியற்றுவோனும் , வறுமையுடையவனும் , எந்நாளும் நீங்கப்படமாட் 
டாத ஆசாரகிருத்தியத்தோடு இருப்பவனும் , பற்பல நூதன செய்கைகளை 
கண்டுபிடிப்பவனும் தன் அந்தியகாலங் ளில் பொருள் சேர்க்க எண்ண 
முடையவனும் , தானுதித்த 5 - ஆம் ஆண்டில் நெருப்பினாலும் 10 - ஆம் ஆண் 
டில் ஜுரமும் 18 - ஆம் ஆண்டில் வைசூரியாலும்நோய் முதவிய பிணியுண் 
டென்றும் , இந்தராசியை சுபர்கள் பார்க்கின் ( அதாவது ) சந்திரன் புதன் 
குரு சுக்கிரன் இவர்கள் காணில் வயது 77 - வரையிலிருந்து ரிஷபமாதத் 
தில் தேய்பிறையான கிருஷ்ணபக்ஷம் 14 - வது திதியான சதுர்த்தசியும் 
சித்திரை நட்சத்திரமும் கூடியநாளில் குன்மவியாதியால் இறந்துபோவா 
னென கோவைப்பழகசளையொத்த இதழும் , இன்பந்தரத்தக்க சர்க்கரை 
போன்ற இனிய மொழிகளையும் உடைய பெண்ணே கூறுலாய் எ - று .( 199 ) 


துலாம் 
கொடியனாங் காரிக் குச்சமாந் துலாத்தோன் 

குறித்திடு மனைவிய ரிருவர் 
குடும்பனாம் திரண்ட குலமபி மானி 

கூறுசம் பத்துளன் றனவான் 
படியில்வாழ் மன்னக் கினியநற் சுகவான் 

பரிமள கந்தபூப் பிரியன் 
பற்றுள தமரோன் தருமசிந் தையினான் 

பரவுமே ழாண்டினோய் தீயால் 
கடியவீ ராறாண் டதனில் வைசூரி 

காணுபத் தொன்பதிற் பகையால் 
கண்டதோ ரிருபத் தெட்டில்வேல் புனலாற் 

கண்ட நாற் பத்திரண் டினியர் 
நெடியபார் வையினா லெண்பதோ டைந்து 

நின்றுதேள் குறைந்திதி யாறில் 


302 


சாதக அலங்காரம் 


நிறைகதிர் வாரம் விருத்தியோ கத்தி 
னீளுத யத்தினீங் குவனே. 


னும் 


( இ - ள் ) கொடிய பாவியான சனிக்கு உச்சக்ஷேத்திரமாகிய துலா 
ராகியில் ஜெனித்தவன் பலனைக் கூறுமிடத்து இருகளத்திரம் உடையோ 

திரண்ட புத்திரருடைவனும் , தன் குலாசார கிருத்தியங்களை 
தவறாதவனும் , திரண்ட பொருள்களையுடையவனும் , சிறந்த மெத்தை 
மேடைகளின் மீது வாழத்தக்க அரசர்களுக்கு பிரியமானவனும் , வாசனை 
நிறைந்த வஸ்துக்களின் மீது ஆசையுடையவனும் , தன் சுயஜெனங்களின் 
மீது பற்றுடையவனும் பரோபகார சிந்தையுடையவனும் , தானுதித்த 
7 -வது நெருப்பினாலும் , 12 - ஆம் ஆண்டில் அம்மையாலும் ,, 19 - ஆம் 
ஆண்டில் தன் சத்ருக்களாலும் 28 - ஆம் ஆண்டில் வேல் என்னும் ஆயுதக் 
கருவிகளாலும் , 42 - ல் சூனியத்தாலும் கெண்டம் உண்டாகும் . 85 - ஆம் 
ஆண்டில் விருச்சிகமாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் 6 - வது திதியில் ஆதிவாரம் 
கூடிய சுபகாலத்தில் 

சித்தயோகத்தில் சூர்யோதய வேளையில் 
மறிப்பன் எ - று . 

(( வி - ரை ) துலா ராசிக்கு குரு சந்திரன் புதன் முதலிய சுபக்கிரகங்கள் 
காணில் பூரண ஆயுள் எனவும் , அசுபகிரகங்கள் காணினும் சேரினும் அற்ப 
ஆயுளாயினும் , துலாராசியில் பிறந்த எல்லோருக்கும் இருதார 

ருதாரமென்பது 
தவறு . அதற்கீடாக மற்றைய கிரகங்களும் இருக்க வேண்டும் . 

களத்திரகாரகனும் , துலாராசிக்குடையோனும் , 8 - ஆம் வீட்டதிபதியு 
மான சுக்கிரன் ஆக்ஷி உச்சமாயும் , களத்திர ஸ்தானாதிபதி குஜனுடன் 
சம்பந்தப்பட்டு 10 ஆம் இடமாவது 7-9 - ஆம் இடங்களிலாவது சேரில் இரு 
தாரம் என்றுரைக்கலாம் . ஷ சுக்கிரன் பாவகோட்களாகிய சூரியன் 
சனி இராகு கேது இவர்களுடன் கூடி பகை நீச்சம் பெற்றாலும் தனித் 
திருந்தாலும் ஏகதாரமென்றே கூறவேண்டும் . 
சுக்கிரன் தான் கேந்திரத்தி லிருந்தாலப்பா 

சொல்லுகிறேன் ஜாதகற்கு களத்ரம் ரெண்டு 
பக்குவமாய் சொல்லுகிறேன் முப்பத்தைந் துக்குள்ளே 

பண்பாக நடக்குமப்பா ச ? !!T4 
தனக்கெனவே முன்களத்ரம் ஒத்திப்போகும் 

தகுதியாய் பின்களத்ரம் வலுத்திருக்கும் 
மிக்கெனவே சராசரமாய் குடும்பமேறும் 

மேதினியில் புஜண்டர்முனி சொன்னவாக்கே . 
( இ - ள் ) சுக்கிரன் ஜெனனராசிக்கு 1-4-7-10 என்னும் கேந்திரங்களி 
லிருந்தால் அந்த ஜாதகனுக்கு களத்திரம் இரண்டெனவும், அந்த இரண்டு 
தாரங்களுள் முன் தாரம் பிரிந்துபோகும் எனவும் , பின் தாரமே வலுத் 
திருக்குமென்றும் , இவை தானுதித்த 35 - க்குள் நடக்குமென்றும் , புஜண்ட 
முளி கூறியவாறு பேற்சொனன கிரக கரிசைப்படி 
அறிந்து கூறுவதே நலம் . லக்கினத்திற்கு பொதுவாய் கூறிய விஷயங்களை 
திலைத்து சொல்லாமல் அதை 

முதலாகவும் மற்றும் கிரகபாவங்களை 
யறிந்தே மற்றும் பலன்களையும் கூறுவது நலமாகும் . 

( 200 ) 


1 


களத்திரபாவம் 


விளக்க விருத்தியுரை 


303 


விர்ச்சிகம் 
நீங்கருந் தேளாம் லக்கின பலன்க 

ணேசனாந் தந்தைதா யிடத்தில் 
நிந்தமாய் மனைவி யிடத்தினிற் பிரிய 

னிரந்தர மினியசொற் பகர்வன் 
பாங்குடன் றொடுத்த காரிய முடிப்பன் 

பரவுநா லாண்டினிற் கழுத்தில் 
பயிலுநோ யைந்திற் களங்களீ ரைந்தில் 

பன்னிரண் டிற்பதி னெட்டில் 
ஓங்குமக் கினியாற் பயமதா நாற்பா 

னுறுசன்னி வாதமுஞ் சுரமும் 
உத்தமர் சென்ம லக்கின்ங் காணி 

னொருபது குறை நூ றாண்டாம் 
தீங்கறு மானி சுக்கில பக்ஷத் 

துவாதசி யுஞ்சனிக் கிழமை 
திகழ்விசா கத்தில் அந்திவேளையினிற் 

றிண்ணமாய் வருநிரி யாணம் . 
இ - ள் ) கருமைபொருந்திய தேள் என்று சொல்லும் விருச்சிக ராசியி 
லுதித்தவன் தன் மாதா பிதாவிடத்தில் மிகுந்த பிரியமுடையவனும் , தன் 
பாரியாளிடம் எந்நாளும் நீங்காத அன்புடைபவனும் , நூதன மானசந்தோஷ 
வார்த்தைகளை பேசுபவனும் , தான் ஆரம்பித்த காரியத்தை குற்றமில்லாமல் 
முடிப்பவனு , தானுதித்த நான்காம் ஆண்டில் கழுத்து நோயும் , 5 - ஆம் 
ஆண்டில் வியாதியும் 10 - ஆம் வயதில் ஜுரமும் , 12-18 - ஆம் வயதில் 
பெருநெருப்பினாலும் பயமுண்டு . 40 - ஆம் ஆண்டில் ஜுரத்துடன் கூடிய 
வாதஜன்னி ஜுரமும் , இந்த லக்கினத்தை சுபர்களாகிய சந்திரன் புதன் 
குரு சுக்கிரன் இவர்கள் பார்க்கின் 90 - வயதுவரையில் இருந்து ஆனிமாதம் 
சுக்லபக்ஷம் துவாதசி திதி சனிவாரமும் பொருந்திய மாலை வேளையில் நிச்சய 
மாய் இறந்து போவான் எ - று . 

(( வி - ரை ) சுபக்கிரகம் என்பது சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்க 
ளாயினும் , அஷ்டமாதிபதி புதன் சனியுடன் கூடினாலும் , லக்னாதிபதியும் 
சந்திரன் நின்ற ராசிக்குடையவனும் கூடி எந்த ராசியில் நின்றாலும் சந்தி 
ரன் புதன் சுக்கிரன் இவர்கள் ஒன்றுகூடி சப்தமமேறி லக்கினத்தைப் 
பார்த்தாலும் அந்த ஜாதகனுக்கு வயது தீர்க்கமாகும் . லக்னாதிபதியும் 
அஷ்டமாதிபதியும் ஈனம் பெற்று பெண்ராசி சேர 6-12 இவ்விடங்களில் 
சனி நிற்க 6-3-12 - ஆம் வீட்டோர் பலமற்றிருக்க அற்ப ஆயுள் என்றும் 
கிரக ஆராய்ச்சியை அறிந்து கூறுக . 


(201 ) 


தனுசு 


ஆனியெனுந் தநுசுலக் கினபலன் மூத்தானுக் 
கண்ணுமிளை யோர்க்கஞ்சு வான்வண்மை புகழோன் 


304 


சாதக அலங்காரம் 


பேணியநற் போகவான் சத்துருவை யறிவன் 

பெரியவித்தை யிளவயதிற் பெற்றிடுவ னிதியம் 
நாணியச் சப்படுவ னடுவயதி லேதான் 

நான் மூன்றிற் பதினைந்தில் நாலெட்டி னாற்பான் 
காணுநேத் திரரோகஞ் சுபரெழுபத் தேழாம் 

கருதிநிரி யாணந்தேட் கானபடி கண்டாய் . 
( இ - ள் ) காண்டீபமென்று சொல்லும் தனுசுராசியில் ஜெனித்தவன் 
தன் உடன்பிறந்தார்களைக் கண்டு , அதாவது : தனது சகோதரர்களான 
ஜேஷ்டன் கனிஷ்டன் இவர்களைக் கண்டு அஞ்சுபவனும் , சிறப்பும் பெரு 
மையும் உள்ளவனும் , ஸ்திரீசுகத்தில் மிஞ்சியவனும் , தன்னை எதிர்க்கும் 
விரோதிகளை ஜெயிப்பவனும் , நிறைந்த கல்வியாளனும் , இளைய வயதி 
லேயே மிக்க செல்வத்தை யுடையவனும் , மத்திய கயதில் சுலபகஷ்டமும் 
துர்ப்பலனையும் அனுபவிப்பான் . 12 - ம் ஆண்டிலும் , 15-32-40 -வது ஆண்டு 
களிலும் நேத்திரரோகம் உள்ளவனும் , இந்த ராசியை சுபக்கிரகங்கள் 
நோக்கில் , அதாவது சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் நோக்கில் இவன் 
ஜெனித்த 77 - வது ஆண்டில் முன்சொன்ன விருச்சிகலக்கினப்படி மிதுன 
மாதம் வளர்பிறையாகிய சுக்கிலபக்ஷத்து 12 - ஆம திதியாகிய துவாதசியில் 
விசாகாக்ஷத்திரம் கூடியவேளையில் மாலையில் உயிரிழப்பான் எ - று . 
( வி - ரை ) வயது சொல்வது எப்படியெனில் , 
உதயத்தில் சுபரேயாகில் ஒருபகை யோரும் பாரார் 
மதியத்தில் நல்லோரன்றி மத்தய ரிருக்க லாகா 
அதையத்தில் சுபரேகூ டி யம்புலி பெருமையாகில் 
விதியற்று போகாதாகி மேதினி இருப்டன் நூறாய் . 
( இ - ள் ) ஜெனன ராசியில் சுபக்கிரகங்களும் , ஷ ராசியை அவ்விரா 
சிக்கு பகை கிரகங்கள் பார்வையின்றி 8- ஆம் ராசியில் பாவகோட்களில்லாம 
லும் , அதையராசியில் சந்திரன் நட்பு ஆட்சி உச்சம் பெற்றிருப்பானாகில் 
அந்த ஜாதகன் பூரண வயதுடையவனாவனென்று கேரளத்தில் சொல்லிய 
படியும் , இன்னும் பின் வரும் 8 - ஆம் பாவகத்தையும் ஆராய்ந்துணருதல் 
நலம் . 

( 202 ) 
மகரம் 


கண்டசுரு லக்கினங்கா ணாவிடத்தின் மறுவாம் 

கண்கணீண் டுருண்டிருக்குங் கமழ்புஷ்பப் பிரியன் 
மண்டுதிர புத்தியபி மானிசுக சரீரன் 

வருஞ்சிவந்த மெய்யுடையன் மனையாளுக் கினியன் 
மிண்டுபக்ஷி கொன்றிடுவன் மேவுமொரு பத்தில் 

விளம்புசுர நாலெட்டில் விதேசமுப்பத் தேழில் 
உண்டிசர்ப்ப பயஞ்சுபக்கோ ணோக்கவறு பத்தேழ் 
உயர்பாரில் வந்திடுவ னெனவுரைசெய் வாரே . 


| 


விளக்க விருத்தியுரை 


305 


t 


(இ - ள் ) கணிதசாஸ்திரமாகிய சோதிட வல்லவர்கள் கலை சுறா என்று 
சொல்லும் மகரராசியில் பிறந்தவனைக் குறித்து தனக்குத் தெரியாத 
இடங்களில் மறு என்னும் அடையாளமுடையவனும் , உருண்டு திரண்ட 
பருத்த கண்களும் , வாசனை நிறைந்த புஷ்பங்களின்மேல் ஆசைப்படுபவ 
னும் , எக்காலத்திலும் தாழ்வடையப்படமாட்டாத யுக்தி புத்தியும் 
பேச்சுநிலையுள்ளவனும் , நோயில்லாத சவுக்கிய தேகனும் , தன் பெண்சாதி 
யால் சந்தோஷமடையும் அன்பனும் , பறவைகளை கோபத்தோடு கொல்பவ 
னும் , 10 - ஆண்டில் ஜுரமும் , 32 - ஆம் ஆண்டில் அன்னியதேச சஞ்சாரம் 
செய்பவனும் , 37 - ஆம் ஆண்டில் விஷத்தையுடைய பாம்புகளால் பயங்கர 
மும் இந்த லக்கினத்தை சுபகோள் என்னும் நல்லவர்கள் பார்க்க 67 - ஆம் 
ஆண்டுவரையில் பெருமையைப் படைத்த இப்பூமியில் வாழ்ந்திருப்பான் 
என்று சொல்வாய் எ - று . 

( 203 ) 
க்ஷ நிரியாண கால விபரம் 
பூச மாதங் குறைபக்கப் பஞ்சமி 
ஆதி லுத்திரட் டாதி யருக்கனாள் 
வீசு காலையின் மென்கொன்றை சூடிய 

தேசி கன்னடி சேர்வது திண்ணமே . 
( இ - ள் ) 4 - ஆம் மாதமான கடகமாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் 5 - ஆம் திதி 
யான பஞ்சமியில் முழுநக்ஷத்திரமாகிய உத்திரட்டாதியில் ஆதிவாரம்கூடிய 
உதயகாலத்தில் கொன்றைமாலையை ஆபரணமாக அணிந்திருக்கும் பரமன் 
பாதம் போய்ச் சேர்வான் எ - று . 

( 204 ) 
கும்பம் 
பரிந்தகும்ப லக்கினத்தான் றன்னையே புகழ்வன் 

பழிப்பன்மற் றோர்தம்மைக் குள்ளன் அற்ப வித்தை 
தெரிந்தபித்த சரீரவான் செய்ந்நன்றி மறப்பன் 

செங்கண்ணன் சுகமுள்ளான் ஸ்திரீகளுக்கு நண்பன் 
பொருந்துபதி னோராண்டிற் சுரமாம்பத் தொன்பான் 

புரிந்தசன்னி வாதசுரம் புண்ணியர் பார்த்திடினே 
திருந்துவய தெண்பதுசித் திரையைந்தாந் திதியில் 

திகழ் செங்கை பொன்வாரத் தந்தியிலந் தியமே . 
( இ - ள் ) மேஷம் முதல் 11 - ஆம் ராசியான குடத்தைப்போன்ற கும்ப 
ராசியில் ஜெனனமானவன் தன்னைத்தானே புகழ்ச்சியாய்ப் பேசி மற்றவர் 
களை இழிவும் ஏளனமும் செய்பவனும் , பழிவசனங்களை விள்ளுபவனும் , 
குள்ளமானவனும் , கொஞ்சம் வாசிப்பு உடையவனும் யாவுமறிந்தவனும் , 
சதா தன் திரேகத்தில் பித்தமுடையவனும் , பிறர் செய்த நன்றியைஉடனே 
மறந்து போகுபவனும் , சிவந்த கண்களையுடையவனும் , சுகத்தையே அனுப 
விப்பவனும் , பெண்கள் சிநேகிதனும் , 11 - ஆம் ஆண்டில் ஜுரமுடையவ 

39 


( 


306 


சாதக அலங்காரம் 


னும் , 19 - ஆம் ஆண்டில் ஜன்னி முதலிய சீதள வாதஜுரம் உடையவனும் , 
இவ்விராசியை சுபக்கிரகங்களாகிய சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
நோக்கில் 80 - ஆம் ஆண்டில் மேஷமாதம் 5 - ஆம் திதியான பஞ்சமியும் யாவ 
ரும் புகழும் திருவாதிரை நக்ஷத்திரமும் கூடிய குருவாரத்தன்று இறந்து 
போவான் எ - று . 

( வி - ரை ) இவ்விராசிக்கு சுபனாகிய சுக்கிரனும் , தினசரி சுபக்கிரகமான 
குரு சந்திரனும் பலம் பெற்று சொக்ஷேத்திரம் அடைந்து தீயகோட்களின் 
பார்வையற்று சுபவர்க்கமடையின் பூர்ண ஆயுளென்றும் , இலக்கினாதிபதி 
பகை க்ஷேத்திரமும் பகை கிரகத்துடனும் கூடி 6-8-12 இவ்விடங்களில் 
இருந்தால் அற்ப ஆயுளென்றுங் கூறுவர் . 

( 205 ) 


* 


> 


மீனம் 
அந்தமுறு மீனலக் கினந்தனவான் சூரன் 

அழகியமெய் யன்ஞானி யகோரியிரு தாரன் 
கந்தமலர்ப் பிரியன்றண் கண்கிருபை யாளன் 

காதுநோய் பிறருடைமைக் காசிப்பன் கண்டே 
முந்துசம யத்தன்பல் லூணருந்து மூர்க்கன் 

முந் நான்கி லிருப்பதினின் மூளுமிகச் சுரமே 
நொந்திரும் லெழுநான்கிற் சுபக்கோ ணோக்கிடினே 

நூறாண்டு நிரியாண நுவல்கும்பத் தடையே . 
( இ - ள் ) அழகுபொருந்திய மீனலக்கினத்தில் பிறந்தவன் பொருள் 
அதிகம் உள்ளவனும் , சூரனும் , அழகான சரீரங்களை யுடையவனும் , சன்னி 
யாசியும் , இரண்டு மனைவிகளையுடையவனும் , சுகந்த வாசனையையுடைய 
புஷ்பங்களின் மேல் பிரியம்வைப்பவனும் , காது நோயுள்ளவனும் அன்னியர் 
பொருளுக்கு ஆசைப்படுபவனும் , சுயபந்துக்களின் மேல் பாசமுடையவனும் , 
எக்காரியத்திலும் முந்திக்கொள்ள அவாவுடையவனும் , போஜனப்பிரிய 
னும் மூர்க்கனும் , 12-20 இவ்வயதில் ஜுரமுடையவனும் , 28- ஆம் ஆண்டில் 
இருமலும் , இவ்விராசியை சுபக்கிரகங்கள் பார்த்தால் 100- வயது வரையில் 
ஜீவித்திருந்து முன் சொன்ன கும்பலக்கினத்தோனைப்போலவே மேஷ 
மாதம் பஞ்சமிதிதி திருவாதிரை கூடிய குருவாரம் மாலையில் இறந்து 
போவான் எ - று . 

( வி - ரை ) இதுவரையில் சொல்லிய லக்கினபாவபலன் பொதுப்படல 
மாய் சொன்னதேயாம் . இலக்கினத்தைக்கொண்டு சரீரம் நிறம் காந்தி செல் 
வம் நெற்றி ஆயுள் உத்தேசம் கீர்த்தி மூர்த்திகாம் கல்யாணம் இவைகளைப் 
பற்றிச் சொல்லலாமென முன்கூறிய பொதுபாவகத்தில் கூறியபடி பின் 
சொல்லும் வண்ணம் ஆராய்ந்து கூறுக . 


விளக்க விருத்தியுரை 


307 


உதாரணம் .) 


சனி ராகு 


ல 


சூரி 
அங் 


இராசி 


புத 


சுக் 


சந் குரு 


மீனலக்கினத்தோனைச் செல்வம் உடையோனென்று குறிக்கப் 
பட்டன . இங்கு தனாதிபதி சப்தம் கேந்திரமும் , புதன் வீடாகவும் நின்று 
இலக்கினத்தைப் பார்ப்பதால் நீண்ட செல்வமுடையோனாயினும் விர 
யா தியான சனி தனஸ்தானத்தில் இருப்பதால் உடனே விரயமாகும் , 
சூரன் என்றதால் இலக்கினாதிபதி குருவாயும் , தன் சுயவீட்டைப் பார்ப்ப 
தாலும் , சூரனும் இராஜவடிவையுடையவனுமாவான் . சன்னியாசி என்றது 
வாக்குஸ்தானமும் குடும்பஸ்தானமுமான இரண்டில் சனி வந்ததால் தன் 
சுயவீட்டிலிருந்து வாழமாட்டான் என்றும் இவ்வாறு பற்பலவிதமாய் கிரக 
ஆராய்ச்சியால் பலன் சொல்லவேண்டுவது அவசியம் . 5 - வது வீடுவரையில் 
இடைவிடாது கிரகமிருப்பதால் இதன் பலனை யோகபடலத்தால் காண 
லாம் . 

( 206 ) 
லக்கின பலன் முற்றிற்று . 


308 


சாதக அலங்காரம் 

இலக்கினத்தில் 
கிரகங்கள் நின்ற பலன் 


ரவி மதி லக்கினத்தில் நின்ற பலன் 
லக்கினத் திரவி நிற்கில் நாடிய சிவப்பனாவன் 
தொக்கவே நீண்டமெய்ய னுடன் பித்த ரோகவானாம் 
மிக்கவே சசிக்கிளைத்த மெய்யன்மூச் சசிகன்றூயன் 
தக்கனல் வசனன்புத்தி தகுவன்பாக் கியவானாவன் . 

( இ - ள் ) ஜெனன ராசியில் சூரியன் நிற்கப் பிறந்தவன் சிவந்த சரீரம் 
உடையோனும் , நீண்டவனும் , பித்ததிரேகம் உடையோனென்றும் சொல் 
லுக . 

சந்திரன் நிற்கின் சிறுத்து மெலிந்த சரீரமும் , பெருமூச்சு விடுபவ 
னும் , நல்லவனும் , நன்மார்க்க விஷயங்களையும் , இனிய வசனங்களைப் 
பேசுபவனும் , புத்திசாலியும் , திரண்ட அயிஸ்வரியம் உள்ளவனுமாக 
இருப்பன் எ - று . 

( வி - ரை ) இலக்கினத்தில் மேற்சொன்ன கிரகப்படி இப்பலன் விளை 
பினும் , சந்திரனுடன் 10 - ஆம் வீட்டோன் ச மந்தமாய் உச்சம்பெற 25 - க்கு 
மேல் 5- வருஷம் வரையில் யோகமுடையோனென்றும் சொல்லுக . ( 207 ) 

குஜன் லக்கினத்தில் நின்ற பலன் 
குசனுறிற் பித்ததேகன் கூறுமுன் கோபி நல்ல 
வசனமுஞ் சிட்டனாவன் வாயீச்சற் கொட்டலொத்த 
வசன நல் லுதரந்தூல மாகுமெய் யிளைத்திருப்பன் 
இசையுமெவரையுநகைப்ப னிதயசஞ் சலனாவானே . 

இ - ள் ) இலக்கினத்தில் குஜன் நிற்கப் பிறந்தவன் திடீரென சின 
முண்டாகும் தன்மையுடையவனும் , பித்தசரீரம் உடையவனும் , மிருது 
வான இனிய வசனமும் , விசித்திரமானவனும் , பேசும்போது வாயிலிருந்து 
ஜலம் வருதலும் பருத்த திரேகமும் , அதிக இரத்தம் உள்ளவனும் , 
இளைத்த சரீரமும் , எல்லோரையும் நகைத்து ஏளனம்செய்பவனும் , வருத்த 
முள்ள வனென்றும் சொல்லுக எ - று . 

( வி - ரை ) சோதிட வல்லவர்கள் லக்கினத்தில் குஜன் நின்றாலும் , 
இலக்கினத்திலேயே ஆக்ஷியாய் இருந்தாலும் , அந்த ஜாதகன் யோக 
முடையோனாகவும் , அலிரூபம உடையோனாகவும் , இருப்பான் . அந்த 
ராசிக்கு பாக்யாதிபதியும் சுகாதிபதியாயுமுள்ள குருவும் , மற்றுமுள்ள சுப 
கிரகங்களும் , லக்கினத்தைப் பார்த்தால் நல்ல ரூபனும் ராஜரீகம் புரிவோ 
னாகவு மிருப்பானெனவும் கூறுவர் . இவ்வண்ணமே ஷ லக்கினத்தில் 
நின்ற குஜனை பார்க்கும் கிரகசுபாவ முதலியவைகளை யறிந்து மற்றும் 
பலன் கூறுவது நலம் . 

( 208 ) 


விளக்க விருத்தியுரை 


309 


புதன் குரு லக்கினத்தில் நின்ற பலன் 
பண்புடன் புந்தி நிற்கப் பரியாச வசனஞ்சொல்வன் 
நண்புடன் பிரியவாக்கி நாடிய ரோகமெய்யன் 
விண்குரு தூலதேகி மெய்யிற்சேத் துமரோகத்தன் 
கண்டலை மயிர்மேனோக்குங் காட்சியன் சிவப்பு மெய்யன் . 

( இ - ள் ) லக்கினத்தில் புதன் நிற்கப் பிறந்தவன் ஏளனமான வசனங் 
களைப் பேசுபவனும் , எல்லாருடனும் நட்புகொண்டு பேசும் குணமும் , வியா 
தியையுடைய சரீரமுடையவனெனவும் கூறுவர் . இலக்கினத்திலேயே நற் 
கோட்களில் ஒருவரான குருவிற்கு ஜெனித்தவன் பருத்த சரீரமுடையவ 
னும் , ரோகசரீரமுடையவனும் , தடித்து முறப்புடைய உரோமமுடையவ 
னும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) இலக்கினத்தில் புதன் குரு இவ்விருவரும் சேர்ந்து வேறுவித 
மான கிரகங்களின் தோஷம் யாவுமின்றி இருக்க அவன் வயது முதலிய 
யோகங்களுக்கு அளவில்லை . இதுவன்றியும் சேத்துமரோகத்தன் என்பதை 
சேத்துமவியாதி யுடையோனெனலும் கொள்வது நலம் . ( 209 ) 

புகர் சனி லக்கினத்தில் நின்ற பலன் 
சுக்கிர னிற்கிற்காந்தி சரீரவான் சுகவான்பித்தம் 
ஒக்கவே வாதரோகி யுறுமயிர்க் கருஞ்சுருட்டை 
மிக்கதோர் சனிக்கு நீண்டு மெலிந்திடு மெய்யன்கையைத் 
தக்கவீச் சிடுவனீலக் கண்ணன்தள் ளாடியாமே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் வெள்ளிநிற்கப் பிறந்தவன் அழகும் 
காந்தியுமுடைய சரீரமுடையவனும் , சௌக்கியமுடையவனும் , பித்த 
வாதங்களையுமுடைய சரீரமும் கறுத்து சுருண்டிருக்கும் உரோமமுடையவ 
னும் ஆவன் . சனி லக்கினத்தில் நிற்க உதித்தவன் உயரமும் , இளைத்த 
திரேகமுடையவனும் , தன் கைகளை ஆட்டி நீட்டி வீசிச்செல்லுபவனும் , 
நீலவர்ணமுடைய விழிகளையுடையவனும் , தள்ளாடி நடப்பவனும் 

( 210) 
சந்திரன் லக்கினத்தில் நின்ற பலன் 
சந்திரலக் கினபலன்க டானுணருங் காலை 

சந்திரன் மெய்ப் பலனறியுந் தகைமைதனைக் கேளீர் 
எந்தநாளினுஞ் சசிபெண் கலை நிறைந்தா லாணாம் 

எழினிறைந்த மதிப்பார்க்க விருப்பவர்தம் மிடத்தில் 
வந்த குற்றம் தீருமவை யெப்படியோ வென்னில் 

மநுநீதி யரசனுந்தன் மாநிலத்துற் றவரைச் 
சிந்தைமகிழ்ந் தருள்புரியும் வாறுபோல் வந்த 

தீதகலுங் கொற்றமதிப் பார்வைசிறந் தார்க்கே . 

இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் இரவிக்கு அரசனாகிய சந்திரன் நின்ற 
பலனைப்பற்றி யோசிக்குமிடத்து சந்திரன் நற்பலனை எவ்விதம் தருவான் 


வான் 


1 


T 


| 


810 

சாதக அலங்காரம் 
என்பதை சொல்லுகிறேன் கேட்பாயாக . எந்த நட்சத்திரம் எந்த ராசி 
யாக இருந்தாலும் , அவன் நின்றராசி பெண்ராசியாகவும் , அதுவே ஜெனன 
லக்கினமாகவும் , இருக்கப் பிறந்தாலும் , ஆண் என்றே சொல்லவேண்டும் . 
பூரணசந்திர காலங்களிலே பிறந்தவர்களுக்கு வேறு எவ்விதமான கிரக 
குற்றமிருந்தாலும் நீங்கும் . குற்றமில்லாமலும் , வேதநீதியோடு சத்தியம் 
தவறாது அரசு செய்யாநின்ற அரசன் தன் தேசத்திலுள்ள குடிகள் மீது 
எவ்விதமாக பூரண கடாக்ஷம் வைத்து ரக்ஷிக்கின்றாரோ அதுபோல் ஷை 
சந்திரனுடைய பார்வை யிருந்தாலும் , ஜெனனராசியி லிருந்தாலும் , எல்லா 
தோஷங்களும் பரிகாரமாகி சுகத்தோடிருப்பான் எ - று . 

( வி - ரை ) சந்திரனை ஈஸ்வரி என்று குறிக்கப்பட்டதால் சந்திரனுடைய 
பார்வையோ அல்லது லக்கினத்திலிருப்பதோ அப்படி பிறந்தவனுக்கு 
தான் பூர்வ கர்மமும் ஒழிந்து பரிசுத்தனாதி வாழ்வன் . இவ்வாறு ஜெனிப் 
பதே பூர்வ நற்பயனாகும் . 

( 211 ) 
உள்ளபடி கலைகுறைந்த மதியே யானாலும் 

ஒன்னார்வீட் டினும் விரய மெட்டுடனா றாமிடத்தும் 
மெள்ளெனநின் றிடிற்பொன்கேந் திரத்தினி லுற்றால் 

வெண்மதி குற்றந்தீரும் மஃதெவ்வா றென்னில் 
கள்ளவிழும் பசுங்கொன்றைப் பான்றன் னன்பர்க்குக் 

கனபாவந் தவித்தின்பங் காட்டுதல்போ லாகும் 
தெள்ளியநல் லோர்பார்வை பெற்ற சசி குற்றந் 

தினகரனைக் கண்டபனி போற்றீரு மென்னே . 
( இ - ள் ) r ணசந்திரனாக இருந்து தீயகிரகங்களாகிய சனி , குஜன் , 
சூரியன் இவர்கள் வீட்டிலாவது 6 , 8 , 12 என்னும் சோகம் அட்டமம் 
விரயமென்றும் , க்ஷேத்திரங்களிலாவது நின்றால் முன்சொன்ன தீயகிரகம் 
கள் க்ஷேத்திரமும் 6 , 8 , 12- ல் நின்று தரவேண்டி தீமையாவுமகற்றி நற் 
பலனை தருபவனே யாவான் . அது எவ்விதமெனில் இடபவாகன ரூடராய் 
பார்வதியை தன் இடபாகத் தமர்த்தி இராநின்ற பரன் தன்னை தோத் 
தரித்த அன்பர்களின் பாவங்களை தீர்த்து நற்கதிக்காளாக்கிஇன்பமளிப்பது 
போலாம் . ஷ தீயக்ஷேத்திரங்களிலும் , 6 , 8 , 12 - லும் நின்ற சந்திரனை 
சபசோட்களர்கிய புதன் குரு சுக்கிரன் இவர்கள் பார்வை பெற்றால் தீய 
ஷேத்திரத்தில் நின்ற சந்திரனுக்குரிய தோஷம் அருக்கனைக்கண்ட பனி 
போலவே நீங்கும் எ - று . 

( வி - ரை ) ஒவ்வொருவருக்கும் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் 
நிவர்த்தியாகும் . அல்லது வேர்த்தியாகாதெனக் கூற வேறு ஓர்விதமான 
வழியும் உண்டு . 
அதனை வீமகவி நூலுடையார் , 

கானு லக்கினம் காலேழு பத்தினில் 
கோணில் சுக்கிரன் பொன்புந்தி நின்றிடில் 
தோணுமே பாவ கிரகங்கள் தோஷங்கள் 
பானுவைக் கண்ட பனியைப்போல் நீக்குமே 


| 


H 


விளக்க விருத்தியுரை 

311 
( இ - ள் ) 1-4-7-10 இவ்விடங்களில் சுக்கிரன் , குரு , புதன் இவர்கள் 
லொருவர் நின்று மற்றும் அந்த ஜாதகனுக்கு எவ்விதமான செகதோஷ 
மிருக்கினும் , முன் செய்யுளால் தேய்பிறைச் சந்திரனுக்கு கூறியபடி 
அருக்கனைக்கண்ட பனிபோல் நீங்கும் எ - று . 

( 212 ) 


-- 


ப 


தீர்ந்து குற்ற மில்லாத மதியுள தாய்ப் பிறந்தோன் 

சீவனுடன் வாழ்ந்திருக்கச் செய்குவனென் னெனில் 
சேர்ந்தவிடை மாதின்பக் கொழுநன்மேல் வாஞ்சை 

நிறைதல்போற் குழவிமே னேசமதிக் குண்டே 
கூர்ந்துகலை நிறைந்தமதி மேடத்தி னிற்கில் 

குற்றமிலா ரம்மதியைக் கூசாமற் பார்க்கின் 
ஆரந்தசிறு வன்றனக்கே யாறெட்டாண் டென்றே 
அறைவர்சோ திடத்துண்மை யறிந்தபெரி யோரே . 


( இ - ள் ) முன் சொல்லிய தோஷங்களில்லாமலும் , சுக்லபக்ஷ சந்திரனா 
வும் , நல்ல சுபகோட்களில் க்ஷேத்திரத்திலும் நிற்கப் பிறந்தவனும் , ஜெனன 
ராசியிலேயே சந்திரனிருக்கப்பிறந்தவனும் , ஆயுள் விருத்தி யுடையோனாக 
வும் , வாழ்க்கை சவுக்யமுடையவனாகவும் இருப்பான் . எப்படி என்றால் 

டது பக்கம் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரிக்கு தன் பர்த்தாவின் மீது எவ்வளவு 
பட்சம் உண்டோ அவ்வளவு பட்சம் முன்சொன்ன சந்திரனுக்கு உண்டு. 
ஜெனன ராசி மேஷமாகவும் , அவ்விராசிபிலே பூரண சந்திரனிருந்து 
நன்மையைத் தரும் சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகனுக்கு 
வயது -48 என்று சோதிட நூலறிர்த மேதாவிகள் கூறுவர் எ - று . ( 213 ) 


சந்திரலக்கினம் பார்க்கும் வகை 


சந்திர னிருந்தவீடு சந்திரலக் கினமென்பர் 
அந்தமான் சில்லோர் சென்ற கன்னலை யிராசியொன்றிற் 
குந்தியே யைந்தைந்தாகக் கொடுத்துவந் திட்டபேற்றை 
முந்தியே மேடமாதி யெண்ணியே மொழிவர்சில்லோர் . 


( இ - ள் ) ஜெனனகாலங்களில் சந்திரன் எந்தராசியில் நின்றானோ அவ் 
விராசியையே சிலர் சந்திரலக்கினமெனவும் இன்னும் சிலர் ஜென்னலச்சி 
னத்தில் சென்ற கடிகையை 5 - ஆக பாகித்து நின்ற எண்ணுக்கு எந்த 
ராசி வருகிறதோ அதை மேடமுதலாக எண்ணிக் கண்டதையே சந்திர 
லக்கினமென்றும் கூறவர் எ - று . 


( 214) 


லக்கினத்தில் கிரகங்கள் வின்ற பலன் முற்றிற்று . 


812 


சாதக அலங்காரம் 


கரண பலன் 


பவம் 
அஞ்சிடான் சுகவான் மெத்த வரசரா லாக்க முள்ளான் 
துஞ்சிடாநவகோள்பார்க்குந் துரையினிற்பிரியனாவன் 
எஞ்சிடாமிடியன் புத்தி யாளனாமெழிலுளோனாம் 
பஞ்சுபோன்மயிருமுள்ளான் பவகரணத்தினானே . 
( இ - ள் ) கரணமென்பது 10 - வகைப்படும் . அவற்றுள் முதற்கரணமாகிய 
பவகரணத்தில் ஜெனித்தவன் எக்காரியங்களிலும் பின் வாங்கப்படாத 
தைரியனும் , சௌக்கியமுடையவனும் , ராஜாக்களால் ரக்ஷிக்கப்படுபவனும் , 
தெள்ளிய சோதிட ஆராய்ச்சிசெய்ய மனமுடையவனும் , நீங்கப்படாத கஷ் 
டமும் புத்திவானும் நன்னடக்கையுமுள்ளவனும் , மெல்லியதலைமயிருடைய 
வனும் ஆவானெனக் கூறுவர் எ - று . 

( 215 ) 


பாலவம் 


இந்திரபோகமுள்ள னிருந்தனமுடையனாவன் 
சுந்தரமுடையனாவன் றொழின்மிகுமற்பமுள்ளான் 
சந்ததந்தியாகிமோகி தாழ்விலாக்குணவானாகும் 
பந்து மேற்பிரியனாவான் பாலவகரணத்தானே . 

இ - ள் ) பாலவகரணத்திலுதித்தவனைக் குறித்துச் சொல்லவேண்டிய 
பலன் என்னவெனில் , போகசுகத்தில் இந்திரனைப்போன்றவனும் , எந் 
நாளும் நீங்காத ரொக்கஸ்திதியுடையவனும் , அழகு முதலிய லக்ஷணங்கள் 
வாய்ந்தவனும் , அர்பமான தொழில்முறையையுடையவனும் , தவறாத தரு 
மம் செய்பவனும் , மோகமுடையவனும் , இகழ்ச்சி யடையப்படாத நற்குண 
முடையவனும் , தன் சுயஜனங்களிடம் ஆசாபாசமுடையவனும் ஆவான் 


எ - று . 


( 216 ) 


கௌலவம் 


அரசராற்பிரியனாவ னாசாரமுடையனாவன் 
விரைசெறியன்னைதந்தை மேல் விருப்புடையனாவன் 
தரைமிகத்தேடவல்லன் சாலதாஷ்டீகனாகும் 
கரிபரியுடையனாவன் கவுலவகரணத்தானே . 

-ள் ) கௌலவாகரணத்தில் ஜெனித்தவன் ராஜாக்களுக்கு அடிமை 
செய்ய ஆசைப்படுவோனும் , ஆசாரகிருத்தியத்தோடிருப்பவனும், தன்னை 
ஈன்ற தாய் தந்தையர் மீது விருப்பமுடையோனும் , அநேக பூமிகளைச் சம் 
பாதிப்பவனும் , மிக்க தைரியம் பொருந்தியவனும் , யானை குதிரை முதலிய 
வைகளை சம்பாதித்து வாழ்பவனும் ஆவானென்றுங் கூறுக எ - று . ( 217 ) 


விளக்க விருத்தியுரை 


813 


தைதுலை 


திடமிகுமிராசசேவை யுள்ளவன் செல்வமுள்ளான் 
திடமிகுவேசைமீதில் வெகுசிந்தையுடையனாவன் 
அடன்மிகுவிழியினாளே வறமிலான்கடியனாவன் 
தடமெனுஞ்சுகவானாகுந் தைதுலாகரணத்தானே . 


( இ-ள் ) கூர்மையான பாணங்களையும் பழிக்கச்செய்யும் அழகு பொருந் 
திய கண்களையுடைய பெண்ணே ! தைதுலை காணத்தில் ஜெனித்தவன் 
பெருமைதங்கிய அரசர்களிடம் சேவை செய்பவனும் , தனமாகிய திரவியம் 
அதிசமுடையவனும் , அழகுபொருந்திய வேசிகளின்மீது பிரியமுடையவ 
னும் , தருமம் செய்யாதவனும் , கடினகுணமுள்ளவனும் , பூர்ண சௌக்கி 
யத்தை யுடையவனும் ஆவான் எ - று . 

( 218 ) 


கசம் 


தீர்க்கமாம்வேசைமீதிற் சிந்தைதானுடையனாவன் 
பார்த்திபராலே மெத்தப் பாக்கியமுடையனாவன் 
கார்க்குழலாயொன்னாரைக் கலக்கிடும் வீரமுள்ளான் 
கார்த்தருமீகையாளன் கசகரணத்தினானே . 


( இ - ள் ) மேகத்தைப் பழிக்கும் கூந்தலுடைய பெண்ணே ! கச கரணத் 
தில் பிறந்தவன் விலைமாதர்களின் மீது ஆசையுள்ளவனும் , ராஜாக்களால் 
மிகுந்த தனத்தை யுடையவனும் , தன்னை எதிர்க்கும் சத்துருக்களை ஜெயிச் 
கும் வீர பராக்கிரமம் பொருந்தியவனும் , யாவரையும் காத்து இருக்கும் 
தர்மிஷ்டியும் ஆவான் என்று சொல்வாய் எ - று . 

( 219 ) 


வணி 


உக்கிரகுணத்தானாகு முற்றவர்க்கொன்றுமீயான் 
இக்கெனவார்த்தைசொல்வ னேந்திழையார்கண்மீதில் 
மிக்கநன்மோகவானாம் விளம்புவன் கட்டுவார்த்தை 
வக்கிரன்பங்கமுள்ளான் வணிகரணத்தினானே . 


இ - ள் ) வணிசவாகரணத்தில் ஜெனித்தவன் தன்னைப் பெற்றோருக்கு 
யாதொரு பொருளும் கொடாதவனும் , கோபகுணம் உடையோனும் , 
ஸ்திரீகளின்மீது மோகமுடையோனும் , யாதொன்றையும் தான் சுயமாய் 
ஜோடித்துப் பேசுபவனும் , எக்காரியத்திலும் ஒற்றுமைப்பட்டு வராதவனும் , 
ஈயாத லோபியும் அவானென்று சொல்லுவாய் எ - று . 

( 220 ) 
40 


314 


சாதக அலங்காரம் 


பத்திரை 


திரமிகுபாவிபொல்லான் சீர்கேடன்றீயசெய்வன் 
தரமறுபுருஷவீனன் சலிப்புளான்றிறமையில்லான் 
உரமிகுமழகன்வார்த்தை யுசிதமாயுரைப்பனல்ல 
விரைசெறிகுழலினாளே மிகுபத்திரகரணத்தானே . 


( இ - ள் ) வண்டுகளைப் பழிக்கும் குரலோசையும் மேகத்தைப் பழிக்கும் 
கூந்தலையுமுடைய அழகு வாய்ந்த பெண்ணே : பத்திரவாகரணத்தில் 
ஜெனித்தவன் மிகுந்த லோபியும் , சிறப்பில்லாதவனும் தன் மனதில் எந்த 
காரியத்திலும் சலிப்புடையவனும் , புருஷத்துவம் இல்லாத ஈனனும் 
திறமை இல்லாதவனும் , நயநயப்பான வார்த்தைகளைப் பேசுவோனும் 
ஆவான் எ - று . 

( 221 ) 
சகுனி 


கனமிகவுடையவனாவன் கருதியவடிவமுள்ளான் 
தனமிகவுடையவனாவன் றானியமுடையவனாவன் 
அனநடைமாதேகேளா யறிவுளன் கல்விமானாம் 
சனமிகவுடையனாவன் சகுனியாங்கரணத்தானே . 


( இ - ள் ) அன்னத்தைப் பழிக்கும் நடையுடைய பெண்ணே ! சகுனி 
கரணத்தில் பிறந்தவன் தடித்த சரீரம் உள்ளவனும் , அழகுள்ளவனும் , 
விசேஷ தனசம்பத்தும் தான்யசம்பத்தும் உடையவனும் , அறிவு வித்தை 
தைரியம் வாய்ந் தவனும் , அநேக பந்துக்களை யுடையவனும் ஆவானென்று 


சொல்வாய் எ - று . 


( 222 ) 


சதுஷ்பாதம் 


வார்த்தையோநிலைமையில்லான் வறுமையுள்ளவனேயாவன் 
தீர்க்கமாய்வேசைமீது சிந்தையுள்ளவனேயாவன் 
தூர்த்தனாங்கோபவானாந் துர்ச்சனனாவான்றத்துவ 
சாத்திரப்பிரியனாவன் சதுஷ்பாதகரணத்தானே . 


( இ - ள் ) சதுஷ்பாதகரணத்தில் ஜெனித்தவன் தான் பேசும் வார்த்தை 
நிலை யில்லாதவனும் , தனச்சேர்க்கை இல்லாது தரித்திரத்தை யுடைய 
வனும் , பரத்தையர்களின்மீது பூரண சிந்தையுடையவனும் , கெட்ட 
துன்மார்க்க குணமும் , அடிக்கடி சினம் கொள்ளுவோனும் , துன்மார்க்க 
கேசம் உள்ளவனும் , தத்துவ சாஸ்திரங்களின் மீது ஆசையுள்ளவனும் 
ஆவான் எ 


( 223 ) 


விளக்க விருத்தியுரை 


315 


நாகவம் 


அல்லல் சேரங்கமுள்ளா னற்பவான்கோபமுள்ளான் 
நல்லமானியுமேயுள்ளா னாரிமேற்பிரியனாவன் 
மல்லல்சேர்குழலினாளே மருளுற்றகுணமேயுள்ளான் 
நல்லதோர்புசிப்புமுள்ளா னாகவகரணத்தானே . 


( இ - ள் ) நாகவாகரணத்தில் ஜெனித்தவன் பலனை சொல்லுமிடத்து 
துன்பத்தையே அனு பவிக்க சரீரமெடுத்தவனும் , அற்பபுத்தியை யுடைய 
வனும் , கோபமுடையவனும் , உத்தமகுணமும் , திறமையுடையவனும் , 
பெண்களின் மேல் ஆசையுள்ளவனும் , எக்காரியங்களிலும் சந்தேககுணமும் 
சுசிகரமான அன்ன பதார்த்தங்களைப் புசிப்பவனும் ஆவானென்று குயிலைப் 
போன்ற இனிய மொழிகளையுடைய பெண்ணே ! நாகவாகரணத்தி லுதித்த 
வனைக் குறித்துக் கூறுவாய் எ - று , 

( 224) 


கிம்ஸ்துக்கினம் 


கலகவான்கடிய மோகி கருதுதாய்தந்தை மூத்தோர் 
இலகியவேசைமீது மின்பமுற்றிடுவனென்ப 
உலகியலறிவான்யோகி யுயர்வுளானாகு நல்ல 
சிலைநுதன்மாதேகீட கரணத்தானென்று செப்பே . 


( இ - ள் ) மானைப்போன்ற அழகுள்ள நுதலைப்படைத்த பெண்ணே ! 
கிம்ஸ்துக்கிள காணத்தில் ஜெனித்தவன் கோள் சொல்பவனும் , விசேஷ 
மோகம்உடையவனும் , தன்னை ஈன்றோர் மீதும் சோதரர்மீதும்அழகுடைய 
தாசி இவர்கள் மீதும் ஆசையுள்ளவனும் , உலக நோக்கா நோக்க இயல்பு 
ஆசார கிருத்தியங்களை தெரிந்து கொள்பவனும் , உயர்ந்த அந்தஸ்தை 
புடையவனும் சன்னியாசியும் வானென்று சொல்லுக எ - று , 

( 225 ) 


காணப்பலன் யாவும் இதைப் பொதுவாக வைத்து 

மற்றும் பாவகப்பலனால் விபரம் கூறவும் 


+ 


கரணபலன் முற்றிற்று . 


316 


சாதக அலங்காரம் 
முக்குண வேளை 


மணி 


நாழிகை 


ரா 


அளவு 


வ . 


3 , 


6 


7 தாம 

சாத் ராக்ஷ தாம 

சாத் ராக்ஷ தாம 


4 


71 73 


9 சாத் 


ராக்ஷ தாம 


சாத் 


ராக்ஷ தாம் 


சாத் 


8 


114 


9 101 ராக்ஷ தாம சாத் 


ராக்ஷ தாம 


சாத் 


12 


15 


101 12 தாம 


சாத் ராக்ஷ தாம 

சாத் 

ராக்ஷ தாம 


16 


184 


12 1 சாத் 


ராக்ஷ தாம 


சாத் 


ராக்ஷ தாம 


சாத் 120 


2211 


3 ராக்ஷ தாம 


ச 


ராக்ஷ தாம் சாத் 

ராக்ஷ 

124 


26 


3 


4 ) தாம சாத் ராக்ஷ தாம் 

சாத் 


ராக்ஷ தாம 28 


80 


4 


6 சாத் ராக்ஷ தாம சாத் 


ராக்ஷ தாம 

சாத் 32 


324 


2 


6 


71 ராக்ஷ தாம சாத் 

ராக்ஷ தாம 

சாத் ராக்ஷ 

36 


3773 


9 தாம சாத் 


ராக்ஷ தாம சாத் 


ராக்ஷ தாம 401 


சாத் 44 


414 9 10 } சாத் ராஷ தாம சாத் 

ராக்ஷ தாம 
45 | 101 12 ராஷ தாம 

சாத் 

ராக்ஷ தாம சாத் ராஷ 48 
12 11 தாம சாத் 
சாத் ராக்ஷ தாம 

சாத் lon 

52 

1 
52 ) 11 8 சாத் ராஷ தாம 

ராக்ஷ தாம சாத்ராக்ஷ தாம 

சாத் ராக்ஷ தாம சாத் 56 


484 


க்ஷ தாம 


564 


8 


43 ராக்ஷ தாம சாத் 


ராடி தாம 


சாத் 


ராஷ 60 


60 41 


6 தாம 


சாத் ராடி தாம 


சாத் 


ரா 


தாம 


317 


விளக்க விருத்தியுரை 
முக்குண வேளை அறிதல் 


வேளைகளறியத்திங்கள் வியாழஞ்சாத்வீகமாகும் 
நீளுஞ்சுக்கிரன் செவ்வாய்க்கு நீண்டிராசதமேயாகும் 
வாளை நேர்கண்ணாய்புந்தி மந்தன் செங்கதிர் வாரத்தின் 
நாளுந்தாமதமாங்காலை நாழிகை நான்கதாமே . 


( இ - ள் ) வேளைகளென்பது சாத்வீகம் , ராஜஸம் , தாமதம் என மூவகைப் 
படும் . அவற்றுள் சாத்வீகவேளைக்கு திங்கள் வியாழம் இவ்விரண்டு 
நாட்களுமாம் , ராஜஸவேளைக்கு வெள்ளி செவ்வாய் இவ்விரண்டு நாட்க 
ளாகும் . தாமதவேளைக்கு ஞாயிறு புதன் சனி இம்மூன்று நாட்களுமாகும் . 
இவ்வாறே ஒவ்வொருநாளும் காலை சூரியோதயமுதல் 34 - நாழிகையாக 
ஒவ்வொருவேளையும் கணக்கிட்டுச் சொல்லுக . எப்படியெனில் இதன் 
விபரம் ஆரம்பத்தில் காட்டியவாறாம் எ - று . 

( 226 ) 


சாத்வீக வேளையின் பலன் விபரம் 
பரவுசாத்விகவேளைக்குப் பளிங்கொளி நிறமுமுள்ளான் 
விரவு நல்லறிவுபத்தி விதாணஞானமுள்ளான் 
குரவர்மேற்புத்தியுள்ளான் கொடுமைசேர்துன்பமில்லான் 
வரவுறுமின்பமெல்லாம் வருமவன்றனக்குமாதே . 


( இ - ள் ) உலகில் சிறப்புற்றோங்கிய பெயர் விளங்கும் பெண்ணே ! 
சாத்வீகவேளையின் பலனைக் கூறுமிடத்து பிரகாசம்பொருந்திய மேன்மை 
யான அறிவும் , பக்தி முதலிய ஞான மார்க்கங்களை யறிந்தவனும் , சண்முகக் 
கடவுள் மீது பக்தியுள்ளவனும் , தீங்கு முதலிய கஷ்டங்களை யடையாத 
வனும் , இலாபகரமும் சந்தோஷ முதலிய இன்பங்களையும் சந்தோஷ 
முடையவனும் ஆவானென்று கூறுவாயாக . 


இதனை மேற்காட்டியபடி வேளைகள் அறிந்து கூறுவதாயினும் , இ 
துடன் பாவபலனையும் ஆலோசிக்கவேண்டும் , 

( 227) 


இராஜஸ வேளையின் பலன் 
அன்பிராசதவேளைக்கே சனித்தவனறிவுமுள்ளாள் 
இன்பத்திலாசைபற்று மியலுநல்லுரைகற்பானன் 
பொன்புவிகலைகளிந்தப் புவிக்குபகாரமுள்ளான் 
துன்பமற்றரசாய்நீதி செலுத்துவான் சுகமுமுள்ளாள் . 


318 


சாதக அலங்காரம் 


இ - ள் ) அன்பு நிறைந்த ராஜஸவேளையில் ஜெனித்தவன் புத்திசாலி 
யும் , சுகம் சந்தோஷங்களுக்கு ஆசைப்படுபவனும் , உத்தம மார்க்கங்களைக் 
கற்றுக்கொள்பவனும் , பொன்படைத்த இப்பூமியில் அனைவருக்கும்உபகாரி 
யாயும் , துன்பமின்றி நீதிமார்க்கமோடு அரசுசெய்யும் சவுக்கியமுள்ளவன் 
என்றும் கூறுவாயாக எ - று . 

( 228 ) 


தாமத வேளையின் பலன் 


வலியதாமதவேளைக்குள் வந்து சன்மித்தோன் செய்கை 
பொலியநித்திரையெப்போதும் புரிந்துளான்பொய்யே சொல்வன் 
நலிய வேமயக்கஞ்சோம்பு நண்ணிடுமந்தனாவான் 
பலகலையறிவுமில்லான் பாவசிந்தையனேயாவான் . 


( இ - ள் ) கொடியதாகிய தாமதவேளையில் ஜெனித்தவன் செய்கை 
யாவன ; எக்காலத்திலும் நீங்காத நித்திரையை யுடையவனும் , பொய் 
சொல்லுபவனும் , நலிந்த சரீரமும் ஆயாசம் 

சோம்பல் உடையவனும் 
பற்பல நூல்களை ஆராய்ந்து பார்க்காதவனும் , அறிவில்லாதவனும் , பாவம் 
செய்யும் குணமுள்ளவனும் ஆவான் எ - று . 

( 229 ) 


226 - ஆம் செய்யுளின்படி 
ஜெனித்தநாள் சாத்வீக தின மாயும் ஜெனனமாகும் காலத்தில் 
சாத்வீகமும் ராஸதமுமாய் இருக்க அவன் பலன் 


இருந்து சாத்வீகந்தன்னிற் சாத்வீகந்துறவுசாந்தி 
வருந்திடாவகையுற்சாகி மற்றதில்ராசதந்தான் 
திருந்தியதானசிந்தை சிறந்திடுஞ்சாந்தமுள்ளான் 
பொருந்தியதாமதத்தான் போதவே மந்தனாவான் . 

இ - ள் ) சாத்வீக தினத்தில் சாத்வீக வேளையில் ஜெனித்தவன் சன்னி 
யாசிகளால் மெச்சப்படுபவனும் , கஷ்டமில்லாது சந்தோஷத்தோடு இருப்ப 
வனும் ஆவான் . மேல் எழுதிய சாத்வீக தினத்தில் ராஜஸவேளையில் 
ஜெனித்தவன் உண்மையான மனத்தோடு தானம் செய்பவனும் , மேன்மை 
யும் சாந்த குணமுடையவனும் ஆவான் . ஷ சாத்வீக தினத்தில் தாமத 
வேளையில் பிறந்தவன் அதிக சபலபுத்தியையுடையவனாவான் எ - று . ( 230) 


தக்கராசதத்தில் ராச தம்பெறிற்றருமனாகும் 
க்கவேயதனிற்றாம் தம்பெறிகழ்ச்சியுள்ளான் 
திக்கெனப்பாவஞ்செய்யுஞ் சிந்தையனாவன்கண்மர் 
மிக்கசாத்வீகமாயின் மெய்ஞ்ஞானியிரக்கவானாம் . 


- 


விளக்க விருத்தியுரை 


319 


1 


இ - ள் ) இராஜஸநாளில் ராஜஸவேளையில் ஜெனித்தவனுக்கு தான 
தருமம் முதலிய பரோபகாரங்களைப் புரிகுவன் . ஷ தினத்தன்று தாமத 
வேளையில் பிறந்தவன் தாழ்ச்சியுள்ளவனும் , திடீரெனப் பாவச் செயல் 

செய்ய எண்ணமுடையவனாவான் . ஷ தினத்தில் சாத்வீக 
வேளையாயின் சன்னியாசியும் தயை தாட்சண்ய நெஞ்சுள்ளவனும் 
ஆவான் எ - று . 

( 231 ) 
தாமத தினத்தன்று 


களைச் 


ஈறுதாமதத்திற்றாம தம்பயமிகழ்ச்சிபாவம் 
கூறுநித்திரைமயக்கங் குறித்ததிலாசையுள்ளான் 
வேறுராசதங்களிப்பு வெகுளியுண்ணாத துண்டல் 
சீறிலாசாத்துவீகஞ் செவ்விபோய்வருத்தஞ்செய்யும் . 


ராஜஸ 


( இ - ள் ) தாமத தினத்தன்று தாமதகாலத்தில் ஜெனித்தவன் பயங்கரம் 
தாழ்மை பாவம் இவைகளை யுடையவனும் , அதிக தூக்கமும் சோம்பலும் 
தான் குறித்த பொருள் மீது நீண்ட பிரியமுள்ளவனும் ஆவான் . 
காலமாயின் உற்சாகமும் , தான் எந்த காலத்தும் அருந்தப்படாத பொருள் 
களை இன்பத்தோடு அருந்தலுமாம் . சிறப்பில்லாத சாத்வீகமாயின் தன் 
வாயைக் கொண்டே துன்ப முதலிய 
துன்ப முதலிய விசனமும் உண்டாகும் 

எனக் 
கூறுவர் எ - று . 

( 232 ) 


முக்குண வேளை யறிதல் முற்றிற்று . 


320 


சாதக அலங்காரம் 


கால வோரையின் 


அருக்கன் புகர்புந்தி யிந்து துண் 
இருக்குங் கடிகை யிரண்டரையா 
மரிக்கு மணஞ்செயு மக்களைப் 

சிரிக்குஞ் சிறைப்படுஞ் செல்வமும் 
இ - ள் ) மரணம் , விவாகம் , மக்களைப் பெற்று வாழ்ந்திருத்தல் 
கொடுக்கும் காலங்களான சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு 
கும் இரண்டரை 

ரண்டரை நாழியாக அதாவது ஒருமணி நேரமாக கணக்கிட்டுச் 

தாரணம்: - சனிவாரம் மாலை 4 - மணிக்கு ஓர் குழந்தை ஜெனித்த 
யால் அன்றைய சூரியோதயமுதல் 21- நாழிகை வரையில் சனி ஓரை என் 
4- அருக்கன், 5 - புகர் , 6 - புத்தி , 7 - இந்து , 8 - மைந்தன் , 9 - அந்தணன் ,10 - சேய் 


பகல் 


மே 


மணி 

ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழ வெள்ளி சனி 
மு . வ . 
21 6 7 சூரிய 

அங்கா புதன் 

சுக்கிர சனி 


5 


8 சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


718 


9 புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா 


10 9 10 /சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய 


121 10 11 சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர 


15 11 12 குரு 


சுக்கிர சனி 


சூரிய 


சர்தி 


அங்கா புதன் 


17 , 12 1 அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


20.1 


2 சூரிய சந்தி 


அங்கா புதன் 


குரு 


சுக்கிர சனி 


221 2 


3 சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


25 3 


4 புதன் குரு 


சக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா 


27 4 


5 சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய 


30 5 


6 சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர 


321 


விளக்க விருத்தியுரை 
விபரமும் பலனும் 


மந்தனொ டந்தனன் சேய் 
மிந்த வோரை களில் 
பெற்று மகிழ்ந் திருக்கும் 
போமனத் தேர்ந்து கொள்ளே . 
சந்தோஷமடைதல் சிறையிருத்தல் , தனம் இவைகளைச் செய்யும் அல்லது 
அங்காரகன் இவர்களுக்கு ஒருநாளாகிய 60 நாழிகையை ஒவ்வொருவருக் 
சொல்லுக . 
தானால் அப்போது உதயாதி நாழிகை-25 ஆகும் . அன்று சனிவாரமாகை 
றும் , அதற்குமேல் மற்றும் உள்ள 9 - பாகத்தையும் , 2 - அந்தணன் , 3 - சேய் , 
என்னும் அங்காரக ஓரை என்றும் தெரிந்துக்கொள்ளுக . 


இரவு 


சி 


மணி 

ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழ வெள்ளி சனி 


மு . 
821 6 


சுக்கிர சனி 


7 குரு 


அங்கா புதன் 


சூரிய சந்தி 


சுக்கிர சனி 


சூரிய சர்தி 


35 7 


8 அங்கா புதன் குரு 


அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


371 8 


9 சூரிய சந்தி 


40 9 10 சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் 


சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா 


421 10 11 புதன் குரு 


45 11 12 சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய 


471 12 1 சனி 


சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


50 1 


2 குரு 


சுக்கிர சனி 


சூரிய 


சந்தி 


அங்கா புதன் 


521 2 


3 அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


55 3 


4 சூரிய சந்தி 


அங்கா புதன் குரு 


சுக்கிர சனி 


5 சக்கிர சனி 


571 4 


அங்கா புதன் குரு 


சூரிய சந்தி 


60 5 


6 புதன் குரு 


சுக்கிர சனி 


சூரிய சந்தி 


அங்கா 


41 


322 


சாதக அலங்காரம் 
திதித் தியாச்சிய விபரம் 


வேறு 


செப்பு திதித் தியாச்சியத்தின் வகையுரைக்கக் கேணி 

திகழுகின்ற பிரதமைக்கே நாலாற தாகும் 
ஒப்பரிய துதியைக்கீ ராறு திரி திகைக்கே 

உயரைம்ப துடனைந்தா மோதிடு பஞ்சமிக்கும் 
தப்பறி சட்டிக்கு மைம்பானொடு நான்காம் 

தக்கசதுர்த் திக்குநவ மிக்குதகு மைந்தாம் 
முப்பானோ டொன்றென்றே மொழிந்திடு சத்தமிக்கே 
உன்னுமன வட்டமிக்கே நாலைந்தா யுரைப்பர் . 


( இ - ள் ) திதிகள் 15 - னுள் அவைகளுக்கு தியாஜ்யநேரநாழிகையாவன : 
பெருமை பெற்ற பிரதமை திதிக்கு 24 - நாழிகையும் , சொல்லுதற்கரிய 
துதிகை திதிக்கு 12 - நாழிகையும் , மூன்றாந்தி தியான திருதிகை திதிக்கு 
55 - நாழிகையும் , 5 - ஆம் திதி என்று சொல்லும் பஞ்சமிக்கும் , சிவப்பாகிய 
சஷ்டிதிதி இவ்விரண்டிற்கும் 54 - நாழிகையும் , மேன்மையைப் படைத்த 
நான்காம் திதியான சவுத்திக்கும் , 9 - ஆம் திதியான நவமிக்கும் 5 - நாழிகை 
யும் , 7 - ஆம் திதியான சப்தமிக்கு 31 - நாழிகையும் , பிரகாசம் தங்கும் 
அஷ்டமிதிதிக்கு 20 - நாழிகைக்கு மேலும் என்றுரைப்பர் எ - று . ( 234 ) 


உரைத்திடுவர் தசமிக்கு முப்பதுடன் மூன்றாம் 

ஒன்றாமே காதசிக்கே யோது துவா தசிக்கே 
விரைக்குழலா யொருபதோ டைந்தாகு மேழாம் 

மேவுசதுர்த் தசிக்காகும் விளம்பிருபத் தாறாம் 
திருத்ததிர யோதசிக்கே யிருப்பானோ டொன்பான் 

திகழ்கின்ற பூரணைக்காஞ் செப்பிடுமோ ராறே 
புரைத்தவிரு ளுற்றிடுமோ ரமாவாசைக் கென்றே 
புகலுவர் நாற் கடிகைவிட மெனப்புலவர் புகழ்ந்தே . 


யான 


( இ - ள் ) 10 - ஆம் திதியாகிய தசமிக்கு 33 - நாழிகையும் , 11 - ஆம் திதி 

ஏகாதசிக்கு துவாதசியான இவ்விரண்டிற்கும் 22 - நாழிகையும் , 
மேன்மையைப் பெற்ற சதுர்த்தசி திதிக்கு 26 - நாழிகையும் , பூரணைக்கு அமா 
வாசைக்கும் 6 - நாழிகைக்கு மேல் நான்கு நாழிகைவரை விஷம் என்று 
ஜோ திடவல்லோர் கூறுவார் எ - று . 

( 235 ) 


விளக்க விருத்தியுரை 


323 


நட்சத்திரத் தியாச்சிய விபரம் 


புகலுவர்பூ ராடமுடன் பரணியுத் திரட்டாதி 
பொருந்திருபா னுடனான்காம் புநகர்த மகந்தோணி 
கலுமங்கி னதனக்கா றைந்தாஞ்சோதி விசாகம் 
இயம்புமக சிரங்கேட்டை யிவைக்கீரே ழாகும் 
தகைபெண்ணை யோணமவிட் டம்மொழிய தாகும் 

சாற்று குரு நாள் பூரஞ் சித்திரையுத்தி ராடம் 
நகைதருநா லைந்தாகு நாலெட்டா யிலியம் 

நாலைந்தோ ரிரண்டென்றே நாட்டிடுநவ் விக்கே . 
( இ - ள் ) பரணி பூராடம் உத்திரட்டாதி இந்த மூன்று நக்ஷத்திரங்களுக் 
கும் 24 - நாழிகையும் , புனர்பூசம் மகம் கார்த்திகை ரேவதி இந்த நான்கு 
நக்ஷத்திரங்களுக்கும் 30 - நாழிகையும் . மிருகசிரம் சுவாதி விசாகம் கேட்டை 
இந்த நான்ரு நக்ஷத்திரங்களுக்கும் 14 - நாழிகையும் , அவிட்டம் அனுஷம் 
திருவோணம் இந்த மூன்று நக்ஷத்திரங்களுக்கும் 10 - நாழிகைக்குமேலும் ,, 
குருநாளாகிய பூசத்திற்கும் , பூரம் சித்திரை உத்திராடம் இந்த நான்கு 
நக்ஷத்திரங்களுக்கும் 20- நாழிகையும் , ஆபிலியாக்ஷத்திரத்திற்கு 32 - நாழிகை 
யும் , அஸ்தத்திற்கு 22 - நாழிகைக்குமேல் நான்கு நாழிசைவரையில் விஷம் 
எனக் கூறுவர் எ - று . 

( 236 ) 
நல்விழி யாய்சதய முத்திரமீ ரொன்பான் 

நல்லபரி நாடனக்கே நவிலுவ தைம்பானே 
திவ்வியமாம் ரோகணிக்கே நாற்பானா மென்ப 

திருந்தியநல் லாதிரைக்கே செப்புபதி னொன்றும் 
கவ்வுமிரு பத்தொன்று மாமென்ப மூலம் 

கருதுமிரு பானுடனைம் பத்தாறாம் பத்தோ 
டொவ்வியவா றாம்பூரட் டாதியிவற் றின்மேல் 

உறுகடிகை நான்குவிட மெனவுரைப்ப ருயர்ந்தோர் . 

இ - ள் ) சதயத்திற்கும் உத்திரத்திற்கும் 18 - நாழிகையும் முதல் நக்ஷத் 
திரமாகிய அஸ்வனிக்கு 50 - நாழிகைக்குமேலும் , ரோகணிநக்ஷத்திரத்திற்கு 
40 - நாழிகையும் , திருவாதிரை நக்ஷத்திரத்திற்கு 11 - நாழிகையும் , 21 - நாழி 
கைக்கு மேல் என்றும் , பெருமையையுடைய மூலநக்ஷத்திரத்திற்கு 20 நாழி 
கையும் , 56 -நாழிகைக்கு மேலும் , 25 - வது நக்ஷத்திரமாகிய பூரட்டாதிக்கு 
18 - நாழிகைக்குமேல் 4 - நாழிகை வரையில் விஷம் என்றும் அழகுபொருந் 
திய கண்களையுடைய பெண்ணே ! கூறுவாயாக எ - 

( 287 ) 


324 


சாதக அலங்காரம் 
வாரத் தியாச்சிய விபரம் 


வேறு 


வெய்யவ னாலெட்டாகும் வெண்மதிக் காறேழாகும் 
செய்யநற் புதனுமொப்பாஞ் சேயவன் முப்பத்தொன்றாம் 
துய்யபொன் னவனுமொப்பாஞ் சூழ்புகர் மூவேழாகும் 
மையுறு சனியுமீரேழ் வாரத்தியாச் சியமேனான்கே . 

( இ - ள் ) ஞாயிற்றுக்கிழமையில் 32- கடிகைக்கு மேல் நான்கு கடிகை 
விஷம் என்றும் வெண்மை பிரகாசத்தையுடைய சந்திரன் நாளான திங்க 
ளுக்கு 42 -கடிகைக்குமேல் 4 - கடிகை விஷம் எனவும் , புதன்கிழமைக்கும் 
மேற்சொன்னபடியே 42 - நாழிகைக்குமேல் நான்கு கடிகை விஷம் என்றும் , 
குஜன்வாரமான செவ்வாய்க்கிழமைக்கு 31 - நாழிகைக்குமேல் 4 - நாழிகை 
விஷமென்றும் , வியாழக்கிழமைக்கும் முன்சொன்னபடியே 31 - நாழிகைக்கு 
மேல் நான்கு கடிகையென்றும் , புகர்நாளாகிய வெள்ளிக்கிழமைக்கு 21 
நாழிகைக்கு மேல் நான்கு நாழிகை எனவும் , சனிக்கிழமையில் 14 - நாழி 
கைக்கு மேல் விஷமெனவும் கூறுவர் எ - று . 

( 238 ) 


நாட் கண்டம் 


இரவிசே யிருந்தநாளுக் கேழுபத் தியன்மூவைந்தும் 
பரவிய மதிமாற்கெட்டும் பதினெட்டு மிருபானான்கும் 
விரவிய புகர்பொன்னுக்கு மேவுமொன் பானுமேழும் 
கரியவன் றனக்கோரைந்தும் பன்னொன்று மிருபத்தாறே . 

இ - ள் ) குஜனும் ரவியும் இருந்த நாளுக்கு 7-10-15 கண்டமெனவும் , 
பெருமையையுடைய புதனுக்கும் சந்திரனுக்கும் 18-24 கண்டமெனவும் , 
பராக்கிரமத்தையுடைய குருவுக்கு 9-7 கண்டமெனவும் , கொடிதாகிய 
சனிக்கு 5-11-26 இவையே ஒவ்வோர்நாளும் கிரகங்கள் சஞ்சாரநாள் 
கண்டமென்று கூறுவர் எ - று . 

( 239 ) 
ஆறதா மரவுக்கேழு மாகுமே கண்டமென்ப 
வீறதாஞ் செவ்வாயோரை மேவிடிற் சனிகண்டத்தில் 
பேறதாம் பிள்ளைதானும் பெருஞ்சிறைப் படுவனென்றே 
சீறிய வரவேரல் குற் றேமொழி மாதே செப்பாய் . 

( இ - ள் ) இராகு கேதுக்களாகிய பாம்புகளுக்கு ஏழு என்றுரைப்பர் . 
வீரம்பொருந்திய செவ்வாயோரையில் சனிகண்டம் வருமாயின் அக்குழவி 
அளவிடமுடியாத சிறைவாசமிருப்பானென அழகுபொருந்திய பெண்ணே ! 
கூறுவாயாக எ - று . 

( 240 ) 


325 


விளக்க விருத்தியுரை 
சட்வர்க்கப் படலம் 


வர்க்கம் என்றால் வகுப்பு அல்லது ஜாதி என்று அருத்தம் . வர்க்கங்கள் 
பராசராதிகளால் அறுவகை என்று சொல்லப்பட்டிருக்கின்றன . அவை: 
இராசி -1 , ஓசை -2 , திரைகாணம் -3 , நவாம்சம் -4 , துவாதசாம்சம் -5 , திரிமி 
சாமிசம் -6 என்பவைகளாம் . இவ்விடத்தில் அமிசம் என்பதற்கும் பாகை 
என்பது பொருள் . யவன சோதிடசாஸ்திரத்தில் ரூ வர்க்கங்கள் - தவிற 
பாத -4 , பஞ்ச-5 , சஷ்ட-6 , சப்தம -7 , அஷ்டம 8 , தசம-7 , ஏகாதச -11 , 
வர்க்கங்களுஞ் சேர்த்து 12 - வர்க்கங்களாக வகுக்கப்பட்டிருக்கின் றன 
வராஹமிகிராசாரியர்கள் முதலாயினோர் சட்வர்க்கங்களை மாத்திரம் எடுத்து 
உரைத்திருக்கின்றார்கள் . தமிழிலேயுள்ள ஜாதகசிந்தாமணி , குமாரசுவாமி 
யம் முதலிய நூற்களில் இராசி ஓரை , திரைகாணம் , சப்தாமிசம் , நவாமி 
சம் , தசாமிசம் , துவாதசாமிசம் , சோடசாமிசம் , திரிமிசாமிசம் , சஷ்டி அமி 
சங்களென தசவர்க்கங்களைக் கூறப்பட்டிருக்கின்றன . பராசர முனிவரர் 
தமது பிருகத் பராசரஓரையுள் மேற்கூறிய தசவர்க்கங்களுடன் இதிற் 
கண்ட ஆறுவர்க்கங்களைச் சேர்த்து சோடசவர்க்கங்களைக் கூறியிருக்கின் 
சார் . இவற்றுள் இந்நூலாசிரியர் எடுத்துக்கொண்டது சட்வர்க்கமேயாகும். 


சட்வர்க்கப் பெயர்கள் வருமாறு: 

க்ஷேத்ரம் ஹோரா த்ரேக்காணோ நவாம்சோ த்வாதசாம்சகா 
த்ரிம்சாம்சகச்சவர்க்கோயம் த்ரயாத்யைர்யஸ்யதஸ்யஸ : 

( ஜோதிஷ தத்துவ சுதார்ணவம் ) 
க்ஷேத்ரஞ்ச ஹோரா த்ரேக்காண நவாம்ச த்வாதசாம்சகா? 
திரிம்சதம் சச்சஷடபி மாசீநாம்வர்க்கசம்ஹிகாம் 

( தைவக்ஞ விலாசம் ) 
வர்க்காஸ் த்ரயோதசா ப்ரோக்தா : பூர்வாசார்யைர்மஹர்ஷிபி 
தரிம்சத் பாகாத்மகம்லக்நம் ஹோராதஸ்யார்த்தமுச்யதே 
ராசித்ரிபாகோ த்ரேக்காணம் நவாம்சோ நவமபாக்க : 
த்வாதசாம்சோத்வாதசாம்சஸ் த்ரிம்சாம்சஸ் திரிம்சதம்சக : 
ஷட்வர்க்கலக்ஷணம் ப்ரோக்தம் ஸர்வலக்நேஷ்வயம்க்ரமா 

( பிராசீனர் ) 
ரேக்காண ஹோரா நவபாக ஸம்ஞாஸ் 
திரிம்சாம்சகத்வா த்வாதச ஸம்க்ஷிதாச்ச க்ஷேத்ரஞ்ச 

( வராஹமிஹிரர் ) 


326 


சாதக அலங்காரம் 


சட்வர்க்க பிரயோசனம் 
லக்கே நூகம் சிந்தயேத் தேஹபாவம் 
ஹோராயாம் வைஸம்பதாத்யம் சுக 

கஞ்ச 
த்ரேக்காணேஸ்யாத் ப்ராத்ருஜம் ப்ராத்ருபாவம் 
ஸப்தாம் சேவை ஸந்ததீ புத்ரபௌத்ரீ . 

( பைரவதீபிகை ) 
( இ - ள் ) 1- இலக்கின ( இராசியினால் ) த்தினால் தேகசுபாவமும் , 2- ஓரை 
வினால் சம்பத்து சுகங்களையும் , 3- திரேக்காணத்தினால் சகோதரபாவத்தை 
யும் , சப்தமாம்சத்தினால் சந்ததிகளையும் அறிதல் வேண்டும் எ - று . 

( இந்தச் சுலோகத்தில் சட்வர்க்கங்களில் மூன்றைமட்டும் கூறி , 
ஏனைய மூன்றையுங் கூறாது விடுத்தமையால் அதனைக்கூறுவாம் ) 
1 . லக்நந் தேஹஸ்ய - விக்ஞாநம் 
2. ஹோராயாம் ஸம்பதாதிகம் 
3. த்ரேஷ்காணே ப்ராத்ருஜம் சௌக்யம் 

துர்யாம் சேபாக்ய சிந்தகம் 
புத்ர பௌத்ராதிகாகாம்வை 

சிந்தநம் ஸப்தமாம்சகே 
4 . நவமாம்சே களத்ராணாம் தசமாம்ஸே மஹத்பலம் 
5. த்வாதசாம்சே ததாபித்ரோர் சிந்தகம் ஷோடசாம்சகே 
6. த்ரிம்சாம்சசே ரிஷ்டபலம் கவே தாம்ஸே சுபாசுபம் 

( பராசர ஓரை ) 
இதனால் : - 1 இராசியினால் தேக சுபாவத்தையும் , 

2 ஓரையினால் சம்பத்தையும் , 
3 திரேக்காணத்தினால் சகோதர சௌக்கியத்தையும் , 
4 நவாம்சத்தினால் களத்திரத்தின் சுபாவத்தையும் , 
5 துவாதசாம்சத்தினால் பிதாவின் சிந்தனையையும் 
6 திரிம்சாம்சத்தினால் அரிஷ்ட விஷயங்களையும் , 

அறிதல் வேண்டும் என்று அறியவும் . 
இவற்றுள் ஜனன காலத்திய இராசி சக்கரமே முதல் வர்க்கமாகும் . 
2 - வது வர்க்கம் ஓரையாகும் . இதைப்பற்றி இந் நூலாசிரியர் பொதுப்படலத் 
தில் " வஞ்சியே யொற்றை லக்கின முற்பாதி " என்றவிடத்தில் தனியாகக் 
கூறியிருக்கின்றார் . மற்றும் கிரகசீலப்படலத்தில் 31- வது கவியில் " தெள்ளு 
மொற்றை ராசிபின்னும் ரெட்டைராசி முன்னும் திங்களோரை ” என்று 
சுருங்கச் சொல்லி விளங்கவைத்திருக்கின்றார். இதன் 

கருத்தென்னை எனின் 
ஒரு இராசியை 2- பங்கு செய்ய பங்கு ஒன்றுக்கு 15- பாகையாகும் . கவே , 
ஆண் ராசி : முதல் 15 - பாகைவரை சூரிய ஓரை 

பின்பு 80 - பாகைவரை சந்திர ஓரை , 
பெண் ராசி : முதல் 15 - பாகைவரை சந்திர ஓரை 

பின்பு 15 -பாகைவரை சூரிய ஓரை . 


? 


விளக்க விருத்தியுரை 


327 


ஓரா சக்கரம் 


| 


மேட / ரிஷ மிது கட சிம் கன் 

கன் துலா விர்ச் தனு மகர கும்ப மீன 
மிது கட 

சிம் கன் துலா விர்ச் தனு மகர கும்ப மீன 
30 / விர்ச் துலாகன் சிம்ம கட மிது 

மீன கும்ப மகர தனு 


சுபா 
- 
வ 


மேடஇ 


ட 


மேட 


உதாரணம் : 


கன்னியில் 9 - பாகை 49 - கலையில் உள்ள கிரகம் ஓராசக்கரத்தில் 
கன்னியில் இருக்கும் என்றும் , இடபத்தில் 27 - பாகை 54 - கலையில் உள்ள 
கிரகம் துலாத்தில் இருக்கும் என்றும் அறிதல் வேண்டும் .. 

ஏனைய 
இரகங்களின் இருப்பையும் இப்படியே அறிதல் முறை . . சிலர் எல்லா 
கிரகங்களையும் கடக சிங்கத்திலேயே அமைப்பார்கள் . அது பொருத்த 
முடையதன்று . 


உதாரண ஜாதகத்தின் கிரகஸ்புடம் வருமாறு : 


கலை 


ரவி 
மதி 
குஜன் 
புதன் 


ராசி பாகை 
3 12 
5 9 
5 7 
3 26 
8 20 


18 சுக்கிரன் 
49 சனி 
24 இராகு 
41 கேது 
57 இலக்கினம் 


ராசி பாகை க 
2 20 50 
1 27 54 
5 25 32 
11 25 82 
8 23 3 


இதன்படி 


வேறு சிலர் மதத்தின்படி 


2 


1 

சூரி 
ஓரா சக்கரம் குரு 

பு - லக் 


சந் 

அ - சு 
ஓரர சக்கரம் ல - கு 

பு - ரா 


பு 


சந் - அ 


சனி 


சுக் 


| 


328 


சாதக அலங்காரம் 


திரி கோணம் 


இத்தொடர் மொழியானது திரி + கோணம் என்று பிரிக்கப்படும் . 
திரி - மூன்று , கோணம் - மூலை ; எனவே மூன்று மூலைகள் என்பது இதன் 
சிறந்த பொருளாகும் . இரநசி மண்டலத்தின் பாகைகள் 360 - ஐ 3 - ஆல் 
வகுக்க வரும் அமிசமாகிய 120 -பாகை அந்தராம்சத்திலுள்ள இராசிகள் 
ஒன்றற்கொன்று திரிகோண விராசிகளாகும் . இங்ஙனமே இலக்கின பாவ 
கத்திலிருந்தெண்ண 120 - வது பாகை தூரத்திலுள்ள தும் , அதிலிருந்து 
120 - வது பாகை தூரத்திலுள்ள தும் , ஒன்றற்கொன்று திரிகோண பாவங்க 
ளாகும் . இவை முறையே 5-9-1 - வது பாவங்களாம் . திரிகோண சப்தத் 
துக்கு மூன்று கோணங்கள் என்று பொருளிருப்பினும் நூலுரைவழக்கில் 
5-9 - ஆமிடங்களையே திரிகோணமென்று கொள்ளப்பட்டிருக்கின்றது . 
ஆனால் " விலக்நம் பஞ்சமஞ் சைவநவமஞ்ச த்ரிகோணம் " என வரும் உடுத 
சாபிரதீபிகை வசனமானது இலக்கினம் ஐந்து ஒன்பதாமிடங்கள் திரி 
கோணமென்று வியக்தமாகக் கூறியிருத்தலுணர்க . திரிகோண சப்தத் 
துக்கு மூன்று கோணங்கள் என்று பொருட்படுதலை " த்ரிகோணே ஷச 
யாக நயூநம் தததுல்பம் த்ரிஷ சோதயோத் ” எனவரும் பலதீபிகை வசன 
மும் , பராசர ஹோரையும் ஓர் திரிகோணத்தில் பிந்து குறைவாயிருப்பின் 
அதற்குச் சமமாக மற்றிரண்டு கோணங்களின் பிந்துக்களையுஞ் சோதித் 
தல் வேண்டுமென்று கூறுதலினால் நன்கறியலாம் . மற்றும் இதனை ,, 
" கூடிய திரிகோணர் தனிலொன்று குறைந் திடின் மற்றிரண்டையுந்தான் , 
சாடியே குறைதற்கொப்ப செயமூன்றுஞ் சறியுறுன் முழுவதுங் களையே " 
எனவரும் சாதகசிந்தாமணி வசனத்தினால் தெளிவாக அறிந்துணர்க , 

முன்னே கூறிய உடுதசாபிரதீபிசை வசனத்தினால் இலக்கினம் பஞ்ச 
மம் நவமம் ஆகிய இவைகள் முறையே 1-5-9-வது திரிகோணஸ்தானங்கள் 
என்பது நன்கு விளங்கும் . ஆனால் இந்த 1-5-9 -வது திரிகோண ஸ்தானங் 
களைப் பாவகஸ்புடமூலமாக அறிந்துகொள்ளல் முறையாம் . இராசி சக்கரத் 
தின் மூலமாக அறிவது இழுக்காம் . ஆகவே இலக்கினபாவகஸ்புட மத்யமே 
பிரதம திரிகோணமும் , பஞ்சமபாவக மத்யஸ்புடமே தவிதீய திரிகோண 
மும் , நவம பாவக மத்தியஸ்புடமே திருதிய திரிகோணமுமாகும் . 

இங்கு கூறிய ஸ்புட பாகைகளே சரியான திரிகோண ஸ்தானங்கள் 
ஆகும் . இந்த ஸ்புடபாகைகளுக்கு அந்நியமான ஸ்புடபாகைகளிலுள்ள கிர 
கங்களை பூரண திரிகோண ஸ்தானத்தில் இருந்ததாக எண்ணுதல்கூடாது 
அவைகளை பாவக பல திரய ராசிகத்துக்குரிய விதியைப்போல் கணக்கிட்டு 
அறிந்துகொள்ளல் வேண்டும் . பஞ்சம பாவக மத்தியஸ்புடம் பூர்ண திரி 
கோணஸ்தானம் . ஆனால் பஞ்சம் பாவக ஆரம்பத்திலுள்ள கிரகமானது 
பஞ்சம திரிகோண ஆரம்ப ஸ்தானத்திலும் அந்தியத்திலுமுள்ள கிரக 
மானது பஞ்சம திரிகோண ஸ்தானாந்தத்திலும் இருப்பதென்பது வெளிப் 
படை . ஆனால் திரிகோணாரம்பத்திலிருந்து திரிகோண மத்தியஸ்தானம் 
வரையில் 1 - முதல் 60 - கலைவரை திரிகோணபலம் விருத்தியடையுமென்றும் 
திரிகோண 

காண மத்தியஸ்தானத்திலிருந்து திரிகோணாந்தம் வரையில் 60 - கலையி 
லிருந்து 1 - கலைவரை திரிகோணபலம் குறையுமென்றும் அறிதல்வேண்டும் . 
திரிகோண ராசியின் ஆரம்ப மத்தியாந்தராளமும் , மத்தியாந்தியத்தின் 


. 


விளக்க விருத்தியுரை 


329 


அந்தராளமும் 15 - பாகை என்று வைத்துக்கொள்வோம் . பஞ்சம திரி 
கோண பாவகத்தில் குரு 10 - பாகையில் இருக்கின்றார் என்று பாவித்துக் 
கொள்வோம் . இப்போது குரு பூர்ண திரிகோண ஸ்தானத்தில் இருக்கின் 
றார் என்று கூறுதல் இழுக்காம் . குருபாகை 10 - ஐ திரிகோண மத்திய 
ஸ்தான பலம் பாகை 1 -க்குரிய கலை 60 - ஆல் பெருக்கி அந்தராளபாகை 
15 - ஆல் வகுத்து குருவின் திரிகோண ஸ்தான அளவை யுரைத்தல் 
வேண்டும் . 10x60 = 600 + 15 = 40. இது அரையே அரிக்காலே அரை 
வீசம் ஆகும் . ஆதலால் குரு பஞ்சம திரிகோண பூர்ண ஸ்தானத்திலின்றி 
முன்கூறிய அளவான ஸ்தானத்தி லிருக்கின்றாரென்று ஏற்படுதலின் பல 
னும் அவ்வள வுண்டாமென்று உணர்தல் வேண்டும் . ஆகவே கிரகங்களின் 
திரிகோண ஸ்தான ஸ்திதியை இங்ஙனம் அறிந்துணராமல் இராசிமாத்தி 
ரத்தினால் கண்டுரைப்பது சாமானிய மார்க்கமாகும். ஒரு ஜாதகனுக்கு 5 - ல் 
குரு இருந்தால் அச்சாதகன் புத்தி ஞானம் விவேகம் இவைகளில் சிறந்தவ 
னாக இருப்பான் என்று சோதிட நூற்கள் கூறாநிற்கும் . குரு 5- ஆம் பாவகத் 
தில் 28 -பாகையிலிருப்பின் இவ்வித பலன்களை பூரணமாகக் கொடுக்கமாட் 
டார் . 5 - ஆம் பாவக மத்தியஸ்புடத்துக்குச் சரியாக இருந்தால் தான் இவ்வித 
பலன்களைப் பூரணமாகத் தருவார் . 


ஆகவே முன்கூறியபடி பாவாரம்ப பாவ மத்ய பாவாந்திய ஸ்தானங் 
களின் அந்தராளம் 15 - பாகை என வைத்துப்பார்க்கில் 13x60 = 780 + 
15 = 50 . இதை 60 - ல் களைய மீதம் 8 - ஆகவே அரைக்கால் அளவையுடைய 
திரிகோண ஸ்தானத்தி லிருப்பதனால் முன்கூறிய புத்தி ஞானாதி பலன் 
களும் அரைக்கால் பங்குதான் அச்சாதனுக்கு உண்டாகும் . ஏனைய முக்கா 
லரிக்கால்பங்கு அச்சாதகனுக்கு உண்டாகாது . இந்த நுட்பமுறையை 
ஊன்றி நோக்காது 5 - ல் குரு இருப்பதனால் இன்னின்ன விசேஷ பலன்க 
ளுண்டாமென்று சோதிட நூற்களில் கூறியிருப்ப அனுபவகாட்சியில் 
அங்ஙனம் நிகழாமலிருப்பதென்னே என்று சங்கை கொள்ளுதல் அறிஞர் 
கடமை யாகாதென்க . இங்ஙனமே ஏனைய திரிகோணங்களினதும் , கேந்தி 
ரங்களினதும் பலன்களை நுட்பமாக அறிதல் வேண்டும் . சோதிட சாஸ்திரங் 
களில் சில முக்கியமான பிராசீன நூற்களுக்கு உரை எழுதிய உரையாசிரி 
யர்கள் திரிகோண சப்தத்துக்கு 5-9 - ஆமிடங்களென்றே பொருளுரைத் 
திருக்கின்றனர் . இலக்கினத்தை எக்காரணம்பற்றி விடுத்தனர்களோ அத 
னுண்மையை உள்ளபடி அறியக்கூடவில்லை . ஆனால் இலக்கினமானது 
கேந்திரம் திரிகோணம் என்னும் இரண்டுக்கும் உரிய பொதுஸ்தானமாத 
லாலும் , திரிகோணம் கேந்திர பலபுஷ்டியினும் தாழ்ந்த பலபுஷ்டியுடைய 
தாதலாலும் இலக்கினத்தைத் திரிகோண ஸ்தானமெனக் கூறாது சிறப்பு 
கோக்கிக் கேந்திரஸ்தானமென உரையாசிரியர்கள் கொண்டனர்போலும் . 
மற்றும் “ அதத்ரிகோணம் நவபஞ்சமர்க்ஷம் ஸ்யாத்த்ரி த்ரிகோணம்நவமஞ்ச 
தத்வத் " எனவரும் ஜோதிஷ சியாமசங்கிரக வசனமானது ஒன்பது ஐந்து 
ஆகிய ஸ்தானங்கள் திரிகோணமெனச் சொல்லப்படும் என்றும் , மற்றும் 
ஒன்பதுக்கு மூன்றாகிய பதினோராமிடமும் , 11 - க்கு மூன்றாகிய இலக் 
கினமும் , இலக்கினத்துக்கு மூன்றாகிய மூன்றாமிடமும் , 3 - க்கு மூன்றா 
கிய ஐந்தாமிடமும் திரிகோணங்கள் எனப்படுமென்றும் விளங்குத 
லுணர்க . 

42 


3EO 


சாதக அலங்காரம் 


யேமந்தாத்யாஸ் த்ரிகேடா : கலியுகபலிநா 
விக்ரமாரி த்ரிகோணம் சூர்யஸ்ய க்ஷோணி சூநோர் 
தசமபவக்ருஹம் கோண ஸம்க்ஞம்பவித்ரம் 
அந்யேஷாம் கேசராணாம் நவம் -9 , சிவ -11 , முகம்-1 
தத்த்ரிகோணம் ப்ரசித்தம் ஸாவக்ரந்தேஷு 

தீராமுநிஜந ஸஹிதா பாண்டுபுத்ரா வதந்தி . 
( இ - ள் ) சனியாதி மூன்று கிரகங்கள் , அதாவது சனி ராகுகேதுக்கள் 
கலியுகத்தில் பலமுடையவர்கள் . ஆதலின் அவர்கள் 3-6 - ல் இருந்தால் திரி 
கோணத்திலிருந்தவர்களாவர் . சூரியன் செவ்வாய் ஆகிய இருவர்கள் 10 
11- லும் , ஏனைய சந்திரன் புதன் குரு சுக்கிரர்கள் 9-11-1 - லும் இருந்தால் 
திரிகோணத்தில் இருந்தவர்களாவர் என சகல கிரந்தங்களிலும் தேர்ச்சி 
யடைந்த முரீஸ்வரர்களால் சொல்லப்பட்டிருக்கின் றதென பாண்டுமன்ன 
வன் புத்திரனாகிய சகாதேவன் கூறியிருக்கின்றான் எ - று . 

( வி - ரை ) நவம் ஒன்பது , சிவம் என்பது ஏகாதச ருத்திராத 
லின் பதினொன்று . முகம் என்பது இலக்கினம் . இங்கு எடுத்துக்காட்டிய 
சியாமசங்கிரக வசனத்தில் , " த்ரித்ரிகோணம் நவமஞ்சதத்வத் " என்பதும் 
" அந்யேஷாம் கேசராணாம் நவம , சிவ , முகம் தத்தரிகோணம் ப்ரசித்தம் ” 
என்பதும் இலக்கினம் திரிகோண ஸ்தானமாமென்று வலியுறுத்தலை ஈடு 
நிலையுடைய விவேக விற்பன்னர்கள் உற்றுணர்ந்து உளங்களிப்பார்களாக , 
மற்றும் பாவார்த்தசந்திரிகை , ஜாதகசந்திரிகைகளின் வடமொழி உரை 
யாசிரியர்கள் 1-5-9 - ஆமிடத்தைத் திரிகோணமென பொருளுரைத் திருத் 
தலையும் அறிவுடைப் பெரியோர் ஆழ்ந்தறிவார்களாக . 

( 1- இராசி , 2- ஓரைகளின் நியதி இங்ஙனமாகும் . இனி 
3- திரேக்காணத்தின் சியதியை அறிதல் வேண்டும் . ) 


سا 


திரேக்காணம் 


பரவுதிரேக் காணமது லக்கினத்தை மூன்றாய்ப் 

பகுத்திடுநன் மேடமுதற் கோவதுவே யாகும் 
விரவிரண்டிற் கைந்தாகும் மூன்றினுக்கொன் பானாம் 

மிளிர் இடபம் முதற்கொன்பான் இரண்டிற்கவ் வீட்டோன் 
பொருமூன்றிற் கைந்தாகும் மிதுனமுதற் கைந்தாம் 

புகலிரண்டிற் கொன்பானாம் மூன்றினுக்கள் வீட்டோன் 
வரும்ராசி மும்மூன்றிற்கு இவ்வாறே ஆகும் 

வகையுடனே உணர்ந்து நன்றாய் வசனிப்பாய் நனிநீ . 

இ - ள் ) திரேக்காணம் என்பது ஜனன இலக்கினத்தை மூன்று பாக 
மாகப் பங்கிட்டுத் தெரியப்படுவதாகும் . அங்கனம் பங்கிட்டால் பங்கு ஒன் 


விளக்க விருத்தியுரை 


331 


கால 


றுக்குப் பத்து பாகையாகும் . அதில் மேடம் ( முதற்பத்துப்பாகைக்கு ) முதற் 
பங்குக்கு மேடமும் , இரண்டாம் ( பத்துபாகைக்கு ) பங்குக்கு 5 - வது ராசி 
யான சிங்கமும் , மூன்றாம் (பத்துபாகைக்கு ) பங்குக்கு 9 - வது ராசியான 
தனுசும் திரேக்காண லக்கினங்களாகும் . இடபம் முதற்பங்குக்கு 9 - வது 
ராசியான மகரமும் , இரண்டாவது பங்குக்கு 1 - வது ராசியான இடபமும் ,, 
மூன்றாம் பங்குக்கு 5 - வது ராசியான கன்னியும் திரேக்காண லக்கினங்க 
ளாகும் . மிதுனம் முதற்பங்குக்கு 5 - வது ராசியான துலாமும் , இரண்டாவது 
பங்குக்கு 9 - வது ராசியான கும்பமும் , மூன்றாவது பங்குக்கு 1 - வது ராசி 
யான மிதுனமும் திரேக்காணலக்கினங்களாகும் . ஏனைய ராசிகளில் கடக 
முதலாகிய மும்மூன்றிராசிகளுக்கும் இந்தமுறைப்படியே திரேக்காணலக்கி 
னங்களை நன்றாக அறிந்து சொல்லுவாய் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் மேடம் இடபம் மிதுனத்தைக் கூறி ஏனைய 
ராசிகளுக்கு மும்மூன்று நாசிக்கு இவ்வடைவே காணும்படி விளக்கி 
யிருத்தலில் சரராசிகளுக்கு 1-5-9 - வது இராசிகளும் , ஸ்திர ராசிகளுக்கு 
9-1-5 - வது ராசிகளும் , உபயராசிகளுக்கு 54 - வது ராசிகளும் திரேக் 

லக்கினங்களாகுமென்று அறிந்துகொள்ளல் வேண்டும் . இம்முறை 
பராசரமுனிவரருக்குச சம்மதமன்று . யவனர்களோ இத்திரேக்காணவிஷ 
யத்தில் இருவேறு அபிப்பிராயமுடையவர்களாக இருக்கின்றனர் . ஆதலின் 
இது விஷயமாய் சிறிது விளக்குவோமாக . 

சரேஸ்ல புத்ர சவபாத்ஸ ஸ்திரேதர்மஸ் ஸ்வ புத்ரபா : 
புத்ர தர்ம ஸ்வபா தவிஸ்ஸ்வே த்ரேகாணஸ்ய ப்ரகீர்த்திதா : 

( பிராசீனர் ) 
பிராசீனர் என்பவர் ஒருவர் இந்நூலாசிரியர் கூறியபடி சர ஸ்திர 
உபயராசிகளை அநுசரித்து திரேக்காண விஷயத்தை விளக்கியிருக்கின்றார் . 
பராசரமகரிஷி தமது பிருகத் பராசர ஓரையில் " நாரதாகஸ்தி துர்வாஸா 
த்ரேவ்காணே சாச்சராதயம் " எனற சுலோகவசனத்தில் நாரதர் அகஸ்தி 
தியர் தூர்வாசர் முதலாயினோரால் இந்த சர ஸ்திர உபயராசிகளை அது 
சரித்து திரேக்காண நியதியைக் கூறியிருக்கின்றார்கள் எனவும் , அது 
தமக்குச் சம்மதமில்லை என்றும் சாற்றியுளார் . 
மற்றும் சர்வார்த்த சிந்தாமணியில் , 

சரேஸ்வபுத்ர சவபாஃ ஸ்திரேதர்ம ஸ்வ புத்ரபா : 

த்விதேஹே புத்ரதர்மாத்மராதா த்ரேஷ்காணபா: க்வசித் " 
சராதிரியதிப்பதி திரேக்காணம் பார்ப்பது சிலர் கொள்கை என்றும் ,, 
தமக்கு அது சம்மதமில்லை என்றும் கூறியிருக்கின்றார் . இது இப்படியிருக்க 
யவன தேசத்து திரேக்காண விதியைப்பற்றிச் சிறிது கூறுவேமாக . 
சிரியர் வராகமிகிரனாரவர்கள் , 

த்ரேஷ்காண ஸம்க்ஞாமபி வர்ணயந்தி 
ஸ்வ த்வாதச ஏகாதச ராசிபாநாம் 


| 


என்ற தமது பிருகஜ்ஜாதக சுலோகவசனத்தில் எந்தராசியிலும் 1-2-3 - வது 
திரேக்காணங்களுக்கு முறையே 1-12-11 - வது இராசிகளுக்கு அதிபர்கள் 


332 


சாதக அலங்காரம் 


திரேக்காணாதிபர்களாவார்கள் என்பது யவனமதமென்றும் , அது தமக்குச் 
சம்மதமல்லவென்றும் கூறியுளார் . 

த்ரேஷ்காணாச்ச ஸ்வாம் த்யலாபா திபாநாம் ப்ரச்தே ” என்று சர் 
வார்த்தசிந்தாமணி கூறியபடி இது ஆரூடத்துக்குரியதெனக் கூறாநிற்கும் .. 
இது யவன மதத்துள் ஒன்றாகும் . மற்றொன்று வருமாறு : - ஆத்யா குஜா 
த்யா ரவிதோபி மத்யமாம் ஷதாத்த்ருதீயா : க்ரியதே த்ருகாணபாம் என்ற 
சுலோகவசனத்தில் யவனதாஜிக நூலுடைய மதத்தை அநுசரித்து ஆசிரியர் 
நீலகண்ட தைவக்ஞரவர்கள் மேஷராசிமுதல் திரேக்காணத்துக்குக் குஜ 
னும் , 2 - க்கு ( செவ்வாய்க்கு ) 6 - வது கிரகமான சூரியனும் , 3 - க்கு ( சூரிய 
னுக்கு ) 6.வது கிரகமான சுக்கிரனும் , இடபத்துக்கு மேடத்தின் கடைசி 
திரேக்காணாதிபனான சுக்கிரனுக்கு 6 - வது கிரகமான புதனும் , 2 - க்குள் சந் 
திரனும் , 3 - க்குள் சனியும் இப்படியே 36-திரேகாணாதிபர்களைக் கூறியிருக் 
கின்றார் . இதனை அவர்கள் திரைராசிக் அதிபர்கள் என வழங்கியிருக் 
கின்றனர் . வாமன ரோமகாதி தாஜிக நூற்களில் இங்ஙனமே கூறப்பட் 
டிருக்கின்றன . 

ராசேஸ்ஸ்த்ரிர் த்ரேஷ்சாண : தத்பஞ்சம நவமபவருபதயஸ்து 
தேஷாமதிபதயல்! ஸ்யு : ஸ்வத்ரேஷ்காணே க்ரஹாபலி : 

(சத்தியாசாரியர் ) 
ஸ்வர்க்ஷ ஸுத பஞ்சம நவமேசா த்ரேஷ்காணாநாம் க்ரமாச்ச 

( கலியாணவர்மர் ) 
த்ரேஷ்காணா ஸ்வபவா ஸுத த்ரித்ரிகோணாதி பாநாம் 

( வராகமிகிராசாரியர் ) 
ராசித்ரிபாகா த்ரேஷ்காணாஸ் தேசஷட் த்ரிம்ச தீரிதாம் 
பரிவ்ருத்தித்ரயம்தேஷாம் மேஷாதே : க்ரமசோபவேத் 
ஸ்வபஞ்சநவாமாநாஞ்ச விஷமேஷ ஸமேஷச ” ( பராசரர் ) 
ஸ்யுச்சாதி மத்யாந்த்யபாகா ” 

( சர்வார்த்த சிந்தாமணி ) 
எனவரும் ஆசாரிய முநிவரவசனங்கள் திரேக்காணவிஷயத்தில் சர , ஸ்திர , 
உபயராசிகள் என்னும் நியதியின்றியே எந்த ராசியிலும் 1-2-3 -வது திரை 
காணங்கட்கு முறையே 1-5-9 - வது ராசியாதிபதிகள் திரேக்காணத்ததிபர்க 
ளெனக் கூறியிருக்கின்றபடியால் இதுவே சர்வ சம்மதமானதென்று அறி 
தல்வேண்டும் . திரி - மூன்று , காணம் - ஓரளவு , திரேக்காணமென்பதற்கு ஒரு 
ராசியை மூன்று பங்கு செய்ய வரும் ஓர் பங்கு என்று அறியவும் . 

திரேக்காண சக்கரம் 


மேட்ரிஷ மிது 


கட சிம் கன் துலா விர்ச் தனு மகர கும்ப மீன 


10 மேட ரிஷ மிது கட சிம் கன் 

கன் துலா விர்ச் தனு மகா கும்ப மீன 
20சிம்ம கன் துலா விர்ச் தனு மகர கும்ப மீன மேடரிஷ மிது கட 
தேறு மகர கும் மீன மேடரிஷ மிது கட சிம் கன் துலா விர் 


விளக்க விருத்தியுரை 


338 


உதாரண ஜாதகத்தின் திரேக்காண சக்கரம் 


யு - கு 
லக் 


ராகு 


சுக் 


3 


| 


திரேக் 
சனி , காணம் 


- 
1 


சூரி 


சந் 


அங் 


1 


சந்திரனால் திரேக்காண பலன் அறிதல் 
கல்யாணரூப குணமாத்ம ஸுஹ்ருத் த்ருகாணே 
சந்த்ரோ அந்யகஸ் ததிநாதகுணங் கரோதி 
வ்யாளோத்யதாயுத சதுச்சரணாண்டஜேஷு 
தீஷ்ணோஅதிஹிம்ஸ்ர குருதல்பரதோ அடகச்ச . ( பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) சந்திரன் தனது சுய திரேக்காணத்திலாவது , தனது மித்திர 
திரேஷ்காணத்திலாவது இருந்தால் முறையே சிறந்தவடிவம் , சிறந்தகுணம் 
இவற்றை யுண்டாக்குவான் . இவ்விரண்டு திரேக்காணத்திலின்றி வேறு 
திரேக்காணத்திலிருந்தால் சந்திரனிருக்கும் திரேக்காணத்துக்கு அதிபதி 
யான கிரகம் சந்திரனுக்குத் தற்கால சமனாகவிருந்தால் அப்பொழுது பிறர் 
தவனுக்கு வடிவம் குணம் இரண்டும் சமமாக இருக்கும் . தற்கால சத்துரு 
வானால் அப்பொழுது பிறந்தவனுக்கு வடிவம் குணம் இரண்டும் நெட்ட 
தாக இருக்கும் . சந்திரன் தனது சுயமித்திர திரேக்காணத்திலிருந்து சர்ப் 
பாதி திரேக்காணங்களிலும் இருந்தால் அப்பலனையுங் கூறுதல் வேண்டும் . 


மேடம் 

மிதுனம் 
மீனம் 1 - ஆயுதம் 

இடபம் 

2- ஆயுதம் 
3 - சர்ப்பம் 2- சதுஷ்பாதம் 2 -சதுஷ்பாதம் பக்ஷி 
3 - ஆயுதம் 

8 - ஆயுதம் 

கடகம் 
கும்பம் 

1- சதுஷ்பாதம் 
1 - பக்ஷி 

சர்ப்பாதி 

2 - சர்ப்பம் 

3 - சர்ப்பம் 
திரேக்காண 

சிங்கம் 
மகரம் 

சக்கரம் 

1 - சதுஷ்- பக்ஷி 
1 - சதுஷ்பாதம் 

2 - ஷை ஆயுதம் 
8 - ஆயுதம் 

3 - க்ஷ ஆயுதம் 
தனுசு 

விருச்சிகம் 
1-ஆயுதம் 

கன்னி 

துலாம் 
1 - சர்ப்பம் 

2 - பக்ஷி 
சதுஷ்பாதம் 2 - சர்ப்பம் 

2 - ஆயுதம் 

3 - சதுஷ்பாதம் 
2- ஆயுதம் 3 -சதுஷ்பாதம் 

3- ஆயுதம் 


834 


சாதக அலங்காரம் 


சந்திரன் 
சர்ப்ப திரேக்காணத்திலிருந்தால் 

கொடூர சுபாவமுள்ளவன் 
ஆயுத திரேக்காணத்திலிருந்தால் 

அதிக பிராணி இம்சைசெய்வான் 
சதுஷ்பாத திரேக்காணத்திலிருந்தால் குருபத்தினியைப்புணர்வான் 
பக்ஷி திரேக்காணத்திலிருந்தால் அங்குமிங்கும் அலைந்து திரிவான் 
இருவித திரேக்காணத்திலிருந்தால் 

அவ்விருதிரேக்காணங்களுக்குச் 
சொல்லிய பலனாகவே இருக்கும் . உதாரணம் : மிதுனம் 2 - ம் பாதம் ஆயுதம் 
பக்ஷி என்னும் இருவித திரேக்காணமென்பது போலாகும் . ( 241 ) 


நனிதிரய முதற்கரணம் வாய்மட்டே யாகும் 

நாபியன வாமிரண்டு மூன்றப்பால் நாட்டும் 
வினவியதோர் இவ்விடத்தில் பாவர்களே நின்றால் 

விரணமுண்டாஞ் சுபக்கிரக மேவின்மறு வாகும் 
புனிதமுறு சுபர்பார்வை உறினுமறு வாகும் 

பொருந்து நிறந் தெரிந்ததனைப் புகன்றிட வேண்டிடினே 
இனிமையுடன் இருந்தகிர கத்தின்வணந் தானே 

இருந்தபடி யேயிருக்கும் என இயம்பு வீரே . 
( இ - ள் ) முன்னே சொன்ன திரேக்காணங்கள் மூன்றினுள் முதல் 
திரேக்காணத்துக்குச் சிரசுமுதல் வாய்வரைக்கும் உள்ள அங்கங்களாகும் . 
ரண்டாந் திரேக்காணத்துக்கு கழுத்து முதல் உந்திவரைக்கும் உள்ள 
பங்கங்களாகும் . மூன்றாந் திரேக்காணத்துக்கு அடிவயிறு முதல் பாதம் 
வரைக்கும் உள்ள அங்கங்களாகும் . இங்கு கூறப்பட்ட அங்கங்களுக்குரிய 
இராசிகளில் பாவக்கிரகங்கள் இருந்தால் விரணநோயுண்டாம் . சுபக்கிரகங் 
கள் இருந்தால் மறுவு இருக்கும் . சுபர்கள் பார்வை பெற்றாலும் மறுவே 
யுண்டு . இந்த மறுவினுடைய நிறமுதலியவற்றை தெரிய வேண்டின் அந்த 
ஸ்தானங்களில் இருந்த பார்த்த கிரகங்களினுடைய சுபாவத்துக்கு ஒத்து 
இருக்குமென்று சோதிடப் புலவர்காள் ! நீவிர் கூறுவீராக எ - று . 


கூறா 


( வி - ரை ) " புனிதமுறும் சுபர் பார்வை உறினுமறு வாகும் என்றதனால் 
சுபர் பார்வைக்கு மறுவுண்டாம் எனவே பாவர் பார்வைக்கு விரணத்தழும்பு 
உண்டாமென்பது போதரும் என்பதாம் . திரேக்காண அங்கங்களையும் , 
அங்க விராசிகளையும் இந் நூலாசிரியர் 

விடுத்தமையின் அதனை 
வேறு முதல் நூலைத் தழுவி இங்கு விளக்குவோமாக . ஆசிரியர் வராஹமிகி 
ரனாரவர்கள் தமது பிருகஜ்ஜாதகத்தில் 5 -வது ஜன்மகால லக்ஷணதத்தியா 
யத்தில் 24 - வது சுலோகத்தில் இந்த இராசி அங்க விபாகங்களைப்பற்றி 
விரிவாய்க் கூறியிருக்கின்றார் . அஃது உருமாறு: அல்கவிபாகம் 2 - என்பது 
அவர் கொள்கை . 


முதல் திரேக்காணத்துக்கு 1 - வது தலை , 2 - வது கண் , 3 - வது காது 
+ -வது மூக்கு, 5 -வது சன்னம் , 6 -வது பிடரி , 7-வது மோவாய்க்கட்டை 


விளக்க விருத்தியுரை 


835 


ஆகிய இந்த ஏழு அங்கங்களாகும் . இவைகளுக்கு இலக்கினாதிபதி 
7 - ஆமிடம் வரையுள்ள இராசிகள் அங்கஸ்தானங்களாகும் . இவற்றுள் சிரசு 
மோவாய்க்கட்டை தவிர ஏனைய ஐந்து அங்கங்களில் ஒவ்வொன்றிலும் 
இரண்டிரண்டு அங்கங்களிருக்கின்றன . ஆதலின் இரண்டாமிடமுதல் கறா 
மிடம்வரையில் இந்த அங்கங்களில் சரீரத்தில் வலது பாகத்திலுள்ள 
அங்கங்களுக்கும் , பன்னிரண்டாமிடமுதல் 8 - ஆமிடம் வரையில் இந்த அங் 
கங்களில் சரீரத்தில் இடது பாகத்திலுள்ள அங்கங்களுக்கும் , இராசி 
ஸ்தானங்கள் என்று அறிதல் வேண்டும் . மற்றைத் திரேக்காணங்கட்கும் 
இம்முறையே யாகும் . 


2 - வது திரேக்காணத்திற்கு 1 - வது கழுத்து , 2 - வது புஜம் , 3 - வது 
விலா, 4 - வது மார்பு , 5 - வது இருதயம் , 6 - வது வயிறு, 7 - வது உந்தியாகும் . 
இவற்றிற்கு இலக்கினமுதல் ஏழாமிடம்வரை புள்ளவை ஸ்தானங்களாகு 
மென்பதாம் . 


3 - வது திரேக்காணத்திற்கு 1 -வது அடிவயிறு, 2 -வது விதம்பத்தட்டு, 
3 - வது பீஜம் ( அல்லது அண்டம் ) , 4 -வது தொடை , 5 -வது முழங்கால் , 
6 - வது கண்டைக்கால் , 7 - வது பாதமாகும் . இவற்றிற்கு இலக்கின முதல் 
ஏழாமிடம் வரையுள்ளவை ஸ்தானங்களாகும் . 


திரேக்காண 

அங்க விபாகம் வருமாறு 
( 1 - ம் திரேக்காணம் ) ( 2 - ம் திரேக்காணம் ) 

( 3 - ம் திரேக்காணம் ) 
1 மிடம் சிரசு 1 மிடம் கழுத்து 

1 மிடம் அடிவயிறு 
2 வலது கண் 

2 வலது புஜம் 2 வலது நிதம்பத்தட்டு 
3 வல 
வலது செவி 3 வலது விலா 

3 வலது பீஜம் ( அண்ட ) 
4 வலது மூக்கு 4 வலது மார்பு 4 வலது தொடை 
5 வலது கன்னம் 

5 வலது இருதயம் 5 வலது முழங்கால் 

6 வலது வயிறு 6 வலது கண்டைக்கால் 
7 மோவாய்க்கட்டை 7 உந்தி 

7 பாதம் 
8 இடது பிடரி 

8 வயிறு 

8 

து கண்டைக்கால் 
9 இ 

9 இடது இருதயம் 9 இடது முழங்கால் 
10 இடது மூக்கு 10 இடது மார்பு 10 இடது தொடை 
11 இடது செவி 11 இடது விலா 

11 இடது பீஜம் ( அண்ட ) 
12 

12 இடது புஜம் 12 இடது சிதம்பத்தட்டு 


6 வலது பிடரி 


து 


து கன்னம் 


டது கண் 


21- அங்கலிபாகங்களை இப்படி வலது இடது பாகங்களாகப் பகுத்து 
36- அங்கவிபாகங்களாக ஆசிரியர் வராகமிகிரனாரவர்கள் தமது பிருகஜ்ஜாத 
கத்தில் நன்கு விளக்கியிருக்கின்றார் . இவற்றிற்குச் சக்கரம் வருமாறு , 


836 


சாதக அலங்காரம் 


கடக லக்கின ஜாதகம் 


9 


10 


டது 


11 12 
இடது இடது 

புயம் 


விலா 


இருதய மார்பு 

8 


1 
கழுத் 


வயிறு 


9 10 11 12 
டது 

இடது 
கன்னம் மூக்கு 

காது 

கண் 
8 

1 

சிரசு 
பிடரி 

1 - வது 
7 திரேக்காணம் 

வலது 
கட்டை 

6 5 4 8 
வலது வலது 

வலது 
பிடரி கன்னம் மூக்கு 


2 


2 -வது 
திரேக்காணம் 


2 


மோவா 


மாவா 


7 
உந்தி 


வலது 


கண் 


புயம் 

3 


6 5 

4 
வலது | வலது 

வலது 
வயிறு இருதய மார்பு 


வலது 
விலா 


காது 


உதாரண ஜாதகம் 
3 - வது திரேக்காணத்தில் ஜனனம் 


முழங்கால் 


3 - வது 


9 

11 

12 
10 
இடது 
இடது 

பீஜம் நிதம்பத் 
தொடை 

சனி 

தட்டு சுக் 
8 

ல -1 
இடது 

அடி வயிறு 
கண்டைக் 

சூரி- புதன் 
கால் 

குரு 
திரேக்காணம் 

2 
7 

வலது 
நிதம்பத் 

தட்டு 
6 

8 
5 

4 
வலம் 

வலது 
வலது 

வலது 
கண்டைக் 

பீஜம் சந் 
முழங்கால் தொடை 
கால் 

அங் - ராகு 


பாதம் 


திரேக்காணம் திரயகாணம் திரைகாணம் என்பது ஒருபொருட்கிளவி . 
இந்த உதாரண ஜாதகத்தில் வலது பீஜம் , இடது முழங்கால் , இடது பீஜம் 
இந்த ஸ்தானங்களில் பாவர் இருப்பதனால் ஷ அங்கங்களிள் ஷை ஜாதக 
னுக்கு விரணமுண்டாகுமென்றும் , இடது நிதம்பத்தட்டு , அடிவயிறு இந்த 
ஸ்தானங்களில் சுபர் இருப்பதனால் அந்த அங்கங்களில் மறுவுண்டாகும் 
என்றும் அறிதல் வேண்டும் . 


. 


விளக்க விருத்தியுரை 


837 


வீரமுறுங் கதிரிருந்தால் விலங்கினத்தி னாலும் 

விளங்குசசி யிருந்தக்கால் மெய்விரணங் கொம்பால் 
பார்மகனுற் றிடிலங்கி யாற்படையி னாலும் 

பாகனுறில் பூமி நிமித் தம்விரணம் மற்றும் 
ஆரியனாங் குருசுங்கர் உறில் விரண மில்லை 

ஆங்காரி உறில் கல்லால் வாதசேத்து மத்தால் 
கூறியதோர் இரணமுண்டாம் நல்லோர்கள் கண்டால் 

கூறுமிர ணந்தீர்ந்தே குலவும்வடு வாமே . 
( இ - ள் ) முன் சொன்ன ஸ்தானங்களில் சூரியன் இருந்தால் நாற்கால் 
மிருகங்களினாலும் , சந்திரனிருந்தால் மிருகங்களின் கொம்பினாலும் , செவ் 
வாயிருந்தால் நெருப்பினாலும் , ஆயுதங்களினாலும் , புதனிருந்தால் மண் 
கட்டியாலும் விரணமுண்டாகும் , குரு சுக்கிரர்களிருந்தால் விரணம் இருக் 
காது . சனியிருந்தால் கற்களினாலும் , வாத சிலேட்டும் நோயினாலும் விர 
ணங்கள் ஏற்படும் . சுபக்கிரகங்கள் நோக்குவார்களானால் விரணர் தீர்ந்து 
வடுவாக மாறியிருக்கும் எ - று . 

( வி - ரை ) இரண்டாம் அடியில் " சசியிருந்தக்கால் மெய்விரணங் கொம் 
பால் " என்றதில் , கொம்பு என்பதற்கு மரக்கொம்பு எனப் பொருள் கூற 
லாகாதோ எனின் ? அற்றன்று . ஆசிரியர் வராகமிகிரனாரவர்கள் தமது பிரு 
கஜ்ஜாதகத்தில் ஹிமகௌச்ருங்க்யப்ஜஜோந்யை " என்று கூறியிருப்பத 
னால் மிருகங்களின் கொம்பு என்றே கொள்ளுதல் வேண்டும் . 

மந்தேச்மாநிலஜோ அக்நிசஸ்த்ரவிஷஜோ பெளமே புதே பூபவ : 
ஸூர்யேகாஷ்டசதுஷ்பதேந ஹிமகெளச்ருங்க்யப்ஜஜோந்யை " 

( பிருகஜ்ஜாதசும் ) 
( இ - ள் ) சனிக்கு வாயுவாலும் கற்களினாலும் , செவ்வாய்க்கு நெருப்பு 
ஆயுதம் விஷத்தினாலும் , புதனுக்கு பூமியினாலும் , அதாவது பூமியினின்றும் 
கீழ்விழுவதினாலும், (உயர்ந்த இடத்திலிருந்து கீழ்விழுந்தோ, மண்கட்டி 
களால் அடியுண்டோ) சூரியனுக்குக் கட்டைக்குத்துவதனாலும் , நாற்கால் 
பிராணிகளிலுைம் , சந்திரனுக்கு ஜலஜந்து , அல்லது கொம்புள்ள மிருகங் 
களினாலும் விரணமுண்டாகும் எ - று . 

இந்த 3 - வது செய்யுளில் பொதுவாக சந்திரன் என்று கூறியிருக்கின் 
றது . அதற்கு வளர்பிறைச்சந்திரனானால் மறுவுண்டென்றும் , தேய்பிறைச் 
சந்திரனானால் மிருகக்கொம்பினால் விரணமுண்டென்றும் அறிதல்வேண் 
டும் . புதன் சுபர்களுடன் கூடியிருப்பின் மறுவுண்டென்றும் , பாவர்களுடன் 
கூடியிருப்பின் விரணமுண்டென்றும் அறிதல்வேண்டும் . இங்ஙன மன்றி 
பொதுவாக அறிதல் இத்துணைச் சிறப்பின்மையென்பது துணிபு . 

எந்த அங்கத்தின் இராசியில் சுபக்கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த 
அங்கத்தில் மறுவிருக்கும் என்றும், எந்த அங்கத்தின் இராசியில் பாவக்கிர 
கங்கள் இருக்கின்றதோ அந்த அங்கத்தில் வடுவிருக்கும் என்று அறிதல் 
வேண்டும் . இங்ஙனம் சுபக்கிரகங்களினால் மறுவுண்டென்றும் , பாபக்கிரகங் 
களினால் வடுவுண்டென்றும் அறியவும் . 

இவ்வித மறுவிரணங்களுக்கு உரிய சுபர் பாவர்கள் ஸ்திரராசி , ஸ்திர 
நவாமிசத்திலிருந்தாலும் , தனது வீடு , தனது நவாமிசத்திலிருந்தாலும்மறு 

43 


338 


சாதக அலங்காரம் 


அ 


வடு பிறக்கும் பொழுதே உண்டாயிருக்குமென்றும் , இங்ஙனமின்றி வேறு 
வீடு , வேறு நவாமிசங்களிலோ , அல்லது சர உபயராசிகளிலோ யிருந்தால் 
மறு வடு பிறந்தபின்னர் உண்டாகுமென்றும் உணர்தல்வேண்டும் . 

கிரகங்களின் மறு வடுக்கள் வருமாறு 
1. சூரியனுக்கு : - நாற்கால் மிருகங்கள் காலினாலுதைத்தல் , கொம்புள்ள 

மிருகங்கள் கொம்பினால் குத்துதலினால் உண்டாகும் வடு ( விரன 

வாகும் . கட்டைப்படுதலு முண்டாகும் . 
2. சந்திரனுக்கு : - நீர்வாழும் பிராணிகள் , நாற்கால் மிருகக்கொம்பு இவற் 

றால் உண்டாகும் வடுவாகும் . 
3. செவ்வாய்க்கு : - நெருப்பு ஆயுதம் விஷப்பிராணிகளால் உண்டாகும் 

வடுவாகும் . கேதுவுக்கும் இதுவேயாகும் . 
4. புதனுக்கு : - மேட்டிலிருந்து பள்ளத்தில் விழுதல் , பூமியில் இடறிவீழ் 

தல் , மண்கட்டியால் அடிபடுதல் இவற்றால் உண்டாகும் வடுவாகும் . 
5. குரு சுக்கிரர்கட்கு : - பாபசம்பந்தமில்லா புதன் , வளர்பிறைச் சந்திர 

னுக்கும் : - மச்சம் தேமல் இவை யுண்டாகும் .. 
6.சனிக்கு : - கல்விழுதல் , வாத வியாதி இவற்றாலுண்டாகும் வடுவாகும் . 

இராகுவுக்கும் இதுவேயாகும் . 

குறிப்பு : -- புதனுடன் மூன்று கிரகங்கள் கூடி நான்கு கிரகங்களாக 
எந்த அங்கஸ்தானத்தி லிருக்கின்றார்களோ அந்த அங்கத்தில் நிச்சயமாக 
வடுவுண்டாகும் . ஜன்மலக்கினத்திலிருந்து 6 - வது இராசியின் அங்கஸ்தா 
னத்தில் பாபகிரகமிருந்தால் வடுவுண்டாம் . 6 - லிருக்கும் பாபக்கிரகம் சுபக் 
கிரகங்களால் பார்க்கப்பட்டால் மச்சத்தையுண்டாக்கும் எனமறுவடுக்களின் 
இலட்சணங்களை ஊகித்துணர்ந்து கொள்ளுதல் அறிஞர் கடமையாகும் . ( ) 
வடிவிலார் சிரத்திரவி முகத்தின்மதி யாகும் 

மார்பிற்சேய் உறின்மருவு மின்னுமிர ணந்தான் 
முடியரசன் உதரத்தில் புந்தியிடை தனிலே 

மூரிநெடுங் காரியிரு துடைதனிலே யாகும் 
கடுவுறையுங் கருநாகங் கரந்தனிலே யாகும் 

காலிரண்டிற் செம்பாம்பு தான் கலந்து நிற்கும் 
நடுமுதுகிற் சுக்கிரனும் ஆம்விரணம் பாவர் 

நண்ணுமிடந் தன்னிலென்றே நாட்டுவர் நல்லோரே . 
( இ - ள் ) சூரியனுக்குத் தலையிலும் , சந்திரனுக்கு முகத்திலும் , செவ் 
வாய்க்கு மார்பிலும் , புதனுக்கு இடுப்பிலும் , குருவுக்கு வயிற்றிலும் , சுக்கிர 
னுக்கு முதுகிலும் , சனிக்கு இரண்டு துடைகளிலும் , இராகுவுக்கு கைகளி 
லும் , கேதுவுக்கு இரண்டு கால்களிலும் விரணம்உண்டென்று சோதிடப் 
புலவர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) முன்னே கூறிய திரேக்காணத்தை அனுசரித்து இராசி 
களுக்குரிய அங்கஸ்தானங்களாகும். இது கிரகங்களுக்குரிய அங்கஸ்தானங் 
கள் ஆகுமென்று அறிதல் வேண்டும் .பாவர்கட்கு விரணம் , சுபர்கட்கு மறு 
வென்று இவ்விடத்திலும் அறிதல் வேண்டும் . 

( 244 ) 


விளக்க விருத்தியுரை 


839 


நவாமிசம் 


உதித்திடுநற் சன்மலக் கினங்கடமைக் கண்டே 

ஒன்பதுபங் காக்கியிவன் உதித்திடும்பங் கினுக்கே 
விதித்த நவாங் கிசம்மேடந் தனுக்குமே மேடம் 

மேவிடப ராசிக்கு மகரமுத லாகக் 
கதித்தமிது னந்தனக்குத் துலாமுதலாக் கொண்டு 

கணக்கிடுவா யிவ்வாறே கடகமுதற் றொட்டுப் 
பதித்தமற்ற ராசிக்கு முன்பு சொன்ன முறையே 

பார்த்துரைப்பாய் பான்மொழியே பன்னுநவாங் கிசமே . 
( இ - ள் ) பிறந்த இலக்கினத்தைப் பார்த்தறிந்து , அதனை ஒன்பது பங்கு 
செய்து , அந்த ஒன்பது பாகத்தில் ஜாதகன் பிறந்தது எந்தப்பாகத்தில் என் 
றுணர்ந்து , அந்தப் பாகத்தை மேடம் சிங்கம் தனுசு இம்மூன்றிராசிகளுக் 
கும் மேடமுதலாகவும் , இடபம் கன்னி மகரம் இந்த மூன்றிராசிகளுக்கும் 
மகரமுதலாகவும் , மிதுனம் துலாம் கும்பம் இம்மூன் றிராசிகளுக்கும் தலா 
முதலாகவும் , கடகம் விர்ச்சிகம் மீனம் இம்மூன்றி ராசிகளுக்கும் கடகமுத 
லாகவும் கணக்கிட்டு பார்த்துக் கூறுதலே பால்போலும் இனிய சொற்களைப் 
பேசுகின்ற ஹே பெண்ணே! நவாங்கிசம் என்னப்படுவதாகும் எ - று . 
( வி - ரை ) பான்மொழி என்றது மகடூஉ முன்னிலை , ஏகாரம் - ஈற்றசை . 


நவாமிசம் 


} 


மேஷகேஸரி சாபாநாம் மேஷாத்யாஃ ஸ்யுர் நவாம்சகா: 
கர்க்கி வ்ருச்சிக மீகாநாம் கர்க்கடாத்யாஃ ப்ரகீர்த்திதா: 
துலாகும்ப ந்ருயுக்மாநாம் துலாத்யா : கதிதா இமே 
மகாஸ்த்ரீ வருஷாணாஞ்ச மகராத்யாஃ ப்ரகீர்த்திதா: 

(ஜோதிஷ தத்துவ சுதார்ணவம் ) 


வர்க்கோத்தமம் 
சராணாம் ப்ரதமோ அம்ச ஸ்திராணாம் பஞ்சமஸ்த்தா 
திவ்யாத்மகாநாம் ததா சந்த்ய ஸவர்கோத்தம ஸம்க்ஞக : 

( ஜோதிஷ தத்வ சுதார்ணவம் ) 


1 


முன்பு கூறிய நவபாகமான நவாம்சகத்தில் சரராசிகளில் முதலாவறும் 
ஸ்திரராசிகளில் ஐந்தாவதும் , உபயராசிகளில் ஒன்பதாவதும் வர்க்கோத்த 
மாம்சங்களாகும் . 


340 


சாதக அலங்காரம் 


ரேவ 4 அசுவ 1 ரோக புனர் 8 


சதயம் 3 வர்க்கோத்தம புனர் 4 

நட்சத்திர 
பாதங்களை 

| 
உத்ரா 2 காட்டும் சக்கரம் பூரம் 1 


உத்ரா 1 அனு 4 சித்ரை 3 சித்ரை 2 


உதாரணம் : - மேலே காட்டப்பெற்ற வர்க்கோத்தம சக்கரத்தில் 
அசுவணி முதற்பாதத்தில் இருந்த கிரகம் வர்க்கோத்தமத்தில் இருப்பதாக 
அறிதல்வேண்டும் . இதுவன்றி எந்த இராசியில் எந்த கிரகமிருக்கின்றதோ, 
அந்த ராசியில் . அந்தக்கிரகம் அமிசாசக்கரத்திலும் இருக்குமானால் அது 
வர்க்கோத்தமத்தில் இருப்பதாக அறிதல்வேண்டும் . இதன் பலன் என்ன 
வெனின் ? கூறுதும் 

ஸுதெள குலமுக்யகரா என்ற சாராவளியின்படி 
வர்க்கோத்தமததில் இலக்கினமோ அல்லது கிரகங்களோ இருக்கப்பிறந்த 
ஜாதகன் குலசிரேஷ்டனாவான் என்று அறிதல் வேண்டும் . 

லக்நம் கணோத்தமோநம் நகேசரைர் த்ருச்யதே ததாபங்க : 

பவதிஹிந்ருப யோகாநாம் தாரித்ரய ப்ரஜாதஸ்ய ( சாராவளி) 
என்ற சுலோக 

வசனமானது இலக்கினம் வர்க்கோத்தமாம்சத்திலிருந்து 
எந்த கிரகத்தினாலும் பார்க்கப்படாமலிருந்தால் இராஜயோகமும் பங்கமாகி 
தரித்திர யோகத்தை யுண்டாக்கும் என்று விளம்புகின்றது . 

சத்ருக்ஷேத்ரகதை : ஸர்வைவர்க்கோத்தம யுதைர் அபி 

ராஜயோக விநஸ்யந்தி பகுபிர்நீச கைர் அபி 
என்ற ஜாதகாபரணத்தில் எல்லா கிரகங்களும் வர்க்கோத்தமாம்சத்திலிருந் 
தாலும் , பகை நீசத்திலிருந்தாலும் இராஜயோகபங்க முண்டாமென்று 
கூறப்பட்டிருக்கின்றது . 
இதனால் இலக்கினம் வர்க்கோத்தமாம்சமாகி ஏதேனும் ஒரு கிரக 

கிரகத்தி 
னால் பார்க்கப்படுமானால் இராஜயோக முண்டாமென்று ஏற்படுகின்றது . 
இது விஷயமாய் ஆசிரியர் வராஹமிகிரனாரவர்கள் தமது பிருகஜ்ஜாதகத் 
தில் 11 - வது இராஜயோக அத்தியாயத்தில் , வர்க்கோத்தம கதேலக்நே 
சந்த்ரேவா சந்த்ர வாஜிதை : சதுராத்யைா க்ரஹைர்த்ருஷ்டே ந்ருபாத்வர 
விமசதி : ஸ்ம்ருதாம் என்று கூறியிருக்கின்றனர் இதன் பொருள் வருமாறு : 
ஜனன லக்கினம அல்லது சாதிரலக்கினம் வர்ககோத்தமாம்சத்திலிருந்து 
சந்திரன் நீங்கலாகவுள்ள ஏனைய கிரகங்களில் நான்கு முதலிய கிரகங்களால் 
பார்க்கப்பட்டால் இருபத்திரண்டு இராஜயோகங்கள் உண்டாகுமென்பதாம் . 


விளக்க விருத்தியுரை 


341 


வர்க்கோத்தமாம்சம் பெற்ற இலக்கினம் அல்லது 

சந்திர லக்கினததை 


12 செவ் புத 


குரு சனி 


1 சூரி செவ் 

புத குரு 
2 சூரி செவ் 

புத 

சுக் 
3 சூரி செவ் 

புத 

சனி 
4 சூரி செவ் 

செவ் குரு சுக் 
5 சூரி செவ் குரு சனி 
6 சூரி செவ் 

சனி 


13 செவ் குரு சுக் சனி 

சுக் சனி 
சுக் சனி 


14 செவ் புத 


15 புத 


சுக் 


சுக் 


செவ் புத 


குரு சுக் 
குரு சனி 


7 சூரி புத 
8 சூரி புத 
9 சூரி புத 
10 சூரி குரு 
11 செவ் புத 


16 சூரி 

செவ் புத குரு சனி 
17 சூரி செவ் புத குரு 
18 சூரி 
19 சூரி 
20 சூரி 

புத 
21 செவ் புத 
22 சூரி செவ் புத குரு சனி 


சுக் சனி 
செவ் குரு சுக் சனி 

குரு சுக் சனி 


சனி 


சுக் 
சுக் 


சனி 


குரு சுக் 


சணி 


குரு சுக் 


கின்றது . 


இவ்விதமாக இருபத்திரண்டு யோகங்கள் உண்டாகுமென்று ஏற்படு 

கேசவலகுதாசகத்தில் " வர்க்கோத்த மாம்ஸகே சந்த்ரே ஸர்வ 
தாரா க்ரஹேக்ஷிதே விலக்நேப்ய தவாஜாதோ மண்டலா திபதிர் பவேத் 
என்று இதுவிஷயமாய் கூறப்பட்டிருப்பதுணர்க . 


பாவகுதூகலத்தில் , 

பவதி வீக்ஷணவர்ஜித மங்கிநாம் ஜனனலக்கமிஹாம் பரகாமிநாம் 
ஜனனபம்ச ந்ருபாலபவோதரோ ஜகதியதிதரா மதிரங்கதாம் " 


என்ற சுலோகத்தில் வர்க்கோத்தமாம்சம் பெற்ற இலக்கினத்தை ஏதேனும் 
கிரகங்கள் பார்க்காவிடின் இராஜயோகபங்க - உண்டென்று கூறப்பட் 


முன்பு காட்டிய உதாரண ஜாதகத்தில் குரு ஆயிலியம் 2 - ல் இருக்கின் 
சார் . இது கடகத்தில் 7 - வது பாகமாகும் . ஆகவே கடகாதி 7 -வது இராசி 
யான மகரத்தில் குரு என்று அறிதல் வேண்டும் . 


பு - ச 


சுக் 


1 


கே 


- 


4 - வது 


நவாமிசம் 


ராகு 


குரு 


சனி 


சூரி 


(243 ) 


| 


842 


சாதக் அலங்காரம் 


5 - வது துவாதசாமிசம் 
கருது பன்னிரண் டங்கிசங் காணவே 
மருவு லக்கினத் தைவகுத் தப்படி 
வருவ தாகிய பங்கையம் மனைமுதல் 

ஒருவி லாததோ ரோரை கணித்திடே . 
( இ - ள் ) எண்ணும் பனிரண்டாவது அமிசமாகிய துவாதசாமிசத்தை 
அறியும் முறையாவது , இலக்கினத்தைப் பன்னிரண்டு பங்காக்கி எந்தப் 
பாகத்தில் இலக்கின மிருக்குமென்றுணர்ந்து , இலக்கின முதலாக எண்ண 
வரும் அந்த இராசியே துவாதசாமிச இலக்கினமாகும் என்று கணித்தல் 
வேண்டும் எ - று . 

( வி - ரை ) இலக்கினம் எனவே கிரகங்கட்கும் இதுவே முறையாகும். 
3 -வது அடி 4 - ம் சீர் வருடைதொட்டு என்றுளது தவறு . துவாதசாமிசத் 
தின் நியதியைப்பற்றி பராசரமுனிவரர் தமது பிருகத்பராசர ஓரையில் .- 

த்வாதசாம்சஸ்ய கணநா தத்தத் க்ஷேத்ராத் விகிர்தி சேத் 

தேஷாமதீசா க்ரமசோ கணேசாச்விய மாஹய : 
என்ற சுலோகத்தில் அந்தந்த இராசியிலிருந்தே எண்ணி அமைக்கும்படி 
அருள்செய்திருக்கின்றதனால் வருடை தொட்டு என்றிருப்பதை , அம்மனை 
முதல் என திருத்தியமைத்திருக்கின்றாம் . இதனை விவேகிகள் உற்று 
உணர்ந்து அமைதியோடு போக்குவார்களாயின் இதன் உண்மை நன்கு 
புலனாகும். ஏனையோர் ஆழ்ந்துண ராது தொன்றுதொட்டு பல்லோர்களால் 
அங்கீகரித்துவர்த இச்செய்புளை திருத்தியமைத்தல் பொருந்தாதென 
விதண்டையாகப் பேசுவார் என்பதாம் . 

ஒரு இராசிக்கு உரிய 30 -பாகையை 12- ஆல் பிரிக்க பாகம் ஒன்றுக்கு 
12 -பாகையாகும் . இதன் தெளிவை இந்தச் சக்கரத்தினால் நன்கு அறிக . 

துவாதசாமிச சக்கரம் 


, 


பாம் 


ஒபா 


மேடரிஷ மிது 

u 

கட சிம்ம கன் துலா விர் 


| 
மகர கும் மீன 


--- 


ட 


லா விர் 


121 மேடரிஷ மிது கட சிம்ம கன் துலாவிர் தனு மகர கும் மீள 
25ரிஷ மி சிம்ம கன் 

மகர கும் 

கும் மீன மேட் 
8 7 மிது கட சிம் 

சிம் கன் 
கன் துலா விர் 
லா விர் தன 

மகர கும் மீன மேடரிஷ 
4 10 கட சிம் லாவிர் தனு மகர கும் மீன மேடரிஷ மிது 
512 ) சிம் கன் துலா விர் தனு மகர கும் மீன மேட்ரிஷ மிது 
6 15 கன் துலா விர்ச் தனு மகர கும் மீன மேடரிஷ மிது கடக சிம் 
7171 துலா விர்ச் தனு மகர கும் மீன மேடரிஷ மிது கடக சிம்ம கன் 
8 20 / விர்ச் தனு மகர கும்ப மீன மேடரிஷ மிது கசிம்ம கன் 
922 தனு மகர கும் மீன மேடரிஷ மிது கடக சிம்ம கன் துலாவிர் 
10 25 மகர கும்ப மீன மேடரிஷ மிது கடக சிம்ம கன் லா விர் தனு 
11/27 கும்ப மீன மேடரிஷ மிது கடக சிம்ம கன் துலா 
12 ) 80 மீன மேடரிஷ மிது கடக சிம்ம கன் 

விர் மகர கும் 


எலா/ விர் 


மகர 


. 


விளக்க விருத்தியுரை 


343 


உதாரண ஜாதகத்தில் குரு கடகத்தில் 27 - பாகை 59 - லையில் இருக் 
என்றார் . இந்தச் சக்காத்தில் பார்க்க 9 - வது பாகத்திலிருப்பதாக எற் 
பட்டது . கடகராசிக்கு நேர்கீழே 9 - வது பாகத்திற்குச் சரியாகப் பார்க்க 

மீனத் துவாதசாமிசத்தில் இருப்பதாக ஏற்பட்டது . ஆகவே மற்றைக் 
பிரகங்களையும் இம்முறையாகவே வெகு சுலபமாக அறிதல் முறையாகும் . 


உதாரண ஜாதகத்தின் துவாதசாம்ச சக்கரம் வருமாறு : 


குரு சனி 


புத 


சுக் 


5 - வது ராகு 
துவாதசா 
மிசம் 


கேது 


GA 


இந்தப்படி ஒவ்வொரு ஜாதகங்கட்கும் சவாதசாம்ச சக்க அமைப்பை 
அறிந்துணர்தல் வேண்டுமென்க . 


( 246 ) 


திரிமிசாமிசம் 


செய்யலக் கினந்தன்னை முப்பதாய்ப் பிரித்துச் 

செவ்வாய்க்கோ ரைந்து பங்காஞ் சனிக்குப்பங் கைந்தாம் 
துய்யகுரு வுக்கெட்டு புதனுக்கே ழாகும் 

சுக்கிரனுக் கைந்துபங்காய்ச் சொல்லொற்றை தனக்கே 
பைய அந்த இரட்டைலக் கினந்தனக்குப் பங்கு 

பகர்சுக்கி ரன்றனக்கே யைந்து புதற் கேழாம் 
தையலேகேள் அரசர்க்கெட்டுச் சனிக்கைந் தாகும் 
சாற்றுகுசற் கைந்துபங்காந் தான் சாற்றுங் காலே . 


இ - ள் ) பிறந்த லக்கினத்தை முப்பது பங்கு ஆக்கி புருடராசியினால் 
முதல் 6 - பாகைவரை செவ்வாய்க்கும் , 10 -பாகை வரை சனிக்கும் , 18 - பாகை 
வரை குருவுக்கும் , 25 - பாகை வரை புதனுக்கும் , 30 - பாகைவரை சுக்கிர 
னுக்கும் திரிமிசாமிசப் பங்காகும் . ஸ்திரீராசியில் முதல் 5 - பாகைவரை சுக் 
கிரனுக்கும் , 12 - பாகைவரை புதனுக்கும் , 20 -பாகை வரை குருவுக்கும் , 
25 பாகைவரை சனிக்கும் , 30 - பாகைவரை செவ்வாய்க்கும் திரிமிசாமிசப் 
பங்காகும் எ - று . 


344 


சாதக அலங்காரம் 


1 


1 


இதற்குச் சக்கரம் வருமாறு 


ஆண் ராசி 


பெண் ராசி 


எண் 


பாகை 


திரிமிசா 
மிசம் 


ராசி 


எண் 


பாகை 


திரிமிசா 
மிசம் 


இராசி 


1 


5 செவ்வாய் மேஷம் 


1 


5 


சுக்கிரன் | ரிஷபம் 


2 


10 சனி 


கும்பம் 


2 


12 புதன் 


கன்னி 


3 


18 குரு 


தனுசு 


3 


20 குரு 


மீனம் 


4 


25 புதன் 


மிதுனம் 


4 . 


25 சனி 


மகரம் 


5 


30 சுக்கிரன் துலாம் 


5 


30 செவ்வாய் விர்ச்சிகம் 


உதாரணம் : - ஜாதகத்தில் மிதுனவிராசியில் 20-50 - கலையில் சுக்கிர 
னிருக்கின்றார் . அது ஆண் ராசியாதலால் மேற்காட்டிய சக்கரத்தைப் பார்க்க 
18 - பாகைக்குமேல் 25 -பாகைக்குள் ஆண் ராசியிலுள்ள கிரகம் திரிமிசாமிச 
சக்கரத்தில் மிதுனத்திலிருக்கும் என்று ஏற்படுவதுணர்க . 


திரிமிசாமிச சக்கரத்தில் 
ராகு கேதுக்கள் ஒரே இராசியில் அமைவர் 


சூரி 


சுக் 


6 - வது 


இக் ! 
குரு 


திரிமிசா 
மிசம் 


சந் 


பு - கே 


சு 


திரிமிசாமிச சக்கரத்தில் கடக சிங்கங்களில் இருக்காது . 


யாதுபற்றி எனின் ? 


சூரிய சந்திரர்கட்கு திரிமிசாமிச விபாகமின்மையாலென்க . 


. 


விளக்க விருத்தியுரை 


845 


இனி ஷட்வர்க்கங்களில் ஏற்படும் தேவாமிசத்தைப்பற்றிச் சிறிது 
விளக்குவாம் . இரவிஷயம் இந் நூலாசிரியர் கூறாது விட்டிருப்பினும் 
அவசியம் கருதி அதுவிஷயம் இங்கு எழுதப்படுகின்றன . 


இராசி ஓரை திரேக்காணம் நவாமிசம் துவாதசாமிசம் திரிமிசாமிசம் 
என்னும் இந்த ஆறு சக்கரங்களில் சூரியாதி கிரகங்களும் , இலக்கினமும் 
எத்தனை சுபவர்க்கங்கள் ஏறி யிருக்கின்றார்கள் என்று அறிந்து அத்தனை 
சுபவர்க்கப்பலனை கீழ்க்கண்டபடி தெரிதல் வேண்டும் . 


ஷேத்ரம் ஹோரா த்ருகாணஞ்ச 

நகாம்சம் சவமாம்சசம் 
அர்க்காம்சம் தரிம்சதம் சஞ்ச 

க்ரமசோத்ர பலம்வதேத் 
வர்க்கோத்தமம் பாரிஜாதம் 

உத்தமம் கோபுரம் ததா 
வலிம்ஹாஸநம் பஞ்சமம் ஸ்யாத்ஷண்ணம் 

பாராவ தாக்யகம் . 


( கேரளா சாரியர் ) 


இதன் விபரம் 


. 


1 - வது வர்க்கோத்தமாமிசம் 
2 - வது பாரிஜாதாமிசம் 
8 - வது உத்தமாமிசம் 
4 - வது கோபுராயிசம் 
5 -வது சிம்மாசாாமிசம் 
6 - வது பராவதாமிசம் . 


மேலே உடறிய சிறுவர்க்கங்களிலும் பிரகங்கள் சுபக்கிரக இராசியி 
லிருப்பின் சுபவர்க்கம் இத்தனை என்றும் , பாபகிரக இராசியிலிருப்பின் 
பாபவர்க்கம் இத்தளை என்றும் அறிதல் வேண்டும் . 


சட்வர்க்கங்களில் உச்ச மூலத்திரிகோண ஆட்சி இராசிகளில் இருப் 
பின் அத்தனை தேவாமிசம் என்று அறிதல் வேண்டும் . 


44 


346 


சாதக அலங்காரம் 


கேது 


சனி 


சுக் 


ராகு 


- 


ல -சூ 


2 -வது 


சூரி 


1 - வது 


பு - கு 


இராசி 


ஒரை 


ல - பு 


சந் அ 


கது 


சனி 


சங் 


ராகு 


சுக் 


லக் 


பு - சர் 


ராகு 


சுக் 


சுக் 


3 - வது 


திரேக்கா 
ணம் 


4 - வது 
நவாமிசம் 

ராகு 


லக் 


பாது 


சனி 


சூரி 


சூரி சனி 


சுக் 


சூரி 


குரு சனி புத 


சுக் 


5 - வது 


6 - வது 


ராகு 
துவாதசா 
மிசம் 


லக் 


திரிமிசா 
மிசம் 


சந் 


சந் 


சூரி 


அங் 


பு - கே 


2 கேது 


உதாரண ஜாதகத்தில் ஏற்பட்ட 
சுப பாபவர்க்கங்களும் தேவாமிசங்களும் வருமாறு 
தேவ . சுப . பாப . 

தேவ . சுப . பாப . 
சூரியன் 0 3 3 சுக்கிரன் 

0 8 

8 
சந்திரன் 0 6 0 சனி 

1 3 

2 
செவ்வாய் 

1 5 0 இராகு 

0 4 

2 
புதன் 0 4 

0 

4 

2 
குரு , 3 0 3 

4 

0 
இலக்கினம் 

2 
இந்த உதாரண ஜாதகத்தில் செவ்வாய் சனி இவர்கள் 1 - வது வர்க் 
கோத்தமாம்சத்திலும் , குரு 3 - வது உத்தமாம்சத்திலும் இருக்கின்றார்கள் . 
சந்திரன் செவ்வாய் புதன் இராகு இவர்கள் அதிக சுபவர்க்கத்திலும் , ஏனை 
யோர் அங்ஙனமின்றியும் இருக்கின்றார்கள் . சிலர் சுபவர்க்க எண்ணையே 
தேவாம்ச எண்ணாகக் கருதி தேவா மசத்தை கூறாகிற்பர் . சில சோதிட 
ஆசிரியர்கள் தசவர்க்கில் தேவாமிசபலத்தை சுபபாபவர்க்க அடைவாகவே 
கிர்ணயித்து எழுதியிருக்கின் றனர் . ஆட்சி உச்ச மூலத்திரிகோண அடை 
வாகவே தேவாமிசபலத்தை நிர்ணயித்தல் மிக அத்தியாவஸ்யமானது . 

() 


விளக்க விருத்தியுரை 


847 


உச்சபலப் படலம் 


| 


உச்ச ராசிகள் 
உச்சமென நவக்கிரக மிருக்கும் வண் மையதாம் 

உணர்ந்தறியும் படி மேடத் துறையும் வெய் யோனும் 
மெச்சுமிட பத்திற்சந் திரன்மகரச் செவ்வாய் 

விரவியதோர் கன்னிதனின் மேவியநற் புதனும் 
அச்சமறக் கடகத்தில் அரசனும்வந் திருக்க 

அணிமீன ராசிதனில் அமர்ந்திடுஞ்சுக் கிரனும் 
வச்சிரமாந் துலாமதனில் காரியெனுங் கோளும் 

வந்திருந்தால் உச்சமென வேவழுத்த லாமே . 
( இ - ள் ) சூரியன் முதலாகவுள்ள நவக்கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கும் 
குணத்தன்மையைத் தெளிவாக அறியும்வகையாவன: மேடத்தில் சூரிய 
னுக்கும் , இடபத்தில் சந்திரலுக்கும் , மகரத்தில் செவ்வாய்க்கும் , கன்னி 
வில் புதனுக்கும் , கர்க்கடகத்தில் குருவுக்கும் , மீனத்தில் சுக்கிரனுக்கும் , 
துலாத்தில் சனிக்கும் உச்சம் என்று சொல்லப்படும் எ- று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் ஆசிரியர் கீரனூர் நடராஜனாரவர்கள் “ உச்ச 
மென நவக்கிரகம் ” என்ற பிரயோகத்தில் ஒன்பது கிரகங்களின் உச்சத் 
தைக் கூறுவதாக ஆரம்பஞ்செய்தவர் , சூரியன் முதல் சனி ஈறாகவுள்ள எழு 
கிரகங்களின் உச்சநியதியை மட்டும் கூறிமுடித்து , ஏனை இருகிரகங்களாகிய 
ராகு கேதுக்களின் உச்சநிலையைக் கூறாது விடுத்தனர் . ஆதலின் பிர 
யோசனங்கருதி வேறு நூற்களிலிருந்து அதனை இங்கு எடுத்தெழுதி 
விளக்குதல் மிகமிக அவசியமாகும் என்க . 

ராஹுஸ்தமஸ் ஸுநோகச்ச ஸ்வர்யா நுச்ச விதுந்துத : 
பாதுச் சஸைம்ஹிகேயசச புஜகாக்ய இதி ஸ்ம்ருத : 
கேதுச்சிகித்வஜோதூம்ர உத்பாதோ பகுரூபக்ருத் 
சிரோவிஹீநோ கோரரூபச் சித்ரவாணஸ் ஸ 

கதவ 

: ( பிராசீனர் ) 
எனவரும் சுலோகவசனப்படி சோதிட சாஸ்திரங்களில் இராகு கேதுக்கள் 
என்றும் , விதுந்துத ஏமரர்கள் என்றும் , பாதோத்பாதர்கள் என்றும் , 
அகிசிகிகள் என்றும் , ஸ்வர்பா நுத்வஜர்கள் என்றும் , சிம்மிகேய சித்திர 
வர்ணர்கள் என்றும் சொல்லப்படும் . இந்தக் கிரகங்கள் அந்தகாரத்தையே 
சொரூபமாக உடையவர்களாய் , அதிருசியர் (காணப்படாதவர் ) களாய் , 
வக்கிராதி சாபங்களில்லாமல் சமகதியுடன் சோதிச்சக்கரத்தில் அபசவ்விய 
( இட ) பாகமாக சஞ்சரிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர் . இவர்கள் தாம் 
இருக்கும் இராசியாதிபதி தம்முடன் சேர்ந்தோர் பார்த்தோர் ஆகிய கிரகங் 
களுடைய சுபாவத்தை யொத்த பலாபலன்களைத் தருபவர்களாவர் . 
இதனை , 

யத்பாவக தௌவாபி யத்யத்பாவேஸ ஸஸம்புதௌ 
தத்தத்பலாரி ப்ரபலௌ ப்ரதிசேதாம் தமோக்ரஷௌ 


DO 


. 


848 


சாதக அலங்காரம் 


எனவரும் ஜாதக சந்திரிகை சுலோகவசனத்தினால் நன்கறியலாம் . இவர்கள் 
கிரகணகாலர் தவிர்த்த ஏனைய காலங்களில் உலகினர்க்கு தோற்றப்படாத 
வர்களாய் சஞ்சரிக்கும் சாயாக்கிரகங்களாவர் . இவர்களைக் கிரகண காலத் 
தில்தான் அறியக்கூடும் . பஞ்சாங்கங்களில் எழுதப்படும் கிரகண கிரஸ்தங் 
கள் இராகு கிரஸ்தமானால் இராகுவும் , கேது கிரஸ்தமானால் கேதுவுமென 
அறிந்துக்கொள்ளுதல் வேண்டும் . இவர்களுடைய ஆட்சி உச்ச ரீசங்களைப் 
பற்றி நூலாசிரியர்கள் பலரும் பலவேறு அபிப்பிராய முடையவர்களாக 
இருக்கின் றனர் . அஃது வருமாறு: கோபால ரத்னாகரம் என்ற சோதிட 
நூலில் " உச்சந்து புக்மம் ஹரிபம் த்ரிகோணம் கன்யாக்ருஹம் ” என்ற 
சுலோக வசனமானது இராகுவுக்கு மிதுனம் உச்சமெனவும் , கும்பம் மூலத் 
திரிகோணம் எனவும் , கன்னி ஆட்சிவீடெனவும் கூறப்பட்டிருக்கிறது . 


மற்றும் , ராஹு ஸ்வரூபம் சநிவந் நிஷாதஜாதிர் 

புஜங்கோஸதிய நைருதீச : 
கேது சிகீதத்வதநேகரூபம் 
ககஸ்வரூபாத் பலமூஹ்யமித்தம் . 

( நீலகண்டர் ) 
எனவரும் சுலோகவசனம் இராகுவின் வடிவம் செய்கை முதலியன சனி 
யைப் போல வாகுமென்று கூறப்பட்டிருப்பதனால் , கேதுவின் வடிவம் 
செய்கை முதலிய செவ்வாயைப்போல தகுமென்பது போதரும் . ஆனால் 
இச்சுலோக வசனத்தில் அங்கனம் கூறப்படவில்லையே எனின் ? கூறுவாம் . 
" யாத்ருக்பலம் சசௌப்ரோக்தம் பாஹௌ தாத்ருக்பலம் பவேத் ” 
வரும் ஜாதகசங்கிரக சுலோகவசனம் சனியைப் போல இராகுபலம் என்பது 
அறிக . 


. 


- லூக ஸம்ஸ்த : கர்த்தவ்ய கேதுர் மூர்த்தா விவர்ஜித : 
த்விபுஜோ தக்ஷிணம் சூக்ய கரோவாமஃ ஸபுஸ்தக : 
அஷ்டாச்வோவா ( தேதிவ்யே ஸம்ஸ்திதே பௌமவத்ததா 

( 24- ம் அத்தியாயம் விருத்தகர்மவியாகம் ) 
என வரும் சுலோகவசனத்தினால் பௌ மவத்தா எனக் கூறப்பட்டிருந்த 
வினால் கேதுவினுடைய குணத்தன்மை செவ்வாயைப்போன்றது 
அறியக்கிடக்கின்றதுணர்க .இந்தியதியின்படி சனியின் வீடு இரண்டினுள் 
இராகுவுக்குக் கும்பமும் , செவ்வாயின் வீடு இரண்டிலும் சேதுவுக்கு 
விருச்சிசமும் ஆட்சிவீடுகளாகுமென ஊகிக்கப்படுகின்றது . 

கும்பஸ் த்ரிகோணம் பணிநாயகஸ்ய 

துங்கம் ருயுக்மம் ரமணீக்ருஹம் ஸ்யாத் 
எனவரும் ஜாதக பாரிஜாத வசனமானது இராகுவுக்குக் கும்பம் மூலத்திரி 
கோண வீடும் , மிதுனம் உச்சவீடும் , கன்னி ஆட்சி வீடுமாமென்பது பெறப் 
படும் . மற்றும் , குஜ ஸௌரீ கேது ராஹோர் அஜாராம் அலி கும்பயோ " 
என்ற விருத்தசம்மிதையின்படி குஜன் வீடுகளில் விருச்சிகம் கேதுவுக்கும் , 
சனிவீடுகளில் கும்பம் இராகுவுக்கும் ஆட்சிவீடுகளாமென நன்கு அறியப் 
படுகின்ற 


விளக்க விருத்தியுரை 


349 


ராஹோர் வ்ருஷச்ச கேதோஸ்து வ்ருச்சிகம் துங்கஸம்க்ணிகம் 
மூலத்ரிகோணம் கர்க்கீச க்ரியாமித்ரபம் உச்யதே 

தத்ஸப்தமராசிஸ்து கேதோர் மூலத்ரிகோணபம் 
என்ற சர்வார்த்த சிந்தாமணி சுலோக வசனமானது இராகுவுக்கு படப் 
ராசியும் , கேதுவுக்கு விர்ச்சிகராசியும் உச்சராசிகளாகும் என்றும் , ராகுவுக் 
குக் கர்க்கடகவிராசி மூலத்திரிகோணமும் மேடவிராசி சட்புமாகும் என் 
றும் , கேதுவுக்கு கர்க்கடகத்திற்கு 7 - ஆமிடமான மகரவிராசி மூலத்திரி 
கோணவிராசியென்றும் கூறாயிற்கும் . 
இந்நூலாசிரியர் காரக்கிரகப்படலத்தில் , 

சேய்சனி புதன்பொன் நட்புச் சீரிய புகரோன் ஆட்சி 
தூய்மதி யுச்ச மாகும் துயர்தரும் பாம்பு நீசம் 
காய்கதிர் பகையா மென்று கணித நூற் புலவர் தானே 
வேய்நிகர் தோள ணங்கே விளம்பினர் இடபத் தோர்க்கே . 
பனிமகன் சங்கன் நட்பு பார்மகன் ஆட்சி பாம்பு 
முனிவிலா வுச்ச மாகும் முழுமதி நீசம் ஆகும். 
இனியால் லரசன் நீலன் ஏழ்பரி பகைய தென்று 

முனிவுறுந் தேளி னோர்க்கே முறைமையாய் மொழிவர் மாதே . 
எனவரும் இச்செய்யுட்களில் இராகுகேதுக்களுக்கு இடபம் உச்சமெனவும் 
விர்ச்சிகம் நீசமெனவும் கூறியிருக்கின்றார் . சர்வார்த்தசிந்தாமணி வசனத் 
திற்கு இது மாறாகக் காணப்படுகின் 

து . 
வாடும் வீமேசு ரர்பணி பட்புவில் 

மகரம் யாழ்கோல் மகண்மீனம் ஆச்சிசால் 
நீடுந் தேளுச்சம் சேரிச்சம் ஆடு அளி 
செடிய கால்மாப் பகையினில் மன்னுமே . 

( வீமேசுர உள்ளமுடையான் ) 
( இ - ள் ) இராகு கேதுக்களுக்கு தனுசு மகரம் மிதுனம் துலாம் கன்னி 
நட்புவீடுகள் , கும்பம் ஆட்சிவீடு, விர்ச்சிகம் உச்சவீடு , இடபம் சேவீடு , 
மற்றுள்ள வீடுகள் பகையாகும் எ - று . 

இந்த செய்யுள் வசனம் ஜாதகாலங்காரம் , சர்வார்த்த சிந்தாமணிக்கு 
மாறாக - முகின் றதை விவேகிகள் ஆழ்ந்தறிதல்வேண்டும் . மற்றும் ஜாதக 
சிந்தாமணி நூலுடையார் பின் வருமாறு கூறியிருக்கின்றார் . 
அஃது வருமாறு : -- 
கரியபாம் புக்கு வெள்ளி குருசனிநட் பாகும் 

கதிரவன்சந் திரன் செவ்வாய் பகை மற்றோர் சமனாம் 
உரியகன்னித் தண்டுசிலை ஆட்சிலி டாகும் 

உயர்மீனங் கோல்மகரம் அதிகாட்பு வீடாம் 
விரிவனைய கும்பமே மூலத்திரி கோணம் 

விருச்சிகந்தா னுச்சமாம் விடைரீச மாகும் 
மரியசிங்கங் கர்க்கடகம் மேடமொன்னார் வீடாம் 

மையரிக்கண் களபமுலை அழகின் இள மயிலே 
செய்யகே துவுக்குடறவு சனிசெவ்வாய் வெள்ளி 

நீயபகை இரவிமதி என்பர்மற்றோர் சமனாம் 


850 


சாதக அலங்காரம் 


1 


1 


துய்யதொரு மீன் ஆட்சி குடம்மகரம் இடபம் 

துலையென்பர் மிதுனமுச்சம் தனுநீசம் ஆகும் 
வெய்யவிருச் சிகம்மூலத் திரிகோணம் ஆகும் 

வீறுசிங்கம் கர்க்கடகம் பகைமேடம் சமனாம் 
பைய வின் மணிமுடியை அரசிலையைத் தேரைப் 

பழித்து இளை ஞர் ஆசையைப்போல் பரந்த அல்குல் திருவே .. 
எனவரும் இந்தச் செய்யுட்களில் தில்லைநாயகனரவர்கள் இராகுவுக்குச் 
கன்னி மிதுனம் தனுசு ஆட்சிவீடுகள் என்றும் , கும்பம் மூலத்திரிகோண 
வீடு என்றும் , விருச்சிகம் உச்சவீடு என்றும் , கேதுவுக்கு மீனம் ஆட்சிலீடு 
என்றும் , மிதுனம் உச்சம் தனுசுவீடு என்றும் , விர்ச்சிகம் மூலத்திரிகோண 
வீடு என்றும் கூறியிருக்கின்றார் . இவ்விதம் எடுத்துக்காட்டிய சாதகசிந்தா 
மணி இரண்டாம் செய்யுளின் 3-4 -வது அடிகளைப் பின் வருமாறு திருத்து 
தல்வேண்டும் . 

துய்யதொரு மீன் ஆட்சி குடம் மகரம் இடபம் 
துலைாட்டி மிதுனம் உச்சம் தனுநீசம் என்பர் . ” 


மற்றும் பாவார்த்த ரத்னாகரம் என்ற சோதிட நூலில் இது விஷயமாய் 
கூறியிருப்பது வருமாறு : 

வ்ருஷம்ஹௌ தூச்ச ராசி ராஹோ : ப்ரோக்தேது சூரிபி : 
மிதுனங்கர்க்கடகஞ்சைவ மூலத்ரிகோண மிதிஸ்ம்ருதம் 
மேஷபம் மித்ரபவாம் கந்யாஸ்வபவரும் பவேத் 
கேதோஸ்வபவாம்பீநம் துலாம்மித்ரஸ்யமந்திரம் 

கும்பகீடௌ துங்கராசி மூலகோனே தநுர்ம்ருகௌ . 
என்னும் இச்சுலோகவசனம் இராகுவுக்கு இடபம் சிங்கம் உச்சராசி என 
வும் , மிதுனம் கர்க்கடகம் மூலத்திரிகோண ராசி எனவும் , மேஷம் நட்புராசி 
எனவும் , கன்னி ஆட்சி வீடெனவும் , கேதுவுக்கு மீனம் ஆட்சிவீடெனவும் , 
துலாம் நட்புவீடெனவும் , கும்பம் விர்ச்சிகம் உச்சவீடெனவும் மிதுனம்கர்க் 
கடகம் உச்சவீடெனவும் , தனுசு மூலத்திரிகோணராசி என்றுகூறாநிற்கும் .. 
மற்றும் , " காமோச்ச காமிநீச ப்ரண தசரதர : ஸிம்ஹிகா கர்ப்பபூதோ " 
எனவும் , சாபோச்ச : காமரீசோ தரரஸசரபம் .... ... காரகேகேது " 
எனவும் , வரும் ஜோதிஷ சியாமசங்கி ya 2 எது இராகுவுக்கு மிதுனம் 
உச்சம் , கன்னி ஆட்சி , தனுசு நீசமென்றும் , கேதுவுக்கு தனுசு ரீசம் மிது 
னம் நீசம் மீனம் ஆட்சியென்றும் கூறாவிற்கும் . 
இந்த சியாமசங்கிரகத்தில் : -- 

சூந்யேஷுபூய உச்சம்ஸ்யாத் கோணக்ஷேத்ரம் தமசிதி . 

யுக்மம்குலீரகந்யாச்வ ஸிம்ஹமீநா : ஸ்ம்ருதாபுதை: 
எனவரும் இச்சுலோக வசனம் மிதுன ராசியில் ( 0 ) அம்சத்தில் இராகுவுக்கு 
பரமோச்சம் எனவும் , கடகராசியில் 5 - வது அம்சத்தில் பரமோச்சம் எனவும் 
கன்னியாராசியில் 24 - வது அம்ளத்தில் சுவக்ஷேத்திரம் எனவும் , கேதுவுக்கு 
தனுவில் ( 0 ) பாகையில் ( அம்சத்தில் ) பரமோச்சம் எனவும் , சிங்கரா 
5 - வது பாசையில் மூலத்திரிகோணம் எனவும் , மீனராசியில் 24 - வது 
பாகையில் சுவக்ஷேத்தரமெனவும் கூறாநிற்கும் ,. 


851 


விளக்க விருத்தியுரை 
சாயாகிரகங்களின் ஆட்சி உச்ச சக்கரம் 


ஏற்களின் பெயர் 


ஆட்சி உச்சம் 


நீசம் 


ஆட்சி உச்சம் நீசம் 


கும்பம் | 


விர்ச்சிக 


ஜோ திஷாமிர்தம் 


-- 


--- 


விர்ச்சிக 


கும்பம் 


விருத்தசம்மிதை 


- 


| 


விர்ச்சிக இடபம் 


-- 


ஜாதகாலங்காரம் 


விர்ச்சிக இடபம் 


* 


= 


வீமேசுரம் 


கும்பம் (விர்ச்சிக இடபம் 


விர்ச்சிக இடபம் 


சாதகசிந்தாமணி 


கும்பம் வீர்ச்சிக இடபம் மீனம் மிதுன தனுசு 


மூலகே 


ஜாதகபாரிஜாதம் 


கும்பம் மிதுன தனுசு 


மூலகே 


சர்வார்த்தசிந்தாமணி கடகம் இடபம் விர்சிகம் மகரம் வீர்ச்சிக இடபம் 
மூலகே 

மூலகே 
சியாமசங்கிரகம் கன்னி மிதுன தனுசு மீனம் தனுசு மிதுன 


இங்ஙனம் இராகு கேதுக்களின் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 
நீசம் இவைகளைப்பற்றி ஆசிரியர்கள் பல வேறு கொள்கையுடையவர்களாய் 
இருத்தலின் இவற்றுள் எது தான் சரியென்னும் உண்மையை உள்ளவாறு 
விளக்கிக் காட்டுதற்கு ஏற்ற போதிய பிரபல ஆதாரங்கள் யாண்டும் 
கிடைத்தில . இதுமட்டுமன்று ; ஏனை எழுகிரகங்களுடைய உச்சம் ஏற்பட்ட 
காரணமும் இன்னதென்று உண்மை யுணர்ந்துய்ய ஆதாரங்களும் கிடைக் 
கப்பட்டில . ஆனால் எமதுசிற்றறிவுக்குப் புலனாகிய வரையில் கிரகோத்துங்க 
தத்துவார்த்தம் என்ற வியாசம் ஒன்றை இங்கு எழுதப்படுகின்றதை 
விவேகிகள் ஆழ்ந்து ஆராய்தல் வேண்டும் . 

இராகு கேதுக்களுக்கு ஒரே ராசியில் உச்சமும் , அதற்கு ஏழாமிடத் 
தில் ஒரேராசியில் நீசமும் உண்டாமென்று இந் நூலாசிரியரும் உள்ள முடை 
யான் நூலாசிரியரும் கூறியது அத்துணை சிறப்பன்று . இராகு கேதுக்கள் 
எழுக்கு ஏழாமிராசியில் சஞ்சரிக்கும் சுபாவமுடையவர்களாதலின் ஒருவர் 
உச்சஸ்தானத்திலிருப்பின் மற்றொருவர் நீசஸ்தானத்தி லிருப்பது தான் 
பொருத்தமுடையதாகும் . ஆகவே இராகுவுக்கு விர்ச்சிகம் உச்சம் , இடபம் 
நீசமும் , கேதுவுக்கு இடபம் உச்சம் , விர்ச்சிகம் நீசமுமாமென நிச்சயிக்கப் 
பட்டதுணர்க . 


352 


சாதக அலங்காரம் 


கிரகோத்துங்க தத்துவார்த்தம் 
ரகோத்துங்கம் " என்று வழங்கப்படும் இத்தொடர்மொழிக்குக் 
கிரகங்களினுடைய உச்சத்தைப்பற்றிய உண்மைக்கருத்து என்பது பொருள்.. 
உச்சத்தின் எதிர்மொழி நீசம் எனப்படும் . உச்சமென்பது - மேல்நிலை ; நீ 
மென்பது கீழ்சில . ஆகவே உச்சஸ்தானத்துக்கு பேர் கீழேயுள்ள இடம் 
நீசஸ்தானம் என்னப்படும் . அதாவது ஒருகிரகம் உச்சம் பெற்ற இராசிக்கு 
சேர்கீழாகவுள்ள ஏழாம் இராசியே சோசியாகுமென்பதாம் . “ ப்காசகௌ 
தேசப்பாகசௌ எனவரும் ஜாதக பாரிஜாத வசனத்தினால் சூரிய சக் 
திரர்களை சேகராயகர் அல்லது இராஜ கிரகங்களெனக் கூறுவது சோதிட 
விற்பன்னர்களின் கொள்கை . இவ்விரு கிரகங்களாலேயே பஞ்ச அங்கமும் 
கணிக்கப்படுகின் றதுணர்க . இந்தச் சூரியசந்திரர்கள் முறையே சிவம் சத்தி 
களின் அமிசமானவர்கள் எனச் சோதிடத்திலும் , சுருதி புராணங்களும் 

ராமிற்றலின் சிவம் சத்தியையும் , சத்திசிவத்தையும் பிரிவின்றி இணைத்து 
இருத்தலை அவ்வுண்மைச் சுருதிகளே நன்கு விளங்கும் . இவ்வுண்மைப் 
பற்றியே இராசிமண்டலத்தில் முதலாபுள்ள மேஷராசியில் பிரகவரிசையில் 
முதலாபுள்ள சூரியபகவானுக்கும், இரண்டாவது ராசியாகவுள்ள இடம் 
ராசியில் இரண்டாவது சிரகமாயுள்ள சந்திரபகவானுக்கும் உச்சமென்று 
சோதிட சாஸ்திரத்தில் மகரிஷிகள் வகுத்து உரைத்திருக்கின்றனர். 

இராசிமண்டலத்தில் ( வடக்குத் தெற்கு ) மத்தியரேகை மேஷ துலா 
ஆரம்பத்திலிருக்கின்றது . இந்தரேகையின் ஆரம்பஸ்தானம்உச்சமென்றும் 
அந்தியஸ்தானம் நீசமென்றும் சொல்லப்படும் . 

ஆகவே இராசிமண்டலத் 
தின் உச்சரேகையின் ஆரம்பம் மேஷத்திலும் , முடிவு துலாத்திலும் இருக் 
கின்றது என நன்கு விளங்கும் . இந்தியதியினாலேயே பஞ்சாங்ககணிதத்தில் 
ரேவதி சம்பந்தம் ரைவதபக்ஷம் எனவும் , சித்திரை சம்பந்தம் சைத்ரபக்ஷம் 
எனவும் இருவகை கூங்கள் உபயோகத்திலிருந்து வருகின்றது . 

சிருஷ்டி ஆரம்பகாலத்தில் பூமத்திய வடக்குத் தெற்கு ரேகை மேஷ 
துலாத்திற்கும் , கிழக்கு மேற்குரேகை கடகமகரத்திற்கும் போரே இருந்தது . 
வானமத்திய ரேகையாகிய இராசி மண்டலத்தின் வடக்குத் தெற்கு ரேகை 
யும், கிழக்கு மேற்கு ரேகையும் முன் கூறியபடி முறையே மேஷ துலாம் , 
டக மகரங்களில் இருந்தது . உச்சரேகைக்கு அடுத்தரேகைகளோ எனின் 
மறையே இடப மீனா, கன்னி விர்ச்சிகங்களின் ஆரம்பத்தில் இருந்தது . 

வே சூரியாதி எட்டு கிரகங்கட்கும் மேற்கூறிய எட்டு ராசிகளில் ஒவ் 
போன்ற உச்சராசிகளாக வகுத்திருக்கின்றனர் மகரிஷிகள் என்று நன்கு 
அறியப்படுகின்றது . முதற்கிரகம் சூரியன் ஆதலின் முதல் இராசி மேஷம் 
அவறுக்குச்சமென்றும் , இரண்டாவது பிரகம் சர்திரன் ஆதலின் இரண் 
டாவதாசி அவலுக்குச்சமென்றும் , ஏழாவதுகிரகம் சனியும் , எட்டாவது 
திரசம் இராகுவுமா தலினால் இவர்கட்கு முறையே ஏழு எட்டாவது இராசிக 
பாகிய துலா விர்ச்சிகங்கள் உச்சமென்றும் நன்கு பெறப்பட்டது . 

சூரியன் சந்திரன் சனி இராகுக்களின் உச்சராசியின் தத்துவார்த்தம் 
இம்முறையாக வகுக்கப் பெற்றிருக்கின்றது . கனால் ஏனைய குஜன் புதன் 
குரு சுக்கிரர்களின் உச்சராசியின் தத்துவார்த்தம் இங்ஙனம் வகுக்கப்பட 
வில்லை , மற்றும் எங்கனமெனின் ? உறுதும் , 


விளக்க விருத்தியுரை 


353 


சூரியனது மத்தியஸ்புடமே செவ்வாய் குரு சனி இவர்களின் சீக்கிர 
கேந்திரஸ்புடங்களாமென்பது சூரிய சித்தாந்த முதலிய கணித ஏற்களின் 
கொள்கை . ஆகவே இவர்களின் உச்சம் ஒன்றுக்கொன்று சமரேகையில் 
சம்பந்தப்பட்ட இராசிகளில் இருக்கவேண்டும் என்று அறியப்படுகின்றது . 
இங்ஙனமே சூரியனது மத்தியஸ்புடமே புத சுக்கிரர்களின் மத்தியஸ்புடமா 
மென்பது ஷை கணித நூற்களின் கொள்கை . ஆதலின் அவர்களது உச்சமும் 
ஒன்றுக்கொன்று சமரேகையில் சம்பந்தப்பட்ட இராசிகளில் இருக்கவேண் 
டும் என்று அறியப்படுகின்றது . இங்கு ஒன்றற்கொன்று சமரேகையில் 
சம்பந்தப்பட்ட இராசிகள் என்று கூறியது எந்தெந்த ராசிகள் எனின் ? 
கூறுதும் . பூமியின் தக்ஷணமேருவிலிருந்து உத்தரமேருவரைக்கும் நேரே 
இழுக்கப்பட்ட ரேகையே பூமத்திய அதியுச்ச ரேகையாகும் . பூமத்திய 
நிரட்சஸ்தலத்தில் கிழக்கு மேற்காக நேரே இழுக்கப்பட்ட ரேகையே அக்ஷ 
ரேகை எனப்படும் சிருஷ்டி ஆரம்பகாலத்தில் வான மத்திய அதியுச்ச 
ரேகையும் அக்ஷரேகையும் , இந்தப் பூமத்திய அதியுச்சரேகையும் நிரட்ச 
ரேகையும் ஒன்றற்கொன்று சரியாய் நேராக இருந்தன . இந்த ரேகைகளில் 
இருந்த இராசிகள் மேட துலாம் , சடக மகரங்களாம் . இவற்றுள் வான 
பூமத்திய தீர்க்க ரேகைகள் ஒன்றாய் சம்பந்தப்பட்டதுபோல் சிருஷ்டி 
காலத்தில் காணப்பட்ட இடம் மேட துலாம் என்று முன்னரே கூறப்பட் 
டிருத்தலின் அந்த ரேகைக்கு உபய பாரிசங்களிலுமுள்ள இடப விர்ச்சிகம் 
கன்னி மீனங்கள் ஆகிய எட்டு ராசிகளும் ஒன்றற்கொன்று சமரேகையிற் 
சம்பந்தப்பட்ட இராசிகள் என்று அறிதல்வேண்டும் . பூமியிலாவது வானத் 
திலாவது இப்படி ரேகைகளின் கோடுகள் இழுக்கப்பட்டிருக்கவில்லை. 
வான சோதிகளின் போக்கு வரவைக் கணக்கிட்டறியும் பொருட்டு கணித 
விற்பன்னர்களால் இந்த ரேகைகள் இருப்பதாக கற்பித்து கணித சௌகரி 
யத்தை நாடி இவைகளை அருட்செய்திருக்கின்றனர் பெரியாசென்ப . 

சூரியனுடைய மத்தியஸ்புடமே புத சுக்கிரர்களுக்குரிய மத்தியஸ்புட 
மும் , செவ்வாய் குரு சனிகளுக்குரிய சீக்கிர கேந்திரஸ்புடமுமாமென்பது 
கணித நூற் றுணிபென முன்னரே கூறியிருக்கின்றோம் . ஆகவே புத சுக்கி 
ரர்களின் சீக்கிர கேந்திரஸ்புடத்தில் அவர்களின் மத்திய கிரகமான சூரிய 
மத்தியஸ்புடத்தைக் கழிக்கவருவது அவர்களது பிரதம சீக்கிர கேந்திர 
ஸ்புடம் எனப்படும் . செவ்வாய் குரு சனி ஆகிய இவர்களுக்குரிய சீக்கி 
ரோச்சம் சூரிய மத்தியஸ்புடம் ஆதலால் சூரிய மத்தியஸ்புடத்தில் 
முறையே செவ்வாய் குரு சனி இவர்களின் மத்தியஸ்புடத்தைக் கழிக்கப் 
படுவது இவர்களது பிரதம சீக்கிர கேந்திரம் எனப்படும் . 

பூமத்திய சித்தாந்தப்படி நோக்குங்கால் புத சுக்கிரர்களின் மண்டலங் 
களில் சூரியனுக்கு அடுத்தபடியுள்ளது சுக்கிரமண்டலமும் , அதற்கடுத்தபடி 
யுள்ளது புதமண்டலமுமாகும் . இதுபற்றியே இவ்விருவர்களுக்கும் சூரிய 
மத்தியஸ்புடஞ் சொந்தமானது . இருவர்களுக்கும் மத்தியஸ்புடங்கள் ஒரே 
விதமாக இருப்பதை ஊன்றி நோக்குங்கால் இருவரது உச்சமும் ஓர் கேர் 
இரேகையில் சம்பந்தமாக இருத்தல் வேண்டு மென்பது பெறப்பட்டது . 
பூசூரிய மத்திய ரேகைகள் மேஷாரம்பத்தில் ஒன்றாக சந்தித்து இருக்கும் 
போது அதற்கடுத்துள்ள ரேகை மீனாரம்பத்தில் இருந்து கன்னியாரம்பம் 
வரை செல்லுகின்றது . ஆகவே பூமத்திய சித்தாந்தப்படி சூரியமண்டலத் 

45 


4 


354 

சாதக அலங்காரம் 
துக்கு 2 -வது படியிலுள்ள சுக்கிரனுக்குரிய உச்சராசி மீனமும் , அதற்கு 
ஏழாவது ராசி சுக்கிரமண்டலத்துக்கு அடுத்தபடியிலுள்ள புதனுக்கு உச்ச 
விராசிகள் ஆயிற்றென்பதாம் . 

செவ்வாய் குரு சனி இவர்களின் மண்டலங்கள் பூமத்தியம் அல்லது 
சூரிய மத்தியப்படிநோக்குங்கால் முறையே ஒன்றற்கொன்று மேற்படிகளில் 
அடுத்தடுத்துக் காணப்படும் . இவற்றுள் சனிக்குரிய உச்சராசியின் தத்து 

ஆகவே மீதமுள்ள 
வார்த்தத்தை மட்டும் ஆராய்ந்து அறிதல்வேண்டும் . 
செவ்வாய்க்குங் குருவுக்குஞ் சூரிய மத்தியஸ்புடமே சீக்கிரோச்சஸ்புடமாத 
லின் இவ்விருவர்களின் உச்சமும் ஓர் நேர்ரேகையில் இருத்தல் வேண்டும் 
என்பது பெறப்பட்டது . சூரிய மத்திமத்தில் செவ்வாய் குரு இவர்களின் 
மத்திமத்தைக் கழிக்க வருவது இவர்களின் பிரதம சீக்கிர கேந்திரமென்று 
முன்னரே கூறியிருத்தலின் இதிலுள்ள கேந்திரசப்தம் 1-4-7-10 - ஐக்குறித் 
தலின் இவர்களது உச்சம் சூரியனுக்குக் கேந்திரராசிகளில் ஓர் நேர்ரேகை 
யில் இருத்தல் வேண்டுமென்பது பெறப்பட்டது . இந்தக் கேந்திரங்களில் 

டம் சனிக்கு உச்சமென்று முன்பு க . றியிருத்தலின் நன்குவிளங்கும் . 
இம்முறையானும் அது பொருத்தமாகக் காணப்படுகின்றது . 

1 - வது கேந்திரத்தில் சூரியன் இருப்பது 4-10 ஆகிய இரண்டு கேந் 
திரமாகும் . இவற்றுள் சூரியனுக்கு அடுத்தபடி வலப்புறம் இடப்புறங்களில் 
காணப்படும் கேந்திரஸ்தானங்கள் மகரம் கர்க்கடகம் இவற்றுள் வலப்புறத் 
துள்ள மகரம் செவ்வாய்க்கும் , இடப்புறத்துள்ள கர்க்கடகம் குருவுக்கும் 
உச்சராசிகளாகும் என்று அறிதல் வேண்டும் . இங்கு எடுத்துக்காட்டிய 
உண்மைகளினால் சூரியா தி கிரகங்களுக்கு முறையே மேடம் இடபம் மகரம் 
கன்னி நட . கம் மீனம் துலாம் விர்ச்சிகங்கள் உச்சராசியென்பதன் உண்மை 
நன்கு விளக்கும் . இராகுவின் உச்சத்தைப்பற்றி சோதிட நூலாசிரியர்கள் 
ஒருவர்க்கொருவர் மதபேதப்படுகின்றனர் . ஜாதகாலங்காரம் , வீமேசுவரம் , 
ஜாத +சிந்தாமணி ஆகிய இத்தமிழ்ச் சோதிட நூற்களில் இராகுவுக்குவிர்ச்சி 
கம் உச்சராசி என்று கூறப்பட்டிருக்கிறது . ஜாதகபாரிஜாதம் , சர்வார்த்த 
சிந்தாமணி ஆகிய இவ்விரு வடமொழி நூற்களில் முறையே இராகுவுக்கு 
மிதுனம் இடபம் உச்சராசிகளாமென்று கூறப்பட்டிருக்கின்றது . இப்படி 
இருவேறு பிரிவாயுள்ளவைகளில் முதற்கண் தமிழ்ச் சோதிடநூற்களில் 
கூறியிருப்பதுவே யுக்திக்குப் பொருத்தமாகவிருத்தலின் அதுவே உண்மை 
யென்று உணர் தல்வேண்டும் . கிரகோத்துங்க ராசிகளின் சத்துவார்த்தம் 

வாம் . ஆனால் அவ்விராசிகளில் இன்னின்ன பாகைகளில் தான் பர 
மோச்சமென்று வகுத்துரைத்திருப்பதின் தத்துவார்த்தம் யாது எனின் ? 
அதனை மற்றொரு சமயங்களில் கூறப்படுமென்க. இதுபோது விரிவஞ்சி 
ஈண்டு கூறப்படவில்லை . கிரகோத்துங்கத்தின் தத்துவார்த்தத்தைச் சிலர் 
வேறுவகையாகவுங்கூறுவர் . இத்தியாதி நியாயங்களினால் கிரகங்களுடைய 
உச்சராசி நியதி ஒருவாறு நன்கு விளங்காநிற்கும் . 

( 248 ) 
இனி ஆசிரியர் கிரகோச்சபலன்களைப்பற்றிக் கூறியிருப்பதற்கு 

மேற்கோள் வருமாறு : 
வழுத்தியசெங் கதிருச்சம் பெறவுதித்தோன் நானும் 
மன்னவனாம் பிரதாப சாலிமகா பலவான் 


விளக்க விருத்தியுரை 


355 


பழித்திடுபுன் னோயில்லான் தனதான்ய முள்ளான் 

பலவிதவா கனன் உடலில் பழுது ஒன்று மில்லான் 
செழித்திடுசந் திரனுச்சஞ் சகலசனப் பிரியன் 

செல்வகுணம் புத்திநவ தானியமுஞ் சேரும் 
விழித்துமயல் அளித்து மனம் உருக்கும்மட மாதே 

வெகுபேரைப் புணர்கின்ற மிகுபோகி யாவன் . 
( இ - ள் ) கண்ணைக்காட்டி , காம இச்சையைப் பெருக்கி , ஆண் மக்களின் 
உள்ளத்தை 

இளகச்செய்யும் தன்மையை யுடைய மடம் பொருந்திய 
பெண்ணே ! சூரியன் உச்சமாய் இருக்கப்பிறந்தவன் இராஜனும் , மகிமை 
யுடையவனும் , அதிக பலமுள்ளவனும் , துன்பமாகிய நோயில்லாதவனும் , 
பொன்னும் தானியங்களுடையவனும் , பலவகைப்பட்ட வாகனங்களையுடை 
யவனும் , சரீரத்தில் யாதொரு பழுதுகள் இல்லாதவனுமாவான் . சந்திரன் 
உச்சமாய் இருக்கப் பிறந்தவன் எல்லா சனங்களிடத்திலும் அன்புடையவ 
னும் , ஐஸ்வரியம் நற்குணம் சிறந்த புத்திசாதுரியமுடையவனும் , ஒன்பது 
வகைப்பட்ட தானியங்களை யுடையவனும் , அநேகம் பெண்களைப் புணரு 
கின்ற அதிக போகவன்மை யுடையவனும் ஆவான் எ - று . 
( வி - ரை) அத்யுக்ரம் அதித்ரவ்யம் மஹாந்தமபி பாஸ்கரஸ்வ துங்கஸ்த : 
ம்ருஷ்டாசநாம்பராட்யம் ஸுபூஷணம் சீதகு : குருதே . 

(சாராவளி) 
( இ - ள் ) சூரியன் உச்சமாயிருந்தால் அதி உக்கிர சுபாவம் . 

அதிக 
திரவிய முதலியன வுண்டாம் . சந்திரன் உச்சமாயிருந்தால் இஷ்டான்ன 
போஜனம் , நூதன வஸ்திராபரண முதலியன வுண்டாம் . 

(249) 
ஆகுஞ்செவ் வாயுச்சங் கீர்த்தி பிறர்க் கினியான் 

அவனிதனில் நெடுங்காலம் ஆயுளுடை யவனாம் 
வாகுடையன் பித்தன்பிதிர்த் திரவியங்க ளுள்ளான் 

மருவுமிகு புத்திமான் மன்னவனா யிருப்பன் 
மோகமுறும் புதனுச்சஞ் சகலகலை வல்லன் 

முறைமையுறு சங்கீதப் பிரியன்வெகு குணவான் 
சேகரமாம் புத்திமான் கணிதவகை தெரிவோன் 

திண்புவிக்கோ ரரசனூ றாண்டிருக்குஞ் சீமான் . 
( இ - ள் ) செவ்வாய் உச்சனாகி இருப்பானாகில் பிரபலமும் , அன்னியர் 
களுக்குப் பிரியமானவனும் , இப்பூமியின கண் நெடுங்காலம் ஆயுள் படைத்து 
வாழ்பவனும் ஆவான் . மேலும் கீர்த்திவாய்ந்தவனும் , பித்ததேகமுள்ளவ 
னும் , தன் பிதா சம்பாதித்துவைத்த தனங்களை புடையவனும் , யாவரும் 
பார்த்து சந்தோஷமடையத்தக்க புத்திவானும் , இராஜரீகம் செய்பவனும் , 
லீலாவிநோதனும் , சிருஷ்டி திதி சங்காரமாகிய முத்தொழிலை யுடைய 
மகாவிஷ்ணுவென்று சொல்லும் புதபகவான் உச்சனாய் இருப்பானாகில் 
எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்தறிபவனும் , இனிமையும் சுரசாகித்தியங் 
களும் சங்கீதமுதலியவைகளைப்பாட விருப்பமுடையவனும் , பூரண உத்தம 
குணமுடையவனும் , தன் அறிவை விருத்தி செய்பவனும் , கணிதசாஸ்திர 


+ 


6 - ல் உச்சனாக 


356 

சர்தக அலங்காரம் 
மாகிய ஜோதிடம் தெரிந்துகொள்ளுபவனும் , இப்பெருமைதங்கிய பூமியில் 
புத்திவானும் அரசனுமாய் இருப்பதுடன் நீண்ட செல்வத்துடன் நூறு 
வயதாய் இருப்பான் எ - று . 

( வி - ரை ) மேற்கூறியதை ஒவ்வொரு பாவமாய் ஆராய்ந்து சொல்ல 
வேண்டும் . எப்படியெனில் : ஜெனன ராசியிலேயே குரு உச்சனாக இருப்பா 
னாகில் லக்கினாதிபதியும் குஜனாகவே இருந்தால் அவன் மிகுந்த சிறப்பும் 
செல்வமும் வாய்ந்திருப்பதுடன் சகோதர ஒற்றுமையும் உள்ளவனாவான் . 

இரண்டில் உச்சனாக இருப்பானாகில் தன் குடும்பத்தில் லக்ஷிமிவிலாச 
மும் , தன் சுயகிராமத்திலேயே பூரண சுகத்துடனிருப்பான் . 3 - ல் உச்ச 
னாக இருந்தால் பலபேர் உதவியுள்ளவனும் , ஆளடிமையுள்ளவனும் , சகோ 
தரவிருத்தியும் , சகோதரரால் நன்மையை அடைபவனும் ஆவான் . நாலில் 
உச்சனாய் இருந்தால் சுகசவுக்கியம் வாய்ந்தவனும் , மாதுருசுகமும் இவனுக் 
கேற்படும் யோகத்தை தன் மாதா அனுபவித்து மரிப்பாள் . 5 - ல் உச்சனாக 
இருந்தால் புத்திரசந்தோஷமும் நல்லயோகமும் , பெண்கள் அதிக விருத்தி 
யும் , அம்மான் வகையரா விருத்தியும் உடையவனாவான் . 
இருந்தால் வியாதியும் கடன் உள்ளவனும் , தைரியசாலியும் , ஸ்திரீநோய் 
உடையவனும் ஆவான் . 7 - ல் உச்சனாக இருந்தால் நீண்ட செல்வத்தை 
யுடைய களத்திரமுடையவனும் , தன மாமிவீட்டிலேயே வாழ்பவனும் , 
சயன சுகபோக முள்ளவனும் ஆவான் . 8 - ல் உச்சனாக இருந்தால் ஆயுள் 
விருத்தியும் , தன்னை எதிர்த்தவாகளைஜெயிக்கும் தயிரியமுள்ளவனுமாவான் . 
9 - ல் உச்சனாக இருந்தால் பிதுர்பாக்கியமுள்ளவனும் , பிதாவைப் பிரியாது 
வாழ்பவனுமாவான் . 10 - ல் உச்சனாக இருந்தால மேன்மையான தொழில் 
உள்ளவனும் , சேவகாவிருத்திமூலமாய் அநேக பொருள்களை சம்பாதிப்ப 
வனுமாவான் . 11 - ல உசசனாக இருந்தால் தன் தொழிலுக்குமிஞ்சிய லாப 
மும் , ஜேஷ்ட சகோதர விருத்தியுள்ளவனும் ஆவான் . 12 - ல் உச்சனாக 
இருந்தால் சிலவாளியும் , களத்திர சுகவிருத்தி குறைவுள்ளவனும் , இவ் 
வாறே ஒவ்வொரு பாவங்களுக்கும் சுபர் அசுபரறிகது பலன் கூறுக . 

ஏதேனுமொரு லக்கினத்திற்கு புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெற் 
றிருப்பானாகில் புத்திரயோகமென்றும், மனோதயிரியமுடையவனும் , ஞான 
மார்க்கங்களைக்கற்றுத் தெளிபவனும் , தன் பந்துக்களிடம்பிரியமானவனும் 
எக்காரியத்திற்குச் சென்றாலும் ஜெயமும் , போகவான் , மெதுவான நடை 
யையுடையவனும் , மிருதுவான ரோமமுள்ளவனும் , சர்வஜன உபகாரியா 
யும் இருப்பானென சாதகசிந்தாமணியின் 1012 - ஆம் செய்யுளில் கூறியபடி 
யும் ஆராய்ந்து கூறுக . இத்துடன் உச்சக்கிரகங்களின் பலத்தையும் அறிந் 
அரைத்தல் வேண்டும் , 

( 250 ) 
ஆமரச னுச்சத்தில் வெகுசம்பத் துள்ளான் 

அரசன்மிகு போகவான் அணிகலழு முன்னாம் 
காமரச வனிதைவா கனம்வித்தை புதல்வர் 

கனகமா மருவுமுப காரனா யிருப்பன் 
பூமலிசுக் கிரனுச்சந் தனம்வித்தை புதல்வர் 
போகமிக வுளன் காரி யுச்சமதிற் பலவான் 


விளக்க விருத்தியுரை 


357 


எம்மாரோக் கியந்தீர்க் காயுணன்மை யுடனே 

இரணியங் . கிராமஞ்சேனை யிவைகளுள னாமே . 
( இ - ள் ) குருபகவான் உச்சக்ஷேத்திரம் பெற்றிருப்பானாகில் அதிகசெல் 
வத்தை யுடையவனும் இராஜரீகம் செய்பவனும் , போகசுக முள்ளவனும் , 
பொன் பூஷண முதலிய நகைகளை யுடையவனும் , காமசுகத்தில் மிஞ்சிய 
ஸ்திரீகளோடு வாழ்பவனும் , பசுவாகனமுடையவனும் , வித்தியாப்பியாசம் 
உள்ளவனும் , செல்வாக்குடைய புத்திராகளும் , பிரக்யாதியுடன் உலக உப 
காரியாவதுடன் மேன்மை படைத்த அந்தஸ்துடையவனுமாய் இருப்பான் . 
பூவுலகில் சிறப்பு பொருந்திய சுக்கிரன் உச்சனாக இருக்கப் பிறந்தவன் 
விசேஷ செல்வத்தைப் படைத்தவனும் , வித்தியாசாரியும் , கல்வியுடைய 
புத்திரர்களை புள்ளவனும் , ஸ்திரீகள் சுகமுடையவனுமாவான் . சனி உச்ச 
னாக நிற்கப் பிறந்தவன் திடசாலியும் , ஆரோக்கியமுள்ளவனும் , தீர்க்க வய 
துள்ளவனும் , உண்மையுள்ளவனும் , அநேக கிராமங்களை யுடையவனும் ,, 
சேனாசைனியங்களை யுடையவனும் ஆவான் எ- று . 
( வி - ரை ) சனி உச்சனாக இருக்கின் சசயோகம் என்றுங் கூறுவர் . 

செய்யுள் 


> 


சனியன்கேர் திரமுச்ச மூலத்திரிகோணம் 

சாற்று தயந் தனிலிருக்கச் சசயோகமென்பர் 
இனியமன்னவனு மாவன் நல்ல தூமந்திரியாகும் 

ஏற்றமலைச் சஞ்சாரம் குரூரபுத் திவஞ்சன் 
அனையதே சாதிபதி சேனாதிபதியாம் 

அரியதாத் ருத்துவனும் விதரணிகன் ஞானி 
வினையுமா துருபக்தி மிகுதேககாந்தி 

வேசையர்மோ கன்றூல தேகனெனலாமே . 
( இ - ள் ) கேந்திரத்திலாவது மூலத்திரிகோணத்திலாவது சனிபகவான் 
உச்சனாகயிருந்தால் துன்பமற்ற அரசனாவான் ; அல்லது மந்திரியாகவாவது 
இருப்பான் . மலை வனம் வனாந்தாங்களில் சஞ்சரிக்கப் பிரியனும் , கெட்ட 
ணமும் புத்திசாலியும் சன்யாசியும் தாய்மீது பக்ஷமும் பக்தியு முள்ளவ 
னும் , தேககாந்தியுள்ளவனும் , தாசிமோகனும் , ஸ்தூலசரீரவான் என்றும் 
சொல்வாயென சாதக சிந்தாமணியில் கூறியபடியும் சனியைப்பற்றிக் 

( 251 ) 
உள்ள தொரு கிரகமுச்ச மேவிற்கிரா மணியாம் 

உபயமுச் சம்பெற்றிற் பலவூர்க்கிரா மணியுமாவான் 
தெள்ளியதோ ரொருமூன்று கிரகமுச்ச மானாற் 

செங்கோன் மன்னவனாகிச் சிறிதவனி புரப்பன் 
நள்ளியதோ ரீரண்டு கிரகமுச்ச வானாற் 

நவிலொருமண் டலந்தனக்கு நாயகனே யாவன் 
புள்ளி செறி யோரைந்து கிரகமுச்ச மானால் 
பூலோக நாயகன் மெனப்பலன்கள் புகல்வர் . 


றுக . 


சித்தி 


சாதக அலங்காரம் 


ள் ) எந்த ராசியிலேனும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் கிராம 
அதிகாரியாவான் . இரண்டு கிரகம் உச்சம்பெற்றிருக்கப்பெற்ற ஜாதகன் 
அநேக ஊர்களுக்கு அதிபதியாகவும் , தெளிந்தெடுக்கப்பட்ட 3 - சுக கிரகங் 
கள் உச்சனாகி யிருந்தால் செம்மைபொருந்திய நீதிகோல்பிடிக்கும் அரச 
கித் தன்னால் ஓர் சிறிய பட்டணம் உண்டுபண்ணுபவனும் , 4- கிரகங்கள் 
ச்சனாகி யிருந்தால் ஒரு தேசத்திற்கே அதிபதியாயும் , வரிசைப்பெற்ற 
5 - கிரகங்கள் உச்சம்பெற்றிருந்தால் ஜகத்குரு என்றும் சொல்லலாம் எ - று . 

5 - ரெகங்கள் உச்சனாகில் 
பூவுலகுக்கெல்லாம் குரு என்றபடி விபரம் 


சூரி கேது 


கே 


சுக் ராகு 


ஜகத்குரு 


குரு 


கிராம 
சனி அதிப 

தி 


பல ஊர் குரு 

சுக் 
சூரி 


5 ) 


சனி 


புத 


அங் 


புத 


புகல்சனன காலையினிற் சுபக்கிரக மெல்லாம் 

பொருந்து நீசஞ் சத்துரு ராசிதனிற் சேர்ந்தே 
இகலறநின் றிடுபலன்க ளுரைத்திடவுங் கேளாய் 

இருந்ததலந் தனைவிட்டே யேகுவிக்குந் தூரம் 
விகலுற்ற நாசமிக வுற்பவிக்கு மென்றே 

மெய்யதனிற் குரூரமாம் வியாதிகளுண் டாகும் 
அகன்மரண துக்கசோ கங்களிவை செறியும் 

அனங்கண்டு சரநடைசொல் லானவிழி யாளே . 
(இ - ள் ) வில்போன்ற வளைந்த புருவமும் , சேல்கண்டைகளைப்பழிக்கும் 
சண்களைபுடைய பெண்ணே ! ஜெனனசாக்களில் சுபக்கிரகங்களான சர் 
திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் நீச வீடுகளிலும் , தன் சத்துரு கோட்க 
ளுடனும் சத்துருவீட்டிலும் இருப்பாரேயா மானால் அவர்களடையும் பலனை 
கேட்பாயாக . தன் சுயக்ஷேத்திரத்தைவிட்டு அன்னியவிடங்களுக்கும் தூர 
தேசங்களுக்கும் போகும்படிச்செய்யும் விகல்பமாகிய கொடிய நாசபலனைச் 
செய்யும் சரீரத்தில் கொடிய நோய்களை யுண்டாக்கும் துர்மரணங்களும் 
சோகங்களும் கொடுக்கும் என்று கிரகசுபாசுபமறிந்தும் கூறுவாயாக எ - று . 
( வி - ரை ) 

செய்யுள் 
வாழுரின்ற குடும்பாதி ஈரா ரெட்டில் 
வந்தான்சால் அவன் மனை பாழாகு மப்பா 
சூழுகின்ற வீடு முதல் பலித்தி டாது 
பத்துகட்டாய் இருந்தாலும் சுட்டு வேகும் . 

. 


விளக்க விருத்தியுரை 

359 
என்ற வாக்கியப்படி , குடும்பாதிபதி 6-8-12 இவ்விடங்களிலிருந்தால் அவன் 
பிறந்த மனை பாழாய்போகுமென்றும் , அக்குடும்பம் விருத்தியாகாதென்றும் 
சுற்றுக்கட்டுடைய பெரிய கட்டடமாயினும் தீப்பற்றி வேகும் என்றுரைத் 
திருக்கிறபடியால் முன் சொல்லிய செய்யுளின்படி நீசம் பகையாயினும் ஒவ் 
வொரு பாவமும் ஆராய்ந்து அவர்களுக்கு பலனைச் சொல்லுவாயாக . ( 253 ) 
ஆரேனு மூவருச்ச மாகிலமைத் தோளி 

அணுகுமர சன்கூட மூவருச்ச மாயின் 
வாரேறு முலைமடவாய் மந்திரியு மாவன் 

மற்றுமொரு மூவர் நீ சத்தான மருவில் 
பாரேறுந் தனிலொருவர்க் கேயடிமை யாவன் 

பகர்மூவ ரத்தமனம் பாலனுயிர்க் கரிட்டம் 
சீரான சசிக்கிருபால் பாவர்கடாம் வந்து 

சேரிற்கத் திரியோகஞ் சேயுடனே மரிக்கும் . 
( இ - ள் ) எந்த கிரகமாகயிருந்தாலும் 3 - இரகங்கள் உச்சனாக ஜெனிக்கில் 
ஓடம் தோணி தெப்பம் இவைகளை யடைவான் ; அரசாக்ஷி புரிபவனாகவும் 
இருப்பான் . மற்றும் 3 - கோட்கள் உச்சம்பெறின் அமைச்சனாகி வாழ்வான் . 
8 -இரகங்கள் நீசம்பெறின் பூமியின்கணுள்ள ஓர் மேதாவிக்கு அடிமையாக 
இருப்பான் . ஜெனனகாலங்களில் 3 - கிரகங்கள் அஸ்தமன மடைர் திருர் 
தால் அந்த ஜாதகனுக்குச் சில கெண்டாதி தோஷங்களுண்டு . சிறப்பு பெற்ற 
சந்திரனுக்கு இருபக்கங்களில் தீயகோட்கள் இருக்கப் பிறந்தவன் கத்திரி 
யோகமென்றும் , அந்த ஜாதசனானவன் உடனே இறந்து போவானென்றும் 
கிரியைப்போன்ற ஸ்தன பாரங்களை புடையவளே ! இவ்வாறறிந்து பலன் 
சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) ஜெனனலக்கினத்தில் சுபக்கிரகங்கள் நின்று குருவுடன் நீரா 
கிரகங்களும் , சுக்கிரன் ராகுவும் இலக்கினாதிபதி சனிக்கு 7 - ம் ராசி பெறி 
னும் , சந்திரன் அஸ்தமயமடைந்து மேலெழுதியபடி இருந்தாலும் 25 - வய 
தில் மரணமடைவானென்றும் , இன்னும் ஆயுள் ஸ்தானமான 8 - ஆம் பாவ 
கத்தினால் ஆராய்ந்து சொல்லுக . இவை கேரளத்திலுள்ளபடியாம் . ( 254 ) 
மரியாதி ரிடனிரண்டு கிரகமுச்ச மாகி 

மன்னியோ காங்கிசையில் வந்திருக்கின் மன்னாம் 
பிரியாத விவரிருவர் மித்துருவே யானால் 

பெருமைசெறி முழுராஜ யோகமெனப் பேசு 
பரிவேயில் லாதபகை யானாலற் பமதாம் 

பாக்கியவா னாமுச்ச மேபடைத்த சுபக்கோள் 
தரியாத நீசாங்கி சத்திலற்ப யோகம் 

தாழ்வான நீசருச்சந் தானேறிப் பலனே . 
( இ - ள் ) மேஷராசியில் குஜன் உச்சனாகிநிற்கில் , சூரியனுடன் 2 - கிர 
கங்கள் உச்சனாகியிற்கப் பிறந்தாலும் , அவன் அங்கிஷம் பெற்றிருந்தாலும் 
அரசனாவான். மேலேசொன்ன சூரியனுடன் சேர்ந்த இரண்டு கிரகங்களும் 
மித்துருவாக இருப்பார்களேயானால் பெருமை பெற்ற இராஜயோகத்தில் 


360 


சாதக அலங்காரம் 


வாழ்ந்திருப்பானெனச் சொல்வர் . நற்பலனைத் தரமாட்டாத பகை ஷேத் 
திரம் பெற்றிருப்பானாகில் குறைந்த யோகமும் , உச்சமேறிய சுபக்கிரகங்கள் 
நீசரேகத்தோடு சம்பந்தப்படில் பலவானுமாவான் எ - நு . 
( வி - ரை ) 

உச்சம்பெற்ற கிரகமாயினும் 

வேறு கிரகங்கள் பார்க்கப் பலன் 
லக்கினம் தனி லுச்சரிருந் திடச் செவ்வாய் பார்க்க 

உலப்பில்பாக் கியத்தோன் மூன்றி லுரைர் திட ஜடாயோகர்தான் 
பலப்படு காலம்கூறிற் பனிரெண்டு வருடத்தின் மேல் 

கலக்கமில் வருடம்மூன்றும் கனயோக மனுபவிப்பான் . 
( இ - ள் ) லக்கினத்திலே உச்சக்கிரகமிருந்து அவனைச் செவ்வாய்பார்க்க 
பாக்கியாதிபதி 3 - ல் இருக்க ஜடாயோகமென்றும் சொல்வர் . அதன்பலன் : 
அந்த யோகத்தை 12 -வருடத்திற்குமேல் 3 - வருஷம்வரையில் அனுபவிப் 
பான் என சாதகசிந்தாமணியில் கூறியபடியால் உச்சகிரகமிருக்கினும் 
அவனைப்பார்க்கும் கிரகத்தைக்கொண்டும் பாவத்தைக்கொண்டும் பலன் 

( 255 ) 
கிரக மாலிகா யோக பலன் 


சொல்லுக . 


எண்ணிய லக்கினங்கண் முதலேழு வீட்டில் 

இடைவிடா மற்கிரக மாலையென்ன 
நண்ணிடில் வல்லகியோகம் பலன்கள் கூறின் 

நலமுளனுற் சாகிபர னீதியாளன் 
புண்ணியசம் பன்னனறி வுடைய கோமான் 

புகழ்செறியும் பிரசங்கி வித்துவானாம் 
திண்ணியநற் குலமுடைய நிபுணன் சீலன் 

நிரன்யோக வானென்றே செப்புவாரே . 
( இ - ள் ) ஜெனன ராசிமுதல் 7 - ராசிவரையில் இடைவிடாது கிரசமிருக் 
சப்பிறந்தபேர்களுக்கு கிரகமாலிகா யோகமென்றும் சொல்வர் , அதன் 
பலனைச் சொல்லுமிடத்து நல்ல சுகத்தையே அனுபவிப்பவனும் , சந்தோ 
வத்தோடிருப்பவனும் , புண்ணியசெயல்களையுடையவனும் , நல்லறிவுடைய 
சீமானும் , புகழ்ச்சியைப்படைத்த பிரசங்கம் செய்யும் சீமானும் வித்வானும் 
சாமர்த்தியமுடையவனும் உத்தமகுலத்திலுதிப்பவனும் , எந்தகாரியங்களி 
லும் சாமர்த்தியமுள்ளவனும் , சைவமதிகனும் , அளவிறந்த யோகத்தை 
யுடையவனும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) முன் சொல்லியபடி 7 -வீடுகளில் கிரகமிருந்தால் வஜ் யோக 
மென்றும் சிலர் கூறுவதால் அதன் விபரம் : -- 

மன்னு வஜ்ர யோக முதயமேழ் 

மருவாற் கோவிமை மூப்பினல்லவன் 
முன்னவன் முன்னமேழ் கோடீரமுற 
முசல யோகந்தான் சுற்றமிலச்சைமா 


விளக்க விருத்தியுரை 


361 


னென்னும் தாது நடையபி மானியா 

மினங்கடி தல்பர தேச வாழ்க்கையா 
முன்னு மேநள யோக முபயமே 

யூனவான் குரைதன வானி நிபுணனே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினமுதல் 7 - வீடுவரையில் கிரகமிருந்தால் 7 - ராசி 
வரையில் கிரகமிருந்தால் நல்லவனும் தனவந்தனும் ஆவான் எனவும் , இள 
மையிலும் மூப்பிலும் செல்வமுடையவனும் , நடுவயதில் தரித்திரத்தை 
அடைபயனும் , சூரியன் முதல் 7 - கிரகங்கள் ஸ்திரராசிகளில் நிற்க முசல் 
கர்மயோகமெனவும் , அதன்பலன் தர்மி சுத்தமனமுள்ளவன் லச்சையள்ள 
வன் , உபயராசிகளில் 7 - கிரகங்களிருக்க நளயோகமென்றும் , தேகத்தில் 
ஊணமுள்ளவனும் , செல்வவான் தனவான் நிபுணனாவான் . சரராசிகளில் 
7- கிரகங்கள் நிற்கின் சசியோகமென்றும் , தூரம் நடக்க வல்லவனும் , அபி 
மானி இனங்களை துவேஷிப்பவனென்றும் , அன்னிய தேசங்களில் வாழ்பவ 
னென்றும் வீமேசுர உள்ளமுடையானில் யோகபடலத்தில் கூறியபடி 
ஆராய்ந்து கூறுக . 

( 256 ) 


வாருலவு முலையாய்கேள் லக்கினங்கண் முதலா 

மாறாம லேயாறு வீட்டிற்கே ணிற்கப் 
பாருலவு சக்கிரதர யோகங்க ளென்னப் 

பகருபலன் றனைத் தெரிந்து பார்த்திடு மப்போது 
சீருலவு மன்னவனாஞ் சுகதேகன் சீமான் 

சினமிலான் கிருபையுளன் சேர்ந்தபிர தாபன் 
ஏருலவாக் கிபன் ஞானவான்புத்தி மானாம் 

இனிய தாதாவென்றே யியம்பிடுவர் கண்டீர் . 

இ - ள் ) ஜெனன லக்கினமுதல் 6 - ராசிவரைபில் கிரகங்கள் இடை 
விடாது வரிசைப்பெற்றிருந்தால் உலகத்தில் பெருமைதங்கிய சக்ரதார 
யோகமென்றும் = றுவர் . அதன்பலனை அறிந்து சொல்லுமிடத்துசிறப்புற் 
றோங்கிய அரசனம் சுகசரீரமுள்ளவனும் , திரண்ட செல்வத்தைப் படைத் 
தவனும் , கோபமில்லாதவனும் , கடவுளால் மிகுபக்ஷத்துடன் காப்பாற்றப் 
படுபவனும் கீர்த்திசவுகரிய பராக்கிரமமுள்ளவனும் , வாய்ச்சாதுரியமுள்ள 
வனும் , உண்மை மொழியம் ஞானமார்க்கமுடைய சன்யாசியும் , மேலான 
பதவியை வாய்ந்த மேதாவியும் ஆவானென்று அழகு வாய்ந்த பெண்ணே ! 

( 257 ) 
கண்டிடி லக்கினங்கண் முதலைந்து வீட்டிற் 

கருணையுட னேகிரகஞ் சேர்ந்து நிற்கில் 
ஒண்டொடி நற்பாச யோகங்க ளென்றதனை 

யுரைப்பர்பலன் மேதாவி யுற்சாகி யாகும் 
தண்டமிழின் பலகலையுந் தெரிந்துரைகள் பகர்வன் 

சகலசனங் களும்புகழத் தான்மிகவே வாழ்வன் 
எண்டிசைகள் ஃபுரந்திடுமன் னவராற் பூச்சியவான் 
இனியதன : வான்வீட்டிற் கருமமெல்லாம் பார்ப்பன் . 
46 


கூறுவாயாக எ - று . 


* 


362 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) ஜெனன ராசிமுதல் 5 - ராசிவரையில் இடைவிடாது கிரக 
மிருக்குமாகில் பாசகபோகமென்றும் சொல்வார் . அதன்பலன் என்ன 
வெனில் ? திரண்ட செல்வத்தைப் படைத்தவனும் , மேதாவியும் , எக்கால 
மும் நீங்காத சந்தோஷத்தையுடையவனும் , பிரகாசம்பொருந்திய தமிழி 
லுள்ள பற்பல நூற்களை ஆராய்ந்து பிரசங்கிப்பவனும் , எல்லாஜனங்களும் 
பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையுடையவனும் , தேசங்களை அர 
சாக்ஷிசெய்யும் இராஜாக்களால் போற்றப்படுவோனும் , உத்தம மார்க்கத் 
தோடு தன் வீட்டிலேயே இருந்து வாழ்வோனும் , குடும்ப கவனமுடையவ 
னும் ஆவானென்று அழகுவாய்ந்த பெண்ணே ! கூறுவாயாக எ - று . ( 258 ) 


வேறு 


விடாது 


பார்க்கிலக்கினந்தன்னோடு பயினான்குமனைக்குள்ளாக 
ஏற்கவேகரக நின்றா லிதுவேகேதாரயோகம் 
தீர்க்கமாய்கிருஷிபண்ணித் தனந்தேடுந்திடவான்சுற்றத் 
தார்க்கன்பன்சுகவான்ராச பூச்சியன்றகைமையுள்ளான் . 
( இ - ள் ) ஜெனன 

ஜெனன ராசிமுதல் நான்கு ராசிகள் வரையில் இடை 

கிராம் நின்றிருக்குமானால் கேதாரயோகமென்றும் கூறுவர் . 
அவற்றின் பலன்களாவன : பூமிமூலமான பயிர்த்தொழில்புரிந்து வாழ்பவ 
னும் , அதன் மூலமான பொருள் சம்பாதிக்கும் சாமார்த் தியனும் , தன் பந் 
துக்களுக்கு இனிமையுள்ளவனும் , சௌக்கியத்தையே அனுபவிப்பவனும் , 
இராஜாக்களிடம் சேவை செய்பவனும் , நல்ல பூர்ண யுக்தி புத்திசாலியும் 
வான் எ - று . 

( வி - ரை ) மேற்காட்டிய நான்கு வீடுவரையில் கிரகமிருந்தால் கேதார 
யோக மென்றும் சொல்லுவதுடன் அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு சந்திர 
னுக்கு 9 - ல் குருவிருந்தாலும் கேதாரயோகமென்றே கூறுவர் . அந்தயோகம் 
மூன்று வருஷம் அனுபவிப்பான் . 

( 259 ) 
உள்ளதோர்மூன்றுவீட்டி லுற்றிடிற்சூலயோகம் 
மெள்ளவேபலனநேக வித்தையுள்ளவனுற்சாகி 
தெள்ளியபோகவானாந் திரவியந்தேடுஞ்செல்வன் 
கொள்ளவும் விலைகள் கூறி விற்கவுங்குறிப்புளாளன் . 

( இ - ள் ) ஜெனன ராசி முதல் 3 - ஆம்ராசிவரையில் கிரகமிருந்தால் சூல 
யோகமென்றும் சொல்வர் . அதன் பலன்கள் என்னவெனில் ? நாளுக்குநாள் 
அதிக செல்வத்தையுடையவனும் , பலவிதமான 

கல்விகளையுடையவனும் , 
எக்காலமும் நீங்காத சந்தோஷசுகத்தையுடையவனும் , குற்றமில்லாதபோக 
சுகத்தை யுடையவனும் , செல்வத்தை சம்பாதிக்கக் கருத்துடையவனும் , 
வாங்கவும் விற்கவும் யுக்திடை படைத்தவனும் , வியாபாரியும் ஆவான் எ - று . 
இத்துடன் 10 - ஆம் பாவகத்தையும் ஆராய்ந்து பார்க்கவும் . ( 260 ) 

ஆள் சன்மமிரண்டிலேழு கிரகமுமமர்ந்து நிற்கில் 
நீள்யோகமென்பரிதன் பலனிதிமான்மிக்கோர் 
தாள் தொழுதிறைஞ்சிநிற்குஞ் சரசவான்றீர்க்கசீவி 
கேள்சுபகாமன்சென்மத் தேழுறிற்களவுயோகம் . 


விளக்க விருத்தியுரை 


363 


இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் தனஸ்தானமாகிய இரண்டாம் ராசியில் 
7 -கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் நீளகயோகமென்றும் சொல்வர் . 
அதன்பலன்களாவன ; செல்வத்தைப்படைத்தவனும் , மேம்பட்டவர்களெல் 
லாம் தண்டம் சமர்ப்பித்து கைகூப்பிரிற்கும் மேலானபதவி வாய்ந்தவனும் , 
சரசமொழிகளை விள்ளுபவனும் , பூரண ஆயுளைப்படைத்தவனும் , குற்றமில் 
லா த உத்தம செய்கைகளையே செய்பவனும் ஆவான் . மேலே சொன்ன 7 
கிரகங்களும் ஜெனனலக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியில் அமர்ந்திருந்தால் 
கவுளயோகமென்றும் சொல்லுவார் எ - று . 

( 261 ) 


இ 


யோகமாங்கவுளயோக முறுதனஞ்சற்றுமில்லான் 
பாகமாயிளைத்திருப்பன் செலவுளான்பகரிற்சோம்பன் 
தோகை கேள் பொல்லான்சிற்ப காரியத்தொழிற்குவல்லன் 
வாகுடன்புவிசஞ்சார வல்லமையுள்ளனாமே . 

( இ - ள் ) மேற்சொன்ன கவுளயோகத்தின் பலன் என்னவெனில் , தனக் 
கென்று வேண்டிய பொருள் கொஞ்சமேனும் இல்லாதவனும் , திரேகம் 
மெலிந்தவனும் , விரயம் அதிகமுள்ளவனும் , பகல்காலங்களில் மயக்கம் முத 
லிய சோம்பல் உள்ளவனும் , துற்குணமுடையவனும் , சிற்பவேலையில் வல் 
லமை பொருந்தியவனும் , பல தேசங்களில் சஞ்சாரம் செய்ய சாமர்த்திய 
முள்ளவனும் ஆவானென்று அழகுவாய்ந்த பெண்ணே ! கூறுவாயாக 
எ - று . 

( 262 ) 
உச்சபலப்படலம் முற்றிற்று . 


சகட யோக பலன் 


வேறு 


அகடின் மன்னனுக் காறெட் டொடுவியத் 
திகடி லாமதி யெய்தி யிருந்திடின் 
சகட யோக மிதிற்பிறந் தார்க்கெலாம் 

விகட துன்பம் விளையு மரிட்டமே . 
இ - ள் ) நற்கீர்த்திவாய்ந்த குருநின்ற ராசிக்கு ஆறாமிடமான ரோக 
ஸ்தானத்திலேனும் , 8 - ஆமிடமான ஆயுள் ஸ்தானத்திலேனும் , 12 - ஆமிட 
மான விரயஸ்தானத்திலேனும் , கலைகளையுடைய சந்திரனிருக்க ஜெனித்த 
வர்களுக்கு சகடை என்றும் , இச்ச டயோகத்தில் பிறந்தவன் அளவில்லாத 
கஷ்டங்களை அனுபவிப்பதும் கெண்டமும் சேரும் எ - று . 
( வி - ரை ) ஷை 

சகடையிலுதித்த ஜாதகங்களை இலக்கினாதிபதி 
ரோகாதிபதி அஷ்டமாதிபதி கார்யாதிபதி விரயாதிபதி இவர்களிருக்கும் 
சுபாசுபம் தெரிந்து துன்பம் விளையுமென்றும் , கெண்டம் சம்பவியுமென்றும் 
ஆராய்ந்து கூறுக . 

( 263 ) 


364 


சாதக் அலங்காரம் 


யோக பலப் படலம் 


இந்நிலவுலகில் வடமொழிச் சோதிட நூல் வல்லுநரும் , யவனதேசத் 
துச் சோதிடவல்லுநரும் யோகங்களை மூன்று முக்கியமான பெரும்பாகங்க 
ளாக வகுத்துத் தொகுத்திருக்கின்றனர் . 
அவற்றுள் : 

1 - வது இராஜயோகமும் , 
2 -வது நாபசயோகமும் , 
3 - வது சந்திரயோகமும் ஆகும் . 

இவற்றுள் 
1 - வது இராஜயோகத்தில் 100 - முக்கிய பிரிவுகள் உண்டு . 
2 - வது நாபசயோகத்தில் நான்கு முக்கிய பிரிவுகள் உண்டு . 


. 


அதாவது : 


1 - வது ஆகிருதியோகமும் ,, 
2 - வது சங்கியாயோகமும், 
3 - வது ஆசிரயயோகமும் , 
4 - வது தளயோகமும் ஆகும் . 

இவற்றுள் 
1 - வது ஆகிருதியோகத்தில் 

20 பிரிவுகளும் 
2 - வது சங்கியாயோகத்தில் 

7 பிரிவுகளும் 
3 -வது ஆசிரயயோகத்தில் 

3 பிரிவுகளும் 
4 - வது தளயோகத்தில் 

2 பிரிவுகளும் 

ஆக 32 பிரிவுகளுண்டு . 
( உபபிரிவுகள் 12 ......... 12 45 44 ) 


யவன தேசத்து சோதிட வல்லவர்கள் , 

1 - வது ஆகிருதியோகத்தில் 
2 - வது சங்கியாயோகத்தில் 


23 பிரிவுகளும் 
127 பிரிவுகளும் 


ஆக பிரிவுகள் 150 என்பர் . 


இராசி 12 - லும் சம்பவிக்குமாதலால் 150x12 = 1800 
யோகங்களாமென்பர் . இப்பிரிவுகள் 1800 - ம் முற்கூறிய 32 - யோகங்களி 
லேயே அடங்கியிருக்கும் சூக்குமத்தை அன்னோர் அறிந்திலர்போலும் . 


விளக்க விருத்தியுரை 


365 


1. இராஜயோக விளக்கப் பதகம் 

யோக 
சூரிய சந்திர செவ்வா 

குரு சனி 

இலக்கின 


எண் 


கடகம் 


" } 


மகரம் 


10 
11 


மகரம் 
மகரம் 


மகரம் 


| 


மேடம் மகரம் கடகம் துலாம் மேடம் 1 
மேடம் 

மகரம் கடகம் துலாம் கடகம் 

2 
மேடம் மகரம் கடகம் துலாம் துலாம் 

8 
மேடம் மகரம் கடகம் துலாம் மகரம் 

4 
மேடம் கடகம் துலாம் மேடம் 

5 
மேடம் கடகம் துலாம் கடகம் 

6 
மேடம் கடகம் துலாம் துலாம் 

7 
மேடம் மகரம் 

மேடம் 

8 
மேடம் 

மகரம் கடகம் கடகம் 

9 
மேடம் 

மகரம் கடகம் 
மேடம் 

துலாம் மேடம் 
மேடம் 

துலாம் துலாம் 12 
மேடம் மகரம் 

துலாம் மகரம் 13 
கடகம் துலாம் கடகம் 14 
மகரம் கடகம் துலாம் துலாம் 15 

மகரம் கடகம் துலாம் மகரம் 16 
மேடம் கடகம் 

கடகம் மேடம் 

17 
மேடம் கடகம் 

கடகம் கடகம் 

18 
மேடம் கடகம் 

துலாம் மேடம் 

19 
மேடம் கடகம் 

துலாம் துலாம் 

20 
மேடம் கடகம் மகரம் 

மேடம் 21 
மேடம் கடகம் மகரம் 

22 
கடகம் கடகம் துலாம் கடகம் 

23 
கடகம் கடகம் துலாம் ( துலாம் 

24 
கடகம் மகாம் கடகம் கடகம் 

25 
கடகம் மகரம் கடகம் 

மகரம் 

26 
கடகம் மகரம் 

துலாம் துலாம் 

27 
கடகம் மகரம் 

சலாம் மகரம் 

28 
மேடம் கடகம் 

மேடம் 

29 
கடகம் கடகம் 

கடகம் 

30 
கடகம் 

லாம் துலாம் 

81 
கடகம் மகரம் 

மகரம் 
வர்க்கோத்தமாம்சம் பெற்ற சந்திரன் அல்லது இலக்கினத்தைச் சூரி 
யாதி கிரகங்கள் பார்ப்பதனால் ஏற்படும் இராஜயோகம் . இதன் விரிவை 
இந்நூலில் சட்வர்க்கப்படலவிருத்தியில் நன்கு அறியலாம் . 

இலக்கினத்திற்கு- 22 , சந்திரலக்கினத்திற்கு- 22 , ஆக -44 . 
சந்திரன் இலக்கினம் இவைகள் ஒவ்வொரு இராசியிலும் வர்க்கோத்தமாம் 
சத்திலிருப்பதாகக் கணக்கிட்டால் சந்திரன் மூலம் 264 - யோகங்களும் , லக் 
கினத்தின் மூலம் 264 - யோகங்களும் ஆக 582 -இராஜயோகங்கள் ஏற்படும் . 


மகரம் 


82 


366 


சர்தக அலங்காரம் 


2. இதுவும் இராஜயோக விளக்கப் பதகம் 


சூரிய 


சந்தி செவ்வா புதன் 


குரு 


சுக்கிர 


சனி 


லக்னம் 


யோ- 
எ 


--- 


1| 


} 


3 
4 . 


தனுசு 


- 


மகரம் 


| 


| 


விர்ச்சிக 


-- 


தனுசு 


கன்னி 


மேடம் இடபம் விர்ச்சிகமிதுன சிம்மம் 

கும்பம் கும்பம் 1 
மேடம் இடடம் விர்ச்சிக மிதுன சிம்மம் 

கும்பம் மேடம் 2 
மேடம் இடபம் விர்சசிக மிதுன சிம்மம் 

கும்பம் இடபம் 
கன்னி இடபம் மேடம் கன்னி கடகம் பலாம் துலாம் துலாம் 
கன்னி இடபம் மேடம் கன்னி கடகம் துலாம் துலாம் இடபம் 

5 
தனுசு மகரம் 

மகரம் மகரம் 6 
தனுசு மகரம் 

மகரம் மகரம் 7 
மடம் துலாம் 

தனுசு 

துலாம் மேடம் 8 
சிம்மம் இடபம் 

கும்பம் இடபம் 
விர்ச்சி மீனம் 

பம் 9 
மிதுன கன்னி தனுசு துலாம் மகரம் 

மகரம் 10 
மகரம் 

மீனம் 

மீனம் 11 
னுசு மகரம் 
தனுசு 

சன்னி 12 
தனுசு மகரம் 

கன்னி தனுசு தனுசு 
சிம்மம் மீனம் 

மகரம் கன்னி 113 

கும்பம் மீனம் 14 
மேடம் 
கடகம் 

மேடம் 15 
கடகம் 

கடகம் 16 
மேடம் டெபம் 

இடபம் கடகம் இடபம் 

கடகம் 17 
சிம்மம் கடகம் மேடம் மிதுன 

துலாம் மகரம் மகரம் 18 
மீனம் மகரம் கன்னி மீனம் மிதுன மகரம் கன்னி 19 
மேடம் மகரம் 

தனுசு 

கும்பம் மேடம் 20 
மேடம் துலாம் கும்பம் மேடம் 
தனுசு இடபம் தனுசு கும்பம் 21 
கன்னி மீனம் கடகம் கன்னி இடபம் துலாம் டபம் கடகம் 22 
மீனம் இடபம் மீனம் மீனம் 

மிதுன மீனம் 

துலாம் இடபம் / 23 
கும்பம் இடபம் மீனம் மீனம் சிம்மம் மீனம் இடபம் இடபம் ( 24 


மகரம் 


- 


மேடம் 


--- 


- 


--- 


1 


( 


விசேஷ தனயோகம் 
இலக்கினத்திற்கு 


- 


சூ . சந் . அங் . புத . குரு . சுக் . சனி . 

4 10 2 2 1 4 11 
10 4. 1 11 7 9 1 


} 


இப்படி இருக்கின் 
விசேஷ தனயோகமாம் . 


1 - வது பதகப்படி இராஜயோகங்கள் 

32 
2 - வது பதகப்படி இராஜயோகங்கள் 

24 
8 - வது வர்க்கோத்தம இராஜயோகங்கள் 

44 
ஆச 100 என்க .. 


விளக்க விருத்தியுரை 


867 


3. ஆகிருதியோக விளக்கப் பதகம் 


யோக 


மொத்த 


இலக்கினத்திற்குச் 
சர்வ கிரகங்களும் 


ஆகிருதி 
யோகப் பெயர் 


எண் 


எண் 


33 


17 


யூபயோகம் 


1 1-4 - ல் இருப்பின் 1 - வது கதாயோகம் 

1 
4-7 - ல் 2 - வது சதாயோகம் 

2 
7-10 - ல் 3 - வது கதாயோகம் 

3 
10-1 - ல் 4 -வது கதாயோகம் 

4 
2 1-7 - ல் 

சகடயோகம் 

5 
8 15-9 - ல் 

சிருங்காடயோகம் 

6 
4 4-10 - ல் 

விகக் ( அண்டஜயோகம் 7 
5 2-6-10 - ல் 

1 - வது அலயோகம் 

8 
3-7-11 - ல் 2 - வது அலயோகம் 

9 
4-8-12 - ல் 

8 - வது அலயோகம் 10 
6 1-7ல்சுபர்கள் 4-10ல்பாவர்கள் வச்சிரயோகம் 

11 
7 1-7ல்பாவர்கள் 4-10ல்சுபர்கள் யவயோகம் 

12 
8 1-4-7-10 - ல் சுபரும் பாவரும் கமலயோகம் 

13 
9 2-3-5-6-8-9-11-12 - ல் வாபீயோகம் 

14 
10 1-2 3-4 - ல் 

15 
11 4-5-6-7 - ல் 

இஷயோகம் 

16 
12 7-8-9-10 - ல் 

சக்தியோகம் 

17 
13 110-11-12-1 - ல் 

தண்டயோகம் 

18 
14 1-2-3-4-5-6-7 - ல் 

நௌ ( ஓடம் ) யோகம் 

19 
15 4-5-6-7-8-9-10 - ல் 

கூடயோகம் 

20 
16 7-8-9-10-11-12-1- ல் 

சத்திரயோகம் 

21 
17 10-11-12-1-2-3-4 - ல் 

சாபயோகம் 

22 
18 2-3-4-5-6-7-8 - ல் 

1 

-வது அர்த்தசந்ரயோக 23 
3-4-5-6-7-8-9 - ல் 
5-6-7-8-9-10-11 - ல் 

25 
6-7-8-9-10-11-12 - ல் 

26 
18-9-10-11-12-1-2 - ல் 

27 
( 9-10-11-12-1- -3 - ல் 

28 
11-12-1-2-3-4-5 - ல் 

29 
12-1-2-3-4-5-6 - ல் 

30 
19 2-4-6-8-10-12 - ல் 

சமுத்திரயோகம் 

31 
20 1-3-5-7-9-11 - ல் 

சக்கிரயோகம் 

32 


A 


24 


12 


1 


2 - வது 
3 - வது 
4 - வ 
5 - வது 
6 -வது 
7 - வது 
8 - வது 


27 


A 


A 


1 


368 


சாதக அலங்காரம் 


4. சங்கியா ஆசிரய தலயோக விளக்க பதகம் 


சங்கியா ஆசிரய தல யோக 


சர்வ கிரகங்களும் 


யோசப் பெயர் 


எண் 


2 


1 
2 
3 
4 
5 
6 
7 


எங்கேனும் 
இடைவிடாது 7 ராசியிலிருப்பின் வல்லகியோகம் 
6 

தாமனியோகம் 
5 

பாசயோகம் 
4 . 

கேதாரயோகம் 
3 

சூலயோகம் 4 
2 

யுகயோகம் 
1 

) கோளயோகம் 


83 
34 
35 
36 
37 
38 
39 


1 


40 


2 


41 


3 


J 42 


1 


சரத்தில் இருந்து திர உபயத்தில் இரச்சுயோகம் 

இல்லாதிருத்தல் 
திரத்தில் இருந்து சரம் உபயத் முசலயோ கம் 

தில் இல்லாதிருத்தல் 
உபயத்தில் இருந்து சரம் திரத் நளயோகம் 

தில் இல்லா திருத்தல் 
கேந்திரங்களில் புதன் - குரு- சுக்கி மாலாயோகம் 
என் இருந்து எந்தக்கேந் திரத்தி 
லும்பாவர்கள் இல்லாதிருத்தல் 
யாதானும் 3 கேந்திரங்களில்சூரிய சர்ப்பயோகம் 

செவ் -சனி இருந்து எந்தகேந்தி 
ரத்திலும்சுபர்களில்லா திருத்தல் 


43 


2 


44 


] 


இராஜ யோகம் 
இராஜயோகம் என்னும் இந்த வட மொழி தொடர்புக்கு இராச்சியத் 
தன்மையை அடைதல் என்பது பொருள் . யோகமெனின் சேர்தல் என்று 
பொருள் படும் . ( இராஜ ” என்னும் மொழி இராச்சிய யோக்கியத்தையே 
நிமித்தமாக யுடையதாகும் . பிறப்பாலாகிய க்ஷத்திரியத்தன்மையே நிமித்த 
மாக வுடையதல்லவென்பது மறுக்கொணா உண்மையாகும் . “ இராஜ என் 
னும் பதத்தை நீக்க நிற்கும் . யோகம் ” என்னும் மொழிக்கு நல்லது என் 
பது பொருள். அதாவது : தனத்தையேனும் பூமி வீடுகளையேனும் அதிகா 
ரத்தையேனும் அடைதல் ( பெறுதல் ) என்பது பொருளாகும். ஆகவே 
இராஜயோகமென்பதற்கு இராச்சிய யோக்கியதையைப் பெறுதலென்றும் , 
யோகமென்பதற்கு சிறந்த ஐசுவரியத்தைப் பெறுதலென்றும் அருத்த 
மாகும் . ஐசுவரியங்கள் எண்வகைப்படும் . 

அவை இராஜாங்கம் . மக்கள் 
சுற்றம் பொன் மணி நெல் (தானியம் ) வாகனம் அடிமை முதலியனவாம் . 
இராஜயோகமானது யோகம் முத்திரிகாயோகம் இராஜயோகம் .மகாராஜ 
யோகம் சக்கரவர்த்தியோகம் சிங்காதனயோகமென 
பகுக்கப்படும் , 


ஆறுவகையாகப் 


14 


விளக்க விருத்தியுரை 


569 


. 


இவற்றுள் ஐசுவரியத்தைப் பெற்று வாழ்வதற்கு யோகமென்றும் , 
சியாயம் அறியாயங்களை விசாரித்துத் தீர்மானஞ்செய்ய அரசர்களால் 
கொடுக்கப்படும் அரசாங்க அதிகாரச் சின்னத்தை பெறுதற்கு முத்திரிகா 
யோகமென்றும் , இராஜவம்சத்தில் பிறந்தும் , இராச்சியா திபத்தியமில்லா 
மல் சொற்ப கிராமங்கட்கு அதிகாரியாபிருத்தல் , அல்லது விசேஷ ஐஸ்வரி 
யத்தை புடைத்தாயிருத்தற்கு இராஜயோகமென்றும் , இராஜவமிசத்திற் 
பிறந்து அநேக தேசங்களுக்கு அதிகாரியாய்ச் சுயாதிக்கமுடைத்காயிருப்ப 
தற்கு மஹாராஜயோகமென்றும் , இராஜவம்சத்திற்பிறந்து அநேக தேசங் 
களுக்கு அதிபதியாய் அநேக இராஜாதி இராஜாக்களால் கப்பஞ்செலுத்தப் 
பெற்ற ஏகசக்ராதியதியா யிருத்தற்கு சக்கரவர்த்தியோகமென்றும் , தியா 
யாதிபதிகள் ராஜசெல்வமுடையவர்கள் இராஜாக்கள் மகாராஜாக்கள் சச் 
கரவர்த்திகள் முதலாபினோர் புடைசூழச் சிங்காதனத்தில் அமர்ந்து செங் 
கோல் செலுத்தி ராஜ்யபாரந் தாங்கியிருப்பதற்கு சிங்காசனயோகமென்றும் 
பெயராகும் . 

இவைகள் ஒன்றைவிட ஒன்று பிரபலமுடையதாகும் . " லக்ஷ்மீ ஸ்தா 
கர் திரிகோணம் ஸ்யாத் விஷ்ணு தானஞ்ச கோத்ரசம் தயோ ஸமபந்த 
மாத்ரேண ராஜயோகாதி கம்பவேத் என்ற பிருகத் பராசாஹோரா 
வசனத்தின்படி 5-9 - ஆமிடங்களாகிய திரிகோண ஸ்தானங்கள் இலக்குமி 
ஸ்தானமென்றும் , 1-4-7-10 - ஆமிடங்களாகிய கேந்திரஸ்தானங்கள் விஷ்ணு 
ஸ்தானமென்றும் , இலக்குமி விஷ்ணுக்களின் சேர்க்கையால் அல்லது 
யோகத்தால் ; அல்லது சம்பந்தத்திலை ( திரிகோணாதிபதிகள் கேந்திராதி 
பதிகள் சம்பந்தமுண்டானபோது ) யோகமுண்டாமென்றும் அறிதல் 

வேண் 
டும் . இலக்குமியின் சக்தியானத எண்வகையாகப் பிரிந்திருக்கின்றது . 
இதையே அஷ்ட இலக்குமிகள் என்று புராணங்கள் கூறாநிற்கும் . 
தனலக்குமி , தானியலக்குமி , பூலக்குமி , சந்தானலக்குமி , வித்தியாலக்குமி , 
வீர்யலக்குமி , விஜயலக்குமி , தைரியலக்குமி என்பவைகளாகும் . சிறந்த 
ஐசுவரிய முடையவர்களை இலக்குமிபுத்திரர்களென்றும் , அரசர்களைத் திரு 
மாலென்றும் கூறுவது புராணேதிகாசங்களின் 

பொன் னுரையாகும் . 
தனை " திருவுடை மன்னரைக் காணிற் றிருமாலைக் கண்டேனே " என்ற 
திருவாக்கால் அறியலாம் . 

இராஜயோகத்திற்குக் காரணமாக இரகசிலைகளை ஆசிரியர் வராஹ 
மிரர் , கலியாணவர்மர் முதலிய இவர்கள் முறையே பிருகஜ்ஜாதகம் 
சாராவளி , ஜாதகாபரண முதலிய வடமொழிச் சோதிட நூற்களில் வகுத் 
துரைத்திருக்கின்றனர் . அவைகளை இங்கு விரிவஞ்சிக் கூறாமல் விடுத்து 
அவற்றின் திட்ப நுட்பங்களை மட்டும் விளக்கக் கருதினாம் . மேலும் ஏகதேச 
மாக ஆயிரஞ் சாதகங்களில் பத்து ஜாதகங்களுக்கு முத்திரிகாயோகமும் , 
இலட்சம் ஜாதகங்களில் ஐந்து ஜாதகங்களுக்கு இராஜயோகமும் , கோடி 
ஜாதகங்களில் மூன்று ஜாதகங்களுக்கு மஹாராஜயோகமும் , நூறு கோடி 
ஜாதகங்களில் இரண்டு ஜாதகங்களுக்குச் சக்கரவர்த்தியோகமும் சிங்காசன 
யோகமும் அமைந்திருக்குமேயன்றி அதிக மிருக்காதென்பது திண்ணம் . 
சர்வ 

சாதாரணமான முத்திரிகாயோகமும் , சாதாரணமான 
யோகமென்னும் இராஜ 

சமான சம்பத்தைப் பெற்று வாழும் ஐசு 
வரிய யோகமுமே பெரும்பாலும் ஜாதகங்களிலும் அமைத் 

47 


வை 


இராஜ 


870 


சாதக அலங்காரம் 


. 


t 


> 


திருக்கக்கூடும் . ஆதலால் இவைகளைப்பற்றியே ஆராய்ச்சியே நம்ம 
னோர்க்கு அத்தியாவசியமென்பது கருத்தாம் . இராஜயோகாதி பலத் 
தன்மைகள் ஜாதியானுசாரமாக உண்டாகுமென்று பூர்வாசிரியர்கள் புகன் 
றிருக்கின்றனர் . அதாவது : " நருபதிகுலஸமுத்தா பார்திவா வக்ஷ்யமானைர் 
பவதிருபதி துலயஸ்தேஷு அபூபாலபுத்ர ” என்ற வராகமிகிரர் 
னத்தின்படி இராஜவமிசத்தில் பிறந்தவன் இராஜனென்றும் , அன்னிய 
னாயின் இராஜசமான வாழ்க்கை யுடையவனென்றும் நன்கு அறியலாம் . 

லக்நேசதர்ம கர்மேசா: ஏகபாவஸ்தி தாயதி 
யக்ஞபாவோப்ராஹ்மணஸ்யாத் ராஜாஸாம்ராஜ்யலாபவான் 
வாணிஜ்யலாபோவைச்யஸ்ய சூத்ரஸ்துக்ருஷிலாபலான் 

ஏவம்ஜாத்யா நுஸ்ரரேணபலம் வக்தவ்யமேவஹி. 
என்ற ஜாதகராஜீயத்தின்படி மகாராஜயோக பலன்களையுடைய ஜாதகன் 
பிராமணனாயின் யக்ஜாதி கர்மலாபத்தையும் , க்ஷத்திரியனாயின் இராஜ்ய 
லாபத்தையும் , வைசியனாயின் வியாபாரலாபத்தையும் , சூத்திரனாயின் பயிர் 
லாபத்தையும் அடைவானென்பதுணர்க . 
மற்றும் ஜாதக பலமுக்தாவளியில் , 

தேசலாகாது ரூபேணவயோ வர்ணாநுசாரத : 

ஜாதகஸ்யபலம் ப்ரூயாத்கோசரஸ்யா நுரோதத : 
என்று கூறியிருப்பதனால் தேசம் காலம் ஜாதிகளை அனுசரித்து ஜாதக 
பலன்களைச் சாற்றவேண்டுமென்பது அகங்கை செல்லிக்கனியென அறியக் 
கிடத்தலின் சோதிடர்கள் அதனை நன்கு ஞாபகத்தில் வைத்தல் வேண்டும் . 
ஆனால் இறைவன் படைப்பில் ஆண் பெண் என்ற இரண்டு ஜாதியே யுண் 
டென்பது உண்பைபென்றும் , இப்போதுள்ள பிரம்ம க்ஷத்திரிய வைசிய 
சூத்திர சங்கிரம பஞ்சம மிலேச்சாதி ஜாதிபேதங்கள் பூர்வத்தில் கிடையா 
தென்றும் புராண வசனங்கள் பொய்யென்றும் உற்றுணர்ந்த மூதறிவோர் 
கள் கொள்கை இதுவேயென்றும் , உண்மையிப்படியிருக்க , சோதிட சாஸ் 
திரத்திற்கூட ஜாதிவித்தியாசம் சமைக்கப்பட்டுளதா என்றும் சிலர் வாதிக் 

ன்றனர் . அவர்கள் கருத்து எப்படி ஆயினும் ஆகுக . அதைப்பற்றிய 
விசாரம் நமக்கு அவசியமில்லை . பூர்வாசார்யர்களின் பொன்னுரையே 
நமக்கு உண்மையான உற்ற சாதனமென்று சித்தத்துணர்தல் சிறப்புடைய 
தாகும் . இது இப்படியிருக்க தேசபேதம் சோதிடபலசா 
எதறகாக என்ற ஆசங்கை நேயர்களுளத்தில் நிகழக்கூடும் . சீதோஷ்ண 
ஸ்திதியினால் சில பிரதேசங்களிலுள்ள மனிதர்கள் வெண்மையாகவும் , சில 
பிரதேசங்களிலுள்ளவர்கள் கருமையாகவும் , சில பிரதேசங்களிலுள்ள வர் 

சாம்பர் நிறமாகவும் காணப்படுகின் றனர் . பிரதேச பேதத்தைக் 
கொண்டே அந்தந்த பிரதேசங்களிலுள்ள வாயுவும் , ஜலமும் மக்களுக்குச் 
சுகாசுகங்களைத் தருவதாயிருக்கின்றது . இதுவன்றி ஒரு ஜாதகனுடைய 
தேககாந்தியை இலக்கின , சந்திரலக்கினங்களின் நவாம்சாதிபர்களில் 
பலமான கிரகத்தினுடைய நிறத்தைப்போ லிருக்குமென்று சாஸ்திரங்கள் 
கூறாநிற்கும் . அப்படியாயின் ஊணர்களில் எல்லோரும் வெண்மை நிறம் 
உடையவர்கள் . அவர்களில் ஒருவர்ஜாதகத்தைக்கொண்டு முன் சொன்னபடி 
பார்க்க சனி பலவானாக வந்தால் கருமை நிறமுடையவரென்று கூறினால் 
பொருந்துமா ? பொருந்தாது . ஆகவே அவர்கள் வசிக்கும் பிரதேசத்தின் 


கள் 


விளக்க விருத்தியுரை 


371 


இயற்கை வெண்மைநிறத்தில் கொஞ்சம் குறைந்திருக்குமென்று அறிதல் 
வேண்டும் . விஷயம் விரிவாதலால் அன்பர்கள் நுண்மதிகொண்டு நோக்கி 
யுண்மையை யுணர்தல் சிறப்பாகும் . 

( 263 ) 


வேறு 


று . 


விளையும் புதனும் சூரியனும் விரும்பி எட்டில் நான்குஒன்றில் 
வளையக் கூடின் மன்னவன் ஆம் மதியுங் கதிரும் உடன் கூடி 
இளையா தன்ம கன்மத்தில் இரண்டில் இருக்கக் கர்த்தி உளன் 
கிளையா ரவிபொன் பன்னொன்றில் கேடுஇல் சன்மத்து உறிலரசே . 

( இ - ள் ) சூரியனும் புதனுங் கூடி இலக்கினம் நான்கு எட்டு இவற்றில் 
இருக்கப்பிறந்தவன் அரசனாவான் , சூரியனும் சந்திரனுங் கூடி இரண்டு 
ஒன்பது பத்தில் இருக்கப்பிறந்தவன் கீர்த்தியுடையவனாவான் , சூரியனும் 
குருவும்கூடி ஒன்று பதினொன்றில் இருக்கப்பிறந்தவன் அரசனாவான் எ - 
( வி - ரை ) 

சூரியன் - புதன் 
ப்ராக்ஞோ பகுப்ரலாபி கடீநாங்கச் சூரவல்லபோ மதிமான் 
லக்கேபுத திவஸகரயோர் தீர்க்காயுஸ் ஸம்பவேத்புருஷ: 

( சாராவளி) 
( இ - ள் ) இலக்கினத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் அசசாதகன் 
அறிவுடையவனும் , அதிகமாய் ஊனறிப் பேசுவோனும் , கடினமான தேக 
முடையவனும் , சூரனும் , வல்லமையுடையவனும் , புத்திமானும் , தீர்க்காயு 
ளுடையவனும் ஆவான் எ - று . 

ந்ருபதிஸமோ விக்யாதோ க்ருஹீதகாவ்யம் குபேரசமவிபவம் 
ரவிச்சிதநயேௗ ஹிபுகே ஸ்தூலதநுர் வக்ரநாஸசச . ( சாராவளி) 
( இ - ள் ) இலக்கினத்திற்கு நான்காமிடத்தில் சூரியனும் புதனும் இருந் 
தால் அச்சாதகன் இராஜசமானனும் , கீர்ததியுடையவனும் , காவியங்களை 
அறிந்தவனும் , குபேரனுக்கு நிகரான ஐஸ்வரியமுடையவனும் , ஸதூல 
தேகியும் , வக்கிரம் ( பொய் ) இல்லாதவனுமாயிருப்பான் எ - று . 

சூரியன் - சந்திரன் 
சுஸரீரம் பலநாதம் ராஜவலிகம் நிர்தயம விஷமசீலம் 
சூர்ய இந்து ககனஸ்தே குருத : க்ஷபிதாரிபக்ஷஞ்ச. 

( சாராவளி) 
ள் ) சூரியனும் சந்திரனும் பத்தில் இருக்கப்பிறந்தவன் யோக்கிய 
மான சரீரம் , இராசதகுணம் , தயையின்மை , விஷமசுபாவம் , சத்துருஜயம் 
வைகளை யுடையவனாவான் எ - று . 

சூரியன் - குரு 
ஜீவார்க்கயோர் குணயுதோ மந்த்ரீ பலநாயகோ அதவா ஸாது : 
வாஸ்தயோஃ ப்ரசூதௌ வித்யாத போகலான் க்யாத : 

(சாராவளி ) 


372 


சாதக அலங்கார 


( இ - ள் ) சூரியனும் குருவும் இலக்கினத்திலிருக்கப் பிறந்தவன் குண 
வானும் , அரசர்களுக்கு மந்திரியும் , பலத்திற்கு அதிபதியும் , வித்தை ,, 
தனம் , சுகபோகம் , கீர்த்திகளையுடையவனும் ஆவான் எ - று . ( 264 ) 
அரசே எட்டு ஒன் பதுபத்தில் அணிசன் மத்தில் இரவிபுகர் 
சிரசாய் இருக்கப் பூபதி ஆம் சேரும் சனியும் சூரியனும் 
நிரைசேர் ஒன்றாய் நவம் ஆறில் நிற்கில் கீர்த்தி மான் ஆவன் 
உரைசேர்மற்றோர் இடத்து இவர்கள் உரையில் கூத்தாடியும் ஆவான் . 

இ - ள் ) இலக்கினத்திற்கு ஒன்று , எட்டு , ஒன்பது , பத்தில் சூரியனும் 
சுக்கிரனும் இருக்கப் பிறந்தவன் அரசனாவான் , சூரியனும் சனியும் ஆறு 
ஒன்பதில் இருக்கப் பிறந்தவன் கீர்த்திமானாவான் , இவ்விருவரும் மற்ற 
இடங்களில் இருந்தால் கூத்தாடி ஆவான் எ - று . 

1 - ல் சூரியன் சுக்கிரன் 
( வி - ரை ) ப்ரியகலஹ ஸ்த்வவிந்தோ மலிநாசாரஸ் ஸுதுக்கிதோ நீசம் 
லக்சேரவிப்ரு ஸுதயோர் அத்யர்த்த களத்ரஸம் பரித்யக்த : 

( சாராவளி) 
( இ - ள் ) சூரியனும் சுக்கிரனும் இலக்கினத்திலிருக்கப் பிறந்தவன் 
சிநேகிதர்களுடன் விரோதிப்பவனும் , நீதியில்லாதவனும் , ஆசாரமுதலியன 
இல்லாதவனும் , துக்கியும் , நீசனும் , மனைவியைப் பிரிந்திருப்பவனும் 
ஆவான் எ - று . 

10 - ல் சூரியன் - சுக்கிரன் 
கர்மணி திநகர தயார் வ்யவஹாரரதோ நரேந்த்ர ஸசிவஸ்ஸ்யாத் 
சாஸ்த்திரகலா நிபுணமதிர் தநவாஹந ஸௌக்ய ஸம்பந்த 

( சாராவளி ) 
இ - ள் ) சூரியனும் சுக்கிரனும் பத்தாமிடத்தில் இருக்கப் பிறந்தவன் 
வியவகாரத்தில் சக்தியுடையவனும் , பிரபுவும் மந்திரியும் , சாஸ்திரம் 
அறிந்தவனும் , தனம் வாகனம் சுகசௌக்கியம் இவைகளை யுடையவனும் 
ஆவான் எ - று . 

( 265 ) 
ஆமாம் வெள்ளி இரவி செவ்வாய் அணுகிப்பத்தில் பதினொன்றில் 
தாமேஐந்து ஒன்பதுரெண்டில் தரிக்கில் அரசாதிபனாவன் 
தேமார் செவ்வாய் இரவிபுந்தி எங்கே எனுந் தொடர்ந்து நிற்கில் 
ஓமே செல்வம் படைத்து இருப்பன் உதவான் தமருக்கு ஒரு காசும் . 

( இ - ள் ) சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவர்கள் இலக்கினத்திற்கு 
இரண்டு ஐந்து ஒன்பதில் இருக்கப் பிறந்தவன் அரசாதிக்கமுடையவனா 
வான் . சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் எவ்விடத்திலேனும்கூடியிருக்கப் 
பிறந்தவன் செல்வம்படைத்து வாழ்வான் , ஆனால் சுற்றத்தாருக்கு ஒரு 
காசும் கொடுக்காத உலோபியாயிருப்பான் எ - று . 

( வி - ரை ) இம்மூன்று செய்யுட்களையும் ஊன்றி கோக்குமிடத்து இவை 
சூரியாதி பிரகங்களில் இரண்டு மூன்று ரெசங்கள் ஒன்ராகக் கூடி 


. 


. 


விளக்க விருத்தியுரை 318 
யிருப்பதனாலுண்டாகும் கிரக சேகாப்பலனைக் கூற எழுந்ததெனநன்கு அறி 
யலாம் . ஆனால் முதல் நூற்களில் கிரகசேகரபலனை இன்ன ஸ்தானத்திருப் 
பின் இன்னபலன் உண்டாமென வரையறுத்துக்கூறாது பொதுவாகக் 
கூறப்பட்டிருத்தலின் அதனை இங்கு எடுத்து விளக்கப்படும் . 

சூரியன் - சந்திரன் 
பாஷாணயந்தர க்ரயவிக்ரயேஷு 
கூடக்ரியாயாம்ஹி விசக்ஷண : ஸ்யாத் 
காமீப்ரகாமீ புருஷ ஸகர்வம் 
ஸர்வ ஓஷதீசேந ரவௌஸமேதே . 

ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சூரியன் சந்திரன் கூடியிருக்கப் பிறந்தவன்பாஷாணம் இயக் 
திரம் முதலியவற்றின் இரயவிக்கிரயங்களில் சமர்த்தனும் , மாயா (வஞ்சனை ) 
காரியத்தில் மிகத் தேர்ந்தவனும் , காமியும் , சாகசத்தில் அபிமானியும் 
ஆவான் எ - று . 

யுவதிகாம் வசகள் ஸ்யாத் அவிநீத : கூடவித்ரு துலவித்த : 
அஸவவிக்ரயகுசலோ சப்புடுபத்யோ க்ரியாகிபுண : 

( சாராவளி) 
இ - ள் ) சூரியனும் சந்திரனும் கூடிநிற்கப்பிறந்தவன் மனைவி சொற்படி 
கடப்பவனும் . நீதியில்லாதவனும் , கபடியும் , தனவானும் , காரியநிபுணனும் , 
ஆசவ ( கள் ) கிரயவிக்கிரயத்தில் நிபுணனும 

ஆவான் . 

ஆஸவத்துக்குப் 
பொருள் வேறுவகையாகவும் கூறலாம் .. 

சூரியன் - செவ்வாய் 
பவேன்மஹௌஜா பலவாந்வி மூடோ 
காடோத் ததோ அதோ அஸத்ய வசாமநுஷ்யம் 
ஸுஸாஹஸஃ சூரதரோ திஹிம்ஸ்ரோ 
திவாமணௌ ஷோணி ஸுதாப்பு பேதே . 

( ஜாதகாபரணம் ) 
இ - ள் ) சூரியனும் செவ்வாயும் கூடியிருக்கப் பிறந்தவன் , அதிக 
கீர்த்தியுள்ளவனும் , பலவானும் , மூட அதியத்தில் வல்லவனும் , அசத்திய 
வாதியும் , சாஹஸமுடையவனும் , சூரனும் , வீரமுடையவனும் , இம்சை 
செய்வோனுமாவான் எ - று . 
ஒஜஸ்வீ ஸாஹலிகோ மூர்க்கோ பலஸ்த்வ ஸம்யுதோ அந்ருதவாக் 
பாபமதிர் வததிரதோ ரவிகுஜயோஸ் ஸ்யாத் ப்ரசண்டச்சு ( சாராவளி ) 

( இ - ள் ) சூரியனும் செவ்வாயும் கூடியிருக்கப் பிரந்தவன் , சாகசம் , 
மூர்க்கம் , பலம் , சத்வம் , பொய் , பாபபுத்தி , கோபம் இவைகளை புடையவன் 
ஆவான் எ - று . 

சூரியன் - புதன் 
பரியவசா : ஸசிவோ பஹுஸேவ யார்ஜித தநச்ச கலாகுசலோ பவேத் 
சருதபார் ஹி ரோ கலிபேதென குமுதி நீபதிஸுநு ஸமந்விதே. 

( ஜாதகாபரணம் ) 


2 


374 


சாதக அலங்காரம் 


ள் ) சூரியனும் புதனும் கூடியிருக்கப் பிறந்தவன் பிரியவசனம் 
மந்திரித்வம் , அதிக சேவையினால் கிடைத்த தனார்ச்சிதம் , சாஸ்திரப் 
பிரியம் , சாஸ்திரசாமர்த்தியம் இவைகளை யுடையவனாவான் எ - று . 

ஸேவாக்ருத ஸ்திரதநோ ரவிக்ஞயோ : ப்ரியவசா யசோத்தஸ்ஸ்யாத் 
ஆர்ய க்ஷிதிப திதயிதஸ் ஸதாஞ்ச பலரூப லித்த வித்யாவான் . 

( சாராவளி ) 
( இ - ள் ) சூரியனும் புதனும் கூடியிருக்கப் பிறந்தவன் சேவையினால் 
ஸ்திரமான தனம்படைத்தவலும் , பிரியமாகப் பேசுவோனும் , கீர்த்தி தன 
முடையவனும் , பூசிதனும் , இராஜபிரியனும் . சற்குணமுடையவர்களிற் 
சிறந்தவனும் , பலம் , சொரூபம் , திரவியம் , வித்தைபுடையவனுமாய் 
வாழ்ந்திருப்பான் எ - று . 

சூரியன் - குரு 
புரோஹிதத்வே நிபுணோந்ருபாணாம் 
மக்த்ரீச மித்ராப்ததா : ஸம்ருத்த : 
பரோபகாரீ சதுரோதிரேசே 
வாசாமதீசோ புதே கர : ஸ்யாத் . 

( ஜாதகாபரணம் ) 
சூரியனும் குருவும் கூடியிருக்கப்பிறந்தவன் , அரசர்களுக்கு 
வருங் காரியஞ்சொலவ திலும் , கிருத்தியம் செய்விப்பதிலும் சிபுணனும் , 
இராஜ மந்திரியும் , மித்திரர்களால் விசேஷ தனமுடையவனும் , பிறருக்கு 
உபகாரஞ் செய்வதில் சதுரனுமாவான் எ - று . 

பகுதர்மோ ந்ருபஸசிவ ஸுபுத்திமார் மித்ர ஸம்ச்ரயார்த்தாப்த 8 
சூர்யேப்ருஹஸ்பதியுதே பவேது பாத்ராய ஸமக்ஞச்ச . 

( சாராவளி ) 
( இ - ள் ) சூரியனும் குருவும் கூடியிருக்கப்பிறந்தவன் தர்மவானும் , 
இராசமந் திரியும் , புத்தியுடையவனும் , மித்திரர்கள் கிடைக்கப்பெற்ற தன 
முடையவனும் , உபாத்தியாயனும் ஆவான் எ - று . 

சூரியன் - சுக்கிரன் 
ஸங்கீத வாத்யாயுதசாரு 
புத்திர் பவேந்சரோ போபலேச ஹீ m 
காந்தாரி யுக்த்தாப்த ஸுக்ருத்ஸமாஜு 
விதார்விதே ஜக்மதி பத்மிநீசே . 

( ஜாதகாபரணம் ) 
( இ - ன் ) சூரியனும் சுக்கிரனும் கூடியிருக்கப்பிறந்தவன் கீத வாத்திய 
சாஸ்திரவித்தையில் சுந்தரபுத்தியுடையவனும் , பேத்திரபலமில்லாதவனும் 
ஸ்திர் சிரோகிதர்கள் இவைகளை யுடையவனுமாவான் --று . 
சாஸ்த்ரப் ஹாண வித்யாஸக்தியுதோ நேத்தர்பலச்சரமே 
சக்கச்ஞோ ரவிவிதயோ ஸ்த்ரீஸங்கால் லப்தபச்று தா 8 

(சாராவளி) 


* 


விளக்க விருத்தியுரை 

375 
( இ - ள் ) சூரியனும் சுக்கிரனும் கூடியிருக்கப் பிறந்தவன் சாஸ்திர 
வித்தை முதலானவைகளில் விபுணனும் , வார்த்திக பருவத்தில் சேத்திரபல 
மில்லா தவனும் , நாட்டிய கிரியைகளை அறிந்தவனும் , விவாகத்தின் பின் 
தனம் பர்துஜன சேர்க்கை இவைகளை யுடையவனுமாவான் எறு . 

சூரியன் - சனி 
தாது க்ரியா பண்ய மதிர் குணக்ஞோ 
தர்மப்ரியம் புத்ர களத்ர ஸௌக்ய : 
ஸதா ஸம்ருத்தோ அதிதராம்நர : ஸ்யாத் 

ப்ரத்யோ தரே பாநுஸுதோ புக்த்தே . ( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சூரியனும் சனியும் கூடியிருக்கப் பிறந்தவன் , தாது கிரியா 
முதலியவற்றிலும் வியவகாரத்திலும் புத்தியுடையவனும் , குணவானும் , 
தருமத்தில் விருப்பமுடையவனும் , மனைவி மைந்தர்களின் சௌக்யமுடை 
யவனும் , எப்போதும் அத்யந்த சம்ருத்தியுடன் கூடியவனுமாவான் எ - று . 

தாதுக்ஞோ தர்மமயஸ் ஸ்வதர்மகிரத ப்ரணஷ்ட ஸததார : 
விஜவம்ச குணைச்சுத்தச் சரேவ்யோர் அல்ப சீலச்ச . ( சாராவளி) 

( இ - ள் ) சூரியனும் சனியும் கூடியிருக்கப் பிறந்தவன் தாதுகிரியையை 
அறிந்தவனும் , தர்மமுடையவனும் , மனைவி மைந்தர்களால் சுகமுடைய 
வனும் , தனது குலத்திற்கேற்ற குணவானும் , அற்ப ஒழுக்கமுடையவனும் 
ஆவான் எ - று . 

சந்திரன் - செவ்வாய் 
ஆசார ஹீ : குடிலப்ரதாபி 
பண்யா நஜீவீ கலஹ ப்ரியச்ச 
ஸ்யார் மாத்ரு சத்ருர் மதுஜோரு ஜார்த : 

தேத் புதௌ பூஸுத ஸம்புதேவை . ( ஜாதகாபரணம் ) 
( இ - ள் ) சூரியனும் சந்திரனும் கூடியிருக்கப் பிறந்தவன் ஆசாரயீன 
னும் , வஞ்சனும் , வியாபாரத்தினால் சீவிக்கப்படாதவனும் , சலகப்பிரியனும் , 
மாதுருவிரோதியும் , நோயுடையவனும் , துக்கியுமாவான் எ - று . 

சூரோ ரணப்ரதாபீ மல்லோ அஸ்ருக் வேதநார்த்த தேஹச்ச 
ம்ருச்சர்ம தார சில்பி கூடக்ஞச் சந்த்ர குஜ யோகே . ( சாராவளி) 

( இ - ள் ) சூரியனும் சந்திரனும் கூடியிருக்கப் பிறந்தவன் சூரனும் , 
யுத்தத்தில் பிரதாபமுடையவலும் , நன்றாக புத்தம் செய்வோனும் , இரத்த 
வேதையினால் கோபுடையவனும் , மந்தனும் , தர்மமுதலியவைகளை சின்னப் 
படுத்துவோனும் , கபடனும் , சர்மம் தாது சிற்பத்தினால் ஜீவிப்பவனும் 
ஆவான் எ - று . 

சனி - புதன் 
ஸத்வாக் விலாஸ தருவார் ஸுரூப : 
க்ரு பார்த்ரசே புருஷோ விநீத : 
காந்தா பரப்ரீவ வக்த்தா 
சந்த்ரே ஸசாராள பகுதர்ம க்ருத்ஸ்யாத் . ( ஜாதகாபரணம் ) 


876 


சாதக அலங்காசம் 


- 


ள் ) சந்திரனும் புதனும் கூடியிருக்கப் பிறந்தவன் சிரேஷ்டமான 
வசனனும் , தனமுடையவனும் , சிறந்த சொரூபமுள்ளவனும் , தயையுடைய 
சித்தமுடையவனும் , மரியாதையடையவனும் , ( மனைவி ) ஸ்திரீயினிடத்தில் 
அதிக பிரியமுடையவனும் , அதிக பெரிய முகமுடையவனுமாவான் எ - று . 

காவ்யகதா ஸ்வதிணஸ் ஸதநஸ்த்ரீ ஸம்மதஸ் தஸ் ஸுரூபச்ச : 
மிதவதாச் சசிபுதயோர் தர்மருசிஸ் ஸ்யாத் . ஷட்குணம் (சாராவளி) 

( இ - ள் ) சூரியனும் புதனும் கூடியிருக்கப் பிறந்தவன் , காவியம் கதை 
முதலியவைகளில் நிபுணனும் , தனமுடையவனும் , ஸ்திரீகளை ஜெபிப்பவ 
னும் , நல்ல ரூபமுடையவனும் , கூடின முகமுடையவனும் , தர்மத்தில் 
விருப்பமுடையவனும் , குணமுடையவனுமாவான் எ - று . 

( 266 ) 
காசம் பொதிந்த யிரவிகுரு கலைவெண் மதியங் காரிகுசன் 
நேச முடனே யொருவீட்டி னிற்கி லசாசூ ரனுமாகி 
தேசந்தன்னி லிருந்த மன்னர் தேடும் பொருளிற் சிந்தை வைத்துப் 
பூசல் புரிந்தே கைக்கொண்டு பூமிக் கரசா யிருந்திடுவன் . 

( இ - ள் ) பிரகாசம் பொருந்தியிராநின்ற சூரியனும் குருவும் சலைகளை 
புடைய சந்திரனும் , சனி குஜன் இவர்கள் ஒன்றுசேர்ந்து ஒரே ராசிய 
விருக்க அந்த ஜாதகன் ஒருவராலும் ஜெயிக்க மடியாத அசாசூரனாகி 
தேசா திபதிகளான மன்னர்களால் சம்பாதிக்கும் பொருளின் மேல் பிரீதி 
புள்ளவனாகி லகுவாகக் கள்ளத்தனத்தோடு கைக்கொண்டு இப்பூமியில் 
மேம்பட்டவனாகவும் ராஜரீகம் புரிபவனாகவும் இருப்பான் எ - று . ( 267 ) 
இருந்த கதிர்சந் திரனுச்ச மெய்தக் குருநண் டினிலிருக்கத் 
திருந்து குடத்திற் சநியிருக்கச் செவ்வாய் மேதை யேழிலுறப் 
பொருந்தில் ராச யோகமதாம் பொன்னும் பிருகு முச்சமதாய் 
இருந்தாற் பூவிற் கரசாகி யிருப்பார் புரப்ப னெனச்சொல்லும். 

( இ - ள் ) மதி சூரியன் இவ்விருவர்களும் உச்ச க்ஷேத்ரம் பெறவும் , குரு 
கடகராசியில் உச்சம் பெறவும் , கும்பக்தில் சனி ஆ V பெறவும் , செவ்வா 
யும் புதனும் ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம் நாசியென்னும் கேந்திரங்களில் 
ஒன்றிலிருக்க அவன் நல்ல மேலான ராஜயோகத்தையே அனுபவிப்பான் . 
குருவும் சுக்கிரனும் உச்ச க்ஷேத்ரம் பெற்றிருப்பார்களாகில் இப்பூலோகத் 
திற்கு மன்னனாகி அரசாண்டிருப்பான் எ - று . 

( வி - ரை ) மேல் எழுதிய ராஜயோகமென்பதற்கு நவக்கிரக அடவியை 
யோசிப்பதுடன் அஷ்டவர்க்கம் முதலியவைகளையும் ஆராய்ந்து கூறுதல் 

( 268 ) 
வேண்டும் . 


சொல்லு மூன்று கிரகங்கள் சுகமா யுச்ச மானாலும் 
வில்லி லரசன் மேஷத்தில் வெய்யோ னுச்ச மாயிடினும் 
நல்ல பிருகு பொன்மதியு நயந்தே கூடி யேழிலுற 
அல்ல லறவே புவிபுரக்கு மரச னாகுங் கண்டிரே , 


விளக்க விருத்தியுரை 


377 


| 


( இ - ள் ) எந்த ராசியிலேனும் 3 -கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் , 
அல்லது தனுசுராசியில் குரு ஆக்ஷியாக இருந்தாலும் , உத்தமகிரகங்களான 
சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவர்கள் ஒன்றுகூடி சப்தமத்திலிருந்தாலும் ,, 
அந்த ஜாதகன் யாதொரு துன்பமும் இல்லாது தேசங்களை யாளப்பட்ட 
அரசனாவான் என்றும் சொல்வாய் எ - று . 

( 269) 
கண்ட பாக்கியா திபனுங் கருது வெள்ளியிரு வோரும் 
மிண்டுசன் மத்திருந் திடினும் வேந்தன் பாக்கியாதி பத்தில் 
அண்டியுறி னும்பிறர் தேசத் தரசாய்த் தனவா னாகியுமே 
பெண்டதொன் றைமணம் புரிந்து பிரதா பங்கள் பெருங்குணவான் . 

( இ - ள் ) உடலென்று சொல்லப்பட்ட ஜெனனலக்கினத்திற்கு 9 -ஆம் 
வீட்டிற்கு உடையவனும் , குற்றமில்லாத சுக்கிரன் இவர்களிருவரும்லக்னத் 
திலேயே இருந்தாலும் குருவும் பாக்யாதிபதியும் 10 - ல் இருந்தாலும் , 
அன்னியருடைய தேசத்திற்கு சக்கிரவர்த்தியாவதுடன் திரண்ட செல்வத் 
தைப் படைத்தவனாகி ஏக்களத்ர விரதனாய் கீர்த்தி சவுரியங்கள் உள்ளவ 
னாகி உத்தமகுணம் பொருந்தியவனாகவும் இருப்பான் எ - று . ( 270 ) 
குணமார்தன்மகன்மாதி கூறுஞ்சுபக்கோளுடன்கூடி 
மணமார்தன்மகன்மத்தின் மருவியிருக்கின்மன்னவனாம் 
உணர்வாயிவர்களிருவருட னோரைந்தாதியுடன் கூடிப் 
புணர்வாரெங்கேயிருந்தாலும் பூமிபுரக்கும்புரவலனாம் . 

( இ - ள் ) சாந்தகுணம் நிறைந்த பெண்ணே ! ஜெனன லக்கினத்திற்கு 
10- ஆம் ராசியான கார்யா திபதியும் சுகத்தை தரும் சுபகிரகம் ஒன்றுகூடி 
மேலே சொன்ன 10 - ஆம் ராசியிலேயே இருந்தால் ராஜனாவான் என்றும் 
மேற்சொன்ன 10- ஆம் இராசிநாதன் சுபகிரகங்களென்னும் குரு சந்திரன் 
சுக்கிரன் புதன் ஆகிய இந்நால்வரில் ஒருவனுடன் கூடி பஞ்சமாதிசகிதம் 
பெற்று எந்த ராசியிலிருந்தாலும் , இப்பூமியை அரசாளும் ராஜனாவதோடு 
பிரபலமுடையோனாகவும் இருப்பானென்று சொல்வாய் எ - று . ( 271 ) 
புரக்கும் வாயுயோகத்தைப் புகலும்புகர்க்குங்காரிக்கு 
நிரைக்குந்திரிகோணங்கடனி னிருபனிருக்கவவர்க்கைந்தில் 
பரக்குமதியந்தானிருக்கப் பரிதிமதிகேந்திரத்திருக்க 
விரைக்குங்குமார்முலையாளே வினவாயிதற்குப்பலன் சொல்லே . 

( இ - ள் ) சொல்வதற்கரிய வாசனை நிறைந்த திரவியங்களைப் பூசி 
முகாரவிந்தத்தை அழகுபெறச் செய்திருக்கும் பெண்ணே ! சுக்கிரன் சனி 
இவர்கள் நின்ற ராசிக்கு திரிகோண ஸ்தானங்களில் குரு சம்பந்தப்படவும், 
அதற்கு 5 -வது வீட்டில் பிரகாசத்தைத் தராநின்ற சந்திரனிருந்தாலும் , 
அல்லது சூரியனும் சந்திரனும் ஜெனனலக்கினத்திற்கு 14-7-10 - ஆம் ராசி 
யான கேந்திரங்களிலொன்றில் இருந்தாலும் மேன்மையான யோகமென் 
றும் சொல்வர் . அதன் பலனைச் சொல்கிறோம் கேட்பாயாக எ - று . (272 ) 
சொல்லும் விசாலநேத்திரமுந் துலங்குன்னதமார்சொரூபனுமாய்க் 
கல்வியுளனாய்த்தனவானால்க் கதித்தகீர்த்தி பிரபலனாம் 

48 


: 


3 


378 


சாதக அலங்காரம் 


. 


நல்லகுணமுந்தருமனுமாய் நாடுங்கிரயவிக்ரய 
வல்லவனுமாய்ப்பரதாரம் வஞ்சித்திருக்கும்வஞ்சனுமாம் . 

( இ - ள் ) அழகு பொருந்திய பரந்த விழிகளையுடையவனும் , பிரகாசம் 
றைந்த மேன்மையும் தேஜஸ் உள்ள வனும் , அநேக வித்தைகளையுடைய 
எனும் பூரண செல்வத்தைப் படைத்தவனும் மேன்மையான கீர்த்தி 
பிரதாபங்களை யுடையவனும் , நல்ல உத்தமகுணமுள்ளவனும் , தருமார்த்த 
காரியங்களை யுடையவனும் , வாங்குதல் விற்குதல் முதலிய வியாபாரம் 
செய்வதில் சாமார்த்தியம் உள்ளவனும் , அன்னியர் களத்திர சிநேகம் 
உள்ள துர்க்குணனும் ஆவான் எ - று . 

( 273 ) 


1 


யாக . 


வஞ்சமற்றபுதயோகஞ் சன்மத்திலிறையும் 

மன்னவன் கேந்திரத்தின்மதி மதிக்கிரண்டிற்குசனும் 
விஞ்சுகுசற்கொருமூன்றிற் சனியிருக்கும்பலன்கள் 

மிகுபலசாத்திரமறிவன் விரவுபராக்கிரமன் 
செஞ்சொல் பெறுபுத்திசா துரியன்மிகுசமர்த்தன் 

செய்யநகரம் புரக்குஞ் சீமானுமாவன் 
கஞ்சமுகைதமனியவெற்பும் மிபக்கோடென்னக் 

கதித்துவிம்மும்புளகமுலைக் கன்னியரே கேளாய் . 

இ - ள் ) மேன்மையைப்படைத்த அரம்பை ஊர்வசி மேனகை திலோத் 
தமையோவென்று யாவரும் அதிசயித்து மோகவலையில் ஆழ்ந்து சொக்கும் 
படியுள்ள முக விலாசங்களும் அநேக வாசனை திரவியங்களையும் அணிந்துள்ள 
பெண்ணே ! குற்றமில்லாத புதன் யோகத்தைச் சொல்லுகிரேன் சேட்பா 

ஜெனனலக்கினத்தில் குருவும் , குருபகவான் நின்ற க்ஷேத்ரத்திற்கு 
1-4-7-10 என்னும் கேந்திரங்களில் சந்திரனும் , சந்திரனுக்கு இரண்டாம் 
ராசியில் குஜனும் , குஜன் நின்ற ராசிக்கு மூன்றில் சனியும் நின்றிருப்பார் 
களேயானால் அந்த ஜாதகன் அநேகவிதமான சாஸ்திரங்களை ஆராய்ந்து 
அறிபவனும் , யாவரும் மெச்சத்தக்க வீரம் உள்ளவனும் , அன்பும் உண்மையு 
முடைய வார்த்தைகளைப் பேசுபவனும் , மேன்மையான சாமார்த்தியத்தைப் 
படைத்தவனும் , ஓர் நகரத்தைப் பரிபாலனம் செய்யும் சீமானும் ஆவான் 
என்றும் இதுவே புதயோகமென்றும் கூறுவாயாக எ - று . ( 274 ) 
சந்திரன் செவ்வாய்கூடிச் சத்தமத்திலிருக்கச் 

சந்திரமங்கள யோகந் தரணியரசாள்வன் 
இந்திருக்கும்லக்கினகேந் திரத்திற்பொன்னிருக்க 

இருங்க சகேசரியோக மெழில் நிறைந்த மதிக்குச் 
சுந்தரஞ்சேர்லக்கினத்தா றேழெட்டாமிடத்தில் 

சுபக்கிரகம்பார்க்கினிற் சொலுராஜயோகம் 
பந்தமுறுலக்கினத்திற் சசிசெவ்வாயிருக்கப் 

பானுகுருபத்தொன்ப துறில்ராஜயோகம் . 
( இ - ள் ) இரவிற்க ரசனாய் விளங்காநின்ற சந்திரனும் , கந்தனென்னும் 
குஜனும் 7 - ஆமிடமான சப்தமஸ்தானம் பெற்றிருப்பாரேயானால் சர்தில் 


ப 


விளக்க விருத்தியுரை 


379 


மங்கள யோகமென்று கூறுவர் . அதன் பலன் ராஜரீகம் செய்பவனாவான் 
உயிர்லக்கினமென்னும் சந்திரன் நின்ற ராசிக்கு 1-4-7-10 - ஆம் இடமான 
கேந்திரங்களில் குஜனிருக்க கேசரியோகமென்றும் , சுக்லபக்ஷ சந்திரனாக 
இருந்து அழகுபொருந்திய ஜெனன ராசிக்கு 6-7-8 - ஆம் இடங்களை நோக்கி 
னாலும் அல்லது மேற்சொன்ன ராசியிலேயே இருந்தாலும் ஷை சந்திர 
னுடன் குரு சுக்கிரன் இவர்கள் கூடி நோக்கினும் ராஜயோகமென்றே 
கூறுவர் . மேற்சொன்ன ஜெனன ராசியில் சந்திரனும் அவனுடன் செவ்வா 
யும் சேர்ந்து நிற்க சூரியனும் குருவும் 9 அல்லது 10 - ஆம் ராசியிலிருக்க 
ராஜயோகமென்றே கூறுவார் எ - று . 

(275 ) 


ராகில் 


சோமனார்தனக்கிரண்டிற் சனியுறிற்சுனபாயோகம் 
தாமிதமாமுன்றந்தை யார்ச்சிதத்தனங்களில்லைக் 
காமுறுசிறுவன்றானுங் காசினிக்கரசனாகித் 
தாமிகுதனங்கடேடித் தகுதிபெற்றிடுவன்றானே . 
( இ - ள் ) சந்திரனிருந்த ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி இருப்பா 

சுனபாயோகமென்றும் சொல்வர் . அதன் பலன்களாவன தன் 
பூர்வோத்தரமான பூஸ்திதி இல்லாதவனும் , இந்த ஜாதகன் மேன்மையோடு 
இவ்வுலகிற்கரசாக்ஷி செய்பவனாகி தன் சுய அறிவால் அநேக செல்வத்தைச் 
சம்பாதித்து மேன்மை பெற்றிருப்பான் எ - று . 

( 276 ) 
வருசசிகேந்திரன் மன்னவனிற்கவந்த 
அரசன்றன்கேந்திரத்தி லம்புலிதானுநிற்கில் 
விரவுமற்றிடத்தின்மற்றோர் மேவியதோஷம்யானை 
ஒருசிங்கங்கண்டவாறா மோதுகே சரியாம்யோகம் . 

( இ - ள் ) சந்திரன் நின்ற ராசிக்கு கேந்திரஸ்தானங்களான 1-4-7-10 
என்னுமிவ்விடங்களில் சுபகோட்களில் ஒன்றான குருவிருந்தாலும் அல்லது 
குருநின்ற ராசிக்கு 1-4-7-10 என்னும் கேந்திரஸ்தானங்களில் சந்திரனிருந் 
தாலும் , கேசரியோகமென்று கூறுவர் . அதன் விபரமாவது ஓர் யானையை 
மிருகத்தரசனாகிய சிங்கம் காணுமாயின் அந்த யானைக்கு எவ்வளவு பய 
முண்டாகுமோ அதுபோன்று திடீரென தோஷம் உண்டாகும் எ - று . 


இதன் விபரம் பின் வருமாறு 


சுக் சனி ராகு 


குரு சனி ராகு 
புத 


ராகு 


சூரி 


சுக் 


சந் 


கேசரி 
யோகம் 


கேசரி 
யோகம் 


சே 


சந் 


880 


சாதக் அலங்காரம் 


வறு 


இரவிக்குப்பன்னிரண்டிற் சுக்கிரன்றான் கூடி 

இருந்தக்காலதுவேசி யோகமெனவிசைப்பர் 
புரவலராற்பூச்சியமு நால்வகையோசனைக்கும் 

புத்தி நல்லோரெல்லாம் புகழ்ந்திடுநற்புகழும் 
பரவியபூமிவெகுபரப்புகளைப் புரப்பன் 

பயிலுஞ்சுக்கிரன்லாபப் பதியுறினு நன்மை 
விரவுதிரிகோணங்களாமைந் தொன்பானில் 

வெள்ளி புதன் குருவிருக்கில் வெகுபலனுண்டாமே . 
( இ - ள் ) சூரியனிருந்த ராசிக்கு 12 - ஆம் ராசியான மோக்ஷ ஸ்தானத் 
தில் சுக்கிரன் இருப்பானாகில் வேசியோகமென்றும் சொல்வர் , அதன் 
பலன் என்னவெனில் ராஜாக்களால் ஆதரிக்கப்படுவோனும் , உத்தமர்கள் 
எல்லாம் புகழ்ச்சிசெய்து கொண்டாடத்தக்க நானாவிதமான ஆலோசனைச் 
செய்வதில் நிபுணனும் , பெருமையோடு அளவிறந்த பூமிகளை சம்பாதிப்ப 
வனுமாம் . ஷ சுக்கிரன் 11 - ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந் 
திருப்பானாகில் மேன்மையும் நன்மையே அடைபவனாகுவன் திரிகோண 
ஸ்தானங்களென்னும் 5-9 - ஆம் ராசிகளிலும் சுக்கிரன் புதன் இவர்களிருப் 
பாரேயாகில் அநேக பலன்களை யடைவான் எ - று . 

( 278 ) 
வடிவுடன்கர்க்கடகத்திற் பொன்னவன்றானிருந்து 

வண்மையுடன்லக்கினத்தின் வான்சசியைப்பார்க்கப் 
படிமிசையோர்காண்பார்க ளங்கிசயோகமென்றே 

பலனிதற்குவெகுபலனும் பாக்கியமுமுரித்தாய்த் 
துடியிடைமாதர்கள் பலரைத் துய்யகமணம்புரிந்தே 

தொண்ணூற்றாறாம் வயது தொடங்கவருமளவும் 
கடிகமழுமலரணைமே லனுராகம்புரிந்தே 

காசினியிலிருப்பனெனக் கருதிடுமிந்நூலே . 
( இ - ள் ) ஞெண்டு என்னும் பெயரினையுடைய கடகராசியில் 

குரு 
உச்சம் பெற்று அவ்விராசிக்குச் சொந்தக்காரனான சந்திரனைப் பார்க்க 
ஜெனித்துள்ளவர்கள் அங்கிச் யோகம் உடையோரென்றும் கூறுவர் . 
அதன் பலன்களாவன அநேகவிதமான நற்பலனை யடைவோனும் செல்வங் 
களையுடையவனும் , அழகுடைய பெண்களை குற்றமில்லாது மணஞ்செய்து 
வாழ்பவனும் 96 -வயது வரையில் அழகும் வாசனையும் நிறைந்த கட்டிலின் 
மீது இனிமையான சங்கீதங்களைப் பாடிக்கொண்டு இப்பூமியிலிருப்பான் 
என இந்நூலால் அறிந்து சொல்வாயாக எ - று . 

( 279 ) 
தாராலக்கினம் அல்லது நட்சத்திரலக்கினம் 
உறுசன்ம தாரகையில் சென்ற நாழிகையை 

ஓரைந்தில் கழித்தபலன் உதயமுத லாகப் 
பெறுஞ் சசியின் இலக்கினமாம் ஓராலக் கினமும் 

பிறந்தசன்ம லக்கினமும் பிறையிருந்த வீடும் 


விளக்க விருத்தியுரை 


381 


மறுவிலா இந்நான்கு மனை உச்ச வீடாய் 

வயங்கஇறை யோகம்என வேவழுத்தல் வேண்டும் 
கறையகலக் கலைநிறைந்த நன்மதியம் போலும் 

கமலமலர் போலுமுகக் கன்னியரே கேளாய் . 
இ - ள் ) முழுமதியையும் , தாமரை மலரையும் ஒத்த வதனத்தையுடைய 
மங்கையே கேட்பாயாக பிறந்த நட்சத்திரத்தில் சென்றநாழிகையை ஐச்சு 
நாழிகைக்கு ஒரு இலக்கினமாக பிறந்த இலக்கினமுதல் எண்ணிக்கண்டது 
சந்திரன் இலக்கின மாகும் . இந்தச் சந்திரன் இலக்கினமும் , ஓராலக்கின 
மும் , பிறந்த இலக்கினமும் , சந்திரனிருந்த இராசியும் ஆகிய இந்த நான்கு 
இராசிகளிலும் உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் இராஜயோகம் என்று 
உறுதல் வேண்டும் எ - று . 

( வி - ரை ) கழித்தபலன் - ஐந்தால் வகுத்த ஈவு ; இச்செய்யுளில் ஆசிரியர் 
" சன்மதாரகையில் சென்ற நாழிகையை " என்று கூறியிருப்பதனால் இது 
சந்திரலக்கினமல்ல , தாராலக்கின மென்பதே நிச்சயம் . இதனை சீரான 
நட்சத்திர லக்கின ததை உரைக்கில் , சென் மாட் சத்திரத்திற் சென்ற 
நாழிகையை , நேராம் ஐந்தைந்து நாழிகையாய்த் தள்ளி , நிலை அறிந்த 
தொகை அதனை அந்தநாள் கனக்கே " எனவரும் சாதகசிந்தாமணி வசனத் 
தினால் தெளிவாக அறிந்துகொள்ளலாம் . மற்றும் : -- 

ருக்ஷேத்தா காரிகாவா விபக்தாஃ யாவந்தித்யாஸ்யு : 
லக்ரதேஹாரிதாவா ராசிபூயான் சந்த்ரலக்கம் 
ததாதெளவா ரேசாத்யுர்வியோ சக்ரமேதத். ( ஜாதகதீபம் ) 

இ - ள் ) பிறந்த நட்சத்திரத்தில் சென்ற நாழிகையை ஐந்து நாழி 
கைக்கு ஒரு இலக்கினமாக இலக்கின முதலாக எண்ணிக்காண்பது சந்திர 
லக்கினம் எனப்படும் . தாரேசன் ( நட்சத்திராதிபதி ) முதலாக கிரகங்களை 
வரிசையாக எழுதிக்கொள்ளவேண்டியது எ - று . 

தாராலக்கினமெனினும் சந்திரலக்கினமெனினும் நட்சத்திரலக்கின 
மெனினும் பொருள் ஒன்றேயாகும் சர்திரலக்கினமென்பதை சிலர் ஜனன 
காலத்தில் சந்திரனிருந்த இராசியெனக் கூறுவர் . மற்றும் இந்து லக்கின 
மென்றுங் கூறுவர் . அது முறையன்று . இந்தச் செய்யுளில் ஆசிரியர் கூறிய 
சந்திரலக்கினம் நட்சத்திர ( தாரா ) லக்கின மேயன்றி உண்மை வேறில்லை . 
ஓராருர் திசைாாதன் கேதுவே ஆகில் 

இலக்கினந்தொட்டு அபசவ்விய மெண்ணிக்காண்பாய் 
ஊராறும் இரவிமுதல் எழுவர் இராகுக்கும் 
உதயமுதல் பார்ப்பதென வுரைத்தனர் சூத்திரமே . 

( ஜாதக சிந்தாமணி ) 
( இ - ள் ) பிறந்த நட்சத்திர தசைார்தன் சேதுவாக இருந்தால் இலக் 
கினமுதல் ( பன்னிரண்டாமிடம் வழியாக ) கிரகங்களை ( கேது - சுக்கிரன் - 
சூரியன் - சந்திர - செவ்வாய்- ராகு -குரு -சனி - புதன் என்று வரிசையாய் ஒன் 
பதுவீட்டிலும் ) அடைத்தல்வேண்டும் . இது அசுவனி மகம் மூலத்தில் பிறர் 
தயர்கட்கு மட்டும் உரியது . எனைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கட்கு தாரா 


- 


. 


382 


சர்தக அலங்காரம் 


லக்கினத்தில் நட்சத்திர தசாநாதனைவைத்து ஷ இலக்கினத்திலிருந்து 

ரண்டாமிடம் வழியாக மற்றைய கிரகங்களை தசாநாதர்களின் வரிசைக் 
கிரமமாக அமைத்துப்பார்ப்பது நட்சத்திரசக்கரம் என்று சொல்லுவதாகும் . 

உதாரணம் : - தாரண ஆடிம் 14. ஆதிவாரம் உதயாதி நாழிகை 
1-55 - ல் ஜனனம் உத்திரநட்சத்திரம் 4 - ம் பாதம் ஜனன நாழிகை 5 - ல் 
வகுக்கப்போதாமையால் இலக்கினம் கடகமா தலால் சட்சத் திரலக்கினம் 
கடகமேயாகும் . 

இதற்குக் கிரகநிலை வருமாறு 


. 


சுக் 


லக் 
நட்சத்திர சூரி 


குண்டலி 


புத 


சனி , குரு ராகு 

கு செ 


அபசவ்வியத்திற்கு உதாரணம் 


1 


லக் 


சூரி சுக் 


சந் 


நட்சத்திர 


குண்டலி 


சாகு குரு சனி 


புத 


மகம் அல்லது அசுவனி மூலத்தில் பிறந்தவர்கட்கு இடபம் நட்சத்திர 
லக்கினமானால் அதற்குச் சக்கரம் இதுவாகும் . 

ச்செய்யுளில் ஆசிரியர் ஓரைந்தில் கழித்த பலன் எனவும் , ஜாதக 
சிந்தாமணி நூலுடையார் “ நேராக ஐந்து ஐந்து நாழிகையாய்த்தள்ளி ” என 
வும் , ஜாதகதிய நூலுடையார் காரிகாவா விபக்தா எனவும் பொதுவாகக் 
கூறியதிலிருந்து இந்த நட்சத்திரலக்கினம் ஒன்றுக்கு ஐந்து நாழிகை பிர 
மாணமென அறியப்படுகின்றது . ஆகவே நட்சத்திர ஆதியந்தம் இதனால் 
அறுபது நாழிகையென்று கொள்ளவேண்டி யிருக்கின்றது . நட்சத்திரத்தி 
யந்தமோ அறுபதில் கூடியும் குறைந்துமிருப்பது பிரத்தியட்சமாதலினால் , 
நட்சத்திர ஆதியந்த நாழிகையை 12 - ஆல் வகுத்த ஈவே நட்சத்திர இலக் 
பின பிரமாணமாகக் கொள்வதே சரியான முறையாகும் . 

உதாரணம்: - அசுவணி நட்சத்திரம் ஆதியந்தம் நாழிகை 66-42 ,, 
இதில் சென்ற நாழிகை 11-0, ஜனன வச்சினம் கர்க்கடகம் . ஆகவே இந் 


. 
. 


விளக்க விருத்தியுரை 


388 


நூலாசிரியரும் ஏனையோரும்கூறியபடி ஐச்தசாழிகைக்கு ஒருலச்சினமாகக் 
கொள்ள 3 - இராசியாயிற்று . ஜனனம் கடகமாதலால் அதிலிருந்து பார்க்க 
கன்னி நட்சத்திரலக்கினமாக ஏற்படுகின்றது . இரண்டாவதாக யாம் கூறிய 
முறைப்படி பார்க்க ஷ ஆதியந்தத்தின்படி நட்சத்திர லக்கின பிரமாண 
நாழிகை -5 , விநாடி -331 ஆகும் . ஆகவே 2 - இராசியாகின் படியால் கடக 
முதல் பார்க்க சிங்கம் நட்சத்திர லக்கினமாகும் . முதல்கூறியது பொது விதி 
யாகும் . சிறப்புவிதியின்படியே எல்லா ஜாதகங்கட்கும் அவரவர்கள் பிறந்த 
நட்சத்திர ஆதியர் தங்கொண்டு நட்சத்திரலக்கினம் காணுதல் முறையாகும் .. 

உதார ஜாதகத்தின் நட்சத்திர சக்கரம் வருமாறு 


| 


ராகு 


சந் 


ली 


1 ) 


குரு நட்சத்திர 


சுக் 


சக்கரம் 


m 


சனி 


புத 


ஜனன நட்சத்திராதிபதி இருந்த இராசி உச்சமானாலும் ; பிரதம 
தசாநாதன் உச்சம் பெற்றிருந்தாலும் , நீச்சம் பெற்றிருந்தாலும் மிக்க ஐஸ் 
வர்யமுண்டாகும் . நட்பு - ஆட்சி பெற்றிருந்தால் மத்திம ராஜயோகமுண்டா 
கும் . அல்லது பிரதம தசாநாதனிருந்த இராசியில் உச்சம்பெற்ற கிரகங்கள் 
( இராசி சக்கரப்படி ) இருந்தாலும் , சுபகிரகங்களிருந்தாலும் அதிகஐஸ்வர்யம் 
உண்டாகும் . சந்திர சம்பந்தமுண்டானால் அதிக ஐஸ்வரிய யோகமுண்டா 
கும் , இதற்கு வித்தியாசமாக இருந்தால் தரித்திரமுண்டாகுமென்று அறிய 
வேண்டியது . மற்றும் : 

சுக் சர்த்ர : சுவிச்சர்த்ரம் பச்யத்யபி த்ருதீயகே 
சந்த்ராச்சுக்ரே ததச்சந்த்ரே தருவாஹநவான் பவேத் ( காரிகை) 

( இ- ள் ) சுக்கிரனைச் சந்திரன் பார்த்தாலும் , சந்திரனைச் சுக்கிரன் 
பார்த்தாலும் , சந்திரனுக்கு மூன்றில் சுக்கிரனிருந்தாலும் மிக்க ஐஸ்வரிய 
வானும் வாகனமுடையவனுமாவான் . இந்த யோகவிஷயத்தில் சுக்கிரன் 
சந்திரன் ஆகிய இவ்விருவர்களுக்கு நடுவில் மிக்க பலமுடைய பிரகங்கள் 
இருத்தல் கூடாவாம் எ - று . இதற்கு “ சுக்ர சந்த்ரயோர் மிதோ த்ருஷ்ட 
யோஸ் விம்ஹஸ் தயோ " என்பது ஜயமுனிவர் சூத்திரவசனம் இருத்த 
லிற் காண்க . 

தாராலக்கின விஷயமாக காரிகை வசனம் 
சந்த்ரநக்ஷத்ர பதயஸ் துங்கராசிம் உபாச்ரிதா : 
உச்சராசி கதாவாபி ப்ரதிசந்தி ஸ்ரீயம் ந்ருணாம் 
லக்ராந்தேயாத் பஞ்சபஞ்ச கடிகாஸ் தாரகா கதா : 
நக்ஷத்ராதிபதௌ கேதெள கல்பயேல்லக்முத் க்ரமாத் , 


1 


புடைத்தாகும் . இனி இந்துலக்கினம் என்பதைப்பற்றியும் , அதன் பல 
884 

சாதக அலங்காரம் 
இச்சலோகத்தின் பொருளே ஜாதகசிந்தாமணியிற் கறியுள்ள தாரா 
லக்கினத்தைப்பற்றிய செய்யுள் இரண்டினா பொருளாதவின் இக்கு 
பொழிப்புரை எழுதவில்லை. 

வ இலக்கினபலன் 
ஏற்றநாள் நிசைநாதன் உச்சர் சத்தில் 

இருந்திடினும் பாக்கியவான் குருவெள்ளியுடனே 
தோற்றமறக் கூடிடினும் வெருசெல்வன் அவன் 

சொல்வரிய நட்சத்திர லக்கினத்தி லேதான் 
மாற்றரிய பூரணசந் திரன் இருக்கும் எனும் 

மருவும் உச்சர் இருந்தாலும் நீசர் இருர் தாலும் 
நாற்றிசையும் புகழாகபாசயோ சமுமே 
என்னும்என பேஉரைத்தார் எனினமலர்த் திருவே . 

( ஜாதகசிந்தாமணி ) 
கள் ) தாமரைமலரில் வீற்றிருக்கின்ற இலக்குமியைப் போன்றவளே ! 
தசைநாதன் நட்சத்திர குண்டலியில் உச்சத்திலிருந்தாலும் , அல்லது 
நீச்சத்திலிருந்தாலும் அச்சாதான் பாக்கியமுடையவனாய் வாழ்வான் . குரு 
சுக்கிரர்களுடன் சேர்ந்திருந்தாலும் அதிக ஐஸ்வரியமுடையவனாய் வா 
வான் . சட்சத்திராக்சினத்தில் முழுச்சந்திரன் இருந்தாலும், அல்லது 
உச்சம் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் நான்கு திக்குகளிலும் புகழ் 
பரவிய இராஜயோகம் உண்டென்று சோதிடப்புலவர்கள் சொன்னார்கள். 

வேறு நூற்களில் கூறியபலன் 
( 1 ) நட்சத்திர லக்கினம் சுபக்ஷேத்திரமாய் அங்கு குரு , சுக்கிர , 
புதன் , பாணர்திரன் இவர்களில் எவரேனும் பாபசம்பந்தமின்றி விரும் 
தால் அச்சாதகன் முத்திரிகாயோகம் ; அல்லது அதற்குச் 
யோகத்தை அபேலிப்பான் . புதன் சுபசம்பந்தனா. இருத்தல்வேண்டும், 
( இராசிசக்கிரப்படி ) என்க . 

( 2 ) நட்சத்திர லக்கினத்தில் சுபர்கள் இருந்து அவர்கள் மகாத 
வந்தபோது சிறந்த தனயோகமுண்டாகும் . ( இராசிசக்ரப்படி ) என்க . 

குறிப்பு:-ஷ ஜாதகசிந்தாமணிச் செய்யுளில் பூரணச்சந்திரன் என்ப 
பூனைச்சந்திரன் என்பர் சில்லோர்; அது பொருந்தாது . பூரணச்சந்திரன் 
என்பதற்கு வளர்பிறைச் சந்திரன் என்று பொருள் கொள்ளுதலே சிறப் 
பிரயோசனத்தைப்பற்றியும் வேறு நூலிலிருந்து விளக்கமாக இங்கு உதா 
ரணத்துடன் நன்கு கூறுவாம் . 

இந்துலக்கினம் கிரக்களாபரிமாணம் 
ராத்ரீசஸ்யபயந்தி ஷோடசசலா ஸ்த்ரிம்சத்சளாபாஸ்வத 
ஸ்ஸௌம்யஸ்யாஷ்ட களாபவந்தி ஸத்தஞ்சை காகளாபாஸ்கரே 
தாத்ரீஜயதுவுட்களா தசகளா ப்ரோக்தாச்சவாசஸ்பதேர் 
தைத்யாசார்ய வரஸ்யஸந்ததம் அபி ப்ரோக்தா : களாத்வாதச . 

(ஜாதக சிரோமணி ) 


சமான் 


விளக்க விருத்தியுரை 


385 


( இ-- ) சந்திரனுக்கு -16, சூரியனுக்கு -30 , புதனுக்கு -8, சனிக்கு -1 , 
செவ்வாய்க்கு-6 , குருவுக்கு -10 , சச்ரேலுக்கு -12, இந்தப்படி ரேச களாபரி 
மானம் ஏற்பட்டிருக்கின்றது எ - று . 

லக்ராத்ஸம் ப்ரப்ருதிஸ்ம பாக்யா களாச் சந்த்ரஸ்ய ஜாதஸ்யச 
ஸம்யோஜ்யாருண சங்க்யாகில ஹரேத்ஸங்க்யாதுதாம் ஸர்வதா 
தச்சேஷம் கணிதஞ்சசேத் தமராசிஸ் ஸ்யாச்ச வக்காத்லிதோ : 
லக்கஞ்சந்த்ரமஸத்ததேவ ததபாவே விந்ததாத் த்வாதச . 

( ஜாதக சிரோமணி ) 
( இ - ள் ) முன் சொன்ன சளாசல்சியைகளை வைத்து ஜன்மலக்கினம் ,, 
ஜனனலச்சினம் இவற்றின் சவமா திகளுடைய கனாசங்கியைகளைக் கூட்டி 
12 - ஆல் வகுத்தல் வேண்டும் . அப்படி வகுக்கவர்த சேவுத்தை வைத்துச் 
சந்திரலக்கின முதலாக எண்ணவரும் இராசியே இத்துலக்கினம் என்னப் 


படும் எ - று . 


இந்துலக்கின விஷயமாக இங்கனம் அடிக்கடி கணக்கிடும் பிரயா 
சத்தை நீக்குதற்பொருட்டு இங்கு ஓர் பதகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது . 
அதைக்கொண்டு சுலபமாக இந்துலக்கினத்தை அறிந்த கொள்ளலாம் . 
இந்துலக்கினமென்பதை சில்லோர் சந்திரனிருந்த இராசியே யாமெனக் 
கூறுவர் . மச்து என்ற பெயர் சந்திரனுக்கு உரித்தான படியால் இங்ஙனம் 
கூறாயிற்பர் அன்னோர் என்க . இது முறையெனினும் “ இந்து லக்கினம் " 
என்ற பிரயோகத்தினால் சந்திர லக்கினம் வேறு , இந்து லக்கினம் வேறு ,, 
எனக் கொள்ளு சல் சிறப்புடைத்தாம் . தாரா லக்கினத்தை இந் நூலாசிரியர் 
சசிலக்கினமென்று கூறினாராயினும் அதுவேறு , சந்திரலக்கினம் வேறு 
எனக் கருதுதல்வேண்டும் . மற்றும் இந்நூலில் இத்தகைய பிரயோகம் 
வரும் இடங்களில் மட்டும் சந்திர லக்கினமென்றே பொருள் கோடல் 
சிறப்புடைத்தாம் . 

ஜாதகங்களைக் கொண்டு இராஜயோக பலன்களை அறிந்துகொள்வதற்கு 
ஒவ்வொரு பல சாஸ்திரங்களிலும் தனியே இராஜயோக அத்தியாயம் 
என்று கூறப்பட்டிருக்கின்றது . எல்லா ஜாதகங்களிலும் இராஜயோகம் 
அமைவது துர்லபம் . ஆதலின் அவ்வழி பிரயாசமெனக்கருதி அவரவர்கள் 
ஜாதகத்தில் எர்தக் கிரக தசை பிரபல யோகத்தைக் கொடுக்கு மென்பதை 
மட்டும் மக்கள் அறிந்துணரும்படி மகான்கள் சோதிட சாஸ்திரத்தில் 
இந்து லக்கினம் என்ற ஓர் விதியை அருட்செய்திருக்கின் றனர் . இது 
விஷயம் கர்தாய்மொழியில் தற்காலத்துள்ள எந்தச் சோதிட நூற்களிலும் 
காணப்படவில்லை . வடமொழியிலுள்ள ஜாதகசிரோமணி என்னும் நூலிலும் 
பிற நூல்களிலும் காணப்படுகின்றன . இந்துலக்கினத்தை அறிந்துகொள்வ 
தற்கு முக்கியமானது பிரகங்களினுடைய களா ( இரண ) பிர்மாணமொன்றே 
யாகும் . கலை + பிரணம் + களா + ஒளி என்பது பிரகாசம் என்னும் ஒரே 
அருத்தத்தைக் கொடுக்கும் பதங்களாகும் . 
அவ்வித பிரகாச பிரமாணங்கள் வருமாறு : 

சூரியன் -80, சந்திரன் -16 , செவ்வாய் -6 , புதன் -8 , குரு-10 , சுக்கிரன் 
12 , சனி -1 என்பவைகளாகும் . இவ்வித கிரண பிரகாசத்தைக் கொண்டு 

49 


386 


சாதக அலங்காரம் 


அவரவர்கள் ஜனன சந்திர லக்கினங்களுக்கு ஒன்பதாமாதிபர் யாரென் 
பதை அறிந்து அவ்விருவர் பிரணபிரகாசங்களைக்கட்டி 12 - ஆல் வகுத்த 
மீதத்திற்கு சர்திர லக்கினமுதலாக எண்ணிக்கண்ட ராசி 

பா ? எழவோ 
அதுவே இந்தலக்கினம் எனப்படும் , இப்படி அடிக்கடி கணக்கிடுவதில் 
பிழையும் , பிரயாசமும் ஏர்படுமென்பது சுருதி பதசமுறையாக சுத்தமாய்க் 
காட்டப்பட்டிருப்பதை விவேகிகள் ஈன்குணர்ந்தஈலம் பெறுவார்களாக . 


சர்கிர லக்கினம் 


ஜனன 
லக்கினம் 


மேரிமித சிம்சன் தல விர் ததமம் . 


மேவு- ஈடகம் விர் மீன மேகம் வீர் மிக மீன சமீைன மிதாலிர் மித 
ரிஷப - மிதான சம் மிது கட ரிஷகும் கன் மிது மீன மிதுகன் கும் 
சிம்- சன மீன சட பிர் 

ல கடலம் விர் சிம் விர் கும் கடகம் 
கன்னி - கும்ப மக 
கரிஷ 

எம் ரிலகும் ரிவரிம் மக சிம் 
துலா- மகரம் கன் மக தம் : தகைன் மே மக துல மக மோன்பே 
லிர்ச்சிகம் ரிஷ கன் தல சிம் ரிஷ தனு கன் மிது என் 

தனுரிவதன 


மே 


உதாரணம்: - கடசம் ஜனனலக்கினமும் , சன்னி சர்திலக்சிசமு 
மானால் இந்து லக்கினம் என்னவெனின் ? முரையே 9 - க்குடையவர்கள் 
குரும் சுக்கிரனும் ஆவர் . இவர்கள் கிரணம் 10 + 12 = 22 + 12 மீதம் 10 
+ வே கன்னிமுதல் 10 - வது மிதுனம் இந்துலக்கினம் என்பது சிச்சயம் . 

இவ்விக பிரயாசமின்றி மேலே காட்டப்பெற்ற சக்கரத்தில் கடம் 
கன்னிக்கு நேராகப் பார்த்தால் மிதுனம் என்று நன்கு அறியலாம் . ஜாதக 
சாகரத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் இம்மாதிரியே வெகு சுலபமாக 
அறியும்படி எல்லாம் பதக முறையாகவே காட்டப்பட்டிருக்கின்றன . 


இந்து லக்கினத்தின் பிரயோசனம் என்னவெனின் ? 

அவரவர்கள் இந்துலக்கினத்தில் எந்த கிரக மிருக்குமோ அந்த பிரசு 
தசை வரும்போது இராஜயோகமுண்டாகும் .. கனால் இவ்வித கிரகங்கள் 
சுபகிரகமானால் பிரபல இராஜயோகம் , பாபகிரகமானால் சாமான்ய இராஜ 
யோகமும் உண்டாகும் . அப்படி பார்க்கும்போது இந்தலக்கினத்தில் 
எதேனும் கிரகமில்லாவிட்டால் அதைப் பார்த்த கிரகதசையிற் சாமான்ய 
யோகத்தைத் தருமென்றறிக . 


1 


ந்து லக்கின பலன் 


1 . இந்து லக்கினத்தில் சுபக்கிரக மிருந்தால் அச்சாதகனுக்குத் 
திடீரென தனப்பிராப்தி யுண்டாகும் . 

2. இந்து லக்கினத்தில் குரு சுக்கிரன் பூரணசந்திரன் இவர்கனில் 
யாரேனும் ஒருவர் இருந்தால் அச்சாதகன் முத்திரிகாயோகம் , அல்லது 
அதற்குச் சமமான யோகத்தை அனுபவிப்பான் . 


விளக்க விருத்தியுரை 


387 


3. இந்துலக்கினத்தில் உச்சம்பெற்ற சுபகிரகங்களிருந்தால் 
சாதகன் மகா தனவந்தனாபிருப்பான் . 

4. இச்துலக்கினத்தில் ஒரு சுபகிரகமிருந்து அவன் மகாதசை 
வரும்போதும் , இந்துலக்கினத்தில் இராகுவைத் தவிர்த்த ஏனைய பாவக் 
ரெகங்களிருந்து அவர்கள் மகாதசை வரும்போதும் தனயோகமுண்டாகும் . 

5. இத்துலக்கினம் சுபக்ஷேத்திரமாய் அங்கு குரு சுக்கிரர்களாவது , 
பூர்ணசந்திர சுக்கிரர்களாவது , சுக்கிர புதர்களாவது , குரு பூர்ணசந்திர 
னாவது , குரு - புதனாவது இருந்து பாபசம்பந்தமும் , பாச புஜங்க திரேகாண 
தோஷங்களும் இல்லாதிருந்தால் அச்சாதகன் கோடீஸ்வரனாக வாழ்க் 
திருப்பான் என்பதாம் . 

6. இந்துலக்கினத்தில் சுபக்கிரகங்களிருந்தால் அச்சாதகன் வெள்ளி 
பாத்திரத்தில் போஜனம் செய்வான் என்ப . 
உச்சக்ரஹே லக்ஷதகாதிகாரி ராஜாசுபே பாபகசேதி அஷ்ட ; 
ககைர்விஹீரே ஸதிசேத் தரித்ரச் சுபைர் அகந்தை : ப்ரபுர் இந்துலக்கே . 

( கிரந்தாந்தரம் ) 
( இ - ள் ) இப்துலக்கினத்தில் உச்சகிரகங்களிருந்தால் : இலட்சாதிகாரியும் ,, 
சுபக்ரெசமிருந்தால் இராஜதும் , பாபக்கிரகமிருந்தால் குரூரனும் , கிரகக 
களே யில்லாவிட்டால் தரித்திரனும் , அதிக சுபக்கிரகங்களிருந்தால் பிரபு 
ஆம் ஆவான் எ - று . 

( 280 ) 
ஓரா லக்கினங் கடிகா லக்கினம் உதித்த சன்மம் 
நேராயிம் மூன்று வீடும் உச்சமாய் நின்றோர் காணப் 
பாராளும் ராஜ யோகம் இருமளை பார்க்கின் மன்னாம் 
பேராய்ஓர் மனையைக் காணில் தனவானும் பேசுங் காலே . 

( இ - ள் ) ஓரைலக்கினம் கடிகைலக்கினம் ஜனன லக்கினம் ஆகிய 
இந்த மூன்று இலக்கினங்களையும் உச்சம் பெற்ற கிரகங்கள் பார்த்தால் உல 
சத்தை அரசாளும் இராஜயோ கமுண்டாம் . சம்மூன்றனுள் இரண்டு இலக் 
அனல்களைப் பார்த்தால் சாதாரண இராஜயோகமுணடாம.ஒருலக்கினத்தை 
மட்டும் பார்த்தால சாதாரணமான தனயோகமுண்டாம் எ - று . 

( வி - ரை ) இது விஷயமாய் ஜயமுனிவர் “ ஜச்மகால கடிகாஸ் வேகத் 
ருஷ்டாஸுராஜா என்ற தமது சூத்திர வசனத்தில் இச்செய்யுட் 
கருத்தை திட்ப நுட்பமாக சுருங்கச்சொல்லி விளங்கவைத்திருக்கன்றார் . 
மற்றும் - உரைத்தலக் கினத்தோ டோரைலக் சினத்தை 

உயர்பெறு கடிகைலச் சினத்தை 
பலரத்தொரு கோளே பார்க்கின் மன் னவனாம் 

சிகர் இரு ராசியைப் பார்கசில் 
துரைத்தன கர்த்தன் ஓர் இரா சியினைத் 

துடர்சுப திருட்டியாய்ப் பார்க்கில் 
தரைக்குள் வாழ் வுடைய கிருகத்தன் எனவே 
சாற்றினர் அரிவையர்க்கு அரசே . 

( ஜாதக சிந்தாமணி )) 


388 

சாதக அலங்காரம் 
உள் ) 

) பெண்களுக்குத் தலைமை வகித்த பெண்ணே ! முன்பு சொன்ன 
ஜனன லக்கினம் துரைலக்கினம் கடிசைலக்கினம் ஆகிய இவை மூன்றையும் 
ஒரு கிரகம் பார்க்குமானால் இராஜயோகமுண்டாம் ; இரண்டு இலக்கினம் 
களைப் பார்க்குமானால் அரசாங்க தளகர்த்த ( சேனாதிபதி ) யோகமுண்டா ; 
ஒரு இராசியைப் பார்த்தால் இர்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை புடைய 
இருகஸ்தன் என்னும் யோகமுண்டாம் என்று சோதிட விற்பன்னர்கள் 
கூறினார்கள் எ - று . 

இந் நூலாசிரியரதும் , சாதகசிந்தாமணி நூலாசிரியாதும் , அபிப்பிராயம் 
சிறிது மாறுபடக் காணப்படுகின்றது . இந்நூலாசிரியர் உச்சம் பெற்ற பிரக 
பார்வை சிரேஷ்டமெனக் கூறியிருக்கின்றார் என்க . 

விலக்நங் கடிகா லக்கம் ஓராலகநாசி பச்யதீ 
உச்சக்ரஹோ ராஜயோகோ லக்சத்வம் அதா அபியா, 

( ஜாதக தீபம் ) 
( இ - ள் ) இலக்கினம் ஓராலக்கினம் கடிகாலக்கினம் யே இந்த மூன்று 
லக்கினங்களையும் உச்சம்பெற்ற பிரசங்கள் பார்த்தால் இராஜயோகம் அவ 
சியமுண்டாம் . இரண்டு லக்கினங்களைப்பார்த்தால் இராஜயோகமுண்டாம் . 

ஜர்மகால கடி லக்சேப் கேசேவை க்ஷிதோது 
துஷ்டக்ரஹார்களாபாவே ராஜயோகோ நஸம்சய : ( காரிகை ) 

இ - ள் ) ஜன்னலக்கினம் கடிகாலக்கினம் ஓராலக்கினம் இவைகள் 
மூன்றையேனும் இரண்டையேனும் ஒருகிரகம் துஷ்டரே அர்க்களயோக 
மின்றிப் பார்க்குமானால் இராஜயோகமுண்டாகும் எ - று . 

அர்க்களயோகவிஷயத்தை நமது சோதிட குப்புசுவாமியத்தில் கன்கு 
அறியலாம் . அல்லது சோதிடகலாசிதி 2-3 - வழ தொகுதிகளில் காணலாம் . 

இந்த யோகத்தில் பார்க்கும் கிரகம் உச்சத்திலிருந்தாலும் , அல்ல 
னானாலும் , சிறந்த உத்தம இராஜயோகமுண்டாகும் . நீசமானாலும் அல் 
லது பாபனானாலும் மத்திம இராஜயோகமுண்டாகும் என்று அறியவும் . 

ந்நூலாசிரியர் கடிகாலக்கினங் காணும் வழியைக் கூறாது விடுத்தமையால் 
வேறு நூற்களிலிருந்து அதனை இங்கு எடுத்து விளக்குவாம். 


கடிகாலக்கினம் : 


} 


கடீலக்கம் ப்ரவக்ஷ்யாமி ச்ருனுத்வம் த்விஜஸத்தம 
சூர்யோதயாத் ஸமாரப்ய ஜந்மகாலா வதிக்ரமாத 
யாவம்த்யோ கடிகாஜரதாஸ் தந்மந்யே சார்க்கபாஜிதா 
எகைக் கடிகாவிப்ர ஏகைகம்லக்கஸம்க்ளிகள் 
பாநுஸ் தில்டேச் சிஷ்டகடீர் கணயேஜ் ஐந்மலக்கதம் 
யோராசிரர் திமோ லப்தஸ் ஸராசி கடிகாதது : 

( பிருகத் பராசர ஓரை ) 
விப்பிர உத்தமனே ! கடிகாலக்கினத்தைக் கூறுகின்றேன் 
கேட்பாயா .: சூரியோ தயமுதல் ஜனன காலம் வரையில் சென்ற கடிகை 
( சாழிகை) களை 12 - ஆல் பருத்த மீதம் ஒரு நாழிகைக்கு ஒரு வச்சினமாக 


விளக்க விருத்தியுரை 

889 
ஜனனவனே முதலாக எண்ணவரும் இராசி எதுவோ அதுவே டிகாலக்சி 
னம் என்று அறியவேண்டியது எ - று . 

லக்காதேச கடி மாத்ரம் யாதிலக்கம் திசேதிகே 
பந்து கடிகாலக்கம் பிர்திசேத் காலவித்தம 

( காரிகை ) 
ஸ்பஷ்டார்த்தம் : - 

உன்னிய கடிசா லக்கினம் உரைக்கில் - தயாதி நாழிகை தன்னை 
மன்னிய வுதய மோசைய தாகில் வந்தலக கினமுத லெண்ணல் 
சொன்னலக் கினமே புக்கும மாகில் துடர்சசியாய சவ்விய மாகப் 

பன்னியே பார்த்தல் சயமுனி யுரைத்த பழுதிலாச் சூத்திர முறையே. 
என ஜாதக சிந்தா எலுடையார் ஒசை யுக்குமமெனக் கூறியதில் 
இரண்டுக்கும் இலக்கின முதல் சவ்வியமாகப் பார்த்தல் வேண்டுமென்பதே 
பொருளாகும் . ஓசைக்கு கிரமமாகவும் , உக்குமத்திற்கு அபசவ்வியமாகவும் 
கொள்ள வேண்டியதென சிலர் பொருள் கூறுவர் ; அது பொருந்தாது . ( 281) 

சர்திர அதியோகம் 
சோமனுக்கு ஆறேழ் எட்டில் சுபக்கிர கங்கள் நின்றால் 
பூமலி அதிக யோகம் இதன் பலன் புகலுங் காலை 
நேமியோன் சவுரி யங்கள நிறைசீவன் பலமும் உள்ளான் 
தீமையாம் பகையை வெல்லுஞ் சேனாதி பதியும் ஆவான் . 

( இ - ள் ) சந்திரனுக்கு 6-7-3 - ஆவது வீடுகளில் சுபக்கோட்கள் நின்றால் 
அச்சாதகன் அதற்குச் சாதிர அதியோகம் என்று பெயர் . இதன்பலனாவது 
அரசனும் , வீரமுடையவனும் , நீர்க்காயுளுடையவனும் , பலமுடையவனும் , 
கொடிய பகைவர்களை அடக்கி வெற்றி பெறும் சேனைத்தலைவனும் வான் . 
( வி - ரை ) நேமி - பூமி , சௌரியம் வீரம் , திரைசீவன் -தீர்க்காயுள் . 
ஸெளம்யைஸ் ஸ்மராரி நிதகேஷ்வதியோக 
இந்தோஸ்தஸ்மிம் ச்சபூபஸசிவ க்ஷிதிபாலஜந்ம 
ஸம்பத்தி ஸெளக்யலிபவா ஹதசத்ரவச்ச 
நீர்க்காபுஷோ விகதசோக பயாசசஜாதா 8 ( ஜாதக பாரிஜாதம் ) 
( இ - ன் ) சந்திரலக்கினத்திற்கு 6-7-8 இந்த இடங்களில் சுபக்கிரகங்கள் 
இருந்தால் அதற்குச் சந்திர அதியோகம் என்று பெயர் , அதன்பலன் அர 
சன் அல்லது மாதிரியும் , கல்ல சௌக்கியங்களை புடையவனும் , பகைவர் 
ளை வெல்லுவோனும் , நீர்க்காயுண்புடையவனும் , சோபில்லாதவனும் 
வான் 

பொம்யைஸ் லமாரி தேரேஷ்வதி யோகாச்தோம் 
நல்மிச்சமூப ஸவிஷிதிபா லஜந்ம 
ஸம்பச்ச ஸௌகயவிபவா ஹதசத்வச்ச 
நீர்க்காபுஷோ விதசோசபயாச்ச ஜாதா (பிருகஜ்ஜாதகம் ) 
( இ - ள் ) சந்திரனுக்கு 6-7-8 -வது இடங்களில் சுபச்சிரகங்களிருந்தால் 
சத்தியாதியோசமாகும் . இந்த யோசத்தில் அரசன் மாதிரி சேனாதிபதி 


890 


சாதக அலங்காரம் 


இவர்களின் ஜனனம் ஏற்படுகின்றது . மேலும் இந்த அதியோகத்தில் பிறந்த 
வர்கள் அதிக சௌக்கியம் பொருள் சத்துருஜயம் நீர்க்காயுள் நோயின்மை 
இவை புடையவர்களாய் வாழ்வார்கள் எ - று . 


சுப பாப மிசிர அதியோகம் : 
ஓட்ஸப்தமாஷ்டஸ் தைச்சர்த்த 
பொம்மைச் சுபோ அதியோகஸ் ஸ்யாத் 
பாப : பாபைர்வம் மிச்ரைர் 
மிச்ரச்சஸ்ததை வோக்த்த 

( சுருதகீர்த்தி ) 
( இ - ள் ) சந்திரனுக்கு 6-7-8- ல் சுபக்கிரகங்களிருந்தால் சுபஅதியோக 
மென்றும் , பாவக்கிரகங்களிருந்தால் பாவ அதியோகமென்றும் , சுபபாவக் 
ரெகங்கள் கலந்து இருந்தால் மிசிர அதியோகமென்றும் சொல்லப்படும் . 

நிதநம் த்யூம்கஷ்டம் சந்த்ரஸ்தாராத்ய தாசுபைர்யுத்தம் 
அதியோகஸ் ஸப்ரோக்த்தோ வ்யாஸக்ருதெள ஸப்ததாபூர்வை 

( சுருதகீர்த்தி ) 
இ - ள் ) சந்திரனுக்கு 6-7-8 - ல் சுபக்கிரகங்களிருந்தால் அதியோகம் 
எனப்படும் . 

இது ஏழுவகைப்படும் . 
அஃது எப்படி எனின் ? 
சந்திரனுக்கு 6 - ல் எல்லாச் சுபர்களும் இருப்பது 

1 
7 - ல் எல்லாச் சுபர்களும் ( புதன் குரு சுக்கிரன் ) இருப்பது ? 
8 - ல் எல்லாச் சுபர்களும் இருப்பது 

8 
6-7 - ல் எல்லாச் சுபர்களும் இருப்பழ 

4 
6-8 - ல் எல்லாச் சுபர்களும் இருப்பது 
7-8 - ல் எல்லாச் சுபர்களும் இருப்பது 

6 
6-7-8 - ல் தனித்தனி ஒவ்வொரு சுபக்கிரகங்கள் இருப்பது 7 

இப்படி எழுவகைப்படும் எ.று 
புதன் - குரு - சுக்கிரர்களாகிய சுபர்கள் முற்கூறிய ஸ்தானங்களில் பூரண 
பலமாயிருக்கப் பிறந்தவன் அரசனும் , மத்திய பலமாயிருக்கப்பிறந்தவன் 
மர் திரியும் , அதம்பலமாயிருக்கப்பிறந்தவன் சேனாதிபதியும் தவான் என்ப 
தாம் . 

சசி : ஸௌம்யா வஷ்டே த்யூரே வா நிதா ஸம்ஸ்திதாவாஸ்பு ! 
ஸ்யாததியோகேஜாத 8 ஸௌம்யை ஸபலைர் தராதீச 
மத்யபலர் மரத்ரீஸ்யாத் அதமலை ஸைர்யகாயா : ஸஸ்யாத் . 

( பிருகத் பராசர ஓரை ) 
( முன் கூறிய பொருள் இதில் விளங்குதற் காண்க .) 
கஷ்டம் த்பூசம் அதாஅஷ்டமம் சிரகோ ? 

ப்ராப்தால் சமஸ்தாச் சுபா ! 


1 


விளக்க விருத்தியுரை 

891 
கரூபானாம் யசோசரே பதிதா 

பார்வாலயாத் தூரதம் , 
பூபால : பாபவேத் யஸ்ய ஜலதேர் வேலா 

வராக்தோத் பவைஸ் 
ஸேநாமத்த கரீந்த்ரதாக ஸலிலம் 
ப்ருங்ககர் முஹ பீயதே . 

( சாராவளி ) 
(இதற்கும் முதற்கலோகத்தின் பொருளேயாகும் ) 
ப்ராப்சோதி ஜராமாசு சோபஜத்ய தோபயம் 
ஜாதஸ்ஸ்யாத் அதியோகே அஸ்மிக் 
த்ரூதிஸௌ பாக்ய லொக்யபாக் . 

( சாராவளி ) 
சன் ) இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்தவன் சேரேத்தில் கிழத் 
தன்மையை அடைவான் . சத்ருபயமுடையவனா இருப்பான் . தைரியம் 
சொபாக்கியம் சௌக்கியமுடையவனாக இருப்பான் எ - று 

இலக்கின அதியோகம் 
லக்காத் அரி த்யூர க்ருஹாஷ்டமஸ்தைச் 
சுபைர்ா பாபக்ரஹயோக த்ருஷ்டை : 
லக்காதி யோகோபவதி ப்ரவித்தல் 

பாபைஸ ஸுகஸ்தார விவர்ஜிதைச்ச . ( ஜாதக பாரிஜாதம் ) 
(உள் ) இலக்கினத்திற்கு 6-7-8 - ல் சுபக்கிரகங்கள் பாவகிரகங்களுடைய 
நோக்கம் , சம்பந்தமில்லாமலிருக்க , 4 ஆமிடமும் அப்படியே இருக்கின் 
இதற்கு இலக்கின அறியோகம் என்று பெயர் எ -று . 

லக்காதியோபே பஹுசாஸ்த்ரகர்த்தா 
வித்யாவிநீதச்ச பலாதிகாரி 
முக்யஸ்து சீஷ்காபடி கோமகாத்மா 

லோசேய சோவித்த குணார்விதஸ்ஸ்யாத் . ( ஜாதக பாரிஜாதம் ) 
(உன் ) இலக்கினாதியோகத்தில் பிறந்தவர்கள் அசேச சாஸ்திரங்களுக்கு 
அதிகாரியும் , வித்யாவினயமுடையவரும், பலா திகாரியும் , முக்கியரும் , 
கபடமில்லாதவரும் , ஜனங்களுக்குள் கீர்த்திசம்பத்துடையவரும் ; மகாத் 
மாவுமாக இருப்பார்கள் எ - று . 

லக்நாத் வஷ்ட மத அஷ்டமேயதி சுபா : பாபைர்நயுக்தேவிதா : 
மந்த்ரி தண்டபதி : ஷிதேர் அதிபதி ஸ்திரீணாம் பகாம்பதில் 
தீர்க்காயுர் கதவர்ஜிதோ கதபயோ வக்காதியோகோபவேத் 
ச்சிலோ யவாதிராஜாகதிதோ ஜாதம் புமான் ஸெளக்யபாக் . 

(சாராவளி) 
இ - ள் ) இலக்கினத்திற்கு 6-7-8 - ல் சுபகிரகங்கள் பாபரிரகங்களுடைய 
பார்வை சம்பந்தமில்லாமலிருந்தால் இலக்கின அதியோகம் எனப்படும் . 
இதிர்பிறத்தவர்கள் அரசன் மர்திரி சியாயாதிபதி , அசேக ஸ்திரீகளுக்கு 
ஆதிபத்யம் , நீர்க்காபு சௌக்கியம் சுசீலம் பயமின்மை இலைனை புடைய 
வர்களாய் வாழ்வார்கள் எ - று . 


892 


சாதக அலங்காரம் 


லக்சாச்ச தாராஷ்டமசேஹ ஸமஸ்தை ! 
சுபைர்ா பாபக்ரஹ யோகத்ருஷ்டை ? 
லக்காதியோ ேபசாஸ்த் கர்த்தா 
வித்யாவிதேச்ச பலாதிகாரீ 
முக்யஸ்து சிஷ்காபடிகோ மகாத்மாலோசே 
யதோவித்த குணாதி : ஸ்யாத் . 

( பிருகத் பராசர ஓரை ) 
( முன் சுலோசப்படியே பொருளாகும் .) 

( 288 ) 


அனபாயோகம் 
இந்துவுக்கு இரண்டாம் வீட்டில் இனியகோள் இருந்த காலை 
முந்திய சுனபா யோகம் இதன் பலன் மொழியுங் காலை 
சந்ததந் தனவான் ராஜ சன்மானன் புத்தி யுள்ளான் 
சுந்தரப் புலிகள் எங்கும் துதித்திடும் கீர்த்தி மானாம் . 

( இ - ள் ) சந்திரனுக்கு 2 வது வீட்டில் சுபக்கிரகங்கள் இருந்தபோது 
அதற்குச் சுனபாயோகம் என்று பெயர் . இதன்பலனைச் சொல்றுமிடத்து 
அச்சாதகன் எப்போதும் தனமுடையவனும் , அரசர்களால் சன்மானம் 
பெறப்பட்டவனும் , சிறந்த புத்தியுடையவனும் , உலகோர் புகழத்தக்க 
கீர்த்தியுடையவனுமாய் வாழ்வான் எ - று . 

வித்வா அர்க சாபா அசபா ஒருதராஸ் ஸ்வார்த்யோ 
உபயஸ்தை க்ரஹை சீதாம்சோ கதிதோ அந்யதா 
து பஹுபி : கேமத்ருமோ அர்யைஸ்த்வஸௌ . ( பிருகஜ்ஜாதகம் ) 

( இ - ள் ) சந்திரனுக்கு இரண்டு அல்லது பன்னிரண்டாம் வீட்டில் சூரி 
யனைத் தவிர்த்த ஏனைய குஜா திகிரசல்களிருர்சால் சனபாயோகமென்றும் , 
அனபாயோ கமென்றும் , 2-12 - ல் குஜாதி கிரகங்களிருந்தால் துருத்ரா 
யோகமென்றும் , 2-12 - ல் பெங்கள் இல்லாவிட்டால் கேமத்துருமயோகம் 
என்றும் சொல்லப்படும் எ - று . 

( வி - ரை ) சர்திரனுக்கு 2 - ல் அல்லது 12 - ல் அல்லது 2-12 - ல் குஜாரி 
கிரகங்களில் ஒவ்வொருவர் இருந்தால்தான் இந்த சுனபா அனபா தருசரா 
யோகங்கள் என்று எண்ணுதல் கூடாவாம் . ஒருவர் இருப்பினும் , பலரிருப் 
பினும் இந்த யோகங்கள் உண்டென்று அறிதல்வேண்டும் . பட்டொத்பலர் 
சுனபாயோகத்தில் 31- பிரிவுகளும் , அனபாயோகத்தில் 31 - பிரிவுகளும் , 
சருதுராயோகத்தில் 180 - பிரிவுகளும் இருக்கின்றதென்பதை விளச்சிக் 
காட்டினசேயன்றி அவ்வித யோகப்பிரிவுகளுக்குத் தனித்தனி பலத்தன் 
மையை எழுதினாரில்லை . ஆதலின் அவைகளை விரிவஞ்சியும் , அவற்றிற்குத் 
தனித்தனி பயன் எழுதாமைபோக்கியும் இங்கு எழுதவில்லை என்க , இந்த 
242 - வகை தனித்தனி யோகங்களின் பிரிவை சுருக்கமாக பதகமூலமாக 
விளக்கி இங்கு எழுதப்படும் . அதளை சோக்கி வித்தியார்த்திகள் தெளிவாக 
அறிந்து கொள்ளலாம் . 


விளக்க விருத்தியுரை 


898 


துருசாயோகம் 


- 


8 


4 


சுனபாதி யோகச் சக்கரம் 

( சந்திரனுக்கு ) 
2 - ல் 12 - ல் 

குஜாதி 
எளில் சுன்ளில் 

2-12- ல் 

12-2 - ல் 
பா யோகம் பா யோகம் 

குஜாதிகளில் 

ஜோதிசனில் 
1 

2 
12 - ல் ஒருவர் 12 ஒருவர் 2- ல் ஒருவர் ,12- ல் ஒருவர் 12- ல் ஒருவர் ,2- ல் ஒருவர் 
2,2 ல் இருவர் 12- இருவர் 2- ஒருவர் , 12-இருவர் 12- ஒருவர் , 2 இருவர் 
32 - ல் மூவர் 12- ல் மூவர் 2 ஒருவர் 12 - மூவர் 12 ஒருவர் , 
42 ல் நால்வர் 12-நால்வர் 2-ஒருவர் , 12 - கால்வர் 12 -ஒருவர் , 2 -சால்வர் 
52 - ல் ஐவர் 12 - ல்ஐவர் 2- இருவர் , 12-ஒருவர் 12 -இருவர் , ஒருவர் 
6 

2 இருவர் , 12 -இருவர் 12 -இருவர் , 2 -இருவர் 
7 2 -இருவர், 12- மூவர் 12-இருவர் ,, 

2- மூவர் 
8 

2 - மூவர் , 12- ஒருவர் 12 - மூவர் , 2 ஒருவர் 
9 2 - மூவர் , 12- இருவர் 12 - மூவர் , 

2 இருவர் 
10 

2 - நால்வர் 

12 - ஒருவர் 1 

வர் 12 -கால்வர் , 2 - ஒருவர் 


2 - மூவர் 


| 


உதாரணம் : 

இந்த சனபாதியோகப் பதகத்தில் 1 - வது பத்தியில் 4 வது எண் 
ணுக்கு நேர் சந்திரனுக்கு 2 - ல் குஜாதிபஞ்சரேகங்களில் நால்வர் இருந்தால் 
என்பதற்கு யாரேனும் சால்வர் இருந்தால் என்பது பொருளாகும். 
அஃது வருமாறு : 

செவ்வாய் - புதன் - குரு - சுக்கிரன் 
செவ்வாய் - புதன் - குரு - சனி 
செவ்வாய் - புதன் - சுக்கிரன் - சனி 
செவ்வாய் - குரு - சுக்கிரன் - சனி 
புதன் - குரு - சுக்கிரன் - சனி 

இப்படியாக இருப்பதென்று அறிக. 
உதாரண யோகம் எந்தெந்த கிரகங்களால் ஏற்படுகின்றனவோ , 
அந்தர்தப் பெயர்களைப் பெறும் . 


அஃது வருமாறு : 

செவ்வாய் புதன் குரு சுக்கிரர்களால் ஏற்பட்ட யோகமானால் " குஜ 
புத குரு சுக்கிர சுனபாயோகம் ” என்றும் , வேறு கிரகங்களினால் ஏற்படின் 
அக்கிரக பெயர்களுடன் கூடிய சுனபாயோகமென்றும் அறிதல்வேண்டும் . 
இந்த யோகத்திற்குத் தனியே பலன் பூர்வ நூலாசிரியர்களால் எழுதப்பட 
வில்லை . ஆதலால் இந்த குஜாதி பிரகங்களுக்கு உரிய தனித்தனி சுனபாதி 
யோக பலன்களைக் கூட்டிப் பலன் சொல்லவேண்டியது அறிவுடைப் 
பெரியோர்கம் கடமையாகும் , 

50 


394 


சாதக அலங்காரம் 


} 


( இந்த யோகங்களின் பிரிவுகளாவன ) 
1. 2 ல் 
உல் ஒருவர் 12- ல் ஒருவர் இருப்பதனால் 

20- வகை 
2. 2 - ல் ஒருவர் 12 - ல் இருவர் இருப்பதனால் 80 

12 - ல் ஒருவர் 2 ல் இருவர் இருப்பதனால் 80 
3. 2 - ல் ஒருவர் 12 - ல் மூவர் 

201 
12 - ல் ஒருவர் 2 - ல் மூவர் 

20 
4. 2 - ல் ஒருவர் 12 - ல் கால்வர் 

5 
12 - ல் ஒருவர் 2 - ல் சால்வர் 

5 
5. 2 - ல் இருவர் 12 - ல் இருவர் 

15 
12 - ல் இருவர் 2 ல் இருவர் 

15 
6. 2 - ல் இருவர் 12 - ல் மூவர் 

10 
12 - ல் இருவர் 2 - ல் மூவர் 

10 
15 யோக வகைப் பிரிவுகள் 

180 - ஆகும் . 


13 


11 


} 


- 
4 


விவர்ஜம் த்வாதசகைர் அசபா சக்த்சாத் த்விதீயசைஸ் ஸுபா 
உபயஸ்திதைர் துருதரா கேமக்கும் ஸம்க்ளுகோ அல்யம் 

(லகுஜாதகம் ) 
சுரபாத் வாபாயோகோ தௌருதரச் சந்தானம் ஸ்திதஷேத்ராத் 
ப்ராக் ப்ருஷ்டதோ க்ரஹேர்த்ரை ரூபயாதை ஸ்தே விவர்ஜம் . 

(சத்தியாசாரியர் ) 
இவ்விரு சுலோகக்கட்கும் முன்னே பிருகஜ்ஜாதகத்தில் எடுத் தெழு 
திய சலோகத்தின் பொருளே யாகுமென்று அறியவும் . 

சுருதகீர்த்தி , ஜீவசர்மா என்பவர்கள் இந்த யோகவிஷயமாய்ச் சிறிது 
மதபேதப்படுகின்றனர் . 

சந்த்ராச்ச தூர்த்தகைஸ் ஸுபா தசமஸ்திதை : நீர்த்திதோ 
அரபாவிஹகை:, உபயஸ்திதைர் இருதரா கேமத்ரும 
ஸம்கஞ்தோ அர்யதா யோகம் 

( சுருதகீர்த்தி ) 
ன் ) சந்திரனுக்கு 4 - ல் குஜாதிரேசங்களிருந்தால் அன்பாயோகமும் , 
10 - ல் இருந்தால் அன்பாயோகமும் , 4-10 

ல் இருந்தால் துருதரா யோக 
மும் , இவற்றில் இல்லாதிருந்தால் கேமத்திருமயோகமும் உண்டாம் எ - று . 

யத்ராசி ஸம்க்ஞோ சீதாம்ஸுர் சவாம்சோ ஜர்மசி ஸ்தித : 
தத்தவிரிய ஸ்திதைர்யோக : சுனபாக்ய ப்ரகீர்த்தித : 

சந்திரன் கவாம்சையில் எந்த ராசியிலிருக்கின்ரனோ அதற்கு 
2 - ல் குஜாதி ரெசல்களிருந்தால் சுனபாயோகம் எ - று . 
ந்த இருவர் மதமும் பெரியோர்களுக்குச் சம்மதமில்லை . 

ஆதலின் 
இது நமக்கு திருப்தியில்லை என்று அறியவும் . 


விளக்க விருத்தியுரை 


395 


சுனபா அனபா யோக பலன் 
ஸ்வயமதிகதவித்த பார்த்திவஸ் தத்ஸமோவா 

பவதி சுநபாயாம் தீ தா க்யாதிமாம்ச்ச 
ப்ரபுரகத சரீரச்சீலவார் க்யாதகீர்த்திர் 
விஷயசுகசுவேஷோ நிர்வருதச்சா அநபாயாம் . 

( பிருகத் ஜாதகம் ) 
( இ - ள் ) சுனபாயோகத்தில் பிறந்தவன் தனது முயற்சியால் பொருளை 
சம்பாதிக்கப்பட்டவனும் , அரசனும் , அல்லது அரசனுக்கொப்பானவனும் , 

, 
புத்தி தனம் சிறந்த கீர்த்தி இவைகளையுடையவனும் ஆவான் . 

வான் . அனபா 
யோகத்தில் பிறந்தவன் தடையற்ற ஆக்ஞையையுடையவனும் , நோயில் 
லாத சரீரத்தை யுடையவனும் , இந்திரியங்க்கிரகம் வினயம் சிறந்தகுணம் 
வைகளை யுடையவனும் , விசேஷ கீர்த்தியையுடையவனும் , விஷய 
முள்ளவனும் , உயர்ந்த வஸ்திரம் , அலங்காரம் , சுகந்த பரிமளங்களை யுடைய 
னும் , மனத்துக்கமில்லாதவனுமாவான் எ - று . 

துருதரா யோக பலன் 
உத்பக்கபோக சுகபுக்த தநவாஹ நாட்ய 

ஸ்த்யா காந்விதோ துருதரா பவஸ் சுப்ருத்யம் 
கேமத்குமே மலி துக்கித நீசசிஸ் ஸ்வா 
ப்ரேஷ்யா கலாச்ச ந்ருபதேர் அபிவம்ச ஜாதா : 

( பிருகத்ஜாதகம் ) 
ள் ) துருதராயோகத்தில் பிறந்தவன் கிடைத்த விஷய அனுபவத் 
தால் ஏற்பட்ட சுகத்தை அனுபவிக்கின்றவனும் , பிறருக்கு கொடுத்து 
உதவி செய்பவனும் , நல்ல ஆட்களை யுடையவது மாக இருப்பான் . கேமத 
அருமயோகத்தில் பிறந்தவன் இராஜகுலத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் 
மலின மடைந்ததேகம் , ஆடைஇவைகளை யுடையவனும் , இருவிதமான துக்க 
முடையவனும் , குலாசாரங் கடந்த தொழிலைச் செய்பவனும் , தரித்திரனும் , 
சேவகத்தொழில் செய்பவனும் ஆவான் எ - று . 

இதுகாறும் கூறியது சுனபா , னபா , துருதராயோகங்களின் 
பொதுப்பலன்களாகும் . இனி அவற்றின் சிறப்புப்பலன்களைத் தனித்தனி 
கூறப்படும் . 
உத்ஸாஹ ஸொர்ய தகஸா ஹஸவார் மஹீஜ : 

ஸௌம்ய படுஸ் ஸுவசரோ நிபுண கலாஸ் , 
ஜீவோ அர்த்த தர்மசுகபாக் ந்ருப பூஜி தச்ச 

காமீ ப்ருரூர் பஹுதநோ விஷயோப போக்ததா. 
( இ - ள் ) சுனபாதியோகங்கள் செவ்வாயினால் ஏற்பட்டால் காரியம் 
களைச் செய்வதில் முயற்சி , யுத்தஞ்செய்வதில் பிரியம் , தனம் , முன்பின 
யோசிக்காமல காரியங்களைச் செய்தல் உண்டாம் . புதனால் ஏற்பட்டால் 
காரிய சாதுர்யம் , சாதுர்யமாகப் பேசுதல் , சங்கீதம் வாத்தியம் சிற்பம் 
எழுதுதல் இவைகளில் திறமையுண்டாம. குருவால ஏற்பட்டால் பொருள் , 
தர்மம் , சுகம் , அரசவெகுமானம் இவையுண்டாம் , சுக்கிரனால் ஏற்பட்டால் 


896 


சாதக அலங்காரம் 


சிற்றின்பத்தில் மிக்க விருப்பம் , விசேஷ தனவிருத்தி , விஷய சுகாறுபவம் 
இவையுண்டாம் எ - று , " பரவிபவ பரிச்சதோப போர்த்தா பவிதாயோ " 
என்பதில் இந்த யோகம் சனியினால் ஏற்பட்டால் அன்னியருடைய வீடு , 
தனம் , ஆடை , வாகனம் இவைகளை யனுபவித்தல் , பலவசைக்காரியங்களைச் 
செய்தல் , பொதுஜனக் கூட்டத் தலைமை வகித்தல் இவைகளுண்டாம் எ - று 

சுனபாதி யோக பலன்கள் 

( பாசரஹோரை ) 
பூமீ பதேச்ச ஸர்வ ஸுக்ருதி க்ருதிச 
தூரம் பவேந்திஜ புஜார்ஜித வித்த புக்த்த 
க்யாத ஸதாகில ஜரேவு விசால தீரத்யா 
புத்யாதி கச்ச மநுஜ ஸு பாபி தானே . 
ப்ரபுர் விந்த சுபவாக் விலாஸ 
ஸச்சீல சாலி குணபூர்த்தி புத்த 
உதார சீர்த்தி : ஸ்மா துஷ்ட சித்தோ 
நித்யம் சா . ஸ்யாத பாபி தாரே , 
ஸத்வித்த ஸத்வாரண வாஹா தாத்ரி 
ஸௌக்யாபி புக்த ஸத்தம் மதாரில் 
காந்தாஸு நேத்ராஞ்ச லாலஸம் 
ஸ்யாத் யோகே ஸதா தொமோய்யா 

கேமத்துரும் யோக பலன் 
ஸத்லித் தஸுது அவரிதாத் மஜசைர் ML = 3 
ப்ரேஷ்யோ பவேத்து மறுஜோஹி விதேசவாரி 
சத்யம் வருத்த திஷணே மலி ருவேஷம் 
கேமத் ருமேச மநுஜாதி பதே : ஸுதோ அபி . 

. 
( இவற்றிற்கு முன் கூறிய பிருகஜ்ஜாதா சுலோகத்தின் பொருளே 
யாருமென்று அறிதல் வேண்டும் .) 

சுனபாதி யோக சிறப்புப்பலன் 

(சுனபாயோகம் ) 
1. ஜாதச்ச பூபதிச் சண்டோ றிம்ஸ்ரோ டிம்பஸ்ஸுரதி 

தாவிச்ரயலார் கோபி சர்தாத் தாகதே ஜே . 
2. வேத சாஸ்த்ரகனாகேய குஸலஸ் ஸு சர்வார் 

மாஸ் விதேவாக் தர்மீ சந்தராத் வித்த கதேபுதே . 
8. ஸர்வ வித்யாதிகம் ஸ்ரீமாந் குடும்பீ ந்ருப வல்லபம் 

ராஜ துல்ய சஸ்வீவா சந்தராத் வித்தகதே குரௌ . 
4. விக்ரம ஸ்திரீ தாஷேத்ர கர்மவாந் க்ருற பஞ்சகம் 

சதுஷ்பதா ட்யோ ராஜஸ்ரீ விதே சந்தராத் குடும்பகே . 
5. புரக்ரா மஸ்திதா சேஷை பூஜிதோ தாவார் ஸு : 
சீபுவஸ் ஸர்வ கார்யேஷ சர்த்பாத் வித்தக தேசகௌ . 

( ஜாதக பாரிஜாதம் ) 


. 


விளக்க விருத்தியுரை 

397 
( இ - ள் ) சந்திரனுக்கு 2 - ல் செவ்வாயிருந்தால் பிரசண்ட பிரபுவும் , 
இம்ஸை செய்கின்றவனும் , சிறந்த புத்திமானும் , தனம் பாக்கிரமமுடைய 
வனுமாவான் . புதன் இருந்தால் வேத சாஸ்திர சங்கீத வித்தைகளில் 
மிகவும் பிரசித்தியுடையவனும் , நல்ல தேசம் மேன்மையான புத்தி சாதுர்ய 
முடையவனும் , இனிமையாகப் பேசுவோனும் , தருமம் செய்வோனும் 
ஆவான் . குரு இருந்தால் சகல வித்தைகளையும் உணர்த்தவனும் , சீமானும் , 

குடும்பியும் , அரசர்களுக்கு சமமானவனும் , கீர்த்தியுடையவனும் 
ஆவான் . சுக்கிரன் இருந்தால் பராக்கிரமமுடையவனும் , சத்சுபாவமுள்ள 
மனைவியை புடையவனும் , பொருள் பூமி சத்கர்மங்களை யுடையவனும் , 
நாற்கால் ஜீவராசிகளை யுடையவனும் , இராஜ ஐஸ்வரியம் உள்ளவனும் 
ஆவான் . சனியிருந்தால் நகரம் , கிராமங்களிலுள்ள ஜனங்களால் புகழப் 
பட்டவனும் , தனவானும் , சர்வ உத்தமமான புத்தி சாதுர்யமுடையவனும் , 
சகல காரியங்களிலும் விபுணனும் ஆவான் எ - று . 

அனபாயோகம் 
1 மாநீரணோத் ஸுக க்ரோதி த்ருஷ்டச் சோரஜா ப்ரபு : 

தீரஸ் ஸ்வதநுலோபி ஸ்யாச சந்தரா தந்த்ய கதேகுஜே . 
2 காந்தர்வ லேக்ய படுவாக் கவிர் வக்த்தா ஸுதேஹவாந் 

யஸஸ் வீராஜ பூஜ்யஸ் ஸ்யாத் சந்த்ராத்வ யகதே புதே . 
8 ராஜ பூஜ்யோ மேதாவி காம்பீர்ய குணஸத்வ வான் 

சுசிஸ்தாந் தகாட்யஸ் ஸ்யாத் சந்த்ராத் த்வாதஸ கேகுரொ . 
யுவதிஜா கந்தர்ப ேபசவாதி தாவாக் ஸுதீ: 

தாதார்யாதி கச் சந்த்ரா தந்த்யஸ் தாக்கதே ப்ருகௌ 
5 விஸ்தீர்ண பாஹூ குணவாந் நேதாபச்வாதி வித்தவாந் 
க்ருஹீத வாக்யோ துஸ்த்ரீகச் சந்தரா தந்த்யங் கதேசகௌ. 

( ஜாதக பாரிஜாதம் ) 
( இ - ள் ) சந்திரனுக்கு 12 - ல் செவ்வாயிருந்தால் மௌனம் , யுத்தப் 
பிரியம் , கோபம் , திருஷ்டம் , சோரர்களுக்குத் தலைமை , பிரபுத்வம் , தீரம் , 
உலோபருணமுண்டாகும் . புதன் இருந்தால் காந்தர்வவித்தையில் சாதுர்ய 
முடையலாக்கு கல்வி புக்தி நுட்பமாகப் பேசுதல் , சல்லதேசம் , கீர்த்தி , 
இராஜபூஜித முண்டாகும் குரு இருந்தால் இராஜபூஜிதம் , சிறந்தபுத்தி , 
சாம்பீர்யகுணம், சத்துவகுணம், பரிசுத்தமான ஸ்தான தனம் இவையுண் 
டாகும் . சுக்கிரன் இருந்தால் எவ்வன ஸ்திரீகளுக்கு மன்மதனைப்போல் 
இருத்தல் , பசுதனம் , வித்வத்வம் , அதிக தனதானியங்கள் உண்டாகும் . 
சனி இருந்தால் விசாலமான தோள் , சற்குணம் , பசு முதலிய தனம் , சொற் 
ை.ெசிக்கும் சக்தி , கெட்ட ஸ்திரீயை புடையவனாதல் இவைகள் 
உண்டாகும் எ - று . 

துருதரா யோகம் 
1 அஸத்யவாதி குணவாக் புேணோதி டோ குணீ 

றுப்தோ வருத்தோ ளநீளத்தச சந்த்ரே ஸௌம்யார மத்யகோ 


898 


சாதக அலங்காரம் 


2 ஸ்வகர்ம விபவோத் ருஷ்டோ யசஸ்வீரியு பீடித 

ஸ் . கேஹ சீலக்ருச சந்தரே மத்யகே குஜ ஜீவயோ? 
3 வ்யாயாமி ஸுபக க்ரூரோ ஸ்ருஷ்டஸ் ஸத்காம வித்தவாந் 

படாத சீலச் ஓதாம் சௌ மத்யகே குஜ சுக்யோ : 
4 குத்லி தஸ்த்ரீ ரத , க்ரோதி நாவாச் பிகசோரி மாச் 

அஸர்தப் தோரிசா ராதே மத் : குஜ மந்தயோ ? 
5 தர்மாத்மா சாள் திர வித்வாக்மீ ஸத்கவிஸ் ஸு ஜசார்லித 8 
யசஸ்வீச சே சாதே மத்யசே புத ஜீவயோ : 

( 288 ) 


வே }} 


விஞ்சுபுந்திகுரு வுச்சமெய்திடர் 
செஞ்சொற்சுக்கிரன் கோலிடைச்சேர்ந்திட 
இன்சொன்மேஷங் குசனுறவெய்தினோன் 
அஞ்சிடானவ னம்புவியாள்வனே. 
( இ - ள் ) கிரகங்களில் மிக்க மருத்துவம் பொருந்திய குரு கடகராசியில் 
உச்சம் பெறவும் , சுபகோட்களில் ஒன்றான சுக்கிரன் துலா ராசியில் ஆக்ஷி 
பெறவும் , குஜன் தனக்கு ஆக்ஷியீடான மேவத்திலிருக்கவும் , ஜெனித் 
துள்ளவர் யாவரும் பயமில்லாத நெஞ்சுடையவனாகி பரிபாலனம் செய்யும் 
மேன்மை யுடையோனாவான் எ - - 

( 284 ) 
ஆளும்லக்கினத் தொன்பதிலானாற் 
கோளுறிற்சிங்க டாடவியோகமாம் 
தூளிகாற்றெனக் கோபன்சுகமுளான் 
நீளுமற்ப நிதியுளள்பாவனே . 
( இ - ள் ) தானுதித்த ராசியிலேனும் , பிதுர் ஸ்தானமான 9 - ஆம் ராசி 
யிலும் , சுபகோட்களாகிய சந்ரன் புதன் குரு இவர்கள்பிர்கில் சிங்கடாடவி 
யோகமெனவும் கூறுவர் . அதன் விபரம் எப்படியெனில் சிறிய விஷயங் 
களுக்கெல்லாம் சினங்கொள்ளுவோனும் , அற்பமான கொஞ்சம் நிரலி 
யத்தை புள்ளவனும் , பாவச்செயல்களை யுள்ளவனுமாவான் எ - று . 

( 285 ) 
பாவமற்றிடு லக்கினபார்த்தியற் 
கேவும்ரெண்டிற் சுபர்மூன்றிலெய்திடில் 
தாவுநான்கெனுந் தான நற்கோளுறில் 
கோவுமாகிக் குலாவியிருப்பனே . 

இ - ள் ) குற்றமில்லாத தானுதித்த ராசி யதிபதி எந்த கிரகமோ அ 
பிரகம் தன ஸ்தானமாகிய இரண்டாம 

இரண்டாம ராசியிலிருந்து சுபகிரகங்கள் 
என்னும் சர்திரன் புதன் சுக்கரன் இவர்கள் 3 - ஆம் ராசியிலிருக்கவும் , 
நான்காம் இராசியிலும் சுபகிரகங்கள் இருக்குமானால் அந்த ஜாதகன் 
கோபம் இல்லாமல் இராஜரீகம் புரிபவனும் , யாவரிடத்திலும் பக்ஷத்தோடு 
இருப்பான் எ - று . 

(286 ) 


விளக்க விருத்தியுரை 


899 


வறு 


குலவுமிரண்டாம்ராசி யுச்சமானாலும் 

குளிர்மதிபொன்புகரிவரி லெவர் நின்றாலும் 
இலவிதழா யிரண்டதாமிடஞ் சரமேயாயின் 

இராஜயோகத்திற்கா லாந்திரமதாயின் 
உலவுமரையுபயம் பூரணராஜயோகம் 

உரை செய்யுமிவர்லாபத் துறினுமினிதாகும் 
புலவகலநெய்குளித்த வடிவேலை நிகராய் 
புவியிலிளையோர்மயங்கப் புரிகயற்கண்ணானே . 

திரேகத்திலுள்ள துர்சாற்றம் நீக்க செய்ஸ் பானம் செய்த 
சண்முகக்கடவுள் கையிலிரானின்ற வடிவேலைப் பழிக்கும் பிரகாசத்தை 
யடைந்து உலகிலுள்ளோர்களை மயக்குவிக்கும் சேல் கண்களை யொத்த 
விழியும் , இலவம்பஞ்சுக்கு ஈடான இதழ்களை யுடையவனே ஜொ 

ஜெனன 
லக்கினத்திற்கு இரண்டாம் இராசியானது எந்த கிரகங்களுக்கேனும் உச்ச 
வீடாகி அவ்விராசியில் குளிர்ச்சியைத் தரத்தக்க சந்திரனாவது , குரு 

, சுக்கி 
என் இவர்களில் ஒருவர் சேர்ந்து அந்த ராசியானது மேவும் , கடகம் , 
துலாம் , மகரம் எனனும் சரராசியாயும் , அந்த ஜாதகன் ராஜனுக்கு ஏற் 
படும் யோகத்தில் நாலில் ஒருபாகத்தை அனுபவித்து காலம் கழிப்பான் . 
ஸ்திரராசியாகில் அரையோகமும் , உபயராசியாக இருந்தால் நிறைந்த 
ராஜயோகமென்றும் சாஸ்திரங்கள் கூறும் . மேற்சொன்ன பிரகங்கள் 
11- ஆம் இடமென்னும் லாபஸ்தானத்தில் இருந்தால் ஒத்த பலனுண்டு எனக் 
உறுவர் எ - று . 
ஆமூன்றிற்பத்தாறிற் பண்னொன்றிற்பாவர் 

அமரிலோவுபசயமா மானதிரிகோணத் 
தாமூன்றுகேந்திரத்தி லுச்சங்கடன்னில் 

தன்மனையிற்சுபர்நிற்கத் தகுராஜயோகம் 
தேமூன்று மமுதச்சி யிருந்தராசிக்குள் 

செறியுமதிபதிதனையுஞ் சென்மராசிக்குள் 
பாமூன்றினதிபதியு மற்றோர் பாராமல் 

பகைத்த சனிபார்க்கிற் சன்னியாசியெனப்பகரே . 
( இன் ) ஜெனன லக்கினத்திற்கு 3 - ஆம் ராசியிலாவது 10 - ஆம் இடம் 

ஜீவனள் தானத்திலாவது , தைரிய ஸ்தானமாகிய 6 - ஆம் இராசி 
பிலாவது , 11 - ஆம் இடமான லாபஸ்தானத்திலாவது பாவகிரகங்களான 
சூரியன் அங்காரகன் சனி இராகு கேது இவர்களிருந்தால் உபசயயோக 
மென்றும் சொல்வர் . திரிகோணமென்று சொல்லும் 3-5-9 - ஆம் இடங்களி 
லும் , கேந்திரங்களான 1-4-7-10 - என்னும் இடங்களிலும் , நற்கோட்கள் 
வாசஞ்செய்திருந்தாலும் அல்லது அவ்வீட்டிற்குச் சொந்த க்ஷிநாதர் 
விருந்தாலும் ,அவர்கள் சுபர்களாக இருந்தால் ராஜயோகமென்றும் கூறு 
வர் . மேற்சொன்ன மூன்று ராசிகளில் ஒன்றில் சந்திரனிருந்து லக்கினத் 
திற்கு மூன்றாம் அதிபதியும் , மற்ற கிரகங்களும் பாராது , பகை பெற்ற 
சனிமாத்திரம் பார்க்கில் சன்யாசியாவானென்று சொல்வாய் எ - று . ( 238 ) 


400 


சாதக அலங்காரம் 


பகருமந்தனுக்கிரண்டா மிடத்திலிருந்து 

பண்புடன் மூன்றாமிடத்தி லரசன்றாலும் 
சகமறியவேயிருந்தால் ராஜயோகம் 

சன்மலக்கினங்கள் விரிச் சிகமேயாதி 
நிகரிலந்தமனையைச்சேய் நின்று பார்க்கில் 

நிலமெலாம்புரந்தருளும் ராஜயோகம் 
நகர்கடகலக்கினத்திற் சசிக்கேழ்செவ்வாய் 

நண்ணிடில்ராஜயோக மென்பார்நல்லோர் . 

எ ) சனி கின்ற ராசிக்கு இரண்டாம் இராசியென்னும் தனஸ்த 
னத்தில் சர்திரனிருந்து திருதினை ஸ்தானத்தில் குருவும் பிரமத்துடன் 
இருப்பார்களானால் ராஜயோகமென்று சொல்வர் . குஜனுக்கு தக்ஷியீட 
விருச்சிகமே ஜெனன ராசியாகவும் , எர்தராசி ஜெனனமாயினும் குஜன் 
விருச்சிகத்தில் ஆக்ஷிபெற்றிருந்தாலும் , போக்கினாலும் , அந்த ஜாதகன் 
அசேக பூமிகளைச் சம்பாதித்த ராஜயோகத்தோடிருப்பான் , கடசாசி 
ஜெனன ராசியாயும் அதில் சந்திரனும் அவனுக்குச் சப்தமாரியில் குஜன் 
நிற்கில் மேன்மையான ராஜயோகத்தையே அனுபவிப்பானென்று சாஸ் 
திரங்களை புனர்ந்தோர் கூறுவர் எ - று . 

( 289 ) 


வறு 
நல்லதோர்கன்னிசென்ம லக்கினமாகச்சுக்கள் 
மெல்லவேயுச்சமாக வில்விடைவேந்தன் மேவச் 
சொல்லியபாவர்கூடிச் சூழ்ந்திடாதிருக்கின்மன்னாய் 
வல்லதன்புவியுமற்ற மன்னர்கணாடுமாள்வன் . 

. 
( இ - ள் ) சன்மையைத்தரும் இசாசிகளிலொன்றான கள்ளி என்னும் 
இராசியிலுதித்தவனுக்கு சுக்கிரன் உச்சம்பெற்று , தனுசாசியில் குரு 
சேரவும் பாவர்களென்று சொல்லப்பட்ட சூரியன் அக்காகன் ராகு சே y 
இவர்கள் சேராமலும் பாராமலுமிருந்தால் அரசனாவதோடு பெருமையும் 
பிரக்யாதியைபுமுடைய தேசங்களை யுடையவனும் , மற்றுமுள்ள அரசர்க 
ளுடைய தேசங்களையும் பரிபாலிப்பான் எ - று . 

( 290 ) 
ஆளுங்கர்க்கடகஞ்சென்ம மாகவேயிரவி பொன்னாம் 
கோளுமேயுச்சமாகக் குளிர்புதன் வெள்ளிதாமும் 
நீளுந்தன் வீட்டினிற்க நீண்டபாக்கியாதிதாமும் 
மீளுங்கேந்திரத்தினிற்க வேணராச்சியம்புரப்பன் . 

இரக்ஷிக்கும் தன்மைவாய்ந்த கடகராசியில் ஜெனனமாகி 
சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றும் , கடகத்தில் குரு உச்சம் பெற்றுமிருக்க 
த்தம கோட்களான நற்பலனைத்தரும் புதனும் சுக்கிரனும் தன் சுயல 
களிலேயே ஆட்சிபெற்றுரிற் . , பாக்கியஸ்தானாதிபதி குருவாகவும் , அந்த 
குரு 1-4-7-10 என்னும் கேந்திரஸ்தானங்களிலிருக்கவும் அந்த ஜாதகன் 
அளவிறந்த தேசங்களை பரிபாலிப்பான் எ - று . 

( 291 ) 


விளக்க விருத்தியுரை 


401 


வேறு 


புரக்கும்புதனுந்தானுச்சம் பொருந்துமிரண்டாமிடம்வெள்ளி 
இருக்கவளரும்பிறையாச னிருவர்கூடிப்பலவானாய் 
தருக்கியிருக்கவெகுபூமி தனக்குமன்னன்றானாகிப் 
பெருக்கும் வித்தைபிரபலமே பிரசங்கிக்குந்துரையாவான் . 

இ - ள் ) யாவரையும் இரவிக்கத் தகுந்த பதன் உச்சஷேத்திரமும் ,, 
தனஸ்தான மாயே ரேண்டாமிராசியில் சுக்கிரனிருந்து வளர்பிறைச்சந்திர 
னும் குருவும் சேர்ந்து ஆக்ஷி உச்சங்களால் வலி பெற்று குற்றமின்றி இருப் 
பாரேயாமானால் அந்த ஜாதகன் அநேக தேசங்களுக்குக் கர்த்தனாகி பிரபல 
மான அநேக கல்வி பிரசங்கங்கள் செய்யும் வித்வானுமாவான் எ- று . ( 292 ) 
துரையாஞ்சளிக்குஞ்சுக்கிரர்க்கு நடுவேசோமன்றானிருந்தால் 
உரையாயனபாயோகமிதிற் பலன்கணீதியுளன் போகி 
தரையாண்மன்னர்கைப்பொருளைத் தான் கைக்கொள்வன் குலசிரேட்டன் 
புரையாசாரபாவன்றா னியவான் புறக்கிராமணியாமே . 

( இ - ள் ) மேன்மையைப் பெற்ற சனிக்கும் சுக்கிரனுக்கும் மத்தியில் 
சர்திரன் பிற்பானாகில் அனபாயோகமென்றும் சொல்வர் . அவன் தரும் 
பலன்கள் என்னவெனில் , முறைவழுவாதவனும் , ஸ்திரிசுக மிகுதியுள்ளவ 
னும் , தேசங்களை அரசாளும் மன்னாதிமன்னர்களுடைய.பொருணைக் கைக் 
கொள்ளுபவனும் , உத்தம நற்குலத்தில் ஜெனித்தவனும் , குற்றமில்லாத 
சார் திருத்தியங்களை புடையவனும் , தான்ய சம்பத்துடையவனும் , ஓர் 
கிராமத்தை இரக்ஷிக்கும் மணியக்காரனுமாவான் எ - று . 

( 293 ) 


வேறு 


உதித்தருளுஞ் சென்மாதி பதிலாபாதி 

ஒருமித்தைந் தாமிடத்தி லுகந்து நிற்க 
விதித்தருள் வாகனத்தாதி மூன்றாம் வீட்டில் 

மேவிடவவ் வீட்டுக்குப் பத்தாமாதி 
துதித்தசன் மாதிபனுடனே யைந்தின் மேவத் 

தோன்றியிம சேதளவுஞ் சூழ்புவிக்குள் 
கதித்ததுரை யாய்ச்செங்கோல் செலுத்தியிந்தக் 

காசினியெல் லாம்புரப்பன் காணுங்கண்டாய் . 
( இ - ள் ) உடல் இலக்கினாதிபதியும் லாபஸ்தானாதிபதி யென்னும் 11 - ல் 
ட்ட திபனும் ஒன்று சேர்ந்து இலக்கினத்திற்கு பஞ்சமராசியில் உறவாக 
இருந்தார்களானால் வாகனஸ்தானாதிபதி என்னும் 4 - ஆம் வீட்டோன் என் 
னும் சுகஸ்தானாதிபதி மூன்றாமிராசியிலிருக்கவும் , அவ்வீட்டிற்கு காரிய 
ஸ்தானத்துக்குடையோர் ஜெனன லக்கினாதிபதியுடன் சேர்ந்து 5 - ம் ராசி 
யில் சோப்பிறந்த ஜாதகன் நீர் சூழ்ந்திராநின்ற இப்பூமியில் நீதிக்கோல் 
செறுத்தி இப்பூமி யாவும் அரசாஷி செய்வானென்று சொல்வாய் எ - று . 

(இதன் வியாம் பின்வரும் சக்கரத்தால் அறிக .) 
51 


402 


சாதக அலங்காரம் 


இதன் விபரம் 


புத 


நேக 


குரு 
இராஜ்யம் சனி 


ப WN 


راهحل 
سوا 


R 
அதிகாரி பாரு 


கண்டருளு சேபங்க ராசயோகம் 

காணும்வகை நீசத்தா ளத்துவேந்தும் 
திண்டிறல் சேர்ந்திடும்மம்மனை யுச்சவேந்தும் 

திங்கள் கேந் திரந்தன்னிற் சேர்ந்தானாகில் 
மண்டியிடு நீசபல னொழிந்து கீர்த்தி 

மகாராஜ ராஜனென வாழ்ந்திடுவன்பூவில் 
கொண்டபலர் சேத்தி லிருந்தாலுமொருகோள் 

குறிங்சங் கெடிலெல்லாக் கோளுநன்றாமே . 
( இ - ள் ) ஏதேனுமொரு கிரகம் நீசமடைந்திருந்தால் நீசம்பெற்ற 
இராசிக்கு ஆக்ஷகிரகங்கள் உச்சம்பெறவும் , உச்சம்பெற்ற பாரிக்கு த US 
சங்கள் 1-4-7-10 என்னும் சேர்திரங்களில் சர்திரனின்றராசிக்சிருப்பார் 
களேயாமானால் கெடுகியை விளைக்கும் நீசபலன் யாவுமொழிந்து இப்பூமி 
யில் மேன்மை பொருந்திய சக்கரவர்த்தி என்று வாழ்ந்திருப்பான் . பல கிர 
கங்கள் நீசம் பெற்று ஒரு கிரகம் நீசமின்றி இருந்தாலும் உத்தமமென்லே 
கூறுவர் , இதையே நீசபங்கராஜயோகமென்று சொல்வர் எ - று . ( 295 ) 


வேறு 


கோலேலக்கினமாயந்தக் கோலிற் சுக்கிரனுமேவ 
மாலைவெண்மதியமாறா மிடத்தினின்மருவிநிற்கச் 
சாலவே குருவுச்சத்திற் றங்கியேமதியைப்பார்க்கில் 
சீலமெய்ஞ்ஞானியாகச் செகமெலாம்புரப்பன்றானே . 

( இ - ள் ) உடல் லக்கினம் துலா ராசியாகவிருந்து அந்த லக்கினத்த . 
னான சுக்ரன் ஆக்ஷிபெற , இரவிற்கரசனான சந்திரன் ஆறாமிடமான தைரிய 
ஸ்தானத்திலிருக்க குரு கடக ராசியில் உச்சம் பெற்று சந்திரனை சோக்க , 
அந்த ஜாதகன் பரிசுத்தமான சன்னியாசி பாசி ஜெகத்திற்கெல்லாம் கை 
னாச இருப்பான் எ - று . 

( 296 ) 


வேறு 


தானமெனுமாதுரு தானத்தானந்தத் 

தானத்திலேயிருக்குந் தகைமைகேளீர் 


" வாஷ்டத்தைத் தரக்கூடிய யோககாரகனென்பது துணிபு . மற்றும் , 
விளக்க விருத்தியுரை 

403 
வான செவ்வாய்ருசியோகம் புதன்பத்திரயோகம் 

மகிழ்குருவங்கிசயோகஞ் சுக்கிரனேயாகில் 
மாளமுளமாளுவயோ கஞ்சனிதனக்கே 

வருஞ்சகரயோகமென வேவழுத்தலாகும் 
ஈனமறவிவர்தம்மி லேயொருவர் நிற்கில் 

இதுராசயோகமென வேவியம்பலாமே . 
இன் ) ஜெனன ராசிக்கு நான்காமிராசிக்குடையோனான சுகாதிபதி 
என்னும் மாதுருஸ்தானாதிபங் க்ஷியாக இருக்கும் பலனைக் கேட்பாயாக . 
மேற்சொன்னபடி மதிருஸ்தானாதிபதி செவ்வாயாகில் ராசியோகமென் 
றும் , புதனாகில் பத்ரயோகமென்றும் , குருவாகில் அங்கிஷயோகமென்றும் , 
சக்சியனாகில் மானாபிமானமுடைய மாளுவயோ எமென்றும் , சனியால் 
சசயோகமென்றும் , இவர்களில் ஒருவர் பின்லும் இராஜயோகமென்றே 
சொல்லலாம் எ - று . 

( 297 ) 
இராகுயோகம் தரும்வகை 
ஆமேடம் எருதுசுறா நண்டுகன்னி 

ஐந்திடத்தில் கருநாகம் அமர்ந்து நிற்கில் 
பூமேடைதனில் துயிலும் இராஜயோகம் 

போற்றிடுவர்வேறு இன்னம் புகலக்கேளாய் 
ஏமாறாதே நானகு கேந்திரத்தும் 

இடைவிடாமற்கிரகம் இருந்ததாகில் 
தேமேவுபர்வதமாம் யோகமாகும் 

சீமான் ஆகுவன்ராஜ யோகஞ்செப்பே . 
(இன் ) மேடம் இடபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி 
களில் பாகுபிருந்தால் மலர்ப்பஞ்சணையின் மேல் துயிலக்கூடிய இராஜயோக 
முண்டாகும் . (உலகத்தோர் ) புகழ்வார்கள் மற்றும் கூறுவேன் கேட்பாயாக . 
இலக்கின 

ன நான்கு ஏழு பத்து என்னும் இந்த நான்கு கேந்திரஸ்தானங்களி 
லும் இடைவிடாமல் கிரகங்கள் இருக்குமானால் அதற்குக் கிருபை தங்கிய 
பருவதயோகமென்று பெயர் . இதன்பலன் செல்வமுடைய அரசயோகம் 
என்று சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) " கலியுகபலத : காலருத்ராவதர் தி ” என்ற சியாமசங்கிரகத்தின் 
படி இந்தக் கலியுகத்தில் மன்பதைகளுக்கு இந்நிலவுலகத்தில் இராகு நல்ல 
“ இராகுவைப்போல் கொடுப்பார் இல்லை , கேதுவைப்போல் கெடுப்பார் 
இல்லை என்பது பழமொழி . இராகு யோகத்தைக் கொடுக்கக்கூடிய கிரக 
மானாலும் அது மேடம் இடபம் கடகம் கன்னி மகரம் என்னும் இந்த ஐந்து 
இராசிகளில் இருந்தால் 

தான் சுயமாக யோகத்தைக் கொடுகளும் குதிக்க 
முடையதாகும் . எனை இராசிகளில் இருந்தால் சுயமாக யோகத்தைக் 
கொடுக்காது . மற்றும் எலைனம் கொடுக்கும் எளின் : 

க்ரஹை ரன்யைச்ச ராஹுஸ்து ஸம்பந்தோ யதிவித்யதே 
பேறாப்பலாஸ் தேஷாம் தத்பலஞ்ச ததாரிஸஃ 

( ஜாதகானுபவதர்ப்பணம் ) 


404 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) இராகு இதர கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் , அப்படி 
சம்பந்தப்பட்ட கிரகங்களில் பலவானான பிரகத்தினுடைய சுபாவத்திற் 
கேற்ற பலனைத் தருவான் எ - று . 

யத்பத்பாவ தௌவாபி யத்யத்பாவேச ஸம்புதௌ 
தத்தத்பலாசிப்பலெனப்பதிசேதாம் தமோக்ஹொ . 

( ஜாதக சந்திரிகை ) 
-ன் ) இராகு கேதுக்கள் தாமிருந்த இராசியாதிபதியினுடையவும் ,, 
தன்னுடன் சேர்ந்த கிரகத்தினுடையவும் , சுபாவத்திற்கேற்ற பலனைத் 
திருவார்கள் எ - று . 

சாஹோஸ்து வ்ருஷபம் கேதோர் வ்ருச்சிகம் சங்க ஸம்மிகம் 
மூலத்ரிகோணம் கர்கஞ்ச யுக்மசாபம் ததைவா 
காயாசஸ்வக்ருஹம்ப்ரோக்தம் மீாஞ்சஸ்வக்ருஹம்ஸ்ம்ருதம் 
ததாயே பகுஸௌக்யஞ்ச தாதார்யா நிலம்பதாம் . 

( பிருகத் பராசர ஓரை ) 
( இ - ள் ) மகரிஷி பராசார் கொள்கையின் படி இராகுவுக்கு இடபம் 
உச்சமும் , கடகம் மூலத்திரிகோணமும் , கன்னி சுயவீடும் , ஆதலின் இந்த 
இராசிகளிலிருந்த இராகு இராஜயோகத்தைச் செய்வான் என்று அறியப் 
படுகின்றது எ - று . 

ராஹுர்வா க்ரிய கோ குளிர ஹரி டே க்ராஹாசிஸ்திதம் 
ஸர்வாரிஷ்ட நிவாரணம ப்ரக்ருதே ஜாதச்சிராயுர்பவேத் . 

( கிரந்தாந்தாம் ) 
( இ - ள் ) இராகு , மேஷ இடப கட சிங்க விருச்சிக மகாரங்களில் இரு 
தால் சர்வ அரிஷ்டவேர்த்தியும் , நீர்க்காபுள் பிராப்தியும் உண்டாகும் எ - று . 

இங்கு கன்னியைக் கூறவில்லை . மற்ற இராசிகளை பிருகத் பராசர 
ஓரையின் வசனத்தைப்போலவே கூறப்பட்டிருக்கின்றது . இவற்றுள் சிங்க 
விருச்சிக தனுர் மீனங்களை இராகுவுக்கு சிறந்த ஸ்தானங்களெனக் கூறப் 
பட்டிருக்கின்றது . பினும் பின் வரும் வியாதியினால் மேடம் இடபம் கடகம் 
கன்னி மகரம் ஆகிய இந்த ராசிகளே இராருவுக்குச் சிறர்த்தாமென நன்கு 
அறியலாம் . அதாவது: 
1 . மேஷங்க தஸ்யாஸ்ய தமஸ்யபாகே 

மஹோத்ஸவ மங்கள தூர்யகோஷம் 
பூம்யாதிபத்யம் ப்ருதிவ் பூஜ்யம் 

ஸ்த்ரீ புத்ரமித்ரா நிஷஸௌக்யமேதி . 
2. வ்ருஷஸ்திதஸ்யாபி தமஸ்யதாயே 

ஷேத்ராதிபத்யம் ப்ருதிவீசபூஜ்யம் 
வித்யாவிலாசம் வரவஸ்துலாபம் 

கோபூமிவித்தாந்யாம் பரஹேமஸௌக்யம் . 
( இ - ள் ) மேஷராசியிலிருந்த இராகுதசையில் மகோற்சவம் , மக்கள் 
வாத்தியகோஷம் , பூமிக்கு ஆதிபத்தியம் வரித்தல் , அரசர்களால் புகழப் 


, 


விளக்க விருத்தியுரை 

104 
படுதல் , ஸ்திரீ புத்திர சிநேகிதராநிய சௌக்கியமுண்டாகும் . இடபரராசியி 
லிருந்த ராகுதசையில் பூமியாதிபத்தியம் , இராஜபூஜிதம் , வித்யாவிருத்தி , 
நூதன பொருள் சேர்க்கை , பசு பூமி தானியம் வஸ்திராபரணம் சௌக்கிய 
முண்டாகும் எ - று . 
8. யுக்மகதராஹு தாயே சத்ருக்ரோதம் 

க்குபாலபீரிஞ்ச ஸ்வஸ்த்ரீ பா தாம் கஷ்டம் 

பந்துவிரோதம் ஸ்தாநநாசஞ்ச. 
( இ - ள் ) மிதனாசியிலிருந்த ராகுதசையில் பகைவர்களால் துன்பம் , 
அரசபயம் , சுயஸ்திரீக்குத் துன்பம் கஷ்டம் பந்துஜனவிரோதம் , ஸ்தாக 
காசமுண்டாகும் எ - று . 
4. கர்சிஸ்தஸ்ய தருஸ்யசாயி ஸதசா 

ராஜ்யாதிபத்யப்ரதா தாரபுத்ரஸுகப்ரதா 
பஹுதாப்ராப்தி ப்ரதா ஸௌக்யதா 
பூக்ஷேத்ராதிபஹுப்ரதா விஜயதா 
வித்யாப்ரதா ஸ்ரீப்ரதா நாநாதான் யஸம்ருத்தி 

ததாவிஜயதே ந்ருணாம் ஸுவித்திப்தா . 
( இ - ள் ) கடசாசியிலிருந்த இராகுதசையில் இராச்சியாதிபத்தியம் ,, 
மனைவி மக்கட்சுகம் , அதிக தனலாபம் , சௌக்கியம் , பூமி வீடு முதலியன 
சேர்தல் , இலக்குமிகடாக்ஷம் , பலவித தானியவிருத்தி , விஜயம் இவைகள் 
உண்டாகும் எ - று . 
5. ம்ஹஸ்திதஸ்ய ராஹோச்சபாகே பூபாலவிக்ரஹம் 

தாதாந்யவிராசச்ச க்ஷேத்ர தார்யாதிராசரும் . 

) சிங்கராசியிலிருந்த ராகுதசையில் அரசர்கள் விரோதம் தனம் 
தானியம் இவைகள் நஷ்டம் , பூமிராசம் , பயிர் பலிதக்குறைவு இவைகள் 
உண்டாகும் எ - று . 
6 . கந்யாயாம் ஸ்திதராஹு தாயகாலே ஷேத்ராப்திம் பூமிலாபஞ்ச 

பூபதியித்தம் புதவா பூஜ்யஸ்த்ரீ ஸௌக்யம் தாந்யலாபஞ்ச. 
(தன் ) கன்னியாராசியில் இருந்த இராகுதசையில் பூமிலாபம் , மனை 
சேர்க்கை , இராஜசிரேகம் , ஜனப்புகழ்ச்சி , ஸ்திரீசகம் , தானியலாபமுண் 
டாகும் எ - று . 
7. துலாஸ்திதஸ்யாபி தமஸ்யதாயேஷேத்ரார்தராசம் க்ருஷிஷ்பலஞ்ச 
க்ருபாத்பயம் ஸ்தாரவிநாசஞ்ச ஸமாநகஷ்டம் பித்ருபந்து நாசம் . 

ந ) துலாராசியிலிருந்த இராகுதசையில் பூமி பொருள் நஷ்டம் , 
தொழில் அல்லது பூமி விவசாயத்தில் பலனின்மை , அரசர்களால் பயம் , 
ஸ்தான பிரஷ்டம் , கஷ்டம் , பிதுர் பர்துஜனங்கட்குப்பீடை இவைகள் 
ண்டாகும் எ - று . 
8. அணிகதாஹ தசாயாம் விதிபதிபூஜ்யம் பர் துமித்ரத்வம் 

சோபூபகுதனலாபம் சமரேசக்கு விசாசசம் குருதே. 


406 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) விருச்சிகாசியிலிருந்த இராகுதசையில் இராஜபூஜிதம் பந்து 
ஜனவிசுவாசம் , பசு பூமிசேர்க்கை அதிக தனலாபம் , புத்தத்தில் சத்துருக் 
ைவெற்றிபெறுதல் இவைகள் உண்டாகும் எ - று . 
9 . தநுஸ்திதஸ்யாபி தமஸ்யதாயே 

பசவா திராசம் ஸ்வஜகா நரோதம் 
மஹத்பயம் சத்ருவிவ்ருத்திதஞ்ச 

ஸமார்கஷ்டம் பித்ருபந்துராசம் . 
( இ - ள் ) தனுசுராசியிலிருந்த இராகுவின் தசையில் பசாரசம் , சுயஜன 
விரோதம் , அதிகபயங்கரம் , பகைவர் அதிகப்படுதல் , சமகஷ்டம் , பிதுரு 
பத்து முதலியவர்கட்குப் பீடை உண்டாகும் எ - று . 
10. சங்ஸ்திதஸ்யாபி தமஸ்யதாயே 

சாமாதிபத்யம் விதிபாலபூஜ்யம் 
ஸ்வதாரபுத்ராதி ஸமஸ்தஸௌக்யம் 

ஷேத்தார்த்தகோபூமி விசேஷவ்ருத்தி : 
( இ - ள் ) மகரராசியிலிருந்த பாகுவின் தசையில் ராமா திபத்தியய் ராஜ 
பூசிதம் , சொந்த மனைவி மக்கள் முதலிய சகல சொச்சியம் , வீடு தனம்பா 
பூமி அதிக லிருத்தியுண்டாகும் எ - று . 
11. கடஸ்தஸ்யராஹோர் தசாயாஞ்ச கஷ்டம் 

ரிபுணாம்பரவ்விருத்திம் சுதேதாரகாசம் 
ஸ்திரீபுத்ரபீடாஞ்ச கோபூமிநாசம் 

தேஹேபிகஷ்டம் பலமாஷ்டமேதி , 
( இ - ள் ) கும்பராசியிலிருந்த நாகுதசையில் கஷ்டம் , பகைவா விருத்தி 
மனைவிமக்கள் காசம் , பீடை , பசு பூமிரஷ்டம் , தேகத்தில் துன்பம் , சஷ்ட 
மான பலனுண்டாகும் எ - று . 
12. மீரகதராகுதாயே ந்ருபாத்பயம் சோரபீதிஞ் 

கலஹம்ஸ்வஜசவிரோதம் ஸமாசஜசஹாசிஞ் . 
( இ - ள் ) மீனராசியில் இருந்த இராகுவின் தசையில் அபசபயம் , சோ 
பயம் , கலகம் , சுயஜனவிரோதம் , ஆத்ம சமான ஜன ஒளியுண்டாகும் . 

மேற்கூறியுள்ள கிருஷ்ணமிசிரர் கலோகவசனங்கள் 12 - ம் மேஷா 
பன்னிரண்டு இராசியில் ராகு இருப்பதனால் உண்டாகும் பலன்களை நன்கு 
விளக்குதலுணர்க . இவற்றை உற்றுணர்ந்து நோக்குங்கால் மேஷம் இடபம் 
கர்க்கடகம் கன்னி மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசிகளிலிருக்கும் இராகுவின் 
தசை வரும்போது கற்பலனும் , ஏனைய மிதுன சிங்க துலா விருச்சிக தலூர் 
கும்ப மீனம் ஆகிய இந்த ஏழு இராசிகளிலிருக்கும் இராகுவின் தசை வரும் 
போது துர்ப்பலனும் உண்டாகுமென்பது என்கு போதரும். 

யோகமதில் உற்பவித்து யோசமிக ஆகுமென்று 
தாகமிக உற்றிருப்பர் தாரணிக்குள் - வாகான 
காசுமீர தண்டக் கழுதைகள் என் செய்யுமவர் 
தொலைசோவிடின் . 

( தாண்டவமாலை ) 


விளக்க விருத்தியுரை 

407 
என்றபடி இராகு முன்கூறிய மேடாதி ஐந்து இருந்தமாத்திரத்தினாலேயே 
ஒருசாதகத்தில் இராஜயோக முண்டாகுமென்று எண்ணுதல் பொருந்தாது . 
அவர்தசை வந்தால்தான் பாஜயோகமுண்டாகுமென்று அறிதல்வேண்டும் . 
மற்றும் : 

வீர கோ மேஷயுதஸ்ய ராறோர் தசாவியாகே தாதார்யலாபம் 
வித்யாவிரோதம் குபமாநகஞ்ச களத்ரப்ருத்யாதி சுகம்வதந்தி . 
பாதோகமீராச்ச புதஸ்ய ராஹோர் தசாபாகே 
ததாரலாபம் தேசாதிபத்யம் நரவாஹாஞ்ச . ( ஜாதக பாரிஜாதம் ) 

( இ - ம் ) மேஷ இடப கடபாசிகளிலிருந்த இராகுதசையில் தனதான் 
ளியலாபம் , வித்தியாவிகோதம் , இராஜசமானம் , மனைவி சேவகர் முதலிய 
வர்களால் சுகம் இவைகளுண்டாகும் . மற்றும் , தனூர் மீனராசியிலிருந்த 
இராகுவின் தசையில் மனைவி மைந்தர் பிராப்தி , தேசாதிக்கம் , வாசன 
பிராப்தி புண்டாகும் எ - ர . 

ம்ருகபதி வ்ருவுகன்யா சர்க்கடஸ்தஸ்ய பாஹோர் 
பலரிச பரிபாசேயராஜதுல்யோ நபோ அபியா 

ஜது மூபஸ் ஸர்வ ஜீவோபசாரே 
பருதாசுகசீலம் புத்ரதாரா நூகத்த : 

(ஜாதக பாரிஜாதம் ) 
( இ - ள் ) சில்ச இடப சன்னி கடாக்களில் இருந்த இராகு தசையில் 
இராசசமானனாவா அல்லது இராஜனாவது ஆதல் , குதிரை யானை இவற் 
றிற்கு அதிபனாதல் , சசல வேர்கட்கு உபசாரியாருதல் , பலவித தனாக 
முண்டாதல் இவைகள் உண்டாம் எ - று . 

. 
பாரிஜாதநூலுடையார் இராகுவுக்கு மகரம் சிரேஷ்டமான யோகத் 
தைக் கொடுக்கும் இடமெனக் கூறாது விடுத்தனர் . பெரும்பாலும் பராசர 
ஒரையை அநுசரித்தே கூறியிருக்கின்றனர் . சிருஷ்ணமிரர் வசனமும் , 
ஜாதகாலங்காரவசனமும் சேர் ஒத்திருச்சின்றது . 


இராகு யோகத்தைத்தரும் ஆதிக்கமுடையவன் என்றரை : 
கங்கையிற் கழிக்கும் சுழிபும்ரே ராதக் 

கன்னிதன் உர்தியக் கமலம் 
அங்கஜன் நிதியம் ஒளித்தால் இடமோ 

ஆடக இரதமோ அரசர் 
பக்கிலுக்கு எல்லாம் ஒன்பதாம் இடஞ்சேர் 

பாந்தளோ தெரியொணா நிதம்பம் 
துங்கால் அரம்பைத் தண்டினுஞ் சிறந்த 

துடையிரண்டு உடையபூங் கொடிக்கே . 


எனவரும் மகா பாரதம் திரௌபதையை மாலையிட்ட சரூக்கச்செய்புலி 
னால் இராகு அரசயோகத்துக்குரியவன் என்பது விளங்காயிற்கும் . சோதிட 
சாஸ்திரத்தில் ஒன்பதாமிடத்தில் இராகு விருப்பின் கெட்டபலனைத் தரு 
மெனக் கூறப்பட்டிருக்கின்றது . இதிகாசமும் இல்ஙனம் இயம்புகின்றது . 


. 


408 


சாதக அலங்காரம் 


இராகு இலக்கினத்திற்கு 9 - ல் இருப்பதனால் உண்டாகும் பலன் - 

தர்மஸ்திதே சர்த்ரரிபொ மரய்யச்சண்டாவார்ம 
பிசா : குசேலம் ஜ்ஞாதிப்பமோதி யோ ப்ரவீன ? 
சத்ரோ : குலாத் பீதிம் உபைதிகத்யம் . 

( கிரந்தாந்தாம் ) 
( இ - ள் ) இலக்கினத்திற்கு 9 - ல் இராகுவிருந்தால் அச்சாதகன் துட்ட 
காரியங்களைச் செய்வோனும் , உறுப்தனும் , முக்கடைந்த தடைனைத் 
தரிப்பவனும் ஞாதிகளைச் சந்தோஷப்படுத்துவோனும் , பகைவர்களால் 
எப்போதும் பயமுடையவனும் ஆவான் எ - று . 

யதிகேந்த்ரே த்ரிகோணேவா வேஸேதாம் தமோக்ரஹென 
நாதேரார்ய தாஸ்யைவ ஸம்பத்தாத்யோக காரஷௌ . 

( பூர்வபாராசாரி ) 
( நான் ) இராகு கேதுக்கள் கேந்திர திரிகோணங்களிலிருந்து சோதி 
ரத்திலிருந்தால் திரிகோணாதிபதியி ைைடயவும் , திரிகோணத்திலிருந்தால் 
கேந்திராதிபதியினுடையவும் , சம்பந்தம் , சோக்கம் பெற்றிருந்தால் யோக 
சாசர்களாவார்கள் எ - று . 

இந்த வசனத்தினால் ஷ இதிகாசச்செய்புளுக்கு 9 - மிடத்தில் ரோகு 
சேர்திராதிபதி சம்பந்தமாயிருந்தால் அரசயோகமுண்டென்று பொருள் 
கூறுதல் வேண்டும் . தனித்திருப்பின் அவயோகமுண்டென்று கூறுதல் 
வேண்டும் . 

தர்மகர்மஸுதேலாபே சக்கராச்சபதிதஸ்தமம் 
ஜன் மகாலே ருபச்சைய வ்ருத்தகாலே மகாதர் . 

( கர்க்கசம்மிதை ) 
( இ-- ) சந்திரனுக்கு 5-9-10.11 - ல் இராகுவிருந்தால் ஜனனமுதல் 
ராசசமான வாழ்க்கையும் , விருத்தவயதில் மகாதனயோகமும் உன் 
டாரும் எ - று . 

கனால் முன்கூறிய இதிகாசசெய்யுளுக்குச் சர்திலக்கினத்துக்கு 
9 - ல் இராகு இருப்பது இராஜயோகத்துக்கு எதுவென்று பொருள் கூறி 
னும் பொருந்தும் , இராகு யோகத்தைக் கொடுப்பது மட்டிலும் அல்ல ; 
அரிஷ்டவேர்த்தியைச் செய்வதிலும் சிறந்தவரென அறிதல் வேண்டும் , 

லாபேரிபௌ ப்ராதரி லிம் ஹீசேய : 
சபேஷிதஸ்யாத் யதிசந்த்பலக்காத் 
அல்பாயுரப்யதய பவேச்சிராபு : 
ஸபத்வி ரீசோ அபி போதுல்ய : 

( கிரந்தாந்தாம் ) 
( இன் ) சந்திரன் ( அல்லது லச்சினம் ) இவற்றிந்த 8-6-11 - ல் இராகு 
விருந்தால் அற்பாயுர்த்தாயமுடையவனாயினும் , நீர்க்காயளுடையவனா 
அற்ப தனவச்றும் , குபோனைப்போல் ஐசுவரியத்தை புடையவனும் 
ஆவான் எ - று . 

( 298 ) 


விளக்க விருத்தியுரை 


400 


வேறு 


என்றும் கூறுக எ - று . 


செப்பியதிரிகோணத்திற் றிரிகோணத்தானத்தாதி 
தப்பறவுச்சமாய்த் தலத்துறில்ராஜயோகம் 
ஒப்புடனிரவிபக்க மிரண்டினுமுயர்கோளுற்றால் 
அப்படியுபயவெண்சா மரையுடையாசனாமே . 

( இ - ள் ) திரிகோண ராசி என்று சொல்லும் 3-5-9 - ஆம் ராசியாதிபதிகள் 
எவ்விதங்களிலும் பீடிக்கப்படாது உச்சஸ்தானம் பெறுவார்களேயானால் 
ராஜயோகமென்று சொல்லுவர் . 

மேன்மையைபுடைய சூரியனுக்கு வலம் 
டயான இருபுறமும் சற்பலனைத் தரும் சுபகிரகங்களான சர்திரன் புதன் 
இவர்களிருந்தால் வெண்சாமரை வீசும் யோகத்தைபுடைய ராஜனாருவன் 

( 299 ) 
அரசனாரேழிற்செவ்வாய் யாறிற்பன்னொன்றிற்காரி 
இரவியுமூன்றுநான்கி லிராகுவுமிவராரேனும் 
பாவியேநிற்பராகிற் பாஸ்காயோகமென்பாம் 
இரவிமுன்பனிபோற்குரூர மிராதென வியம்புமானே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம் பாசியென்னும் சப்தமத்தில் 
குருவும் அங்காரகன் ரோகஸ்தானத்திலும் , 11 - ஆம் ராசியான லாபஸ்தா 
னத்தில் சனியும் , சூரியன் இராகு கேது இவர்கள் 3 - அல்லது நான்காம் 
இராசியிலும் , வரிசைபெற்று பிற்பாரேயாகில் பாஸ்கா யோகமென்றும் 
கூறுவாயாக 

விபரம் எவ்விதமான 

எவ்விதமான தோஷம் வந்தபோதும் 
சூரியன் முன் தோன்றிய டனிபோல் நீங்குமென்று அழகும் மேன்மையும் 
பொருந்திய பெண்ணே ! சொல்வாயாக எ - று . 

( 300 ) 
ஏயலக்கினமீனத்தோற் கெழிற்றண்டினண்டெருத்தில் 
நேயமாய்க்கருங்கோளென்று நின்றிடில்ராஜயோகம் 
ஆயலக்கினமேகும்ப மதனிற்பொன்னணுகப்புந்தி 
தூயநல்லுச்சமாகத் துரைநல்வாக்காசாய்ச்சொல்லாய் . 

-ள் ) மீனலக்கினத்தில் உதித்தவனுக்குச் சொல்லும் பலன்கள் 
னகி னில் , இடபம் மிதுனம் கடகம் இவ்விராசிகளில் ராகு கேதுக் 

ஒருவர் சின்றாரானால் ராஜயோகமென்றே சொல்லுவார் . உடல் 
லக்கினம் கும்பமாகவும் ஜெனனாசியில் குருவும் புதனும் இருந்தாலும் , 
புதன் சுன்னி என்னும் இராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் , அந்த ஜாதகன் 
படைத்த உத்தமவாக்குடைய மன்னனாவான் என்று 

( 301 ) 
சொல்லியசென்மந்தன்னிற் சோமனுங்குருவுங்கூடி 
நல்லதோர்பத்துநாலிற் சுக்கிரனயந்து நிற்க 
அல்லலற்றிவரையுச்ச மானதோர்சனியுங்காண 
வல்லமையாசர்க்கொப்பாய் வாழ்வன்மானிலத்தின்மாதே . 
52 


ல் 


மேன்மையைப் படைத்த 
சொல்லுவாய் எ - று . 


- 


110 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) இப்பூமியில் மாய்சை என்னும் வவயை அனைவலாயும் 
ன்வசமாக்கும் சக்திவாய்ந்த பெண்ணே ஜெனனராசியில் சர்திரனும் 
குருவும் சேர்ந்து நற்பலனைத்தரும் கோத்திரமான சாறு அல்லது பத்தாம் 
இடமான சுகம் உத்யோகமென்ன மிராசிகளில் சுக்கிரனிருக்கவும் , தீமை 
யாற்றும் சக்திவாய்ர்த உச்சம்பெற்ற சனி தலா ராசியிலிருத்து பார்க்க 
அந்த ஜாதகன் தைரியமும் புகழும் படைத்த மன்னவர்களுக்கு ஈடாக 
வாழ்குவானென்று சொல்வாய் எ - று . 

( 302 ) 
மாதேகேடன்மயோக வகைகமைமன்னனோடு 
தாதையுங்கூடியெந்தத் தலத்தினிலிருந்தபோதும் 
ஓதியவொருவர்வீட்டி லொருவர்மாறாயிருந்த 
போதுமாறாத செல்லம் பொருந்திடும்ராஜயோகம் . 

( இள் ) உலகில் சிறப்பு பொருந்திய பெண்ணே ! கர்மயோகத்தின் 
விபரத்தைச் சொல்லவேண்டுமாயின் ஜெனன ராசிக்கு பத்தாம் வீட்டில் 
அதிபதியும் , தந்தை லக்னாதிபதியான 9 - ஆம் இராசிக்குடை யவனும் , என் 

க்ஷிவீடன்றி வேறு எந்த ராசியிலிருந்தாலும் , 9.10 என்றும் வீடிற்கு 
உடையவர்களை கூடி இருந்தாலும் அந்த சாதகன் எர்தகாலத்தும் அறிவும் 

ழ்ச்சியும் அடையப்பட மாட்டாத தனத்தைப் படைத்து ராஜயோகத் 
தோடு இருப்பான் எ - று . 

( 808 ) 
யோகமாமிலக்கினாதி யிருந்த வீடுடையோனுச்சம் 
ஆகக்கேந்திரத்துற்றாலும் பர்வதயோகமாமே 
ஏகமாமனையோன்றானு மிருந்தவங்கிசத்தோன்றாலும் 
வாகுகேந்திரகோணத்தில் வரின்மன்னர்மன்னனாமே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு அதிபதி எந்தபாசியில் சேர்த்தானோ அந்த 
நாசிக்குடையவன் உச்சம் பெற்றாலும் , லக்கினத்திற்கு 1-4-7-10 
டங்களான கேந்திரங்களி லிருந்தாலும் பர்வதயோகமென்பர் . ஓாவீட்டி 
கரசர்களாகிய சூரியன் சந்திரன் இவர்கள் எந்த அங்கிலம் பெரறார்களோ 
அர்த அக்கிஷத்தாதி கேந்திரத்திலேனும் , 5-9 என்னும் திரிகோணங்களி 
லேனும் இருந்தால் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பான் எ - று . 

று . ( ) 
மன்னிய சன்மமுன்பின் மனைக்கிறையிருவர்கூடி 
பன்னுகேந்திரத்திருக்கிற் பர்வதயோகமென்ப 
மின்னனையார்க்குநேயன் வெகுசவுக்கியவான் வேந்தன் 
துன்னியகீர்த்தியுள்ளான் துரகாதிபதியுமாவான் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு இரண்டாம் வீட்டோனான தனாதிபதியும் 
12 - ஆம் வீட்டோனான விரயாதிபதியும் கூடி கேந்திரமென்றும் 1-1-7-10 
என்னுமிவ் விடங்களில் இருந்தால் பர்வதயோகமென்பர் . 

அதன் பலன் 
பெண்களுக்கு பேயனும் சுகம் உள்ளவனும் உத்தமகுணம் 
மன்னலும் , பிரகாசம் கிறைத்தவனும் கீர்த்தி பிரக்யாதியுள்ளவனும் , 
குதிரைப்படை யுள்ளவனுமாவான் எ - று . 

( 805 ) 


விளக்க விருத்தியுரை 


411 


ஆனதோர்பணபரத்தி லடுத்தலக்கினத்திற்சோமன் 
தானுறக்கேந்திரத்திற் றமளியன்றானுமேவ 
வானவர்க்கரசயோக மதிமகனுச்சமாகக் 
கூனவில்லங்கிசத்திற் றோன்றிடிற்செங்கோல்வேந்தாம் . 


( இ - ள் ) பணபரஸ்தானங்களுக்கு அடுத்த ராசியில் சந்திரனிருக்கவும் 
1-4-7-10 - ஆம் இடமென்னும் கேந்திரஸ்தானங்களில் ஒன்றில் சளியும் 
வாசம் செய்ய தேவேச்திரயோகசென்ற சொல்லுவார் . புதன் 
ஷேத்திரம் பெற்று , தனுசுராசிக்கு அதிபனாகிய குருவினக்கிஷம் பெற் 
றிருப்பானாகில் செம்மை பொருத்திய நீதிக்கோலைத் தாக்கும் மன்னன் 
ஆவான் எ - று . 

(806 ) 


ஆகிய மகத்தில் முதல்பதத்து இரவி 

அசுபதி முதலினில் செவ்வாய் 
அத்தமூன் றாங்கால் இடத்தினில் புந்தி 

அவிட்டமாந் திரபபா தத்தில் 
வாகுசேர் சோதி உபயதாள் இடத்து 

மருவியே மந்தனார் இருக்க 
வண்மைசேர் மூலம் முதல் அடிக்கு அரசன் 

மருவுரோ கணிஇரு காலும் 
பாகுசேர் மொழியாய் சித்திரை மூன்றாம் 

பதத்தினுஞ் சுக்கிரன் உறையும் 
பலந்திர யக்கா ணங்கவாங் கிசையும் 

பரவிய துவா தசாங் கிசையும் 
மோகமாம் திரிமி சாங்கிசை பாசி 

முதலிந்த வகைக்கு எலாங் காணும் 
முறையினில் உதித்தோன் அரசனாம் என்றே 

மொழிவர்முன் னூலுணர்ந் தவரே . 


1 ) மகாட்சத்திரத்து முதற்பாதத்தில் சூரியனும் அசுவனி 2 - வது 
பாதத்தில் செவ்வாயும் , அஸ்தம் 3 - வது பாதத்தில் புதனும் , அவிட்டம் 
8 - வது பாதத்தில் அல் - து சுவாதி 2 - வது பாதத்தில் சனியும் , மூலம் 1 - வது 
பாதத்தில் குருவும் , ரோகணி 2 - வது பாதத்தில் அல்லது சித்திரை 3- வ 
பாராதில் சுக்கிரனும் இருக்கும் பலனாவது ( இராசி , ஓரை ) திரைக்காணம் 
கய மசம் , துவாதசாமிசம் , திரிமிசாமிசம் ஆகிய ( சட் ) வர்க்கங்களிலும் 
ஆட்சி மித்திர ராசி வர்க்கங்களில் காணப்படும் ஒழுங்கினால் பிறந்த 
ஜாதகன் அரசனாவான் என்று முதல் போன்கு அறிந்த சோதிடப்புலவர் 
எள் கூறுவார்கள் எ - று . 


H 


- 


| 


| 


L 


. 


காசி 


H + 


. 


பு , க 


( வி 


னுக்குப் பத்தாமிடத்தில் சுக்கிரனிருப்பது இயலா தகாரியமென்று கணித 
412 

சாதக அலங்காரம் 
இச்செய்புளில் கூறியபடி சிகப்பாக அறியும் 

இராசிச் சக்கரங்கள் 
1 

2 
குரு 
ரச் செய்யுளில் இலக்கின . இன்னதென கூறப்படவில்லை . 

-ரை ) மகம் முதற்பாதத்தில் சூரியனிருக்கில் ரோகணி 2 - வது பாதத் 
தில் சுக்கிரனிருப்பின் முறை சிககம் இடபத்தில் காணப்படுதலின் சூரிய 
சாஸ்திரங்கழருகிற்கும். இவ்விரண்டையுங்குறித்து ஊன்றிகோக்குமிடத்து 
இக்கிரக நிலைகளுக்கு இலக்கினம் A + அவசியமாகும் . இந்தப்படி செய்பு 
ளில் கூறப்பட்ட கிரகங்களில் ஒன்றேனும் பலவேனும் குறித்த சட்சத்தி 
பாதத்திலிருது அந்த இராசிகளில் ஒன்ற இலக்கின மாயிருந்தால் அரச 
யோகத்தைக் கொடுப்பதற்குக் காரணமாமென்று அறியவும் . சகல 
கிரகங்களும் ஷை செய்யுளில் கூறிய கூத்திரபாதங்களில் இருத்தல் அவ 
சியமென்றும் , அப்படி இருந்தால்தான் இராஜயோகத்திற்குக் காரணமென 
சிலர் கூறுவர் ; அஃது பொருத்தமாகக் காணப்படவில்லை . யாம் ஆராய்ந்த 
வரையில் இதன் முதல் நூற்களில் ஆதாரம் யாண்டுங் காணக்கிடைத்திலது . 

சர திர உபய ராசிகள் என்னும் வித்தியாசமின்றி எந்த ராசிகளி 
லேஜம் முதல் 10 -பாகைக்குள் அாதாசியிலும் , இப்பத்துக்கு 5 - வதுாசி 
யிலும் , கடைப்பத்துக்கு 9 வது ராசியிலும் , கிரகங்களைத் தரைக்காணச் 
காத்தில் அமைத்தல் பலர் சம்மதம் , இர் நூலாசிரியர் சாம் 1-5-9 திரம் 
9-1-5 உபயம் 5 9-1 எனக் கூறாயிற்பர் . 

ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட இச்செய்புளில் சட்வர்க்கமென்பதை 
வெளிப்படையாகக் கூறப்படாமையாலும் , ஹோரை என்ற பிரயோகமே 
இ ன்மையாலும் , திரையக்காண சவாமி துவாதசாமி திரிழிசாமி 
மென்னும் நான்கு வர்க்கங்களே பிரஸ்தாபிக்கப்பட்டிருப்பதனாலும், சட் 
வர்க்கங்களிலும் உத்தமவாக்கத்தில் இருந்தால் அரசயோகமு.டோம் எனப் 
பொருள் கொள்ளுதல் ஒரு சிலா இழுக்கெனச் கூராற்பா அஃது முறை 
யன்று . இச் சாதகாலங்காரம் 241 - வது செய்யுள் முதலா . 247 - வது 
செய்யுள் வரையில் திரேக்காணாதி திரியிசாமிசாந்தமான சானகு வர்க்க 
களைப்பற்றியே கூறப்பட்டுளது . இசாசி ஏற்கெனவே ஒருவாக்.மென்பது 
வெளிப்படை . ஓரையைப்பற்றி இங்கு கூறாது விட்டிருப்பினும் சட் சப்த 
தசசோடசவர்க்கங்கட்கு ஓரை மிகமிக அவசியமென்பது சொல்லாமலேயே 
அமையும் எல்லா ஆசிரியாசளும் தததம் மதப்படி கூறியுள வர்க்கங்களில் 
இராசியையும் ஓரையையும் கூட்டியே வர்க்கங்களை விளக்சிபிருச்சின்டூர் 
கள் என்பதை அறிஞர்கள் என்கு உணர்வார்களாக . 


விளக்க விருத்தியுரை 


413 


த்ரிசதும் பஞ்ச கேடே துங்ககேஷு பவேஜ்ஜம் 
தத்சை சஸ்மிர் லக்கதே ராஞஏவா ஸம்ஸய : 

( ஓரானுபவதருப்பணம் ) 
( இ - ள் ) மூன்று நான்கு ஐந்து கிரகங்கள் உச்சமாயிருக்க , அவர்கள் 
இருந்த இராசிபிலொன்று இலக்கின மாசப் பிறந்தவர்களுக்கு இராஜயோக 
முண்டாகும் எறு. 

இந்தியதியின்படி இச்செய்யுளில் கூறிய குறு கிரகங்களில் ஏதேனும் 
ஒன்றோ பலவோ வர்க்கபலம் பெற்றிருக்க , அப்படி பலம் பெற்றிருந்த திர 
கங்கள் இருந்த இராசிகளில் ஒன்று இலக்கினமாகப் பிறந்தவர்களுக்கு 
இராஜயோகமுண்டாகும் என்று அறியவும் . முன்பு காட்டப் பெற்ற 
உதாரண சக்கரங்களில் முதல் சக்கரப்படி கிரககிலை அமைவது முடியாத 
காரியம் . 2 - வது சக்கப்படி ஒருகாலத்தில் அமையக்கூடும் .. அப்போ 
மேட சிங்க கன்னி தலா தசை இவற்றுள் ஒன்று இலக்கினமாகப் பறந்த 
வர்களுக்கு அரசயோகமுண்டென்று திண்ணமாக அறிதல் வேண்டும் . 
இச்சியதியை புணராத ஒருசிலர் எல்லாகிரகங்களும் செய்யுளில் கூறிய 
படியே அமைந்து லக்கினாதி சட்வர்க்க லச்சினங்களில் ஒன்று இலக்கின 
மாகப் பிறந்தவர்கட்கு இராசயோக முன்டெனக் கூ.ராசிற்பர் . இவர்கள் 
கருத்தை விவேகளே அறிந்த அளவிடுதல் வேண்டும் . 

ஏற்புடைக் கோடல் என்னும் யுக்தியினால் மகம் 1 ல் சூரியனிருக்க 
சிங்கலக்கினத்திலும் , அசுவிசி 1 ல் செவ்வாய் இருப்ப மேடலக்கினத்திலும் 
அஸ்தம் 3 - ல் புதன் இருக்க கன்னியாலக்கினத்திலும் , மூலம் 1 ல் குரு 
விருக்க தனூர்லக்கினத்திலும் , ரோகணி அல்லது சித்திரை 3 - ல் சுக்கிரன் 
இருப்ப ரிஷபம் அல்லது தலாலக்கினத்திலும் , சுவாதி 2 - ல் அல்லது 
அவிட்டம் 3 - ல் சனி இருக்க துலாம் அல்லது கும்பலக்கினத்திலும் பிறர் 
தால் முறையே இறுவகையான இராஜயே- கமுணடென்பதை இச்செய்யு 
னிலே கூரப்பட்டிருக்கின்றது . ஷ செய்புளில் இககனம சில ஷத்திரங் 
களை மட்டும் கூறியிருத்தல் யாதுபற்றி எனின் கூறுவாம் . மகம 1 - வது 
பாதத்தில் சூரியன் இருந்தால் அப்போது சிங்கராசியில் 3 பாகை 20 லைக் 
குள் இருத்தல்வோடுமென்று நன்கு அறியப்படுகின்றது . ஆனால் சுய 
சவாதசாம்சத்தில் சூரியன் அமைவதற்கு சூரியஸ்புடம் ராசி 0-2 30 ஆக 
ருத்தல் வேண்டும் . அப்படியானால் சூரியன் முறையே சிங்க , சிங்க , சிங்க , 
மேட , சிங்க , மேடம் என்னும் இராசி , ஓரை , திரை , காணம் , நவாமிசம் , 
துவாதசாமிசம் , நிரியிசாமிசம் ஆகிய என் வாக்கங்களில் 
சாணப்படுவன் . இவை சூரியனது ஆட்சி , உசசஷேத்திரங்களாதல்பற்றி 
சூரியன் சட்வர்க்கத்தில் மிக வீரியமுடையவனாய் இருக்கின்றான் . இச் 
சமயத்தில் மேடலக்கினத்தில் பிறந்த ஜாதகன் அரசனாவான் என்று 
அறிதல் வேண்டும் . சூரியாதி சப்தகிரகங்களில் சந்திரன் நீக்கிய ஏனைய 
S ற கேலகா க்ஷத்திர மண்டலத்தில் இன்னின்ன ஈஷத்திரபாதத்தி 
விருந்தால் , சட்வர்க்கத்தில் வீரியமுடையவர்களாவார்கள் என்பதை இச் 
செய்புள் நன்கு விளக்க எழுத்ததாகும். இதில் காட்டிய நிரைகாண மரண 
யம் இந்நூலாசிரியர் முறையை அதுசரித்ததல்ல. வேறு விதியை அனு 
சரித்தது . ஜாதகாலங்காரக் கூறிய அஸ்தம் 3 - வது பாதத்தை விட மிருக 


114 


சாதக அலங்காரம் 


சீர்வும் 8 - ல் புதன் இருக்க மிதுன லக்கினத்தில் பிரத்தால் சோஜயோக 
முண்டென்று கூறலாம் . அப்போது புதஸ்புடம் பாசி -2-30 ககும் . 
முறையே புதன் , மிதுன , மிதுன , மிதுன , துலா, மிதுன மேடம் என்னும் 
இராசியாதி திரிசொமிசார்தமாயுள்ள சட்வர்க்கங்களில் பலமுடையவனாய் 
அமைதற்காண்க . இதனை விட்டு அஸ்தம் : வழ பாதத்தைக்கொண்ட 
யாதுபற்றி எனின் ? கன்னி புதனுக்கு மூலத்திரிகோண ராசியா தலாலும் , 
அஸ்தம் 3 - வது பாகத்துக்கு 20 பாகையாதலாலும் மிருகசீர்வத்தைவிட 
அஸ்தம் சிறப்புடை யதென்பது சித்தார்தமாகும் இச்செய்யுளின் முகபிய 
கருத்து கிரகங்களின் சட்வர்க்கங்கொண்டு இராஜயோகத்தை கூ , ஒப்பட் 
டிருக்கின்ற பலத்தைப் பின் வரும் எழுத்துக்காட்டுதலால் இனிதுணரலாம் . 

ப்ரள தி காலே ஸ்புரதம் சுஜாலம் 
ஷட்வர்க்க சுத்தோ அதிதி பேஸ் பேவா ,, 
துக்கேத்ரிகோணே ஸபச சேர்த்ரோ 
சரம்ப்குர்யாத் சறுஸார்ய பொமம் , 

( ஜாதகாபாணம் ஊராஜயோகாத்தியாயம் ) 
( இ - ள் ) ஜனனகாலத்தில் சந்திரன் சட்வர்க்கத்தில் சுத்தமாய் ( பலமாய் ) 
புனாவசு ஈஷத்திரத்தில் , கடகராசியில் இருந்தாலும் , அல்லது பச்சம் 
பெற்று ( 5 ) ஐர்து ( 9 ) ஒன்பதாகிய திரியாணராசியில் இருந்தாலும் 
அந்த ஜாதகன் நிச்சயமாக சமுத்திரபரியர்தம் உள்ள பூமிக்கு அரசன் 
ஆவான் எ- று . 

புனர்வ 4 - ல் சந்திரன் இருத்தல் வேண்டுமென்பது சொல்லாமலே 
விளங்கும் . அக்கனமானால் சந்திரன் கடமாய இராசியாதி துவாதசாமி 
சம் வரையில் கூடிய தவர்க்கங்களில் ஆட்சிவீட்டிலும், திரிமிசாமிசத் 
தில் ரிஷபமாயில் உச்சவீட்டிலும் அமைதற்காண்க. உச்சத்தில் 5-9 - ல் 
இருந்தால் எனவே இங்கனம் கன்னி மகாலக்சினங்கட்குத்தான் அமையும் . 
ஏனைய இலக்கினங்கட்கு அமையாதென்றறி .. 

ஷட்வர்க்கசுத்தௌ கசத்வயம்சேத் 
யதோக்தாத்யா ஜூகேர்ருபஸ்ய 
தஸ்யாதிபத்யம் கலுகிராரேஷ 

த்வீபார்தரேசாத்ர ரகிம்தராயாம் . 
( இ - ள் ) ஜனனகாலத்தில் இரண்டு கிரகங்கள் முன்போல சட்வர்க்க 
சுத்தமாய் இருந்தால் அந்த ஜாதகன் அரசனாவான் . இவன் பின்னர் 
களுக்கு அரசனாய் பார்தாத்திலுள்ள பூமியை களூவான் எ - று , 

குறிப்பு: - அப்படி சட்வர்க்க சத்தம் பெற்ற இரண்டு சிரசங்களிருந்த 
இராசியில் ஒன்று இலக்கினமாகப் பிறத்தல் வேண்டுமென்றறிக . 

சங்கத்ரிகோணாத் பதிகாரவரிசை : 
ஷட்வர்க்கசுத்தைஸ் த்ரிபிரேவமந்த்ரி 
ராஜாச துர்பி : கலுஸார்வபௌம : 
பஞ்சாதிபிர்லாக் பதிலாககோ . 


விளக்க விருத்தியுரை 


415 


( தன் ) ஜனனகாலத்தில் மூன்று பிரசல்கள் உச்சம் , மூலத்திரிகோ 
தி அதிகார ஈனமுள்ளதாய் இருந்து சட்வர்க்கத்தில் சுத்தமாயிருந்தால் 
அந்த ஜாதான் மந்திரியாவான் . இந்தப்படி நான்கு பிராமிருந்தால் அரச 
னாவான் . 5 அல்லது 6 கிரகங்களிருந்தால் ஷட்வர்க்கத்தில் சத்தமாய் ( பலத் 
துடன் ) இருந்தால் சார்வபௌமனாவான் . மற்றும் குரு சட்பலம் சுத்தமாய் 
இருந்தால் அரசனாவான் எ - று . 

இந்த மூன்று எடுத்துக்காட்டு சுலோக வசனங்களினால் நாம் அறியக் 
நிடைப்பது யாதெனின் சப்த கிரகங்களில் சட்வர்க்கத்தில் பலமுடையவர் 
களாய் ஒருவர் அல்லது , இருவர் அல்லது , முன்று நான்கு ஐந்து அறுவர் 
இருப்பின் முறையே ஒன்றைவிட ஒன்று பலமுடையதான இராஜயோக 
மென்பதேயாம். சட்வர்க்கத்தில் இராசியில் சுத்தமின்றி ஹோராதிகளில் 
சுத்தமாக 3 - பிரகமிருப்பின் மந்திரி எனவும் , ஒன்று முதல் ஆறு கிரகங்கள் 
வரை சட்வர்க்கசுத்தமாய் அவர்களிருந்த ராசிகளில் ஒன்று இலக்கினமாகப் 
பிறந்தால் இராஜயோக முண்டென்பது விளக்கு சலுணர்க . இதனையே ஷ 
ஜாதகாலங்காரவசனமும் கூறியிருக்கின்றதன்றி வேறில்லை என்பதாம் . 

க்ருத்திகா ரேவதி ஸ்வாதி புஷ்யஸ்தாபி ப்ருகோஸுத : 
சரோதி பூபுஜாம் பாதம் அச்விக்யாபிஸ்ம்ஸ்தித : 

( சாராவளி) 
( இன் ) அசுவனி திருத்திகை பூசம் சுவாதிரேவதியில் சுக்கிரனிருக்க 
( அவற்றுள் ஒன்று இலக்கினமாகப் ) பிறந்தவன் அரசனாவான் எ - று . 

இவற்றுள் அசுவனி 2 ல் , கிருத்திகை 4 -ல் , பூசம் 3 - ல் , சுவாதி 4 - ல் , 
சுக்கிரன் இருப்பது சிரப்பாம் . ஏனைய பாதங்கள் அத்துணைச் சிறப்பின்மை 
யாம் . யாது பற்றி எனின் ? முறையே ஆட்சி உச்சம் , ஆட்சி உச்ச அம்சங் 
களில் இருத்தலினால் என்றறிக . 

பொஷ்ணே பால்குர்யாம் வா மூலே புஷ்யேசபாஸ்கா ? 
குருதே லக்சகதேசாசாதம் போஜ சதமாத்சே தேசே. 

( சாராவளி ) 
(கள் ) பூசம் பூரம் உத்தாம் மூலம் ரேவதி இச்த சஷத்திரங்களில் 
ஒன்றில் சூரியளிருக்க, அதுவே இலக்கினமானால் சதயோசனை பூமியை 
பரிபாலிக்கும் இராஜயோகமுண்டாகும் எ - 

இவற்றுள் பூசம் -1 , பூரம் -1 , உத்ரம் -1-4 , மூலம் -1 , ரேவதி -1-4- ல் 
சூரியன் இருப்பது சிறப்பாம் , யாதுபற்றி எனின் ? முறையே ஆட்சி , ஆட்சி , 
நட்பு , உசசம் , சட்பு அம்சங்களில் இருத்தலினால் என்றறிக . ( 307 ) 
மொழிந்திடு சிங்கத்து அரசனார் இருக்க 

முறையினில் காரிகும் பத்தில் 
முயன் றுமால் மிதுனம் சசி உச்சத்து இருக்க 

மொழிகுசன் தேளுறக் கதிரோன் 
ஒழிந்துறு துச்சம் எய்திட இராச 

போகமாய் கடகரா சியினில் 


416 


சாதக அலங்காரம் 


5 


ஒண்மதி அரசன் கூடினும் அரசன் 

ஒருவனாய் ஏழினில் இருக்க 
கழிந்தவல் அகத்துள் ஒருவர் அன் னவணக் 

காணினும் இராசயோ கமதாம் 
கருதிடும் ஒருகோள் உச்சமாய் மற்றோர் 

காணும்நட் பாட்சியைப் பெறினும் 
வழிந்திடுங் கருணை வெள்ளி நூ பத்தில் 

மன்னவன் காரிவில் மதிகோல் 
மதிமகள் கதிரோன் தகர்குசன் குடமாய் 

வரினுகன் மன்னனா குவனே . 
இ - ள் ) சொல்லப்பட்ட சிங்கத்தில் குருவும் கும்பத்தில் சனியும், மிது 
னத்தில் புதனும் , இடபத்தில் சர்திரனும் , விருச்சிகத்தில் செவ்வாயும் , 
மேடத்தில் சூரியனும் இருக்க ( கும்பம் மேடம் இடபம் இவற்றுளொன்று 
இலக்கினமாகப் பிறந்தவர்களுக்கு இராசயோகமுண்டாம் . கடகத்தில் குரு 
வும் சர்திரனும் க டியிருக்கக் கலக்கினத்தில் பிரத்தவர்களுக்கும் . குரு 
ஏழாமிடத்திலிருக்க , அவனை ஏழாமிடம் நீக்கிய எனைய வலிரபெற்ற 
( இலக்கினத்திர்குக் கோதி சோணக்களாகவோ, அல்லது ட்சிபுச்சங்க 
ளாகவோவுள்ள ) இராசிகள் ஏதேனும் ஒன்றனுள் இருந்தவர் ) ஒருவர் 
பார்க்கப் பார்தவர்களுக்கும் இரா யாகமுண்டாம் யாதேனும் ஒருரோகம் 
உச்சத்திலிருக்- எனைய கிரகககள் பஃபாட்களில் இருக்கப்பிரர்தவர் . 
ளுக்கும் , கருணை மிக்க சுக்கிரன் இ.பத்திலும் , குரு சனி தனுசிலும்,, 
சந்திரன் இடபத்திலும் , புதன் ( கரியன் மேடத்திலும் செவ்வாய் கும்பத்தி 
றும் இருக்க கும்.லக்கினத்தில் பிறந்தவர்களுகும் இரா.யோகம் உன் 
டாகும் எ - று . 

ழிந்த - ஏழாமிடம் நீங்கலாயுள்ள எனைய இராசிகள் , வல் + அகம் + 
அகத்து உள் = வலிவுபெற்ற இராசிகள் அவை பேதி.சோன . ; அல்ல , 
ஆட்சி புச்சராசிகளில் இருந்தவர் என்பது பொருசாகும் ஒழி . 
உச்சம் - தனது அதியுச்ச பாகையில் இருப்ப என்பது பொருளாகும் . இச்செய் 
புளில் 1 - வது யோகத்தில் சுக்கிரனுக்கு 8 - ல் புதனும் 5- வது யோகத் 
சுக்கிரலுக்கு 7 - ல் புதனும் இருத்தல் வோ மெனக் கூறப்பட்டுளது . சூரி 
யனுக்கு முன்பின் புத சுக்கிரர்கள் - இராசிக்கு அப்புறம் இருக்க இயலா 
அப்படியாக கும்பத்தில் சுக்கிரன் எனவ ரவியின் இருப்பு மேடம் ஆக 
வைத்து நோக்கின் புதன் 0 ல் இருக்க இயலாது , சனல் வைத்து சோச் 
கின் புதன் சூரியனுக்கு 10 - ல் இருக்க இயலாது , விருச்சிகமாக வைத்து 
கோக்கின் சுக்கிரன் 4-5 இருக்க இயலாது 5 - வது யோகத்திற்கும் இரவே 
முறை ஆகவே சுக்கிரன் புதன் இவர்கள் ஒருவர்க்கொருவர் - இராசி 
தூரத்திற்கு அப்புறம் ஒருபோதும் இருக்க இயலாதென்று உணர்தல் 
வேண்டும் 


| 


இச்செய்யுளின் முதலடி முதற்சீர்முதல் மூன்றாம் அடியின் ஐந்தாம் 
அடிவரைக்கும் ஒருவகை இராஜயோகம் கூறப்பட்டுளது . 


விளக்க விருத்தியுரை 


417 


அதில் மொழித்தின் சிங்கத்து அரசனும் இரும் . 

முறையிளில் பென்னி கும்பத்தில் 
முயன்றமால் இச்றும் உச்சமாய் இருக்க 

முதல்வர் சால்வரும் அடைவே 
ஒழிச்சா சச்சம் எய்திட ராஜ யோகமாம் . 
என்றிருப்பது பக்திக்கும் முதல் நூலுக்கும் பொருத்தமாகக் காணப்பட 
வில்லை . சுக்கிரன் கும்பத்திலிருந்தால் புதன் கன்னியில் உச்சம் பெறுவது 
யாக்துனம் ? கணிசாஸ்திரங்கற்றறியாத சில்லோர் இதனை உற்றுணாத 
இருக்கா இருந்தபடியே பொருள் கூறுவர் . இவர்களின் அறிவையும் , 
அண்மதியையும் என்னென் றியம்புவது ? மற்றும் இரண்டாம் அடிபின் 
தறாவது - முதல் சாடிவரையில் ஒருயோகம் கரப்பட்டுளது . அதில் 
குரு சுக்கிரன் புதன் சச்திரன் என்னும் நால் வரும் உச்சம்பெற்றால் ஒரு 
இராஜயோகமென்று கூறப்பட்டுளது . இதிலும் சுக்கிரன் உச்சம் எனவே 
அவன் இருப்பு மீனம் என்பதும் , புகன் உச்சம் எனவே அவன் இருப்பு 
கன்னி என்பதும் வெளிப்படை . சக்கிரன் புதன் இவர்கள் ஒருவர்க்கொரு 
வர் 5 - இராசிக்கு அப்புறம் இராசி மண்டலத்தில் இருத்தற்கியலாது . இதனை 
யணராது அங்கால் வரும் உச்சம் பெறின் இராஜயோகமெனச் சிலர் பொரு 
ளுரைக்கின்றனர். என்னே ஆச்சரியம் ! என்னே நுண்மதி : ஆதலின் யாம் 
பிருகஜ்ஜாதசத்தில் கூறப்பட்டுள 24 - வகை இராஜயோசங்களில் 1-2-3 -வது 
இராஜயோகங்களே இதுலாமெனத் துணிந்து அதனை ஒட்டி மூலத்தை 
முதல் முதல் அச்சேற்றினார் பிழையாமெனத் கிருத்தியமைத்தாமென்க. 

யமேரும்பே கே ஜே சவி சி சிதைவே தறுகைர் 
க்ருபுகவிம் ஹாலிஸ்தை சசிஜ கிருவக்ரைர் ந்ருபதயம் . 

( இ - ள் ) சனி கும்பத்திலும் , சூரியன் மேடத்திலும் , சந்திரன் இடபத் 
நிலும் இருந்து (இவர்களுள் யாரேனும் ஒருவர் இலக்கினமாக ) புதன் குரு 
செவ்வாய் இவர்கள் முறையே மிதுனம் சிங்கம் விருச்சிகம் இவற்றிலிருச் 
தால் அப்பொழுத பிறர்தவர்கள் இராஜயாகம் உடையவர்களாவார்கள்.. 
" வரார்க்ச ஜார்க் குரூபி : ...... ததைசமே விலக்கே 

ரகே சசின் .... பூமி பாஸ்ஸ்யு: " 
வரும் பிருகஜ்ஜாதகம் இராஜயோகாத்தியாயம் 2 - வது சுலோக 
சத்ரினல் குரு சந்திரன் கர்க்கடத்திலிருக்க அதுவே இலக்கினமானால் 
சோழயோமெனக் கூறப்பட்டிருத்தலைச் சாண்க . இது பிருசஜ்ஜாதகத் 
தில் கூரியுள 82- இராசயோசங்களில் 30 - வது இராஜயோகமாகும் . இச் 
செய்புளின் மூன்றாம் அடி 6 - வது சீர்முதல் சான்காம் அடி 3- வாசீர்வரைக் 
கும் கூரப்பட்ட 2 -வது இராசயோகமென்று அறியவும் . ஏழாவது அடி 
8-4 - வது சீர்களில் வெள்ளி மீனத்தில் " எனவு , எட்டாவது அடி 1- முதல் 
4 - சீர்கள் வரையில் " மதிநுதல் கன்னி பிடத்தின் மால் இருக்க " எனவும் 
கூறியிருப்பதில் புத சக்கிரர்கள் இருப்பு எழுக்கு ஏழாமிடமாதலின் இயர் 
கள் ஒருவர்க்கொருவர் இருப்பு ஐந்து இராசிக்குமேல் இருக்க இயலாத 
காரியம் . 7 - வது அடியின் 5 - முதல் 7-சீர்கள் வரை சனி குரு தனுவில் 
இருக்கு என்று புறப்பட்டதிலிருச்து இந்த யோகம் பிருகஜ்ஜாதசத்தில் 
கூறப்பட்ட 24 வகை ராஜயோகங்களில் ஒன்றென்று ஊகித்தல் வேண்டும் . 

53 


418 


சாதக அலங்காரம் 


அஃது வருமாறு : 

ஸ்வர்க்ஷே சுக் ேபாதாலஸ்தே தர்மஸ் தாரம் 
ப்ராப்தே சந்த்ரே , துச்சிக் யாங்க ப்ராப்தி ப்ராப் 
தை : சேஷைர் ஜாத : ஸ்வாமீ பூமே:, 
( இ - ள் ) சொர்தவீடான இடப துலாத்தில் சுக்கிரன் இருக்க , அது 
இலக்கினத்திற்கு 4 - ஆமிடமாக , சந்திரன் 9 - ஆமிடத்திலிருக்க , மற்ற சூரி 
யன் செவ்வாய் புதன் குரு சனி இவர்கள் 1-3 11 ல் ( 1 - ல் செவ்வாய் , 3 - ல் 
சூரியன் - புதன் , 11 - ல் குரு-சனி ) இருக்கப்பிறந்தவன் பூமிக்கு அரசனாவான் . 

இந்த யோகம் இடபதுலாம் 4 - ஆகி - சுக்கிரன் இருந்தால் எனவே 
கும்பம் கடகம் ஆகி இவ்விரு இலக்கினங்கட்கே புண்டாகும் . ஆகவே கும் 
பத்திற்கு 11 - ல் குரு சனி இருப்பின் அது தனுர் இசாசியாகும் . இதனால் 
இந்தச் செய்யுளில் 5- வது இராஜயோகத்தில் குரு சனியின் இருப்பு தனுசு 
என்ற பிரயோச மிருத்தற்பற்றி அதன்படி திருத்தி யமைத்திருப்பதை 
விவேகிகள் ஆழ்ர்தறிவார்களாக , 


-றமுடியும் 


மூலசுலோகத்தில் குரு சனிகளின் இருப்பு தனுசு என்று வியக்த 
மாகக் கூறவில்லையே , அங்ஙனமிருப்ப எப்படி தனுசு எனக் கூ 
எனின் ஷ பிருகஜ்ஜாதக வியாக்கியான கர்த்தர் ஸ்ரீயுத பட்டோத்பலர் 
ங்ஙனம் கூறியுளார் . விரிவஞ்சி இங்கு அதனைக் கூறவில்லை என்க . 

இச்செய்யுளில் கூறப்பட்ட 5 -இராஜயோகங்களில் 
1 - வது யோகத்திற்கு மூன்று , 2 - வது யோசத்திற்கு ஒன்று 

5 - வது யோகத்திற்கு இரண்டு 
ஆக ஆறு சக்கரங்களின் விபரம் வருமாறு : 


சங் 


லக் 


புத்த 


சந் 


சூரி 


புத 


2 - வது 


சனி 


சனி 


1 - வது 

1 - ல் 
இராஜ 


1 - ல் 


இராஜ 


ம் 


யோகம் குரு 


செ 


செ 


சூரி 


சந் 


புத 


3 - வது 


சனி 


1.ல் 


2 - வது 


லக் 


கு - சந் 


யோகம் குரு 


இராஜ 
யோகம் 


| 


விளக்க விருத்தியுரை 


419 


சூரி 


சுக் 


சந் 


சனி 


2 - வது 


லன் 


லக் 


செ 


புத 
1 - வது 
5 - ல் 
இராஜ 
யாகம் 


5 - ல் 
இராஜ 
யோகம் 


ரூரி 


சுக் 


சனி 


சர் 


புத 


இந் நூலாசிரியர் இராஜயோக இலட்சணங்களைப்பற்றிக் கூறியுள்ள 
இடங்களில் பெரும்பாலும் இலக்கினம் இன்னதெனக் கூறவில்லை . பாயிரத் 
துள் பிருகஜ்ஜாதகத்தையும் பிற நூற்களையும் பார்த்து இந்நூலை இயற்றி 
யிருப்பதாகக் கூறியிருத்தலின் இராஜயோகங்கள் சிலவற்றைப் பிருகஜ் 
ஜாதகப்படி திருத்தி அமைத்திருக்கின்றேம் இங்வனம் திருத்தியமைத்தர 
பிரபல எதுக்களைக் கொண்டேயன்றி வாளா யமைத்ததல்ல . 

கர்க்கஸ் திதோ தேவகுரு : ஸசந்த்ர : காச்மீர 
தேசாதிபதிம் கரோதி . 

( ஜாதகாபரணம் ) 
2 - வது யோகத்தில் பிறந்தவன் காச்மீர தேசத்துக்கு அரசனாவான் 
என்று அறியவும் . 

( 308 ) 
ஆகுவா கனத்தோன் அருளினால் கடகத்து 

அரசனும் இரவிமே டத்தில் 
அம்புலி புந்தி புகர் எருது ஏற 

அரசர்கள் யோகம் என்று உரைப்பார் 
வாகுசேர் கும்ப இலக்கினம் ஆக 

மாமதி உச்சம்ஆய் இருக்க 
மன்னவன் தேளில் கதிர்தனது அகத்தில் 

மருவநல் அரசயோ கமதாம் 
ஏகம்ஆம் மதிக்கு ஆறு ஏழுடன் எட்டில் 

எழில்புதன் பிருகுபொன் இருக்க 
இராசயோ கமதாம் பாம்பலாது அறுவர் 

இனியதன் அகத்துஉறில் முன்போல் 
மோகமார் வெள்ளி உச்சமாய்த் தனுசில் 

முனிவிலா சசிகுரு இருக்க 
முந்துதேள் இடத்தோன் மகரத்தில் இருக்க 

முறை இறை யோகம் என்று உரைப்பார் . 
இ - ள் ) விநாயகக் கடவுளுடைய கிருபையினால் கடக ராசியில் குருவும் , 
மேடத்தில் சூரியனும் , சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் இடபத்தில் 
இருக்கப் பிறந்தவர்களுக்கு அரசயோகம் உண்டாகும் என்று சோதிடப் 
புலவர்கள் சொல்லுவார்கள் . ஓர் மனிதன் தோளிடத்தில் தாங்கிரிற்கும் 
வடிவமைத்த கும்பம் இலக்கினமாக , பெருமைபொருத்திய சந்திரன் உச்சம் 


சு 


420 

சாதக அலங்கார்ம் 
பெற்றிருக்க , குரு விருச்சிகத்திலும் , சூரியன் சிம்மத்திலும் இருக்கப் 
பிறந்தவர்களுக்கு அரசயோகமுண்டாம் , ஒப்பற்ற சந்திரனுக்கு 6-7-8. 
இந்த இடங்களில் அழகுதங்கிய புதன் சுக்கிரன் குரு இவர்கள் இருந்தால் 
( சந்திர அதியோகமாகிய ) அரசயோகமுண்டாம் . இராகுகேதுக்கள் நீங்கிய 
ஏனைய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் 
தத்தமது சொந்த வீடுகளில் இருக்கப் பிறந்தவர்களுக்கு முன் கூறியபடி 
அரசயோகமுண்டாம் . சிற்றின்பத்துக்கு அதிபனாகிய சுக்கின் உச்சத்தி 
லும் , கோபமற்ற குரு சந்திரர்கள் இருவரும் தனுவிலும் , தனுவுக்கு முந்தி 
யுள்ள விருச்சிகராசிக்கு அதிபனாகிய அங்காரகன் மகரத்திலும் இருக்கப் 
பிறந்தவர்களுக்கு அரசயோகமுண்டாம் எ - று . 

( வி - ரை ) ஆகுவாகனன் = விநாயகக்கடவுள் . வாகு சேர் கும்பம் = ஓர் 
மனிதன் தோளில் குடத்தைத் தாங்கிநிற்கும் வடிவுடைய கும்பராசி . 
மாமதி = பெருமைபொருந்திய சந்திரன் என்பதாம் . சந்திரனுக்குபெருமை 
யாவது அநேக இராசசூயயாகம் செய்தமையாம் , ஏகம் ஆம் மதி = ஒப்பற்ற 
சந்திரன் ; ஓஷதி பயிர்களுக்குத் தலைவனாயிருத்தலும் , இறைவன் அஷ்ட 
மூர்த்தங்களில் ஒன்றாயிருத்தலும் , இறைவன் இடதுகண்ணாக விளங்குத 
லும் , இறைவன் முடியணியாகத் தரிக்கப்பெற்றது பற்றி ஒப்பற்ற சந்திரன் 
எனக் கூறினார் என்க . மற்றும் : 

மண்டலம் பயில் உரகர்பேர் உயிர்ப்பினால் மயங்கி 
மண்டலம் பொற வருந்திய பெருந்துயர் மாற 
மண்டலந்தனை நிழலெனும் மரபினால் தனது 

மண்டலம் பொழி அமிழ்தின் மெயக் குளிரவே வைத்தோன் . 
எனவரும் பாரதச் செய்யுளினால் பூமியையும் , அதிலுள்ள சீவகோடிகளை 
யும் , தனது அமுத கிரணத்தினால் மெய்குளிர்ச்சிபெறச் செய்வித்தலும் 
ஒப்பற்ற தன்மைக்கு உரியதாகும் . 

மோகம் ஆர்மதி வெள்ளி = சிற்றின்பத்துக்கு அதிபனாகிய , அதாவது 
காமகாரகனாகிய சுக்கிரன் . முந்து தேன் = தனுசுக்கு முந்தியுள்ள விருச 
கம் என்றறிக . 

( 309 ) 
உரைசெறி குருவும் புலிததி ருச்சம் 

உயர்குசன் புந்தியே ழிடத்தில் 
உறைந்திடச் சநியுஞ் சுறாவுற ராஜ 

யோகமுச் சங்கதிர் பெறவும் 
அரசனுந் தனுசி லுறினுமே ஷத்தில் 

அம்புலி பொன்புக ரிருக்க 
அரசயோ கமதா மேறிலக் கினமாய் 

அம்புலி நிறையுநண் டேறப் 
பரவிய வாறு கோளுமம் மதியைப் 

பார்க்கவந் தியத்தின்மன் னவனாம் 
பாக்கிய தனலா பாதிசந் திரனும் 
பண்பொடுங் கேந்திரத் திருக்கப் 


இருப்பான் எ - று . 


களிலிருந்து தீயகிரகங்களைச் சோமலும் , 
விளக்க விருத்தியுரை 

4211 
பிருகுலா பத்தில் ஆட்சியா யிருக்கப் 

பிரபல ராஜயோ கமதாம் 
பெருகுமால் வெள்ளி சனியுமே கூடிற் 

பெறுமுக சவுந்தா முளனாம் . 
இ - ள் ) செப்புதற்கரிய குருவும் சந்திரனும் உச்சக்ஷேத்திரம் பெறவும் 
மேன்மையைப்படைத்த அங்காரகனும் புதனும் லக்கினத்திற்கு சப்தம் 
ஸ்தானத்திலுமிருக்க சனி மகரராசியில் ஆக்ஷிபெற ராஜயோகம் உண்டாகு 
மென்று சொல்லுவர் . சூரியன் மேஷராசியில் உச்சம் பெற குரு தனுசு 
ராசியிலும் , மேஷராசியில் சந்திரன் குரு சுக்கிரன் இம்மூவர்களும் சேர்ந் 
திருந்தாலும் ராஜயோகமென்று சொல்லுவர். மேஷம்உடல் லக்கினமாயும் 
சந்திரன் தன் சுயவீடான கடகராசியிலிருக்க மற்றும் ஆறுகோட்களும் 
சந்திரனைப்பார்க்க தன் அந்தியவயதில் மன்னவனாவான் 

2-9-11 - ஆம் 
ராசிக்குடையவர்களும் சந்திரனும் லக்கினத்திற்கு 1-4-7-10 - ஆம் ராசியில் 
இருந்தாலும் , சுக்கிரன் 1 !-ஆம் இராசியில் சொக்ஷேத்திரம் பெற்றாலும் , 
தாழ்வடையாத மேம்பாடான ராஜயோகத்தை அனுபவிப்பான் . மேன்மை 
யைப் படைத்த புதன் சுக்கிரன் சனி இம்மூவர்களும் சேர்ந்து ஓர் வீட்டி 
லிருக்க பிரகாசமும் தேஜஸ் நிறைந்த முகாரவிந்த முடையவனாகவும் 

( 310 ) 
உள்ளதோர் கடக லக்கின மாக 

வுயர்குசன் குருவிரு வருமாய் 
உற்றதோர் மேஷ நண்டுத் தேனு 

முறைந்திடப் பாவரை யொழித்துத் 
தெள்ளிரை யாக வுறைந்திடிற் றீர்க்க 

சீவியாந் துரகாதி பதியாம் 
செய்யலக் கினமாறு ஏழுட னெட்டிற் 

செப்புமித் தலங்கணான் கினிலும் 
கள்ளமாய்ப் பாவ ரன்றிநல் லோர்கள் 

காதலித் திடைவிடா திருக்கில் 
கருதிய நாபி யோகமா மிதற்குக் 

கனபலன் மந்திரி யாகி 
வள்ளலாய்ச் சேனைத் தலைவராய்க் கலவி 

மாதர்கள் பலர்க்குநா யகனாய் 
வாலிப முதலாய் வெகுதனம் படைத்து 

வாழ்வனென் றுரைப்பர் மாதவரே . 
( இ - ள் ) ஜெனனலக்கினம் 

கடகராசியாகவிருந்து மேன்மையைப் 
படைத்த குஜனும் குருவும் ஒன்றுசேர்ந்து மேஷம் கடகம் என்னும் இராசி 
சுத்தமாய் இருப்பார்களேயாமானால் அந்த ஜாதகன் பூர்ண வயதும் சிரஞ்சீவி 
யாகவும் , துரகாதிபதியாபு மிருப்பான் . இலக்கினமும் ஆறாம் ராசியும் ஏழா 
ரொசியும் எட்டாம் ராசியும் இந்நான்கு ராசிகளிலும் தீமையை விளைக்கும் 


5 


422 

சாதக அலங்காரம் 
பாவக்கிரகங்கள் சேராமல் சுபக்கிரகங்கள் சேர்ந்து இடைவிடாதிருக்கு 
மானால் நாபியோகமெனவும் சொல்வர் . இதன் மேன்மையான பலன் எவ் 
விதமெனில் அமைச்சனாகவும் மேன்மைதங்கிய ( படை ) என்னும் ராணு 
வக் கர்த்தனாகவுமிருந்து அநேக விலைமாதர்களுக்கும் சித்தினிகளுக்கும் 
புருஷனாகயிருந்து வாலிபவயதிலேயே அநேக தனங்களைச் சம்பாதித்து 
சுகத்தோ டிருப்பானென்று சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த மேதாவிகள் 
சொல்லுவர் எ - று . 

( 811 ) 
மாது கேண் மாலா யோகமம் புலிக்கு 

மன்னிய பத்தினிற் குருவும் 
வந்துதா னிருக்கிற் றனபதி யாகிய 

மருவு சேனைக்கு அதிபனுமாம் . 
ஒதிய விரண்டி லிருவரு மைந் தில் 

உபயருங் கூடியே யிருக்கில் 
உரைப்பர் கத்தரி யோகபலன் தரும 

மொன்றையு மாகவொட் டாது 
தீதற வொன்றி னான்குபத் தேழிற் 

சேரவொன் பதின்மரு மிருக்கில் 
செப்பிடு மாச கேந்திர யோகந் 

தெரியலன் மகம்புரிந் திடுவன் 
நீதியாய் தனங்கள் தேடிவாழ்ந் திருப்ப 

னேமியிற் றமர்முதற் பலரும் 
நேயமாய்த் துதிக்கத் தனிமனு ஷனுமாய் 

நிருபர்கொண் டாடவே யிருப்பான் . 
( இ - ள் ) 

உலகில் சிறந்த அழகுபொருந்திய பெண்ணே ! மாலாயோக 
மென்பதைச் சொல்லுகிறேன் கேட்பாயாக . சந்திரனின்ற ராசிக்கு 10 - ல் 
குரு சேர்ந்தால் செல்வவானாகுவதுடன் திரண்ட ராணுவப்படைக்குத் 

கலவனாகவுமிருப்பான் , ஜெனன லக்கினத்திற்கு தனஸ்தானத்தில் சந்திர 
றும் குருவும இருக்க உபயராசித்தலைவனான புதன் குரு இவர்கள் 5 - ஆம் 
ராசிபிலிருந்தால் அதன்பலன் என்னவெனில் ? எக்காரியங்களிலும் அப 
ஜெயமுண்டாம் , நன்மையை விளைவிக்காது என்பனவாம் . 1-4-7-10 என் 
னும் கேந்திரங்களிலேயே சவக்கிரகங்களாகிய ஒன்பது பேரும் அடைர் 
திருப்பார்களேயானால் அந்த ஜாதகனுக்கு ராஜகேந்திர யோகமென்றும் 
சொல்லுவர் . அதன் பலன் என்னவெனில் ? மேன்மையையுடைய தேவர் 
களால் மெச்சத்தகுந்த யாகம்எக்கியம் முதலியவைகளால் சிறப்படைதலும் 
ஞாயமானவழில் செல்லுதலும் , அவ்வித ஞாயமார்க்கங்களிலேயே அநேக 
பொருள்களைச் சம்பாதித்து இப்பூமியிலுள்ள உறவினர்கள் யாவர்களும் 
வந்து வணங்கவும் , தான் தனிமையாய் மன்னவர்களெல்லாம் கொண்டாட 
வாழ்ந்திருப்பான் எ - று . 

( 812 ) 
இருமைசேர் பத்தி நான்கினிற் கிரக 

மிருந்திடில் விக்கயோ கமதாம் 


உ 


விளக்க விருத்தியுரை 


423 


திரன்பலன் றூது நடந்ததுதான் றிரிந்தே 

யின்னலாற் கலகமிட் டிடுவன் 
ஒருமைசேர் சன்மந் தனிலே பாவ 

ரோரேழி லுத்தம ரிருக்க 
ஓதிடு மவையோ கங்கள் பொய் யுரைப்பு 

னுறு சிறை வெகுதின மிருப்பன் 
பருமைசே ருச்ச கேந்திரந் தன்னிற் 

பாவர்கண் மேவியே யிருக்கில் 
பாவியாங் குரூர மன்னவ னாகிப் 

பார்தனக் கரசனா யிருப்பன் 
அருமைசே சொன்றைந் தொன்பதிற் கிரக 

மணுகிற்சிங் கடாடவி யோகம் 
அதன்பலன் றீர்க்க வாயுளுண் டாகி 

யம்புவி தன்னினுற் றீடுவன் . 
( இ - ள் ) சவுக்கியம் மேன்மை முதலியவை யுடைத்தாகிய ஜெனனலக் 
கினத்திற்கு 4-10 - ஆகிய சுகம் உத்தியோகமென்னும் ஸ்தானங்களில் நல் 
லோரான சந்திரன் புதன் சுக்கிரன் இவர்கள் இருப்பாரேயானால் விக்க 
யோகமென்றும் சொல்லுவர் . அதன் பலன் என்னவெனில் ? எவ் விதமான 
சங்கதிகளையும் தூதுமார்க்கமாய்ச் சென்று அச்சங்கதிகளை யறிந்துவந்து 
கோபத்தோடு கோள்மூட்டுபவனும் ஆவான் . மேற்சொன்ன புகழ்ச்சியைப் 
படைத்த ஜெனன ராசியில் தீயகிரகங்களாகிய சூரியன் பாகு கேது சனி 
இவர்களும் சப்தமராசியில் மற்ற சுபக்கிரகங்களும் சேர அவயோகமென்றும் 
சொல்லுவர் . அதன் பலனாவன: உண்மையுரையாத பொய்யாள ஓம் அநேக 
நாள் கடினகாவலுடைய சிறைவாசம் செய்வோனும் ஆவானென்றுரைப்பர் .. 
1-4-7-10 என்னும் கேந்திரங்களில் மேலே சொன்ன பாவகிரகங்களான 
சூரியன் அங்காரகன் சனி இராகு கேது இவர்கள் நிறைந் திருப்பார்களே 
யானால் அந்த ஜாதசன் சண்டாளனென்கிறபெயரெடுத்து துர்நடத்தையும் 
கெட்ட எண்ணங்களும் உடைய அரசனாக இப்பூமிக்கு மேம்பட்டவனாக 
இருப்பான் அருமையான உடல் ராசியிலும் 5 - ஆம் ராசியிலும் தவறாது 
கிரகமிருக்குமாகில் சிங்கடாடவியோகமென்றும் சொல்லுவர் . அதன் பலன் 
இக்கடல் சூழ்ந்த உலகில் நீண்ட ஆயுளுடையவனாகி வாழ்வான் எ - று . ( 313 )) 
உற்றமெய் லாப மதிற்கிர கங்க 

ளுறிலிலை யோகமா முழவன் 
ஒருமைநல் லோரொன் றேழினி லிருக்க 

வுண்மைசேர் வச்சிர யோக 
மற்றநற் பலன்றீர்க் காயுளுங் கீர்த்தி 

மன்னிய கிருபையுள் ளவனாம் 
மன்னவன் சனிசெவ் வாய்கதிர் நால்வர் 

மருவிய மூன்றாமிடத் திருக்கப் 
பெற்றிடி லுச்சாங் கிசஞ்சுயாங் கிசங்கள் 

பெறின்மக ராஜயோ கந்தான் 


424 

சாதக அலங்காரம் 
பெருமையிந் நால்வர் சென்மம் திருக்கப் 

பிறைதன தகத்துறிற் புவியில் 
குற்றமில் லாமகா ராஜன் மெய்யிற் 

குறைவற மறைந் திருக்க 
கோளொரு நால்வர் மதிதனைக் காணக் 

கொற்றவ னாமெனக் கூறாய் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 11 - ஆம் ஸ்தானமான லாபம் என்னும் 
க்ஷேத்திரத்தில் கிரசமிருந்தால் அந்த ஜாதகனுக்கு இலையோகமென்று 
உரைப்பர் . இலையோகபலனை சொல்லுமிடத்து அந்த ஜாதகன் உழவுத் 
தொழில் செய்வானென்றும் கூறுவர் . நற்பலனைத்தரும் சுபக்கிரகங்கள் 
ஜெனன ராசிக்கு ஏழாம் ராசியிலும் , குஜன் ஜெனனலக்கினத்திலுமிருக்க 
அந்த ஜாதகன் நன்மையுடைய வஜ்ரயோகத்தை அனுபவிப்பான் , அதன் 
பலன்களாவன: யாதொரு குறையுமின்றி நற்பலனை விளைப்பதுடன் பூர்ண 
ஆயுளும் பிரக்யாதி வாய்ந்தும், உத்தமமான கிருபையுள்ளவனுமாக விருப் 
பான் . குரு சனி அங்காரகன் சூரி ன் இவர்கள் லக்கினத்திற்கு 3 - ஆம் 
ராசியிலிருந்து உச்சம்பெற்ற கோட்களின் அங்கிஷமாவது தன் சுய அங் 
கிஷமாவது பெற்றிருப்பாரேயானால் இராஜயோகத்தையே அனுபவிப்பான் . 
மேற்சொன்ன நான்கு கிரகங்களும் ஜெனனலக்கினத்திலிருந்து சந்திரன் 
தன் சுயவீடான கடகராசியில் ஆக்ஷிபெற்று மிருக்க ஜெனித்தவன் இப்பூமி 
பில் யாதொருகுறைவின்றி உண்மையும் சாந்தமும் நிறைந்தவனாய் அரசனாக 
இருப்பான் . ஜென் மலக்கினத்தில் பூர்ணசந்திரனிருந்து முன்சொன்ன குரு 
சனி குஜன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் சந்திரனைப்பார்த்தால் 
அரசாக்ஷி செய்வானென்றும் சொல்வாயாக எ - று . 

(314) 
கூற்றி மதிசே யுச்சமாய்ச் சன்மங் 

குலவுவின் மிதுனமேற் பாரில் 
கொற்றவன் சென்மத் திந்தொடு சனியுங் 

குசனுமே கூடவில் லதனில் 
ஏறிடக் கதிர்மே ஷத்துற மன்னா 

மியைந்தமுன் புராதன பூமி 
இழந்து போய் விடுவ னிடபலக் கினமா 

திற்பிறை சனிகுரு வெய்யோன் 
பேருட னிருக்கில் ராஜயோ கமதாம் 

பின்னுமே கன்னிலக் கினமாய்ப் 
பிறைமக னுச்ச மாகநா லிடத்திற் 

பிருகுசந் திரன்குரு விருக்க 
வீறுட னைந்தா மிடத்தினிற் சனிசேய் 

மேவியே யிருவரு மிருக்க 
வெற்றிநற் குணங்க ளுள்ளமன் னவனா 

மேதினி நீதியாய்ப் புரப்பன் . 

ள் ) சொல்லுதற்கரிய சந்திரனும் அங்காரகனும் உச்சம் பெற்று 
ஜெனனலக்கினம் காண்டீபமென்னும் தனுசு வீணை என்னும் மிதுனம் 


விளக்க விருத்தியுரை 


425 


என்னும் இவ்விராசிகளைப் பார்த்தாலும் , உடல்லக்னதிபதி சந்திரனாகவே 
இருந்து குரு சனி குஜன் இவர்களோடு மேலெழுதிய சனுசுராசியில் 
இருந்து சூரியன் மேஷராசியில் உச்சம்பெற்றிருக்கப் பிறந்த ஜாதகன் தன் 
புராதனமான பிதுரார்ஜித பூமிகளை இழந்துவிடுவான் . இடபலக்கினமாக 
விருந்து அதில் சந்திரன் சனி குரு சூரியன் இந்நால்வரும் பெருமைபெற் 
றிருக்கில் ராஜயோகமே அனுபவிப்பான் . பெண் ராசி என்னும் கன்னியா 
ராசியாகயிருந்து கன்னி என்னுமிராசியில் புதன் உச்சம்பெற்று நான்காம் 
இராசியில் சுக்கிரன் சந்திரன் குரு இவர்களிருக்க திரிகோணங்களில் முக்ய 
க்ஷேத்ரமான 5 ஆம் இடத்தில் சனி அங்காரகன் இவ்விருவரும் இருக்கப் 
பிறந்தவன் ஜெயமும் நன்மார்க்க உத்தம குணமும் பொருந்திய அரசனாக 
இருந்து இப்பூமியை நீதியோடு அரசாக்ஷி புரிவான் எ - று . 

( 315 ) 


புரக்குமே கன்னி லக்கின மனதிற் 

புந்தியும் பத்தினிற் புகரும் 
பொன்பிறை மூவர் கூடியே யிருக்கப் 

பூபதி யாகியு மிருப்பன் 
பரக்குமெய் சிங்க மாயதிற் செவ்வாய் 

பரிந்துல வேழிடந் தன்னில் 
பணிமதி யரச னிருக்கவே தனுசிற் 

பானுவின் வித்திரன் மேவ 
இரக்கமாய் மைந்தர் தானு மில்லாம 

லிப்புவி புரக்குமன் னவனாம் 
எண்ணிய பத்திற் சதிபதி னொன்றி 

லெழிற்சனி லக்கினத் தரசன் 
வருக்கமா யிரண்டிற் புதன்குச னிருக்க 

வாகனந் திரவிய மருவ 
மாநிலம் புரக்கு நரேந்திர னாவன் 

வாளயில் போல்விழி யாளே . 
( இ - ள் ) தெளிந்த கடல்நீரில் வாசஞ்செய்யும் மச்சங்களின் கண்களை 
பும் பக்கச்செய்யும் விழிகளை யுடையவளே ! ஜெனனலக்கினம் கன்னி 
யாகவிருந்து லக்னாதியான புதன் தன் சுயக்ஷேத்திரத்தில் ஆக்ஷிபெற்று 
ஜீவன ஸ்தானமாகிய 10 - ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு சந்திரன் இம் 
அவருங்கூடி இருக்க அந்த ஜாதகன் தேசாதிபதியாகி வாழ்ந்திருப்பான் . 
சிங்க உருவத்தையுடைய சிங்கராசியில் ஜெனனமாகி அவ்விராசியில் குஜ 
னிருக்க 7 - ஆம் இடத்தில் சந்திரனும் குருவுமிருக்க தனுசுராசியில் சனி 
இருக்கப் பிறந்தவன் புத்திரவிருத்தி இன்றி இப்பூமியையாளும் அரச 
னாகுவன் . ஜீவனஸ்தானமாகிய 10 - ஆமிடத்தில் சந்திரனும் , 11 - ல் மேன் 
மையைப்படைத்த சனியும் ஜெனன ராசியில் குருவும் இரண்டில் அங்கார 
கன் புதன் இவர்களிருக்க அந்த ஜாதகன் அநேக வாகனங்களும் பொன் 
பொருள்களையும் படைத்து இப்பூமியுள்ளோர் அதிசயிக்க இப்பூமியை 
யாளப்பட்ட நரேந்திரனாவான் எ - று . 

54 


(316 ) 


426 


சாதக அலங்காரம் 


நாடிய கேந்திரத் தானத் ததிபனும் 
தேடிய மூலத் திரிகோணத் ததிபனும் 
கூடிய கேந்திர மீங்கொள நின்றிடில் 

ஊடிய துரகத் தரசனென் றோதே . 
( இ - ள் ) தானுதித்த ராசிக்கு 1-4-7-10 என்னும் கேந்திரத்தோரும் 
3-5-9 என்னும் மூலத்திரிகோணத் தர்சர்களும் கூடி மேலெழுதிய கேந் 
திரத்திலேயே இருக்கப் பிறந்த ஜாதகன் பெருமையைப்படைத்த குதிரை 
களை அநேகமுடைய அரசனாகவும் இருப்பான் எ - று . 


( வி - ரை ) குதிடைக்கு அரசனாவன் என்பதை அநேக குதிரைகளைப் 
படைத்து வாழ்வனென்று உரை கூறுகி . 

( 317 ) 


உரைத்திடி லாப மொன்பது பத்தும் 
விரித்திடு மந்த வீட்டினிற் கதிபனைப் 
பொருந்திய துகைப்படி பொருந்துமவ் வீட்டோன் 

வருத்தமில் கேந்திரம் வந்துறின் மன்னனாம் . 
( இ - ள் ) ராஜ்யஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானமென்று சொல் 
லப்பட்ட 9-10-11 - ஆம் ராசிக்குடையவர்கள் அவரவர்கள் சுய க்ஷேத்திர 
மின்றி ஜெனனலக்கினத்திற்கு ( மேற் செய்யுளில் எழுதியுள்ள ) 1-4-7-10 
என்னும் கேந்திரம் பெற்றிருப்பார்களேயாமானால் அவன் ராஜரீகம் 
செய்பவனாகுவன் எ - று . 

( 318 ) 
மன்னிய லக்கினம் வருதேன் சிங்கம் 
பன்னிய லாப மாமைக் தொன்பதில் 
அன்னிய மூவரி லாரேனு மிருந்து 

மின்னிய கேந்திர மேவிடி லரசே . 
( இ- ) புகழ்ச்சியும் பெருமையுமுடைய ஜெனனலக்கினமானது 
சிங்கம் விருச்சிகமாகயிருந்து 5-9-11 என்னும் இராசிநாதர்களில்யாரேனும் 
ஒருவர் ஆக்ஷிபெற்று மற்ற இருவரும் கேந்திரம் பெற்றிருப்பாரேயாமானால் 
அரசாக்ஷி புரிபவனாகுவன் எ - று . 

(319 ) 
மேவுமே ழொன்பதாம் வீட்டினல் லதிபன் 
ஏவுமே ழொன்பான் வீட்டினி லிருக்கத் 
தாவிய சுங்கன் றானுறு நன்மனை 

ஆவலாய் நாலே ழாண்டினி லரசே . 
( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 7-9- ஆம் வீட்டிற்குடைய கிரகங்கள் 
தன் சுயஷேத்திரம் பெற்று இருப்பாரேயாமானால் அவனுதித்த 28 - ஆம் 
ஆண்டில் அரசனாவான் எ - று . 

( 320 ) 
ஆண்டினிற் கேந்திர வானதி னல்லோன் 
ஊண்டிடும் பாவர்க ளொன்றுவிட் டொன்றுறில் 
தாண்டிய சக்கர யோகத் தனபதி 
நீண்டிய லபர வயதினிச் சயமே . 


விளக்க விருத்தியுரை 


427 


( இ - ள் ) எந்த லக்கினத்திற்கேனும் கேந்திரம் பெற்ற கிரகங்கள் சுடர்க 
ளாகிய சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்களாயும் , பாவகிரகங்களான 
குஜன் சனி ராகு கேது இவர்கள் ஒருராசிவிட்டு ஒருராசியிலும் இருப்பார் 
களேயானால் அந்த ஜாதகனுக்கு ஒட்டகத்தையுடைய சக்ரயோகமென்றும் 
சொல்வர் . அதன்பலன் நீண்ட ஆயுளுடையவனாவான் எ - று . ( 321 ) 


நிச்சயக்கிரக நான்மனையுற்று நின்றிடிற்கேதாரயோகம் 
இச்சயன்பைங்கூழ்வழி நடைக் கஞ்சானெழிலுபகாரமே செய்வன் 
மெச்சுமோரைந்து வீட்டினிற் கோள் கண்மேவிடிற்பாசகயோகம் 
விச்சைசேர்சவுக்கியன்றனபதியழகன் வெகுஜனமுள்ளவனாமே . 

( இ - ள் ) நான்கு ராசி வரையில் கிரகங்கள் வரிசைப்பெற்றிருக்குமானால் 
கேதாரயோகமென்றும் பெயர் . அதன் பலனைச் சொல்லுமிடத்து ஸ்திரீக 
ளிடம் இச்சையுள்ளவனும் வழிநடைக்கு அஞ்சாதவஓம் பெருமையைப் 
படைத்த அளவிறந்த உபகாரங்களைச் செய்பவனும் ஆவான் . ஜெனன 
வீடுமுதல் 5 - வீடுவ ையில் கிரகமிருக்குமானால் பாசகயோகமென்றும் 
பெயர் . அதன் பலன் சவுகயப் பிரியனும் 

சவுகயப் பிரியனும் தனங்களைச் சேகரித்து 
வாழ்பவனும் தேஜஸ் உடையவனும் அநேக உறவினர்களையுடையவனும் 

( 822 ) 


வான் எ - று . 


பிறந்த 


ஆமேகிரகமேழுமனையமர்ந்தால் வீணையோகமினித் 
தாமே நிபுணனெழிலுடையன் சப்த கீதப்பிரியமுளன் 
தோமினாலேழொன்றிலுறச் சொல்லுமதிகயோகபலன் 
மாமேவரசன்பிரதாபி வந்தேயாண்டு நூறிருப்பான் . 

( இ - ள் ) 7- இராசிவரையில் வரிசைப்பெற கிரகங்களிருக்கப் 
ஜாதகனுக்கு வீணையோகமென்றும் சொல்வர் . அதன் பலன் என்னவெனில் 
தனக்கு ஒருவரை இணையிடப்படமாட்டாத சாமார்த்தியனும் நன்னடக்கை 
யுள்ளவனும் சுரசாஹித்யமாகிய கீதங்களைப் பாட ஆசையுள்ளவனும் 

குவன் . 4-7-1 என்னும் லக்கினம் சுகம் சப்தமம் என்னுமிடங்களில் 
கிரகமிருந்தால் விசேஷ யோகபலனை உண்டாக்கும் . அதாவது குதிலை 
சயின்யங்களையுடைய அரசனும் பிரக்யாதி வாய்ந்தவனும் நூறுவயதுவரை 
யில் சுகத்தோடிருப்பவனும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) முன் எழுதிய 1 ராசிமுதல் 7 - ராசிவரையில் வரிசைப்பெற 
இடைவிடாது கிர மிருந்தால் அங்கியோகமென்றும் அதன் பலன் தனம் 
படைத்தவனும் சவுக்கியமுள்ளவனும் கீர்த்தியுள்ளவனும் ஸ்திரீசுகம் உள்ள 
உனும் தர்மமிடுவோனும் ஆயுள் அதிகமுடையவனும் சிவந்த கண்களும் 
தன குலத்திற்கு மேலானவனும் கல்வியுள்ளவனும் ஆவானென்றும் குரு 
வோடு 7 -கிரகங்களிருந்தால் கொள்கையோகமென்றும் அதன்பலன் சிற்ப 
சாஸ்திரம் தெரிபவனும் தவானென வீமேஸ்வர உள்ளமுடையான் 
315 - ஆம் செய்யுளில் சொல்லியபடியாம் . 

(828 ) 


! 


சாதக அலங்காரம் 


428 
இருபத்தினான்கிற்கோளிருக்கப் பக்ஷியோகபலன் 
பொருந்துந்தேசசஞ்சாரம் புகலுஞ்ஞானிகலகமுளன் 
வருந்துச்சியிலிருபுறமும் வரவேநல்லோர் துரியோகம் 
திருந்துயோகனயிச்சுவரியன் தேசஜனத்துக்கதிபதியே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு கேந்தி மென்று சொல்லும் பத்து 
நான்கு என்னுடமிவ்விடங்களில் மாத்திரம் கிரகமிருந்தால் பரவையோக 
மென்றும் அதன் பலன் பல தேசங்களை ச சுற்றுபவனும் ஞான மார்க்கம் 
அறிந்த சந்நியாசி என்று சொல்லும் பெயரும் கோள் செய்யப் பிரியனும் 
ஆவான் ; நிலவு நின்ற ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்களாகிய குரு புதன் 
சுக்கிரன் இவர்கள் நிற்பாராயின துரியோகமென்றும் அதன்பலன் மேன் 
மையைப் படைத்த யோகசாலியும் பொக்கிஷ விருத்தியையுடையவனும் 
தேசங்களிலுள்ள ஜனங்களுக்கு மேம்பட்டவனாகவும் இராஜனாகவும் 
இருப்பான் எ - று . 

( 324 ) 
என்றாலொன்றேழ்சுபரிருக்க வினிநால்பத்திற்பாவர்களும் 
அன்றேயுறில்வச்சிரயோக மாதியந்தத்தயிச்சுவரியம் 
நின்றேசூரதத்துவமு நிகழும்வயதிற்றனபதியாம் 
நன்றேமாரிக்கோள் வரினு நாடுமினியவயோகம் . 

( இ - ள் ) ஜெனன ராசியிலும் சப்தமமென்னும் ஏழாம் வீட்டிலும் சுபக் 
கிரகங்களாகிய சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்களிருக்கவும் சுகஸ்தான 
மெனனும் 4 - ஆம் வீட்டிலும் ஜீவனஸ்தானமென்னும் 10 - ஆம் வீட்டிலும் 
தீயகிரகங்களாகிய சூரியன் அங்காரகன் இராகு கேது இவர்களும் விற்க 
அந்த ஜாதகதிக்கு வஜ்ஜிரயோகமென்றும் பெயர் . அதன் பலன் என்ன 
வெனில தானுதித்த முதலிலும் விருத்தாப்பிய காலங்களிலும் எல்லாவித 
மான சௌக்கிய பொக்கிஷங்களும் நிறைந் திருக்கும் தைரிய வீரபராக் ம 
மும் உண்டாவதோடு தனக்கு உத்தவயது வரும்போது நீண்ட செல்வம் 
உள்ளவலும் ஆவான் . மேற்சொன்னபடி இன்றி வேறுவிதமாக கிரகமிருந் 
தால் கொடியபலனாகிய கெட்ட யோகங்களையே அனுபவிப்பான் எ - று . 
யோகஞ்சுகமாம்லக்கினத்துக்கொன்றே 
நல்லோர் முன்னிருக்கப் 
போகன்றனவான்வாழரசன் பொருந்தும்பின்னேகிரகமுறில 
ஆகுமஸவயோகமதா மணிசன்மத்தினிருபுறமும் 
தாகமுடனேசுபரிருக்கிற் றானுமரசனெனவருமே . 

( இள் ) இலக்கினத்திற்கு முன்வரிசையில் சுபக்கிரகங்களிருந்தால் 
மேன்மையைப்படைத்த நல்ல யோகத்தையே அனுபவிப்பவனும் ஸ்திரீ 
சுகத்தில் மிஞ்சியவனும் மேன்மையுடன் வாழும் அரசனுமாவான் . ஜென்ம 
லக்கினத்திறகுப் பின் வரிசையில் சுபக்கிரகங்களிருந்தால் குதிரையோகம் 
என்றும் பெயர் . ஜென்மலக்கினத்திற்கு முன்னும் பின்னும்கிரகமிருந்தால் 
அரசனென்ற பெருமையும் புகழும் உண்டாகும் எ - று . 

( 326 ) 
வருமே சென்மலக்கினாதி வந்துமிந்திரன்றன் வீடும் 
பொருமேயுச்சமனையிரண்டிற் புகருங்கூடிற்றனவானாம் 
தருமே சென்மஞ்சிங்கமறு தன்னிற்பரிதிதானிருக்க 
அரிவைமனையிற்புதனிருந்தா னானானீசவாசனுமாம் . 


விளக்க விருத்தியுரை 


129 


1 


இ - ள் ) ஜெனனலக்கினாதிபதி எவரானாலும் அந்தக் கிரகம் மித்திர 
க்ஷேத்திரங்கள் இருக்கவும் உச்ச வீட்டிற்கு இரண்டாம்ராசியில் சுக்கிரன் 
நிற்கப் பிறந்த ஜாதகன் அதிக செல்வமுடையோனாகவே இருப்பான் . 
ஜெனனலக்கினம் சிங்கமாயிருந்து லக்னாதிபதியான சூரியன் ஆட்சிபெற 
கன்னி என்னுமிராசியில் புதன் உச்சமபெற அந்த ஜாதகன் நானாவிதமான 
நீச்சத்தொழில் செய்யும் அரசனாகவும் இருப்பான் எ - று . ( 327 ) 
அரசேமூன்றிலீரைந்தி லாறிலிருக்கச் சென்மாதி 
சிரசாய்நல்லோர்தனைப்பார்க்கச் செகத்துக்கதிபனாகுமிவன் 
சரமாந்துலாத்திற்புகர்மேஷந் தன்னிற் செவ்வாய்கடக்குரு 
பொரவேற்கத்தனபதியாய்ப் பொருந்துமரசன்கண்டீரே. 

( இள் ) ஜெனனலக்னாதிபதி 3-6-10 என்னும் இராசிகளிலிருந்து அவ 
னைச் சுபக்கிரகங்களாகிய சந்திரன் குரு சுக்கிரன் இவர்கள் பார்க்கில் 
அவன் இந்த பூவுலகிறகே அதிபதியாக விளங்குவான் . சராசியான துலா 
பாசியில் சுக்கிரனிருக்க ஆடுபோன்ற உருவத்தையுடைய மேடராசியில் 
செவ்வாயும் கடகராசியில் உச்சகுருவும் நிற்கப்பிறந்த ஜாதான் மேன்மை 
யைப்படைத்த தனங்களையுடையவனாகி புகழும் பெருமையும் கீர்த்தியும் 
உள்ள அரசனாவானென்று சொல்வாய் எ - று . 

( 328 ) 
கண்டரிஷபஞ்சென்மமதாய்க் காணுமதியாந்தானிருக்கக் 
கொண்டுபரிதிசிங்கத்திற் கூறுந்தேளிற்குருவிருக்க 
மண்டு கும்பச்சனிவரினும் வந்தால்ராஜயோக பலன் 
பண்டேயுள்ளபூபதியாய்ப் பாருக்காசாயிருந்திடுவான் . 

இ - ள் ) ரிஷப லக்கினமாகவிருந்து அவ்விராசியில் சந்திரனும் கதி 
ரோன் சிங்கத்திலும் தேள் போன்ற உருவத்தையுடைய விருச்சிகராசியில் 
குருவும் கும்பத்தில் சனி ஆக்ஷிபெறப் பிறந்த ஜாதகன் ராஜயோகத்தையே 
அனுபவித்தது அநேக பொக்கிஷ திரவியம் உள்ளவனாகவும் இப்பூமியிலுள்ள 
யாவருக்கும் மேன்மையைப்படைத்த அரசனாகவும் இருப்பான் எ - று . ( ) 
திடமாஞ்சென்மமகரமதாய்ச் செப்புங்காரிதானிருக்க 
அடைவே செவ்வாய்மதி கூடி யானகடகந்தானுறவே 
தொடர்சேர்பரிதிசிங்கத்திற் சொல்லுமிதுனம்புந்தியுற 
வடிவார்தோலிற்புகரிருக்க வாழுந்துரகத்தரசனிவன் . 

( இ - ள் ) மகரலக்கினத்தில் ஜெனனம் : 1 அதில சனி ஆக்ஷ பெற்றும் 
வரிசைப் பெறும்படி பான அங்காரகனும் சந்திரனும் சேர்ந்து கடகராசியி 
லிருக்க தொடர்ச்சி பொருந்திய சூரியன் சிங்க ராசியிலிருக்க ,மிதுன ராசியில் 
புதனிருக்க அழகைப்படைத்த சுக்கிரன் துலாராசியில் ஆக்ஷிபெற்றும் 
தின்றால் குதிடை யைப் படைத்த மன்னவனாவானென்று சொல்வாய் என்று 
இவனே சன்ம நான் கொன்ப தெல்லாக்கிரகமிருந்திடவே 
அவனே சாங்கியாயோக னதற்குப்பலன்கள் சவுரியவான் 
தவமெய்ஞ்ஞானிபாக்கியவான் றன்னிற்குணவானாமென்றே 
நவமாயுரைத்தார்சோதிடத்தோர் நறைமென்கமலமுகத்திருவே . 


430 

சர்தக அலங்காரம் 
( இ - ள் ) ஜென்மலக்கினத்திலும் நாலிலும் ஒன்பதில் மாத்திரம் நவக் 
கிரகங்கள் யாவும் அடையப் பிறந்த ஜாதகனுக்கு சாங்கியாயோகமென்றுக் 
சொல்வார் . அதன் பலன்களாவன : எக்காரியத்திலும் பின்வாங்காத வீர 
பராக்கிரமங்கள் உள்ளவனும் தவத்தைக் கைக்கொள்ளும் சந்நியாசியும் இ 
பூமியில் நல்ல மேன்மையைத் தரத்தக்கதான 

தரத்தக்கதான தனத்தையுடையவனும் 
நற்குணமுடையவனும் ஆவானென்றும் ,தடாகங்களில் அழகோடிருக்கும் 
தாமரைக் கமலங்களின் அழகைப் பார்க்கிலும் மேன்மையான அழகுடைய 
வளே ! சோதிட நூல் வல்லோர் மேற்சொல்லிய விஷயங்களை நவரசங்கள் 
நிறைந்த இடம் எவ்வாறிருக்குமோ அதுபோன்று உரைப்பார் எ - று . ( 331 ) 
திருவேயிரண்டாம் வீடுமுதற் செறியுமனைக்கொன்றொன்றொழிந்து 
வரவேகிரகந்தானிருக்க வாழுஞ்சமுத்திரயோகபலன் 
பொரவேசேனைக்கதிபதியாய்ப் பொருந்தும்பாரியனேகருளன் 
தருபொன்கீர்த்திக்கதிகாரி தனவானரசன் வெகுபிள்ளை . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு தனஸ்தான மாகிய இரண்டாம் ராசி 
முதல் ஒன்றைவிட்டு ஒருராசியில் நவகோட்களிருக்கப் பிறந்தவனுக்கு 
சாமுத்திரியோகமென்றும் பெயர் . அதன் பலன்களாவன : பெருமையைப் 
படைத்த தனத்திற்கு அதிபதியாயும் உத்தம பாரியாள்கள் பலருள்ளவனும் 
பொன் முதலிய பூஷணங்களுக்குக் கீர்த்திவாய்ந்தவனும் செல்வமுடையோ 
னும் அநேக புத்திரர்களை யுள்ளவனும் மன்னனும் ஆவானென்று உலகிற் 
சிறந்த பெண்ணே ! பெருமையோடு சொல்வாய் எ - று . 

( 832 ) 
பிள்ளையனுஷமசுபதியின் பின்பாமவிட்டந்தனிற்சேயும் 
துள்ளுஞ்சென்மமொருபத்திற் சூழ்ந்தேபரிதியுறவதனைத் 
தெள்ளுமதியங்குரு நோக்கிற் செறிமூன்றைந்திற்கிரகமிளா 
தள்ளியிருக்கிற்குபேரனைப் போற்றனத்துக்கதிபனெனச்சொல்வாய் . 

(இள் ) அவிட்டம் அனுஷம் அஸ்வனி இந்த நக்ஷத்திரங்களின் 
நாலாங்காலில் நிலமகனென்று சொல்லும் குஜன் நின்றும் முயற்சியை 
புடைய ஜெனன லக்கினத்திலும் காரியஸ்தானத்திலும் பிரகாசந்தங்கிய 
அருகனிருக்க அவனைக் குளிர்ந்த பிரகாசத்தையுடைய சந்திரனும் சுபனா 
கிய குருவும் போக்க 3 - ஆம் இடத்திலும் ஐந்தாமிடத்திலும் கோட்களில் 
லாது பரிசுத்தமாயிருக்க அளகாபுரிக்கு அ சனைப்போன்ற தனத்தைப் 
படைத்ததும் அன்றி எந்நாளும் செல்வம் நிறைந்தவனாகவும் இருப்பான் . 
( வி - ரை ) சிறப்புடைய உதயத்தோன் சுபனாகி தனத்திற் 

சென்றிருக்க குருபார்க்க வக்கிரன் கேந்திரிக்க 
நிரைத்தன்ம மிகுதனத்தோன் வைசேடிக் ககாங்க 

நின்றாக்கால் நிக்ஷேப சேராய் வந்தெய்தும் 
குரைத்தலிலா தனுமீனிர் சனிசெவ் வாய்சிற்க 

கும்பமகரம் தனிலே மற்றளோர் நிற்கின் 
மரைப்பதன்னி கணக்கிலா வெகுகோடி செம்பொன் 

வையகமேற் பெற்றிருப்பான் மழலை இளங் குயிலே. 
இ - ள் ) மழலைச்சொற்கள் போன்ற இனிய மொழிகளும் குயில் போன்ற 
இனிய மொழிகளைபுமுடைய பெண்ணே ! ஜென்மலக்னாதிபதி சுபனாக 


1 


விளக்க விருத்தியுரை 

431 
விருந்து தனஸ்தானத்தில் சேர அவனைக் குருபார்க்க புதன் கேந்திரத்தி 
ருக்க அந்த ஜாதகன் நிரையிடப்படாத தனங்களைப் படைத்தவனும் 
தானாகவே தனம் கிடைப்பதும் குறைவு அடையப்படமாட்டாத தனுசு 
மீனம் இவ்விராசிகளில் சனி செவ்வாய் இவர்களிருக்க கும்பம் மகரம் 
என்னுமிராசியில் மற்ற கிரகங்களுமிருக்குமானால் அளவிடப்படாத அரேக 
கோடி செம்மைபொருந்திய பொன் நாணயங்களை அடைவானென சாதக 
சிந்தாமணியிலுள்ள படி பாவகங்களை ஆராய்ந்து கூறுவது நலம் . ( 833 ) 
சொல்லுஞ்சென்மமைந்ததனிற் றொடர்ந்தேபரிதிதானிருக்க 
வெல்லுநான் கேழ்ப்பத்ததனில் விரும்பிச்செவ்வாய்மேவிடினும் 
ஒல்லும்லாபம்பன்னிரண்டி லுடனேபலனாய்ப்புகர்மேவ 
நல்லவிந்திரயோகமென நவில்வர் தமிழுக்கினியோர்கள் . 

( இ - ள் ) ஜெனன ராசியிலும் ஐந்தாமிராசியிலும் சூரியனிருக்கவும் 
இணையிடப்படமாட்டாத 4-7-10 - என்னும் கேந்திர இடங்களில் குஜன் 
இருக்க, சந்தோஷத்தைத் தரப்பட்ட 11-12 என்னுமிடங்களில் சுக்கிரன் 
பலம்பெற்று இருக்க, இந்திரயோகம் உண்டாகுமென்று தமிழில் சிறப்பும் 
இன்பமும் வாய்ந்த பெரியோர் கூறுவர் எ - று . 

( 334 ) 
இனியமகரஞ்சென்மமதா யிருக்கச்செவ்வாயதனிலுச்சம் 
தனிலே நவத்தின்பன்னிரண்டிற் றணிந்தேபுகருந்தானிருக்க 
இனமாமிந்து கதிர்கூடி யேழினிற்கப்பிரபலமாய்த் 
தனமேதிரளாயார்ச்சித்துச் சம்மானடத்துமானபரன் . 

( இ - ள் ) நன்மையே விளையும் மகரலக்கினம் ஜெனனமாக விருந்து 
குஜன் அந்த ராசியில் உச்சம்பெற 9- அல்லது 12 - ஆம் ராசியில் சுக்கிரன் 
தனித்திருக்க சூரியனும் சேர்ந்து பலம்பெற்று 7 - ஆமிடமேற அளவிடப்பட 
மாட்டாத தனத்தைச் சம்பாதித்து கப்பல் வியாபாரமும் கப்பலோட்டியாக 
வும் வாழ்வான் எ - று . 

( 335 ) 
ஆனபரிதிசோமனிவ ரமர்ந்துசுபரங்கிசமேறித் 
தானபலவானாகியிவர் தக்கவியத்திலடையாமல் 
ஆனவுச்சவாங்கிசையி லமர்ந்தேசனியைமிகநோக்கில் 
ஈனமறவேதிக்குபல வியைந்தின் புறுவன் சந்நியாசி . 

( இ - ள் ) சூரியன் சந்திரன் இவர்களிருவருங்கூடி சுபர்களுடைய அங்கி 
சம்பெற்று அவர்கள் நின்ற ராசியில் பலம் பெற்று 12 - ல் மோக்ஷமடையாமல் 
உச்ச அங்கிசையிலிருந்து சனியை நோக்குவார்களேயானால் அந்தஜாதகன் 
வெட்கமற்று பலதிசைகளிலும் திரிந்து சந்தோஷப்படுவதுடன்ஞானியாபு 
மிருப்பான் எ - று . 

( 336 ) 
சீலலக்கினாதிபதி செறியுஞ்சுக்கிரன்றானாகி 
நாலிற்காரிநின்றமனை நாடிச்சுக்கிரன்றானோக்க 
வாலசன்னியாசியென மகிழ்ந்தேவிதேச சஞ்சாரம் 
கோலுங்கொண்டே திரிவனெனக் கூறுங்கணிதவல்லோரே . 


- 


க 


ளாவன : 


432 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) பரிசுத்தமுடைய லக்கினத்தா திபதி கிக்கிரனாகவும் ( அதாவச ) 
இடபம் துலாம் ஜெனனலக்கினமாக நாலாமிடமான சுகஸ்தானத்தில் சனி 
நிற்க : அவனைச் சுக்கிரன் நோக்க வாலிபத்திலேயே ஞானியாவதுடன் 

கையில் கோல் தாங்கி 
சந்தோஷத்தோடு அன்னிய தேச சஞ்சாரனாக 
திரிவானென்று கணிதசாஸ்திர நிபுணர் கூறுவர் எ - று . 

( 337 ) 
வல்லோர்சென்மச்செம்பாம்பு வரவேயதற்கேழ்சோமனுற 
செல்லுஞ்சோமற்கெட்டதனில் வெய்யோன்சுமத்திரயோகபலன் 
சொல்லுங்கிராமபுரந்தரனாந் துரையாம்வந்துரக்ஷகனாம் 
நல்லவருஷமிருபதின்மே னடக்கும்யோகமிருமூன்றே. 
( இ - ள் ) வல்லமை 

நிறைக்க ஜெனனலக்கினத்தில் கேதுவிருக்க 
அதற்கு சப்தமராசியில் சந்திரனிருக்க இணைசொல்லப்படாத சந்திரனுக்கு 
8 - ல் சூரியன் நிற்கில் சுமத்ராயோகமென்றும் சொல்லுவர் . அதன் பலன்க 

கிராம மணியம் செய்வோனாகவும் கிராமச்தில் உள்ளவர்களுக்கு 
தரைபோன்று ரக்ஷிக்கப்பட்டவனாகவும் ஜெனனமுதல் 20 - வருஷத்திற்கு 
மேல் மேலான யோகம் , 6-வருஷம் வரையில் நடக்கும் எ - று . ( 338 ) 
நடத்தும்பத்துக்க சிபதியு நான்கிலிருக்க நான்காதி 
மிடத்தபத்திலுடனிற்க லக்கினாதியுச்சமுறில் 
அடுத்த சாபயோகபல னனேகஞ்சேனைக்கதிபதியாம் 
கொடுத்தநாலாறதன்மீதிற் கூறும்யோகமேழாண்டே . 

( இள் ) ஜீவனஸ்தானமென்று சொல்லும் 10 - ஆம் வீட்டதிபதி சுகஸ் 
தானச் திலிருக்க நான்காமிடமென்னும் சுகாதிபதி 10 - ஆமிடமேற லக்னத் 
தோன் உச்சவீடேற ச பயோகமென்றும் பெயர் . அதன் பலன் அநேக 
மான படை களுக்குச் தலைவனாகவும் ஜெனனமுதல் 21 - வயதுக்குமேல் 
7 - வருவும் வரையில் இருக்கும் எ - று . 

( 339 ) 
ஆண்டு மூவேழதன்மீதி லானசக்கரயோகபலன் 
நீண்ட சீவனுள்ளளவு நிறைந்தேபத்திற்கருநாகம் 
பூண்டபத்தாமிடத்ததிபன் பொருந்து சன்மந்தனிலிருக்க 
வேண்டுஞ்சென்மன்பாக்கியத்தில் விளங்கிற்றேசாதிபதியாவன் . 

( இ - ள் ) R. டல்லக்கினமென்னும் ஜெனன லக்கினத்திற்கு 10 - ஆம் ராசி 
பில் கரும்பாம்பும் 10- ம் ராசிக்கு அதிபதி ஜென்மத்திலும் ஜெனனலக்கினாதி 
பதி பாக்கியமென் ஓம் ஒன்பதாம் ராசியிலும் இருக்க அந்தஜா தகன் அசேக 
தேசத்திற்கு அதிபதியாயும் , 21- வயதிக்குமேல் தன் அந்திய வயது வரை 
பில் சக்ரதாரயோகங்களை யனுபவிப்பான் எ - று . 

( 340 ) 
ஆவன்பத்தாதிபனிருந்த வங்கிசாதிசென்மத்தோன் 
மேவும்பத்தையிருவோரும் விரும்பநாகயோகபலன் 
கோவாம் வித்தை தனவானாங் கூறின் வயது பசினாறின் 
பூவுக்கரசாய்மூவாண்டு பொருந்தி நடக்குந்தானிதுவே . 

( இ - ள் ) பத்காம் ராசிக்கு உடையவன் பெற்ற அங்கிசத்தோனு 
ஜெனனலக்கினத்தரசனும் ஆக இருவரும் ஜெனனலக்கினத்தைப் பார்த் 


விளக்க விருத்தியுரை 

438 
தாலும் சேர்ந்தாலும் நாகயோகமென்று சொல்லுவர் . அதன் பலன்க 
ளாவன தருமசீலனும் கல்வியுடையவனும் , செல்வப் பொருளுள்ளவனும் 
ஜெனனாதி வயது 16 -க்குமேல் இப்பூமியில் மேன்மையுள்ளவனாக மூன்று 
வருஷம் வரையில் அரசயோக பலனாகவே நடக்கும் எ - று . 

( வி - ரை ) ஜெனனலக்கினம் உடல் என்றும் 10 - ஆம் இடம் உத்யோகம் 
என்றும் கொள்ளவேண்டியதால் லக்னாதிபதி லக்கினத்திலும் பத்தாம் 
அதிபதி சுபரங்கிசமேறி லக்கினத்தைப் பார்த்தால் தன் வரையில் ஜிவிக்கக் 
கூடிய ராஜயோகம் சித்திக்கும் என்றும் கொள்ளலாம் . 

( 341 ) 
இதுவேகுருவுமொன்பதினி லிருக்கவொன்பதினாதிபதி 
துதி சேரேழிலிருந்திடவே சோமன்சுபரோடெங்குறினும் 
கதிர்சேர்நாகயோகபலன் கண்டவயதுபதினாறின் 
புதிதாய் மூன்றாண்டளவுமிகப் பொனைஞ் தூறுதேடுவனே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 9 - ல் குருவிருக்க 10 - ஆம் இடத்து 
அதிபதி 7- ஆமிடம் பெற்று சந்திரன் சுபகோட்களோடு உற்று எந்தராசியி 
விருக்கினும் நன்மையே விளையும் நாகயோகமென்றும் சொல்வர் . அதன் 
பலனாவன 16 - வருடங்களுக்குமேல் 500 - பொன்னை மூன்று ஆண்டுகளுக் 
குள் சம்பாதித்து வாழ்வன் எ - று . 

( வி - ரை ) அரசனும் பிரகஸ்பதியுமான குரு பாக்கியஸ்தானம் பெறு 
வது விசேஷம் , பாக்யஸ்தானாதிபதி சப்தமகேந்திரம் பெறுவது அதைவிட 
விசேஷம் . சந்திரன் உலகமாதாவாகையால் தீய கிரகங்களுடன் சேராமல் 
சந்திரன் புதன் இவர்களோடு கூடினால் குடும்பத்தில் எந்நாளும் லக்ஷ்மி 
வாசமாகவே இருக்கும் என்பதாம் . 

(342 ) 
தேடும்லாபன்றனபாவத் திறல்சோதிபனுச்சனெனின் 
நாடுமைந்தாம்வீட்டாதி நண்ணுந்தனத்தைப்பார்த்திடவே 
கூடும்பேரியோகபலன் குதிரையானை நரர்தேரும் 
ஊடுமாறாததன் மேலே யோங்கும்வருஷநாலளவே . 

( இ - ள் ) தேடுதற்கரிய 11 - ஆம் வீட்டோனும் இரண்டாம் வீட்டோனும் 
உச்சம்பெற்று 

லக்கின 

னத்திற்கு பஞ்சமராசிக்குடையவன் இரண்டாம் 
வீட்டை நோக்கில் பேரியோகமென்று சொல்வர் . அதன்பலன் குதிரை 
யானை சளால் தேர் இவைகள் , 

, வயது 36 - க்குமேல் 4- வருஷம் வரையில் 
அனுபவிப்பான் எ - று . 

( வி - ரை ) பேரி என்பது ஓர் சப்தக்கருவி , இந்த சப்தக்கருவியான 
மேற்சொன்ன குதிரை யானை காலாள் தேர் இவைகளுள்ள இடத்தில் 
முக்கியாய் இருக்கவேண்டியதாகையால் இவ்வாறு யோகம் சொல்லப் 
பட்டது . 5 - ஆம் இடம் பூர்வபுண்யஸ்தான மாசையாலும் , 5 - ஆம் வீட்டோன் 
தனஸ்தானத்தைப் பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு பிதுரார்ஜித பூஸ்திதி 
யுண்டென்றும் சொல்லலாம் . 

( 343 ) 
அளவேயொன்பான்றனிற்புகரு மமர்ந்தேயொன்பானாதிபதி 
வளமாமதிக்கேயொன்பதினில் வந்தாற்பதுமயோகபலன் 
தாமோடரசர்புடைசூழத் தானும்பாராண்டகத்திலிருந் 
துளவாந்தானமைம்பதின்மே லோங்கும் வருஷமைந்தளவே . 

55 


| 


4 


சாதக அலங்காரம் 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் 
9 - ஆம் ராசிக்கதிபதி வளர்பிறைச் சந்திரனுக்கு 9 - ஆம் ராசியிலிருக்க பதும 
யோகமென்றும் சொல்வர் . அதன் பலன்களாவன ராணுவங்களைப்படைத்த 
அரசர்களெல்லாம் தன்னைச் சூழ்ந்திருக்க தான் ராஜரீகம் செய்துக்கொண்டு 
ஜெனனாதி வயது 50- க்கு மேல் 5- வருஷம் வரையில் முயற்சியான 
யாகத்தை அனுபவிப்பான் எ - று . 

( 344 ) 
ஓங்கும்லக்கினாதிபதி யுற்றவீட்டிற்கதிபதிதான் 
பாங்காய்க்கேந்திரந்திரிகோணம் பற்றி மூலத்திரிகோணம் 
தாங்குமுச்சனானாலுந் தக்கபுரத்துக்கதிகாரம் 
வீங்கும்பர்வமேழைந்தின் மேலொன்பானாமாண்டுளதே . 

இ - ள் ) பெருமையைப்படைத்த வக்கினத்ததிபதி எந்த ராசியில் நின் 
றானோ அந்த ராசிக்க திபதி புகழ்ச்சியையுடைய கேந்திரங்களிலாவது 
ரிகோணங்களிலாவது மூலத்திரிகோணங்களில் இருந்தாலும் உச்சம் பெற் 
றிருந்தாலும் மேன்மையைபுடைய பட்டணத்திற்கு அரசனாகுவன் . இவன் 
ஜெனனாதி வயது 35 - க்குமேல் 9 - வருஷம் வரையில் யோகமுண்டென்றும் 
சொல்லுக எ - 

( 315 ) 
உளதேலக்கினாதிபதி யுற்றவீட்டுக்குடையோனும் 
அளவாமதிவீட்டதிபதிப னுச்சனாகிச்சோமனாலேழிற் 
களவேகேந்திரமேறிவரக் காகள யோகந்திரவியவான் 
வளவனாகுநாலேழ்மேல் வயதுள்ளளவும்ரசவாதி . 

( இ ள் ) ஜெனன ராசியதிபதி நின்ற ராசிக்குடையவலும் சந்திரன் 
அமர்ந்த ராசிக்குடையவனும் உச்சம் பெற சந்திரன் 4-7 - ஆமிடமான கேர் 
திரம் பெற்று உச்சனாகவிருக்க காளயோகமென்னும் தனவந்தனாகவும் 28 
வயதுக்குமேல் தன் வயதுள்ளளவும் ரசவாதத்தொழில் புரிவன் எ 

( வி - ரை ) லக்கினாதிபதியும் பாக்யாதிபதியும் உச்சனாக வாவது மூலத் 
திரிகோணங்களிலாவது பலம் பெற்றிருந்தால் காளயோகமென்றும் சொல் 
வார் . ஆறாமதிபதி சொக்ஷேத்திரம் பெற்று உச்சம் பெற்றாலும் சப்தமகேந் 
திரம் பெற்று உச்சனாசவிருந்தாலும் காள யோகமென்றே சொல்வா . இதன் 
பலன் யோகவானாகவும் சாது சர்கியாசியாபும் புக்தி முதலிய விதரணசாலி 
யாயும் நிகரில்லாத சேனைகளைப் படைத்து வாழ்ந்திருப்பன் என்றும் 
சோதிடத்தோர் கூறுவர் . 

( 346 ) 
வாதிரண்டாமைந்தாதி வருமேபாக்கியாதிபனும் 
ஒதுஞ்சென்மந்தனிலுற்றே யோங்குமரசனபார்வையுறில் 
ஈதுதாந்திரியோகபல னிவனே வெகுதேசாதிபதி 
நீதி நடத்தும்பன்னிருமே னேரும் வயதோராறளவே . 

( இ ள் ) இரண்டாம் வீட்டிற்கு உடையவன் ஐந்தாம் வீட்டிற்குடைய 
வன் 9 ஆம் வீட்டிற்குடையவன் இம்மூவரும் ஜென் மலக்கினமேற குரு 
அவர்களைப் பார்க்க தாந்திரியோகமென்றும் இதன் டலன் அநேக தேசம் 
களுக்கு அதிபதியாயும் , நீதியோடு அரசுசெய்பவனும் , 12 - வயதுக்குமேல் 
6- வருஷம் வரையில் யோகத்தை யடைவான் எ - 

( 347 ) 


F 


விளக்க விருத்தியுரை 


435 


வயதாரெட்டுமேன்மூன்று வருஷமிருதங்கயோக பலன் 
சுயலாபாதியத்துச்சன் சுங்கன்கூடியிருந்தமனை 
நயவீட்டுடையோன்பத்தேழி னான்கிலொன்பானமர்ந்திடவே 
செயமாயரசர்க்கதிபதியாஞ் செப்புஞானிதனவானே . 

( இ - ள் ) லாபஸ்தானாதியான 11 - ஆம் வீட்டதிபன் சுக்கிரனோடு சேர்ந்து 
உச்சம்பெற அவ்விராசிக்குடையவன் 4-7-10-9 இவ்விடங்களிலிருக்க எல் 
லோரையும் ஜெயிக்கும் திறமும் அரசர்களுக்கு மேம்பட்டவனும் , சொல்வ 
தற்கரிய ஞானியும் தனவந்தனும் , ஜென்னாதி வயது 48 - க்குமேல் மிகு 
தங்கமென்னும் யோகத்தை அனுபவிப்பான் எ - று . 

( வி - ரை ) மிருதங்கமானது முதலிலும் கடைசியிலும் சிறுத்தும் , மத்தி 
யில் பருத்துமிருக்கும். ஆகையால் மத்திய வயதிலேயே பூரணயோகம் 
உண்டென்று சொல்லுக . 

( 348 ) 
செப்பும்லக்கினவர்க்கேற்ற செறிந்தேயிருக்கச்சென்மாதி 
ஒப்புஞ்சுபர்களுடன் கூடி யுறுஞ்சன்மாதிசன்மத்தைத் 
தப்பாமுழுநோக்காகவிது சக்கிரயோகஞ்சவுக்கியவான் 
அப்பாவைம்பானைந்தின்மே லானவருஷநான்கினிதே . 

( இ - எ ) ஜெனனலக்கினாதிபதி லக்கின வர்க்கம்பெற்றும் சுபகோட்க 
ளோடு கூடியும் , தான் நின்ற இலக்கினத திலிருந்து ஜெனன லக்கினத்தை 
முழுநோக்காகப் பார்க்க சக்கரயோகமென்றும் , அதன்பலன் சுகமுள்ளவ 
னும் , ஜெனனமுதல் 55 - வருஷத்திற்குமேல் நான்குவருஷம் வரையில் 
யோகத்தோடிருப்பான் எ - று . 

( 349) 
இனிதாங்கன்னி சென்மமதா மிரண்டோடொன்பானாதிபதி 
தனியேசுங்கனிருந்தங்கி சத்தோனுமரசனுடன் கூடி 
மனுவாந்தனபாவத்திருக்க வயது பதினாறதன்மேலே 
நனியார்சீவனுள்ளளவு நடக்குஞ்சாம்ராச்யயோகம் . 

( இ - ள் ) இனிமைபொருந்திய கன்னியா ராசியில் ஜெனனமாகி இரண்டாம் 
வீட்டோனான தனாதிபதியும் , 9 -ஆம் ராசி அதிபதியும் தனித்திருக்க , சுக்கி 
ரன் இருந்த அக்கிசாதிபதி சுபரிலொருவரான குருவுடன் சேர்ந்து தன 
ஸ்தானத்திலிருக்க சாம்ராஜ்ய யோகமென்றும் , அவை தானுதித்த 16 க்கு 
மேல் தன் உயிருள்ள வரைக்கும் எ - று . 

(விரை ) சாம்ராஜ்ய யோகமென்பது ராஜயோகமாயினும் கஷ்ட 
நஷ்டமில்லாத சமரசயோகமாகவே நடக்கும் என்பதாம் . ( 350 ) 
யோகமாதியந்தமெனு முயராதிருந்தங்கிசாதிபதி 
பாகசென்மந்திரிகோணம் பத்திலிருக்கச்சேயுச்சம் 
வாகுபெறவே பத்தாதி வந்தேழிருக்கத்துர்க்காதி 
போகமுடனேவனங்களுக்குந் தனியேயரசாய்ப்பொருந்திடுவன் . 

( இள் ) ஒவ்வொரு லக்கினத்திற்கும் யோககாரக கிரகமெதுவோ 
அந்தக் கிரகம் ஜெனனலக்கினம் திரிகோணம் 10 - ஆமிடம் என்னும் இராசி 


யோக 


486 

சாதக அலங்காரம் 
களில் சேர அங்காரகன் உச்சவீடேற 10 - ஆம் ராசிக்கதிபதி சப்தகேந்திர 
மென்னும் ராசியிலிருக்க அந்த ஜாதகன் குதிரைச் சேனைகளும் போகசுகம் 
உள்ளவனும் இனிய வாசனை வீசாகின்ற பூங்காவிகளில் பிரியவானும் 
தனியே இருந்து அரசுசெய்பவனும் ஆவான் எ - று . 

( 351 ) 
பொருந்திவெய்யோன் பாக்கியத்திற் புகத்துடனான்காதிபதி 
திருந்தியிருக்கப்பத்தாதி சேர்ந்தோரிரண்டேழிலுற 
வருத்தாந்துர்க்காதித்த திபதியால் வையமுழுதுமரசாளத் 
தெரிந்தேயோகபலனென்று செப்புங்கணிதமாதவனே.. 

( இ - ள் ) பெருமைதங்கிய சூரியன் 9 - ல் இருக்க அவனோடு நான்காம் 
ஸ்தானாதியான சுகாதிபதி இருக்க 10 - ஆமிடமென் ஓம் ராஜ்யஸ்தானாதி 
பதி தனம சப்தமென்னு மிராசியிலிருக்கப் பிறந்தவன் எந்நாளும் வருத்தப் 
படமாட்டாத குதிரைகளைப் படைத்து உலகமுழுதும் ராஜரீகம் புரிவான் 
என்று பாவங்களைத் தெரிந்த கணித 

கணிதசாஸ்திர வல்லவர்கள் 
உரைப்பார் எ - று . 

( 352 ) 
மாதேநான்காமாதிபதி வந்தேயிரண்டாமாதியுடன் 
மீதே கூடிப்பாக்கியத்தில் விரைந்தேயிருக்கப்பத்தாதி 
போதுமிரண்டிற்பலவானாய் பொருந்தியிருக்கலாபாதி 
ஓதும்லக்கினாதிபதி யுச்சங்கோடிலயிஸ்வரியன் . 

( இ - ள் ) அழகுவாய்ந்த பெண்ணே ! சுகாதிபதி என்னும் நான்காம் 
அதிபதி இரண்டாமதிபதியாகிய தனாதிபதியுடன் கூடி பாக்யமென்னும் 
9 - ஆமிடத்திலிருந்து பத்தாம் ராசிக்கதிபதி இரண்டில் பலம் பெற 11 -ஆம் 
வீட்டதிபதியாவது ஜெனன ராசி அதிபதியாவது உச்சக்ஷேத்திரம் பெற 
அந்த ஜாதகன் கோடி ஐஸ்வரியம் உடையவனாகுவான் எ - று . ( 353 ) 
சுரவே சென்மந்திரமாகச் சுங்கனிருக்கச்சென்மாதி 
வரவேதிரிகோணத்துற்றான் மன்னனாகுஞ்சிலபூமிக் 
குரவோன் சேனைக்கதிபதியா மொருமைஞானி துரகாதி 
இரப்போர் தமக்கும் வேதியர்க்கு மீவான் சீவபரியந்தம் . 

இ - ள் ) ஜெனனலக்கினம் ஸ்திரலக்கின மாகலிருந்து அதில் சுக்கிரன் 
இருக்க ஜெனன லக்கினாதிபதி திரிகோண ஸ்தானம்பெற அரசனாகிச் சில 
பூமிகளை யுடையவனாய சேனாசைனியங்களைப் படைத்து ஒரே மனதை 
புடைய ஞானியும் குதிரைகளை யுடையவனும் ஏழையாளருக்கும் அர்தணர் 
களுக்கும் ஜீவபரியந்தம் உபகாரம் செய்வான் எ - று . 

( 354 ) 
அந்தநான்காமிடந்தனக்கு மதிபனுச்சனவ்வீட்டோன் 
வந்துமைந்தாமதிபனுடன் மகிழ்வாய்க்கூடப்பாக்யாதி 
முந்துஞ்சமரயோகமென மொழியும்பலன்கள் சேனாதி 
சொந்தவருஷமைம்பதின் மேற் றுலங்குவரசனாவானே . 

( இ - ள் ) நாலாமிடமென்னும் சுகாதிபதி உச்சம் பெற்று நிற்க அந்த 
ட்டிற்கு உடையவன் பாக்யாதியோடும் 5 - மாதியோடும் சேர சமா 


ந 7 


விளக்க விருத்தியுரை 


437 


யோகமுண்டாகும் . அதன் பலன்களாவன சேனாதிபதியாயும் ஜெனனாதி 
வயது 50 - க்குமேல் மேன்மையைப்படைத்த ராஜனாகுவன் எ - று . ( 355 ) 
ஆவாரைந்தாமதிபதியு மன்பாம்லாபத்தாதிபனும் 
போவாரொன்பான்றனிலிருக்கப் பொருந்தும்பத்தாமதிபனைந்தில் 
கோவேயாகுஞ்சிவயோகங் குதிரையானை நரர்தேரும் 
மேவும் வெகுதேசாதிபதி விளங்குபரமாயுள்ளவனாம் . 

( இ -ள் ) ஜெனன ராசிக்கு 5 -ஆம் ராசிக்குடையவனும் அன்புடைய 
லாபஸ்தானாதிபதி என்னும் 11 - ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து 9 - ஆமிடம் 
என்னும் பாக்கியஸ்தானம்பெற 10 - ஆம் ராசிக்குடையோன் பஞ்சமஸ்தான 
மென்னும் 5 - ல் இருக்கப் பிறந்தவன் சிவயோகத்தை அனுபவிப்பான் . 
அதன் பலன்களாவன அரசனும் குதிரை யானை காலாள் தேர் இவைகளை 
யுடைய மேன்மையைப்படைத்த தேசாதிபதியும் தீர்க்க வயதுள்ளவனுமாக 
இருப்பான் எ - று . 

( வி - ரை ) தீர்க்கவயது என்பதை 8 - ஆம் பாவகத்தையும் ஆராய்ந்து 
சொல்லுவது நலம் . 

( 856 ) 
உள்ளபத்தாமதிபதியு மொன்பானங்கிசந்தானேறி 
மெள்ளயிரண்டாமிடத்திலுற விரும்பியொன்பான்றனஞ்சேரில் 
கள்ளவிஷ்ணுயோகபலன் கதித்தவரசரடி தொழவே 
கொள்ளும்லக்ஷம் பொன்றேடிக் குலாவியிருப்பனீரேழ்மேல் , 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 10 - ஆம் இராசிக்குடையவன் 9 - ஆம் 
ராசியதிபன் அங்கிசம் பெற்று லக்கினத்திற்கு தனஸ்தானத்திலிருந்தாலும் 
9 ஆமிடத்திலேயே இருந்தாலும் திருட்டுத்தனமுடைய விஷ்ணு யோக 
மென மேன்மையாய்ச் சொல்வர் . அதன்பலன் : அரசர்களிடம் சேவகா 
வயது 14 - க்குமேல் யோகத்தோடிருப்பான் எ - று . 

( 857 ) 
மேலாம்பாக்கிய கேந்திரத்தின் மேவிக்குருவும்லாபத்திற் 
கேலுங்கேந்திரச்சுக்கிரனுங் கிட்டியிருவர்மனைமாறிச் 
சாலவிருக்கவயன்யோகந் தனவான்கீர்த்திப்பிரதாபன் 
மாலாய்வளரொன்பதின் மேலும் வயதுள்ளமன்னவனாம் . 

( இ - ள் ) மேன்மையையுடைய பாக்கியதேதி மென்னும் 9 - ஆம் வீட் 
டில் குருவும் , லாபகேந்திரமென்னும் 11- ல் சுக்கிரனுமிருந்து தன் சுயவீடு 
அன்றி அன்னியவீட்டிலிருப்பாரானால் மகத்துவமுள்ள நல்ல யோகத் 
தையே அனுபவிப்பான் . அதை பிரம்மயோகமென்றும் சொல்வர் . அதன் 
பலன் பொருளுடையோனும் அழகிய நற்பேரும் யா வரும் புகழ்ந்து பேசத் 
தக்க சவுரியமுள்ளவனும் , ஜெனனாதிவயது 9 க்குமேல் அந்தியகாலம்வரை 
யில் இராஜரீகம் புரிபவனாக இருப்பான் எ - று . 

( 358 ) 
மன்னுபத்தாதிபனிருந்த வங்கிசாதிபதிபத்தில் 
மின்னுமுச்சமாயிருக்க விலக்கினாதியுடன்கூடச் 


ரை 


438 

சாதக அலங்காரம் 
சான்னகவுரியோகபலன் றுரையாங்கீர்த்தியுதாரகுணன் 
பொன்னுமணியுமாறாறிற் பொருந்துமாண்டுபன்னிரண்டே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 10 - ஆம் வீட்டதிபதி எந்த அங்கிலம் 
பெற்றானோ அந்த அங்கிசா திபதி லாகினாதியுடன் கூடி இராஜ்யஸ்தானத் 
தில் உச்சம் பெற கௌரியோகமென்றும் சொல்வா . அவற்றின் பலனைச் 
சொல்லுமிடத்து மேன்மையுடையவகைவும் , கீர்த்திப்பிரதாபம் வாய்ந்தவ 
னும் , யாதொன்றுக்கும் அஞ்சாது பதிலளிப்பவனும் , பூஷணங்களையணியா 
னின்ற 12 - வயதுக்குமேல் 12 - வருஷம்வரையில் யோகத்தையே அனுபவித் 
திருப்பான் எ - று . 

( 359 ) 
ஏயபாக்கியாதிபதி யிருந்தவங்கிசையோனொன்ப 
தூயவிச்சனைந்தாதி தொடர்ந்தே கூடுபுறநோக்கக் 
காயலக்ஷமியோகபலன் கனத்ததுரையாய்த்தனவானாய்ப் 
பாயும்பரியும் நாற்பதின்மேற் படைப்பன்பத்தாண்டிவன்பாரில் . 

இ - ள் ) பாக்யா தியான 9 - ஆம் வீட்டதிபதி எந்த அங்கிசம் பெற் 
ரூனோ அந்த அங்கிசா திபதி உச்சம்பெற்று 9 ல் இருக்க அவனுடன் 5 ஆம் 
வீட்டதிபதி சேரினும் பார்க்கிலும் லக்ஷிமியோகமென்றும் சொல்வர் . அவற் 
றின் பலனைச் 

சொல்லுமிடத்து மேன்மையுள்ள அரசனாகவும் அநேக 
தனத்தை புடையவனாகவும் ஜெனனாதி வயது 40 -க்குமேல் 10 -வருஷம் 
வரையில் யானைப்படை குதிரைப்படை முதலிய சேனைகளைப் படைப்ப 
நடன் யோகசாலியாகவும் இருப்பான் எ - று . 

( 360 ) 
பாரிலாபாதிபனிருந்த வங்கிசாதிலாபத்தில் 
ஊருங்கோளுமுச்சமதாய்ப் பாக்கியாதியுடன் கூடப் 
பேரும் பாரதியோகபலன் பெரியகண்ணன்சிற்றூணன் 
நாரிவெகுவாமறுநான்மே னாடும் வயதெட்டினில்யோகம் . 

( இ - ள் ) இலாப ஸ்தானாதிபதி என்னும் 11 - ஆம் வீட்டோனிருந்த 
அக்கிசாதிபதி மேற்சொன்ன லாபஸ்தானமான 11 ல் இருக்க அதனைப் 
பார்க்கும் கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்க அவஜம் பாக்யாதியுடன் கூடி 
இருந்தால் பிரக்யாதிபெற்ற பாரதியோகமென விசைப்பர் . அதன் பலனைச் 
சொல்லுமிடத்து பெரிய விழிகளை யுடையவனும் சிற்றுண்டியான தின்பண் 
டங்களில் அவாவுடையோனும் பெண்கள் சேர்க்கை அதிகமுள்ளவனும் 
24- வயதுக்குமேல் 8-வருஷம் வரையில் நல்ல யோகசாலியாய் இருப்பான் . 
யோக மூன்றாலாபாதி யொருமித்தேழுறவேழாதி 
வாகுபன்னிரண்டினிற்க வரசன்பனிரண்டாதியிவர் 
ஏகபாக்கியந்தன்னிலுற விதுவேகலாநிதியோகபலன் 
போகியரசன்மதிமந்திரி பொருந்தும்பதினாறெட்டுளதே . 

-ள் ) யோகத்தைத் தரும் 3 - ஆம் வீட்டதிபனும் 11 - ஆம் வீட்டதிப 
னும் கூடி சப்தமராசியிலிருக்க 7 - ஆம் ராசிநாதன் மோக்ஷஸ்தானம்பெற 
குருவோடு மேற்சொன்ன விரயாதிபனுங்கூடி பாக்யஸ்தானம் என்னும் 
9- ஆம் ராசியிலிருக்கப் பிறந்த ஜாதகனுக்கு சலாமிசி யோகமென்றும் 


விளக்க விருத்தியுரை 


439 


பெயர் . 


சொல்வர் எ - று . 


அதன் பலன் யோகவானும் நீண்ட யுக்தியும் தந்திர முதலியவை 
உள்ளவனும் அமைச்சனும் 16 - க்குமேல் 2 - வருஷம் யோகத்தை அனுபவிப் 
பவனும் ஆவான் எ - று . 

( 362 ) 
உள்ளசன்மாதிலாபத்தி லுறவேயந்தலாபாதி 
தள்ளுஞ்சன்மந்தனிலிருக்கத் தனத்தானத்தான்பத்திலுறக் 
கொள்ளும்பத்தோனிரண்டுறவே கொண்டுசென்மந்திரமாக 
வள்ளலிந்திரயோகமென வழுத்தும்பலன்களினி துரைப்பாம் . 

( இ - ள் ) ஜெனன லக்னாதிபதி 11 - ஆம் இடமென்னும் லாபஸ்தானத்தி 
லிருக்க 11 - ஆம் வீட்டதிபன் ஜெனன ராசியிலும் , தனாதிபதியான இரண் 
டாம் வீட்டுக்குடையவன் 10 - ஆமிடமென்னும் ராஜ்யஸ்தானமபெற 10 - ஆ 
வீட்டிற்கதிபதி தனஸ்தானத்தில் நிற்கவும் , ஜெனனலக்கினம் ஸ்திரலக்கின 
மாகவுமிருக்கப் பிறந்த ஜாதகன் இந்திரயோகத்தை யனுபவிப்பான் அதன் 
பலன்களைச் சொல்லுமிடத்து நல்ல சுபயோகபலனாகவே இருக்குமெனச் 

( 363 ) 
உரைப்பாமதுரநல்வசன முயர்ந்த துர்க்கத்ததிபதியாய்ப் 
பரப்பு நிறைந்த வெகுபூமி பதியிற்கரசாய்ப்பேரிகையும் 
இரைக்குமல்லரிவாத்தியமு மினியதனவான்ஸ்திரீலோலன் 
நரைக்கு முன்னேயாறாறி னல்கும்வருஷமெட்டாமே 

--ள் ) கேட்பதற்கரிய மிருதுவான வார்த்தை பேசுபவனும் மேன்மை 
யான சதுரங்க சேனைகளென்னும் குதிரை காலாள் யானை ரதம் முதலிய 
அதிகாரஸ்தனும் விஸ்தாரமான பூமிகளை யுடையவனும் , பூரண நிறைந்த 
சப்தத்தைத் தரானின்ற மல்லரி வாத்தியத்தை யுடையவனும் , மேன்மை 
யைப்படைத்த தனவந்தனும் , பெண்களுக்கு நேசனும் , வாலிபவயதான 
36 -க்குமேல் 8-வருஷம் வரை பூர்ண யோகத்தை அனுபவிப்பவனுமாவான் . 

( வி - ரை ) காரியாதிபதி இரண்டிலும் இரண்டாம் வீட்டோன் 10 - லும் 
இருந்தால் பரிவிர்த்தனை யோகமாம் . அதாவது ராஜ்யஸ்தானாதிபதி தன் 
வீட்டிற்கு ஐந்தாமிடமும் , தனாதிபதி தன்னிடத்திற்கு பாக்கியமும் பெபறுவ 
தால் இராஜயோகமுண்டு எ - று . 

( 364 ) 
ஆமேதேளுமிலக்கினமா யரசன்சுங்கனிருவருறத் 
தாமேலாபப்புதனுச்சந் தரிக்கும்மதனயோக பலன் 
காமர்வனிதையிச்சிக்குங் கருணையுள்ள சவுந்தரியன் 
தோமின்மனோகரமந்திரியாய்த் துலங்குமிருபான் மேலெட்டே . 

( இ - ள் ) தேள் என்று சொல்லும் விர்ச்சிகலக்கினமாகவிருந்துலக்கினத் 
தில் குருவும் சுக்கிரனும் கூடியிருக்க லாபஸ்தானமென்னும் 11 - ல் புதன் 
உச்சனாகவிருக்கப் பிறந்த ஜாதகனுக்கு மதனயோகமென்றும் பெயர் . அவற் 
றின் பலனைச் சொல்லுமிடத்து காமாந்தகரமான ஸ்திரீகள் இச்சிக்கத்தக்க 
தயாள குணமுள்ளவலும் சவுந்தரியனும் புகழ்ச்சி விலாசம் உடையவனும் , 
மனோதைரியம் திடம் கூர்மையுள்ள அமைச்சனும் , 20 - வயதுக்குமேல் 20 
வருஷம்வரையில் யோகசாலியாக இருப்பான் எ - று . 


440 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) விருச்சிகலக்கினமாக இருந்தால் குரு தனபஞ்சமாதியும் 

இவ்விருவரும் லக்ன கேந்திரம் 
சுக்கிரன் சப்தம விரையாதியுமாவான் . 

லக்ன அஷ்டம லாபாதி உச்சம்பெற்றால் 
பெறுவதோடு வணிக ஜம் 

என்றும் 
நீண்ட ஆயுளும் களத்திரமூலமான சந்தோஷம் உள்ளவன் 

( 365 ) 
கெநள்க . 
எட்டுவரும்பதினைந்தினிதன் மேல்யோகம் கலாநிதியாம் 
மட்டே சென்மஞ்சராங்கிசத்தில் வரவேயொன்பான் சென்மமுறத் 
தொட்ட நான் கோணரசனுடன் துலங்கவைந்திற்பத்தாதி 
ஒட்டியிருக்கலாபத்தி லோங்குமரசன் வெகுதேசம் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் சரராசி என்னும் மேஷம் கடகம் துலாம் 
மகரம் இவைகளாயும் லக்கினத்திற்கு 9 - ஆம் ராசியதிபனான பாக்கிய ஸ்தா 
னாதிபதி ஜென்மமேற லக்கினத்திற்கு நான்காம் வீட்டோனான சுகாதிபதி 
குருவுடன் கூடி பஞ்சமத்திலிருக்க காரியஸ்தானாதிபதி லக்கினத்திற்கு 
11 - ல் இருக்கப் பிறந்த ஜாதகன் அரேக தேசங்களைப் பரிபாலிப்பவனும் 
8- வருஷத்திற்குமேல் 15- வருஷம் வரையில் நல்ல கலாநிதி என்னும் 
யோகத்தோடு இருப்பான் எ - று . 

( 366 ) 
தேசக்குருவுக்கொரு மூன்றிற் செறிந்தேசுங்கன்றானிருக்க 
வாசஞ்சுங்கற்கொன்பதினின் மதிதானுறவேபத்தாதி 
நேசநான்கிலுறத்தனவா னிருபனாகிமூவொன்பான் 
போசனெனமேன் மூவாண்டு பொருந்துநகரநாட்டரசே . 

( இ - ள் ) மேன்மையைப்படைத்த குருகின்ற ராசிக்கு 3 - ஆம் ராசியில் 
சுக்கிரனிருக்க , 

சுக்கிரன் நின்ற ராசிக்கு பாக்கியத்தில் சந்திரனிருக்க 
லக்கினத்திற்கு 10 - ஆம் ராசிக்குடைய கிரகம் 4- ஆம் இடத்தில் சேர 
பிறந்த ஜாதகன் தனவானாசவும் 27 - வயதுக்குமேல் 3 - வருஷம்வரைபில் 
நல்ல யோகத்தோடு மகாராஜாவென்னும் பெயருடன் அரசு செய்யத்தக்க 
நிபுணனுமாவான் எ - று . 

( வி - ரை ) சுக்கிரன் பொன் முதலிய பூஷணங்களுக்கு அதிகாரம் 
செய்பவனாதலால் அவருக்கு 9 - ஆம் ராசியில் சந்திரனிருந்தால் நல்லயோக 
சாலியாகவும் இருப்பானென்றும் கொள்க . 

( 367 ) 
அரசேலாபமிரண்டொன்பா னாதியரவர்தம்மனையிற் 
சிரசாயிருக்கமால்யோகஞ் சேனைக்க திபன்பூபாலன் 
பொரவேகீர்த்திக்கதிபதியும் பூமிக்கரசனமைச்சனுமாய்த் 
தரைசேர்முப்பத்தாறின்மே லெட்டுவருஷந்தனஞ்சயனே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு இரண்டாம் வீட்டோனான தனாதிபதி 
யும் லாபஸ்தானாதி என்னும் 11 - ஆம் வீட்டோனும் 9 - ம் வீட்டோனான 
பாக்யாதிபதியும் தன் சுயவீட்டின் ஆக்ஷி பெற்றிருந்தால் விஷ்ணுயோகம் 
என்றும் பெயர் . அதன் பலன்களாவன படைக்கூட்டங்களுள்ளவனும் இப் 
பூமியை பரிபாலனம் செய்பவனும் பிரக்யா திபெற்ற கௌரவம் பிரதாபம் 
இவைகளை புடையவனும் , பரிபாலனம் செய்யும் யோசனைத் தலைவனும் 


அதன் 


விளக்க விருத்தியுரை 

441 
86 - வயதுக்குமேல் 8-வருஷம் வரையில் தனத்துக்கதி தியாயும் விஜயனைப் 
போன்ற வீரம் சௌரியமுள்ளவனுமாக இருப்பான் எ - று . ( 368 ) 
செயமேமேஷஞ்சென்மமதாய்ச் செங்கதிருறவேசனிபத்தில் 
தயவாயிருக்கவொன்பதினிற் குருவுமதியுந்தானுறவே 
நயமேவிசுவாவசுயோக நடக்குந்தனவான்றே சாதி 
கயமுநடத்தும்பதினான் மேற் கண்டவருடம்பதினைஞ்சே. 

( இ - ள் ) ஜெயத்தைப் பெறப்படானின்ற மேவுலக்கினம் ஜெனனமாகி 
அதில் சூரியன் உச்சனாயும் ராஜ்யஸ்தானாதி என்னும் சனி 10 - ஆக்ஷ பெற் 
றும் 9 -ஆமிடமென்னும் பாக்கியஸ்தானத்தில் குரு ஆக்ஷிபெற்றும் சந்திரன் 
சகிதம் பெறப் பிறந்தவ க்கு விசுவாவசுயோகமென்றும் பெயர் . 
பலனைச் சொல்லுமிடத்து செல்வமுடையோனும் பல தேசங்களை அரசாக்ஷி 
புரிவோனும் இளமைப்பருவமான 14 - ஆண்டுகளுக்குமேல் 15 - ஆண்டுகள் 
வரை நல்ல யோகசாலியாக இருப்பான் எ று . 

( 369 ) 
அஞ்சேபாக்கியாதிபதி யிருந்தவங்கிசாதிபதி 
துஞ்சாதுச்சமவனுடனே சொல்லும்லக்கினாதியுற 
விஞ்சாநாளயோகபல னெல்லார்க்கரசன்ஸ்திரீலோலன் 
வஞ்சமறவேகுருபத்தி வழுத்துமாலேழ்பதினெண்ணே . 

( இ - ள் ) ஒன்பதாமாதி என்னும் பாக்கியஸ்தானாதிபதியார் அங்கிசம் 
பெற்றானே அந்த அங்கிசக்கிரகம் உச்சம்பெற்று அவனோடு லக்கினாதிபதி 
சம்பந்தப்பட்டு இருந்தால் நாள யோகமென்றும் , அதன்பலனாவன : 1. மியி 
லுள்ளோர்க்கு பரிபாலனத்தலைவனாகவும் , பெண்களிடம் இன்பத்திற்கு 
மேன்மையானவனும் , பொறாமையில்லாத ஆசாரிய லிஸ்வாசமும் , 42 - ஆம் 
வருஷமுதல் ஆண்டுகள் வரையில் யோகசாலியாய் வாழ்வன் எ - று . ( 370 
எண்ணும்லக்கினாங்கிசையில் பத்தாமிடத்தாதிபனிருக்க 
ஒண்ணும்பத்தாமங்கிசையி லுறச் சன்மாதியரசனுடன் 
நண்ணுமிவரையவர்பார்க்க நாடுங்கார்முகயோகபலன் 
பண்ணுஞ்ஞானிமூவொன்பான் பாரிலெட்டுவித்தையுளன் . 

( இ - ள் ) இராஜ்யஸ்தானாதிபதி என்னும் 10 - ஆம்ராசிக்கதிபதி ஜெனன 
ராசிய பென் அங்கிசம்பெற 10 - ஆம் ராசியில் லக்கினாதிபதி குருவுடன் 
இருந்தாலும் அல்லது குரு லக்கினத்தைப் பார்க்கவும் குருவை லக்கினாதி 
பதி பார்க்கவும் கார்முகயோகமென்றும்செல்வர் . அதன்பலனைச் சொல்லு 
மி - த்து சுத்தச் செயல்களை புடைய சந்நியாசியும் 27 - வயதுக்குமேல் அஷ்ட 
விதி பாஷைகளையும் எட்டு ஆண்டினுள் வாசிப்பானென்றும் சொல்லுவர் .. 

( வி - ரை ) வித்தை என்பதை இரண்டாம்பாவகத்தினால் இரண்டாம் 
பாவகத்தை ஆராய்ந்து இன்னவித்தை என்று சொல்லுவது நலம் . ( 371 ) 
வித்தைலாபத்ததிபனைந்தின் மேவவைந்தாமாதிபதி 
புத்திலாபத்திருந்திடவே புகருநான்கோன்மதியுடனே 
பத்தியிருக்க மகபதிபோற் பாரைமுழுதுமரசாள்வான் 
உத்தபோகியேழாறில் யோக நடக்கும்பதினா 

56 


றே . 


| 


442 


சாதக அலங்காரம் 
(இ - ள் ) வித்தியா ஸ்தானாதியான இரண்டாம் வீட்டிற்கு 11 - ஆம் 
வீட்டதிபனாகிய லாபா திபன் 5 - ஆம் ராசியிலும் ஐர்தாம் ராசிக்கதிபதி 
11 - ஆம் ராசியிலும் சுக்கிரன் நான்காம் வீட்டோனுடன் சம்பந்தப்பட்டு 
சுககிரனோடிருக்கப் பிறந்த ஜாதகன் மேன்மையைப்படைத்த மேதாவியாகி 
இப்பூமி முழுதும் ராஜரீகம் புரிபவனாகி 42 - வயதுக்குமேல் 16 - வருஷம் 
வரையில் தேவேந்திர யோகத்தையுடையவனாகி வாழ்வன் எ - று . ( 372 ) 
பதியாமரசன்மதிபுகரும் புரிந்து மூவர்தனத் துறவே 
விதியாம்பாக்கியாதிபதி விரும்புநோக்கமுற்றிடவே 
கதிர்சேர்யோகங்கேதாரி காணும்பதாதியானைபரி 
துதிசேரைம்பானிரண்டாண்டு தொடங்கியேழும்பிரபலமே . 

( இ - ள் ) தாழ்வடையப்படமாட்டாத சர்திரன் சுக்கிரன் குரு இம் 
மூன்று கோட்களும் கூடி இரண்டாமிடமென்னும் தனஸ்தானத்திலிருக்க 
9 -ஆம் வீட்டதிபதிநோக்குறப்பிறந்த ஜாதகனுக்கு கேதாரியோகமென்றும் 
பெயர் . அதன் பலனைச் சொல்லுமிடத்து யானை குதிரை காலாள் இரதம் 
இவைகளையுடைய அரசனும் ஜெனனாதிவயது 52 -க்குமேல் 7 - வருஷம் 
வரையில் பிரபலயோக முடையவனாக இருப்பான் எ - று . 

( 373 ) 
பலமாம்பத்திற்கருநாகம் பத்தாமாதிசனியிருவர் 
பலமாய் மூன்றிலுற்றிடவே பகருஞ்சண்டமாருதமாம் 
தலமேதோறுந்தன்மங்க டானஞ்செய்யுஞ்சாத்திரவான் 
உலவியுண்பான்பராக்கிரமன் யோகம்பதினைந்ததன் மேலே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 10 - ஆம் ராசியான ராஜ்யஸ்தானத் 
தில் இராகு பலம்பெற்றிருக்க 10 - ஆம் வீட்டிற்கதிபதியும் சனி இவ்விருவ 
ரும் லக்கினத்திற்கு திருத்திகைஸ்தானத்திலிருக்கப் பிறந்தவனுக்கு எமனை 
எதிரிட்டு போர்செய்யத்தக்க யோகம் சித்திக்கும் , அதன்பலனைச் சொல்லு 
மிடத்து ஒவ்வொரு தேவாலயங்கள் தோறும் சென்று தரும முதலியவை 
களைச் செய்து மேன்மையை அடையும் புராணசம்பன்னனும் திரிந்து 
சாப்பிடுபவனும் தைரியம் உள்ளவனும் ஜெனனாதி வயது 15 - க்கு மேல் 
நல்ல யோகசாலியாக இருப்பான் எ - று . 

( 374 ) 
மேலேபாக்கியாதிபதி மேவுமங்கிசநாதன்றான் 
ஏலவெந்தாங்கிசையேறி யிருந்தவங்கிசத்தோனேனும் 
தூலமந்தவங்கிசையிற் றுலங்குமுச்சனானாலும் 
சாலலக்கினாதிகேந்திரத்திற் சுங்கனுடனே தானுறவே . 

இ - ள் ) மேன்மையையுடைய பாக்கியஸ்தானாதிபதி எந்த அங்கிசையி 
லிருந்தானோ அந்த அங்கிசாதிபதி தன் சுயக்ஷேத்திர அங்கிசையிலேயே 
இருந்தாலும் அல்லது உச்சகோட்களின் அங்கிசையிலிருந்தாலும்சீலமுடைய 
லக்னாதிபதி கேந்திரம் பெற்று சுக்கிரனுடன் மித்ருவாக இருந்தாலும் எ- று . 


தானுறும்பலன்கள்பாரி சாதமாந்தனவான்யோகம் 
மானனையார்க்குநேயன் மன்னவர்கப்பங்கட்டும் 


விளக்க விருத்தியுரை 


443 


தேனுதென்கொடையான் காத்திரி சேயுளனல்லூண்கீர்த்தி 
ஆனதோரிருபதின்மே லாயுளின்பரியந்தந்தான் . 

( இ - ள் ) பாரிசாதயோகமென்றும் பெயர் அதன் பலன்களாவன : செல்வ 
முடையவனும் நல்ல யோகசாலியும் பெண்களுக்கு அன்புள்ளவனும் 
அரசர்களெல்லாம் பகுதி கட்டக்கூடிய வெண்சாமரைக் குடைகளுள்ளவ 
ஐம் நன்மையையுடைய மேன்மையான புத்திரப்பேறு உள்ளவனும் இனிய 
ஆகாரம் அருந்துபவனும் கீர்த்திப்பிரதாபமுள்ளவனும் ஜெனனாதி வயது 
20 - க்குமேல் தன் அந்தியபரியந்தம் யோகசாலியாகவே இருப்பான் எ - று . ( ) 


வேறு 


அந்தலாபனுற்றமனைக் கொன்பானதிபன்சோமனுடன் 
வந்தலாபந்தனிலிருக்க வஞ்சன்மாதிநோக்கமுற 
விந்தகேதாரயோக பலன் மேவும் பேரிமல்லாரி 
சொந்தகரிமாவிருபது மூன் றுடன் மேல்வருடமிருபதுமே . 

( இஉள் ) லாபஸ்தானாதிபதி எந்த ஸ்தானத்திலிருந்தானோ அந்த ஸ்தா 
னத்திற்கு பாக்கியா திபதி சந்திரன் சகிதம்பெற்று 11 - ஆம் ராசியிலிருந்து 
லக்கினத்தோன் நோக்குற்று நிற்கப் பிறந்தவனுக்கு கேதாரயோகம் 
என்றும் பெயர் . அதன் பலன்களாவன : மேன்மையுடைய சப்தத்தைத் தரா 
நின்ற மல்லாரிவாத்தியம் உள்ளவனும் யானை குதிரை இவைகளைச் 
சொந்தமாக உள்ளவனும் வயது 23 - க்குமேல் 20 - வருஷம் வரையில் யோக 
மாக விருப்பான் எ - று . 

( 377 ) 
துலங்கும்பாக்கியாதிபதி சூழ்ந்தங்கிசாதிபதியுச்சம் 
இலங்கியிரண்டிலுற்றிடவே யிரண்டாமாதிபாக்கியத்தில் 
பலங்கள் கொடுக்குஞ்சுபயோகம் படிப்பனீதியாசாள்வன் 
குலங்கள் போற்றுமையொன்பான் கூறுமிருபத்தோராண்டே . 

( இ - ள் ) பிரகாசத்தையுடைய பாக்கியஸ்தானாதிபதி எந்த அங்கிசையி 
லிருந்தானோ அந்த அங்கிசாதிபதி உச்சனாகி இரண்டிலிருக்க இரண்டாம் 
வீட்டதிபதி பாக்கியஸ்தானம் பெற நல்ல யோகபலனே விளைவிக்கும் 
அதன் பலன்களாவன : நல்ல கல்வியாளனும் அரசாள்பவனும் தன் குலத் 
தோரெல்லாம் போற்றும்படி கீர்த்திவாய்ந்தவனும் ஜெனனாதி வயது 
4 -க்குமேல் 21 - வருஷம் வரையில் யோகசாலியாக இருப்பான் எ - று . 

( வி - ரை ) சந்திரன் குரு சுக்கிரன் இம்மூவரும் சேர்ந்து 9 - ல் இருக்க 
பிரகாசந்தங்கிய பொன் நாணயங்களை சம்பாதிப்பவனும் அரசாளுபவன் 
என்றும் பிரித்துச் சொல்லுக . 

( 378 ) 
ஒன்றேயேழாமாதிபதி யொன்பானிருக்க வொன்பஃதோன் 
நன்றேயேழிற்றாரகையின் ராசிக்கதிபனிவர்களுடன் 
ஒன்றியிருக்கச் சரிதாம யோகமரசாஞ்சேனையுளன் 
என்றேந்திமுப்பதின்மே லியங்கும்வயதோவையாறே . 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) ஜெனனலக்னாதிபதியும் ஏழாம் வீட்டதிபதியும் சேர்ந்து ஒன் 
பதிலிருக்க ஒன்பதாம் வீட்ட திபதி ஆறாம் ராசிக்கு - திபதியோடு சேர்ந்து 

பெயர் . அதன் பலனைச் 
7 - ஆம் ராசியிலிருக்கத் தாமயோகமென்றும் 
சொல்லுமிடத்து அரசனும் அநேக படைகளை யுடையவ ஜம் நீதியோடு 
அரசாக்ஷி செய்பவனும் ஜெனனாதி வயது 30 - க்குமேல் 30- வருஷம் வரை 
யில் யோகசாலியாக இருப்பான் எ - று . 

( வி - ரை ) ஆறாம் பாசியை தைரியஸ்தானமென்றும் சத்ருஸ் தானமென் 
றும் சொல்வதால் அந்த ஆறாமாதிபதி 7 - ல் 9 - ஆம் வீட்டோனுடன்கூடி 
இருந்தால் தனக்கு எதரியின்றி அரசுசெய்பவனும் நெஞ்சு திடமுள்ளவனு 
மாவான் . 

( 379 ) 
ஐயாவிரண்டிற்குருவிருக்க வமர்ந்தேநான்கிற்சுங்கனுறப் 
பொய்யாதேழிற்சேய்மதியும் பொருசனிமா திசுபருடனே 
நையாதிருக்கவிதன்பலன்க ணாடுங்காம்யயோகமதாம் 
வையம்புகுந்தீர்பத்திரண்டு வருஷமாறுஞ்சவுக்கியமே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு தனஸ்தானத்தில் குருவிருக்க சுகஸ் 
தானமான 4 - ல் சுக்கிரனிருக்க பொய்சொல்லாத குஜனும் சந்திரனும் 7 - ல் 
இருக்க லக்னாதிபதி கற்கோளுடன் சேர்ந்திருக்கப் பிறந்த ஜாதகன் காம்ய 
யோகத்தை யனுபவிப்பான் . அதன் பலன்களாவன : 20- வருஷத்திற்கு மேல் 
6 - வருஷமவரையில் பூரண யோகசாலியாக இருப்பான் எ - று . 

( வி- )ை 7 - ஆம் ராசியில் சந்திரலும் குஜனுமிருந்து 7 - ஆம் ராசி 
யதிபதி பலம்பெற்று இவர்களை பார்ப்பானாகில களத்ரமூலமான தனமும் 
உண்டென்று கொள்வர் . 

( 380 ) 
மேயவைந்தாமதிபனொன்பான் வீட்டிலிருக்கலாபத்தோன் 
தூயமதியுமிரண்டிலுறச் சோடசதானம்பண்ணுவனே 
ஆயவரசர் சன்மான மதிகம் பெறுவனளயோகம் 
காயபலன்களை யொன்பா னதன்மேன் மூன்றாண்டாங்காணே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 5 - ஆம் ராசிக்க திபதி 11 - ம் ஸ்தானம் 
பெற்று 11- ஆமிடத்தோனான லாபஸ்தானாதிபதியும் சந்திரம் இரண்டா 
மிடத்திலிருக்கப் பிறந்த ஜாதகன் அதிதிகளுக்கு சோடசதானம் செய்வன் . 
பெருமையைப் பெற்ற அரசர்களிடத்து சன்மானம் பெறுபவனும் நளயோக 
மென்னும் யோகத்தை யனுபவிப்பான் . ஜெனனாதிவயது 9- வருஷத் 
திற்குமேல் 3 - வருஷம் வரையில் நல்ல யோகத்தை அனுபவிப்பான் எ - று . 
காணும்லாபாதியத்துச்சன் கண்ட சுங்கனுடன் கூடி 
வேணுஞ்சென்மாதிகேந்திரன் மேவியிவர்களிருந்திடவே 
நாணும்பிரபையோகபல னடத்துந்தியாகி வெகுபோகி 
தானுவரசன் சேனாதி தனிமூவைந்தினெட்டாண்டே . 

( இ - ள் ) புகழ்ந்து பேசத்தக்க 11- வீட்டதிபனான லாபாதிபதி உச்சம் 
பெற்றுசுக்கிரனோடுகூடி ஜெனன லக்கினத்ததிபதியோடுசேர்ந்து 1-4-7-10 
வ்விடங்களிலிருக்கப் பிறந்த ஜாதகனுக்கு பிரபையோகமென்றும் பெயர் . 


விளக்க விருத்தியுரை 


445 


அதன்பலன்களாவன : மேம்பாடுடைய தீர்க்கச் செயல்களை செய்பவனும் 
தர்மம் செய்வோனும் , போகசுகமுள்ளவனும் , விலாசமுள்ள அரசனும் , 
சேனாசைனியங்களுள்ளவனும் 15 - வயதுக்குமேல் 8 - வருஷம் வரையில் 
நல்ல யோகசாலியாக விருப்பான் எ - று . 

( 382 ) 


ஆண்டமதியுங்குருவிருவ ரமர்ந்தேயொன்றிலுற்றிடவே 
பூண்ட விரண்டோன்லாபத்திற் பொருந்தியிருக்கச்சென்மாதி 
நீண்டசுபர்களுடன் கூடி நிற்கச்சு கபாயோகபலன் 
வேண்டும் வருஷநாற்பான்மேல் விளம்புமூன்றுந்தேசாதி . 

( இ - ள் ) நவக்கிரகங்களுள் மிக்க புகழாய்ப் பேசும் சந்திரனும் குருவும் 
சேர்ந்து ஜெனன லக்கினத்திலிருக்க , ஜெனனலக்கினத்திற்கு இரண்டாம் 
அதிபதி என்னும் தனாதிபதி 11 - ம் வீட்டிலிருக்க இலக்கினாதிபதி சுபக் 
கிரகங்களுடன் சேரப்பிறந்த ஜாதகன் சுபாயோகமென்பதை அனுபவிப் 
பான் . அதன் பலன்களாவன : ஜெனனமான 40 - வயதுக்கு மேல் வருஷம் 
நல்ல யோகமுண்டு எ - று . 

( வி - ரை ) தனாதிபதி லாபமேறுவதால் எந்நாளும் ஆதாயமுள்ளவனாய் 
இருப்பான் என்றும் கூறுவர் . 

( 383 ) 
சாதிலக்கினாதிபதி யிருந்தங்கிசையோனுடன் சசியும் 
ஓதுமிவரைப்பத்திடத்தோ னோங்கும்பார்வைநோக்குறவே 
வாதயூபயோகபலன் மந்திரிமண்டலாதிபதி 
நீதிநடத்தும்பதினொன்றின் னேரும்வருஷமூன்றினுமே . 

( இ - ள் ) ஜெனனலக்னாதிபதி எந்த அங்கிசத்திலிருந்தானோ அந்த 
அங்கிசாதிபதி சந்திரனுடன்கூடி 10 - ஆம் ராசிக்கதிபதி இவர்களை நோக்க 
யூபயோகமென்றும் பெயர் . அதன் பலன்களாவன : அமைச்சனும் மண்ட 
லாதிபதியும் ஜெனனமான 11 - வயதுக்குமேல் 3 - வருஷம்வரையில் பூரண 
யோகத்தை யடைவான் எ - று . 

((விரை ) ஜென்மாதிபதியையாவது ஜென்மாதிபதி இருந்த அங்கிசத் 
தோனையாவது 10 - ஆம் ராசிக்க திபதி பார்த்தால் எந்நாளும் கஷ்டப்பட்டு 
தனம் தேடுபவனாவான் . 

( 384 ) 
இனிதாம்லக்கினத்ததிப னிருந்தங்கிசாதி திரிகோணம் 
மனிவாயுற்றே குருசுங்கன் வரவேயிருவர் கடமிருக்க 
நனியாற்பத்தினிற் சனியுச்ச மாகிற்றூமயோகபலன் 
தனியேபத்தொன்பான் மேலே தரணியாள்வனாண்டொன்பான் . 

( இ - ள் ) ஜெனன ராசி யதிபரி எந்த அங்கிசையிலிருந்தானோ அந்த 
அங்கிசா திபதி 5-9 என்னும் திரிகோண ஸ்தானத்திலிருந்து அக்கிரகங்க 
ளோடு சுபர்களாகிய குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்க முயற்சியை 
புடைய ராஜ்ய ஸ்தானத்தில் சனி உச்சனாக , ருக்க தூமயோகமென்றும் 
கூறுவர் . அதன் பலன்களாவன : ஜெனனமான 19 ஆண்டுகளுக்கு மேல் 9 
ஆண்டுகள் வரையில் அரசாளும் தன்மை யுடையவனாவான் எ - று . 


1 


446 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) 10 - ல் பாவகிரகம் இருப்பது விசேஷம் என்பார் . அதிலும் 
10 - ல் சனி உச்சம்பெற்றால் எந்நாளும் ராஜசேவை செய்பவனாகவே இருப் 

( 385 ) 
பான் என்றும் கூறுவர் . 
ஆளுமைந்தாமதிபதிதா னைந்தேழொன்பானமர்ந்திடவே 
தாளுமரசன் சன்மாதி தானுங்கூடியங்குறிலும் 
நீளுஞ்சோமெனொன்பதனி னிற்கக்கதிரோனுச்சமெனக் 
கேளுங்காந்தர்வயோகமெனக் கிடைக்கும்பலன்களுரைத்திடுமே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 5 - ஆம் வீட்டதிபதி 5 -ல்ஆக்ஷியாகவும் 
அல்லது 7-9 என்னுமிடங்களிலாவது இருக்க பொறுமைநிறைந்த குருவும் 
லக்னாதிபதியுங்கூடி எந்தராசியில் நின்றாலும் அல்லது சந்திரன் பாக்கியம் 
பெற சூரியன் மேஷராசியில் உச்சம் பெற்று நிற்க காந்தர்வயோகமென்றும் 
பெயர் . அதன் பலன்கள் பின் வருமாறு எ - று . 

( 386 ) 
உரைக்கும்பலவான் பிரசித்த னோக்கும் புத்தியுள்ளவனாம் 
தரைக்குமரசனாபரணந் தானும் வெகுவாய்ப்பூண்டிடுவன் 
துரைக்கும்புத்தி சொல்லிடுவன் சுகந்தகீதப்பிரியனென 
விரைக்குமறுபத்தாறதன்மேல் விளங்குவருடமெட்டுளதே . 
( இ - ள் ) யாவரும் கண்டு புகழவும் பிரசித்தி பெற்ற பெருமையோ 

யாடு 
பலவான் என்று பேசவும் புத்திசாதுரியம் உடையவனும் இப்பூமியில் அரசு 
புரிபவனும் பூஷணங்களை அநேகம் சம்பாதித்து அணிபவனும் ராஜாக்களுக் 
கெல்லாம் புத்தி சொல்லும் மேம்பாடுடையவலும் இனிமையான 
களின் மேல் பிரியமுள்ளவனும் 66 - வயதுக்குமேல் 8 - வருஷம் நீண்ட 
யோகத்தை அனுபவிப்பவனும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) சந்திரனும் குருவும் ஒன்றுசேர்ந்தால் குருசந்திரயோக 
மென்றும் அதன்பலன் பிரபலம் கீர்த்தி தனம் அரசனாவானெனககொள்க . 
உளதேபத்தாமதிபதிதா னுற்றவங்கிசத்தோன்பத்தில் 
அளவேசுங்கனுடன் கூட வானராசிக்கதிபதிதான் 
கலவாயிருந்தங்கிசநாதன் காணுமுச்சம்பிரத்திமமாம் 
இளகாவரசன் பூபால னீரெட்டதன் மேலேழென்ப . 

இ - ள் ) பத்தாம் அதிபதி எந்த அங்கிசத்திலிருந்தானோ அந்த அங்கி 
சாதிபதி தன் சுயக்ஷேத்ரம்பெற்று சுக்கிரனோடு வானகத்தரசனான சந்திர 
னும் இவர்கள் எந்தராசியில் நின்றார்களோ அந்த ராசிநாதன் உச்சம்பெறப் 
பிறந்த ஜாதகனுக்கு பிரத்தியோகமென்றும் எந்நாளும் இகழ்ச்சி வருத்தம் 
இவைகளை அடையமாட்டாதவனும் 16 - வயதுக்குபேல் 7- வருஷம் வரையில் 
யோகமென்றுஞ் சொல்லுக எ - று . 

( வி - ரை ) சந்திரன் நின்ற ராசிநாதன் உச்சம்பெற்றால் ஓர் தேசத்து 
அதிபதியாக இருப்பானென்றுங்கொள்க. 

( 388 ) 
பதிசேர்பாக்கியாதிபதி யிருந்தங்கிசாதிபதிநான்கில் 
துதிசேர்நிற்கநான்காதி துலங்குகேந்திரமுச்சத்தில் 


சங்கீதங் 


விளக்க விருத்தியுரை 


( 389 ) 


விதியாநிற்கின் முதியோகம் விளங்குமரசர் சன்மானன் 
கதிசேர்சுகவான் பாக்கியவான் காணுமிருபான்கொற்றவன்மேல் . 

( இ - ள் ) உத்தமமான 9 - ஆம் வீட்டதிபதி என்னும் பாக்யாதிபதி 
இருந்த அங்கிசத்தோன் நான்காமிடமும் யாவரும் போற்றப்பட்ட நான்காம் 
வீட்டதிபதி 1-4-7-0 என்னும் கேந்திர ஸ்தானங்களிலும் அல்லது உச்சம் 
பெற்றுமிருக்கப் பிறந்தவனுக்கு முதியோகமென்றும் பெயர் . அதன் 
பலன்களாவன : பிரகாசியானின்ற அரசர்களால் சன்மானிக்கப்படுவோனும் 
பூரண செல்வத்தையுடைய சுகவானும் பாக்கியமுடையவனும் 20- ஆண்டு 
களுக்குமேல் ராஜரீகம் புரிபவனும் ஆவானென்று கூறுவர் எ - று . 
தவமாஞ்சன்மத்துச்சனுறத் தரணிசுதனுமுழுநோக்க 
நவமாமிடத்தோன்காரியுட னண்ணப்புலவனிதன் பெயரோ 
கவனசண்டயோகபலன் கருணையரசர்மதிமந்திரி 
இவனன்வயது பன்னிரண்டா மிதன்மேன் மூன்றுந்தனபதியே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் உச்சக்கிரகமிருக்க புதன் அவனை 
நோக்க 9 - ஆம் இடத்ததிபதி சனியுடன் சேர்ந்திருக்கப் பிறந்த ஜாதகன் 
புலவன் என்னும் வித்துவானாக விருப்பான் . இதன் பெயர் சண்டயோகம் 
என்றும் இதன் பலனைச் சொல்லுமிடத்து அழகுள்ள ரூபலாவண்யங்களும் 
தயாளமுள்ள அரசனும் யூகசாலியும் ஜென்மாதி வயது 12 -க்குமேல் 3 
வருஷம் யோகமாக இருப்பான் எ - று . 

( வி - ரை ) முன் சொன்னபடியே ஜெனனலக்கினத்தில் சுக்ரன் உச்சம் 
பெற்று குரு அங்காரகனுடன் சேர்ந்து பகைபெற்று நின்று சுபக்கிரக 
மெல்லாம் பகை பெற்று நின்றால் சுபக்கிரகமெல்லாம் பலம்பெற அவனுக்கு 
சமயோகமென்றும் சொல்வர் . 

( 390 ) 
பதிசேரொன்பானாதிபதி பண்பாய் மூன்றிலிருந்திடவே 
துதிசேரரசன் முழுநோக்கச் சொல்லுங்கானயோகபலன் 
அதிசேரூபன்முத்தழக னாடைபணிதியுள்ளவனாம் 
கதிசேர்வயது பதினாறிற் காணுமூன்றின் முகவசியம் . 

( இ - ள் ) பாக்யஸ்தானாதிபதியான 9 - ஆம் வீட்டதிபதி 8 - ஆம் ராசியில் 
இருக்க யாவரும் போற்றப்பட்ட குருபகவான் முழுவலிவோடு கோக்க 
கானயோகமென்றும் சொல்வர் . அதன் பலனாவன : தேஜஸ் உள்ளவனும் 
முகவிலாசமுள்ளவலும் வஸ்திர பூஷண சேர்க்கையுள்ளவனும் ஜெனனாதி 
வயது 16- ஆண்டுகளுக்குப் பிறகு யாவரும் புகழ்ந்து பேசத்தக்கமுகவிலாச 
முண்டு எ - று . 

( வி - ரை ) பாக்யாதிபதி தன் இடத்திற்கு தைரியஸ்தானம் பெற்று குரு 
பார்த்தால் நீங்கப்படாத செல்வம் உண்டென்றும் கொள்க . 
வசயமைந்திற்குருவிருக்க வைந்தாமாதிசுபரிருவர் 
நசையாய்க்கூடித்தானிருக்க நாடும்பத்தினிற்சனியுறவே 
பொசியுமகிடயோகபலன் புடவிவனத்துக்கதிபதியாம் 
முசியும் வருஷமுப்பதின் மேல் முன்னுமெட்டுமேயாசாம் . 


(391 ) 


448 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 5 - ஆம் இடமென்னும் பஞ்சமஸ்தானத் 
தில் குருவிருக்க மேற்சொன்ன பஞ்சமஸ்தானாதியோடு சுபகிரகம் சேர்ர் 
திருக்க உத்யோகஸ்தானமென்னும் 10 - ல் சனி இருக்க போற்றத்தக்க 
மகுடயோகமென்றும் சொல்வர் . அதன் பலன்களாவன : அடர்ந்து செழித்த 
நந்தவனத்து அதிபதியாயும் ஜெனனமான 30 - வயதுக்குமேல் 8 - வருஷம் 
வரையில் ராஜயோகத்தை அனுபவிப்பான் எ - று . 

( வி - ரை ) 5 - ஆம் ராசியில் குருவிருந்தால் புத்திர விருத்தியும் அம்மான் 
குடும்ப விருத்தியும் உண்டென்றும் கொள்க . 

( 392 ) 


பனிரெண்டுராசியென்னும் பதிலக்கினமாகக் கொண்டு 
இனியதாய்தந்தை புத்திர ரிசைமனையுடன்வந்தோர்கள் 
தனியுமாமத்தாயங்க டனலாபவாகனங்கள் 
முனியும்பாக்கியகர்மங்கண் முதற்பலன்மொழிந்திடரே . 

( இ - ள் ) 12- இராசிகளையும் நவகோட்களின் சொந்த வீடெனக்கருதி 
லக்கினம் சரீரம் இரண்டாமிடம் குடும்பம் 3 - ஆம் இடம் சகோதரம் நான்கா 
மிடம் அன்னை 5 ஆமிடம் அம்பான் ஆதுலன் , 6 - ஆமிடம் சத்ரு , 7 - ஆமிடம் 
களத்திரம் 8 ஆமிடம் , யுள் , 9 மிடம் தந்தை , 10 - ஆமிடம் கர்மம் 11 - ஆம் 
இடம் லாபம் , 12 ஆமிடம் விரயம் என்னும் அந்தந்த ராசிக்குடையவர்களே 
தானாதிபதி என்றும் ஆராய்ந்து சொல்லுக எ - று . 

( 393 ) 
பாக்கியத்திறையுங்காமத் தாதியும்லக்கினத்தோனும் 
தாக்கியே கூடினாலுந் தயவுடனொன்றிற்கொன்று 
நோக்கியகண்ணுற்றாலு நுண்ணியவறிவுகேள்வி 
வாக்குகள் செலுத்துங்கோவாய் மண்ணினில் வாழ்வன் கண்மர் . 

( இள் ) பாக்கிய ஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதி - தி லக்கினாதிபதி 
இம்மூல ரும் ஒன்றுகூடி இருந்தாலும் அல்லது ஒருவர்க்கொருவர் நோக்கி 
லும் அந்த ஜாதகன் நிறைந்த அறிவும் நுட்பமான புததிடோடு கேள்வி 
செலுத்தும் மன்னவனாகி வாழ்வானென்று சொல்வாய் எ - று . 

( வி -ரை ) பத்தாம் வீட்டோனை லக்கினாதிபதி பார்த்தால் திரண்ட 
யோசவானும் ராஜசேவையுள்ள வஓமாக இருப்பன் ,. 

( 394 ) 
ஒன்பதற்கொள்பதேனு மொருப்பத்திற்குப்பத் தேனும் 
தன்பதியைந்துமேழுந் தானந்தவீட்டோன் தன்னோ 
டன்புடன்லக்கினாதி யணுகிடவலதுநோக்கத் 
துன்பமற்றன்றிச் செல்வஞ் சூழ்மன்னனாவன் சொல்லே . 

( இ - ள் ) ஒன்பதாம் ராசிக்கு 9 - ஆம் அதிபதி ஸ்தான மாவது பத்தாம் 
ஸ்தானமாவது 

லக்கினம் 5-7 இந்த ஸ்தானங்களுக்கு உடையவராவது 
லக்கினாதியை கூடினாலும் பார்த்தாலும் துன்பம அடையப்படமாட்டாத 
செல்வமுள்ளவனும் யாவரும் தன்னை வந்து சூழ்ந்திருக்கத்தக்க அரசன் 
ஆகுவனென்று சொல்வாய் எ - று . 

( 395 ) 


விளக்க விருத்தியுரை 

449 
ஆறுடனேழாமாதி யவருடன்லக்கினாதி 
பேறுடன்கூடினாலும் பெருமையாய்க்கண்ணுற்றானும் 
வீறுடன்மிக்க செல்வ மேன்மையாம்பாக்கியங்கள் 
சேறுசெய்திருந்துவாழ்வன் செகத்துக்கு மன்னனாவன் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 6 - ஆம் வீட்டதிபதியும் 7 - ஆம் வீட் 
டதிபதியும் அவர்களோடு லக்கினாதிபதியுங் கூடி இருந்தாலும் அல்லது 
பெருமையோடு நோக்கினாலும் , அந்த ஜாதகன் மேன்மையான தனங்கள் 
உள்ளவனும் பாக்கியசாலியும் , பூமியை உழுது பண்படுத்தி வாழ்பவனும் , 
இப்பூமிக்கு ஓர் மன்னனாகவும் இருப்பானென்று சொல்வாய் எ - று , (396 ) 
கேந்திரத்தானத்தாதி திரிகோணத்தோனுங்கூடிச் 
சேர்ந்திடவலதொன்றுக்கொன் றிகழவேநோக்கினாலும் 
பார்த்தவர்திசைகடன்னிற் பூணுமந்திரியோகங்கள் 
சார்ந்திடுஞ்சுத்தமாகச் சகலபாக்கியமென்றோதே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 1-4-7-10 இவ்வீட்டிற்குடையவர் 
களும் , திரிகோணாதிபர்களான 3-5-9 இவ்வீட்டிற்கு உடையவர்களோடு 
சேர்ந்தாலும் பார்த்தாலும் அவரவர்களுடைய திசை புக்தி வரும்போது 
சகல யூக மந்திரி யோசமென்றும் எல்லா பாக்கியங்களும் நன்மையும் 
தானாகவே புண்டாகும் எ - று . 

( 397 ) 
வாகனாதியுங்கோணத்தி னாதியுங்கூடமற்றும் 
தாகமாமொன்றுக்கொன்று சார்ந்துடன்பார்ப்பாராயின் 
ஏகமாய்ப்பதுமத்துற்ற விலக்குமியோகமென்பர் 
போகவான் சகலபாக்கியம் பூணும்பூபாலன்கண்மர் . 

( இ - ள் ) நான்காமிடத்தோனான வாகன ஸ்தானாதிபதியும் திரிகோண 
ஸ்தானாதிபதியும் இருவரும் ஒன்றுசேர்ந்தாலும் அல்லது ஒருவர்க்கொருவர் 
நோக்கினாலும் , எல்லா வல்லமையும் சவுக்கியங்களும் தரத்தக்க லக்ஷிமி 
யோகமென்றும் கூறுவர் . அதன் பலன்களாவன : ஸ்திரீசுகத்தை அதிகம் 
இச்சிப்பவனும் எல்லாவித சவுக்ய சம்பத்துமுடைய மன்னனாகுவன் எ - று 

( வி - ரை ) கேந்திராதிபதியோடு திரிகோண ஸ்தானாதிபதி சேர்ந்தா 
லும் பார்த்தாலும் பூரண ஐஸ்வரியவானாக இருப்பான் . 

( 398 ) 
தனபதிபாக்கியத்தோன் லாபத்தோன் சந்திரகேந்திரம் 
தனின்மிகவிவர்களாறே சார்ந்திடப்பன்னொன்றைந்தும் 
வினவிய குருவினாட்டி வீடெனிற்செல்வமுள்ளன் 
புனையிழையாளேலட்சுமி யோகமாய்ப்புகலுவாயே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்துக்கு இரண்டாமிடமான தனாதிபதியும் 
பாக்கியாதிபதியும் லாபாதிபதி ஆகிய இவர்கள் சந்திர கேந்திரம் பெற்று 
இருந்தாலும் மேற்சொன்ன ராசிக்குடையவர்கள் 11-5 இவ்விடங்களில் 
குரு வீடாக இருந்து அதில் சேர்வார்களேயானால் செல்வமுள்ளவனும் , 
நீண்ட பதக்க முதலிய பொன் ஆபரணங்களை பூண்டிருக்கும் பெண்ணே ! 
லக்ஷழி யோகத்தைப் போலவே கூறுவாய் எ - று . 

( 399 ) 
57 


450 


சாதக அலங்காரம் 


ரண்டினிற்கதிபன்பாக்கியந் தன்னிலும் லாபந்தன்னில் 
தண்டிடாப்பாக்கியாதி தானுறிலாபத்தாதி 
ஒண்டொடியுடனின்றாலு முயராஜயோக மூன்று 
கொண்ட நற்கிரகஞ்சொந்தக் கிரகமுற்றிருக்கின்மன்னாம் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு தனாதிபதி 9 - ஆம் பாசியிலும் பாக்கிய 
ஸ்தானாதிபதி 11 - ஆம் ராசியிலும் லாபஸ்தானாதிபதி தனித்து மிருக்கப் 
பிறந்த ஜாதகன் மேன்மையான ரச யோக பலனை அனுபவிப்பான் . 
இதோடு சுபக்கிரகமான சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இவர்கள் 
ஷேத்திரம் பெற்றிருந்தால் மன்னனாகி வாழ்வன் எ - று . 

( 400 ) 


சுய 


யோகபலன் முற்றிற்று . 


தரித்திரயோகம் 


வேறு 


கண்டசன்மலக்கினங்கள் காரியமனையாயதிற்சோமன் 
மண்டிருக்கவவன்றனக்கு வளர்பன்னொன்றிலரசனுறக் 
கொண்டதரித்திரங்கடகம் குருலக்கினமாயதிற்காரி 
மிண்டியிருக்கப்பன்னொன்றில் வேந்தனிருக்கத்தரித்திரமே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினம் மகரம் அல்லது கும்பமாக இருந்து அதில் 
சந்திரனிருக்கவும் சந்திரனுக்கு 11 - ல் குருவிருக்கப் பிறந்தவன் தரித்திர 
யோகமுடையவனாக இருப்பன் . குருலக்கினமாகிய கடசத்தில் ஜெனன 
மாகில் அதில் சனிசேர சனிக்கு 11 - ல் குருவிருக்கப்பிறந்தவனும் தரித்திர 
முள்ளவனாகவே இருப்பான் எ - று . 

(401 ) 
மேவுங்குடும்பந்தனிற்பாவர் வெகுவாய்ப்பலன்களன்றியுறப் 
பாவக்கிரகந்தான்பார்க்கப் பரவுஞ்சன்மங்குடும்பத்தின் 
கோவும்பலன்களற்றிருக்கக் குறைவேபடைத்துத்தானுண்ணத் 
தூவுமன்னங்கிடையாமற் சோம்பித்தரிப்பன்சுகமில்லான் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு இரண்டில் பாவக்கிரகங்கள் பலம் 
குறைந்திருக்க குடும்பத்தைப் பாவக்கிரகங்கள் கோக்குறவும் ஜெனன 
லக்கினாதிபதியும் , குடும்பாதி என்று சொல்லும் இரண்டாம் வீட்டோனும் 
பலமற்றிருக்கப் பிறந்தவன் அவமானமுள்ளவனும் சாப்பிடவும் பதார்த்தம் 
இன்றி சோம்பேரியாகத் திரிவான் எ - 

(வி - ரை ) குடும்பாதி நீச்சம்பெற்றாவது மேற்சொல்லியபடி பலங் 
குறைந்தும் இருந்தால் அவன் குடும்பம் க்ஷணித்துப் போகும் என்றும் 
கொள்க . 

( 402 ) 


சொல்லுக எ - று . 


விளக்க விருத்தியுரை 

451 
தரிக்குஞ்சன்மலக்கினத்துஞ் சசிதானருந்தலக்கினத்தும் 
பரிக்குமுபயபாரிசத்தும் பாவரிருக்கத்தரித்திரமாம் 
விரிக்கு முன்னோர் பாரிசத்தின் மேவிலுடனேதரித்திரமாம் 
தெரிக்கும்பின்னேயுறில்பாலி யத்திற்றாரித்திரஞ்சேரும் . 

( இ - ள் ) ஜென்மலக்கினத்திலும் சந்திரலக்கினத்திலும் உபயலக்கினங் 
சள் என்னும் மிதுனம் சன்னி தனுசு மீனம் இவைகளில்பாவர்களிருந்தால் 
தரித்திரமுண்டாகும் . ஜெனனலக்கினத்திற்கு முன்பக்கத்தில் பாவக்கர 
கங்களிருந்தால் ஜெனனமானபோதே தரித்திரமுண்டு . பின் பக்கங்களில் 
பாதகோட்கள் இருந்தால் வாலிப காலங்களில் தரித்திரம் உண்டென்றும் 

( 403 ) 
சேருஞ்சன்மகேந்திரத்தில் திரிகோணத்திற்குடும்பத்தில் 
மேருவியத்திற்பாவர் நிற்கின் மிகவுந்தரித்திரயோகம் 
வாருஞ்சன்மலக்கினத்தின் மதியுஞ்சனியுமருவுகினும் 
நேருஞ்சன்மந்தனிற்பாவர் நிற்கிற்றாரித்திர நிறையும் . 

( இ - ள் ) லக்கினகேந்திரத்திலும் திரிகோண ஸ்தானங்களிலும் குடும்ப 
ஸ்தானத்திலும் மேன்மையுடைய வியமோக்ஷ விரயஸ்தானத்திலும் பாவ 
கோட்கள் விற்க அந்த ஜாதகனுக்கு அதிகமான தரித்திரயோகம் உண்டு . 
ஜெனன ராசியில் சந்திரனும் சனி ஆகிய இருவரிருந்தாலும் தரித்திரம் 
வந்தணுகுமென்று சொல்லுவார் எ - று . 

( வி - ரை ) ஜெனனலக்கினத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து 6-8 - க்கு 
உடையோனும் தீயனாகிப் பார்த்தால் அந்த ஜாதகன் தீயச் செயல்களையே 
செய்வான் என்றும் கொள்க . 

(404 ) 


நிறையுமிரண்டாமிடத்திற்கோ ணீங்க மூன்றதாமிடத்தில் 
உறையுங்கிரகமுண்டாயி னோதுங்கேமுத்திரயோகம் 
குறையும்பலனோவையங்கைக் கொண்டேயுண்ணுங்குறைவுடையோன் 
நறைசேர்குழலாயிரண்டிற்கோ ணண்ணிலில்லை நல்குரவே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு இரண்டாம் ராசியில் கிரகமின்றி 3 
ஆம் ராசியில் மாத்திரம் கிரக மிருக்குமானால் கேமுத்ர யோகமென்றும் 
சொல்வர் . அதன் பலன்களாவன : இப்பூமியிலுள்ள யாவரையும் பிச்சை 
கேட்டு சாப்பிடத்தக்க இழிவுடையவனாவான் . லக்கினத்திற்கு இரண்டாம் 
ராசியில் கிரகமிருக்குமானால் இவ்விதமில்லை என்றும் சொல்லுக எ - று . 
( வி - ரை ) மாலுஞ் சனியு மறவுடனே 

மதித்த மேடந் தனிலு தித்தோன் 
சோலுங் குடுவை கைப்பிடித்து 

குறிப்பாய் ஊரி லிருப்பனவன் 
காலும் மெத்தக் கோணலுமாய் 

கண்ணுங் கொஞ்சம் தெரிந்தவனும் 
நூலும் மெத்த நினைந்தவனாய் 

நுண்ணுங் கந்தை போர்த்தவனே . 


452 


சாதக அலங்காரம் 


ம 


( இ - ள் ) மேஷ லக்கின மாகவிருந்து புதனும் சனியும் 3 - ஆமிடத்திருக் 
கப் பிறந்தவன் கால் கோணலுள்ளவனும் கந்தை பொந்தைகளை யணிபவ 
னும் தான் குறித்த இடத்தில் வாசஞ்செய்பவனும் ஆவானெனக் கூறுவர் . 


குரவார்மதிக்குமுன்பின்னுங் குணம நல்லோர் குறுகாரேல் 
வரவான்மதியின் கேந்திரத்தின் மருவினாலுமிருபுறமும் 
உரவோர்தாமில்லாதிருந்தா லுண்டாங்கே முத்திரயோகம் 
திரவேற்கண்ணாய் வெகுபாவஞ் செய்தார்க்கிந்தசெயலாமே . 

( இ - ள் ) வளர்பிறைச் சந்திரனாகவிருந்து அவனுக்கு வலம் இடங்களில் 
சுபக்கிரகமில்லா திருந்து சந்திரன் நின்ற ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் 
என்னும் 1-4-7-10 - ஆம் இடங்களிலும் இருபுறமும் உறவுகிரகம் இல்லா 
திருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு முன் சொன்ன கேமுத்ரயோகமே சம்ப 
விக்கும் . கூர்மையான கண்களை புடையவளே! வெகுபாவம் செய்தவர் 
களுக்கே இந்த யோகம் உண்டென்று சொல்வாய் எ - று . 
( விரை ) ஈஞ்சும் ஜென்மாதி பதியை நோய்மதியைத் தான் பார்க்க 

கொஞ்சு ரிடபம் தனிலுதித்தோன் கூறும் செல்வம் பறந்திடுமே 
பஞ்சு பொதியைத் தானெடுப்பன் பகலும் இரவும் திரிந்திடுவன் 

வஞ்சமெத்த செய்திடுவன் வகையாய் பெண்ணே உரைசெய்யே . 
( இ - ள் ) இடபலக்கினமாக இருந்து க்ஷணசந்திரன் லக்கினத்தைப் 
பார்க்கப் பிறந்தவனுக்கு தன் பூர்வோத்ர செல்வம்யாவும் அழிந்துபோகும் . 
தான் பஞ்சு மூட்டையாக கந்தல்களைச் சுமந்து கொண்டு பகல் இ வென்று 
பாராது திரிபவனும் வஞ்சம் மோசம் செய்பவனென்றும் அழகுவாய்ந்த 
பெண்ணே ! சொல்வாய் எ- று . ( இதன்படி இலக்கினத்திற்கு ஏற்றவாறு 
கூறுவது நலம் .) 

( 406 ) 
செயலாருடலைச்சனிநோக்கத் திகழ்மேஷத்திற்சேய்மதியும் 
இயலாயிருக்கப்பிறந்தவனு மிரந்தேயுண்பனெந்நாளும் 
பயிலார் சென்மமெட்டிடத்தைப் பங்குபாதன் பார்த்திடினும் 
கயலார்விழியாய்சீர்கேடன் காணுமெனவேகருதிடுமே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்தைச் சனிபார்க்க மேஷத்தில் குஜனும் 
சந்திரனும் சேர்த்திருக்க ஜெனித்த ஜாதகன் எந்நாளும் பிச்சை எடுத்தே 
யுண்ணும் தன்மை யுடையவனாவான் . ஜெனனலக்கினத்தையும் அஷ்டம் 
ஸ்தானத்தையும் சனிகோக்கப் பிறந்த ஜாதகன் கயற்கெண்டைகளை 
யொத்தவளே ! அவன் எவ்வித சுகமுமில்லாதவனும் துன்பமுடையவனும் 
ஆவானெனக் கூறுவாய் எ - று . 

( 407 ) 
மேலாங்கிரகமெட்டுமொரு வீட்டிலொன்றியிருந்திடவே 
சாலுங்கோள்கள் யோகமிது சாற்று ஞானிதரித்திரனாம் 
மாலாயிரண்டுவீட்டிலுற வண்மைதான்கையோகங்கள் 
நீலாய்மந்தனிட்டூர னில்லானவனேலச்சையிலான் . 

( இ - ள் ) ஜெனன ராசி யதிபனைத் தவிர மற்றைய 8- கிரகங்களும் ஏக 
ராசியில் சேர்ந்திருக்குமாகில் கோன்யோகமென்றும் பெயர் . அதன்பலன் 


விளக்க விருத்தியுரை 


453 


திடமான சந்தியாசியும் வறுமையுடையோனாகவும் இருப்பான் . 8 - கிரகங் 
களும் இரண்டே வீட்டில் அமர்ந்திருந்தால் தன் கஷ்டத்தைக்கொண்டே 
யோகம் வருமென்றும் அந்த ஜாதகன் எவ்விதத்திலும் தொந்தரவுமுதலிய 
கஷ்டங்கள் இல்லாதவன் என்றும் வியாகூலம் இல்லா தவனென் றும் 
சொல்லுக எறு . 

( 408 ) 


ஆனான்மூன்றிராசிதனி லணுகிக்கிரகமிருந்திடவே 
தானே சூலயோகமதாஞ் சரீரம்தன்னிற்காயவடு 
மானேசூலத்திற்பாதகந்தான் வருமேயிவன்றன்கரமதனால் 
ஊனப்படுத்துந்தரித்திரவா னுதவான்றருமருக்கின்வசனம் . 

இள் ) ஜெனனலக்கின முதல் 3 - வீடுகள் வரையில் கிரகமிருந்தால் 
சூலயோகமென்றும் அதன் பலனைக் சொல்லுமிடத்து தன் சரீரத்தில் 
ஆயுதங்களால் உண்டாகும் அடையாளம் உள்ளவனும் தன் குலாசார 
விருத்தியைக் கெடுக்கும் பாதகனும் அந்தப் பாவச்செய்கை அவன் கையினா 
லேயே செய்குதலும் ஊன காரியங்களைத் திடமாய் செய்பவலும் தரித்திர 
முடையவனும பெரியோர் முதலிய ஞானிகளிடத்து இன்சொல் 

கூறுபவ 
னும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்னபடியே லக்கின முதல் மூன்று வீடு வரையில் 
சுபக்கிரகங்கள் நின்று 

நின்று அவர்களை கேந்திரத்தோர் பார்வை பெற மேற் 
சொன்ன தோஷம் கிடையாது . 

(409 ) 
வாசமேழெட்டொன்பதுபத்தின் மருவியிருக்கிற்றிரியோகம் 
நிசமாயீனத்தொழில்புரிவன் சோம்பநீசநடையுடையன் 
சமேலாபமொன்று வியந் தன்னிற்கிரகந்தாமுறவே 
வசையாயீனத்தொழில் புரிந்து மன்னுசெலவுகொஞ்சமதாம் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 789-10 இவ்விடங்களில் மாத்திரம் 
கிரகமிருந்தால் திரியோகமென்றும் உண்மையான அவமானகாரியங்களைச் 
செய்பவனும் சோம்பலுள்ளவனும் நீச்சத்தொழில் என்னும் தொழிலும் 
கேவல 

நடக்கையுடையவனும் 10-11-1-12 இவ்விடங்களில் மாத்திரம் 
கோட்களிருந்தால் கேவலமான தொழில்களைப் புரிந்து குடும்பமுதலாகிய 
சிலவுகளைச செய்து சிலவு கொஞ்சம் உடையவனுமாவான் . ( 410 ) 
தாமேசன்மஞ்சதியுறவே தானுங்கேந்திரங்காரியுறில் 
ஆமேவியத்திற்குருவிருக்கிலையமெடுப்பனெனப்புகல்வர் 
தோமேவியமாலெட்டதனிற் றொடர்சன்பா தானிருக்கத் 
தீமை புரியுங்கோள் கூடத் தேசமெலா நடந்திடுவன் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் சந்திரனிருக்க சனி 1-4-7-10 என்னும் 
இடங்களிலிருக்க விரயஸ்தானத்தில் குருவிருக்கப் பிறந்த ஜாதகன் யாசக 
மெடுத்துச் சாப்பிடுவானென்று சொல்லுக . ஜெனனலக்கினாதிபதி 6-8-12 
இவ்விடங்களில் இருந்தால் அவனைப் பாவக்கோட்கள் நோக்கமுற்று மிருந் 
தால் அந்த ஜாதகன் இத்தேச முழுமையும் சுற்றுபவனாகுவன் எ - று . (411) 
நடக்குந்தனபாக்கியமெட்டைந் தேனுநால் வீட்டிற்பாவருறக் 
கொடுக்கும் வெகுவாய்த்தரித்திரங்கள் கூறுமூன்றாமனையாயின் 


454 


சாதக அலங்காரம் 


கொடுக்குமுக்காலிரண்டிலரை குலவுமொன்றிற்காலாகும் 
விடுக்குமிதனிலுறப்பாவர் விரவியிருக்கிற்றரித்திரமே . 

( இ - ள் ) தனம் என்னும் இரண்டாமிடத்திலும் பாக்யமென்னும் 9 ஆம் 
வீட்டிலும் 8 - ஆமிடமான ஆயுள் ஸ்தானத்திலும் 5 - ஆமிடமென்னும்புத்திர 
ஸ்தானத்திலும்பாவக்கிரகங்கள் சம்பவித்திருக்க அந்த ஜாதகன் தரித்திரத் 
தையே அனுபவிப்பான் . 3 - ஆம் வீட்டோனும் அசற்கு அவ்வீராசிக்கு 
மூன்றாம் வீட்டோனும் ஒருவனாகில் நான்கில் 3 - பாகம் தரித்திரத்தை அனு 
பவிப்பான் . தனஸ்தானத்தில் இருந்தால் நான்கில் இரண்டுபாகம் தரித்திர 
மும் இலக்கினத்தில் இருந்தால் நான்கிலொருபாகம் தரித்திரத்தையும் 
அடைவான் எ - று . 

(412) 
மேவுமொன்பானதிபதியை விட வெட்டாதிபலவானாய்த் 
தாவியிருக்கத்தரித்திரமே தபனனீசாங்கிசந்தன்னில் 
மேவியிருக்கலாபாதி விரவத்தாரித்திரயோகம் 
ஏவும் விழியாய்சோதிடத்தோ ரியம்பும் பலன்களிவையாமே . 

( இ - ள் ) ஒன்பதாம் வீட்டதிபதியோடு அஷ்டமாதி பலம்பெற்று அவ 
னோடு சேர்ந்திருந்தால் தரித்திரமேயுண்டாகும் . சூரியன் நீச்சம் பெற்று 
அவன் 11 - ஆம் வீட்டோனுடன் கூடியிருக்க தரித்திரமே யுண்டாகுமென 
சோதிடவல்லவர்கள் கூறுவார் எ - று . 

(413 ) 
தரித்திரயோகம் முற்றிற்று . 


அங்கவீனம் அறிதல் 


கண்டபன்னிரண்டாம் வீட்டோன் கனத்திரிகோணமேறிக் 
கொண்டகேந்திரத்தினிற்க வவனோடுகூடிராகு 
அண்டியேநிற்கப்பாவ ரவர்களைப்பார்த்திருக்க 
எண்டிசையுலகிலங்க வீனனாயிருப்பனென்னே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 12 - ஆம் வீட்டதிபதி மேன்மை பெற்ற 
திரிகோண ஸ்தானங்கள் பெற்று நின்றாலும் , கேந்திரங்களில் நின்றாலும் , 

வனோடு ராகு சகிதம்பெற , அல்லது மற்றுமுள்ள தீயகிரகங்கள் நோக்கி 
னாலும் சேர்ந்தாலும் அந்த ஜாதகன் இவ்வுலகத்தில் சரீரப் பழுதுடையவ 
னாக இருப்பானென்று கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) கடகலக்கினமாக இருந்து கலைகளுள்ள சந்திரனை குரு 
பார்த்தால் கூனுடையவஜம் , சனி மீனராசியைப் பார்த்தாலும் கூனுள்ளவ 
னும் என்றபடி . மேலே சொன்ன சரீரப்பழுது என்பதை எந்தெந்த கிரகங் 
கள் மேலே சொன்னபடி இருந்ததோ அதற்கேற்றவாறுமேஷமாகில் தலை , 
ரிஷபமாகில் முகம் , மிதுன 

மாகில் கழுத்து கடகமாகில் தோள் சிங்கமாகில் 
மார்பு , கன்னியாகில் பக்கம் , துலா மாகில் முதுகு , விர்ச்சிக மாகில் பீஜம் , 
எலுசாகில் தடை , மகரமாகில் முழங்கால் , கும்பமாகில் 


கணுக்கால் 


விளக்க விருத்தியுரை 


455 


மீனமாகில் பாதமென்றும் , மேற்சொன்ன ஒவ்வொரு ராசிநாதர்களுமிருக்க 
சுபாசுபம் தெரிந்து சொல்வதுடன் நக்ஷத்திர வரிசையும் ஆராய்ந்து சொல் 
லுதல் வேண்டும் . 

( 414 ) 
சோமனாறிற்பன்னிரண்டில் றொடர்ந்தேநிற்கவோரிரண்டில் 
ஆமேசெவ்வாய்தானுறவே யவரைப்பாவர்மிகநோக்கப் 
போமாமங்கவீனமெனப் புகல்சேர்நல்லோர்பார்வையுறில் 
தீமையில்லைத்தீர்க்காங்கஞ் செப்பாய்பலனீசிந்தித்தே . 

இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு ஆறிலாவது பன்னிரண்டிலாவது சர் 
திரனிருக்கவும் , தனமென்னும் இரண்டாம் ராசியில் குஜன் நிற்கவும் , 
வனைத் தீய கிரகங்கள் பார்க்கவும் பிறந்த ஜாதகன் சரீரப்பழுதுள்ளவ 
கவே இருப்பான் . மேல் எழுதியபடியே கிரகமிருந்தாலும் சுபகோட்கள் 
பார்வை பெறில் துன்பமில்லையென்றும் குறைந்த அங்கமுள்ளவனென்றும் 
சொல்லுவாய் எ - று . 

( வி - ரை ) மீனம் கடகம் விர்ச்சிகம் ஜெனனலக்கினமாக சந்திரனோக 
தீயகிரகங்கள் நிற்கப்பிறந்தவன் செவிடனாவான் . மகரலக்கின மாக சூரியன் 
சந்திரன் சனி இவர்கள் லக்கினத்தைப் பார்த்தால் குள்ளனென்றும் 
சொல்லுக . மேலே சுலோகத்தில் சொன்னபடி 6 - ல் சந்திரனிருந்து இரண் 
டில் குஜனிருக்கவும் தீயகிரகமும் பார்க்கின் அங்கவீனன் என்றபடி . 

ஆறாகும் வீட்டினிலே அம்புலிதான் நிற்க 
நீறாகும் கரும்பாம்புச் சேரப் பார்க்க 
மாறவன் வையகத்தில் வைசூரி யாலே 

வேறாகும் அவயவம் தான் விரித்துச் சொல்லே . 
( இ -ள் ) 6 - ல் சந்திரனிருந்து ராகு பார்ப்பானாகில் வைசூரி மூலமாய் 
அவயவபின்னம் என்று சொல்வதுடன் இவ்வாறே ஒவ்வொரு கிரகத்திற்கு 
ஏற்றவாறும் கூறுக . 

( 415 ) 
சிந்தைகாரிகுருபரிதி செவ்வாய்ராகுகேந்திரத்தில் 
அந்தமுடனே திரிகோணத் தணுகாதிருக்கப்பலனில்லார் 
வந்தாலங்கவீனமுறு மருவும்தேசசஞ்சாரம் 
நொந்தே புதல்வர்நாசமுறு நொய்யன்மிடியன்கண்டீரே. 

( இ - ள் ) பலவித சிந்தையையுடைய சனி குரு சூரியன் அங்காரகன் 
ராகு இவர்கள் திரிகோண ஸ்தானங்களன்றி 1-4-7 10 என்னும் கேந்திரங் 
களே பெற்றிருந்தால் அப்பலன் உள்ளவர்களும் அங்கப்பழுது உடையவர் 
ஆவார் . அன்றியும் அந்திய தேசபிரயாணம் செய்பவரும் புத்திரகாசம் 
உடையவரும் அநேகவிதமான கஷ்டம் இடி துன்பம் இவைகளை யுடைய 
வரும் ஆவார் எ - று , 

( வி - ரை ) மேற்கூறிய கிரகங்கள் யாவரும் முக்கிய அங்கங்களுக்கு 
உடையவராதலால் ஒவ்வொரு லக்கினத்திற்கும் 8 ஆம் பாவகத்தில் 474 - ம் 
செய்யுள் முதல் 754 - ஆம் செய்யுள் வரை சொல்லியபடி சுபன் அசுபன் 
மாரகன் சமனென்று பிரிக்கப்பட்டிருப்பதால் , 

கொடியோர்கள் கேந்திரத் தோராயின் 
கொடார்கள் கொடிய பலன் 


456 


சாதக அலங்காரம் 


என்றபடி சுபர்கள் கேந்திரம் பெற்றால் அசுபபலனும் கொடியவர் கேந்திரம் 
பெற்றால் நற்பலனும் தருவாரென்றும் ஒவ்வொரு லக்கினத்திற்கும் 
சுபர்களாகி கேந்திரம் பெற்றால் அசுபபலனைத் தருவாரென்றும் தரித்திரம் 
உண்டாகுமென்றும் அசுபனாகி கேந்திரம் பெற்றால் யோகபடலத்தில் 
சொல்லியபடியே யோகம் அனுபவிப்பானென்றும் கூறுவது நலம் . ( 416 ) 


இந்துவோடசுபர்கூடி ஈரெண்டெய்திற்கள்ளன் 
முந்திரண்டிற்சேய்மாந்தி முழுப்பாவருறிற்றீநோயன் 
அந்தமறப்பொய்யன் பெண்டிர் வியபிசாரியாண்மையில்லான் 
சிந்தனைவியபிசாரத்த னிசமிலான்றீயவூணன் . 

( இ - ள் ) சந்திரனோடு அசுப கிரகங்கள் சேர்ந்து சுகஸ்தானமாகிய 
நான்காமிராசியில் இருப்பாரானால் அந்த ஜாதகன் திருடனாக இருப்பான் . 
வாக்குஸ்தான மாகிய இரண்டாம் க்ஷேத்திரத்தில் அசுபகிரகங்களிருந்தால் 
அந்த ஜாதகன் துர்வியாதிகளை உடையவனும் நிஜமில்லாது பொய்பேசுபவ 
னும் பெண்களுக்குப் பணிவிடை செய்பவனும் ஆண்மைத்தன மில்லாத 
பேடியும் , பற்பலவிதமான எண்ணங்களை யுடையவனும் கொஞ்சம் கெட்ட 
உணவுகளைப் புசிப்பவழ மாகுவன் எறு . 

(விரை ) சந்திரனோடு அசுபர் சேர்ந்தாரென்பதை சனி ராகு கேது 
இவர்கள் சேர்ந்து சுகம் என்னும் நான்காம்ராசியிலிருந்தால் சந்திரன் 
மனக்கர்த்தா. சனி ராகு கேது இவர்கள் நீச்சகிரகமாகையால் திருட 
னென்று சொல்லப்பட்டது . மேலே சொன்னபடியே கிரகமிருந்து ஆக்ஷி 
உச்சமாயுள்ள குருபார்த்தால் மேற்கண்டதோஷம் நிவர்த்திடாம் . குடும்பத் 
தில் அலியும் பேடியுமான குஜனும் குளிகனும் நின்றால் பேடி என்பதற்கு 
ணங்க போகஸ்தானாதிபதியும் நீச்சமோ அல்லது மறைவிடமோபெற்றால் 
பேடி என்று ஆராய்ந்து சொல்லுக. 

( 417 ) 


ே 


விடுமிலக்கின மீதிற்கு சனுற 
உடனிரண்டிடத் தோனுமாறாதிபன் 
திடமுடனிவர் சேர்ந்திடிற்காதறும் 
கொடியபாம்பிவ ரோடுறிற்கொய்படும் . 

ள் ) ஜென்னலக்கினத்தில் செவ்வாய்கிற்க தனஸ்தானாதிபதியும் 
த்ருரோக வீட்டதிபனும் ஒன்றுசேரப்பட்டிருந்தாலும் , அந்த ஜாதகனுக்கு 
காது அறுபட்டுப்போம் . அல்லது அவன் சரீரம் இருபிளவாகும் எ- று . 

( வி - ரை ) குடும்பாதிபதியும் ஆறாம் வீட்டதிபதியும் ஒன்று சேர்ந்தால் 
காதறுபடும் என்பது பாட்டின் கருத்து . அதிலும் ஆறாம் வீட்டதிபதி அசுப 
னாகவிருந்து ஆறிலேயே ஆக்ஷிபெற்று இரண்டில் நின்ற அங்காரகனை முழு 
நோக்குடன் நோக்கினாலும் , இரண்டாம் வீட்டை லக்கினாதிபதி பார்த்தாலும் 
மேற்சொன்ன தோஷம் கிடையாது . 

(418 ) 
அங்கவீனம் முற்றிற்று . 


விளக்க விருத்தியுரை 


457 . 


நித்திய பலன் 


செங்கதி ருறுநட் சத்திர முதலாய்த் 

திங்கள் நட் சத்திர மட்டும் 
சேரவே யெண்ணி யிரண்டினிற் பெருக்கித் 

தெரிந்தவன் சன்மநாண் முதலாய்ப் 
பொங்கமா யற்றைநட் சத்திர மளவும் 

பொருந்திய தொகையுடன் வாரம் 
போதமூ வகையுங் கூட்டியொன் பதினிற் 

பொற்புடன் கழித்த சேடங்கள் 
இங்கிதஞ் செறியு மிரவிசந் திரன்சே 

யிராகுபொன் சனி புதன் கேது 
இனியசுக் கிரனா மகாதிசைப் படியே 

யிசைதொகை பாதிநா ழிகையாம் 
அங்கது நித்திய பலனென்ப சொல்வ 

ரவைதனில் வரும்பல பாவம் 
அருண்மகா திசையின் பலனது போல 
வறிந்து நித் தியபல னுரைமின் . 


( இ - ள் ) ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி கதிரவன் பன்னிரண்டு வீடுகளி 
லும் முப்பது நாள் உறைகின்றவன் . அக்கதிரவன் தங்கிய ராசியின் நக்ஷத் 
திரத்திலிருந்து சந்திரன் தங்கியிருக்கும் நக்ஷத்திரம் வரையில் கணக்கிட் 
அந்தத் தொகைகள் இரண்டையும் கூட்டி , அப்படி வந்த முழு எண்ணை 
இரண்டால் பெருக்க வேண்டும் . அவ்வண்ணம் பெருக்கிக்கண்ட தொகை 
யுடனே ஒருவன் தான் பிறந்த ஜனனகாலத்திய நக்ஷத்திரத்தை முதலாக 
வைத்து , நடைபெறும் வாரத்தை இது என்று எண்ணி , அந்தத்தொசையை 
ஒன்பது பேருக்குக் கொடுத்தால் அதில் மிகுந்த தொகையையே ஒவ்வொரு 
கிரகங்களுக்கும் பாதியாகக் கொள்ளவேண்டும் . பின்னர் கிரகங்களின் 
திசைப் பலனைக் கணக்கிடுவதுபோலவே நித்திய பலனையும் கணக்கிட்டு 
சொல்ல வேண்டும் எ - று . 


( வி - ரை ) ரவி , மாதங்கள் தோறும் ஒவ்வொரு வீடாகப் பன்னிரு 
மாதங்களிலும் மேஷம் முதலாகச் சஞ்சரிக்கின்றான் . நித்திய பலனைக் 
கணக்கிட்டுச் சொல்லுவோர் அச்சூரியன் இருக்கும் இராசிக்கு உரிய 

58 


458 


சாதக அலங்காரம் 


நக்ஷத்திரங்களை அறிந்து கணக்கிடுக . சர்திரன் ராசிகளில் சஞ்சரிக்கின்ற 
காலம் இரண்டேகால் நாளே ஆகும் . முன் சூரியனுக்குச் சொன்னது 
போலவே அவன் நிற்கும் நக்ஷத்திரத்தை அறிந்து கணக்கிடுக . தினபலன் 
அறியவே ஜனன நக்ஷத்திரத்தை முதலாக வைத்து எண்ண வேண்டும். 
என்றார் . நித்திய பலனைக் கணக்கிவேதற்கு கிரகங்களுக்கு உரிய திசை 
களின் வருஷத் தொகையை நாழிகையாக்கி , அதில் பாதியைக் கணக்கிடு 
வதும் உண்டு . கிரகோதய பரிபாகம் என்ற சோதிட நூலினால் தினபலன் 
நித்தியபலன் இரண்டும் ஒன்றெனக் கூறி , கணக்கிடும் வகையை 
மொழியில் கூறியது அறிக , 

( 419 ) 


வட 


வேறு 


இரவிராகு புகரொரூமூன்றதாம் 
குருமதி நவமாங் கிசன்பன்னிரண் 
டொருபுதனைந்துறுஞ் சனிகேதுமெட் 
டுறுதிசைக்குறி நாழிகையோதிடே . 


( இ-ள் ) நாள் தோற்றத்துக்குக் காரணமான கதிரவன் , நன்மை தீமை 
விளைவிற்குக் காரணமான ராகு , சுபங்களுக்கும் இன்பங்களுக்குங் காரண 
மான சுக்கிரன் ஆகிய மூவருக்கும் மூன்று மூன்று நாழிகையாக ஒரு 
தினத்தில் நாழிகை ஒன்பதைக்கொடுக்க , எஞ்சிய நாழிகையை குரு சந்திர 
ராகிய சுபர்களுக்கு ஒன்பது ஒன்பதாகக் கழிக்க , நின்ற நாழிகையை 
அங்காரகனுக்குப் பன்னிரண்டு கொடுத்து , எஞ்சிய நாழிகையைப் 
புதனுக்கு ஐந்து , சனி கேது இவைகளுக்கு எட்டு எட்டாக நாழிகையை 
ஏற்றிப் பிரித்து , நவக்கிரகத்தின் திசைகளுக்குத் தினசரி நாழி 

ாழிகை 
சொல்லுச எ - று . 


1 


( வி - ரை ) கால விதானத்தின்படி ஒருநாளுக்குரிய நாழிகை அறுபது . 
அவ்வறுபான் நாழிகையையே கிரகங்களுக்குப் பிரித்துள்ளார் . ஹோரா 
காலத்தைக் கணக்கிட்டும் பிரிக்கலாம் . 

(420 ) 


நித்தியபலன் முற்றிற்று . 


விளக்க விருத்தியுரை 


459 


துவாதச பாவக பலன் 


முதற் பாவகப் படலம் 


( இந்த முதற் பாவகத்தைக்கொண்டு “ மெய்நிறம் சொரூபம் - பெரு 
நிதி -உதரம் - மத்தகமும் ........... கீர்த்தி மூர்த்திகளும் " கூற 
வேண்டுமென இந் நூலாசிரியர் பாவக விவரப் படலத்தில் கூறி 
யிருக்கின்றார் . அப்படி கூறியிருந்து இங்கு அது சம்பந்தமான 
பிரஸ்தாபம் ஒன்றுமே காணப்படவில்லை . இவ்வண்ணம் காணப் 
படாததைக் கொண்டு இந் நூலாசிரியர் இதுவிஷயம் கூறவில்லை 
என்று எண்ண இடமில்லை , கூறியே இருப்பார் இத்தகைய விஷ 
யங்கள் இந்நூல் தாலப்பத்திரத்தில் இருந்தபோது சிதறுண்டு 
இருக்குமென்பதேதுணிபாகும் . ஆதலின் இதுவிஷயமாய் சிறிது 
இங்கு விளக்குவோமாக .] 

சுலோகம் 
லக்நஸ்ய நந்தாம் சபதோர்ஹி மூர்த்தி : ஸமாநா பலசாலிநோவா 

ஸ்யாதிந்து நந்தாம்சபதேஸ்துவர்ண பரம்விதார்யா : குலஜாதிதேசா : 
சரீர வடிவங்களை அறிதற்கு விதி கூறப்படுகின்றது , இலக்கின நவாம்சத் 
திற்கொப்பாக மனிதர்களுடைய சரீரசொரூபத்தைச் சொல்லவேண்டியது . 
அல்லது இலக்கினாதிபன் பலவானாக இருந்தால் அவனுக்கொப்பான சரீ 
சொரூபத்தைச் சொல்லவேண்டியது . மற்றும் சந்திரனிருக்க நவாம்சாதி 
பதிக் கொப்பான நிறத்தைச் சொல்லவேண்டியது . மற்றும் குலம் ஜாதி 
தேசம் இவற்றை விசாரித்துக் கூறுதல் வேண்டும் . 

மூர்த்தி = தேகம் , தது = தேகம் , “ லக்க நவாம்ச துல்ய தநுஸ்யாத் 
வீர்ய புதக்ரஹ துல்யத நூர்வர் என்றபடி இலக்க நவாம்சத்திற் கொப்பான 
தேக முண்டாகும் , அல்லது சகல கிரகங்களிலும் பலமுடைய கிரகத்திற் 
கொப்பான தேக முண்டென்று கூறுக . 

பலி : ஸத்ருசி மூர்த்தி புத்வா வா ஜாதி குல தேசார் " என்ற லகு 
ஜாதகப்படி பலமுடைய கிரகத்தின் சுபாவத்திற்கேற்ற தேகம் அச்சாதக 
னுக்குண்டாகும் . ஆனால் ஜாதி குல தேசத்திற்கேற்ப அதனைக் கூறுதல் 
வேண்டும் . நிஷாதஜாதி கிருஷ்ண நிறமுடையவர் , காஸ்மிர தேசவாசிகள் 
சௌரவ ( வெண்மை) நிறமுடையவர் , கர்னாடக தேசத்தார் ஒருவகை நிறத் 
தினர் , ஊணர்கள் வெண்ணிறமுடையவர்கள், தக்ஷிணதேசத்தார் கருமை 
நிறமுடையவராதலின் தேசம் ஜாதி முதலியவைகளை அனுசரித்து கூறுதல் 
வேண்டும் " ஸத்ரம் ரஜஸ்தமோ வாதிரிம்சாம்சேயஸ்ய பாஸ்கரஸ்தாத்ருக் " 
எனவரும் லகுஜாதகத்தின்படி - சூரியனிருக்கும் திரிம்சாம்சத்தை அறிந்து 
ஜாதகனுடைய குணத்தன்மையைக் கறுதல் வேண்டும் . 


460 


சாதக அலங்காரம் 


குருச்சிரவய : ஸத்வம்ரஜாவிதக்ஞௌ - தமோ அர்க்கஸுதடௌமௌ 
ஏதே அந்தராத்மந : ஸ்வாம்ப்ரக்ருதிமஜந்தோஃ ப்ரயச்சந்தி 

( லகு ஜாதகம் ) 
( இ - ள் ) குரு சந்திரன் சூரியன் சத்துவகுணத்திற்கும் , சுக்கிரன் புதன் 
இராஜஸகுணத்திற்கும் , சனி செவ்வாய் தமோகுணத்திற்கும் அதிபர்கள் 

சூரியன் சத்துவகுண கிரக திரிமிசாமிசத்திலிருந்தால் அச்சாதகன் 
த்துவகுணமுடையவனும் , இராஜஸகுண கிரக திரிமிசாமிசத்திலிருந்தால் 
இராஜஸ குணமுடையவனும் , தமோகுண கிரக திரிமிசாமிசத்திலிருந்தால் 
தமோகுண முடையவனுமாவான் என்று அறிக . 

லக்க அம்ரேஜ்ய சசிநாம் சுதபேபாபைர்யுதே 
க்ஷிதேஷ்ல அத சுமைர்யு தேக்ஷிதேஷு 

துஸ்தாநகதேஷூ நபவந்தி சுதா : அதஞ்சித் ( பலதீபிகை ) 
இ - ள் ) இலக்கினம் , சந்திரலக்கினம் , புத்திரகாரகனாகிய குரு இருந்த 
இராசி இவைகட்கு 5 - ம் இராசியில் பாவர்கள் இருந்தாலும் பார்த்தாலும் , 
சிபர்கள் பார்வை சம்பந்தம் இல்லாவிடினும் ,.......... எத்தகைய பிரபாசை 
( ஜப - தய - விரதங்கள் ) எடுத்துக்கொண்டாலும் புத்திரோற்பத்தி உண்டா 
காது எ - று . 

புத்திரபாவக விசாரத்துக்கு லக்கினத்திற்கு 5 ஆமிடமும் , சந்திர 
னுக்கு 5 - ஆமிடமும் , புத்திரகாரகனாகிய குருவுக்கு 5 - ஆமிடமும் , எப்படி 
முக்கியமென்று இச்சுலோகத்தில் கூறப்பட்டிருக்கின்றதோ, அப்படியே 
மற்றைய பாவகங்களுக்கும் பாவக பல விசாரம் செய்துணர்தல் வேண்டும் . 

பாவக காரகர்கள் 
த்யுர்மணிர் அமரமந்த்ரீ பூஸுத: ஸோம ஸௌம்யௌ 
குருர் இரதாய ஆசௌ பார்க்கவோ பாதுபுத்ர : 
தினகர ரவிஜேஜ்யா ஜீவ பாநுக்ஞ மந்தால் 
ஸுரகிருர் இகசூநுஃ காரகாஃஸ்யுர்விலக்நாத் . ( பலதீபிகை ) 
( இ - ள் ) , 

இலக்கின பாவகத்துக்குச் சூரியனும் , இரண்டாம் பாவகத்துக் 
குக் குருவும் , மூன்றாம் பாவகத்துக்குச் செவவாயும் , நான்காம் பாவகத் 
துக்குச் சந்திரனும் புதனும் , ஐந்தாம் பாவகத்திற்குக் குருவும் , ஆறாம் பாவ 
கத்துக்குச் ( சனி ) செவ்வாயும் ஏழாம் பாவகத்துக்குச் சுக்கிரனும் எட்டாம் 
பாவகத்துக்குச் சனியும் ஒன்பதாம் பாவகத்துக்குச சூரியனும் பத்தாம்பாவ 
கத்துக்குச் சனி குருவும் , பதினொன்றாம் பாவகத்துக் குருவும் , பன்னி 
சண்டாம் பாவகத்துக்குச் சூரியன் புதன் சனியும் காரகர்களாவர் எ - று . 

பிருகத் பாராசரியம் 
1 2 3 4 5 

6 
சூர்யோம் 

குரு குஜ : ஸோமோ குரூர் பெளம் : 
7 8 

9 10 11 

12 
வலித : சனி குருச் சர்த்ாசுதோ ஜீவோ மந்தச்ச பாவகாரகா 


1 


விளக்க விருத்தியுரை 


461 


( இ - ள் ) இலக்கினபாவசத்துக்குச் சூரியனும் , 2 - க்குக் குருவும் , 8 - க்குச் 
செவ்வாயும் , 4 - க்குச் சந்திரனும் , 5 - க்குக் குருவும் , 6 - க்குச் (சத்ரு ) செவ்வா 
யும் , 7 - க்குச் சுக்கிரனும் , 8 - க்குச் சனியும் , 9 - க்குக் குருவும் , 10 க்குப் புத 
னும் , 11- க்குக் குருவும் , 12 - க்குச் சனியும் பாவக காரர்கள் ஆவர் எ - று . 

9 - க்குச் சூரியன் காரகன் என்பது மந்திரேசர் மதம் . குருவென்பது 
பாசரர் மதம் . இருவகையும் கொள்வது முறையன்று . சூரியனை பிதுர் 
வகையிலும் , குருவை பாக்கிய விசாரவகையிலும் கொள்ளுகல் முறை. 
6 - க்குச் சனியை நோய்வகைக்கும் , செவ்வாயை கடன் சத்துரு வகைக்குக் 
கொள்ளுதல் வேண்டும் 6 க்குப் புதனை அம்மான் வகைக்குக் கா கனாகக் 
கொள்க . 4 - க்கு வித்தியா வகையில் புதனையும் , கிருஹ வாகன வகையில் 
சுக்கிரனையும் , பூமி வசையில் " வ்வாயையும் காரர்களாகக் கொள்க . இப் 
படியே கிரசகாரகங்களையும் , பாவகங்களையும் அறிஞர்கள் நோக்கிக் காரகநிர் 
ணயஞ்செய்துகொள்க . இங்குசிறப்புப்பாவகங்களின் காரகர்களைக் கூறுவாம் . 

சூரியனை 9 - ம் பாவகத்தில் பிதுர்வுக்குக் காரகன் எனப் பொதுவாகக் 
கூறப்பட்டிருப்பினும் பாலுக்குச் சூரியனையும் , இரவுக்குச் சனியையும் 
கொள்க . சந்திரனை 4 - ம்பாவகத்தில் மாதுருவுக்குக் காரகன் எனப் பொது 
வாகக் கூறப்பட்டிருப்பினும் பகலுக்குச் சுக்கிரனையும் , இரவுக்குச் சந்தி 
சனையும் கொள்க . 

இதற்குப் பதகம் 


பாவ . 
உப பாவகங்கள் 


Pun 


இலக்கினத் 


காரகர் 


இரக 


1 
2 


இலக்கினம் 


ரவி 
குரு , 
ரவி 


1 
2 
2 


தனம் 


நேத்திரம் 
குடும்பம் 
சகோதரம் 


} 


புதன் 


COM 


3 
4 


மாதுரு 
வித்தை 


.. 


பூமி 
சந்ததி 
சத்துரு 
நோய் 
கடன் 
மனைவி 


5 
6 


1 
2 
2 
2 
8 
4 
4 
4 
4 
5 
6 
6 
6 
7 
8 
9 
10 
11 
12 


குஜன் 
சந்திரன் 
புதன் 
சுக்கிரன் 
குஜன் 
குரு 
செவ்வாய் 
சனி 
செவ்வாய் 
சுக்கிரன் 
சனி 
சூரியன் 
புதன் 


1 
2 
2 
2 
3 
4 
4 
4 
4 
5 
6 
6 
6 
7 
8 
9 
10 


4 
4 
4 
4 
5 
6 
6 
6 
7 
8 
9 
10 
11 
12 


11 


3 


8 
9 
10 
11 
12 


ஜீவனம் 
ஆதாயம் 


11 
12 


செலவு 


சனி 


462 


சாதக அலங்காரம் 


உதாரணம் : -- இந்தப் பதகம் , அல்லது சக்கரத்தில் தனத்தைப்பற்றி 
ஆராயுங்கால் இலக்கினத்துக்கு 2 - ஆமிடம் , குருவுக்கு 2 - ஆமிடம் , சந்திர 
னுக்கு 2 - ஆமிடம் ஆகிய இம்மூன்றையும் நோக்கிக் கூறுதல் வேண்டும் . 
ஆயுளைப்பற்றி ஆராயுங்கால் இலக்கினத்துக்கு 8 - ஆமிடம் , சந்திரனுக்கு 
8 - ஆமிடம் , சனிக்கு 8 - ஆமிடம் ஆகிய இமமூன்றையும் நோக்கிக் கூறுதல் 
வேண்டும் . பிறவும் இங்ஙனமேயாகும் . இப்பதகத்தில் உதாரணமாக சில 
பாவக உபபாவகங்களைக் கூட்டி இருக்கின்றது . ஏனைய பாவக உபபாவகங் 
கட்கு அறிஞர்கள் யுக்திபூர்வமாக ஏற்படுத்திக்கொள்ளுதல் வேண்டும் . 

இப்படி பாவகபலன்களை ஆராயுமிடத்து ஒவ்வொரு பாவகத்திற்கும் 
மும்மூன்று இராசிகளைக்கொண்டு பலன் கூறவேண்டி வரும் . அப்போது 
பாவகம் , காரகன் , சந்திரவசாற்பாவகம் இம்மூன்றில் எது பலமுடையதோ 
அதைக்கொண்டு பலன் கூறுதல் வேண்டும் . ஒருவர்க்கு புத்ரபாவக ஆராய்ச் 
சியில் 5 - ஆமிடம் பலயீனமானால் , சந்திரனுக்கு 5 - ஆமிடத்தைக் கொண்டு 
பார்த்தல் வேண்டும் . அதுவும் பலவீனமானால் குருவுக்கு 5 - ஆமிடத்தைக் 
கொண்டு பார்த்தல் வேண்டுமென்ப . பிறபாவகங்கட்கும் இங்குகூறியமுறை 
அழ்ந்துணர்ந்து சுருதி யுக்தி அநுபவங்கொண்டு பலனுரைத்தல் நலம் . 

ஜீவனும் சரீரமும் 
ஈஸ்வரன் சகல சராசரங்களுக்கும் இறைவனாவன் சொன்னோம் .. 
சராசரங்களெல்லாம் பிரகிருதிபுருஷவடிவமாக இருக்கின்றன . அஃதாவது 
கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்திற் காணும் பிராணிகளெல் 
லாம் இரண்டு அமிசங்கள் வாய்ந்திருக்கின்றன. அவ்வமிசங்களாவன : 
1 - ஜீவன் , 2 -சரீரம் , பிராணிகள் செய்யும் சகல விவகாரங்களும் ஜீவ 
னாலேயே நடத்தப்படுகின்றன . அந்த விவகாரங்களுக்குச் சரீரம் சாதன 
மாய் இருக்கின்றது . 


உலகத்தில் தோன்றிய ஜீவராசிகளில் மானிடவர்க்கமே உயர்ந்தது 
என்பது வேதத்தின் துணிபு . இம்மானிட வர்க்கத்தினருக்கு அவரவர் 
களின் இருவினைக்கொப்ப வயதும் , கண்டங்களும் இன்ப துன்பங்களும் ,, 
கர்ப்போற்பத்திலேயே சிருஷ்டிக்கப்படுகின்றதேயன்றி வேறு எந்த கா 
திலும் சிருஷ்டிக்கப்படுவதில்லை. ஆதலால் அந்த கர்ப்போற்பத்தி கால 
நிர்ணயத்தின் ஆதார ஆதேயங்களாக விளங்கும் சந்திரன் , இலக்கினம் 
இவைகளின் மாகாத்மிடத்தைப்பற்றி மகரிஷிகள் கூறியிருப்பதை இங்கு 
சிறிது விளக்கப்படும் . 

லக்நந்தேவ : ப்ரபுஸ்வாமீ லக்கம் ஜ்யோதி : பரமம்மதம் 
லக்கந்தியோ மஹாந்லோகே லக்கர் தத்வம் திசந்குரு 

( திரிலோகப் பிரகாசம் ) 
( இ - ள் ) இலக்கினமானது தேவர் , அதிகாரி , கடவுள் , ஜோதி , நீபம் 
முதலியவற்றின் அமிசமென்பதாம் . 

லக்நம் ஜீவோம் நக்சந்த்ர : சரீரம் திதிபாதிகா 
ஜீவபுஷ்டே பலம்புஷ்டம் நஷ்டேநஷ்டம் விதுர்புதாம் 

( ஜோதி : சாகரம் ) 


விளக்க விருத்தியுரை 


463 


இ - ள் ) இலக்கினம் ஜீவனும் , சந்திரன் மனதும் , நிதி முதலியவைகள் 
சரீரமும் ஆகும் . ஆதலால் ஜீவன் புஷ்டியாயிருப்பின் தேகபுஷ்டியுண்டு , 
ஜீவன் நஷ்டமாயின் தேக நஷ்டமுண்டு எ - று . 

இந்துஸர்வத்ர பீஜாம்போ லக்நஞ்சகு சுமப்ரபம் 
பலோஸத்ரு சோம்சச்ச பாவர்ஸ்வாது பலம்ஸ்ம்ருதம் . ( புவன தீபிகை ) 

( இ - ள் ) சந்திரன் சர்வத்துக்கும் மூலமாவான் இலக்கினம் புஷ்பத்தை 
யொத்தது . இவ்விரண்டும் பலமாயிருப்பின் சர்வ பலமும் உத்தமமாகும் . 

லக்கம்ஹஸ் தீ ந்ருபச்சந்த்ர : ஸௌம்யபாபாச்ச ப்ருத்யகா : 
ந்ரு போஷ்டேகதம் யுக்தம்கதம் ஹிபலமாதி சேக் . ( ஜோதி பிரகாசம் ) 
( இ - ள் ) 

இலக்கினம் யானையும் , சந்திரன் அரசனும் , ஏனைய சுப பாப 
கிரகங்கள் சேனை வீரர்களுமாவர் . அரசன் நஷ்டப்படின் யுத்தமும் , அவ் 
வாறே அரசன் பலமுடையவனா யிருப்பின் யுத்தத்தில் வெற்றியுண்டாவ 
போல பலனும் அவ்வாறேயாம் . 

ஆதாரம் இந்தோர் பலமுக்த்தம் ஆத்யைர் ஆதேயம் அந்யரஹஞ்சவீர்யம் 
ஆதாரசக்தௌ பரிதிஷ்டிதாநாம் ஆதேயவஸ்து நிஹிவீர்யவர்தி . 

( ஸ்ரீபதி ஆசார்யர் ) 
( இ - ள் ) சகல விஷயங்களிலும் ஆதாரம் சந்திரனும் , ஆதேயம் ஏனைய 
கிரகங்களுமாகும் . ஆதார வஸ்துவின் பலானுசாரமாக ஆதேயவஸ்துவின் 
பலனும் உண்டாம் . 

தௌஹி சந்த்ரஸ்பலம் ப்ரதாநம் லக்நஸ்ய 
பச்சாத தஸப்த வர்க : 

(சம்மிதா பிரதீபம் ) 
( இ - ள் ) முதல் சந்திரபலம் முக்கியம் , அதன்பின் இலக்கினபலமும், 
அதன்பின் சப்தவர்க்க பலமும் முக்கியமாம் . 

யதாஜன்ம லக்நாச்சபம்வா அசுபம்வாபலம் 
க்ஞாயதே தத்வத்சவம் ப்ரகல்ப்பம் 
ஸதாஸர்வகார்யே புதைர் லக்கவீர்யம் 

விசிந்த்யம் விதாநோகார்யம் நகிஞ்சித் . 
இ - ள் ) இலக்கினத்தைக்கொடு சுபாசுப பலன்கள் அறியப்படுதலின் 
சர்வகாரியங்களிலும் இலக்கினபலததை விசாரித்து அறிதல் வேண்டும் 
இதை விசாரித்தறியாமல் எந்த காரியங்களையுஞ் செய்யக்கூடாது . 

எனவரும் இத்தியாதி சுலோக வசனங்களினால் இலக்கினத்தினதும், 
சந்திரனதும் பெற்றிகள் இத்தகைத்தென்பது நன்கு விளங்காநிற்கும் . 
அனால் இந்தச் சுலோக வசனங்கள் முகூர்த்த விஷயத்தில் இலக்கினம் , 
சந்திரன் இவற்றின் சிறப்பை விளக்கவந்ததாயினும் , ஏற்புடைக் கோடல் 
என்னும் யுத்தியினால் இந்தச் சாதக பலாபல விஷயங்களின் ஆதார ஆதே 
யங்களான சந்திரனதும் , இலக்கினத்தினதும் பெற்றியும் இதுவாமென்பது 
பெறப்பட்டதுணர்க . ஆதாரம் சந்திரனும் , ஆதேயம் இலக்கினமுமாகும். 
இவ்விரண்டினது ஆதார ஆதேயங்களினாலேயே சோதிட சாஸ்திரத்தின் 
பலத்தன்மைகள் யாவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன . 


461 


சாதக அலங்காரம் 


சு 


லக்காதேஹ ஷட்வர்க்கே அங்க கார்திம் 
ப்ராணச் சந்த்ரோ தாதவ : சேசசேர்த்ரா : 
ப்ராண நஷ்டேதே ஹதாத்வங் கநாசம் 

தஸ்மா திந்தோர் வீர்மார்யை ப்ரதானம் . ( சாரங்கதரசம்மிதை ) 
எனவரும் சுலோக வசனம் இலக்கினம் தேகமெனவும் , இராசி , ஓணா . 
திரைகாணம் , சப்தாமிசம் , நவாமிசம் , துவாதசாமிசம் ஆகிய சட்வர்க்கங்கள் 
பாதமுதலிய ஆறு அங்கங்களெனவும் சந்திரன் பிராணன் எனவும் மற்றைய 
கிரகாதிகள் தாதுக்கள் எனவும் , இது காரணத்தால் பிராண நஷ்டமானால் 
சரீரமும் சரீராங்கங்களும் நாசமடையும் . ஆதலால் பிராணாதார பூதனான 
சந்திரனுடைய பலம் சகல விஷயங்களிலும் பிரதானம் என்று அறியப்படு 
கின்றது . மற்றும் இதனை " ஜந்மலக்நம் சரீரம்ஸ்யாச் சந்த்ரலக்நந்து ஜீவிதம் 
என வரும் காலவி தான வசனத்தினாலும் அறியலாம் . இலக்கினம் தேகம் 
என்பது சகல சோதிட நூற்களின் சம்மதம் . சந்திரன் ஜீவன் என்பதை 
சர்வஜீவ நிலஹப்ராணோ எனவரும் பாகவத வசனமும் நன்கு விளங்கும் . 

ககநம்பாஸ்கர : ப்ரோக்தச் சந்த்ரோபூமிர் உதாஹ்ருதம் 
புமாக்பா நுர் வதூச்சந்த்ரக சக்ரம்ப் ாண வான் ரவி : 

பூசக்ரதே ஹாசந்த்ரஸ்டாத் இதிசாஸ்த்ரஸ்ய நிச்சய : 
எனவரும் ஞானப்பிரரீபிகை வசனத்தினால் ஆகாயம் , புருஷன் , பிராணன் 

கிய இம்மூன்றிற்குச் சூரியனும் , பூமி - ஸ்திரீ தேகம் ஆகிய இம்மூன்றிற்குச் 
சந்திரனும் அதிபர்கள் என்றும் , இந்தியதி பிதுர்மாதுர் காரகாதி பத்தியத் 
தைச் சார்ந்ததென்றும் நன்கு அறியப்படுகின்றது . 

கர்ப்போற்பத்தி சேதனம் 
வேம் 

தந்தை 

தாய் 
சந்திரன் சுக்கிலம் சுரோணிதம் 
பெண் பிராணன் தேகம் 


சூரியன் 
ஆண் 


ஆகாயம் ( மேல் ) ( சையோக சம்பந்தம் ) பூமி ( கீழ் ) 

இம்முறையால் ஜீவசிருஷ்டி நிகழ்கின்றதென்பது வெளிப்படையாக 
விளங்குதலுணர்க . ஆனால் இம்முறையில் சந்திரனை தேகமெனக் கூ 

கூறப் 
பட்டது சிவசத்தி முறைப்பற்றியதாகும் . சந்திராமிசம் பூமியாதலாலும் , 
இராசீநாம் உதயோ லக்கம் ” என்றபடி பூமியே இலக்கினமாதலாலும் ,, 
சிலர் சந்திரனை ஜீவன் எனவும் , இலக்கினத்தைத் தேகமெனவும் , ஒருசிலர் 
சந்திரனை தேகமெனவும் , இலக்கினத்தை ஜீவன் எனவும் கூறுவாராயினர் . 
இங்வனம் கூறியிருப்பினும் சந்திரன் பிராணன் இலக்கினம் தேகம் 
என்பதே சர்வ சப.மதமாகும் . ஆதலால் பிாணாதாரமாகிய சந்திரனையும் , 
தகாதாரமாகிய இலக்கினத்தையுங் கொண்டே மகரிஷிகளால் வேதத்தின் 
நேத்திராங்கமாகிய சோதிட சாஸ்திரத்தில் சர்வ சுபாசுப பலன்களையும் 
ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதென்று அறிதல் வேண்டும் . மற்றும் , 

விநாதேஹே நகஸ்யாபி புருஷார்த்தோ நவித்யதே 
தஸ்மாத்தேஹம் தாம்ரக்ஷேத் புண்யகர்மாணி ஸாதயேத் . 


சரீர 


விளக்க விருத்தியுரை 

465 
தர்மஸ்யாய தாம்யத்தச் சரீரம் பரிபாலயேத் 
நசதேஹம் விநாருத்ர : புருஷைர் வேத்யதேபர : ( நீதி சாஸ்திரம் ) 
( இ - ள் ) சரீரம் இல்லாவிட்டால் எவரும் தர்ம , அர்த்த , காமமோக்ஷங்கள் 
என்னும் சதுர்வித புருஷார்த்தங்களை அடைய மாட்டார் . ஆதலால் சரீரமும் 
திரவியமும் காப்பாற்றப்படல் வேண்டும் . புண்ணிய கிருத்தியங்களைச் 
செய்யவேண்டியது . நமது தேகம் சர்வ புண்ணிய கார்யங்களுக்கு ஸ்தான 
பூதமானது . ஆதவால் அதை நாம் நன்றாக பாதுகாத்தல் வேண்டும் . 
மில்லாவிடில் மக்களால் சத்கர்ம உத்கிருஷ்டமான பிரம்மத்தை அறிய 
சாத்தியப்படாது . 

மக்கட்பிறப்பிற்கு முக்கிய சாதனமாக இருப்பது தேகமாதல்சோதிட 
சாஸ்திரத்தில் பலமாக 

பலமாக சாதனத்திற்கு முக்கியமானது தேகபாவகமாகிய 
இலக்கினபாவகமேயாகும் என்று அறியவும் மற்றும் தேஹம்தநம்ரஷேத் 
என்று கூறியதனால் தேசத்திற்கு அடுத்தபடியாயுள்ளது தனமா தலால் 
தேஹஸ்தானத்திற்கு அடுத்தபடியாயுள்ளது இரண்டாமிடமான தனபாவக 
மாகும் என்று அறியவும் . இது கருதியே மகரிஷிகள் ஒன்றாமிடம் தேக 
ஸ்தானமெனவும்இரண்டாமிடம் தனஸ்தானமெனவும்வகுத்திருக்கின்றன 

ஆக்ருதி : ப்ரக்ருதிர்தோஷா குணாகுண வயோ ரஸா : 
பும்ஸ்த்ரீ சேஷ்டாஸ்வபாவச்ச க்ராமாதி ஸ்திதி கர்மச , 
லக்நாத வசாத்வாபி லக்கஸம்ஸ்த க்ரஹாதபி 
வக்த்தவ்யம் தைவவிதுஷா ப்ராசீக முநிஸம்மதாத் . 

( ஜம்புஹோரா பிரகாசிகை ) 
( இ - ள் ) சரீர ஆகிருதி , சுபாவம் , தோஷம் , குணம் , அகுணம் ,அஸ்தை , 
இரசம் , ஆண் , பெண் , சேஷ்டை , அப்பியாசம் , கிராம முதலான ஸ்திதி 
இவைகள் யாவும் இலக்கினாதிபதியினுடைய ஆகிருதி , பிரகிருதி குணாதி 
களின் அறுசாரமாக அல்லது இலக்கினத்திலிருந்த கிரக அநுசாரமாக 
உண்டாகுமென்று பிராசீன முனிபுங்கவர்கள் அருட்செய்திருக்கின்றார் . 

க்ரஹாதீநம் ஜகத்ஸர்வம் க்ரஹாதீநா நராவரா : 
காலக்ஞாநம் க்ரஹாதீநம் க்ரஹாகர்ம பலப்ரதா 
ள் ருஷ்டிரக்ஷண ஸம்ஹாரா : சர்வேசாபி க்ரஹாநுகா : 
கர்மண : பலதாதார சூசகாச்ச க்ரஹாஸதா 
துஷ்கரம் பவஸம்யோக காலேது ஸ்தானமாயபு : 
தத்பலா நந்வயாதேவம் ததாபூஜ்ய தமாக்ரஹா : ( பிருகஸ்பதி ) 

( இ - ள் ) இதனால் உலகமனைத்தும் கிரகங்களின் ஆதீனத்தில் இருக் 
கின்றதென்பதும் , சிருஷ்டி - ஸ்திதி - சம்மாரமென்னும் முத்தொழிலும் கிரக 
தீனத்தாலேயே நடைபெறுகின் றதென்பதும் நன்கு விளங்காகிற்கும் .. 

ஆனால் பாவிகபலன் கூறும்போது அவசியம் நாம் கவனிக்கவேண்டிய 
முக்கிய விஷயம் சிலவுண்டு. இதைப் பெரும்பாலோர் கவனிப்பதே இல்லை .. 
இங்ஙனம் கவனியாமையினால் தான் ஜாதக பலபாகங்கள் நிகழ்ச்சிக்குச் சரி 
யொத்தின்றி பிழையாகப் போகின்றதன்றி மற்றப்படி சோதிட சாஸ்திரம் 
பொய்யல்ல . இதனை “ போற்றுகின்ற சோதிட நூல் பொய்யாதொருநாளும் , 
சாற்றில் அறியாதவர்க்கு அது பொய் " என்றருளினார் பெரியாரென்ப. 

59 


466 

சாதக அலங்காரம் 
இந்த ஆராய்ச்சிக்கு மிகமிக அவசியமானது பாவக ஆரம்ப மத்திய அந்திய 
ஸ்புடங்கள் கிரகஸ்புடங்களாகும் . இவைகளை அறியாமல் பாவகபலன்களைக் 
கூற முற்படுவது வானத்தை வில்லாய் வளைப்பேன் , மணலைக் கயிறாகத் 
திரிப்பேன் , ஆகாயத்தில் கோட்டை கட்டுவேன் என்பதை யொக்குமே 
யன்றி உண்மை வேறொன்றும் இல்லை என்பது திண்ணம் . சவர் இன்றி 
சித்திரம் எழுதுதல் எங்ஙனம் அமையும் ? இவ்வுண்மைகளை ஒரு சிறிதும் 
உணர்ந்துய்யாமல் பெயர் மாத்திரத்தால் சோதிடப் புலவர்களென முற் 
போந்த போலிச் சோதிடர்களிடம் பாவகப் பலன்களைக் கேட்டுணர்தல் , 
கல்லாதான் சொற் காமுறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண்காமுற் 
றற்று " என்பதை யொக்கும் . ஒரு ஜாதகத்தின் இராசி சக்கரத்தில் இலக்கி 
னத்துக்கு ஏழாமிடத்தில் குரு இருப்பதாக காணப்படின் அச்சாதகனுக்கு 
மனைவி சுந்தரமான வடிவும் அதிர்ஷ்டமும் , ஆயுளுமுடையவளெனக் கூறு 
வது இயற்கை . ஆனால் கணிதமூலமாக பாவக்கிரகஸ்புடஞ் செய்துப்பார்க்க 
குரு இராசி சக்கரத்தில் சப்தமராசியில் காணப்படினும் 

கணித மூலமாக 
பாவக சக்கரத்தில் ஆறாம்பாவக எல்லைக்குள்ளேனும் , அல்லது எட்டாம் 
பாவகத்தின் ஆரம்பத்திலேனும் சில சமயங்களில் அமைந்திருக்க முடியும் . 
அப்போது முன் சொன்ன பலன்கள் தவறிப்போகுமன்றோ? ஆகவேபாவக 
சக்கரத்தைக் கொண்டே பலன்களைக் கூறுதல் முறையாகும் . இங்ஙனம் 
பாவகசக்கத்தில் கிரகங்கள் மாறுபடுதல் உண்டோ எனின் ? பாவக சக்கர 
மும் அஷ்டவர்க்கமும் என்ற வியாசத்தில் உதகரித்த இரண்டு ஜாதகங்களி 
னால் உண்டென்று அறியலாம் . இஞ்ஞான்று அநேக சோதிட கள் பாவகச் 
சக்கரத்தை அறவே விட்டு இராசிசக்கரம் ஒன்றையே பிரதானமாகக் 
கொண்டு பலன் கூறிவிடுகின் றனர் . 

. 
இத்தகையோரிடம் ஜாதகங் கணித்தல் , பலபாகங்கேட்டல் முதலியன 
பிரயோசனமற்ற காரியமாகும் . வடமொழி தேர்ச்சி , மந்திர சாஸ்திரப் 
பயிற்சியுடைய புரோகிதர்களோ மிகச் சிலர் . அவர்கள் பால் இவற்றைக் 
கூறின் அவர்கள் இதை அங்கீகரிப்பதேயில்லை . இவ்விரண்டினும் தேர்ச்சிப் 
பெறாத புரோகிதர்களோ மிசப்பலர் . இவர்களிடம் இவற்றைக் கூறின் பய 
னில்லையன்றோ, புரோகிதர்களிடம் சமஸ்காரஞ் செய்துகொள்ளும்மக்கள் 
அவர்களிடம் பெரும் மதிப்புகொண்டிருப்பது சகஜம் , புரோகிதர்கட்கு 
இவ்வித ஆராய்ச்சி உண்டா ? இல்லையா ? என்பதை அவர்கள் அறியவிரும்ப 
மாட்டார்கள் . 

பாவக தத்துவார்த்தம் 
அருந்தமிழ் உலகினீர் ! பாவக தத்துவார்த்தம் என்னும் இத்தொடர் 
மொழிக்கு இலக்கின முதலாகவுள்ள பன்னிரண்டு பாவகங்களின் உண் 
மைப்பொருள் என்பது அருத்தமாகும் . அதாவது சோதிடசாஸ்திரங்களில் 
மகான்கள் நான்காமிடத்தை மாதுருஸ்தானமெனவும் , ஒன்பதாமிடத்தைப் 
பிதுர்ஸ்தானமெனவும் எக்காரணம்பற்றி வகுத்தனர் என்னும் இன்னனைய 
உணமைகளை அறிந்துணர வேண்டுமென்னும் விருப்பம் சோதிட சாஸ்திர 
வித்தியா விநோதர்களுக்குண்டாவது சகஜமன்றோ ! இதுவன்றி . 

" ஜ்யோதிஷாமய நம்ஸாக்ஷாத் யத்தக்ஞாந மதீர்ந்த்ரியம் 
ப்ரணீதம் பவதாயே நபுமான்வேத பராபாம் ” 


கை 


விளக்க விருத்தியுரை 


467 


ப 


என்ற 


என வரும் பாகவதம் 10 - வது கந்தம் 8 - வது அத்தியாயத்து 5 - வது சுலோ 
கத்தில் எந்த ஜோதிஷ 

ஜாதிஷ சாஸ்திரத்தினால் புருஷன் சுபாசுபங்களை 
பட்ட ஜோதிஷ சாஸ்திரம் உங்களால் செய்யப்பட்டதென ஸ்ரீயுத நந்த 
கோபன் அவர்கள் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியை நோக்கிக் கூறிய வசனத் 
தினால் ஜோதிஷ சாஸ்தி . ம் அதீந்திரிய ஞானத்தை உண்டுபண்ணு மியல் 
புடையதென நன்கு விளங்குதலினால் அதீந்திரிய ஞானத்தை யளிக்கவல்ல 
இச்சாஸ்திரத்தின் உண்மைப் பொருளை அறியவேண்டியது பகுத்தறிவைப் 
பெற்ற நம்மனோர்களின் முக்கியக் கடமையாகும் . இந்த ஆராய்ச்சியைப் 
பற்றி அவசியம் நேர்ந்தது யாது பற்றி எனின் ? ஜாதி சீலத்தைப்பற்றிக் 
கூறும் ஸ்தானம் நான்காமிடமென ஸ்ரீயுத கேசவ தைவக்ஞரும் இலக் 
கினமென ஸ்ரீபுத நீலகண்ட தைவக்ஞரும் கூறியிருப்பதனாலும் , இன்னும் 
சில பாவகங்களைப்பற்றி பூர்வாசிரியர்கள் பலர் பலவேறு அபிப்பிராயமுடை 
யவர்களாக இருப்பதனாலும் , இவற்றின் உண்மைகள் யாதெனக் கண்டுணர 
வேண்டுமென்பது பற்றியேயாம் . ஆனால் இவ்வித அரிய ஆராய்ச்சியானது 
முற்றுணர்ந்த மூதறிவாளர்க்கு உரியதேயன்றி எம்போல்பவர்க் குரியதல்ல 
வென்பது நன்கு உணர்ந்தும் " ஆசை வெட்கம் அறியாது "" 
பழமொழிக்கிணங்க இது விஷயமாய் எமக்குச் சின்னாளாக ஏற்பட்டுள்ள 
பேராவலானது பிடர்பிடித்து உந்திவருதலினால் துணிந்து முற்போந்தன 
மேயன்றி , கற்றுணர்ந்த கல்விமான என்பதைக் காட்டி காலங்கழித்தற் 
கருதியன் றென்பதை விவேகிகள் அங்கீகரிப்பார்களாக . இவ்வாராய்ச்சி 
யானது பிரபல ஏதுக்களைக்கொண்டு துணியப்பட்டனவே யன்றி வாளா 
கொள்ளப்பட்டனவல்ல . 

அர்தக்ஞ இத்ஸகலம் பத்ரமிச்நு தேஸநாகமே திக்ஞாவி நூதபாம்மா " 
என்ற வசனத்தினால் அர்த்தம் தெரித்தவன் சகலவிதமான இம்மைமறுமை 
க்ஷேமங்களை நிச்சயமாக அடைகின்றான் ; அவன் ஞானத்தால் விலகின 
பாபமுள்ள வனாய் நாகம் ” என்ற மேலான 

மேலான பதவியை அடைகின்றான் 
எனவும் , " யதேவ வித்யயாகரோதி . ததேவவீர்ய வத்ரம்பவதி 
என்ற வசனத்தினால் எந்த கர்மத்தை மந்திரங்களின் அர்த்தம் அறிந்து 
செய்கின்றானோ அதுவே அதிக பலனைத் தரத்தக்க சக்தியுள்ளதாய் ஆகும் 
என்றும் , அர்த்தம் உணராமல் மந்திரங்களை உபசரிப்பது விவேகத்தில் 
சிறர்த மானிடப் பிறவிக்குப் பொருத்தமில்லை என்றும் சுருதிகள் கூறாதிற் 
கும் . மற்றும் மூலிகையின் ( ஓஷதிகளின் ) குணதோஷங்களை அறியாது 
அவிழ்தஞ்செய்யும் வைத்தியனையொப்ப மந்திரார்த்தங்களை சரியாக அறி 
யாது மந்திரத்தை உச்சரிப்பவனும் அதனால் பெறுதற்குரிய பயனைப் 
பெறுவது ஒருகாலும் முடியாதகாரியமாகும் இங்ஙனமே சோதிடனானவன் 
துவாதசபாவக நிர்ணயத்தின் உண்மைத் தத்துவங்களை உள்ளபடியுணராது 
துவாதசபாவக பலன்களைக் கூற முற்படுவதும் பயனிலாகாரியமே யாகும் 
என்பதில் எட்டுணையும் ஐயமின்று. இலக்கினாதி துவாதசபாவகங்களின் 
அத்துவார்த்தங்களை அறிவதில் அறிஞர்கள் முக்கியமாகக் கவனிக்க வேண் 
டியது ஒன்றுண்டு. அஃது என்னை எனின் தேக : , தனம் , கனிஷ்ட 
சகோதரம் , மாதுரு , புத்திரர் , களத்தி.ம் ஆயுள் , பிதிர் , சீவனம் , லாபம் , 
விரயம் என்னும் இந்தப் பன்னிரண்டு பாவகங்கள் முறையே இலக்கினத்தி 
லிருந்து பன்னிரண்டாமிடம் உடைக்குமென எக்காரணங்கொண்டு மகான் 


468 

சாதக அலங்காரம் 
கள் நிர்ணயித்தனர் என்பதை ஆராய முற்படுவதில் இவற்றுள் முதல் 
முதல் பாவகமானது தேகபாவகமாதலாலும் , தேகோற்பத்திக்கும் அதி 
னின்று இயக்குதலைச் செய்யும் ஜீவோற்பத்திக்கும் ஆதார ஆதேய சாரண 
பூதர்கள் தாய் தந்தையர்களாதலாலும் முதல் முதல் இவ்விருவர்களின் 
பாவகத்தை நிர்ணயித்துக்கொண்டு அதினின்று மற்றைய பாவகங்களை 
நிர்ணயித்தல் வேண்டும் என்பதேயாம் . இவ்வித பாவக தத்துவார்த்தத்தை 
எமது சிற்றறிவுக் கெட்டியவரை ஒருவாறு எடுத்துக் காட்டப்படுவதில் 
உண்மையுளதேல் அறிஞர்கள் அங்கீகரிக்கவும் , இலதேல் உண்மை இன்ன 
தென எடுத்துக்காட்டவும் முக்காலும் வேண்டப்படுகின்றார்கள் . இவற்றின் 
உண்மை அருத்தங்கள் முற்றும் உள்ள வாறு எடுத்துக்கூறி தத்துவங் 
காட்டல் முற்றக்கற்ற மூதறிவாளர்கட்கு இயலுமேயன்றி எம்போல்வார்க்கு 
இயலாத காரியமேயாகும் . ஆயினும் கடவுள் கருணையோடும் நமக்கு அளித் 
துள்ள சொற்ப அறிவைக்கொண்டு அவ்வறிவான் அறிந்தவற்றைஉலகோப 
காரங் கருதி வெளியிட முற்பட்டதேயன்றி உண்மை வேறில்லை என்பதை 
விவேகிகள் அங்கீகரிப்பார்கள் என்று நம்புகின்றோம் மகான்கள் சோதிட 
சாஸ்திரத்தில் அருளிச்செய்துள்ள துவாதசபாவங்களைக்கொண்டு ஜாதகங் 
கட்குப் பலபாகத்தைக் கூறுவதில் முற்படாது இதுவென்ன ? அது என்ன ? 
என்று வீண் காரியத்தில் காலங்கழிக்க முற்பட்டது தகுமோ எனின் ? 
கூறுதும் இவ்வித ஆராய்ச்சி செய்ய முற்பட்டது வீண்காரிய மாகாதென் 
தை விவேகிகள் நன்கறிவர் . யாதுபற்றி எனின் ? மாதுருஸ்தானம் நான் 
காமிடமென்பது யாவரும் நன்கு அறிந்த விஷயம் . இந்த பிரசித்தமான 
உண்மை விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் மாதுருஸ்தானம் மூன்றா 
மிடம் என வீண் விதண்டாவாதத்துக்காகவோ , அல்லது சோதிடப்பயிற்சி 
செய்து வரும் ஒரு வித்தியார்த்தியைப் பரிட்சிப்பதற்காகவோகூறுவ :ாயின் 
அப்போது இவ்வித ஆராய்ச்சி அவசியந் தானென்பதை யாவரே மறுக்க 
வல்லுணர் . இது மட்டுமன்று . நந் தமிழ்நாட்டில் மிக பிரசித்தமாய் பண்டிதர் 
முதல் பாமரர் ஈறாகவுள்ளவர்களில் சோதிடமுணர்ந்த அனைவரது கைத் 
தலத்தும் மிளிர்ந்திலங்கும் உத்தமோத்தம சோதிடரலாகும் ஜாதசாலங் 
காரத்திகள் துவாதசபாவகப்படலத்தில் இரண்டொரு பாவகங்களை முதல் 
நூலுக்கு மாறாக அச்சேற்றினாரால் பிழையாகப் பதிப்பிக்கப்பட்டிருப்பதன் 
உண்மையை நான் இதுவரை எவரும் ஆராய்ந்து அறியாமல் அலக்கணுற் 
றிருப்பதை முன்பு பாவகப்படலத்தில் எடுத்து விளக்கி இருக்கின்றாம் . 

ஆகவே இதன் உண்கைத் திண்மைகளை அறிஞர்கள் ஆண்டு அறிந்து 
அகமகிழ்வார்களாக . 

அருந்தமிழ் உணர்ந்த ஆஸ்திகசசெல்வர்காள் ! 
சோதிடசாஸ்திரத்தில் முதல் நூல் கருத்துக்கள் மறைந்து பட தமிழில் பல 
சோதிட நூற்கள் புற்றீசல்போலக் கிளம்பியிருக்கின்றன அவையனைத்தும் 
சோதிட ஞானமில்லார் கை வசப்பட்டு தலைவிரித்தாடுகின்றன , இக்காலத் 
தில் உண்மைச் சோதிட நூற்களைத்தேடி கற்பார் மிக அருகிவிட்டனர் . 
ஆராய்வாரோ மிகமிக அருகினர் 

அறிந்தவர்களோ ஸரஸ்வதீ க்ஞா - 
கலோயதாசதி ” என வரும் பாகவதம் 10 - வது கந்தம் 2 - வது அத்தியாயம் 
19 -வது சுலோகத்தின்படி ; அதாவது ஞானவஞ்சகனிடத்தில் ( தனக்குத் 
தெரிந்தவைகளை மற்றவர்களுக்குச் சொல்லிக்கொடுக்கக் கூடாதென்ற 
எண்ணமுடையவனிடம் ) இருக்கும் வித்தையைப்போலும் என்பதற்கு 
இலக்காகிக் கூற மனமிசையாது மர்மம் சாதிச்சின்றனர் . சோதிட சாஸ் 


ளக்க விருத்தியுரை 


469 


திரிகள் என்று பெயர் சூட்டி வெளிவருமன்னோர் அதைச் சார்ந்த உண்மை 
நூற்களையும் அதன் உள்ளுறை யுண்மைப் பொருள்களையும் , அதன் 
தத்துவார்த்தங்களைக் கற்பிக்கும் முதல் நூற்களையும் ஐயந்திரிபறதெளிவாக 
பயில வேண்டுவது தமது உற்ற கடமை என்பதை கனவிலும் கருதாது 
புலந்தரு நூலிலில்லாப் பொருளினை புகல்கிற்பானும் என்ற திருவாக்கித் 
கிலக்காய் வீண்வாதம் புரிவதில் வெகு சாதுர்யமுடையவர்களாய் இருக் 
கின் றனர் . 

உண்மையை ஆராய முற்படுவோரைப்பற்றி இவர்கள் உதா 
சினம் பேசுகின்றனர் . தலால் நந்தமிழ் நாட்டுச் சோதிடமணிகாள் ! 
நீவிர் இணியேலும் கற்கக் கசடற என்னும் பொன்மொழியைப் போற்றுமின் ! 
நீவிர் சோதிட சாஸ்திரத்தின் உண்மையை யுணர்த்தும் அரிய நெறி 
நூற்கள் எம்மொழியில் இருப்பினும் அதன் உண்மையைக் கண்டு தெளிய 
விழைமின் ! ஆதாரமின்றி வெளியிடப்பட்ட சின்னூற்களை விடுமின் ! 
யாண்டும் உண்மை காண விழைமின் ! முதல் நூற்களுக்கு மாறுபாடில்லாத 
உண்மைச் சோதிட நூற்களின் உரை கண்டு அதன் உண்மையைத் தெளி 
மின் ! மெய்யுறு உத்தம சோதிடநூற்களை அறிய விழைமின் ! பொறாமைக் 
காரர்களின் பொய்யுரையை புறக்கணித்துத் தள்ளுமின! நடுநிலைதவாது 
உண்மையை யுணர்ந்துய்மின் ! என்னும் இன்னனைய நல்லுபைகளை நன்கு 
சிந்திக்க வேண்டுகின்றாம் . துவாதச பாவக தத்துவார்த்தத்தை மட்டும் 
எடுத்துரைத்தல் போதாது . சோதிட சம்பந்தமான ஒவவொகு விஷயத் 
தையும் அதாவது சூரியமகாதசை y 6 எனபதற்கும் , காலசக்கரதசை 
» ம் என்பதற்கும் துபோன்ற பிறவற்றிற்கும் தத்துவார்த்தங் காட்டுதல் 
வேண்டுமென்று விவேகிகள் எண்ண முற்படுவார்கள் . ஆனால் இவைகளை 
யும் இவை போன்ற பிறவற்றையும் சமயம் நோந்துழி நன்கு விளக்கப்படும் 
என்பதை அன்பர்கள் அறிய விழைகின்றாம் துவாதச பாவக 

நிர்ணய 
தத்துவார்த்தம் மிக அவசியந்தான் என்பதற்கு மற்றோர் நியாயம் 
வருமாறு : -அறிஞாகள் இதனை நன்கு ஆலோசிப்பார்களாக , முருகப் 
பெருமான் சூரசமமாரஞ்செய்து அவனுடலை இரண்டாகக் கிழித்தபோது 
ஒன்று மயிலும் , மற்றொன்று சேவலுமாயிற்றெனவும் , அவற்றுள் மயிலை 
தமக்கு வாகனமாகவும் , சேவலை கொடியாகவும் கொண்டாரென கந்தபுரா 
ணங் கழறுகின்றது . இவற்றுள் மயிலைக் கீழும் , சேவலை மேலும் யாதோ 
ஒரு உண்மையைப்பற்றியே ஸ்ரீ முருகப்பெருமான் கொண்டிருப்பார் என்று 
எண்ணவேண்டி இருக்கின்றது . அங்ஙனமில்லை எனின் சேவலைக் கீழும் 
மபிலை மேலுமாக ஏன் கொள்ளக்கூடாது என்ற வினா எழும் அன்றே 

கவே இதன் உண்மைத் தத்துவார்த்தத்தை அவசியம் ஆராய வேண்டி 
யிருக்கின்றது இதன் உணமைத தத்துவார்த்தத்தை நமது நண்பரொருவர் 
பினவருமாறு கூறியிருக்கின்றார் . மயில் கராமேக , தைக் கண்டு களிக்குக் 
தன்மையது , கார்மேகமோ இருள் நிறைந்தது , இருள் அஞ்ஞானத்தைக் 
குறித்தலின் அஞஞானம் கீழிருத்தல் வேண்டும் சேவல் பகலை விரும்பி 
இரவில் ஜாமந்தோறும் உறக்கத்தினின்று நீங்கி விழித்தெழுந்து கூவுந் 
தன்மையது . 

பகலோ ஒளி நிறைந்தது , ஒளி ஞானத்தைக் குறித்தலின் 
ஞானம் மேலிருத்தல் வேண்டும் என்று இவ்வாறு கூறினர் . இதன் உண்மை 
எப்படி இருப்பினும் நம் நண்பர் கூறியது ஏகதேசப் பொருத்தமாகவே 
இருக்கின்றது . இதுபோலவே ஒருவர் நான்காமிடம் மாதுருஸ்தானம் , 
ஐந்தாமிடம் புத்திரஸ்தானமென்பதை ஐந்தாமிடம் மாதுருஸ்தானமென 


470 


சாதக அலங்காரம் 


வும் , நான்காமிடம் புத்திரஸ்தானமெனவுங் கூற முற்படின் அப்போது 
பாவக தத்துவார்த்தம் அவசியமாதலை அறிதல் வேண்டும் . 
" எந்தத்தா னத்தின் பலன துஞ் சொலுங்கால் 

இயம்புதல் உதயமாய் வைத்தே 
பந்தித்த இ ாசிப் பன்னிரண்டை யுந்தான் 

பாந்தமாய் அடைவிலே பார்த்து 
சிந்தித்த முறையாய்ப் பலன்களைத் தெரிந்து 

செப்புவர் குருகடாட் சத்தால் ( ஜாதக சிந்தாமணி ) 
என்றபடி நோக்குங்கால் இலக்கினத்துக்கு நாலாமிடம் மாதுருஸ்தானம் 
ஆதலால் அதை மாதுரு லக்கினமாக வைத்துப்பார்க்க அதற்கு 7 - ஆமிட 
மான 10 - ஆம் இடம் மாதுருவின் புருஷனாகிய ஜாதகன் தந்தையினது 
இடமெனவும் , மூன்றாமிடம் பதினோராமிடம் கனிஷ்ட ஜேஷ்டசகோதரர் 
களின் 

ஸ்தானங்கள் ( தலினால் அவைகட்கு 9 - ஆமிடங்கள் முறையே 
ஜாதகன் லக்கினமுதல் 11 - ம் 7 ம் கனிஷ்ட ஜேஷ்ட சகோதரர்களின் 
தகப்பனுடைய ஸ்தானம் எனவு கொள்ளலாகாதோ ? எனவும் வினாவுவா 
ராயின் அப்போது பாவக நிர்ணயத்தின் உண்மைத் தத்துவார்த்தங்களைச் 
சரியாக , அறியாத எம்போல்வார் என் செய்வர் ? எங்கும் சோதிட நூற்களில் 
வியக்தமாக ( விளக்கமாக ) தென் தத்துவார்த்தங்கள் கூறப்படாமையினா 
லும் , நாமும் இதைப்பற்றி இதுகாறும் ஆராய்ந் திலாமையாலும் சரியான 
பதிலுரைக்க இயலா தன்றோ? ஆகவே இந்த வினாவின்படி சோக்குங்கால் 
ஒரு ஜாதகனுக்கு தகப்பனுடைய ஸ்தானம் 9 - ஆமிடம் என்ற விதிக்கு 
முரணாக 10-11-7 - ஆமிடங்களுங்கூட தகப்பனுடைய ஸ்தானங்களாகின்ற 
தென்னும் சங்கை உண்டாகின் றதன்றோ? ஆனால் சங்கையை பின்பு கூறப் 
போகும் நியாயத்தால் தீர்த்துக்கொள்ளுதற்கு முன்பு இங்கு அவசியமாக 
சிறிது கூறப்படும் . 
மூலம் ஆகிய மூர்த்தி வீமேசர்கள் 

முதிய தந்தை மதி . 2 தாயரே 
கோல அஞ்செழுத்து ஆம்குரு வெள்ளிசேய் 

கோதில் தூதுவன் வான் சனி கொண்டதே 
கால கற்பம் முடிவுபேர் அண்டமும் 

காணு மேபுல் உயிர்பிண்ட காரணம் 
சீல அல்மறை ஆகமம் தத்துவம் 

தேவர் கோன் அக் கரத்தால் செருக்குமே . 
உலகத்துக்கெல்லாம் ஆதிமூர்த்தியாகிய சாக்ஷாத் வீமநாதருடைய வலக் 
கண்ணகிய சூரியன் உயிராகிய தந்தையாகவும் , இடக்கண்ணாகிய சந்திரன் 
உடலாகிய தாயாகவும் , தனது திரிநேத்திரமான ஐம்பத்தோர் அட்சாத் 
துக்கு ஆதாரமான பஞ்சாக்ஷரமே பஞ்சபூதங்களுக்கும் ஆதேயமான நகார 
மான பிருதிவு குருவாகவும் , மகாரமான அப்பு சுக்கிரனாகவும் சிகாரமான 
தேயு குஜனாகவும் , வகாரமான வாயு புதனாகவும் , யகாரமான ஆகாயம் சனி 
யாகவும் , இவற்றின் சப்தம் சனியினிடமாசச்செல்லவும், இரசம்சுக்கிரனிட 
மாகச் செல்லவும் , ரூபம் குஜனிடமாகச் செல்லவும் , கந்தம்குருவினிடமாகச் 
செல்லவும் , இப்படி தத்துவங்களை அமைத்து உலகங்களும் , ஊழிகளும் ,, 
காலங்களுமாக நடக்க அகார , உகார , மகார , விந்து , நாதமே ஆதாரமாக 


விளக்க விருத்தியுரை 

471 
இடைகலை பிங்கலை சுழிமுனை என்கிற சூத்திரக்கயிற்றினால் இந்த நவக் 
கிரகங்களைச் சரியாய் நிறுத்தித் திருவிளையாடல் கொண்டருளும் வீமநாதர் 
அருளினாலே நல்வினை யிடமாகச் சுவர்க்காதி லோகங்களும் , மோட்சமும் 
சுபக்கிரகங்களால் வரும் தீவினைவிடமாக நாகமும் , வறுமை வாதைகளும் 
பாபக்கிரகங்களால் வரும் . இர்தப்படி அண்டபிண்டத்துக்கும் ஆகும் 
என்று கண்டு சொல்வது . 

முன்னே எடுத்துக் கூறிய வசனத்தினால் சூரியன் உயிர் , சந்திரன் 
உடல் என்பதும் , ஜீவாம்சமான குரியன் தந்தை , சரீராம்சமாகிய சந்திரன் 
தாய் என்பதும் நன்கு போதரும் . ஆதலால் சூரிய சந்திரர்கள் உயிர் உட 
லுக்குக் காரணபூதர்கள் ஆவர் . இஃது யாதுபற்றி எனின் ? பிறக்கும் சிசு 
வானது சூரியாமிசமான தந்தையிடத்திலிருந்து ஜீவனையும் , சந்திராமிச 
மான தாயினிடத்திலிருந்து மற்றைய அந்தக்கரணாதிகளையும் , தோல் - மாமி 
சம் உதிரம் முதலியவற்றையும் அடைந்து பிறக்கின்றதென்னும் சுருதி 
வசனத்தின் உண்மையினால் என்றறியலாம் . இதுவன்றி சூரிய சந்திரர்கள் 
முறையே பிதுர் மாதுரு காரர்களாயின உண்மையை காரகப்படலத்தில் 
நன்கு விளக்கப்பட்டிருத்தலின் ஆண்டு அறிதல் வேண்டும் . சர்வ ஜீவகோடி 
களினுடைய உயிர்க்கதிபனாகிய சூரியனுடைய மண்டலத்திற்கு நேராகக் 
கீழ்பாகத்தில் , கிழக்கு க்ஷி திஜ ஸ்தானத்தில் “ இராநாம் உதயோ லக்கம் " 
என்றபடி உதயஸ்தானத்தில் காணப்படும் இராசியே இலக்கின மாதலாலும் 
பூமத்தியம் சூரியமத்தியம் என்னும் இரு வேறுவகைத்தான கோட்பாடு 
(சித்தாந்தங் ) களில் பூமத்திய சித்தாந்தத்தின்படி நோக்குங்கால் சூரிய 
மண்டலத்திலிருந்து 4 - வது மண்டலம் சந்திரமண்டலமாதலாலும் , சூரிய 
மண்டலத்துக்கு நேர்க் கீழேயுள்ள இலக்கினத்திலிருந்து எண்ணவரும் 
நான்காவது ஸ்தானம் மாதுருஸ்தானம் என்று வகுத்தனர் மகரிஷிகள் 
என்பது திண்ணம் . இதில் எட்டுணையும் ஐயமில்லையென்பது அறிஞர்கள் 
சம்மதம் . ஐயமுளதேல் உமை இன்னதென்பதை அறிவித்தல் அறிஞர் 
களின் கடமையாகும் . இனி பிதிர் பாவகத்தைப்பற்றி ஆராய்வோமாக .. 
சூரியமண்டலமும் அதைச் சுற்றி இயங்குகின்ற ஏனைய கோளங்களும் 
சேர்ந்து சூரிய சம்பி , தாயம் , அல்லது ஒரு சூரிய அண்டம் என்று சொல் 
லப்படும் . சூரியனைச் சுற்றி இயங்குங் கோலங்கள் சூரியனிடத்திலிருந்தே 
ஒளி-உஷ்ணம் - பிராணன் முதலான சக்திகளைப் பெற்று விளங்குகின்றன . 
இது சாதாரணமாக யாவரும் ஒப்புக்கொண்ட விஷயம் . சூரியனைச் சுற்றி 
வானவெளியில் இயங்குங் கோளங்கள் எழு . இந்த ஏழு கோளங்களும் 
ஒருங்கே சேர்ந்து பிராணசக்தி விளங்கும்வண்ணம் அமைந்து இறைவ 
னுக்கு ஒரு சரீரம்போன் றனவாகும் . இந்த எழு கோளங்களும் இறைவன் 
சரீரத்தின் பல அங்கங்கள் அவயவங்களாக விளங்குகின்றன . ஒவ்வொரு 
கோளங்களும் பிராணகலையான இறைவன் சக்தியினால் இயங்குகின்றது . 
இவைகள் தான் பமி - சந்திரன் - புதன் - சுக்கிரன் செவ்வாய் - குரு - சனி என் 
ஓம் கிரக கோளங்களாகும் . வானவெளியில் நமக்குப் பிரத்தியட்சமாய் 
தெரியுங் கோளங்கள் ஏழாயினும் , கி.கணகாலம் தவிர்த்த ஏனைய காலங் 
களில் நமக்குத் தென்படாது . அப்பிரத்தியட்சமாய் சாயை வடிவமாகவுள்ள 
தமோகிரகங்கள் என்னும் இராகு கேதுக்களின் மண்டலங்கள் இரண்டை 
யுங்கூட்டி கிரகங்கள் ஒன்பதெனக் கூறும் உண்மையை வேதாகம புராண 
இதிகாசங்களும் சோதிட சாஸ்திரமுங் கூறாநிற்கும் , 


472 


சாதக அலங்காரம் 


ஆகவே கிரகங்கள் ஒன்பது என்பது யாவரும் நன்குணர்ந்த விஷய 
மாகும் . சூரியாண்டத்தைப்பற்றிக் கூறிய எழு கோளங்களில் நாம் வசிக்கும் 
இப்பூமியும் ஒன்றாகும் . கிரகவரிசை கிரமங்கள் வானவெளியில் வேறு 
வகையாக இருப்பினும் வேதாகம புராணே திகாசங்களில் சூரியன் - சந் 
திரன் - செவ்வாய் புதன் - குரு- சுக்கிரன் - சனி இராகு - கேது என்று எண்ணப் 
படுகின்றது . அண்டாண்டத்தில் தலைமைபெற்று விளங்குவது சூரியமண் 
டலமாகும் . தேவர்களை அர்ச்சிக்குங்கால் பாதாதிகேசாந்தமாக அர்ச்சித்தல் 
மரபாதலினால் கேதுவிலிருந்து எண்ண ஒன்பதாவது கிரகம் சூரியனாகின் 
நான் , பூமி கேதுவும் , பூச்சாயை இராகுவுமென்பது சோதிட சித்தாந்த 
சம்மதம் . ஆகவே இலக்கினமே பூமி என்பதுங்கூட சோதிட சாஸ்திர 
சம்மதம் . ஆகவே அண்டத்திலுள்ள தர்மம் பிண்டத்துக்குமாமென்ற விதிப் 
படி நோக்க பிண்டாண்டமாகிய இலக்கினத்திலிருந்து எண்ண வரும் ஒன்ப 
தாவது ஸ்தானம் பிதிர்ஸ்தானமெனவகுத்தனர்மகரிஷிகள் போலும் . அண் 
டாண்டத்தில் நவக்கிரகங்களிருப்பதொப்ப , பிண்டாண்டத்தில் நவத்துவா 
ரங்களிருப்பதனாலும் , இந்த 5வத்துவாரங்களில்சிறந்தது நேத்திரமாதலினா 
லும் , வலது நேத்திரம் சூரியாமிசமாதலாலும் , அண்டாண்டத்தில் சிறந்து 
விளங்கும் சூரியன் பிதிர்காரகனாதலாலும் , பிண்டாண்ட ஸ்தானமான 
இலக்கினத்தினின்றும் ( கிரக வரிசையில் பாதாதி கேது முதல் ) கேசாந்தம் 
( சூரியன் ) வரை எண்ணவருவது ஒன்பதென்னும் இலக்கமாதலாலும் ஒன்ப 
தாவது ஸ்தானம் பிதிரஸ்தானம் என்பது மொன்றாம் . 

" காலாத்மாதி சக்ருத்ம நஸ்து உறி நகுஸ்ஸத்வம் 
குஜோக்ஞோ வசோஜீவோ க்ஞாந ஸுகேவிதச்ச 

மகநோது : கந்திநே சாத்மஜு 
எனவரும் ஆசிரியர் வராஹமிகிரனார் வசனத்தின்படி காலபுருஷனுக்குச் 
சூரியன் ஆத்மாவாகவும் சர்திரன் மனதாகவும் , செவ்வாய் பலபுஷ்டி ( தேக 
வன்மை ) யாகவும் , புதன் வாக்காகவும் , குரு ஞான சுகமாகவும் , சுக்கிரன் 
மன்மதனாகவும் , சனி துக்கமாகவும் இருக்கிறார்கள் என்பது நன்கு விளங்கும் . 

இந் நியதியினால் எங்ஙனம் அண்டரண்ட சொரூபனாகிய காலபுருஷ 
னுக்குச் சூரியா தி கிரகங்கள் ஆத்மா முதலானவைகளாக இருக்கின்றார் 
களோ , அங்ஙனமே பிண்டாண்ட புருஷனாகிய ஒரு ஜாதகனுக்குஞ் சூரி 
யாதி கிரகங்கள் ஆத்மாமுதலானவைகளாக இருக்கின் றனர் என்று சோதிட 
நூற்கள் கூறாநிற்கும் . ஆதலின் காலபுருஷ டைய சரீர பிரதான்னிய 
சக்தியாகிய ஜீவன் சூரியனானபடியினாலும் , ஜாதகபுருஷனின் சரீரத்துக் 
கும் பிரதான்னிய சக்தியாகிய ஜீவன் சூரியனாகின்றான் என்பது 
பெறப்பட்டது . ஆகவே அண்டாண்டத்திலுள்ள கிரகங்கள் சூரியன் முதல் 
கேதுவரை ஒன்பதாகையினாலும் , கேதுவிலிருந் தெண்ண ஒன்பதாவது 
கிரகம் சூரியனாதலாலும் , பூமியே இலக்கினமாகையாலும் , அது கேதுவின் 
அம்சமாதலாலும், பிண்டாண்டமாகிய இலக்கினத்திலிருந்து எண்ணவரும் 
ஒன்பதாவது இடமே பிண்டாண்டமாகிய சரீரத்துக்கு ஜீவனைத்தந்த சூரி 
யாம்சகனாகிய தந்தையின் இடமென்பது மறுக்கொணாத ஓர் சிறந்த 
உண்மையாகும் . 

இதுகாறுக் கூறிப்போந்தவற்றால் மாதுரு பிதிர்ஸ்தான நிர்ணயங்க 
ளின் உண்மைப்பொருள் ஒருவாறு விளங்காநிற்கும் . இவை ஒருவாறு நமது 


நன்கு 


விளக்க விருத்தியுரை 

473 
சிற்றறிவுக்குப் புலனாகியவற்றைக் கொண்டு கூறப்பட்டனவாகும் . பிழை 
யுளதேல் பொறுத்து ஈதென்பதை அறிஞர்கள் விளச்சி எழுதுவார்களா 
கில் நன்றியறிதலை என்றும் மறவேம் என்ப . 

மாதுரு பிதுர் என்ற சப்தங் 
களின் பொருள் இன்னதென்பதைச் சிறிது விளக்குவோமாக. பாத்தி 
பிதா; பா = ரக்ஷணம் , ஆகவே சிசுவை இரட்சிக்கிறவனாதலால் பிதா என்று 
பெயர் . அகா சாந்தமான பிதாவென்னும் இச்சப்தத்தைப் பித்ரு எனச் சிலர் 
ருகாராந்தமாகவும் வழங்குவர் . பித்ரு என்பது பிதிர் என்று தமிழில் வழங் 
குவதாயிற்று . மாதிவர்த்தேகர் போத்ரேதி மாதா மாங்மா நேவர் த நேச 
கர்ப்பம் இவளிடத்தில் இருக்கிறபடியால் மாதா என்று பெயர் . அகாராந்த 
மான இச்சப்தத்தைச் சிலர் மாத்ரு என ருகாராந்தமாகவும் வழங்குவர் . 
மாத்ரு என்பது மாதுரு எனத் தமிழில் வழங்குவதாயிற்று . துவாதசபாவங் 
களுள் முதன்மை பெற்றது தேகஸ்நானமாகிய இலக்கினபாவகமும் , பின்பு 

த்தேகோற்பத்திக்குக் காரணபூதர்களான மாதுருபிதிர்ஸ்தானங்களாகிய 
நான்காம் பாவகம் , ஒன்பதாம் பாவகமும் மேலே எடுத்துரைத்த நியாய 
முகத்தால் நமக்குச் சித்திக்கப்பெற்றது . இந்திய தியின்படி நமக்கு இலக் 
கின பாவகத்திலிருந்து நோக்குங்கால் முதல் முதல் சித்தித்தது நான்காம் 
பாவகமும் , அதன்பின்னர் சித்தித்தது ஒன்பதாம் பாவகமுமாகும் . “ தாயார் 
பூர்வரூபம் , பிதா உத்தரரூபம் , சந்தானம் சந்தி , பிரஜைகளை உற்பத்தி 
செய்தல் சேர்க்குங் கருவி " என்னும் தைத்திரியோபநிஷத்து , சீஷாவல்லி, 
முதல் அத்தியாயத்து முதல் அனுவாகத்தின் பிரஜா உபாசனையின் வச 
னத்தின்படி இலக்கின முதலாகவுள்ள பன்னிரண்டு பாவங்களின் சக்காத் 
தில் முதல் முதல் சித்தித்தது பூர்வரூபமாகிய மாதுருஸ்தானமும் , பின்னர் 
சித்தித்தது உத்தரரூபமாகிய பிதிர்ஸ்தானமுமாமென்பது நன்கு விளங்குத 
லுணர்க , மற்றும் " அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ” என்னும் 
நமது மூதாட்டியாராகிய ஒளவைப்பிராட்டியாரின் திவ்விய திருவாக்கும் 
இதனை வலியுறுத்துதலுணர்க . சந்தானம் சந்தி எனவே பிதா ஸ்தானத்தி 
லிருந்து மாதா ஸ்தானம்வரைக்கும் ( 9 - ஆமிடத்திலிருந்து 4 - ஆமிடம்வரைக் 
கும் ) உள்ள பாவகங்கள் எட்டு ; இவற்றின் பாகைகள் , பாவகம் ஒன்றுக்குச் 
சராசரி 80 - பாகைவீதம் 240 - க்கும் . இதன் பாதி 120 -பாகைகளாகும் ,. 
ஆதலால் பிதிர் மாதுர்ஸ்தானங்களின் சந்திஸ்தானமாகிய ஜாதகோற்பத்தி 
ஸ்தானம் பிதுர்ஸ்தானத்திலிருந்து 120-பாகைக்குமேலுள்ள இடமென்பது 
கன்கு போதரும் . ஆதலால் அதுவே இலக்கின பாவகமென நன்கு விளங் 
குதலுணர்க . தாயைவிட தந்தை மிக்கவன் என்பதை மாதுரு பாவக 
எண்ணிக்கையான நான்கும் , பிதுர் பாவக எண்ணிக்கையான ஒன்பதும் 
நன்கு விளங்கும் . எங்ஙனமெனின் ? நான்கைவிட ஒன்பது பெரிதாகலின் 
என்க . பிறக்கும் சிசு முதலில் தாயை அறிகின்றது . அவள் பிறகு அச் 
சிசுவுக்கு " இவர் தந்தை " என்று கற்பிக்கின்றாள் . ஆதலால் உலக அனுப 
வத்திலும் , சுருதி வசனத்திலும் நாம் முன்னறிந்த தெய்வம் 

தாயாரும் , 
பின் அறிந்த தெய்வம் தந்தையுமானாலும் தாயைவிட தந்தை பெரியவர் 
என்பது நன்கு பெறப்பட்டதுணர்க . இதுவரை கூறிப்போந்தவற்றால் ஒரு 
ஜாதக ஜடையவும் , அவனது தாய் தந்தையர்களுடையவும் பாவகங்கள் 
இன்னதென்பது நன்கறியலாம் . இனி ஏனைய பாவகங்களுள் மிக முக்கிய 
மான சகோதர புத்திர மாதுல களத்திர ஸ்தானங்களை நிர்ணயிப்போமாக . 


60 


474 


சாதக அலங்காரம் 


இலக்கின 

ன பலன் 

இரட்டைப் பிறவி 
ஆடு அரி ஏறுமான்வில் அலரிஉற்று ஏனையோர்கள் 
நாடியே உபயலக்கி னத்தினிற் பலமாய் நண்ணில் 
கூடிய குழவிரண்டாங் குசன் ஏழிற் கதிரோனெட்டில் 
நீடிடிற் சரத்தின்மற்றோர் நின்றிடிற் பலன்களில்லை . 

( இ - ள் ) மேடம் இடபம் சிம்மம் தனுசு இவற்றிலொன்றில் சூரியன் 
இருக்க , மற்றைய கிரகங்கள் உபயராசிகளில் பலம்பெற்று இருந்தால் கர்ப் 
பாதிலிருந்து இரண்டு குழந்தைகள் பிறக்கும் . அங்காரகன் ஏழாமிடத்தில் 
இருக்க , சூரியன் எட்டாமிடத்திலருக்க , மற்றைய கி கங்கள் சரராசிகளில் 
இருந்தால் (கர்ப்பத்திலிருந்து ) இரண்டு குழந்தைகள் பிறக்கும் . ஆனால் 

பிரயோசனமற்றது ஆகும் எ - று . 

( வி - ரை ) இச்செய்புளில் இருவித இரட்டை ஜனன யோகத்தைப் 
பற்றிக் கூறப்பட்டுள்ளது . முதல்யோகம் பிருகஜ்ஜாதகம் 4 வது நிஷேக 
அத்தியாயத்து 4 - வது சுலோகத்திற் கூறிய யோகமாகும் . இரண்டாவது 
யோகத்துக்கு முதல் வழி நூற்களில் யாண்டும் மேற்கோள் காணக்கிடத்தில. 

சதுஷ்பாதகதேபாநௌ சேஷைவீர்யஸமந்விதை : 
த்வித நுஸ்தைச்சயமளௌ பவத : கோசவேஷ்டிதௌ , 

( இ - ள் ) சூரியன் நாற்கால் இராசிகளில் இருக்க , மற்றக் கிரகங்கள் 
பலமுள்ளவர்களாய் உபயராசிகளிலிருந்தால் கர்ப்பப்பையினால் சுற்றப் 
பட்ட இரட்டைக் குழந்தை யுண்டாகும் எ - று . 

இச்சுலோகக் கருத்தைக் கொண்டதே இம்முதற்செய்யுளின் இரண் 
டரை அடிகளின் பொருளாகும் என்பதில் எட்டுணையும் ஐயமில்லை அங்ஙன 
மிருக்க , நாற்கால் இராசிகளான மேஷம் - இடபம் - சிங்கம் தனுசு பிற்பாகம் , 
மகரம் முற்பாகம் . ஆக இந்த ஐந்து ராசிகளை ஷை செய்யுளில் கூறியிருத்தல் 
வேண்டும் . முற்பிரதிகளில் இவற்றுள் மூன்று ராசிகள் மட்டும் காணப்படு 
கின்றது . ஆதலின் அதனைத் திருத்தி யமைத்தாமென்றறிக . 

சூர்யச் சதுஷ்பதஸ்தச்சேஷா: த்விசரீரஸம்ஸ்திதாபலி : 
கோசாவேஷ்டிததேஹௌ யமளென கலுஸம்ப்ரஜாயேதே . ( சாராவளி) 
ரவௌசதுஷ்பதஸ்திதைபரை பலாந்விதைஸ்ததா 
யமௌஸ்த எவகோச வேஷ்டிதௌ , 

( ஜம்பு ஓரை ) 
இவைகளும் முற்கூறிய பொருளுடையதே யாதலின் உரை 
வில்லை . 

( 421 ) 
சர்ப்ப ஜனனம் 
சந்திரன் இருந்தராசி தனிற்குசன் திரயக்காணம் 
உந்திட சசிக்கிரண்டில் உறுபதினொன்றில் நல்லோர் 
வந்து தான் இருக்கில்பெற்ற மகவுடன் பிறக்கும்பாம்பு 
செந்திருமர்தே பாம்பாய்ச் செனிக்கினும் செனிக்குந்தானே . 


எழுத 


விளக்க விருத்தியுரை 


475 


இ - ள் ) இலக்குமியைப் போன்ற பெண்ணே ! சந்திரன் இருந்த ராசியில் 
செவ்வாய் திரேக்காணம் உதயமாக , அந்தச் சந்திரனுக்கு இரண்டு 
பதினொன்றில் சுபக்கிரகங்கள் இருந்தால் பிறந்த குழந்தையுடன் சர்ப்பம் 
பிறக்கும் ; அல்லது பாம்பாகவே உதித்தாலும் உதிக்கும் எ - று . 

சசாங்சேபாபலக்கேவா வ்ருச்சிகேசத்ரிபாககே 
சபை : ஸ்வாயஸ் திதைர்ஜாத : ஸர்பஸ்தத்வேஷ்டிதோஅபிவர் . 

( பிருகஜ் ஜாதகம் ) 
( இ - ள் ) சந்திரன் செவ்வாயின் திரேக்காணத்திருக்க , அவனுக்கு 2 
11 - ல் சுபர்களிருந்தால் பாம்பு பிறக்கும் , அல்லது இலக்கினம் பாபக்கிநக 
ராசியாகி (இலக்கினம் ) செவ்வாயின் திரேக்காணமானால் இலக்கினத்திற்கு 
சுபர்கள் 2-12 - ல் சுபாகள் இருந்தால் பிறந்த குழந்தை பாம்பினால் சுற்றப் 
பட்டதாக இருக்கும் எ - று , 

பௌ மத்ரேஷ்காணகேசர்த்ரே ஸௌம்யைர் ஆயதாஸ்திரை : 
ஸர்ப்பஸ்தத்வேஷ்டிதஸ்தத்வத் பாபலக்நேவிரோதிசேத் . (கர்க்கர் ) 
பௌமத்ருகாணகதேசந்த்ரௌ லக்நேவாஸம்ஸ்திதேவதேஜ்ஜாதம் 
தவ்யேகாதசகைஸ் ஸௌம்யைர் அஹிவேஷ்டிதகோபுஜங்கோவா . 

( சாராவளி) 
இவ்விரு சுலோக வசனங்களும் பிருகஜ்ஜாதக சுலோக வசனத்தின் 
பொருளுடைத்தாதலின் உரை வரையவில்லை என்க . 

முற்பிரதிகளில் சந்திரன் பாவராசி ” என்று இருந்ததை “ சந்திரன் 
இருந்தராசி ” எனவும் , “ உறுபன்னிரண்டில் என்றிருந்தை " உறுபதி 
னொன்றில் " எனவும் திருத்தியமைக்கப்பட்டதை சோதிட விற்பன்னர்கள் 
நன்கு உணர்வார்களாக . இதன் உண்மைப் பொருளை உள்ளவாறு உணராத 
ஒருசில்லோர் “ சந்திரன் பாவராசியில் இருந்தால் ” என்று மயங்கி பொருள் 
கூறாகிற்பர் , அது பொருந்தாதென்க . இலக்கினம் பாவராசியாய் இருந்தால் 
இந்த சம்பவம் உண்டாமென்றறிக . 

(422 ) 
பிதா பரதேசம் 
நாலிடத் ததிபன் பாக்கி யாதிபன் இலக்கினத்தில் 
சாலவே நல்லோர் பார்க்கத் தான்உறில் ராச பூச்சியன் 
கோலிய சனி ஒன்று அல்லால் குசன் ஏழில் உறினும் சுங்கன் 
மாலிவர் நடுவில் இந்து மருவினும் பிதாவேற் றூரே . 

( இ - ள் ) நான்காமாதிபதி , பாக்கியாதி ( ஒன்பதாம் பாவச ) பதி இவாகள் 
இலக்கினத்திலிருக்க , அவாசளை சுபக்கிரகங்கள் பார்க்கப் பிறந்தவன் 
இராசபூசிதனாவான் . இலக்கினத்தில் சனி இருந்தாலும் அல்லது ஏழில் 
செவ்வாய் இருந்தாலும் , சுக்கிரன் புதன் இவர்களின் ஈடுவில் சந்திரன் 
இருந்தாலும் தகப்பன் அயலூரில் இருப்பான் எ - று . 
( வி - ரை) தர்மவாஹா ராசீசௌ லக்கஸம்பந்தி நௌயதி 
ஜீவத் ருஷ்டியு தெளதஸ்ய ராஜவஸ்யாதி பூஷணம் . 

( ஜாதக பாரிஜாதம் ) 


476 


சாதக அலங்காரம் 


( இ -ள் ) சுகபாக்யாதிபர் இலக்கினத்திலிருந்து குருவினால் பார்க்கப் 
பெற்றால் ராஜவசியம் , ஆபரணம் முதலியன உண்டாகும் எ - று . 

" ஞ சுக்ரயோர் மத்தியகதே அதவா அப்ஜேயமோ 
தயேவாகு ஸுதேஅஸ்த ஸம்ஸ்தே பிதும் பரோ 
ஷஸ்ய ததாஹி ஜந்ம 

( ஜம்பு ஓரை ) 
( இ - ள் ) புதன் சுக்கிரன் மத்தியில் சந்திரன் இருந்தாலும் , அல்லது 
சனி இலக்கினத்தில் செவ்வாய் ஏழில் இருந்தாலும் பிறக்கும்போது 
தகப்பன் அன்னியவூரில் இருந்தான் எ - று . 

உத்யாஸ்தே அபிவாமந்தே குஜேவாஸ்தம் ஸமாகதே 
ஆஸ்திதே வாந்த : அபாநாதே சசாங்கஸுத சுக்ரயோ : 

( பிருகஜ் ஜாதகம் ) 
இ - ள் ) இலக்கினத்தில் சனி இருந்தாலும் , அல்லது ஏழில் செவ்வாய் 
இருந்தாலும் , சந்திரன் புத சுக்கிரர்களின் நடுவிலிருந்தாலும் , தகப்பன் 
சமீபத்திலில்லாமல் வேற்றூரில் இருக்கும்போது பிறந்தவன் என்றறிதல் 
வேண்டும் எ - று . 

இந்த முதல் வழி நூற்களைக்கொண்டு இச்செய்யுளை திருத்தியமைக்கப் 
பட்டிருக்கின்றது . இதுவே சரியானமுறை . இதில் எட்டுணையும் ஐயமில்லை 
என்பதை அறிஞர்கள் ஆழ்ந்து நோக்கி யுண்மை உணர்வார்களாக . ( 423 ) 

பண்ணும்லக் கினத்தை இந்து பாராமல் இருக்க இந்து 
நண்ணிய விராசி யங்கம் நவிற்சர ராசி யாக 
ஒண்ணிய அவற்றின் சந்தி உற்றிட உதித்தான் ஆகில் 
திண்ணமாய்த் தகப்பன் தேசாந் திரத்தினில் திரிவன் தானே . 

( இ - ள் ) நன்மையைச்செய்யும் இலக்கினத்தைச் சந்திரன் பார்க்காமல் 
சரராசிகளில் அல்லது சராம்சங்களின் சந்தியில் இருக்கப்பிறந்தவனுடைய 
தகப்பன் கட்டாயம் அப்போது தேசாந்திரத்தில் சஞ்சாரம் செய்வான் 
எ - று . ஒண்ணிய = பொருந்திய , திண்ணம் = நிச்சயம் 
( வி - ரை ) “ தநும்ந வீக்ஷிதேவிதௌ சார்க்ஷகாம் சஸந்திகே 
பரோஷஸம் ஸ்திதஸ்யவா பிழர்ஜநுஸ்ததா பவேத் " 

( ஜம்பு ஓரை ) 
சந்திரன் இலக்கினத்தைப் பார்க்காமல் சரராசி அல்லது சர 
அம்சங்களின் சந்தியிலிருக்கப் பிறந்தவன் தகப்பன் பிறக்குங் காலத்தில் 
தேசாந்தரத்தில் திரிந்து கொண்டு இருப்பான் எ - று . 

( 424 ) 
பரிதி பத்து இடம் அகன்று பற்றிய சரவி ராசி 
மருவிடில் தந்தை தேசாந் திரத்து உறும் மற்றும் பாவர் 
உரிமையாம் பாவ ராசி உறில் அது கதிர்க்கு ஐந்தேழ் 
பெருமொன்பான் இடமேல் தந்தை சிறையுளான் பரதே யத்தில் . 

( இ - ள் ) சூரியன் பத்தாமிடத்தை விட்டு ( பதினொன்று பனிரண்டா 
மிடங்களிலிருக்க அவை ) சபாசியாயிருந்தால் பிறந்தவன் தர்தை அந்திய 


விளக்க விருத்தியுரை 


477 


தேசத்திலிருப்பான் . மற்றும் பாபர்கள் பாபகிரக ராசிகளான மேடம் 
சிங்கம்விருச்சிகம் மகா கும்பங்களிலிருக்க அவைகள் சூரியனுக்கு 5-7 9 

இடங்களாக இருக்குமானால் பிறந்தவன் தந்தை அந்நிய தேசத்தில் 
சிறையிலிருப்பான் எ - று . 

( வி - ரை ) தந்தை பரதேசம் என்று விளக்கவந்த இந்த செய்யுட்கள் 
யாவற்றிலும் " பண்ணும் இலக்கினத்தை இந்து பாராமல் இருக்க " என்ற 
பிரயோகத்தை உபயோகப்படுத்திக் 

உபயோகப்படுத்திக் கொள்ளல் வேண்டும் . அதாவது 
சந்திரன் இலக்கினத்தைப் பாராதிருக்க இலக்கினத்தில் சனியிருந்தாலும் , 
அல்லது செவ்வாய் ஏழில் இருந்தாலும் , புதன் சுக்கிரன் மத்தியில் சந்திர 
னிருந்தாலும் பிதா பரதேசம் என்று கூறுதல் வேண்டும் . 
இந்த 5 - வது கவியின் முதல் இரண்டு அடிக்கும் கூட அதை உபயோ 

யோ 
கப்படுத்திக் கொள்ளல் அவசியமாகும் . 

சூரியன் இலக்கினத்துக்கு 11-12 - ல் சரராசியில் இருந்தால் தகப்பன் 
வேறு தேசத்திலிருக்கும்பொழுது பிறந்தவன் என்று கண்டுகொள்ளவும் . 
ஆனால் சந்திரன் இலக்கினத்தைப் பார்க்காமல் இருந்தால் தான் மேற் 
சொன்னது ஏற்படும் . இவ்விதம் கூறியதனால் சந்திரன் ஜனன லக்கினத் 
தைப்பார்க்காதிருக்க , சூரியன் 11-12 - ல் சாத்திலிருந்தால் தகப்பன் அந்திய 
ஊரில் இருந்தான் என்றும் , திரத்திலிருந்தால் ஜனித்தவூரில் இருந்தான் 
என்றும் , உபயத்தில் இருந்தால் தந்தை தனதுதேசத்திலும் , வேறு தேசத் 
திலுமின்றி நடுவழியில் இருந்தான் என்றும் அறிதல் வேண்டும் என்க . 

பிதுர்ஜாத : பரோக்ஷஸ்ய லக்நமிந்தாவ பச்யதி 
விதேசஸ்தஸ்ய சரபே மத்யாத் ப்ரஷ்டே திவாகரே. 

( பிருகஜ் ஜாதகம் ) 
இ - ள் ) இலக்கினத்தைச் சந்திரன் பாராதிருக்க , சூரியன் 11-12 - ல் 
சராசியில் இருந்தால் தகப்பன் அந்நிய தேசத்தில் இருப்பான் எ - று . 

ஓராம நீக்ஷமாணே பிதரி நகேஹஸ்திதே சசிதி ஜாதம் 
மேஷ ரணாச் ச்யுதேவா சரபேபாநௌ விதேசகதே . ( சாராவளி) 

( இ - ள் ) (இதுவும் முன்பொருளை யுடையதாகும் ) இனி பின் இரண்டு 
அடிகளில் கூறிய விஷயத்திற்கு மேற்கோள் வருமாறு : 
க்ரூசர்க்ஷகா க்ரூரககா யதிஸ்யுர் திவாமணேர் தர்மசுதா அஸ்தஸம் ஸ்தா 
ஸ்திராதிபே அர்க்கே ஜாகோ அந்யதேசே பத்த ( ஜம்பு ஓரை ) 

( இ - ள் ) சூரியனுக்கு 5-7-9- ஆமிடங்கள் பாவராசியாகி அவற்றுள் பாப 
கிரகங்களிருக்க, சூரியன் சரராசியில் இருந்தால் பிதா அன்னியதேசத்தில் 
சிறையிருப்பான் , ஸ்திரராசியிலிருந்தால் சுயதேசத்தில் சிறையிருப்பான் ,, 
உபயராசியிலிருந்தால் சுய அன்னிய தேசங்களிலன்றி வழிமார்க்கத்தி 
சிறையிருப்பான் எ - று . 

சூர்யாச்ச பஞ்சமேத்யூநே நவமேக்ரூரகேசரா: 
க்ரூரைர்த்ருஷ்டா ஸ்திரேராசௌ ஸ்வதேசே பந்தம்பிது : 
சரேந்யதேசேமார்சேச விஸ்வ ேபாவேசபர்தாம் . ( சியாம சங்கிரகம் ) 


478 


சாதக அலங்காரம் 


( இ - ள் )) சூரியனுக்கு 5-7-9 ல் பாபராசியாய் பாபகிரகங்கள் இருக்க , 
சூரியன் சர திர உபயங்களிலிருப்பின் முறையே அன்னியதேசம் , சுய 
தேசம் , வழியிலுள்ள தேசம் இவைகளில் பிதா சிறையிலிருப்பான் எறு . 

க்ரூரர்க்ஷகதாவசோபநௌ சூர்யாத்யூத நவவாத் மஜஸ்திதெள 
புத்தஸ்து பிதாவிதேசக : ஸ்வேவா ராசிவசாததோவா பதி . 

( பிருகஜ் ஜாதகம் ) 
( இ.ள் ) சூரியன் சரராசிகளிலிருக்க அவனுக்கு 5-7-9 ஆமிடங்கள் 
பாபராசிகளாய் அவற்றுள் பாபகிரகங்களிருந்தால் முறையே தந்தை 
அன்னிய , சுய, சுய அன்னியமல்லாத மத்திய தேசத்தில் சிறையிலிருப்பான் . 

மேஷம் சிங்கம் - விருச்சிகம் - மகர - கும்பம் இவை பாவராசிகள் , மற்றும் 
க்ஷணசந்திரனனால் கடகமும் , பாவருடன் இருந்த புதனானால் மிதுன - கன் 
னியும் பாப இராசிகளாகும் . செவ்வாய் -சனி பாவர்கள், க்ஷணசந்திரன் , 
பாப்புதன் இவர்களும் பாவர்களாவர் . 

( 425 ) 
சேய்க்குப்பன்னொன்றிலிருந்து சேர்கிலோகுழவிக்கீனம் 
ஆக்கியநல்லோர் காணி லவனை மற்றோர்வளர்ப்பர் 
வீக்கியபாவர்காணில் வியமதாங்குழவியே கும் 
பாக்கியரிந்தைக்காணிற் றகப்பன்வாழ்பதியிற்செனனம் . 

( இ - ள் ) குஜனிருந்த ராசிக்கு லாபத்தில் சந்திரனிருக்கில் அந்தஜாதக 
னுக்கு ஹீனமுண்டு. மேற்சொன்ன அங்காரகனை சுபக்கிரகங்கள் காணில் 
அந்த ஜாதகனை மற்றவர் போஷிப்பர் . தீய கிரகங்கள் காணில் அந்த 
ஜாதகன் இறந்து போவான் . பாக்கியஸ்தானாதிபதி என்னும் 9 - ஆம் வீட்டை 
புடையவன் சந்திரனைப் பார்க்கில் அந்த ஜாதகன் தன் தகப்பன் வீட்டி 
லேயே பிறப்பான் என்று சொல்லுக எ - று . 

( வி - ரை ) உயிர்க்கதிபனென்னும் சந்திரனை தந்தை ஸ்தானாதிபதி 
பார்த்தால் தகப்பன் சொந்த வீட்டில் பிறப்பன் என் றபடி , பிதிர்காரகன் 
பார்த்தாலும் , 5 - ஆம் வீட்டதிபதி சேர்ந்தாலும் பார்த்தாலுங்கூட பிதூரார் 
ஜித மனையில் பிறப்பான் என்று , ஐந்தாம் வீட்டதிபனான அம்மான் ஸ்தா 
னாதிபதியாவது புதனாவது பார்த்தாலும் சேர்ந்தாலும் அம்மான் வீட்டில் 
பிறப்பான் என்றும் , மற்றும் நீச்சக்கோட்கள் பார்க்கில் அல்லது அன்னிய 
திரகங்கள் பார்த்தாலும் , அன்னியர் வீட்டிலேயே பிறப்பானென்றும் , 
கோட்களுக்கு ஏற்றவாறு சொல்லுக, குஜனுக்கு 11 - ல் சந்திரனின்றால் 
ஜாதகனுக்கு இடையூறென்பதை 8 - ஆம் பாவகத்தால் ஆராய்ந்து கூறுவது 
சலம் 

(426 ) 
நீசத்தானத்தினல்லோர் நின்று சந்திரனைக்காணில் 
பேசுவர்மரத்தின் கீழே பிறந்திடும்பிள்ளை யென்றே 
பூசல் செய்பாபர் நீசம் பொருந்தியச்சியைக்காணில் 
ஏசுறுசர்வீட்டிற் பிறந்தசேயெனச்சொல்வாரே. 

( இ - ள் ) சுபக்கிரகங்கள் நீச்ச ஷேத்திரம் பெற்று நிலவைக் காணில் 
அந்த ஜாதகன் மாத்தடியில் ஜெனித்த பிள்ளையென்றும் பேசுவர் . நீச்சம் 


விளக்க விருத்தியுரை 


479 


பெற்ற தீய கிரகங்கள் சந்திரனைக் காணப் பிறந்தவர்கள் ஈனர்களுடைய 
இல்லத்தில் ஜெனிப்பான் என்றும் கூறுவர் . 
( வி - ரை ) பொன்னவ நீச மாகிப் பொருந்து சந்திரனைக் காணில் 

அன்னவன் தரும சத்ரம் தன்னிலே பிறப்ப னென்பர் . 
என்றபடி குரு நீச்சம் பெற்று சந்திரனைக் காணில் அந்த ஜாதகன் 
தரும சத்திரத்தில் பிறப்பான் என்றும் , புதன் நீச்சம்பெற்றுப் பார்க்கில் 
மைதானங்களில் பிறப்பானென்றும் , சனி ராகு கேது இவர்கள் நீச்சம் 
பெற்றுப் பார்க்கில் நீச்சஜாதியார் வீட்டில் பிறப்பானென்றும் சொல்லுக . 
சுக்கிரன் நீச்சம்பெற்று சந்திரனைப் பார்க்கில் ஜலக்கரையில் பிறப்பான் 
என்றும் கூறுவர் . 

( 427 ) 
இந்துவு நல்லோ ரேக ராசியி லிருக்கிற் காண்கில் 
பந்தமா மனித ரில்லாப் பதியிலுற் பவிக்கப் பண்ணும் 
சந்திரற் கேழிற் காரி தபனனுக் கேழிற் சேயும் 
வந்திடத் தந்தை தாய்க்கு வருத்தமு மரிட்ட மாமே . 

இ - ள் ) சுபகிரகங்களும் சந்திரனும் ஏகராசியி லிருந்தாலும் அல்லது 
சந்திரனைப்பார்க்கவும் உதித்த ஜாதகன் உதவிசெய்ய மனிதரில்லாத தனி 
யிடத்தில் ஜெனன மாகுவன் . சந்திரனுக்குச் சப்தமத்தில் அதாவது 7 - ஆம் 
ராசியில் குஜனிருக்கப் பிறந்த ஜாதகன் மாதா பிதாக்களுக்கு கஷ்டங் 
களும் , கெண்டாதி தோஷமும் சம்பவிக்கும் எ - று . 
( வி - ரை ) கதிரவன் றனக்கி ரண்டிற் காறிசேர் தந்தைக் காகா 

மதிதனக் கீரா றெட்டில் மைந்தன்சேர் மாதுக் காகா . 
என்றபடி சூரியனுக்கு இரண்டில் சனி சேரில் பிதாவுக்கு தோஷமும் , 
சந்திரனுக்கு 8-12- ல் சனி நிற்கில் மாதாவுக்கு தோஷமும் உண்டாகும் 
என்றும் , 

மதியவர் பெருமை யாகி மற்றதிக் கோட்கள் பாரா 
சதிரதி லாசனிற்க சத்துரு பார்வை இல்லா 
திவர்கேந்திர நான்காய் நின்றால் ஏந்திஸழ மாதே கேளாய் 

விதியதி லுயர்ந்த மாதா மேதினியி லிருப்ப னூராய் . 
சந்திரன் சுபக்ஷேத்திரங்களில் பெருமை பெற்றும் , தீய கிரகங்கள் பார்வை 
பின்றி மாதுருஸ்தானத்தில் குரு என்று அதற்கு சத்துரு கி : கங்கள் பாபா 
மல் 1-4-7-10 என்னும் இடங்களிலிருந்தால் மாதாவுக்கு தீர்க்க வயதுண்டு 
என்றும் சொல்வர் . சூரியன் உச்சம்பெற்று திரிகோண ஸ்தானாதிபதிகள் 
அக்ஷயாயும் , சந்திரன் குரு இவர்கள் திரிகோண ஸ்தானங்களிலும், இராகு 
சேது அங்காரகன் -சனி - புதன் இவர்கள் 6-8 12 இவ்விடங்களில் சேரில் 
பிதாவுக்கு நல்ல செல்வமும் , தீர்க்க வயதும் உண்டென்று கேரளத்தில் 
சொல்லியபடி பாவகங்களின் சுபாசுபம் தெரிந்து சொல்லுக . ( 428 ) 

சவுரிக்கே ழிடத்திற் செவ்வாய் தானுறிற் குழவிக் கீனம் 
பவுரிகொ ளிலக்கி னாதி பாவரோ டிசைந்தா றெட்டில் 
உவமிகு பன்னி ரண்டி லுற்றிடில் ரோக வானாம் 
நுவல்சென்ம லக்கி னாதி பலமிலா திருக்கி னோயாம் . 


480 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) சனி நின்ற ராசிக்கு சப்தமத்தில் குஜன் சேர்ந்திருக்கி 
அந்த ஜாதகனுக்கு கெடுதியாம் . இலக்கினாதிபதி தீய கிரகத்தோற்று 
6-8-12 என்னும் கொடிய இடங்களிலிருந்தால் அந்த ஜாதகன் வியாதி 
யுள்ளவனாக இருப்பான் எ - று . 

( வி - ரை ) மேலேகாட்டியுள்ள வியாதியஸ்தன் என்பதை 6-8 இவ்விடங் 
களில் சனி இருந்தால் விஷக்கடியும் குஷ்டமும் , மேலே சொல்லிய இடங் 
களில் சுக்கிரன் தவிர மற்ற கிரகங்களிலிருந்தால் மேகத்தில் சம்பந்தப் 
பட்ட வியாதி யுள்ளவனென்றும் , சித்திரைநக்ஷத்திரத்தில் குஜனிருந்தால் 
குஷ்டமுண்டென்றும் , அனுஷாக்ஷத்திரத்தில் இராகு -கேது-சனி இவர்கள் 
வரில் அற்ப வியாதிபுள்ளவனும் , 8 - ல் இராகு இருக்கில் கட்டிப்பிளவையும் 
9 - ல் பாவகிரகங்களிருந்தால் சோகம் உண்டென்றும் 9 - ஆம் பாவகத்தால் 
ஆராய்ந்து சொல்லுதல் வேண்டும் . 

( 429) 
ஆறுட னிரண்டி டத்தி னதிபனுங் குசனு மூன்றில் 
வீறுட னிலக்கினத்தின் மேவிற்கா தறும றாதேல் 
சீறிய செவியில் ரோகஞ் சேருநற் கணக்கன் வீட்டில் 
பேறுடன் காரி நிற்கில் நபுஞ்சனாய்ப் பிறப்பன் காணே . 

( இ - ள் ) ஆறாம் வீட்டதிபனும் இரண்டாம் வீட்டதிபனும் குஜுனுடன் 
சேர்ந்து 8 -ஆம் ராசியிலிருந்தாலும் இலக்கினத்தில் சேர்ந்தாலும் செவி 
யறுந்து போம் . செவி யறுபடவில்லையேல் ரோகம் காட்டும் , சனி - புதன் 
வீட்டிலிருக்கப் பிறந்தவன் ஆண்மைத்தனமில்லாதவனாக ஜெனிப்பான் . 

( வி - ரை ) மேலே சொல்லியுள்ள ரோகாதி குடும்பாதி குஜன் இம்மூவ 
ரும் மறைவிடம்பெறில் காதறுபடும் , அல்லது காதுரோகம் காட்டும் என்ற 
தால் மேலே சொன்ன மூவரிலொருவர் ஆக்ஷி அல்லது உச்சம் பெற்ற சந்தி 

ன் குரு இவர்கள் பார்த்தால் மேற்சொன்ன தோஷம் பரிகாரமாகும் . 
சனிபார்த்தாலும் சேர்ந்தாலும் இன்னம் அதிகமாகுமென்றும் கொள்க . ( ) 

புந்தி வீட்டினிற் பிறக்கப் புதனாறா மிடத்தி னிற்க 
அந்த வாறா மிடத்தி னதிபன் லக்கினத்தி னிற்க 
நிந்தையா மலியு மாவ னிலவுசன் மாதி யோடும் 
மந்தனும் புதனுங் கூடில் வடிவினிற் குள்ள னாவன் . 

இ - ள் ) மிதுனம் கன்னி ஜெனன இலக்கின மாக புதன் ஆறாம் வீட்டில் 
இருக்க , ஆறாம் வீட்டதிபதி இலக்கினத்தில் சேரப் பிறந்தவன் யாவரும் 
நிந்தை செய்யத்தக்க அலியும் பெண்ரூபவானாகுவன் , ஜெனன இலக்கினாதி 
யுடன் சந்திரனும் அல்லது சனியும் புதனும் ஒன்றுகூடிநிற்கில் அந்த 
ஜாதகன் வடிவு குள்ளனாக இருப்பான் எ - று . 

வி - ரை ) புதனுக்கு ரோகஸ்தானம் வருவது தீதாகும் . அதிலும் 6- ஆம் 
வீட்டதிபதி ஜென்மமேறில் களத்திரசுகம் குறைவுள்ளவனாவான் என்றும் 
கூறுவர் . 

( 431 ) 
வடிவுள தகரிற் றேளின் மங்கல னிருக்க வேதான் 
முடவன்லக் கினத்தி னிற்க மூன்றினிற் பிருகு மேவு 


விளக்க விருத்தியுரை 


481 


உடல்சிறு குள்ள னாவ னுயர்குச னோரை யாதில் 
அடல்சனி திரயக் காண மாகிடிற் சிறையி லொன்றும் . 

( இ - ள் ) அழகுபொருந்திய மேஷம் விருச்சிகம் இவ்விடங்களில் குஜன் 
ஆட்சிபெற ஜெனன லக்கினத்தில் சனிசோ 3 - ஆம் ராசியில் சுக்கிரன் சேர 
ஜெனித்தவன் குள்ள சரீரமுள்ளவனாக இருப்பான் . ஜெனனகாலப்போது 
குஜன் ஓரையாகவும் , ஜெனன இலக்கினத்திலாவது 5-9 என்னும் இடங் 
களிலாவது சனி இருந்தால் அந்த ஜாதகன் பாஜாக்களால் கடுங்காவலில் 
இருப்பவனாவான் என்றும் சொல்லுக எ - று . 

( வி - ரை ) குஜன் ஓரையாகி இலக்கினத்தை சனி பார்த்தால் கடுங் 
காவல் இருப்பானென்றது . சூரியன் - சனி - அங்காரகன் - சுக்கிரன் இவர்கள் 
10- ல் நின்றாலும் , சந்திரன் - குஜன் - புதன் இவர்கள் ஒன்று கூடி இருந்தாலும் 
துர்க்கருமம் செய்யப்படுவோனாவான் . மீன லக்கினமாயும் குரு 3 - லும் குரு 
நின்ற ராசிக்கு முன்னும் பின்னும் அசுப கிரகங்களிருந்தால் கடுங்காவலில் 
இருப்பான் என்றும் கூறுவர் . 

( 432 ) 


ஒன்றே ழெட்டொடு வியத்திற்சசி பாவருடனே 

உத்தமர் கேந்திரத்தின்றி உயர்விழி நோக்காரேல் 
நன்றிய லின்றிப் பிறக்குஞ் சேய்க்கு அரிட்டம்தானே 

நவில்விய மெட்டாறாதி பாவர்களே யரயின் 
வென்றியொ டாங்கிருக்கிலவன் துர்ப்பலனே ஆவள் 

மேவியசன் மாதிபதிதான் பாவனாகிக் 
கொன்றைமுடி யோனருளா லேவிய மாறெட்டில் 

கூடில் நன்மையென்றே கூறுவர் பாவலரே : 
( இ - ள் ) சந்திரன் பாபக்கிரகங்களுடன் கூடி இலக்கினம் ஏழாமிடம் , 
எட்டாமிடம் , பன்னிரண்டாமிடங்களில் ஒன்றில் இருந்து சுபர்கள் சோதி 
ரத்தில் இல்லாதிருக்க , அக்கேந்திரத்தைத் தவிர்த்து வேறு இடங்களில் 
இருக்கிற சுபக்கிரகங்களால் பார்க்கப்படாவிட்டால் பிறந்த குழந்தைக்கு 
நன்மையின்றி துன்மையே ( மரணமே ) யுண்டாகும் . சொல்லப்பட்ட ஆறு- 
எட்டு பன்னிரண்டாமிடங்களுக்கு உடையவர்கள் ஆதிபத்தியத்தினால் 
பாவர்களே ஆவார்கள் . அவர்கள் ஆட்சி யுச்ச முதலிய பலத்துடன் அந்த 
இடங்களில் ( அதாவது 6-8-12 - வது இடங்களில் ) இருந்தால் அந்தச் சாத 
கன் சரீரபலமில்லாதவனாய் இருப்பான் . உதித்த இலக்கினாதிபதியானவன் 
பாபகிரகமாய் ஆறு- எட்டு - பன்னிரண்டாமிடங்களில் ஒன்றில் வீற்றிருந்தால் 
கொன்றைமாலையைத் தரித்த முடியையுடைய பரசிவப் பெருந் தகைப் 
பெருமானுடைய கிருபையினால் அச்சாதகன் சரீர பலமுடையவனாய் 
இருப்பான் என்று சோதிட விற்பன்னர்கள் சொல்லுவார்கள் எ - று . 

(( வி - ரை ) இச்செய்யுளில் சிறிது திருத்தவேண்டி பிருந்தமையின் 
முதல் நூலை நோக்கித் திருத்தியுளேம் : 

க்ரூரேண ஸம்யுதச்சசீ ஸ்மராந்த்ய ம்ருத்யுத : 
கண்டகாத்ப ஹிச்சுபைர் அலீஷிதச்ச ம்ருத்யுத : ( பிருகஜ் ஜாதகம் ) 

61 


482 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) சந்திரன் பாவர்களுடன் கூடி 1-7-8-12 - ல் இருக்க கேந்திரத் 
தைத்தவிர்த்த மற்ற இடங்களிலிருக்கும் சுபக்கிரகங்கள் அவனைப் பார்க்கப் 
படாமலிருக்க பிறந்தவனுக்கு மரணமுண்டாகும் . 

இப்படி சொன்னதினால் சுபக்கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் 
அரிஷ்டமில்லையென்று ஊகித்தறியவும் .. 

வ்யயாஷ்ட ஸப்தோ தயகே சசாங்கே 
பாபைஸ் ஸமேதே சுபத்ருஷ் டி ஹீரே 
கேந்த்ரேஷூ ஸௌம்ய க்ரஹவர்ஜி தேஷு 
* ஜாதஸ்ய ஸத்ய : குருதே ப்ரணாசம் . 

( சாராவளி ) 
( இ - ள் ) சந்திரன் பாபருடன்கூடி சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டால் 
1-7-8-12 - ல் இருக்க ( அச்சந்திரனுக்கு ) சேர்திரங்களின் சுபர்கள் இல்லா 
விடின் பிறந்தவன் சீக்கிரத்தில் மரணமாவான் . 

நன்று இயல் இன்றி = நல்ல பலன் இல்லாமல் , வென்றி = வெற்றி ; 
அஃது பலமுடைத்தா பிருத்தல் , துர்ப்பலன் = தேக பலக்குறைவு , 
மேவிய பிறந்த , கொன்றைமுடியோன் = பரமசிவன் , அருள் = கிருபை , 

தநுபதி : ஸபலோ அஷ்ட ஷட அர்த்ய 
அங்கஸ்தநு ஸுகம்க ஷடந்த்யம்ரு தீட்ஸ்வபே 
தநுஸுகம் யதாவிபலே அங்கபேவபுஷி 
பாபககேசரு ஜாதிகக : 

( ஜாதக சங்கிரகம் ) 
இ - ள் ) இலக்கினாதிபதி பலமுடையவனாய் 6-8 12 - ல் இருந்தால் சரீர 
சுகம் கிடையாது 6 8-12 - க்குடையவர்கள் பாவர்களாய் மேற்சொன்ன 
இடங்களில் இருந்தால் சரீரசுகம் கிடையாது . இலக்கினாதிபதி பலமில்லா 
தவனாய் இருந்தாலும் , இலக்கினத்தில் பாபசிரசங்கள் இருந்தாலும் நோய் 
உடைய சாதகனாவான் . 

( ஷடந்தியம் ருதீட்ஸ்வ பேதநுஸுகம் ” எனவரும் சாதக சங்கிரக 
வசனப்படி 6-8-12- க்குடையவர்கள் 

6-8-12 - க்குடையவர்கள் சுபரானாலும் பாவரானாலும் சரி 
அவர்கள் 6-8-12 - ஆமிடங்களில் இருந்தால் அச்சாதகனுக்குத் தேகசுகம் 
இன்றித் துன்பமூண்டாகுமென்று கூறுகின்றது . இந் நூலாசிரியர் நவில் 
வியம் எட்டு ஆறாதி பாவர்களே ஆயின் வென்றி ஒடு ஆங்கு இருக்கில் 
அவன் துர்ப்பலனே ஆவன் எனக் கூறியதிலிருந்து பின்வருமாறு 
பொருள் கொள்ளுதல் பொருத்தமாகக் காணப்படுகின்றது . 

அதாவது : 
6 8-12 - க்கு உடையவர்கள் ஆதிபத்தியத்தை முன்னிட்டு பாவர்களே 
ஆவார்கள் . ஆதலால் அவர்கள் அந்த 68-12 - ல் ஆட்சி பெற்று இருப்பார்க 
ளானால் சாதகனுக்குத் தேகசுகத்தைக் கொடார்கள் என்பதேயாகும் . 
பாவலர்களே என்பதின் ஈற்றிலுள்ள ஏகாரம் தேற்றப்பொருளது . 

முன்னே எடுத்துக்காட்டிய சாதக சங்கிரகத்தில் " தநுபதி : ஸபலோ 
அஷ்ட அந்த்யகஸ் தநுஸுகம் " என்னும் இந்த வசனம் " இலக்கினாதிப 

+ “ ஷஷடோ! ” என்றும் , * “ ப்ராணைர் வியோகம்வ்ர ஜதிப்ாயா த 8 ” 
என்றும் பாடம் . இவை சரியன்று , 


விளக்க விருத்தியுரை 

483 
( பாபகிரகமாய் இருந்தாலும் சரி , சுபக்கிரகமாய் இருந்தாலும் சரி ) பலம் 

டையவனாய் 6-8-12 ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தால் சரீர சுகம் 
கிடையாது என்று கூறாவிற்கும் . மற்றும் " அதிபஷஷ்ட அஷ்டரிப்ரேஷு 
நசுகத ” என்ற கேரள சூத்திர வசனம் “ இலக்கினாதிபன் இலக்கினம் 
அல்லது சர்திர லக்கினம் ; அல்லது தேக காரகனாகிய சூரியன் இவைக 
ளுக்கு 6-8-12 - ல் பலத்துடன் இருந்தால் ஜாதகனுக்குத் திரேக சௌக்யம் 
டையாது 

எனக் 

கூறாநிற்கும் . இவ்விரு வசனங்கள் ஒத்துளதை 
பறிஞர்கள் நோக்குதல் வேண்டும் . ஆனால் கேரள சூத்திர பாஷியமானது 
சந்திர லக்கினத்திற்கும் , சூரிய லக்கினத்திற்குங்கூட இவ்விதம் பார்க்க 
வேண்டுமெனக் கூறியது புக்திக்கும் பொருத்தமாகவே இருக்கின்றது . 

க்ரூராலயே ரிபுக்ருஹே அதவா அபிநீசே 
க்ரூரேக்ஷிதே யதியுதே வ்யயாந்த்ர ஸம்ஸ்தே 
ஷஷ்டங்கதே தநுபதௌ தநுகேக லேவா 
தத்கால ஸம்பவ நரஸ்ய நதேற சௌக்யம் . 

( ஜாதகானுபவ தருப்பணம் ) 
( இ - ள் ) இலக்கினாதிபதி பாப இராசிகளில் இருந்தாலும் , பகைவீட்டி 
லிருந்தாலும், அல்லது நீச்சத்திலிருந்தாலும் , பாவர்களுடன் கூடி இருந்தா 
லும் , பார்க்கப்பட்டாலும் , 6-8-12- ஆமிடங்களில் இருந்தாலும் , இலக்கினத் 
தில் பாவர்கள் இருந்தாலும் , அச்சாதகனுக்குத் தேகசுகம் இருக்காது . 

தநுஸ்தாசாதி பஷ்ஷஷ்டே வ்யயேசாஷ்ட மகோசர : 
கீர்த்திஹீ நோபவேத்தீ நோதநஹீநோ ப்ரகாசக : 

( ஜாதகானுபவ தருப்பணம் ) 
( இ - ள் ) இலக்கினாதிபதி 6-8-12- ஆமிடங்களில் ஒன்றில் இருந்தால் 
அச்சாதகன் கீர்த்தியில்லாதவனும் , தரித்திரனும் , புத்தியில்லாதவனும் 
வான் . 

இச்சுலோக வசனம் பொதுவிதி . இலக்கினாதிபதி 6-8-12 - ல் இருந்த 
போது அந்த ஸ்தானாதிபதியினால் பார்க்கப்பெற்றாலும் , கூடியிருந்தாலும் 
சுபனே யாவன் . இப்படி இருந்தால் அச்சாதகனுக்குக் கீர்த்தியும் புத்தி 
சாதுர்யமும் யோகமும் உண்டாகும் . துலாலக்கின ஜாதகனுக்கு இலக்கி 

திபதி சுக்கிரன் 6-8 12 - ல் இருந்தாலும் அல்லது குருவுடன் கூடினாலும் 
அதிக போகசுகமும் தீர்க்காயுளும் உண்டாம் . இலக்கின அஷ்டமாதிபர்கள் 
பரிவர்த்தனம் பெற்றாலும் இப்பலனே உண்டாகும் . மேஷ விருச்சிக 
டப லக்கினங்கட்கும் இப்படியே என்றறிக . இது சிறப்பு விதியாம் .. 

இலக்கினாதிபன் 6-8-12 - ல் இருப்பது பொதுவிதியின்படி கெட்ட 
பலன் உண்டாகும் ; சிரப்புவிதியின்படி நற்பலன் உண்டாகும் . இதனையே 
இச்செய்யுளின் மூன்றாம் அடியின் ஐந்தாம் சீர்முதல் நான்காம் அடியின் 
ஈற்றுச் சீர்வரைக்கும் இந் நூலாசிரியர் கூறியிருக்கின்றார் . யாதுபற்றி 
எனின் ? பாபகிரகங்களுக்கு இலக்கினாதிபத்தியம் நல்லதென்றும் , சுபகிரகங் 
களுக்குக் கெட்டதென்றும் விதியிருத்தலினாலென்க . ஆகவே இலக்கி 
னாதிபன் சுபக்கிரகமாய் 68-12- ல் இருந்தால் கெட்டபலன் உண்டாமென் 
றும் , கனால் அந்த 6-8-12-க்குடையவர்கள் சம்பந்தம் நோக்கம் பெற்றாலும் , 
அல்லது சுபசம்பந்த நோக்கம் பெற்றுலும் நல்ல பலன் உண்டாமென்றும் , 


, 


484 


சாதக அலங்காரம் 


இலக்கினாதிபன் பாபக்கிரகமாய் 6-8-12 - ல் இருந்தால் நல்ல பலன் உண்டு 
என்றும் அறிதல் வேண்டும். 

“ குரூரஸ் யத்வத கேந்த்ர பத்வம் உருஸௌக் யார்த்தம் ஸபாபோ புத 
என வரும் கோபால ரத்நாகர வசனத்தின்படி பாவர்களுக்குக் கேந்திராதி 
பத்தியம் நல்லதென்று கூறாவிற்கும் . மற்றும் , 

கேந்த்ராதி பாயதி அசு பாச்சா சுபம் த்வேதே உத்த யோத்தரம் " 
எனவரும் ஜாதக சந்திரிகை வசனம் பாவர்களுக்குக் கேந்திராதிபத்தியம் 
கபம் எனக்கூறாநிற்கும் . இதனால் இலக்கினம் கேந்திர ஸ்தானங்களில் 
ஒன்றாகையினாலும் , பாவர்களுக்குக் கேந்திராதிபத்தியம் நல்லதாகையினா 
லும் இலக்கினாதிபதி பாபகிரகமானால் நற்பலன் உண்டாமென்றும் தெளி 
வாக அறியப்படுகின்றது . 

இதற்குப் பதகம் 


இலக்கினாதிபதி 


இலக்கினம் 


6 - ல் 


8 - ல் 


12 - ல் 


சன்னி 
விருச்சிகம் 


மகரம் 


மேடம் 
* மிதுனம் 

கடகம் 
சிம்மம் 
1 கன்னி 
விருச்சிகம் 
மகரம் 
கும்பம் 


மகரம் 


விருசசிகம் ( மீனம் 

Rina2lub 
கும்பம் மிதுனம் 
மீனம் கடகம் 
மேடம் சிம்மம் 
மிதுனம் 

துலாம் 
சிம்மம் 
கன்னி 

மகரம் 


கும்பம் 
மேடம் 
மிதுனம் 
கடகம் 


23 


2 


* பாபபுத புதன் , + க்ஷண சந்திரன் . 
உத்தரோத்தரம் " என்ற பதப்பிரயோகத்தினால் இலக்கினாதிபன் 
சூரியனானால் 

12 கலை அளவு சுபபலனும் 
க்ஷண . சந்திரனானால் 24 

அளவு சுபபலனும் 
பாபயுத சந்திரனானால் 

86 

அளவு சுபபலனும் 
செவ்வாடானால் 

48 

அளவு சுபபலனும் 
சனியானால் 

60 

அளவு சுபபலனும் 

உண்டென்று அறியவும் . 
அதாவது : சனி இலக்கினாதிபதியானால் முழு சுபனும் , சூரியனானால் 
மூன்று வீசம் அளவுள்ள சுபலும் இவர் என்பது கருத்து . 

நிசகேந்தி ராதிபதி நீதிசுப ரானா 
அசுபபல மேகொடுப்பர் அல்லால் - இசைசேர் 
திரபதிகள் பாவிகளாய்ச் சேரில் அதி சுபங்கள் 
பரவியிடம் கொடுப்பர் பார் . 

( சந்திரகாவியம் ) 


விளக்க விருத்தியுரை 

485 
-ள் ) இவ்வெண்பாவும் இதனை நன்கு விளக்காநிற்கும் சனி இலக் 
கினாதிபதியால் முழுசுபன் என்பதை இதனால் நன்கறியலாம் . 

லக்நாதிபோ அஷ்டமேசோவா சநிச்சேச் சுபஸம்யுத : 
பூர்ணாயு : கதிதம்ரூணாம் ஜ்யோதிச் சாஸ்த்ர விசாரத : 
( இ - ள் ) இலக்கினம் ; அல்லது எட்டுக்கு அதிபதி சனியாகி சுபசம்பத் 
தைப் பெற்றால் தீர்க்காயுளுண்டாம் . 

பாவர்களுக்குக் கேந்திராதிபத்தியம் நல்லது எனவே , அவர்கள் கேந் 
திரத்திலிருப்பது கெட்டதென்றும் , சுபர்களுக்குக் கேந்திராதிபத்தியம் 
கெட்டது எனவே , அவர்கள் கேர் திரத்திலிருப்பது நல்லதென்றும் 
பெறப்பட்டமையால் இந்நூலாசிரியர் இலக்கினாதிபதி பாவனாய் 6-8-12 - ல் 
இருப்பின் நல்லதென்று கூறினாரென்று அறியவும் . 

பூர்வ பாராசாரிய கிரந்த வியாக்கியானத்தில் சுபர்களுக்கு கேந்திராதி 
பத்தியம் தோஷமானாலும் அவர்கள் அந்தக் கேந்திரங்களில் ஆட்சியாய் 
இருப்பின் தோஷமில்லை என்றும் , சுவக்ஷேத்திரமான கேந்திரங்களைத் 
தவிர்த்து ஏனைய கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் பூர்த்தியாக பாப 
பலனையே தருவார்கள் என்றும் , பாபகிரகங்கள் சேந்திராதிபதிகளாய் 
கேந்திரங்களில் இருந்தபோது பாப பலனையே தருவார்கள் என்றும் , கேந் 
திரங்களைத் தவிர்த்த ஏனைய யிடங்களிலிருப்பின் சுபபலனைத் தருவார்கள் 
என்றும் கூறப்ப டிருக்கின்றது . 

இதுகாறும் கூறிப்போந்தவற்றால் இலக்கினாதிபதி 6-8 12 - ஆமிடக் 
களில் இருப்பதனால் உண்டாம்பலன் -ன்னதென்று தெற்றென விளங்கா 
நிற்கும் , இனி இந்த ஸ்தானங்களைத் தவிர்தது ஏனைய ஸ்தானங்களில் 
இருப்பதனால் உண்டாம் பலனை எடுத்து விளக்குவோமாக . 

தநுஸ்தாநாதிபட் கேந்த்ரே லாபேகோணே கதோயதி 
த்யாகவான் தாவார்போகி ந்ருபபூஜ்யோ ப்ரகாசக : 

( ஜாதகானுபவ தருப்பணம் ) 
இ - ள் ) இலக்கினாதிபதி 1.4-5-7-9-10-11 இந்த ஸ்தானங்களில் 
இருந்தால் அச்சாதகன் தியாகியும் , தனவந்தனும் , சுகபோகமுடையவனும் , 
இராசபூசிதனும் , கீர்த்தியுடையவனும் ஆவான் . 

இச்சுலோகம் இலக்கினாதிபதி பாபனாயிருந்தாலும் சுபனாயிருந்தாலும் 
14 5-7-9-10-11 - ல் இருந்தால் நற்டலன் உ . டாமென்று கூறுகின்றது ; 
இது பொதுவிதி . சிறப்புவிதி இலக்கினாதிபதி சுபனாயிருந்தால்மட்டும் 
இப்பலனாம் , பாவனாயிருப்பின் கெட்ட பலனாம் என்று அறிக . 

இலக்கினாதிபதி சுபனாய் : - 1-4-5-7-9-10-11 - ல் இருப்பின் பூரண 
நற்பலன் . 2-3-8 - ல் இருந்தால் மத்திம சற்பலன் , 6-8-12 - ல் இருந்தால் 
பூர்ண தர்ப்பவன் . 

இலக்கினாதிபதி பாவனாய் : - 1-4-7-10 - ல் இருந்தால் பூரண துர்ப்பலன் , 
2-8-5-9-11 - ல் இருந்தால் மத்திம நற்பலன் , 6-8-12 - ல் இருந்தால் பூரண 
சர்ப்பான் உண்டாகும் என்று அறியவும் . 


- 


486 


சாதக அலங்காரம் 


இப்படலத்தின் 16 - வது செய்யுட்கருத்தும் இதுவேயாதலின் அதற்கு 
விருத்தியுரை இதுவேயாகுமென்று அறியவும் . இலக்கினாதிபன் கேந்திர 
கோணத்திலேனும் , நட்பு ஆட்சி உச்சத்திலேனும் இருப்பின் நற்பலனும் , 
6-8-12- ஆமிடங்களிலேனும் , பகை நீசம் அஸ்தமனங்களிலேனும் இருப்பின் 
துற்பலனுண்டென்றும் பொதுவிதி புளது விரிவஞ்சி அவற்றை ஈண்டு 
எழுதவில்லை ஆதலின் இந்த விருத்தியுரையை யூகத்தாலறிந்து அறிஞர்கள் 
பலாபலன்களைக் கூறுவார்களாக . 

( 433 ) 
பாவர்கள் சன்மத்திலுஞ் சன்மத்தாதி 

பலமின்றிப் பயிலநோய் கேந்திரகோணத் 
தீவர்களுற் றாற்கோபி யாவன் சென்மத் 

திறைநின்ற வீட்டோனெட்டாறீராறில் 
மேவிதுர்ப் பலன் சன்ம கன்மனெட்டோன் 

மிகைச்சனியிந் நால்வர்திசை யெய்தும்போது 
மேவிடுந்துர்ப் பலர்திசைக்குட் சனிசஞ்சார 

மெய்திடிலோ வரிட்டமென விளம்புமாறே . 
( இ - ள் ) தீயகோட்கள் ஜெனனலக்கினத்திலும் ஜெனனலக்கினாதிபதி 
பலமற்றிருக்க அந்த ஜாதகன் நோயுள்ளவனாக இருப்பான் . கேந்திர 
திரிகோண ராசிகளில் தீயகிரகங்கள் சம்பவித்திருந்தால் அந்த ஜாதகன் 
மிகுந்த சினமுடையவனாவன் ஜெனன லக்கினாதிபதி நின்ற ராசிக்கு 
உடையவன் 6-8-12 - ஆம் ராசிகளிலிருந்தால் தீயபலனே விளையும் . ஜென் 
மா திபதி கர்மாதிபதி அஷ்டமாதிபதி சனி இவர்கள் திசைவருங்காலம் 
தீயபலனை விளைவிக்குமென்றும் , 1-8-9-10 - ஆம் வீட்டுக்குடையவர்கள் 
திசைவருங்காலம் அவ்விராசியில் சனி இரண்டரை வருஷம் வாசம் செய்யும் 
காலம் அந்த ஜாதகனுக்கு செண்டா திபிணியும் நேரும் எ - று . 
(வி - ரை ) மேதினியிற் கேந்திர கோணந் தனிலேகாறி 

வீற்றிருக்கி லதிகீர்த்தி ராஜசன்மானங்கள் 
சோதிமிகு ஆபரணம் வஸ்திர லாபங்கள் 

சுகமதிக மாமுண்டு வாக்கெட்டு வியத்தில் 
நீதியிலா தவனிருக்க அரசரால் நாசம் 

நீங்காது களத்திரத்தின் பீடை தொழில் நாசம் 
மோதிபிடில் விவசாயத்தால் பூமி லாப 

முற்றசயரோக மாதியில் களத்ரம்போமே . 
என்றபடி கேந்திர திரிகோணங்களிலே சனி நின்று அவன் திசை வரும் 
போது கீர்த்திப் பிரதாபமும் , இராஜாக்கள் மூலமான சன்மானங்களும் , 
பிரகாசமான ஆபரணம் முதலிய ஆடைகளும் , மேலான சுகங்களும் உண்டு . 
மேலேசொன்ன சனிபகவான் 2-8-12 இவ்விடங்களிலிருந்து அவன் திசை 
வரும்போது ராஜாக்களால் துன்பமும் , களத்திரபீடையும் , செய்தொழில் 
பின்னமும் , அல்பபலிதமும் , க்ஷயரோகங்களும் உண்டென்றும் இந்ததிசை 
முதலிலேயே களத்திர நஷ்டங்களும் உண்டு என்று பாராசாரியத்தில் 
கூறியபடி திசை புக்திகளையும் ஆராய்ந்து சொல்லுதல் வேண்டும் . சனி 
யும் சந்திரனும் ஒன்று சேர 7 - ல் செவ்வாய் நிற்க , சூரியனும் புதனும் 


விளக்க விருத்தியுரை 

487 
குருவுக்கு எட்டில் நிற்க , சனிக்கு எட்டில் சுக்கிரனிருக்க அவன் உடனே 
இறந்து போவானென்றும் கூறுவர் . 

(434 ) 
ஆறிற்செங்கதி ரதற்கேழ்சனி செவ்வாய்நிற்கில் 

அரிட்டமாகுங் காரியா வொடுசன்மத்து 
வீறுசெவ்வாய் நான்கிற்செங் கதிரோனேழில் 

மேவியநா டனிலுடனே வியமதேயாகும் 
கூறு சசிக் கிருபாலுந் தீயோரே நிற்கில் 

குழவியொடன்னைக் கரிட்டமே கூறலாகும் 
சீறுகர்க்கட லக்னமாய்மூன் றாறிற்றீயோர் 

செம்மையோர் பன்னிரண்டிற் றீதென்பரருளோர் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 6 - ஆமிடமான ரோகஸ்தானத்தில் 
செம்மை பிரகாசமூடைய சூரியனும் , சூரியனுக்கு 7 - ல் சனியும் குஜனும் 
விற்சில் அந்த ஜாதகனுக்கு செண்டம் உண்டாகும் . சனியும் இராகுவும் 
சேர்ந்து ஜெனன லக்கினத்துற்று வீரம் பொருந்திய குஜன் சுகஸ்தானத்தி 
லும் , சூரியன் 7 - ஆம் ராசியிலும் நிற்கப் பிறந்தவனுக்கு உடனே கெண்டம் 
சம்பவிக்கும் . சந்திரனுக்கு இருபுறங்களிலும் தீயகிரகங்கள் சூழ்ந்திருக்கு 
மானால் தாயும் பிள்ளையுமாக மரணமடைவார்கள் . சிறப்பு பொருந்திய கடக 
லக்கினம் ஜெனன மாக 3-6 இவ்விடங்களில் தீயகோட்களிருந்து சுபக்கிர 
சங்களெல்லாம் 12 - ல் மோக்ஷம் பெற்றால் துன்பமே சம்பவியுமென்று 
சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சரீர காரகனாகிய சூரியன் ரோகஸ்தானம் பெற்றால் நீங்காது 
ஜாட்டியமுள்ளவனாகவே இருப்பான் . சூரியனுக்கு 7 - ல் ஆயுள் காரகனாகிய 
சனி குஜனோடு சம்பந்தப்பட்டு நிற்கில் குழவிக்கே ஈனமென்று சொல்லப் 
பட்டன . இதில் முன் சொன்னபடியே கிரகமிருந்தாலும் , 

நீலனு முச்சமாக நிலவது வாக்ஷியாக 
மேலெனு மாசன் சுங்க னிவர்க்குமே நான்காய்சின்சல் 
பால் ெரும் செல்வமுண்டு பாக்கிய வானுமாக 

எம்பெரு யோகமுண்டிங் கிவனுக்கே வயது நூறு . 
என்று கூறியதால் முன்செய்யுளில் சொன்னபடியே சனி உச்சம் பெற்றும் , 
சந்திரன் ஆக்ஷிபெற்றும் , குருவும் சுக்கிரனும் நான்காமிராசியில் நின் 
அந்த ஜாதகன் பால்பாக்கிய விருத்தியுள்ளவனும் , பாக்கியசாலியும் , நூறு 
வயது வரையில் ஜீவித்திருப்பானென்று கேரளத்தில் சொல்லியபடியும் , 
சந்திரனுக்கு இரண்டு பக்கத்திலும் தீயகிரகம் சூழ்ந்திருக்குமானால் தாயும் 
பிள்ளையும் மரணமென்பது நிச்சயமேயாயினும் சந்திரன் பலம்பெற்றிருந்து 
தீயகிரகங்கள் பாராமல் மாதுரு ஸ்தானத்தில் குரு நின்று சத்துரு கிரகங் 
கள் பாராதிருக்க அந்த ஜாதகன் தாய் தீர்க்க வயதாய் இருப்பாளென்றும் 
கூறுவர் . 

( 435 ) 
அருள் சன்மலக்கினாதிபதி பாவனாய்வியமாறெட்டில் 
மருவின் மெய்தனக்கு நன்மை வருஞ்சவுக்நியமுமுண்டாம் 
ருவமாமிலக்கினாதிபதி யுத்தமத்ததிபனாகிப் 
பெருமைசேரைந்தொன்பானிற் பலனெனவிரைவிற் சொல்வாய் . 


488 


சாதக அலங்காரம் 


இ - ள் ) மருத்துவம் பொருந்திய லக்கினாதிபதி தீயகோளாகவிருந்து 
6-8-12 என்னும் க்ஷேத்திரங்களிலிருக்க அந்த ஜாதகனுக்கு நன்மையே 
விளையும் . நற்பலனும் உண்டு . இலக்கினாதிபதி சுபனாகவிருந்து மேன்மை 
பெற்ற 5-9 என்னுமிடங்களில் இருந்தால் தீர்க்க பலனே உண்டு என்று 
கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் பாவகிரகங்கள் கொடிய இடங்களிலும் சுபக் 
கிரகங்கள் நற்க்ஷேத்திரங்களிலிருந்தால் நன்மை யுண்டென்றும் தீயகோட் 
கள் நற்க்ஷேத்திரங்களில் நின்று சுபர்கள் கொடிய க்ஷேத்திரங்களிலுமிருந் 
தால் பலனில்லை என்றும் கூறியதாகும் . இவ்வாறே எல்லாராசிக்கும் சுபன் 
அசுபனெனத் தேர்ந்து கூறுதல் நலம் . 

( 436 ) 
வேறு 
விரவியதோர் சரீரகாரகனாம் வெய்யோன் 

வியமாறெட் டினிற்சனிதன் வீட்டிலுற்றால் 
உருவுகுறைந் திடுமங்க மூனமாகும் 

ஒன்பதுபன் னொன்றிரண்டி லுற்றிட்டாலும் 
பாவியதோ ரரிமேஷத் துறினும் மெய்யிற் 

பழுதறவே சவுந்தரிய பானுமாவான் 
வரியுலவுங் குழற்கொவ்வை மதுரச்செவ்வாய் 

மட்டுலவுஞ் செங்கமல மலரின்மானே 


இ - ள் ) வண்டுகளை பழிக்கும் கூந்தலும் , இனிமையான குரலும் , 
கோவைக்கனியை யொத்த வாயும் , யாவரும் மகிழத்தக்க ருசிபொருந்திய 
வார்த்தையும் , சிவந்த செங்கமலமென்னும் தாமரை மலர்போன்ற விசால 
மான முகமுடையவளே! மேன்மைபெற்ற சரீர கர்த்தாவான சூரியன் 
6-8-12 இவ்விடங்களில் சனி வீடாகயிருந்து அதில் சம்பந்தப்பட்டால் 
அந்த ஜாதகன் உருவம் குறைந்த அங்கமும் , அங்க ஈனமும் உடையவனாக 
இருப்பான் . மேற்சொன்ன சூரியன் மேஷராசியிலிருந்தாலும் சிங்க ராசியி 
லிருந்தாலும் அவன் லக்கினத்திற்கு 2-5 ஆனாலும் அந்த ஜாதகன் திரே 
சத்தில் யாதொரு பழுதுமின்றி சவுந்தரி வானாக ஜெனிப்பானென்று 
சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் கூறியபடி சூரியன் 6-8-12 இவ்விடங்களில் 
சம்மந்தப்பட சூரியன் நின்ற வீட்டிற்குடையவன் ஆக்ஷிபெற்றும் , ஜெனன 
லக்கினத்தை குரு பார்த்தாலும் அங்கவீனனாகான் என்பது கருத்து . 
சுபக்கிரகங்கள் பாராமலும் சேராமலும் லக்கினாதிபதிமாத்திரம் ஈன 
மடைந்தால் மாத்திரமே அங்கப் பழுது உள்ளவனென்று கூறுக . ( 437 ) 


வே 


இடபமேடநண் டிம்மூன்றிராசியும் 
அடரும்லக்கின மாகவதனுளே 
தொடருமாவிட ராகுறச்சூழ்ந்திடப் 
படருமுத்தம் மென்றுபகர்வரே . 


விளக்க விருத்தியுரை 


489 


( இ - ள் ) மேடம் ரிடபம் - கடகம் இம்மூன்றில் ஒரு இராசி ஜெனன 
லக்கினமாக யிருந்து இராகு லக்கினத்திலிருக்கப் பிறந்தவன் பிரபல்ய 
யோகங்களையே அனுபவிப்பான் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் யோகபடலத்தில் 298 - ஆம் செய்யுளின்படி 
ஒத்திருப்பதாலும் நல்ல யோகமென்று கூறப்பட்டன . 

( 438 ) 


இதுவுமது 
பகருலக்கினமன் பத்தில் ரெண்டினில் 
வகையினிற்க வலதுலாபாதியும் 
இகலிற்பத்தி லிரண்டிலிருந்திடத் 

துகளினாலைந்திற் றோன்றுஞ்சுகமதே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி கார்ய ஸ்தானத்திலாவது தனஸ்தா 
னத்திலாவது நின்றாலும் , அல்லது 11 - ஆமிடத்து அதிபனான லாபாதிபதி 
மேற்சொன்ன 10 - ஆமிடம் 2- ஆமிடம் இவ்விடங்களிலிருக்க அந்தஜாதகன் 
வயது 20 - க்குமேல் யோகமுண்டாகும் என்றும் கூறுவர் எ - று . (439 ) 


வேறு 


சுகந்தருஞ்சன்மலக்கினஞ்சரமாய்த் தோன்றிலாபத்தினாதிபனும் 
மிகுந்திடுந்திரமேற்பாக்கியாதிபனும் விரும்பியவுபயலக்கினமேல் 
உகந்திடுமேழாமதிபதிமூவறுதிசை வாதைசெய்விக்கும் 
பகர்ந்திடுமூவர்பதிமூவர்பதியுமிம்மூவர் பற்றியவிடங்களுந்தீதே . 

( இ - ள் ) சௌக்கியத்தைத் தரப்படாநின்ற ஜெனனலக்கினம் சர 
லக்கினமாகயிருந்து , சரலக்கினங்கள் ஒன்றில் இலக்கினாதிபதி யிருந்து , 
மேன்மையுடைய ஸ்திர லக்கினங்களில் 11 - ஆம் வீட்டதிபனான லாபஸ்தா 
னாதிபதியும் , ஷ ராசிகளான ரிடபம் -சிங்கம் - விருச்சிகம்- கும்பம் இவற்றில் 
9 - ஆம் வீட்டோனும் 7 ஆம் வீட்டதிபதி உ ய லக்கினங்களிலு மிருந்தால் 
மேற்சொன்ன கிரகங்களின் திசை முடிவு வரையிலும் கொடிய பலனையே 
விளைவிக்கும் . இம்மூவரும் வர்க்காதி பத்தியப்படி எந்தெந்த ஸ்தானங் 
களில் நின்றார்களோ , அந்தந்த ஸ்தானிகருக்கு துன்பத்தையே விளை 
விக்கும் எ - று . 

( வி - ரை ) சரம் என்பது மேஷம் - கடகம் - துலாம் - மகரம் , ஸ்திரம் என் 
பது ரிஷபம் -சிங்கம் - விருச்சிகம் - கும்பம் , உபயம் என்பது மிதுனம்-கன்னி - 
தனுசு- மீனம் , பற்றிய விடங்களும் தீது என்பது வர்க்கஸ்தானாதிபதிகள் 
என்பனவாம் . உதாரணமாக உபய லக்கினத்தில் சப்தமாதி சேர்ந்தால் 
மேற்படி லக்கினம் பிதுர்லக்கினமாயின் பிதாவுக்கும் , சகோதர லக்கின 
மாயின் சகோதரனுக்கும் தீமையாம் . இவ்வாறே ஒவ்வொரு ராசியும் கண்டு 
கொள்ளுக . 

(440 ) 
தீதறுஞ்சென்மகாலையிலெட்டிற் செங்கதிர்நிற்கிலோசுரமாம் 
கோதறுதிங்களுறில் சலகண்டங் குசனுறிலாயுதபீடை 
சோதிசேர்புந்தி வியாதிபொன்மிருத்தியு சுக்கிரனுற்றரித்திரமாம் 
ஓதியசனிதாயர்க்குறுந்தோஷ மொருவருநிற்கவொண்ணாதே . 

62 


490 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) தீமையை யகற்றி நன்மையை விளைக்கும் ஜெனன லக்கினத் 
திற்கு 8 - ஆமிடத்தில் சூரியனிருக்கப் பிறந்தவனுக்கு எந்நாளும் ஜுரம் 
வியாபிக்கும் . நன்மையைத் தரும் சந்திரனிருக்கில் ஜலத்தால் அரிட்டம் 
சம்பவிக்கும் . குஜனிருக்கில் ஆயுதங்களால் தோஷமும் உண்டு . புதன் 
இருக்கில் சோகமுள்ளவன் ஆவான் . குருவிருக்கில் அகால மரண தோஷம் 
உண்டு . சுக்கிரனிருக்கில் வறுமையை உண்டுபண்ணும் . சனி இருக்கில் 
மாதாவுக்கு கெண்டாதி தோஷம் உண்டு . ஆகையால் 8 - ஆம் இராசியில் 
எந்த கிரகமும் சேரக்கூடாதென்று க றுவாய் எ - று .. 

( வி - ரை ) எட்டாமிடமென்பது ஆயுள் லக்கினமாகும் . அந்த ராசியில் 
கிரகங்கள் வரில் மேற்சொல்லிய பலனும் , கிரகமின்றி இருக்குமானால் 
எவ்வீட்டோன் எவ்விதமிருக்கிறானென ஆராய்ந்து சொல்லுதல் வேண்டும். 
எப்படியெனில் , 

ஆளுவான் அஷ்ட மாதியன் கேந்திரம் 
கோளினால் பகை செய்யினு நோக்கினும் 
தேறு மாமதி மகர்கூட மாயினும் 

நாள மேவய தாண்டு மணுகுமே . 
என் றபடி அஷ்டமாதிபதி கேர் திரம்பெற்று அக்கேந்திர ராசியானது 
கடகம் - விருச்சிகம் - மகரம் இப்படிப்பட்ட ராசியாகவிருந்து கேர் திரம்பெற்ற 
அஷ்டமாதியை தீய கிரகங்கள் பார்த்தாலும் அல்லது சேர்ந்தாலும் 
அஷ்டம ஸ்தானத்திலேயே பகை பெற்று நின்றாலும் ( மேற் செய்யுளில் 
சொன்னபடி ) தோஷம் உண்டானாலும் தீர்க்காயுள் உண்டென்றும் 
இன்னம் 8 - ஆம் பாவகத்தையும் ஆராய்ந்து கூறுதல் நலம் . ( 441 ) 
தேவர்கள் முதல்சந்திரன் முதலாய்ச் செங்கதிரளவி மட்டெண்ணி 
மேவிய தொகையை மூன்றினிற்கழித்து மீந்ததொன்றுக்கவன்பிதா 
ஏவியதாழ்ச்சியிரண்டதேயாயி னினியதாதைக்கிணையோகம் 
பூவுன் மூன்றாறிற் பிதாவினுக்கதிகம் புத்திரற்கென்றறிந்திடுமே . 

( இ - ள் ) சந்திரனின்றராசி முதல் சூரியனின்ற ராசிவரையில் எண்ணிக் 
கூட்டிய துகையை 3 - ல் வகுத்து நின்ற சேடம் ஒன்றாபின் அந்த ஜாதகன் 
பிதாவின் யோசத்தைவிட கொஞ்சம் குறைந்த யோகமுடையவனாக இருப் 
பான் . இரண்டாபின் தகப்பனுக்கு இணையான யோகமுண்டு. மூன்றாயின் 
தகப்பனைவிட மேலான யோகத்தை அனுபவிப்பான் எ - று . 

( 442 ) 


m 


அறிந்த லக்கினத் தாதிப னுச்சமே 
செறிந்து கேந்திரஞ் சேர்ந்து நல் லோருடன் 
குறைந்து தூய ருறைமனை யுற்றிட 

நிறைந்த சீவன் பெறுவது நிச்சயம் 
( இ - ள் ) சிறப்பு பொருந்திய பெண்பாவாய் ! ஜெனன லக்கினாதிபதி 
உச்சம்பெற்று சுபகிரகங்களோடு சேர்ந்து 1-4-7-10 என்னும் இவ்விடங் 
களில் நற்கோளுடைய க்ஷேத்திரங்களிலிருந்தால் அந்த ஜாதகன் பூரண 
ஆயுளைப்படைத்து வாழ்வானென்று பெருமையோடு கூறுவாய் எ - று , 


விளக்க விருத்தியுரை 


491 


இ - ள் ) லக்கினாதிபதி உச்சம் பெறுவதே ஓர் விசேஷமாகும் . அதிலும் 
கேந்திரம் பெற்றால் முன் 20 - ஆம் செய்புளில் சொல்லியபடி தீர்க்க 
ஆயுளுடன் முக்கால் ராஜயோகம் நடக்கும் என்றும் கூறுவர் . ( 443 ) 


நிச்சயமாய்ச் சன்மாதிபதி திரலக்கினத்தும் 

நீடுதிரவங்கிசத்து மவைதான் கேந்திரமாய் 
இச்சையுடனிருக்கி லவனிருந்த லக்கினந்தன்னில் 

இனியவெகு பலன் பெறுவனவை சுபாங்கிசமாய் 
அச்சமற நிற்கிலவன் சீவபரியந்தம் 

ஆபரணத் துடன்கூடி யம்புவியில் வாழ்வன் 
மெச்சிய சன்மாதி பலமறக் கேந்திரத்தின் 

மேவிற் கோபியுமாகி வியாதியு முற்றிடுவன் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி 1-4-7-10 என்னும் கேந்திரம் பெற்று 
கேந்திரம் பெற்ற ஸ்தானங்கள் ஸ்திர ராசிகளென்னும் ரிஷபம் -சிங்கம் 
விருச்சிகம் - கும்பம் இந்நான்கு ராசிகளில் ஒன்றாக இருக்க , அவன் பிறந்த 

த்திலேயே மேலான யோகபலனை அனுபவிப்பான் . அன்றியும் மேலே 
சொன்னபடியே கிரகமிருந்து சுபாங்கிசம் பெற்றிருந்தால் அவன் ஆயுள் 
உள்ளளவும் நிறைந்த பொன் பூஷண ஆபரணங்களோடு வாழ்வன் .. 
மெச்சத்தகுந்த லக்கினாதிபதி பலமிழந்து மேலே சொன்ன கேந்திரங் 
களில் இருந்தால் அந்த ஜாதகன் கோபியும் போகமுள்ளவனுமாகவும் 
இருப்பான் எ - று . 

( 444 ) 
உற்றிடுஞ்சென்மத் தாதியீரைந்தி லிருக்க 

உண்மையுடன் பத்தாதியுறுபல வீனனுமாய்ப் 
பற்றிடும் வியமா றெட்டிற் சுபர்நோக்க நிற்கில் 

பயில் தத்து புத்திரனாம் பகருவெகுவயதே 
வெற்றிகொளும் லக்கினத்தின் மிகுபாவரிருக்க 

மேவிய சன்மாதிபதி மிகுபலவானாகக் 
குற்றமுறும் பிணிகொள்வன் சுபர்சன்மங்கண்டால் 

குணமாமப் பிணிவேறு கொடுமையுஞ் செய்யாதே . 
இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி 10 - ஆம் இடம்பெற 10 - ஆம் வீட் 
அதிபதி பலமற்றிருக்க 6-8-12 இவ்விடங்களிலிருந்து சுபக்கிரகங்களின் 
நோக்கமுற்றிருக்க , அந்த ஜாதகன் தத்து புத்திரனாக வளருவான் . 
வெற்றியையுடைய லக்கினத்தில் கொடிய தீயகோட்கள் நின்று இலக்கி 

திபதி பலம் பெற்று நிற்க , அவன் குற்றமான வியாதிகளையுடையனாகுவன் . 
ஜெனன லக்கினத்தை சுபக்கிரகங்கள் நோக்கில் அப்பிணியானது நிவர்த்தி 
யாகுயென்றும் , கெண்டத்தை தரமாட்டாதென்றும் , சௌக்கியத்தோடு 
இருப்பானென்றும் சொல்லுக எ - று . 

( வி - ரை ) இலக்கினாதிபதி தீயவிடங்களில் இருந்தாலும் தீயருடன்கூடி 
இருந்தாலும் லக்கினத்தை சுபர் நோக்கில் எல்லா தோஷமும் பரிகாரம் 
உண்டு . அன்றியும் 10 - ஆம் வீட்டதிபதி பலமற்று 6-8-12 - ல் நிற்கவும் 


192 


சாதக அலங்காரம் 


சு 


இலக்கினாதிபதி 10 - ஆம் வீட்டிலிருந்தாலும் தத்துபுத்திரனாவான் என்றதை 
சூரியன் பார்க்கில் பிதுரு வகையராக்களிலும் , சந்திரன் பார்க்கில் மாதுரு 
வகையராக்களிலும் , குஜன் பார்க்கில் சகோதர வகையராக்களிலும் , புதன் 
பார்க்கில் அம்மான் வகையராக்களிலும் , குரு பார்க்கில் தன் சுற்றத்தா 
சாலும் , சுக்கிரன் பார்க்கில் களத்திரவழியிலும் போஷிக்கப்படுவானென்றும் 
மேற்சொன்னவர்களின் பூஸ் திதியுடையவனென்றும் சொல்லுக . ( 445 ) 
செய்யபுதன் பாவரங் கிசையி னின்றாலும் 

செறிந்தந்த வுபயவங்கிசத் திலானாலும் 
ஐயமறவே நிற்கிற்பிள்ளை யிரட்டையதாம் 

ஆந்தனுவே லக்கினமாய்ப் பிற்பாதியாகில் 
பையவதி னின்றவர்சிங் காங்கிசத் திற்றானே 

பரிந்து நிற்கப் புதன்சனியப் பதியதனைப்பார்க்கத் 
துய்யகருக் கொண்டிருந்த பையுடனே கூடத் 

தோன்றவே சிறுகுழவிதான் தோன்றுந்தானே . 
இ - ள் ) ஜெனன காலத்தின்போது புதனானவர் தீயகிரகங்கள் அங் 
கிசைப் பெற்றாலும் , உபய கிரகங்களின் அங்கிசைபிலிருந்தாலும் அந்த 
ஜாதகன் இரட்டைப் பிறப்பாகப் பிறப்பான் . ஜெனனலக்கினம் தனுசாக 
விருந்து அந்த லக்கினத்தின் 3 அல்லது 4 - ஆம் பாதமாகவும் தனுசில் நின்ற 
கிரகங்கள் சிங்க அங்கிசம் பெற்றும் , புதனும் சனியும் தனுசு என்னும் 
ராசியைப் பார்க்க அக்குழவி தன் தாயின் கருப்பையோடு ஜெனனம் 
குவன் எ - று . 

வி - ரை ) தனுசுராசி புத்திர காரகரான குருவின் ஆக்ஷிலீடாகையா 
லும் சிங்காசியானது சூரியனுக்கு ஆக்ஷியானதாலும், அவரங்கிசம் பெற்ற 
கிரகங்கள் இலக்கின ததில் நின்றால் சிங்க ராசிக்கு ஐ 5 தாம்வீடாக வருவ 
தால் கருப்பையோ டுஜெனனமாகுவன் எனக்கூறப்பட்டன . மேற்சொன்ன 
படியே கிரகமிருந்து சுபர்கள் அங்கிசமும் , சுபர்களோடு லக்கினாதிபதியும் 
சேர்ந்தால் சுத்தமாய் பிறக்கும் என்றும் கூறுவர் . 
இரட்டைப் பிறப்பு என்பதை, 

சேருமுதயந் திரேகாணத் தினிற்றிகழ் செவ்வாய் 

சாரும்சனி ரவிபார்த்திட ரெட்டைத்தலை யாவன் . 
என சாதக சிந்தாமணியில் கூறியபடி ஜெனன லக்கினத்திற்கு திரிகோண 
ஸ்தானங்களில் குஜனிருந்து சனி - சூரியன் இவர்கள் பார்க்கில் இரட்டைத் 
தலையாக இருப்பானென்றும் கூறுவர் . 

( 446 ) 


ே 


தோன்றுஞ் சன்மத் திரவிபுதன் வெள்ளியரசன் 

தொடர்ந்தே யுற்றிடில் வலப்பக்கத்தின் மறுச்சொல்லே 
ஊன்று செவ்வாய் திங்கள சனிக்குலவு மிடபக்கத் 

துறையுமறு வென்றென்றே யுரைப்பரதைக் கேண்மின் 
என்ற சுடர்க் கதிபனுற்றால் வயிற்றின் மதிசிரத்தில் 

யல் செவ்வாய்க் கிருப்பிடத்தி லெழிற்புதன் பக்கத்தில் 


விளக்க விருத்தியுரை 


498 


ஆன்றமறு வரசனுக்கு முகத்தில் வெள்ளி துடையில் 

அருஞ்சனிக்குக் காலிடத்தி லாமறுவா மென்னே . 
( இ - ள் ) ஜெனன ராசியில் சூரியன் - புதன் - சுக்கிரன் - குரு இவர்கள் 
ஒன்று கூடி சேரில் அவனுக்கு வலப்புறத்தில் மருவென்னும் அடையாளம் 
உண்டு எனவும் , சந்திரன் -சனி- குஜன் இம்மூவரிருந்தால் இடப்பக்கத்தில் 
மருவுண்டென்றும் , சூரியன் தனித்திருந்தால் தொந்தியிலும் , சந்திரனிருக் 
கில் சிரசிலும் , செவ்வாய் நிற்கில் இருபீடங்களிலும் , புதனிருக்கில் விலாப் 
பக்கத்திலும் , குருவிருககில் முகத்திலும் , சுக்கிரனிருக்கில் துடையிலும் , 
சனி இருக்கில் காலிலும் உண்டென்று சொல்லுக எ - று . 

( வி - ரை ) மருவென்பது ஓர் அடையாளமாகும் . மேற்சொன்ன 
ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அவயவத்தைக் குறித்து மருவுண்டு 
என்று சொன்னபோதிலும் குருபகவான் ஆ V உச்சம் பெற்றும் , புதன் 
கேந்திரம் பெற்றும் லக்கினத்தைப் பார்த்தால் சுத்தமாய் பிறக்குமென்றும் , 

அற்புத லக்கின மைந்தினி லொன்பதிற் 
பொற்புள புந்தி பொருந்து நின்றவர் 
தர்ப்பல மாயிடிற் றோன்றும் கைகளிற் 

கற்பி லதிக விரல்களைக் காட்டுமே . 
என சாதக சிந்தாமணியில் கூறியபடி லக்கினத்திற்கு 5-9 என்னும் இ 
விடங்களில் பலமற்ற புதனிருக்கில் கையில் அதிக விரலோடு பிறப்பான் 
என்றும் முன் சொல்லிய 61 - ஆம் செய்யுள் முதல் 70 - ஆம் செய்யுள் வரையில் 
சொல்லியபடி ஆராய்ந்து சொல்லுக 

( 447 ) 
மறுவிலாச் செங்கதிர்நின் றிடத்தனுவிற் பிறந்தான் 

வார்த்தை பிரசண்ட னதிசூரனுமா யிருப்பன் 
உறுகலை யீனனறனமு மில்லான் சிங்கத்தில் 

உதித்தவ னிராக்கணிலான் மேடத்திரவி நிற்கப் 
பிறந்தவன் கண்டத்திமிராய்த் தனந்திர ளார்ச்சிப்பன் 

பிறைவீடே லக்கினமாய்க் கதிரிருக்கப் பிறந்த 
சிறுவன்விழி யுன்னதவான் றிரவியவான் போலே 

சென்மமாய்க் கதிர்நிற்கத் திரவியங் கண்ணிலனே . 

-ள் ) தன்கலைகளில் யாதொரு குற்றமும் இல்லாத சூரியன் தனுசில் 
நின்று அதுவே லக்கினமாக ஜெனித்தவன மேன்மையான வாக்கு வார்த் 
தையுள்ளவனும் பிரசண்ட சூரனுமாக யிருப்பான் . சிங்கத்தில் நிற்கப் பிறர் 

ஆடையில்லாதவனும் தனமிலலாதவனும் இல்லமில்லாதவனுமாம் . 
மேஷராசியில் சூரியன் உச்சம்பெற ஜெனித்தோன் அநேக பந்து திரன் 
உள்ளவனும் அளவிறந்த தனத்தைச் சம்பாதிப்பவனுமாம் , கடகலக்னமாக 
விருந்து அதில் சூரியன் நிற்க உற்பவித்தவன் உன்னத விழிகளை யுடைய 
னும் தனவந்தனுமாக பிருப்பவனும் , துலாம் ஜெனனமாக அதில் சூரியன் 
சேரப் பிறந்தவன் திரவியம் இல்லாதவனாகுவன் எ - று . 

( வி - ரை ) ஜெனன ராசியில் சூரியன் நிற்பது விசேஷமாகும் . 


494 


சாதக அலங்கார 


4 


S 


எப்படியெனில் , 
உதய பானுவு சூரபி மானியா 

முத்தமன் மதிபோக வான்சீலர் சேய் 
முதியகோபி புதன் ஞானி யந்தணன் 

முத்தி யன்பன் குலவேந்தன் சுங்கனே 
யதிக செல்வன் சனிமன ரோகியா 

மாயுபீடை கொடியர் கடும்பிணி 
மதியணிந்த சடையர் வீமே சர்தாள் 

வணக்கி எட்கி வலியறிந் தோதுமே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் சூரியன் நிற்கில் உத்தமன் சூரன் 
பிமானி என்றும் , மதிநிற்கில் போகவான் தாக்ஷண்யனென்றும் . குஜன் 
நிற்கில் கோபவான் அபிமானியும் , புதன் நிற்கில் ஞானி புத்திர விஸ்தார 
னும் , குரு நிர்கில் உத்தியோக குல சிரேஷ்டனும் , சுக்கிரனிற்கில் செல்வ 
முடையவனும் , சனி நிற்கில் மனோவியாரயும் கலஸ்யமும் உள்ளவன் 
என்றும் வீமேசுர உள்ளமுடையானில் கூறியபடி கிரகங்களுக்கு ஏற்றவாறு 
ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

கொடி சுற்றிப் பிறத்தல் 
இதனை வடநூலார் நாள வேஷ்டனம் " என்று கூறுவர் . ஸ்திரீசள் 
பிரசவிக்கும்போது சில சமயங்களில் பிறந்த குழந்தையின் தேகத்தில் 
கொடிபோலவும் , மாலை போலவும் சுற்றிக்கொண்டிருக்கும் . அதைக் கண்ட 
வுடன் நம் தேயத்து மக்கள் திடுக்கிட்டு மனங்கலக்கி உடனே சோதிடர் 
களிடம் விசாரித்தறிவது தொன்றுதொட்டு சிறந்தவழக்கமாயிருக்கின்றது . 
அநேகமாய் இது அனுபவசித்தமாயுமிருக்கின்றது . சோதிட சாஸ்திரத்தில் 
இதன் காரணம் கெஃட கிரகங்கள் லக்கினத்தைப் பார்ப்பதனாலும் வேறு 
சில காரணங்களாலும் உண்டாகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது 
ஜாதக சிந்தாமணி நூலுடைய ஆசிரியர் தில்லைநாயனாரவர்கள் 

கூறியிருப்பன வருமாறு : 
குறித்த லக்கினத்தில் ராகுகுளிகனுங் கூடிநிற்க 
எறித்தலக் கினத்தோன் எட்டாமிடத் துடையவனுங்கூடிச் 
செறிப்புறு குரூரராசித் திரேக்காணந் தன்னில்பிற்க 
புறப்படுங் கொடியேசுற்றிப் பிறந் திடுமென்று சொல்வார் . 
( இ - ள் ) இலக்கினத்தில் ராகு குளிகன் இருந்து , லக்கினாதிபனும் 
எட்டாம் வீட்டிற்க திபனும் கூடி , குரூரமான திரேக்காணத்தில் இருந்தால் 
கொடி சுற்றிக்கொண்டு பிறக்கும் என்பதாம் . 
மேஷம் 

குரூரம் தனுசு 

குரூரம் 
ரிஷபம் சௌமியம் கன்னி சௌமியம் 

சௌமியம் 
மிதுனம் குரூரம் துலாம் 

குரூரம் கும்பம் 
கடகம் சௌமியம் விர்ச்சிகம் சௌமியம் மீனம் 

சௌமியம் 
அனையசர்ப்பத் திரேகாணம் ஆனலக்கினத் திரேகாணம் 
புனையிலக் னேசன்றானே பொருந்திய திரேகாணந்தான் 
தனை யிலக் கின்மதாக தகும் நல்லோர் பாராராயின் 
வனையுறு கொடியே சுற்றி மண்ணின் மேற் பிறக்குமென்னே 


குரூரம் சிங்கம் 


மகரம் 


குரூரம் 


விளக்க விருத்தியுரை 


495 


( இ - ள் ) இலக்கினம் சர்ப்பத்திரேகாணமாக லக்கினாதிபன் இருக்கும் 
திரேகாணமும் அப்படியேயாக , நல்லோர் ( சுபர்கள் ) பார்வை பில்லாது 
இருந்தால் கொடிசுற்றிக்கொண்டு பிறக்கும் என்பதாம் . 

சிந்தைகூ றிடபமேடஞ் சிங்கமே புதயமாகப் 
புத்தியுஞ் சனியுங்கூடப் பொருந்திடு மகவேதோன்றில் 
கொந்தவிழ் உடலிற்பின்னிக் கொடிசுற்றிப் பிறக்குமென்பர் 
அந்தர மின்னைப்போலும் அழகிய இடையினாளே . 
இ - ள் ) இடபம் - மேடம் -சிங்கம் லக்கினமாகி புகனுஞ் சனியுங் கூடி 
திலிருக்க குழந்தை கொடிசுற்றிக்கொண்டு பிறக்கும் என்பதாம் . 

விரவுலக் கினத்திற்பாவர் மேவிடக் கொடியோர் பார்க்கச் 
கரியராக் கேது கூடிக் கடிய கோள் வீடுதானே 
பரவிலக் கின மதாகிற் பண்புறு தேகமீதில் 
தரணியின் மாலையிட்டுத் தான் கொடி சுற்றுந்தானே . 
( இ - ள் ) இலக்கினத்தில் பாபக்கிரகங்கள் இருக்க , பாவர்கள் பார்க்க , 
அல்லது ராகு கேதுக்களில் ஒருவர் லக்கினத்திலிருக்க பாபக்கிரகங்க 
ளுடைய வீடு லக்கினமாகில் தேகத்தில் மாலை சுற்றிக்கொண்டு பிறக்கும் 
என்பதாம் . 

நடக்கும்லக் கினந்திச்கோட்கு நடுவாகப் பாம்புசிற்கத் 
தொடுத்தலக் கினத்தைச் செவ்வாய் சூரியன்பார்க்கிற் சானும் 
வடுத்தவிர் உதயந்தன்னை மந்தன் சேய் பார்க்குமேனும் 
தடுத்திடாக் கொடியேசுற்றித் தரணியிற் பிறப்பன்மாதே . 
இ - ) 

ள் ) இலக்கினம் பாவர் மத்தியமாய் அதில் பாம்பிருக்க (ராகு - 
கேது ) லக்கினத்தை அங்காரகன் சூரியன் பார்த்தாலும் , அல்லது சனி 
செவ்வாய் பார்த்தாலும் கொடி சுற்றிக்கொண்டு பிறக்குமென்க . 

இப்படி கிரகங்கள் நின்றால் கொடியோ மாலையோ சுற்றிப் பிறக்கும் 
என்று ஏற்படுகின்றது . கொடிசுற்றிப் பிரந்தால் கோத்திரத்திற்கு ஆகாது ; 
மாலைசுற்றிப் பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்று உலகோர் வழங்கி 
வருகின்றனர் . சிலர் கொடி சுற்றிப் பிறக்குமாயின் சிசுவின் சரீரத்தில் 
எப்படி சுற்றிக்கொடிருந்ததோ அப்படியே வெள்ளியில் ஓர் கம்பி செய்து 
போட்டு திரை ஒன்று கட்டி அதன் ஒருபுறம் தாயினிடம் சிசுவைக் 
கொடுத்து நிற்கச் செய்து இரும்புப் பாத்திரத்தின் நிரம்ப எண்ணெய் 
பூரித்து அதில் தோன்றும் சிசுவின் உருவை திரையின் மற்றொருபுறம் 
விற்கும் தோஷமுடையவர்களைப் பார்க்கச்செய்து பின்பு அந்த வெள்ளிக் 
கம்பியையும் , எண்ணெய்ப் பாத்திரத்தையும் சத்புருஷர்களுக்குத் தானஞ் 
செய்து வருகின் றனர் . சிலர் மாலை சுற்றிவந்தால் உடனே அம்மான் 
கையில் ஓர் சத்தியைக் கொடுத்து படர்ந்துள்ள ஓர் கொடியின் அடி 
வேரினை அறுத்துவிடும்படி செய்கின்றனர் . 

த்ரிரா விருத்யா சிசும்ஹந்தி த்விராவ்ருத்யாது மாதரம் 
ஏகாவ்ருத்யா மாதுலஞ்ச பார்ஸ்வயோஃ பிதரந்ததா 
ப்ராதரந்த க்ஷணேபாஹௌஸ்வ ஸாரம்வா மகேததா 
தத்தோஷ பரிஹாராய சாந் திங்குர்யாத் விசக்ஷண : 


496 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) பிரசவகாலத்தில் சிசுவி ஓடைய தேகத்தில் மூன்றுதரம் சுற்றி 
விருந்தால் சிசுவுக்கும் , இரண்டுதரம் சுற்றியிருந்தால் மாதுருவுக்கும் , ஒரு 
தரம் சுற்றியிருந்தால் அம்மானுக்கும் , பக்கங்களில் சுற்றியிருந்தால் தகப்ப 
னுக்கும் , வலக்கையில் சுற்றியிருந்தால் சகோதரர்கட்கும் , இடக்கையில் 
சுற்றியிருந்தால் குழந்தைக்கும் தோஷமுண்டாகுமென்று சாந்தி ரத்னாகரம் 
சாற்றுகின்றது . ஆதலால் இத்தோஷ பரிகாரத்தின்பொருட்டு சாஸ்தி 
ரோக்தமாக சாந்தி செய்து கொள்வது அறிவுடையோர் சடமையாகும் . 
சில சாமான்ய ஜனங்கள் இவ்வகை கொடி மாலைசுற்றி பிறப்பதைக் கண்டு 
மிகவும் பயந்து கலங்கி துக்கிக்கின்றனர் . இவை பாபக்கிரகசம்பவங்களால் 
தோன்றுங் குறியென்று அறியாது மயங்கித் தியங்குகின் றனர் . 
இதுவிஷயமாய் பயம் ஒன்றும் கொள்ளற்க . சாதாரண தோஷமெனக் 
கருதி சாந்தி செய்து நலமெய்துவார்களாக . 

1 ( 448 ) 


ஆதலால் 


கண்ணாரிடபந் தகர்சிங்கங் கண்டசன்ம லக்கினமாய்ப் 
பண்ணார் சனிசெவ்வாய் கூடிப்பார்க்கிற் கொடிரண்டுளதாகும் 
தண்ணார் செவ்வாய்கண் பார்வைதான் செங் கொடியொன்றே சுற்றும் 
எண்ணார் சவுரி பார்வைக்கே யிருக்குங் கரியகொடியொன்றே . 

--ள் ) மேடம் ரிடபம் -சிங்கம் இவை ஜெனன ராசியாகயிருந்து அந்த 
லக்கினத்தில் சனி - குஜன் இருவரும் கூடி நோக்கினாலும் அந்த குழவி 
இரண்டு கொடிகள் சுற்றிப் பிறப்பான் . குஜன் மாததிரம் பார்த்தால் 
செம்மை நிறமான கொடியொன்று சுற்றிப் பிறப்பான் . சனி மாத்திரம் 
பார்த்தால் கருமை நிறமுள்ள கொடிசுற்றிப் பிறப்பான் எ - று . 

( வி - ரை ) மேலே சொன்ன சனி - குஜன் பார்த்தால் கொடிசுற்றிப் 
பிறப்பான் என்பதை மற்ற கிரகங்களுக்குச் சொல்லவேண்டுமாயின் லக்கி 
னத்தில் இராகுவும் குளிகனும் நின்றும் அஷ்டமத்ததிபதி திரிகோண 
ராசியிலிருந்தாலும் , மேற்படி கொடி சுற்றியே பிறப்பன் . மேடம் - ரிடபம் - 
சிங்கம் இவை ஜெனன லக்கினமாக சனியும் புதனும் கூடினாலும் கொடி 
சுற்றியே பிறப்பான் . ஜெனன லக்கினத்தில் ராகு நின்று 10 - ல் குரு 
நின்றால் கால் முன்னாக பிறப்பான் என்றும் கூறுவர் . 

(449 ) 
கொடிய பாம்பி னுடனிரவி கூடியிருக்கிற் கொடிதலையாம் 
நெடியசன்ம மெட்டாதி நெருங்கில்ரோக சரீரனுமாம் 
படியிற்செவ்வாய் சனிசன்மம் பற்றியிருக்கிற் கல்லெரிப்பாம் 
உடனேயவன்றன் விழிதனக்கே யுறக்கமிகுதி யுண்டாமே . 

( இ - ள் ) கொடுமையான இராகு கேதுவோடு சூரியன் கூடியிருக்கப் 
பிறந்தவன் மேற்சொன்ன கொடி தலையில் சுற்றிப் பிறப்பவனாவான் . 
ஜெனன ராசியதிபதியும் 8 - ஆம் வீட்டோலம் சேர்ந்திருக்கில் வியாதி 
யுள்ளவனாவான் . சனியும் குஜனும் இலக்கினத்தி லிருந்தால் கல்லெரிப்பு 
என்னும் துர்வியாதி சம்பவிக்கும் . உடனே அவன் கண்களுக்கும் துக்கம் 
சம்பவிக்கும் என்பதாகும் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


497 


( வி - ரை ) தூக்கம் என்பதை பிறக்கும்போதே கண் குருடாகவும் 
பிறப்பான் என்றும் சிலர் கூறுவர் . ( சொரி தலை என்பதைத் தலையில் 
ரோசம் உள்ளவன் என்றும் கூறுவர் . 

( 450 ) 
உண்டாஞ் சன்மந் திரமாயி னதிலேசன்மத் தோனுமுறப் 
பண்டேசனித்த கிராமத்தின் பதியாயிருப்ப னட்டமந்தான் 
மிண்டார் திரமாகிச் சனித்தவீட்டின் மரிப்பன் சன்மசரம் 
கண்டால் விதேச சஞ்சாரங் காணுமென்றே கருதிடுமே . 

( இ - ள் ) ஜெனன ராசி ஸ்திர ராசியாக இருந்து லக்கினாதிபதி ஆக்ஷி 
பெறப்பிறந்தவன் தான் ஜெனித்த கிராமத்திலேயே அதிபதியாக இருந்து 
வாழ்வான் . அஷ்டமாதிபதி என்னும் ஆயுள் ஸ்தானாதிபதி ஸ்திர லக்கினம் 
பெற அந்த ஜாதகன் ஜெனித்த வீட்டிலேயே மரிப்பன் என்றும் , ஜனன 
லக்கினம் சரமாகில் அந்நிய தேசங்களிலேயே இருந்து காலங் கழிப்பான் 


எ - று . 


( வி - ரை ) இத்துடன் குடும்பாதிபதி 5 - ஆம் வீட்டதிபதி இவர்களையும் 
ஆராய்ந்து கூறுதல் வேண்டும் . 

( 451 ) 
கருதுஞ்சன்ம முபயமதாய் கண்டாற்சிலநாள் விதேசத்தில் 
பரிதிசன் மாதிபனாகிற் பரவுங்கிரியிற் சஞ்சாரம் 
சிரரோகஞ்சற் றுண்டென்பர் செவ்வாய் சன்மாதிபனாகில் 
உருவாயுதத்தர் லக்கினியா லுறுநோய் காட்டுமுண்மையிதே . 

( இ - ள் ) ஜெனன ராசியானது உபயமாக இருந்தால் கொஞ்சநாள்வரை 
யில் அந்நிய தேசசஞ்சாரம் செய்வானென்றும் , லக்கினாதிபதி சூரியனாகில் 
அடர்ச்சிபொருந்திய குன்றுகளில் வாசம் செய்பவனும் தலைநோய் உள்ளவ 
னென்றும் சொல்வர் . இலக்கினாதிபதி குஜனாகில் பல கருவிகளாலும் 
நெருப்பினாலும் வியாதி காட்டுமென்றும் சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) கிரி என்பது குன்றுகள் ; ஆகையால் குன்றுகளில் வாசம் 
செய்வோர் ஞானி என்றும் கூறலாம் . ஜன்மாதிபதியோடு 3 - கிரகங்கள் 
கூடி இருந்தால் சந்தியாசி யாவானென்றும் , ஒரு கிரகம் கூடி இருந்தால் 
குருகடாக்ஷம் உள்ளவனென்றும் , ஞானியும் ஆவானென்றும் கூறுவர் . ( ) 
உண்மைப்புதன் சன்மாதிபனே வுளதுலித்தை கணிதமுடன் 
வண்மைவியா பாரத்தொழிலே வரும்பொன் வெள்ளி மனையானால் 
பண்மை சுருதி யுணர்தனவான் பாங்கிற்சனித்த பதிநீங்கான் 
தண்மைபகரச் சுபகர்மத் தலைவனென்றே சாற்றிடுமே . 

( இ - ல் ) ஜெனனலக்கினாதிபதி புதனாகில் கணிதசாஸ்திரமுள்ளவனும் , 
கல்வியாளனும் , மேன்மை தங்கிய வியாபாரத்தொழில் செய்பவனுமாவான் . 
ஜெனன லக்கினாதிபதி சுக்கிரனாசவும் குருவாகவு மிருந்தால் மேன்மையை 
புடைய சாஸ்திரத்தொழில் செய்பவனாவானும் , சாஸ்திரங்களை கற்றுணர் 
பவனும் ஆவான் அன்றியும் தான் ஜெனித்த இடத்திலேயே இருந்து 
வாழ்பவனும் , குற்றத்தைச் சொல்லப்படமாட்டாத மேலான சுபகாத் 
தொழிலை யுடையவனும் , மேம்பாடுடையவனென்றும் சொல்வாய் எ - று . 

63 


498 


சாதக அலங்காரம் 


M 


( வி - ரை ) இடபம் அல்லது துலாம் ஜெனன லக்கினமானால் தான் 
சுக்கிரன் லக்கினாதிபதியாவன் . ஷ இடபம்- துலாம் இவற்றில் ஜெனன 
மாவோருக்கு தான் ஜெனித்த இடத்தைவிட்டு நீங்கானெனவும் குறிப்பிட் 
டாலும் கீழே தலைவன் என்று சொன்னதால் அந்த ஜாதகன் பிரதமபுத்திர 
னாவான் . பிதுரார்ஜித பூஸ்திதி இழக்கானென்றுங் கொள்வதுடன் லக்கி 
னாதிபதி இருக்கும் சுபாசுபம் தெரிந்து சொல்லுதல் வேண்டும் . 

( 453 ) 
சாற்றுமதி சன்மாதிபனே சரீரகாந்தியுளன் சுகவான் 
நேற்றிச்சரக்கை விற்றுண்பன் நிலவுசன்மத்தைப் பார்க்கில் 
போற்றுந்தந்தை யருகிருக்கச் சனித்தானென்றே புகல்வார்கள் 
ஆற்றுஞ்சரத்தின் மதியிருக்க வந்தான்றந்தை யன்றெனவே . 

( இ - ள் ) ஜெனன ராசியாதிபதி சந்திரனாக யிருக்கப் பிறந்தவன் தன் 
திரேகமானது பிரகாசமும் காந்தியுமுள்ளவனாக இருப்பதுடன் அழகும் 
உன்னதமான சரக்குகளை விற்று ஜீவிக்கும் தன்மையு முடையவனாகுவன் . 
இலக்கினத்தை சந்திரன் நோக்கில் தன் தகப்பன் அருகிலிருக்கப்பிறந்தான் 
என்றும் , சரலக்கினங்களில் சந்திரனிருந்தால் அவன் தந்தை அன்று தான் 
வீடுவந்தானென்றும் சொல்லுக எ - று . 

( 454 ) 
எனவும் வெள்ளி புதனடுவி லிந்துவிருக்க வந்தருகே 
வினவிற்றந்தை யிருந்திடுவன் வெய்யோன் சரத்தின் மதிப்பத்தில் 
தனதாயிருக்கப் பிதாவிருக்குந் தலத்திற்சனித்தான் றானென்பர் 
சினமார்சனி சன்மத்தேழிற் செவ்வாயேனும் பிதாதேசம் . 

( இ - ள் ) சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நடுவில் சர்திரனிருக்க உதித்தவன் 
அவன் ஜெனிக்கும்போது தன் தந்தை சமீபத்திலேயே இருப்பான் 
என்றும் , சரலக்கினத்தில் சூரியனும் சந்திரன் 10 - ஆமிடமான ஜீவன 
ஸ்தானத்திலிருந்தால் தன் பிதுரார்ஜிதமனையிலேயே பிறப்பான் என்றும் , 
லக்கினத்திற்கு ஏழில் சனியேனும் செவ்வாயேனும் இருக்க அவன் பிதா 
தேசாந் திரத்திலும் இருப்பான் எ - று . 

( வி - ரை ) பிதுரார்ஜித மனை என்பதை பிதாவின் சொந்த இல்லத்தில் 
பிறப்பானென்றும் , சந்திரலுக்கு இருபக்கமும் சுபக்கிரகங்கள் நின்றதால் 
மாளவயோகமென்றும் சொல்லுதல் வேண்டும் . 

( 455 ) 
தேசார் * மனிதலக்கினமாய்ச் செவ்வாய் பார்க்கச் சனித்தவனும் 
மாசார் மசானக் கரையென்றே வழுத்தலாகுஞ் சனிசெவ்வாய் 
நேசார் திரிகோணத்தின் மதிநிற்கப்பிறந்த நேயனையே 
கூசாளன்னை யெறிவாளிந்தக் குரு நோக்கிற் கைக்கொள்வாளே . 
இ - ள் ) ஜெனன 

ஜெனன லக்கினமானது மிதுனம் - கன்னி- துலாம் - கும்பம் 
வைகளாக யிருந்து லக்கினத்தை குஜன் நோக்க , அந்த பிள்ளையானது 
சுடுகாட்டின் கரையில் பிறக்குமென்றும் சொல்லவேண்டும் . சனி - சந்திரன் 
அங்காரகன் இம்மூவரும் 5-9 என்னும் திரிகோண ராசிகளிலிருந்து பிறக் 
கும் குழவியை அவன் மாதா அவனைக் கூச்சமில்லாது எறிந்துவிடுவாள் 

* மனித லக்கினம் = மிதுனம் -கன்னி - துலாம் கும்பம் . 


விளக்க விருத்தியுரை 


499 


என்றும் சந்திரனைக் குருபார்த்தால் மேற்சொன்னபடி இன்றி போஷிப்பவ 
ளாவள் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் சொல்லிய கூசா ளன்னை எறிவள் என்பதை 
தாயானவள் அக்குழந்தையைப் போட்டுவிடுவாள் என்று குறிக்கப்பட்டன . 
இதோடு திரிகோண ஸ்தானத்தில் சந்திரனிருந்தாலும் நீச்சமடைந்திருக் 
றானாவென்றும் , சூரியன் மறைவிடம் பகை நீச்சமடைந்திருக்கிறானாவென் 
றும் ஆராய்ந்து சொல்லுதல் வேண்டும் என்பதாம் . 

(456 ) 
கொள்ளும்பாவமதிசன்மங் குறுகச் செவ்வாய் சனியேழில் 
மெள்ளவிருக்கிற்குரு நோக்க விரும்பியெடுத்தார்வளர்க்கவுய்வன் 
தெள்ளும் புதன் பாம்பரசன் மதிசேர்ந்து சன்மத்திருந்திடவே 
பிள்ளை பிறக்கில் வம்சத்தைக் கெடுப்பனெனவும் பேசுவரே. 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் சந்திரனும் சனியும் சுக்கிரனும் சேர , 
சப்தமத்தில் லக்கினத்தையும் குரு நோக்கப் பிறந்த ஜாதகன் தன்னை யார் 
ஆசையுடன் கொள்ளுகிறார்களோ அவர்களால் போஷிக்கப்படுவான் . 
ஜெனன லக்கினத்தில் தெள்ளிய சந்திரனும் இராகு - கேது புதன் - குரு 
இவர்கள் சேர்ந்திருக்கில் பிறந்த பிள்ளைக்கு பற்பல தொந்தரவும் அக் 
குடும்பமே நசிந்து கருவறுந்து போகும் எறு . 

( வி - ரை ) முன் செய்யுளில் மாதா அக்குழவியை எறிந்து விடுவாள் 
என்று சொன்னதைப்போலவே இந்தச் செய்யுளிலும் கைக்கொள்ளுபவர் 
களே வளர்ப்பார் என்று சொல்லப்பட்டன . மேலே எழுதியபடியே சந்திர 
னும் சனியும் நீச்சம்பெற்று லக்கினத்தைப் பார்த்து லக்கினாதிபதியும் 
அசுப க்ஷேத்திரத்திலிருந்தால் குழந்தையை எறிந்துவிடுவாளென்றும், 
கீழே லக்கினத்தைக் குருபார்க்க அககுழவியைப் பாராது எவர் ஆசைப்படு 
கிறார்களோ அவாகளால் போஷிக்கப்படுவான் . 

குரு பார்வை இல்லாது 
லக்கினாதிபதியும் தீயருடன் சம்மந்தப்பட்டு அஷ்டமாதிபதி திசையில் 
ஜெனனமாகி அஷ்டமாதிபதியும் கொடிய இராசிகளிலிருந்தால் அந்தக் 
குழவியை எறிந்தவுடனே இறந்துபோம் என்றும் சொல்லுக . ( 457 ) 
பேசும்லக்கினஞ்சசிலக்கினம் பிறங்கத் தூமனிருந்திடவே 
வீசும்வாணாள் குறையும் விதிபாதளிருக்கிற்புகழ்நாசம் 
மாசில்பரிவேடனிருக்க மதிபோஞ்சக்கிரசாபனுறின் 
மேசின்குலங்கணசிக்குந்து சன் மேவிற்றனம்போமெனப்பேசே . 

( இ - ள் ) சந்திரன் வீடே ஜெனன லக்கினமாக யிருந்து லக்கினத்தில் 
தூமனிருக்க அந்த ஜாதகன் வாழ்நாள் குறைர்து அற்ப ஆயுள் உடையவன் 
ஆவன் , விதிபாதனிருக்கில் தன் புகழ்ச்சி மேம்பாடெல்லாம் நாசமாகும் . 
பரிவேடனிருக்கில் தன் அறிவு குறைவாகும் . சுக்கிரசாபனிருக்கில் அந்தக் 
குலமானது அழிந்துபோகும் து சனிருக்கில் தன் பொருளெல்லாம் 
அறிந்து போகும் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) இவை உபயராசி கிரகமெடுத்து அவ்விராசியிலுள்ள கிரகங் 
களைக் கொண்டு கூறவேண்டுவதாகும் . 

( 458 ) 


7 


500 


சாதக அலங்காரம் 


பேசும்லக்கினமீனண்டிற் பிறந்தவர்களுக்கெல்லாம் 
பாசமாம்மகாதிசையின் பலன்களைப்பார்க்கும்போது 
தேசுறுகரியபாம்பின் றிசைவரிற்பார்க்கும்போது 
தூசுபொன்சோபநற் சுபபலன் பெறுவர்தாமே . 

இ - ள் ) கடகம் மீனம் இவைகளில் ஜெனித்தபேருக்கு மகா திசை 
சளில் எந்த திசைபலனைத் தருமென்றால் துன்பத்தைத் தரும் ராகு திசை 
வந்தால் பாக்கிய யோக்கிய சிலாக்கியங்களும் , பொன்னாணய விருத்தியும் , 
நல்ல மேம்பாடான பலனைத் தரும் எ - று . 

( வி - ரை ) இராகு திசை மீனம் கடகம் இந்த லக்கினத்தோர்க்கே 
மேலான பலனும் , மறறோருக்ரு அற்பபலனும் அல்ப லாபமும் உண்டாகு 
மென்பது கருத்தாகும் . 

(459 ) 
தார் செறி மகரங்கன்னி தனிற்பிறந்தோர்கட்கெல்லாம் 
பார்செறிமகாதிசையின் பலன்களைப்பார்க்கும்போது 
சீர்பெறுகேதுவான திசைவரூம்போது செல்வம் 
ஊர்திசையரசராற்சனமான முண்டாங்கண்டீரே . 

( இ - ள ) செல்வத்தை அளிக்கப்படானின்ற மகரம் கன்னி இந்த 
லக்கினத்தில் ஜெனிததோருக்கு யோகமான திசை எதுவெனில் , சிறப்பு 
பெற்ற கேது திசை வரும்போது மேலான செல்வமும் பொருளையும் செல் 
வததையே ஆபரணமாக அணிந்திருக்கும் இராஜாக்களால சன்மானக் 
கீர்த்திகளும் உண்டென்று சொல்லுக எ - று . 

( வி - ரை ) கேதுபகவான் திசை மகாம் கன்னி இந்த லக்கினத் 
தாருககே யோகத்தைத் தரும் என்பதாம் . 

( 460 ) 


பேசுஞ்சன்மசரராசி பிரியாச்சரத்திலாதிபனும் 
பாசஞ்சரத்திலுறத்தோன்றிப் பார்க்கிற்றூலசரீரனுமாம் 
வீசுலககினஞ்சரமாயவ் வீட்டுக்குடையோன்சரத்திருக்க 
தேசமவிடுத்தேசஞ்சாரந் திகழத்திரிவனெனச்சொல்வாய் . 

( இ - ள் ) சரராசியில் ஜெனனமாகி மேற்படி இராசியிலேயே லக்கினாதி 
பதி இருந்தாலும் அல்லது நோக்கினாலும் அந்த ஜாதகன் தடித்த சரீர 
முள்ளவனாகுவன . மேலே சொன்ன சரலக்கினமே ஜெனனமாகி ஜெனன 
காசிநாதன தன் சுய வீட்டிலேயே இருக்க அந்த ஜாதகன் தேசாந்தாங் 
களில் திரிவானென்றும் சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) இவை லக்கினப் பொதுவாய் சொன்ன தாகும் . இத்துடன் 
2 - ஆம் பாவகத்திலும் ஆராய்ந்து சுயக்ஷேத்திரத்தில் வாழ்வானென் றும் , 
அந்திய க்ஷேத்திரத்தில் வாழவானென்றும் கூறுதல் சலம் . 

முதற்பாவகம் முற்றிற்று . 


( 461 ) 


501 


விளக்க விருத்தியுரை 
இரண்டாம் பாவகம் 


நேத்திர பலன் 
( இரண்டாம் பாவகம் என்பது குடும்பம் , நேத்திரம் , வாக்கு , 
தனம் , உத்தேசம் இவைகளைப்பற்றி பேசலாமென இந்நூலின் 
பொது பாவகத்தில் கூறியபடி இந்நூலாசிரியர் இரண்டாம் 
இடத்தால் நேத்திர பலனைக் கூறுவாராயினர் .) 
எழிற்கண்ணா திபன்றீக்கோளா யெட்டினிற்சனியோடிந்தும் 
பழிகொளாறாமிடத்திற் பானுவேற்பூனைக்கண்ணாம் 
விழிகள் கோன்பாவனாய் லக்கினதிசைமேவியாறெட் 
டொழிவியத்துகூலோகப்பத் துறுங்குருடாகத்தானே . 

( இ - ள் ) அழகு பொருந்திய நேத்திர ஸ்தானாதிபதியான இரண்டாம் 
வீட்டதிபதி அஷ்டமஸ்தானம்பெற்று சனி சந்திரன் சகிதம் பெற்றும் , 
பழி பாவங்களையுடைய ஆறாவது வீட்டில் சூரியனும் நிற்கப் பிறந்தவன் 
பூனைக்கண்ணுடையவனாவன் . மேலே சொன்ன சேத்திர ஸ்தானாதிபதி 
பாவகிரகமாகி லக்கினாதிபதியோடு கூடி ஜெனன ராசிக்கு 6-8-12 ஆகிய 
சஷ்டம அஷ்டம விரயம்பெற்று நிற்கப் பிறந்தவன் கருப்பையி லிருக்கும் 
போதே அந்தகனாக (பிறவிக்குருடனாக ) இருந்து ஜெனிப்பான் எ - று . 

( இ - ள் ) நேத்திர ஸ்தானாதிபதி பாவகிரகமாகி என்பதை சூரியன் - 
அங்காரகன் -சனி - இராகு - கேது என்றும் கொள்க . மேலே சொன்ன பாப 
கிரகங்கள் நேத்திர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து 2 - ஆம் ராசிக்கு 6-8-12 - ல் 
நீச்சம்பெற்றால் நேத்திரப் பழுதுள்ள வனென்றும் சொல்லுக, ( 462 ) 

சுக்கிரநேத்திராதி பதியெனத்தோன்றியெட்டில் 
நிற்கவோராறில் வெய்யோ னிற்கிற்கண்ணோய்பிற்காலம் 
தக்கவேறரிமேஷத்திற் சனிகுசன்றானுற்றாலும் 
மிக்கதாமதரத்தூன மெழிற்கொடிசுற்றித்தோன்றும் . 

இள் ) நேத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரனாக இருந்து அவர் 8 - ல் நிற்க 
ரோகஸ்தானத்தில் சூரியனிருக்க அந்த ஜாதகனுக்கு தன் அந்திய வயதில் 
சேத்திரரோகங்காட்டும் . சனி அங்காரகன் இவர்கள் சிங்கம் - ரிஷபம் 
மேஷம் இவ்விடங்களில் நின்றால் மேன்மையான கொடுமை விளைவிக்கக் 
கூடிய கொடி சுற்றிப் பிறப்பான் எ - று . 

( வி - ரை ) சுக்கிரன் நேத்திராதிபதியாகி 8- ல் நின்றால் பிற்காலங்களில் 
சண்ணோய் சம்பவிக்கும் என்று கூறப்பட்டதற்குக் காரணம் ! முன்பு 
விஷ்ணு 

வாமன அவதாரியாய் தானம் கேட்டபோது அவர் தாரை 
வார்க்கையில் சுக்கிரபகவான் வண்டுஉருவமாய் அத்துவாரத்தை அடைத்த 
போது விஷ்ணு ஓர் குச்சியால் குத்த அதனால் சுக்கிரனுக்கு ஓர் கண் 
பழுது ஏற்பட்டது . ஆகையால் சுக்கிரன் சுபனாகவிருந்தும் 8 ல் நின்றால் 
பிற்கால நேத்திர ஊனன் என்றும் சொல்லப்பட்டன . 

(468) 


602 


சாதக அலங்காரம் 


லக்கினத்ததிபனோடு மிரண்டிடத்ததிபன்சுங்கன் 
திக்கெனக்கூட மூன்றிற் செங்கதிர் நிற்குமாயின் 
ஒக்கவேகண்ணில்லாம லுதிப்பனாதித்தனல்லால் 
மைக்கணாய்மதியமுற்றான் மாலைக்கண்ணாகுமென்றே . 

( இ - ள் ) மைதீட்டிய கண்களை புடையவளே ! ஜெனன ராசி அதிபதி 
யோடு தனாதிபதியாகிய இரண்டாம் ராசிநாதனும் , நேத்திரகாரகனாகிய 
சுக்கிரனும் சகிதம்பெற்று இருக்க , சூரியன் திரிதிகை ஸ்தானத்திலிருக்கப் 
பிறந்தவன் நேத்திரமின்றிப் பிறப்பன் . சூரியன்மாத்திரம் 3 - ல் இல்லாது 
மற்றும் ஜெனன ராசி அதிபதியும் சுக்கிரனும்கூடி இருக்கப் பிறந்தவன் 
மாலைக்கண் உள்ள வனென்றும் சொல்லுவாய் எ - று 

( வி - ரை ) இலக்கினம் என்பது உடல் என்று முன்னமே கூறப்பட்டு 
உள்ளன . லக்கினாதிபதியான சரீர ஸ்தானாதியோடு ஓர் கண்ணூனனான 
சுக்கிரன் சேரில் மாலைக்கண்ணாகும் எனவும் , சிங்க லக்கினமாகவிருந்து 
லக்கினத்தில் சூரியனும் சந்திரனுமிருக்க சனியும் அங்காரகனும் பார்க்க 
இரண்டு கண்ணும் நாசமாம் . பாவகிரகங்கள் ஆனாலும் சுபவர்க்கமேறி 
லக்கினத்தைப் பார்க்கில் கண்களில் ஓர்வித அழுக்குநீர் வடிந்து கொண்டே 
இருக்குமென்றும் மூழு சுபர்களாக இருந்து பார்த்தால் கண்ணோய் கண்டு 
தீருமென்றும் கூறுவர் . 

( 464 ) 
குறைவிநேத்திராதிசுங்கன் லக்கினத்தோனுங்கூடி 
நிறைய மூன்றாமிடத்தி னிற்கினேத்திரநோயாகும் 
நறைகுழலக்கினாதி யிரண்டிடத்ததிபன் வெள்ளி 
அறையவோரிடத்தினிற்கி லந்தகனாவன்கண்டர் . 

( இ - ள் ) ஓர் கண் பழுதுடைய சுக்கிரனும் ஜெனன ராசி அதிபதியும் 
சேர்ந்து 3 - ஆம் வீட்டிலிருக்கப் பிறந்தவன் நேத்திர நோயுள்ளவனாக 
இருப்பான் . ஜெனன ராசி அதிபதியும் சுக்கிரனும் கூடி எந்தராசியில் இருந் 
தாலும் அந்த ஜாதகன் அந்தகனாகவே இருப்பான் என்று கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மூன்றாமிடம் என்பது மறைவிட ஸ்தானமாகையால் அந்த 
ராசியில் சுக்கிரனிருந்தால் அந்தகனென் றனர் . இரண்டாம் வீட்டை குரு 
க்ஷி உச்சம் பெற்று பார்க்கில் உடனே அந்த தோஷம் நிவர்த்தியாகும் . ( ) 


நேத்திரத்தா னத்தாதி சுங்கனாகி 

நிறைசன்மா தியைக்கூடி மூன்றில் நின்றால் 
நேத்திர ரோகமந்த நேத்திராதி 

நிலவாகிப் புகருடனே யிரண்டினின்றால் 
நேத்திரத்தா னிசிகடோறு மொளிகொடாது 

நின்றகட கந்தனிலுற் பவித்தபோதும் 
நேத்திரத்தான் மதிசுங்கன் கூடி நின்றால் 

நிகழ்பிறவிக் குருடனுமாய் நிற்பன்றானே . 


விளக்க விருத்தியுரை 


503 


-ள் ) சேத்திர ஸ்தானாதியென்னும் இரண்டாம் வீட்டதிபதி சுக்கிர 
னாகயிருந்து லக்கினாதிபதியோடு சேர்ந்து திருதிகை ஸ்தானம்பெற , 
நேத்திர வியாதி யுள்ளவனாகுவன் . சந்திரன் நேத்திர ஸ்தானாதியாக 
இருந்து சுக்கிரனுடன் சேர்ந்து இரண்டில் நின்றாலும் , இராக்காலங்களில் 
பார்வை இருக்காதென்றும் கூறுவர் . கடகலக்கினமாகயிருந்து இரண்டாம் 
ராசிநாதனும் லக்கினாதிபதியான சந்திரனும் , சுக்கிரன் இம்மூவரும் கூடி 
இருக்கில் அந்த ஜாதகன் ஜெனனமுதல் அந்தகனாகவே இருப்பானென்று 
சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) சதயம் - திருவாதிரை- பூரம் - விசாகம் இந்த நக்ஷத்திரங்களில் 
சுக்கிரனும் , சுவாதியில் சனியும் , கார்த்திகை - மூலம் இந்தநக்ஷத்திரங்களில் 
கேதுவும் , இவர்கள் நின்ற ராசியை நேத்திர ஸ்தானமாக பிருந்தால் ஒரு 
கண்மாத்திரம் குருடென்றும் பிரித்துச் சொல்லுதல் வேண்டும் . இவை 
சாதக சிந்தாமணியில் கூறியபடி என்க . 

( 466 ) 
சிங்கமே நேத்திரத்தா னந்தானாகிச் 

செங்கதிர் சுங்கன்கூடிச் சிங்கத்தேற 
அங்கவரோ டெந்தத்தா னாதிபதியேனு 

மவரவர்தங் காரகராயினும் வந்துற்றாலும் 
தங்கியபேர்க் குரியர்தமக் கெய்து நேத்திரநோய் 

தனதுபதி யாகிலுச்சந் தானாகில் நன்மை 
துங்கமதி வியத்துறிலோ விழியொன்றேயூனம் 

சூரியனுங் கூடில் விழியோ விரண்டும்போமே . 
( இ - ள் ) நேத்திர ஸ்தானமென்னும் இரண்டாமிடம் சிங்கமாகயிருந்து 
அந்த ராசியில் சூரியனும் சுக்கிரனுமிருக்க , அவர்களோடு எந்த ஸ்தானத் 
திற்குடையவன் வந்து சேர்ந்தானோ அவன் எந்த காரகனாக யிருக்கிறானோ 
பந்தந்த காரகர்களுக்கு நேத்திரநோய் சம்பவிக்கும் . சிங்கத்தில் சேர்ந்த 
கிரகங்கள் ஆக்ஷி உச்சனாக இருந்தால் அந்தந்த காரகர்களுக்கு நற்பலன் 
உண்டு . பிரகாசம் நிறைந்த சந்திரன் 12 - ல் இருந்தால் ஒருகண் ஊனம் 
எனவும் , சூரியனும் சேர்ந்தால் இரண்டு கண்களும் ஊனமென்று 
சொல்லுக எ - று . 

( வி - ரை ) உதாரணமாக சிங்கராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருப்ப 
தாக வைத்துக்கொள்வோம் . கடகலக்கினம் ஜெனனமானால் சிவ்கம் 
நேத்திர ஸ்தானமாகும் . சிங்கத்தில் அவ்வீட்டிற்கு ஐந்தாமதிபதி குஜன் 
வந்து சேரில் சகோதரனுக்கு கண்ணூனமென்றும் இவ்வாறே சிங்கத்தில் 
நின்ற ஒவ்வொரு காரகனை ஆராய்ந்து கூறுவதோடு ஆக்ஷி உச்சமறிந்தும் 
சுபாசுபம் கூறுக . 

( 467 ) 


வேறு 


சோதிலக்கினத்திற் குசன்சூழ்ந்திட 
ஓதுமட்டமத்தோன் கேந்திரத்துறப் 
போத அட்டமத்திற் பாவர்போந்திட 
ஏதநேத்திர நோயும் வந்தெய்துமே. 


504 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) பிரகாசம் கொடுக்கும் இரண்டாமிடம் என்னும் சேத்திர 
ஸ்தானத்தில் குஜனிருக்க அஷ்டமாதி என்னும் 8 - ஆம்லீட்டதிபதி 1-4-7 
10 என்னும் இவ்விடங்களிலிருக்க 8 - ஆம் வீட்டில் பாவகிரகங்களுமிருக்கப் 
பிறந்த ஜாதகனுக்கு நேத்திரவியாதி உண்டாகுமென்று கூறுவாய் எ - று . () 
சேருஞ்சுங்கன் சன்மாதி திங்கள் கூடியாறெட்டில் 
நேரும்வியத்திற்பலமற்றே நிற்கின்மாலைக்கண்ணாகும் 
ஏருங்கதிரோன்சன்மாதி யிரண்டாமாகிவெள்ளி யொன்றாய்த் 
தீரும்வியமாறெட்டிலுறச் செப்பும் பிறவிக்குருடனுமாம் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி சுக்கிரன் சந்திரன் இம்மூவர்களும் 
சேர்ந்து 6-8 12 என்னும் இவ்விடங்களில் தன் வலிவற்று நிற்க அந்த 
ஜாதகன் மாலைக்கண் உடையவனாவான் . பிரகாசம்பொருந்திய சூரியனும் 
ஜெனனலக்கினாதிபதி இரண்டாம் வீட்டதிபதி சுக்கிரன் இவர்கள் ஒன்று 
சேர்ந்து மேற்சொன்ன சஷ்டம அஷ்டம விரயமென்னும் இடங்களிலிருந் 
தால் பிறவிக்குருடனாக இருப்பான் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ( தீரும் என்பது பாட்டின் இசையாகும் ) சூரியன் - சந்திரன் - 
ராகு - சேதுவுடன்கூடி 2-6-8-12 இவ்விடங்களில் சாலக்கினமாக இருந்து 
அதில் சம்பந்தப்பட்டால் கண்களுக்கு ஜலரோகம் உண்டென்றும் , கண் 
களின் விழி என்னும் உருப்பை பூச்செரிக்குமென்றும் சோதிடத்தோர் 
கூறுவர் . 

( 469 ) 
ஆமேயிரவிசுக்கிரன்ரெண் டாதிசென்மத்தாதியிவர் 
தாமேகூடியவரவர்கள் தானந்தனக்காறெட்டுவியத் 
தாமேயிருக்கிலவரவர்கள் திருஷ்டிக்கூனம்சார்ந்திடுமே 
நாமே சொல்லம்பலப்பார்வை நயனபலன் கண்டெனுஞ்சொல்லாய் . 

( இ - ள் ) பெருமை பொருந்திய லக்கினாதிபதியும் இரண்டாம் வீட்டதி 
பதி சூரியன் சுக்கிரன் இவர்கள் அவரவர்கள் சுயக்ஷேத்திரங்களுக்கு 6-8 
12 - ஆம் ராசிகளில் சேரில் அவர்கள் கண்களுக்கு ஊனம் உண்டாகும் 
என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) முன் 467 - வது செய்யுளின்படி பலபாவங்களை ஆராய்ந்து 
அந்தந்த வர்க்கத்தாருக்கென்றும் கூறுக . 

(470 ) 
சொல்லும்பலனேத்திரத்தானஞ் சூழ்ந்தாரதிபராற்பலன்கள் 
எல்லோன் செவ்வாய்மேனோக்க விந்துங்குருவுஞ்சமபார்வை 
வெல்லும்புதற்கும் வெள்ளிக்கும் விழிபக்கத்தே நோக்கியிடும் 
நல்லராகுசனிதனக்கே நயனங்கீழ் நோக்காயிடுமே . 

இ - ள் ) நேத்திரப் பார்வையின் விபரங்களைச் சொல்லவேண்டுமாயின் 
நேத்திர ஸ்தானங்களில் சூரியன் குஜன் இவர்கள் நிற்கில் அவரவர்களின் 
பார்வை மேல்நோக்காகும் . சந்திரன் குரு இவர்கள் இரண்டிலிருக்கில் 
சமபார்வை உடையவனு , வல்லமைபொருர் திய புதன் சுக்கிரன் இவர்கள் 
விற்கில் பக்க நோக்குடையவனும் , நன்மையையுடைய சனி ராகு இவர்கள் 
நிற்கில் கீழ்நோக்குடையவன் என்றும் கூறுவர் எ - று . 

( 471 ) 


விளக்க விருத்தியுரை 


505 


இடுஞ்சென்மாதிதனைச்சனிகண் டிடக்கண்ணோயாமிரண்டாதி 
உடன் சூரியனுங்கூடி நிற்க மற்றுங்குளிகனுடன்சனிதான் 
அடைந்தேநோக்கக்கண்ணோயா மவ்வீடேசலராசியெனில் 
தொடர்ந்தே காணில் நீர்பரவித் துளிக்குமவன்றன் விழிதனிலே . 

( இ - ள் ) உடல் லக்கினாதிபதியை சனி காணில் தன் விழிகளுக்கு 
சோகம் கா டும் . இரண்டாம் வீட்ட திபனும் சூரியனும் நின்றாலும் குளிக 
னோடு சனி கடியும் மேற்சொல்லிய கோட்களைப்பார்த்தாலும் கண்சோகம் 
உண்டு . சனியும் குளிகனும் ஜலராசிகளில் நின்று காணில் அவன் கண் 
களில் அடிக்கடி ஜலம் வடிந்து கொண்டே இருப்பன் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடி கிரகமிருக்கினும் மேஷ லக்கினமாக 
இருந்து சனி சகிதம்பெற்று ராகு அங்காரகன் பார்க்கில் கண்களில் 
விழும் என்று சோதிடவல்லோர் கூறுவர் . இரண்டாம்வீட்டோன் சுபனாக 
இருந்து நேத்திர காரகனான சுக்கிரனோடு சேர்ந்து குளிகன் பார்த்தாலும் 
கூடினாலும் பித்தம் முதலிய உஷ்ணங்களால் கண்கள் கெடும் ; இல்லையேல் 
இடுக்குடைய நேத்திரங்களாக இருப்பானென்றும் சொல்லுவர் . ( 472 ) 
சோதிரவியும்பாவருடன் சூழ்ந்து பலமற்றேவியத்தின் 
மீதிலிருக்கவலக்கண்போம் விரவுஞ்செவ்வாய்பலனற்றே 
ஏதவியத்திலுறைந்திடிலோ விடக்கண்ணுனமிவரிருவர் 
தீதாம்வியத்திற்கூடிநிற்கத் தெரியாதிரண்டுதிட்டியுமே . 

( இ - ள் ) பிரகாசத்தையுடைய சூரியன் பலமற்று நீச்சம் பகை முதலிய 
வைகளைப் பெற்று பாவகிரகங்களுடன் சேர்ந்து 12 - ல் இருக்க வலது விழி 
பழுதாகும் . மேன்மைபெற்ற அங்காரகன் மேற்சொன்னபடியே பலம் 
குறைந்து 12 - ல் இருக்க இடதுவிழி பழுதாகும் என்றும் , மேலே சொல்லி 
புள்ள சூரியன் அங்காரகன் இவ்விருவரும் பலமற்று 12 - ல் இருந்து 
பாவகிரகங்கள் பார்த்தால் இரண்டு விழிகளும் பழுதாகும் என்றும் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ( மற்றுமொருவிதம் ) இரண்டாமிடம் 8 - ஆம் இடம் இவ்விடங் 
களில் தீயகிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் சுபவர்க்கமடையாது பாவ 
வர்க்கம் அடைந்திருக்க அந்த ஸ்தானத்திற்கு உடையோன் பலமற்றிருக்க 
வலதுகண் மாத்திரம் ஊனமாகும் எனவும் , இரண்டாம் வீட்டோன் சுபனாக 
இருந்து சுக்கிரன் சகிதம் பெற்று சுபவர்க்கமேறி சுபகிரகங்களோடு 
சேர்ந்து திரிகோணம் கேந்திரம் இவ்விடங்களில் இருக்கின் பரம்பொருள் 
கிருபையால் விசாலமான கண்களும் ஒளிபொருந்திய விழிகளையுடைய 
வனும் ஆவான் . 

( 473 ) 
திட்டமுடனேசனி செவ்வாய் சேர்ந்திரண்டிற்பனிரெண்டில் 
கிட்டியிருக்கில் விழிக்கூனங் கிரணரவிசந்திரன் வியத்தில் 
ஒட்டியிருக்கில் விழிநோயுமுற்று அந்தகனாய்பிறக்கும் வகை 
துட்டரவிசேய்மதியரசன் சுங்கணைவரெங்குறினும் . 

( இ - ள் ) சமரசமான பாலி என்னும் சனியும் குஜனும் கூடி 2-12 
என்னும் தனம் விரயங்களில் இருந்தால் அந்த ஜாதகன் விழிக்கு ஊனம் 

64 


506 

சாதக அலங்காரம் 
உண்டு . பூரணக் ரேகணமுள்ள சூரியனும் சந்திரனும் உடி வியமென்னும் 
12 - ல் இருந்தால் அவன் விழிக்கு ரோகம் உண்டு . துஷ்டகுணமுள்ள 
சூரியன் - சந்திரன் - குரு வெள்ளி இவர்கள் 5 பேரும் எந்த ராசியிலிருந்தா 
லும் பிறவிக் குருடனாகவே ஜெனிப்பான் எ - று . 

( வி - ரை ) சனியும் அங்காரகனும் சேர்ந்து 2-11 - ல் இருந்தால் அவன் 
விழிக்கு ஊனமுண்டு என்பதை அவன் திசைபுக் திசாலங்களில் சொல்லுக , 
எங்கோனிரவிவெள்ளிபல னில்லாதிருக்கவவருடனே 
பொங்குஞ்சன்மாதிபன்கூடிற் பொருந்திற்பிறவியந்தகனாம் 
தங்குமைந்தாமாறாதி தானுஞ்சன்மந்தனிலிருக்கச் 
சுங்கனிரண்டாதியைக்கூடிற் சொல்கண்பிடுங்கப்படுங்கண்மர். 

( இ - ள் ) உலக ஆதியர் தம் அரசு செய்யப்படும் சூரியனும் அவனோ 
சுக்கிரனும் பலமிழந்திருக்க , அவ்விருவரோடு ஜெனன லக்கினாதிபதிசேரப் 
பிறந்த ஜாதகன் கண்ணில்லா தவனாக இருப்பான் . ஜெனன லக்கினத்தில் 
5 - ஆம் அதிபதியும் 6 - ஆம் அதிபதியும் சோ , சுக்கிரன் இரண்டாம் வீட்டு 
அதிபதியோடு சேரப் பிறந்தவன் கண்கள் பிடுங்கப்படும் எ - று . 

( வி - ரை ) மேலே சொல்லியுள்ள சூரிய ஓம் சுக்கிரனும் பலமற்று பால 
கிரகங்களோடு சேரில் பிறவிக் குருடனாவான் என்பதை சூரியனும் சுக்கிர 
னும் பகை நீச்சம்பெற்று சனி - இராகு - கேது இவர்களோடு சேர்ந்து 
நின்றாலும் பிறவிக்குருடரென்றும் மேலோர் கூறுவர் . 
5 - ஆம் வீட்டோனும் 6 - ஆம் வீட்டோனும் ஒன்றுசேர என்பதை , 

சொல்லுமை ராசிதனக் கைந்தாருக் குடையோர் 
சுகமாகச் சுங்கனுடன் கூடிவியத் துரவே 
கொல்லுமையா இவன்கண்ணைக் கொடிய நோயாலே 

குவலயத்தி லா யுதத்தாலே எடுப்பர் பாரீர் . 
என்றபடி 5-6 -க்குடையோர் சுக்கிரனோடு சேர்ந்து 12 - ல் இருக்க அவன் 
கண்கள் கொடிய நோய் பாதையால் ஆயுதத்தால் பிடுங்கிப்போடுவர் 
என்றும் கூறுவர் . 

( 475 ) 
காணும் நேத்திரரோகமினிக் கதிர்சேர்மதியுங்காரியிவர் 
வேணுமிரண்டிலாறெட்டில் வியத்தில் நிற்கரோகமிகத் 
தோணுமிரண்டிற்பன்னிரண்டிற் சோமன்பரிதி கூடுகினும் 
பூணுமெட்டிலிரண்டதனிற் பொல்லாரிருக்கக்கண்ணோயே . 

இ - ள் ) நேத்திர வியாதியைப் பற்றிச் சொல்லவேண்டுவதாயின் 
சூரியன் - அங்காரகன் - சந்திரன் - சனி இவர்கள் குடும்பம் - ரோகம் - அஷ்டமம் - 
வியம் என்னும் 6-8-12 என்னும் . இவ்விராசிகளிலிருக்க சேத்திரரோகம் 
உண்டு . 2-12 இவ்விடங்களில் தீயகிரகங்கள் இருக்கினும் கண்ரோகம் 
சம்பவிக்கும் எ - று . 

வி - ரை ) கதிர் சேர் என்பதை வேறு சாதகாலங்கார ஓலைப் பார்க்கு 
மிடத்து கதிர்சேய் என்றிருப்பதால் சூரியனும் குஜனும் என்று உரை 
எழுதப்பட்டன , 

( 476 ) 


விளக்க விருத்தியுரை 


507 


வேல்விழிமாதே விளம்புவலக்கண் 
சாலவிரண்ட தாமிடங்கொண்டும் 
ஏலுமிடக்கண் ணீராறாலும் 

சீலசுபாசுபங்களைத் தேர்ந்தே . 
(( இ - ள் ) வேலைப் பழித்த கண்களை யுடையவளே ! இரண்டாம் ராசியால் 
வலது விழியின் திறத்தையும் , விரயமாகிய 12 ஆம் ராசியால் இடது 
விழியின் திறத்தையும் , அந்தந்த கோட்களினால் சுபம் அசுபம் பிரித்துச் 
சொல்லுவாயாக எ - று . 

(477 ) 
ஊமை ஜெனனம் 

வாக்குபலன் 


குடும்பத்தானாதியோடு குலவியபுதனுங்கூடி 
உடன்படவாறாந்தானத் துற்றிடிலூமையாகும் 
இடும்புறு மூன்றாமாதி லக்கினத்ததிபன்றானும் 

திடம் பெறக்கூடிலூமை யாகியேதிரிவன்றானே . 
( இள் ) தனஸ்தானமென்னும் இரண்டாம் வீட்டதிபதியோடு புதன் 
சேர்ந்து லக்கினத்திற்கு ஆறாமிடமென்னும் ரோகஸ்தானம் பெற அந்த 
ஜாதகன் ஊமையாய்ப் பிறப்பன் . துன்பத்தைத் தரப்பட்ட 3 - ஆம் வீட் 
அதிபதியும் ஜெனன ராசிக்குடையோனும் சேர்ந்து எந்தராசியிலிருந்தாலும் 
ஊமையாய் இருப்பானென்றே கூறுவர் . 

( வி - ரை ) வாக்கு என்பது ஒவ்வொருவருக்கும் பேசும் ஸ்தான மாகும் 
" இடும்புறு மூன்று தி என்ற பதத்தில் மூன்றாதியும் சேர்ந்தால் ஊமை 
என்றும் , வாக்குஸ்தானத்தில் சுபகிரகங்கள் நின்றும் , சுபகிரகங்களால் 
பார்க்கப்பட்டாலும் ஊமையாகான் என்று சொல்வதால் கிரகங்கள் நின்ற 
நக்ஷத்திரத்தைக்கொண்டும் வாக்குபலன் சொல்லுதல்வேண்டும் 

ற்படுகிறது . எப்படியெனில் : கேட்டை அஸ்தம் இவற்றில் கேது இருந் 
தாலும் , திருவோணம் மூலம் கேட்டை இவற்றில் இராகு இருந்தாலும் , 
ந்த ஜாதகன் கோள் சொல்பவனும் , இரண்டாம் வீட்டில் இராகு கேது 
வர்கள் நின்றால் விஷவாக்கு உள்ளவனென்றும் , ஊமை என்றும் 
சொல்லுதல் வேண்டும் . 

( 478 ) 


என் 


வாக்குத்தானாதியோடு புதனுங்கூடி 

வருஞ்சன்மமூன்றாறின் மருவிலூமை 
ஆக்குமவருடனெந்தத் தானத்தாதி 

யவரவர்தங்காரக ராகிலும்வந்துற்றால் 
ஊக்கமுற வவரவரும் ஊமையாவ 

ருற்றவர்தம்பதியாகி லுச்சமாகில் 


508 


சாதக அலங்கார்ம் 


வாக்கூனமறமொழிவன் கண்டீர்கண்டும் 

வனமுறுமுக் கனியுமென வழுத்துமாதே . 
( இ - ள் ) மா பலா வாழை என்னும் முக்கனி என்று புகழத்தக்க இன்ப 
மும் அழகும் வாய்ந்த பெண்ணே ! குடும்பா தியான இரண்டாம் வீட்டதிய 
னோடு புதன் சேர்ந்து ஜெனன லக்கினத்தில் நின்றாலும் , 3-6 இவ்விடங் 
களில் இருந்தாலும் வாயில்லா ஊமையாவான் . மேற்சொன்ன கிரகங்க 
ளோடு எந்த கிரகம் சேர்ந்ததோ அந்த காரகரும் ஊமை யாவார்கள் . 
அவருடன் சேரும் கிரகங்கள் உச்சம்பெற்றாலும் வாக்கு ஊனமின்றி 
சுத்தமாய்ப் பேசுவன் எ - று . 

(( வி - ரை ) இரண்டாம் வீட்டவனோடு புதன் சேர்ந்து 1-3-6 இவ்விடங் 
களிலிருந்து குருசேர்ந்தால் பிள்ளையும் , சுக்கிரன் சேர்ந்தால் களத்திரமும் , 
குஜன் சேர்ந்தால் சகோதரனும் ஊமையாவார்கள் என்று சொல்வர் . 
இத்துடன் மீனமுதல் மேஷம் வரையிலுமுள்ள 12 - ராசிகளுக்கும் 
மத்தியில் அதாவது கன்னியாராசியில் கொடிய கிகங்கள் நின்று சந்திரன் 
சகிதம்பெற்று சின்றால் ஜாதகன் பிறந்த 5 - ஆம் வயதில் ஊமையாவான் 
என்றும் மேலோர் கூறுவர் . 

( 479) 


மாதுலமன்னனோடு வாக்குத்தானாதிகூடிக் 
கோதுறுவியமாறெட்டிற் கூடினாலூமையாவன் 
ஓதியதந்தை தாய்மற் றோர்தானந்தனக்கவ்வாறு 
நீதியாயிருக்கிலூமை நிச்சயமென்றுகூறே . 
( இ - ள் ) மாதுல காரகனென்னும் புதனோடு லக்கினத்திற்கு இரண்டாம் 
வீட்டதிபதி சேர்ந்து 6-8-12 இவ்விடங்களில் இருந்தால் ஊமையாகுவன் . 
இவ்வாறே 479 ) ஆம் செய்யுளில் கூறியபடி தாய் தந்தையருக்கும் மேலே 
சொன்ன கிரகங்களோடு சேர்ந்தால் ஸ்தானாதிபதிகளில் பாவபலனறிந்து 
ஊமையா வான் என்று கூறுக . 

( வி - ரை ) ஊமை என்பதில் பலவிதமுண்டு . ஜெனன காலத்திலேயே 
ஊமையா ? அல்லது மத்திய வயதில் ஊமையா ? அல்லது குளரிபேசுபவனா 
வியாதி முதலியவைகளால் ஊமையா ? என்று ஆராய்ந்து சொல்லுதல் 
வேண்டும் . எப்படியெனில் , ஜெனனகாலப்போது தீக்கோட்களின் ஓரை 
யாக இருந்து அவர்களே லக்கினத்தில் நிற்கில் குளரி பேசுவன் என்றும் , 
வாக்குஸ்தானாதிபதி ரோகா திபதியோடு சேர்ந்து வாக்கு ஸ்தானத்தைப் 
பார்த்தால் வியாதியால் ஊமையாகுவெனென்றும் பிரித்துச்சொல்லுக . () 

கூறியலக்கினாதி சுக்கிரன்கூடியாறெட் 
டேறியவியத்தினிற்க வூமையாமிரண்டாமாதி 
பேறுடனவரைக்கூடி லூமையாய்ப்பின் மற்றோரும் 
சீறிடாதவரைக்கூறி லூமையாய்த் திரிவன்றானே . 
( இ - ள் ) சுக்கிரன் ஜெனனராசி அதிபதியோடு சேர்ந்து 68-12- ஆம் 
மென்னும் க்ஷேத்திரம்பெறில் வாமையாகுவன் . வாக்கு ஸ்தானாதிபதி 


விளக்க விருத்தியுரை 


509 


மேலே சொன்ன கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் ஊமையாவான் . இன்னும் 
மற்ற கிரகங்களும் அவனோடு சேர்ந்திருக்குமாகில் அந்தந்த ஸ்தானாதிபர்கள் 
ஊமையாவார்கள் எ - று . 

( வி - ரை ) மேலே சொன்னடி கிரகம் அமர்ந்தாலும் தீயகிரகங்கள் 
சேர்ந்தாலும் பார்த்தாலும் தீயராசிகளில் பிரவேசித்துமிருந்தால் அந்த 
தோஷம் பீடிக்கப்படும் . மேற்சொல்லிய கிரகங்களை சுபர்கள் பார்க்கப்பட் 
டாலும் சேர்ந்தாலும் தோஷமில்லை என்றும் மேலோர் கூறுவர் . ( 481 ) 

வித்தியா பலன் 


சனியலாதறுவர் தானுமேகூடிப் 
புனிதராயிருக்கப் புலவனாக்கமிதை 
இனிதெனவுரைத்தே யெண்டிசையெங்கும் 

மனுவுடனீதி மன்னனாகுவனே . 
( இ - ள் ) சனி ஒருவன் தவிர மற்றுமுள்ள ஆறுகிரகங்கள் ஓர் வீட்டில் 
இருந்தால் அந்த ஜாதகன் கவித்துவம் செய்யும் வித்துவானாக யாவரும் 
கண்டு சந்தோஷிக்கத்தக்க உன்னத வித்தை யுடையவனும் நீதி தவராது 
அரசு செலுத்தும் அரசனும் ஆவான் என்றும் மேலோர் கூறுவர் எ - று . 

வி - ரை ) சனியன்றி 6 - கிரகங்கள் என்பது சூரியன் சந்தின் குஜன் 
புதன் குரு சுக்கிரனாகும் மேலே சொன்ன சனிபகவான் இரண்டாம் 
வீட்டைப் பார்த்தாலும் சேர்ந்தாலும் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருந் 
தாலும் அந்த ஜாதகன் கியான வித்தையுளன் என்றும் கூறுவர். (482 ) 


பொன்புதனிரண்டின்கோவும் பொருந்தியகேந்திரத்தில் 
பின்றிரிகோணமேறிற் பெற்றிடும் வித்தைலாபம 
இன்பமாயிவரெட்டாறி லிருந்திடிலிலலைவிததை 
அன்புசேர்கணக்கனுச்ச மாகினல்வித்தைகூறே . 

( இ - ள் ) இரண்டாம் வீட்டதிபன் புதன் குரு இவர்களோடு கேந்திரங் 
களிலாவது திரிகோணங்களிலாவது நிற்கப் பிறந்தவனுக்கு கல்வி விருத்தி 
பும் , கல்வியால் லாபம் உண்டு . மேற்சொன்ன கிரகங்கள் 6-8 இவ்விடக் 
களில் சேரில் அந்த ஜாதகனுக்குக் கல்வி இல்லை எனவும் , புதன் கன்னி 
என்னும் இராசியில் உச்சமேறி இருக்க யாவரும புகழத்தக்க அருமையும் 
மேன்மையுமான வித்தை உண்டென்றும் சொல்லுவர் எ - று . 

(விரை) வித்தை என்பதை புதனோடு சுக்கிரன் சனி இவர்கள் கூடி 
சமம் பெற்றாலும் , குரு அங்காரகன் புதன் இவர்கள் இரண்டிலிருந்தாலும் , 
அநேக ஜனங்களால் கொண்டாடத்தக்க வித்தையுடையவன் ஆவான் 
என்றும் மேலோர் சொல்வர் . 

( 488 ) 
கூறியபுதனுமேழா மதிபனுங்குருவுங்கூ 

டிப் 
பேறுடனறிரிகோணங்கள் கேந்திரம் பிடித்திட்டாலும் 


510 


சாதக அலங்காரம் 


வீறியதனது வீட்டும் லிரும்பியவிரண்டாம் வீட்டும் 
சீறிடாதிருந்தபோது திடவித்துவானுமாமே . 

( இ - ள் ) வித்தைக்கு அதிகாரஸ்தனாகிய புதனும் 7 - ஆம் வீட்டதிபதியும் 
குருவுஞ்சேர்ந்து கேந்திரம் திரிகோணம் முதலிய ஷேத்திரங்களிலிருந்தும் 
லக்கினத்தையும் இரண்டாம் வீட்டையும் சீயகிரகங்கள் சேராம 

சேராமலும் 
பார்க்காமலு மிருந்தால் , அந்த ஜாதகன் திடமான வித்துவ சாமார்த்திய 
முள்ளவனாவான் எ 

( வி - ரை ) வித்துவான் என்பதை பலவிதங்களாகப் பிரித்துச் சொல் 
லுதல் வேண்டும் . பாக்கியஸ்தானத்தில் புதனும் குருவும் கூடியிருந்தாலும் , 
சந்திரனும் புதனும் இரண்டிலிருந்தாலும் , அங்காரகனோடு சனி சுக்கிரன் 
இவர்கள் ஆ V உச்சம் பெற்றிருந்தாலும் , அந்த ஜாதகன் அநேக சாஸ்தி 
ரங்களை ஆராய்ந்து நிபுணனாவானென்றும் கூறுவர் . 

(484 ) 
ஆனகேந்திரத்திற்புந்தி யிருக்கரெண்டாம் வீட்டாதி 
தானுமேயுச்சமாகத் தகும்புகருபயமேவ 
ஊனமின்மூன்றினல்லோ ருறவெள்ளியுச்சமாக 
மானிலத்துதித்த காளை சோதிடம்வழுத்தவல்லோன் . 

( இ - ள் ) மேன்மையையுடைய கேந்திரமென்னும் 1-4-7-10 - ஆம் இடங் 
களில் புதனிருக்க , இரண்டாம் வீட்டதி தி உச்சம்பெற , சுக்கிரன் உபய 
ஸ்தானமென்னும் மீனத்தில் உச்சம்பெற , 3 - ஆம் வீட்டில் நற்கோட்கள் 
உறவும் அந்த ஜாதகன் ஜோதிஷம் என்னும் கணிதசாஸ்திர வித்துவான் 
ஆவான் எ - று . 

( வி - ரை ) மற்றும் சிலர் புதன் ஆக்ஷிபெற்று கேந்திர திரிகோணங்களி 
லிருக்க , குருவோடு குஜன் சேர , சந்திரன் சனி குரு சுக்கிரன் இவர்கள் 
சிறப்பு பொருந்திய நற்க்ஷேத்திரங்களில் இருக்க அந்த ஜாதகன் கணித 
சாஸ்திரம் கற்பவனாவான் . 

(485 ) 


வல்லரெண்டிடத் தோன்குருசுக்கிரன் 
செல்லுமூலத்திரி கோணமுச்சமாம் 
அல்லபாவ ரணுகநோக்காவிடில் 

நல்லதர்க்கம் படிப்பனலம் பெற . 
( இ - ள் ) வீரம் வைராக்கியமுடைய இரண்டாம் வீட்டதிபதியும் , 
சுக்கிரன் குரு இவர்கள் உச்சம்பெற்று மூலதிரிகோண ராசியில் பாவகிரகம் 
களால் பீடிக்கப்பட்டாலும் நோக்கப்படாமலும் இருந்தால் அந்த ஜாதகன் 
தர்க்க சாஸ்தி.ங்கள் யாவும் ஆராய்ந்தறிவான் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) தர்க்க சாஸ்திரம் என்பது ஜோதிட முதலிய ஞான நூற் 
களும் மாந்திரீகமுமாகும் . இச்சாஸ்திரங்களை அறியவல்லோர் சிங்கராசியை 
செவ்வாய்பார்த்தாலும் சேர்ந்தாலும் , சூரியன் அங்காரகன் புதன் இவர்கள் 
உபயராசியில் இருந்தாலும் , குரு பலம் பெற்றுச் சுக்கிரனைப் பார்த்தாலும் 
சாஸ்திர வித்துவானென்று கூறுவர் . 

(486 ) 


. 


விளக்க விருத்தியுரை 


511 


நலஞ்சிறந்தரெண் டாம்வீட்டதிபனும் 
குலஞ்செறிந்த குருவும்பலமதாய்ப் 
பலஞ்செறிந்த புகர்பார்க்கநின்றிடில் 

பிலஞ்செறிந்த விலக்கணம் பேசுவான் . 
( இ - ள் ) கன்மையை விளைவிக்காநின்ற இரண்டாம் வீட்டுக்க திபதியும் ,, 
உத்தமகுல விப்ரரெனப் பெயர்பெற்ற குருவும் பலம்பெற்று , யாவரும் 
புகழும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்க , அவனை மேற்சொன்ன குரு பார்க்க , 
அந்த ஜாதகன் யாவரையும் ஜெயிக்கும் மேம்பாடான இலக்கணம் அறிந்து 
பேசுவான் எ - று . 

( 487 ) 


வேறு 


இராகு 


பிரக்கினை சேர் திரிகோண கேந்திரத்தும் 

பிரியமுடன் புதனிற்கிற் றமிழ்வித்தை பெருகும் 
திருக்குமிலாதுயர் செவ்வா யொன்றிருந்த காலைத் 

தெலுங்குவித்துவானாவன் கருங்கோளேநிற்கில் 
நிரக்கவேதுருக்கராரியர் பாஷைதமக்கு 

நிபுணவித்துவானாவன் வெள்ளிகுருமேவில் 
திரக்கனமாஞ்சாஸ்திரங்க டமக்குமதிவல்ல 

திடவித்துவானென்றே செப்பிடவுமாகும் . 
( இ - ள் ) நன்மையையே விளைவிக்காதின்ற திரிகோணத்திலும் கேந்திர 
ஸ்தானங்களிலும் புதனிருக்கப் பிறந்தவன் தமிழ்வித்தை அதிகமாய் 
வாசிப்போனாவான் . மேலே சொல்லியுள்ள க்ஷேத்திரங்களில் மேன்மை 
பெற்ற குஜன் பலம்பெற்றிருக்க தெலுங்கு பண்டிதன் ஆவன் . 
விருக்கில் துலுக்கு பாஷையாகவும் , கற்றுத் தெளியும் வல்லமை வாய்ந்த 
வனும் வித்துவாலும் ஆவன் . குரு சுக்கிரன் இவர்களிருக்கில் வருங்காலம் 
நிகழ்காலம் இறந்தகாலம் என்னும் முக்காலங்களையும் அறிந்து பேசும் 
சாஸ்திர வித்துவானென்றும் சொல்வர் எ - று . 

( வி - ரை ) திரிகோண ராசிகளில் இராகுவிருந்தால் துறுக்குபாஷை 
என்பதைப்போல , 

தையலே குளிகனைந்திற் றானிருக்க தனத்தில்ராகு 
பையவே இருக்கரெண்டிற் பார்த்திபன் பார்க்குமேனும் 
வெய்யவே சத்துருதானத்தின் மிகுசுபா ரிருக்குமேனும் 

துய்யவெண் மதிநின்றாலும் சொல்வர்மாந் திரீகனென்றே. 
என்றபடி 5 - ஆம் வீட்டில் குளிகனும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் இரண் 
டாம் வீட்டை குஜன் பார்க்கவும் , ரோகமென்னும் 6 - ஆம் வீட்டில் சுபர் 
நிற்க , 5 ல் சக்திரன் நிற்க மாந்திரீக வித்துவானென்று சாதகசிந்தாமணி 
வில் சொல்லியபடியாம் . 

( 488 ) 
ஆகுமிரண்டாதிபனும் புதனுமுச்ச 

மாயிருக்கச்சன்மத்தி லரசனிற்க 


512 


சாதக அலங்காரம் 


ஏகனாய்ச்சனியெட்டிலுறக் கணிதவித்தை 

இவனுக்குக் கோபுராங் கிசத்தின் மந்தனிருக்க 
வாகுடனங்காரக னங்கிசத்தரசனிற்க 

மறையோதுவானிரண்டா மாதிகதிராகத் 
தாகமுடன் செங்கதிரைத் தமனியனுங்காணத் 

தர்க்கசாஸ்திரப்படிக்குத் தாஷ்டிகனாங்கண்டீர் . 
இ - ள் ) இரண்டாமிடமென்னும் தனஸ்தானத்திற்க திபதியும் , புதனும் 
உச்சலீடேறி இருக்க , ஜெனன ராசியில் அந்தணனாகிய குருவிருக்க சனி 
தனியே லக்கினத்திற்கு அஷ்டமஸ்தானம்பெற கணிதவித்தை யுடையவ 
னாகும் என்றும் , ஜெனன லக்கினத்திற்கு கோபுராங்கிசமென்னும் இடங் 
களில் சனி இருக்க , குருபகவான் குஜனங்கிசம்பெற்றிருக்க அந்தஜாதகன் 
வேத நூல் ஆராய்சசி செய்பவனாவன் , இரண்டாம் வீட்டதிபதி சூரியனாக 
பிருந்து அவனைச் சனி பார்க்க தர்க்கசாஸ்திர ஆராய்ச்சியும் தைரியம் 
ளவனுமாவான் எ - று . 

( வி - ரை ) மந்த னிருக்க என்பதை சனி இருக்க என்று கொள்ளவும் . 
மேலே சொன்ன புதன் உச்சம் பெற்று முன் 20 - ஆம் செய்யுளின்படி அந்த 
ஜாதகன் நீண்ட வியாபாரியாயும் , இராஜபலத்தில் முக்கால் பலம் உள்ளவ 
னென்றும் கூறுவர் . 

( 489 ) 
கண்ட சன்மலக்கினத்திற் சுக்கிரன்பொன்னிருவர் 

கலந்து நிற்கவேந்தனு நற்கதிரோன்றானுமே 
மண்டயசிங்காங்கிசத்தி லேறி நிற்கவந்த 

மற்றுஞ்சுக்கிரன் கடக வாங் சி சத்தின் மன்ன 
அண்டியிருந்தப்படியிருக்கச் சனித்தான்றானல்ல 

அவனியிற் சாத்திரமாறு மறிந்திடுவானென்றே 
எண்டிசையெங்கும் பரவுங்கீர்த்திமானாகி 

இருப்பனெனக்கலைவல்லோ ரியம்பிடுவர்தாமே. 
(இ - ள் ) சோதிட நூல் ஆராய்ந்தறிந்த பெரியோர் ஜெனன ராசி எந்த 
ராசியானாலும் அந்தராசியில் சுக்கிரன் குரு இவர்கள் சேர்ந்து நிற்க , குருவும் 
சூரியனும் சிங்க அங்கிசமென்னும் சூரிய அங்கிசம்பெற , சுக்கிரன் கடக 
அங்கிசமென்னும் சந்திர அங்கிசம் பெற்றிருக்க அந்த ஜாதகன் இப்பூமியில் 
ஆறு சாஸ்திரங்களையும் அறிய வல்லவனாகுவன் என்றும் இப்பூவுலகெங்கும் 
புகழ்ச்சி செய்து பேசவல்லவனென்றும் சொல்லுக எ - று . 

( வி - ரை ) சனித்தான் என்பதை பிறந்தான் என்று சொல்லுக . ( 490 ) 


வேறு 


வாரேறுமுலையாய்கேள் சன்மந்தன்னில் 

மதிமகன் சூரியன் குருவு மகிழ்ந்து நிற்கில் 
சீரேறுதனம்படைத்துப் புலவனாவன் 

செங்கதிர்சுக்கிரன்புந்தி திங்கள் சுன்னும் 
பாரார்பொன்னிவர்களொரு வீட்டிற்கூடில் 

பரிமளிக்கும்வித்தை பிரபலனுமாகித் 


விளக்க விருத்தியுரை 


513 


தாரேறுபுய வலியன் றனவானவன் 

சாந்தகுணவானுமாய்த் தரையில் வாழ்வன் . 
( இ - ள் ) அழகுபொருந்திய பெண்ணே ! கேட்பாயாக . எப்படியெனில் : 
ஜெனன ராசியில் புதன் சூரியன் குரு இவர்கள் ( மகிழ்ச்சி பெற்ற ) பலம் 
பெற்று இருந்தால் கீர்த்தியும் மேன்மையும் வாய்ந்த தனத்திற்கு அதிபதி 
யாவதுமன்றி , எல்லா நூல்களையும் அறிந்த புலவனாகவும் இருப்பான் . 
செம்மை பிரகாசமுடைய சூரியனும் , சுக்கிரன் - புதன் - சந்திரன் - சனி இவர் 
களும் குருவும் ஒன்று கூடி ஓர் வீட்டிலிருந்தால் யாவரும் மேன்மையோடு 
பேசத்தக்க பிரபலமான கல்வியையுள்ளவனாவதோடு இப்பூமியில் மே 

மேன்மை 
பெற்ற தைரிய பராக்கிரமம் உள்ளவனாயும் செல்வந்தனாகவும் கோபம் 
இல்லாதவனுமாகி வாழ்ந்திருப்பவனும் ஆவான் எ 
- று . 

( வி - ரை ) ஆறு கிரகங்கள் ஓர் இராசியிலிருந்தால் கஜயோகமென்றும் 
கூறுவர் . 

( 491 ) 


தனபலன் 


சென்மாதி பதிக்கிரண்டா மிடத்தினல்லோர் 

திறன்மூன்றா மிடத்தீயோர் நான்கினல்லோர் 
கன்மார்க்க முடனிருந்தாற் றனவான்சன்ம 

லக்கினத்தோ னுபயத்தி னண்ணினும் பொன்னுளனாம் 
சன்மார்க்க முடனந்த தனபாவத்தில் 

தரும்பாக்கிய லாபாதி தரிக்கிற்பார்க்கில் 
துன்மார்க்க மறவளகைக் குபேரன்போலத் 

தொலைவிலாத் தனம்படைப்ப ரெனச்சொல்வாரே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி எந்த இடத்தில் நின்றானோ அந்த 
வீட்டிற்கு தனஸ்தானத்தில் நற்கோளும் , திருத்திகை ஸ்தானத்தில் பாவ 
கோட்களும் , நான்காம் வீடாகிய சுகஸ்தானத்தில் நற்கோட்களும் நன்மை 
பெற இருந்தால் அந்த ஜாதகன் மிகுந்த செல்வமுடையவனா யிருப்பான் . 
ஜெனன லக்கினாதிபதி உபயமென்னும் மிதுனம் - கன்னி - தனுசு -மீனம் 
இவ்விடங்களிலிருந்தாலும் தனமுள்ளவனாவான் . தனஸ்தானமான இரண் 
டாம் வீட்டை பாக்யாதியான 9 - ஆம் வீட்டதிபதியும் , லாபாதிபதி என்னும் 
11 - ஆம் வீட்டதிபதி பார்த்தாலும் சேர்ந்தாலும் அவன் தீமையின்றி 
அளகாபுரிக்கு அரசனான குபோனைப்போன்ற சம்பத்தைப் படைத்து 
எந்நாளும் அழியப்படாத செல்வத்தோடு இருப்பான் எ - று . 

( வி - ரை ) முன் கூறிய 461 - ம் செய்யுளில் சரராசியாகில் ஸ்தூல சரீர 
னும் , தேசசஞ்சாரம் செய்வானென்று சொல்லப்பட்டன . இங்கு உபயராசி 
களில் லக்கினாதிபதி இருக்க தனாதிபதியாவான் என்றனர் . இதனால் சரம் 
என்பதற்கும் உபயம் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் சாராசியில் ஜெனித் 
தோர்க்கெல்லாம் இரண்டாம் வீட்டோன் நீச்சம் பகையாகி பலமிழந்து 
இருந்தால் அவன் குடும்பம் நாஸ்தியாகுமெனவும் , உபயமாகில் குடும்பாதி 
எவ்வித மிருந்தாலும் தன்ஷேத்திரம் கெடாதெனவும் அறியலாம் . 
குபோன் என்பது குணசர்தி பெற்ற வடமொழித்தொடர் . குபேரன் சவ 
சிதி நாயகன் ஆதலால் செல்வவான் கட்குத் திருஷ்டாந்தமாவன் , ( 492 )) 

65 


511 

சாதக அலங்காரம் 
சாதகன்லக் கினமுதலாய் லக்கினாதி 

தானிருந்த வீடளவு மெண்ணிக்கண்ட 
ஓதுதொகை லக்கினாதி பனைத்தொட்டே 

உடனெண்ணிக் கண்டமனை பாவர்வீடேல் 
ஏதமுறுந் தரித்திரயோ கங்களாகும் 

இனிமையுள்ளோர் வீடாயின் றனவானாவன் 
போது சன்மந் தனக்கைந்தீ ராறிரண்டும் 

புனிதர்மனை யாகிற்பொன் னுளனேயாவன் . 

இ - ள் ) ஒவ்வொருவரும் பிறர்தராசிமுதல் லக்கினாதிபதி எந்தராசியில் 
சேர்ந்தானோ அந்தராசிவரையில் எண்ணிக்கண்ட துகையும் , லக்கினாதிபதி 
நின்ற வீடுமுதல் லக்கின முதல் எண்ணிவரும் வீடானது கொடியோர்களின் 
க்ஷேத்திரங்களாய் இருக்கில் கஷ்டத்தைத் தரப்பட்ட வறுமை யோகம் 
என்பார் . நற்சோட்கள் ராசியாயின் செல்வமுடையோனும் ஜெனன 
லக்கினத்திற்கு 5-12-2 என்னும் இவை நற்கோட்களின் ராசிகளேயாயின் 
தனமென்னும் பொன் படைத்தவனாகுவன் எ - று . 

வி - ரை ) இவை பொதுவாய் கூறிய விஷயமானபடியால் பாவர்களா 
வின் அவர்கள் திசாபுக்தி காலங்களில் அவரவர் இருக்கும் நன்மை தீமை 
யறிந்து கூறுக . 

( 493 ) 


ஆவன் சன்மத்திற்சனியு மடுத்தநான்கிலம்புலியும் 
மேவுமேழிற்செவ்வாயும் விளங்குபத்தில் வெய்யோனும் 
கோவும்புதன்சுக்கிரன்றானுங் கூடியொருவீட்டினிலிருக்கப் 
பூவுக்கரசாய்த்தனவானாய்ப் பொருந்தி வாழ்வன் கண்டீரே . 

( இ - ள் ) சனி ஜெனன ராசியிலிருக்க சனிநின்ற ராசிக்கு ( அதாவது ) 
ஜெனன ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரனும் , சப்தமமென்னும் 7 - ஆம் 
ராசியில் செவ்வாய் உறவும் , 10 - ஆம் இடமென் ஓம் ஜீவனஸ்தானத்தில் 
சூரியனும் , குரு புதன் சுக்கிரன் இவர்கள் ஒன்றுகூடி ஓர் இராசியில் அமர்ந் 
திருக்க அந்த ஜாதகன் இப்பூமிக்கு , மன்னனாகவும் 

இப்பூமிக்கு . மன்னனாகவும் தனவந்தனாகவும் 
சௌக்கியத்தோடும் இருப்பான் எ - று . 

( வி - ரை ) குருவும் சுக்கிரனும் ஓர் வீட்டில் சேருவது விசேஷம் . குரு 
தேவ புரோகிதரும் , சுக்கிரன் அசுர புரோகிதருமானதால் இருவருக்கும் 
சத்துருத்துவம் உண்டு . ஆனால் உன்னைவிட நான் அதிகபலனைத்தருவேன் 
என்று ஒருவர்க்கொருவர் வாதத்தோடு மேலான யோகம் விளைப்பர் 
என்பது கருத்து . 

( 494 ) 
கண்டு மொழியாயெட்டாறிற் கருது மூன்றிற்பன்னொன்றில் 
மிண்டரிருந்துலக்கினத்தைப் பாராதிருக்கின்மிக செல்வம் 
கொண்டுவாழ்தற்கனுசாரி குலவியிந்நால்வருசேம் 
அண்டியிருக்கினீசர்மனை யணுகிற்றனவானாவானே . 


விளக்க விருத்தியுரை 


515 


( இ - ள் ) 3-6-8-11 என்னும் இராசிகளில் கொடிய கோட்களிலிருந்தும் 
ஜெனன ராசியைப் பாராதிருப்பாராகில் அந்த ஜாதகன் அளவிடப்படாத 
தனத்தை யுடையவனாவான் . அந்த ஜாதகன் சகல ஐஸ்வரியமும் , வாழ் 
வுடையவனும் , அவன் மேலேசொன்ன நால்வரும் நீச்சம் பெற்றிருந்தாலும் 
அல்லது நீச்சர் மனையில் சேர்ந்திருந்தாலும் செல்வமுடையோனென்றும் . 
கண்டு சொல்வாய் எ - று . 

( 495 ) 
ஆவரிந்துலக்கினத்துக் கதிபனுச்சராசியினும் 
மேவலது நீசர்மனை விரும்பியிருக்கிற்றனவானாம் 
தேவர்தொழுஞ்சந்திரனுடனே யுச்சநற்கோள் சேர்ந்திடினும் 
தாவுங்குடும்பனுச்சமனை தக்கோர் நிற்கத்தருஞ்செல்வம் . 

இ - ள் ) சந்திரன் நின்ற ராசிக்குடையோன் உச்சம் பெற்றும் , அல்லது 
நீசசக்கோட்களின் ராசியிலுமிருக்கில் அந்த ஜாதகன் மிக்க செல்வமுடை 
யவனென்றும் கூறுவர் . தேவர்களெல்லாம் போற்றப்படும் சந்திரனோடு 
உச்சக்கோட்கள் சகிதமானாலும் இரண்டாமிடமான குடும்பாதிபதியின் 
உச்சக்ஷேத்திரம் எதுவோ அந்த ராசியில் நற்கோளுற்றாலும் தனவந்தன் 
என்றே கூறுவர் எ - று . 


லக் 
சந் 


ராகு 


குரு 


இராசி 


சூரி 


சனிதே 
புத 


-சு 


( வி - ரை ) இலக்கினாதிபதி பஞ்சமத்தில் உச்சம் பெற்றும் , தனாதிபதி 
அஷ்டமத்தில் ஆக்ஷி கிரகத்தோடும் நின்று 3 - கிரகங்கள் தனஸ்தானத்தைப் 
பார்த்தும் , லக்கினாதிபதியை லாபஸ்தானம் பெற்ற சூரியனும் பார்ப்பதால் 
பூரண ஐஸ்வரியம் உள்ளவனும் , இரண்ேெகாடி தனமுள்ளவனுமாவான் 
என்பது கருத்து . 

(496 ) 
ே 


செல்வந்தருபத்தாமதிபதி சென்மாதிபனும் 
வல்வந்தகுடும்பாதிபனும் வளரங்கிசைமன்னும் 
செல்வந்திகழுங்கேந்திரமதனிற் சுபர்காணில் 
நல்வஞ்சிறுவயதிற் றனபதியாக நண்ணும் . 

இள் ) தானுதித்த ராசிக்கு 10 - ஆம் வீட்டதிபதியும் , ஜெனன லக்கி 
னாதிபதியும் , இரண்டாம் ஸ்தானாதிபதியும் மேன்மையான செல்வத்தைத் 
தரப்பட்ட கேந்திரம் பெற்று , நற்கோட்கள் நோக்கும் , அந்த ஜாதகன் 
இளமையிலேயே தனவர்தனாவான் எ - று . 

(497 ) 


516 


சாதக அலங்காரம் 


நண்ணுஞ்சென்மத்தாதிப னவின் மூன்றாதிபனும் 
ஒண்ணிப்பலமாகப் புருஷக்கோளுற நோக்க 
வண்ணந்தருமூன்றாதிபன் மருவப்பதிகாண 
அண்ணன்சிறுவன்றாய் பரமாமன்பொன்னும்வருமே . 

( இ - ள் ) யாவரும் போற்றத்தக்க லக்கினத்த திபதியும் , திரிகோண 
ஸ்தானாதிபனான மூன்றாம் ராசிநாதனும் பலம் பெற்று , புருஷகிரகங்களான 
சூரியன் புதன் குரு இவர்கள் சேரினும் பார்க்கிலும் ஷ திரிகோண 
ஸ்தானாதிபதிசேர்ந்தாலும் நோக்குற்றாலும் , இந்தஜாதகனுடைய தமையன் 
மாதுரு அம்மான் இவர்களுடைய பூஸ்திதியும் கிடைக்கும் எ - று .. ( 498 ) 

வருஞ்சென்மலக்கினத்து மாமதியிருந்த வீட்டும் 
இருபுறந்தன்னினல்லோ ரிருந்திடிற்றனவானாவன் 
ஒருமனை தன்னிலுற்றா லோதியபலனிற்பாதி 
தருமொருபுறத்தினிற்கிற் றனமுங்காற்பங்கதாமே . 

( இ - ள் ) ஜென்னராசிக்கும் சந்திரனின்ற ராசிக்கும் வலம் இடமாகிய 
இருபுறங்களிலும் கற்கோட்கள் சகிதம் பெற்றிருக்க , பூரண செல்வமுடை 
யவனாவான் . மேற்சொன்ன இரண்டு ராசியினுள் ஒரு வீட்டில்மாத்திரம் 
கிரகமிருந்தால் மேற்சொல்லிய யோகத்தில் அரைபலனும் , இரண்டு ராசி 
களுக்கும் ஒருபக்கம் கிரச மிருக்கில் நான்கில் ஒருபாச பலனும் அனுப 

( 499 ) 


| 


விப்பான் எ - று . 


வேறு . 


பாங்கதாகு மூன்றாமிடப்பார்த்திபன் 
ஓங்குமொன்பதா மாதியுடனுற 
ஈங்கிவர்க்கு மினியசினேகனாய் 

ஆங்குறத்தமையன் பொன்னணுகுமே . 
( இ - ள் ) மேன்மை பொருந்திய சகோதர ஸ்தானாதிபதியான 3 - ஆம் 
வீட்டதிபதி லக்கினத்திற்கு 9 - ஆம் ராசிநாதனுடன் சேர்ந்து , நட்பு முதலிய 
சுபக்ஷேத்திரம் பெற இனிமை பொருந்தும் சினேகத்தோடு தன் மூத்த 
சகோதரன் பூஸ்திதி கிடைக்கும் எ - று . 

(500 ) 
ே 
அணுகி நிதிசேர்வகையா வவனாற்றாதையர் பொன் 

அன்னைக்கம்புலி செவ்வா யாற்றனது பொருளே 
நணுகு புதனாற்பகைஞர் பொருளரசன்றான்னால் 

நல்லுறவோர் நிதிசுங்க னாற்குமனைவியரால் 
பணமருவுங்காரியினா லடிமையுள்ளோர் பொருளும் 
பண்பொடுசேவித்தவர் பொன் பாங்குடன்வந்தடையும் 
ணமொடுலக்கினஞ்சோமன் றனக்குப்பத்தாகும் 
குடிவீட்டுக்குடையோளைக் கொண்டு பலன்கூறே . 


விளக்க விருத்தியுரை 


517 


( இ - ள் ) சந்திரலக்கினத்தில் 10 - ஆம் வீட்டுக்குடைய கிரகங்களைக் 
கொண்டே தனம் சேரும் வகையறிந்துச் சொல்லுதல்வேண்டும் . எப்படி 
யெனில் : சூரியனாகில் அதாவது சந்திரனின்ற ராசிக்கு 10 - ஆம் வீட்டதிபதி 
ரவியாகில் தன் தந்தையின் பொருளும் , சந்திரனாகில் மாதாவினுடைய 
பொருளும் , குஜனாகில் தன்னுடைய சுயபொருளென்றும் , புதனாகில் தன் 
விரோதிகளாகிய சத்துருக்கள் பொருளும் , குருவாகில் உறவின் முரையார் 
பொருளும் , சுக்கிரனாகில் களத்திரத்தின் பொருளும் , சனியாகில் 
தன்னிடம் ஊழியம் செய்யும் அடிமையாளர் பொருளும் வந்து சேரும் 
என்று கூறுவர் எ - று . 

( 501 ) 
கூறிலாபாதியொன்ப தாமதிபனுடனே 

கூடினாற்பழையதனங் குறுகவந்து சேரும் 
பேருடன்பத்தாமாதி பாக்கியத்துற்றிடினும் 

பெருமை செறிபத்தாதி பிரபல நற்கோளாய் 
வீறுடனுத்தமர்மனையி லுறத்தருமத்துடனே 

விரவுபிரயாசமறவே நிதியம்படைத்திடுவன் 
ஈறில்குருதனஞ்சேரும் பத்தாதிமெலிந்தே 

இருக்கிலொருவரைச்சேவித் தெய்து பொருளற்பம் . 
( இ - ள் ) லாபாதிபன் என்னும் 11 - ஆம் வீட்டதிபதி பாக்கியாதியான 
9 - ஆம் ராசி அதிபனோடு சகிதம்பெற்று இருக்கில் அந்த ஜாதகனுக்கு தன் 
பூர்வோத்திரரால் தனம் கொஞ்சமாய் தானாகவே கிடைக்கும் . 10 - ஆம் 
வீட்டதிபதி நற்கோளாகி 9 - ஆம் ஸ்தானத்திலிருக்க , அவ்வீடு உத்தம 
கிரகங்களின் வீடாயிருக்கவும் , அதிக பிரயாசையோடு தருமார்த்தமாக 
செல்வத்தைச் சம்பாதிப்பன் . குருவாகில் தன் அந்தியகாலங்களிலே தனம் 
சேரும் . கருமஸ்தானாதியான தசமகேந்திரத்தோன் தன் வலிவிழந்து 
இருக்க , அந்த ஜாதகன் ஒருவரிடம் சேவகத்தொழில் செய்து குறைந்த 
பொருளைச் சம்பாதித்து வாழ்ந்திருப்பன் எ - று . 

( வி - ரை ) மேலே பத்தாம் வீட்டோன் வலிவிழந்திருக்கில் சேவகத் 
தொழில் செய்வான் என்றபடி , 

பேசிய கருமத் தோன்பலங் குறைந்திட 
வீசிய பாவர்கள் வெகுண்டு பார்ப்பரேல் 
மூசிய கருமங்கள் முடிக்கில் விக்கினம் 

தூசிய அல்குலாய் தொகுத்தவாதே . 
என சாதகசிந்தாமணியில் கூறியபடி 10 - ஆம் வீட்டோன் வலிவிழந்து பால 
கிரகங்களால் பார்க்கப்பட்டால் தான் எடுத்த காரியம் யாவும் அபஜெயப் 
படும் என்றும் அழகுவாய்ந்த பெண்ணே ! கூறுவாய் என்றனர் . ( 502 ) 
பொருள் செறிபத்தாமதியன் பிரபலவுத்தமனாய்ப் 

பொருந்திப்பத்தினிலிருக்க யாகாதிகருமம் 
அருளுடனேபுரிந்து தனந் தேடியினிதிருப்பன் 
அமர் முன்றாமாதிபல மாகச்சென்மத்தோள் 


518 


சாதக அலங்காரம் 


மருளுந்துர்ப்பலனாக லாபாதி மூன்றில் 

மருவிலுடன்பிறந்தவர்தன் பொருள்வந்துசேரும் 
தெருள் சன்மஞ்சந்திரலக்கினத்திருந்தார்வகையில் 

சேர்ந்தவராரோவவர்பொன் சேருமிவன்றனக்கே . 
( இ - ள் ) செல்வத்தை வளரச்செய்யும் 10 - ஆம் வீட்டதிபதி மேன்மை 
யைப் படைத்த உத்தமனாகி 10 - லேயே ஆக்ஷியாக இருக்க , அந்த ஜாதகன் 
தேவானுபலத்தால் யாகம் - ஓமம் - எக்கியம் முதலிய யாகாதி செயல்கள் 
னைத்தையும் செய்து அநேக செல்வத்தை சம்பாதித்து சந்தோஷித் 
திருப்பான் . மூன்றாம் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்க ஜெனன லக்கினாதி 
பதி அசுப க்ஷேத்திரங்களிலும் லாபா தியான 11 - ஆம் வீட்டோன் மூன்றி 
லிருக்கவும் அந்த ஜாதகனுக்குத் தன் உடன் பிறந்தவர் பொருள் வந்து 
சேரும் . ( உடன் பிறந்தவர் பொருள் என்பதை ) உடல் லக்கினத்திலும் 
உயிர் லக்கினத்திலும் நின்ற கிரகங்கள் எந்த காரகனாகிறானோ அல்லது 
ண் கிரகமாயின் சகோதரன் பொருளும் , பெண் கிரகமாயின் சகோதரி 
பொருளும் வந்து சேரும் எ - று . 

( வி - ரை ) மேலே சொன்ன யாகாதி கருமங்களைச் செய்து தனம் சம் 
பாதிப்பன் என்பதை 10 - ஆம் வீட்டதிபதி புதன் குருவாகி கேந்திர திரி 
கோணங்களில் பலம்பெற அந்த ஜாதகன் ஷ யாகாதி கிருத்தியங்களைச் 
செய்வான் . மேற்படி புதன் குரு இவர்கள் சுபர்களால் பார்க்கப்பட்டிருர் 
தால் அரசர்களெல்லாம் தன் குடைநிழலில் சாப்பிடத்தக்க மேன்மை 
பெற்ற யாகங்களைச் செய்வானென சாதகசிந்தாமணியில் கூறியபடியாம் . ( ) 
[ மேற்கூறிய செய்யுளில் பொதுவாய் தனம் சேரும் என்றதால் 

இக்கு எந்த திசையில் சேரும் என்பதைக் கூறுவார் . ) 
தனஞ்சேரும்வகையொன்ப தாமதிபன்றிசையில் 

தகும்பத்தாதிபன் புசிப்பி லப்போகோசரத்தில் 
இனஞ்சேர்நான்காதிபன் பத்தாமிடத்திலிருக்க 

இயல்பத்தாமதிபனுக்கு நாலாம் ராசியினும் 
கனஞ்சேருங்குசனுடைய கேந்திரத்திலேனுங் 

கலந்து நிற்கப்புராதனமாங் காணிமனையதனில் 
முனஞ்சேர்ப்பத்தாமதிபன் றிக்கினினிட்சேபம் 

முதற்கொண்டு வாழ்வரென மொழிந்திடுவர்தக்கோர் . 
( இ - ன் ) நான்காம் ராசி யதிபன் 10 - ஆம் வீட்டிலிருந்தாலும் , 10 - ஆம் 
வீட்ட திபதி நான்காம் ராசியிலாவது , குஐ ஓக்கு கேந்திர வீட்டிலாவது 
சேர்ந்திருக்கில் அந்த ஜாதகனுக்கு 9 - ஆம் வீட்டதிபதி திசைவருங்காலம் 
10 - ஆம் வீட்டிற்குடையோன் புத்தியில் அளவிறந்த தனம் சேருமென்றும் , 
சுயமனையில் 10 - ஆம் வீட்டிற்குடையோன் திக்கில் நிக்ஷேபதனமான 
புதையல் பொருளைக் கொண்டு வாழ்வான் என்றும் சோதிட வல்லோர் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேலே சொல்லியுள்ள கிரகங்களோடு மற்றைய கிரகங் 
கருக்கும் இவ்வாறே பிரித்துக் கூறுதல் நலம் . 

(504 ) 


விளக்க விருத்தியுரை 


519 


தக்கரிஷபத்தின்மதி விருச்சிகத்திலரசன் 

தானிருக்கிற்றனவானாஞ் சுக்கிரன்வீட்டரசன் 
மிக்கசுறாவிற்குசனு மிருக்கவளர்பிறையும் 

வேந்தனுடனே கூடப் புதனரசன்கூடி 
நிற்கலக்கினந்தன்னிற் சுக்கிரனுமிருக்க 

நிறைந்ததனவான் கல்வி நிபுணனுமாயிருப்பன் 
சுக்கிரனுச்சம் பெறலக் கினத்தரசநிறைந்த 

சோமனைப்பாவர்கள் காணிற் றுலங்குதனம்படைப்பன் . 
( இ - ள் ) மேன்மை பெற்ற இரவுக்கு அரசனான சந்திரன் தனக்கு உச்ச 
வீடாகிய ரிஷபராசியில் சேர , தேள் என்று சொல்லும் விருச்சிகத்தில் குரு 
விருக்கப் பிறந்தவன் நல்ல செல்வமுடையோனாகவே இருப்பான் . மேற் 
சொன்ன அந்தணனான குரு சுக்கிரன் வீடாகிய ரிஷபத்திலேனும் துலாத் 
திலேனும் இருக்கவும் , மகரராசியில் குஜன் உச்சம்பெற வளர்பிறைச் 
சந்திரனோடு குரு சகிதம் பெற்று அல்லது புதனுடன் சேர்ந்து இருந்தாலும் 
உடல் என்னும் ஜெனன ராசியில் சுக்கிரனிருக்க திரண்ட பொருளை 
புடையவனாகவும் , வித்தையில் மகா பண்டிதனாயும் நிபுணனாயும் இருப்பன் . 
சுக்கிரன் உச்சம் பெற்ற லக்கினத்தில் குருவையும் பூரண சந்திரனையும் 
தீயகிரகங்கள் பார்க்கில் பிரகாசத்தையுடைய தனமுடையவனாவான் எ - று . 

( வி - ரை ) ரிஷபம் துலாம் சுக்கிரனுக்கு ஆக்ஷிவீடு . அவ்வீட்டில் சுக்கிர 
னிருப்பதோடு அந்த சுக்கிரனுக்கு 7 - ஆம் ஆதிபத்தியமாவது 4-2 - ஆம் 
ஆதிபத்தியமாவது வரின் அந்த ஜாதகனுக்கு களத்திரமூலமான பூஸ்திதி 
யும் , பொன் பூஷண சேர்க்கை யுள்ளவனும் , 6-8-12 - ஆம் இடம்வரின் 
களத்திர சுகம்குறைந்தவனும் ,பூஷணசேர்க்கை இல்லாதவனென சொல்வர் . 
படைத்தவொன்பதாமதிப னாறினினின்றிடவே 

பண்புடையமாதுலன்றன் பொன்பரிந்து சேரும் 
எடுத்தவொன்பதாமதிபன் பொன்னாகியாறில் 

இருந்தக்காலம்மாமிக் கிசைந்த பொருள் சேரும் 
தொடுத்தவைந்தாமதிபதியுஞ் சுபனாய்ப்பாக்கியத்தில் 

சூழ்ந்திருக்கிற்புத்திரிக்குத் துலங்குமணஞ்சூட்டி 
அடுத்திருக்குமருமகன் றேடியதனங்களெல்லாம் 

அடைந்துசுகவானாகி யம்புவியில்வாழ்வன். 
( இ - ள் ) லக்கினத்திற்கு 9 - ஆம் வீட்டதிபதியான பாக்கியா திபதி 
ரோசமென்னும் ஆறாம் வீட்டிலிருக்கவும் அந்த ஜாதகனுக்கு அம்மான் 
பூஸ்திதியும் , அம்மான் குடும்ப வாழ்க்கையும் உடையவனாவான் .. 
சொன்ன 9 - ஆம் வீட்டோன் குருவாகவிருந்து 6 - ஆம் க்ஷேத்திரம் பெற 
மாமியுடைய பொருளால் யோகமுள்ளவனும் ஆவான் என்றும் , இலக்கினத் 
திற்கு 5 - ஆம் வீட்டதிபதி சுபக்கிரகமென்னும் சந்திரன் - புதன் - குரு - சுக்கிர 
னாகி பாக்கியமென்னும் 9 - ஆம் வீட்டிலிருக்க அந்த ஜாதகன் 
புத்திரியை மேன்மைபொருந்திய அந்தஸ்து வாய்ந்த இடங்களில் மணம் 
சூட்டி அந்த மருமகன் சம்பாதித்துவைத்த தனம் யாவும் தான் அடைந்து 
மேன்மை பொருந்திய சுகத்தோடு இருப்பான் எ - று 


தன் 


520 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) இச்செய்யுளில் 5 - ஆம் வீட்டதிபதி சுபக்கிரகங்களாகி பாக் 
கியமேறின் மருமகன் பொருள் வாய்க்கும் என்றனர். 5 - ஆமிடம் புத்திர 
ஸ்தானமென பொதுவாய்ச் சொல்லும் க்ஷேத்திரமாகையால் அச்சுப 
கிரகங்கள் ஆணாயின் தான் கொண்ட மருமகளாலும் , பெண்ணாயின் சம்பந்தி 
யின் பொருள் என்றும் கூறுவர் என்பதாம் , 

(506 ) 
அம்புவியிற்குருவும் பத்தாமாதிபதியும் 

அன்புறு நற்சுபனுமாய் லக்கினத்தாதிக்கு 
இம்புவியின்மித்துருவா யிருவருடன்வெய்யோனும் 

இசைந்திருக்கிற்பிதாநிதிய மெய்துமிவன்றனக்கே 
விம்பமதியங்கூடி லன்னைசெம்பொன்மேவும் 

மேதினிமைந்தன்கூடில் மேலவர் பொன் சேரும் 
நம்பியமாகூடின்மித் துரூதனமாமரசன் 

நண்ணியுறிற்பிராதாபொன் றானயந்துசேரும் . 
இ - ள் ) எந்த லக்கினமாயினும் அந்த லக்கினத்திற்கு 10 - ஆம் வீட் 
டோனும் குருவாகி , ஜெனன ராசிக்கு யோகத்தைத் தரும் கிரகங்களாகி , 
அவர்களோடு சூரியன் சகிதம்பெற்றிருக்க, அந்த ஜாதகனுக்கு தன் பிதா 
தேடிவைத்த திரவியங்களால் மேன்மை அடைவான் என்றும் , சந்திரன் 
கூடியிருக்கின் தன் மாதா தேடிவைத்த பொருளைக்கொண்டு சந்தோஷிப் 
பன் என்றும் , இப்புவியிலும் தேவர்களும் புகழத்தக்க சனி கூடியிருக்கில் 
பகைவராகிய விரோதிகள் தேடிய பொருளும் , யாவரும் ஸ்தோத்தரிக்கத் 
தக்க விஷ்ணுவென்னும் புதன்கூடியிருக்கில் தன் இஷ்டஜெனவ்களுடைய 
தனமும் , குரு இருக்கில் பாட்டன் பாட்டி என்னும் மூதாதையர் பொரு 
ளாலும் மேன்மை மடைவான் எ - று . 

( 507 ) 


சேருஞ்சுக்கிரன் கூடிற்றெரிவையர் 
ஆறுமாஞ்சனியிற் கடுத்தோர்பொருள் 
கூறுபாம்புகள் கூடிலீனத்தொழில் 

சாரவே புரிவார் தனஞ்சாருமால் . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 10 - ஆம் வீட்டுக்குடையோனான ஜீவனஸ்தா 
னாதியும் குருவும் சேர்ந்திருக்க அவனோடு சுக்கிரன் சகிதம் பெற்றிருப்பானே 
யானால் களத்திரத்தின் பொருளும் ,சனி கூடில் தன்னிடம் அணுகினோர் 
கள் அல்லது சேவை செய்வோர் பொருளும் , பாம்டென்னும் ராகு கேதுக்க 
ளிருக்கில் அந்த ஜாதகன் அனாசாரத்தொழிலால் பொருள் சேரும் என்றும் , 
புதன் கூடி யிருக்கில் சுய தொழிலாலேயே பொருள் சேரும் என்றும் 
சொல்லுவர் எ - று . 

( 508 ) 
வே 


வறு 


சாருபத்தாமதிபன் சுபக்கோளாகத் 

தக்கோர்வீட்டிற்பிறையு மரசன்றானன்றிச் 
சேரும் பொன்னவனீச மத்தமனமாகித் 
தீயோர்வீட்டினிலிருக்கத் திரவியங்களில்லான் 


விளக்க விருத்தியுரை 


521 


நேரும்பத்தாமதிபன் னான்கிடத்திலிருக்க 

நிட்சேபங்கண்டெடுப்ப னிறைந்தகல்வியாலும் 
பாரின் மேவிய றமரோரார்தங்களாலும் 

பரிவுடன் பொன் சேருமெனவே பரிந்து கூறே . 
( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 10 - ஆம் வீட்டதிபதி என்னும் இசாஜ் 
யாதிபதி நற்கோளாகி , மேற்சொல்லிய இடத்தில் சந்திரன் - குரு இவ்விரு 
வரும் சோ , ஷ குரு நீச்சஷேத்திரமாவது அல்லது அஸ்தமயமாவது 
பெற்று கொடியோர்களின் ராசியிலுமிருக்க , அந்தஜாதகன் தனமில்லாதவ 
னென்றும் சொல்வர் . மேற்சொன்ன 10 - ஆம் வீட்டதிபதியே லக்கினத் 
திற்கு நான்காம் ராசியில் சேர , அந்த ஜாதகனுக்கு புதையல் கிடைக்கு 
மென கூறுவதோடு தன் சுய அறிவு முதலிய வித்தையினாலும் பந்துக்க 
வாலும் திரவியம் உண்டென்று கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) பத்தாம் வீட்ட திபதி சுபனாகயிருந்தால் அந்த ஜாதகன் தான் 
செய்தொழிலால் யோகத்தை அனுபவிப்பானென்றும் , 10- ல் நின்ற கிரகங் 
களைக் குறித்து இன்னின்னவர் பொருள் சேருமென்று சொன்லுைம் , 
10 - ஆம்வீட்டில் பாவகிரகமும் , 10 - ஆம் வீட்டோன் கொடிய ஷேத்திரமும் 
பெறின் அந்த ஜாதகனுக்கு ரொக்க தனமிராது என்றும் கூறுவர் . ( 509 ) 


கூறும்ரெண்டாமிடக் கேந்திரத்தினில் 
வீறுமன்னவன் மேவரெண்டாதிபன் 
ஊறுமாறெட் டீராறுவியத்துறில் 

ஏறுந்தந்தை தனஞ்சற்றுமில்லையே . 
( இ - ள் ) இரண்டாமிடமென்னும் தனஸ்தானத்திற்கு கேந்திரஸ்தானங் 
களில் அந்தணன் இருந்தாலும் , இரண்டாம் வீட்டதிபதி 6 8-12 இவ்விடங் 
களில் சேர்ந்திருக்கில் அந்த ஜாதகனுக்கு பிதுர் தனம் கொஞ்சமேனும் 
ல்லையென்று மேலோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) தனாதிபதி 6-8-12 இவ்விடங்களில் இருந்தாலும் தனஸ்தா 
னத்தை கேந்திரம் பெற்ற சுக்கிரன் பார்ப்பது நலமாகும் . 

( 510 ) 


சாலமதி தனக்கிரண்டிற் சனிதானிற்கில் 

சந்திரனார் தனக்கு நான் காம்வீட்டாதி 
மேலவர்க ளுடன் கூடிக் கேந்திரங்கள் 

மீதிருந்தாற் றந்தைபொருள் வேற்றோர் கொள்வர் 
பாலருக்குச் சேராது பாலன்றானும் 

பாக்கியவா னாகிவெகு பணங்கள்தேடி 
ஞாலமதில் கீர்த்தியா திபனாம்பூமி 
ராசரைச் சேவித்திருப்ப னலமாய்த்தாமே . 
66 


522 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) சந்திரனின்ற ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருக்கவும் , 
சந்திரனின்ற ராசிக்கே நான்காம் வீட்டதிபதி நற்கோளுடன் கூடி நற் 
பலனைத்தரும் கேந்திரம் பெற்றிருப்பார்களேயானால் , அந்த ஜாதகனுடைய 
பிதாவின் பொருளை வேற்றோர் கைக்கொள்வாரேயன்றி அந்த ஜாதகன் 
அனுபவியான் . அந்த ஜாதகன் பாக்கியசாலியும் , அநேக பொருள்களைச் 
சம்பாதிக்கும் திறமை வாய்ந்தவனும் , இப்பூமியில் மிக்க கீர்த்திப்பிரதாபம் 
வாய்ந் தவனும் , அநேக பூமிகளை உடையவனும் , நல்ல மேன்மைபெற்த 
ராஜசேவை செய்பவனும் ஆவானென்று சொல்வாய் எ 

( 511 ) 


வேறு 


1 


மேதருநான்காமாதி விரவுகேந்திரங்கள் தன்னில் 
ஆதவனிருக்கவேதா னந்த நான்காமிடத்தில் 
ஓதியநல்லோர்மேவி லுறுபிதாதனத்திற்காசு 
பாதியுமிவனுக்கில்லை பரதேசத்திடையிற் செல்வன் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு நான்குக்குடையோன் எந்த ராசியில் 
நின்றானோ அந்த ராசிக்கு 1-4-7-10 என்னும் ஸ்தானங்களில் கதிரோன் 
சேர்ந்திருக்க நான்காம் ராசியான சுகஸ்தானத்தில் நற்கோள் சகிதம் 
பெற்றும் இருக்க அந்த ஜாதகன் பிதா தேடிய பூஸ்திதியில் அரைபாக 
மாவது இவனுக்குக் கிடையாதென்றும் , அந்த ஜாதகன் அந்தியதேச 
சஞ்சாரம் உடையவனும் ஆவானென்றும் கூறுவர் எ - று , 

( வி - ரை ) மேலே சொல்லியுள்ள செய்யுளின்படி நான்காம் வீட்டதிபதி 
சேர்ந்த வீட்டிற்கு கேந்திரஸ்தானங்களில் சுபர்களிருந்தால் மேற்சொன்ன 
பலனே விளையும் , ஆகையால் நான்காம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கு 
முள்ள வித்தியாசமறிந்து பலன் கூறுதல்வேண்டும் . 

( 512 ) 


இரண்டாமாதிதான் மிகவே யிருந்துகேந்திரமேறிமிகக் 
கொண்டே தனத்துக்காரகனுங் குலவியுச்சமாகியிவர் 
மிண்டாயிருக்கத்தனபதியாய் விளங்கியிருப்பனறிவுள்ளோன் 
பண்டேசகத்திற்பொன்றேடிப் பதியிலிருப்பனெனச்சொல்லும் . 

இ - ள் ) லக்கினத்திற்கு தனஸ்தானாதிபதியான இரண்டாம் வீட்டதி 
பதி கேந்திரமேறி இருந்தாலும் , அல்லது அக்காரகன் உச்சம் பெற்றாலும் , 
அந்த ஜாதகன் மேன்மையோடு தனபதியாகி நல்லறிவும் யுக்தியும் வாய்ந் 
தவனாகி இப்பூமியில் அநேக பொருள்களைச் சம்பாதித்து தன் சுயதேசத்தி 
லேயே வாழ்ந்திருப்பான் எ - று . 

( வி - ரை ) தனாதிபதிக்கும் குடும்பாதிபதி என்னும் பெயராகையால் 
அந்தக் குடும்பாதிபதி உச்சம் பெறின் தனமுள்ளவனும் , சுயகிராமத்தை 
விட்டு அந்தியகிராமவாசஞ்செய்யாதவன் என்றும் கூறுவர் மேலோர் . ( 513 ) 


விளக்க விருத்தியுரை 


523 


சொல்லுமிரண்டாமாதிபதி சூழ்ந்துலாபத்தினிலிருக்க 
வெல்லும்லாபன்பாக்கியாதி விரும்பியிரண்டிலுற்றிடவே 
நல்லகுணமுந்தருமனுமாய் நான்குலட்சம்பொன்றேடி 
அல்லலறவே வாழ்ந்துண்டே யவனிதன்னிலிருந்திடுவான் . 

( இ - ள் ) தனத்ததிபதியான இரண்டாம் வீட்டோன் லாபமென்னும் 
11 -ஆம் வீட்டிலிருந்தாலும் , இரண்டாம் வீட்டதிபனும் பாக்கியாதிபனும் 
சேர்ந்து இரண்டாம் வீட்டிலிருந்தாலும் அந்த ஜாதகன் உத்தம தருமகுண 
முடையவனும் , தருமார்த்த காரியங்களைச் செய்பவனும் , நான்குலக்ஷம் 
பொன் நாணயங்களைச் சம்பாதித்து துன்பமில்லாது வாழ்வதும் சாப்பிடு 
வதுமாக மகிழ்ச்சி பெற்றிருப்பான் எ - று . 

( வி - ரை ) 10 - ஆம் வீட்டதிபதி எந்த அங்கிசத்திலிருந்தானோ அந்த 
அங்கிசாதிபதி குருகின்ற ராசிக்கு திரிகோண ராசியிலிருக்க சுபக்ஷேத் 
திரம் பெறவும் அந்த ஜாதகன் நூறாயிரம் தனம் உள்ளவன் என்றும் 
சொல்வர் . 

( 514 ) 


இருந்தவில்லேலக்கினமா யிதிலேகுருவுந்தானுறவே 
பொருந்துந்துலாத்திற்சனியுச்சம் புகலாபாதிபனான் கிடத்தில் 
திருந்தியிருக்கத்தனந்தேடித் திகழ்வனீதிதவறாமல் 
தெரிந்து பலரைரக்ஷித்துச் செம்பொன் கோடிதேடுவனே . 

( இ - ள் ) தனுர் லக்கினமாக இருந்து அவ்வீட்டிற்கு உடையோரான 
குரு ஆக்ஷிபெற்றிருக்க , மேன்மை பெற்ற துலாராசிக்கு அதிபதியான 
லாபாதிபதி நான்காமிடமான மீனராசியிலுற ஜெனித்தவன் அநேக தனங் 
களைச் சம்பாதித்து மேன்மை பெறுவதுடன் அநேகரை பாதுகாக்கத்தக்க 
செல்வத்தை நீதியோடு தேடி வாழ்ந்துமிருப்பான் எ - று . 

( வி - ரை ) லாபஸ்தானங்களில் தனாதிபதி ஆக்ஷியாய் இருக்கில் எந்தத் 
தொழிலிலும் லாபமே உண்டாகும் என்பது இச்செய்புளின் கருத்தாகும் 
வருமேதனுசு குடமீனம் வாழுங்கன்னிரிஷபமுடன் 
புரமேய் நற்கோளிருந்தமனை புகுந்தாற்றேவர்க்கரிதாய 
திரமேயோக நவகோடி செம்பொன்றேடிராச்சியங்கள் 
உரகமேயாள்வன் லக்கினமு மோங்குந்தனுசிற்பிறந்திடவே . 

-ள் ) ரிஷபம் - கன்னி -தனுசு - கும்பம் - மீனம் இவ்விராசிகளில் நற் 
கோட்களில் ஒருவர் வாசம் செய்வாராயின் அந்த ஜாதகன் தேவர்களும் 
புகழ்ச்சி செய்யவும் , காண்பதற்கு அரிய மேன்மை பெற்றவனும் , 9 - கோடி 
செம்பொன் தேடுவதோடு யுக்தி சாதுரியம் இவைகளோடு இராஜ்ஜிய 
பரிபாலனம் செய்வன் . தனுர் லக்கினத்தில் பிறந்தவன் மேன்மையோடு 
அசாள்வன் எ - று . 


( வி - ரை ) மேற்சொல்லிய லக்கினமாயினும் அதில் மேலே சொல்லிய 
படியே கிரகமிருக்கினும் , லக்கினாதிபதி தனஸ்தானமுதல் 6-8-12 ல் இருந் 


524 

சாதக அலங்காரம் 
தாலும் , அசுபர்களோடு சேர்ந்து நீசசம் பெற்றாலும் , அந்த ஜாதகனுக்கு 
அநேக செல்வமிருக்கினும் , அச்செல்வத்தின் சுகத்தை அனுபவிப்பான் 
என்றும் கூறுவர் . 

( 516 ) 


வேறு 


ஏயதிரேக்காணத் திறைபுகர்கூடிட 
தூயலாபாதி சுபவர்க்கமேறிட 
ஆயவுலகி லரும்பொருள் கோடிதான் 

நேயமாய்த்தேடுவ னென்று மொழிந்திடே . 
( இ - ள் ) மேன்மையையுடைய லக்கினத்திற்கு திரிகோண ஸ்தானாதி 
பதியோடு சுக்கிரன் சேரவும் , நன்மையை விளைவிக்கும் லாபஸ்தானாதிபதி 
சுபவர்க்கம்பெற அந்த ஜாதகன் இவ்வுலகில் அருமையானபொருள் கோடி 
சம்பாதித்து வாழ்வானென்றும் சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரனிருக்க 
மேல் எழுதிய பலனே யுண்டாகும் என்பது கருத்தாகும் . ( 517 ) 


கிரகரசம் 


இலகுமிரண்டின் மூன்றிடத்தி லிரவியுறிற்கார்ப்புடன்சுடுகை 
நிலவுக்குச்சீதளத்துவர்ப்பு நீடுகுசற்குக்குளிர்மைகைப்பே 
அலகுபுதற்குச் சலமுமே யாம்பொன்னுக்கு மதுரமழல் 
கலகச்சனிக்கேகஷாயந்தண் கமற்சுக்கிரற்குப்புளிகுளிர்ச்சி . 

( இ - ள் ) பிரகாசம் பொருந்திய ஜெனன ராசிக்கு இரண்டிலாவது 
மூன்றிலாவது சூரியனிருக்கில் சுடுகை காரம் முதலியவைகளின் மீதும் , 
சந்திரன் சேர்ந்திருக்க குளிர்ச்சி துவர்ப்பு இவைகளிலும் , மேன்மைபெற்ற 
குஜனிருக்கில் சீதளம் கைப்பு இவைகளிலும் , புதனாகில் நீரருந்த ஆசை 
புள்ளவனும் , குருவாகில் தித்திப்பிலும் , கலகத்தைத் தரானின்ற சனிக்கு 
ஒளஷதமுதலிய ருசியில்லா வஸ்துக்களிலும் , சுக்கிரனாகில் குளிர்ச்சி 
புளிப்பிலும் ஆசையுள்ளவனாருவன் எ - று . 

( 518 ) 


எண்டாம்பாவாம் முற்றிற்று . 


விளக்க விருத்தியுரை 


525 


மூன்றாம் பாவகம் 


1 


சகோதர பலன் 
( இலக்கினத்திற்கு 3- ஆம் வீட்டைக்கொண்டு சகோதரம் வெற்றி 
கர்ணபஷணம் பாத்ரம் இவைகளைப்பற்றிப் பேசலாமென முன் 
பொதுவாக 3- ம்செய்யுளில்கூறியபடி இங்கு சகோதர பலனையும் , 

சகோதர விருத்தி முதலிய யோகங்களையும் சொல்வாராயினர் .) 
துலங்கு மூன்றாமிடந்தன்னாற் றுணைவர்பலனைச்சொல்லுங்கால் 
இலங்கு மூன்றாமதிபதியு மிருந்தார்கண்டார்தமைக்கொண்டு 
நலங்கொளுச்சம்பகைநீசம் நட்புமறிந்தேயுரை செய்ய 
பலன்கொள் பெண்ணாண்கிரகங்கள் பார்த்துத்துணைவர்பலன் சொல்லே . 

( இ - ள் ) மூன்றாமிராசியால் துணைவரென்னும் சகோதரபலனை சொல் 
வது எப்படியெனில் , இலக்கினத்திற்கு மூன்றாம் ராசியதிபனைக்கொண்டும் , 
மூன்றாம் வீட்டை நோக்கும் கிரகத்தைக் கொண்டும் , மூன்றாமிடத்தில் 
சேர்ந்த கோட்களிலும் , மேற்சொல்லிய ராசி நாதர்களிருக்கும் ஆக்ஷி உச்சம் 
நீசம் பகை 

வைகளைக் கொண்டும் ஆண்டெண் அறிந்து கூறுவாயாக எ - று . 
சொல்லுங்குசன் மூன்றாமிடத்தி லிருக்கிற்பார்க்கிற்றுணைவரற்பம் 
வெல்லும்பதினொன்றிற்குசனு மேவின் மூத்தோர்மிகவுண்டாம் 
வல்லவிரண்டாமிடத்திற்சேய் மருவவுடனேவருந்துணைவர் 
நல்லமும்மூன்றாய்ப்பார்த்து நாரியாணித்தனையுன்னே . 

( இ - ள் ) சகோதர காரகனாகிய குஜன் மூன்றாம் இராசியில் சேரினும் 
நோக்கினும் அந்த ஜாதகனுக்கு உடன்பிறந்தோரான துணைவர்கள் கொஞ் 
சம் என்பா . ஜெயம் பொருந்திய 11 - ம் வீட்டில் மேற்சொன்ன குஜன் 
இருக்கில் இந்த ஜாதகனுக்கு முன்பிறந்தோர் அதிகமுண்டு. இரண்டாம் 
வீட்டில் குஜனிருக்க இவனுக்கடுத்த சகோதரம் உடனே உண்டென்றும் ,, 
மூன்றாம் வீடுமுதல் மூன்று மூன்று வீடுகளாகப் பார்த்து சகோதரபலனைச் 
சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) இலக்கினத்திற்கு 3 - ஆம் வீடு பெண் ராசியாயின் இவனுக்கு 
ளைய சகோதரம் பெண என்றும் , ஆண் ராசியாயின் ( அல்லது ) ஆண் 
கிரகமாயின் ஆண் ஜெனிககுமென்றும் , மூன்றாம் பட்டைக்கொண்டே 
சகோதர பலனைச் சொல்லவேண்டும் . ஆயினும் லக்கினத்தைக் கொண்டு 
பொதுவாக சகோதரம் உண்டா இல்லையா என அறிந்து பிறகு ஆண் 
பெண் என ஆராய்வதோடு அந்தந்த ஸதானத்திற்கு 8 ஆம் வீட்டைக் 
கொண்டும் ஆயுள் சொல்லலாம் . குஜன் மூன்றாமிடத்தில் இருந்தாலும் 
பார்த்தாலும் துணைவர் அற்பம் எனபதை பிறந்தபிறகு இறர் து போகுமா ? 
அல்லது பிறப்பே இல்லையா ? என்றும் 525-526-527 - ஆம செய்யுளின்படி 
பாய்சது சொல்லுதல் வேண்டும் . மூன்றாம் வீட்டில் சூரியனிற்கில் 
புத்திமான் சவுந்தரியவானும் , சிற்சில பிராதாவிருத்தியும் , குஜன்நிற்கில் 


526 


சாதக அலங்காரம் 


சகோதர கலகனும் , புதன் நிற்கில் பிரா துரு குணமுடையவனும் , குரு 
நிற்கில் பிராதுரு சுகனும் , சுக்கின் நிற்கில் சிறுபண்ட உற்சாகனும் , சனி 
நிற்கில் சுகித்து வாழ்பவனும் , ராகு நிற்கில் முசரோகியும் , கேது நிற்கில் 
பிரா துரு விருத்தி குறைந்தவனுமென்று வீமேஸ்வர நூலுடையார் கூறிய 
படியும் கவனிக்கலாம் . 

(520 ) 


வேறு 


உன்னுமூன்றா மிடத்ததிபன்குசன் 
நன்னர் நான்கா மதிபனுங்கூடினும் 
தன்ன மூவரும் நான் குறத்தந்துணை 

அன்பர்பங்கு மனைவந்து சேருமே . 
( இ - ள் ) சகோதர ஸ்தானாதிபதி என்னும் ஜெனனராசிக்கு மூன்றாம் 
வீட்டதிபதியும் , குஜனும் நான்காம் ராசிநாதனும் சேர்ந்திருக்கில் அந்த 
ஜாதகனுக்கு பிறகு 3 - அல்லது நான்கு சகோதரங்கள் உண்டாவதோடு 
சிநேகிதருடைய பூமிபும் கிடைக்கும் எ - று . 

( வி - ரை ) முன் சொன்ன செய்யுளில் 3 - ல் குஜனிருக்கில் அல்லது 
பார்க்கில் சகோதர அற்பம் என்றும் சொல்லினர் . இங்கு மூன்றாம்வீட் 
ட திபதி நான்காம்வீட்டதிபதி இவர்கள் ஒன்றுசேர அவர்களோடு குஜனும் 
ஷ சகோதர ஸ்தானாதிபதியோடு சேரின் சகோதரன் உண்டாவதோடு, 
அந்திய மனையும் சேரும் என்றது தனாதிபதி கூடியதனாலேயாம் . ( 521 ) 


வேறு 


சேருஞ்செவ்வாய் புடத்தைவைத்துக்கொண்டு 

செய்யகருக் கோள் புடத்தையெடுக்கிலப்போ 
நேருமந்தராசியிற் பொன்மருவும்போது 

நிற்குமிளையோர்க்கரிஷ்டங் கருங்கோள் தன்னைப் 
பாருமந்தபுடத்தி லங்காரகனை வாங்கிப் 

பண்பொடுநின்றிடுராசி தனிலரசன்வந்தால் 
ஊருமுற்றாருமறியச் சேட்டன்பார்விட்டே 

உயர்பரமபதியணுகுமென வுரை செய்வாயே . 
இ - ள் ) ஜெனன காலங்களில் குஜன்நிற்கும் ஸ்புடத்தை கண்டுபிடித்து 
அதில் ராகுவின் ஸ்புடம் செய்யும்போது அந்தராசியில் குரு பிரவேசகாலம் 
அந்த ஜாதகனுக்கு இளைய சகோதரனுக்கு கெண்டாதி தோஷம் ஏற்படும் . 
ராகுவின் ஸ்புடத்தில் அங்காரகனுடைய ஸ்புடம் செய்து குஜன் நின்ற 
ராசியில் குரு ஓர் வருஷப் பிரவேசகாலம் உலகோர் அறிய இந்த ஜாதக 
னின் முன் பிறந்தவன் பரமபதம் அடைவான் எ - று , 

522 ) 
உரைசெறி மூன்றாமாதி லாபாதிபதிக்கே 

உறவாகமூன்றாதி யுயர்ந்தபிரபலனாய் 
வரவுடன்மித்திரருடனே கூடியேலாப 
மதிலிருக்கவவருடனே வந்துதான் கூடித் 


விளக்க விருத்தியுரை 


527 


திரமுடனேயிருந்த தொகைப்படி துணை வருண்டாந் 

திரிபூமானெனக்கிரகச் செயலறிந்துபகர்மின் 
கரிய குழன்மதிவதனக் காவியக்கண்ணினிய 

கனியமுதம்போலு மொழியாய்கன்னியாரே . 
( இ - ள் ) லக்கினத்திற்கு மூன்றாம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதிக்கு 
உறவு க்ஷேத்திரம் பெறினும் , மூன்றாம் வீட்டதிபதி மேன்மை பிரபலம் 
பெற்று தன் உறவு கிரகத்துடன் கூடி 11 - ஆம் வீட்டிலிருந்தாலும் , அவர்க 
ளுடன் எத்தனை கிரகங்கள் கூடி இருந்தனவோ அத்தனைத் துணைவருண்டு 
என்றும் , மூன்றாம் வீட்டோன் இருக்கும் சுபாசுபம் அறிந்து கறுத்த கூந்த 
லும் , சந்திரனைப்போன்ற பிரகாசமும் , இனிமை பொருந்திய அமுதத்துக் 
கொப்பாகிய மொழியையுடைய பெண்ணே ! சொல்வாய் எ - று . 


சனி 


| 


இராசி 


பு - கு 


ல- ரா 


( இ - ள் ) சகோதரஸ்தானாதிபதி லாபாதிபதியோடு கூடியும் தனக்குப் 
பகைவரான புதனோடு லாபஸ்தானம் பெற்றும் , மூன்றாம் வீட்டதிபதி சுபக் 
கோளாயும் இருப்பதால் நான்கு சகோதரம் உண்டு என்றும் , முன் 522 - ம் 
செய்புளின்படி ஸ்புடகணிதத்தால் ஆயுள் சொல்லுக. மூன்றாமாதியும் குஜ 
னும் தனம் லாபமென்னும் இடங்களில் நட்பு ஆக்ஷிபெற்று , மேற்சொன்ன 
ஸ்தானாதிபதியுடன் கூடினும் சகோதர லாபமுண்டு. சகோதர ஸ்தானாதி 
பதி 6-8-12 - ல் இருந்து அஸ்தமயம் பகை நீச்சம் பெற்று க்ஷணக்ஷேத்திரம் 
பெற்றாலும் , மேற்சொன்ன ராசிநாதர்களுடனே கூடினாலும் , சகோதர 
நஷ்டமென்றும் வீமேசுவர நூலுடையார் கூறியபடி ஆராய்ந்து கூறுக . ( ) 
ஆர்கடகந்தேள்மீன லக்கினத்தைக்கண்டே 

அன்புடனே நவபாகம் பண்ணியைந்தாம்பங்கில் 
பாரிலுதித்தான் பின்னே பிறந்தகன்னிக்குப் 

பக்குவமெப்படியென்னி லக்கடகமாயின் 
நாரிவெகு தூலகாய முடையளாவள் 

நவிறேளாகிற்பேய்போற் கால்குறுகிப்பருத்துச் 
சேரவுருக்குலைந்திருப்பாள் மீனமாகில் 

செய்யகான்முடமாகித் திரிந்திடுவனென்னே. 
( இ - ள் ) கடகம் விருச்சிகம் மீனம் இவ்விராசிகளில் ஜெனனமானவர் 
களுக்கு மேற்சொன்ன 3 - ராசிகளையும் ஒன்பதுபாகமாக்கி இவனுதித்தது 
5- ஆம்பங்கானால் இவனுக்கு பின்பிறந்தது பெண் எனவும் , அப்பெண்ணின் 
பாவனையைச் சொல்லுமிடத்து அது கடகமாகவிருக்கில் அப்பெண் சகோ 


528 

சாதக அலங்காரம் 
தாம் தடித்த உடல் உடையவளாவள் . தேளாகிய விருச்சிகமாசி பிருந்தால் 
அவள் பிசாசின் உருவம் போன்று இருந்தாலும் பருத்த உடலுமாய் தன் 
அழகு குறைந்துமிருப்பாள் . மீன ராசியாகில் அவள் கால் ஒடிந்து கொண்டி 
யாக இருப்பாள் என்பதாம் எ -று . 

வி - ரை ) இவனுக்கு பிறகு ஜெனிக்கும் சகோதரம் ஆண்பெண்ணென 
அறிய 519- ஆம் செய்யுளில் கூறியுள்ளார் . ஆயினும் சகோ தரராசிக்கு அதி 
பதி ( ஸ் திரீகிரகம் ) பெண் ராசியுமாய் அதிலே அந்த ஆ V கிரகமிருந்தாலும் 
அல்லது சுபக்கிரகத்தோடே கூடினாலும் , 3 - ஆம்வீட்டோனிருந்த ராசிக்கு 
அதிபதி ஸ்திரீகிரகமாயினும் , நட்பு ஆக்ஷி உச்சம் பெற்றுநோக்கினும் , அந்த 
ஜாதசனுக்குப் பிறகு பெண் பிறக்குமென்றும் , 11 - ஆம் வீட்டுக்குடையவன் 
மேற்சொல்லிய கிரகத்துடன் கூடி அந்தகிரகமும் புருஷக்கோளாகி அவர் 
இருக்கும் ராசியதிபதி பலம்பெற்றிருக்க , அந்த ஜாதகனுக்குப்பிறகு புருஷ 
ரூபமான பெண் சகோதரம் உண்டென்றும் கிரகவலி அறிந்து சொல்ல 
வேண்டும் . 

( 524 ) 


வேறு 


என்னுநன்மூன்றாமதிபதி புடத்தி லேற்றிடுசேய்புடத்தையும் கூட்டித் 
துன்னிடுராசி குருவருங்காலந் துணையுறுமிப்புடங்கூட்டி 
மின்னியராசியங்கிசமட்டாய் மேஷமே முதலதாயெண்ண 
மன்னியதுணைவர் தொகை வரூம்பாவர் மருவிடிலழிந்திடுமென்னே . 

இ - ள் ) லக்கினத்திற்கு மூன்றாம்வீட்டோனான சகோதரஸ்தானாதிபதி 
ஸ்புடத்தில் குருஸ்புடத்தையும் சேர்த்துக் சணித்துக்காணின் , எந்த துகை 
வருகிறதோ அந்த ராசிகளில் கோசாரப்படி குரு ஒரு வருஷப் பிரவேச 
காலம் அந்த ஜாதகனுக்குத் துணைவர் உண்டாவர் என்றும் , அந்த ராசி 
யங்கிசமுதல் மேஷம்வரையில் எண்ண எத்தனை ராசி வருகிறதோ அத்த 
னைத் துணைவரென்றும் , அவ்வீட்டில் தீயகோட்கள் சகிதம் பெறுவதாயின் 
பிறந்து இறந்து போவார் என்றும் சொல்வர் எ - று . 

( வி - ரை ) இவை சகோதரமுண்டாயினும் மறிக்கும் விபரம் தெரிவ 
தாயிலும் 3 - ஆம்ராசியதிபதியும் குஜனும் 3 - ஆம்வீட்டின் ஆக்ஷநாதனேயாகி 
புருஷராசியாகி எவ்வனபருவராய் ந பு ஆக்ஷிபெற்று தனலாபகேந்திரல் 
களிலிருக்கினும் , கேந்திர ஸ்தானாதிபதியோடு கூடிலும் பார்க்கினும் 
இவ 
வலுக்குப்பின் பிறக்கும் சகோதரமெல்லாம் சகல பாக்கியமும் ஆயுளும் 
பொருந்தி இருப்பார் . மேற்சொல்லிய கிரமப்படியே கிரகம் அமர்ந்து 
முற்பாதியில் புருஷக்கோளும் , பிற்பாதியில் ஸ்திரீகோளும் கூடியிருக்கின் 
அவன் சகோதர சகோதரிகளுக்கு அளவில்லை என்றும் , சகலரும் மதிக்க 
வாழ்வரென்றும் வீமேசுர உள்ள முடையார் கூறியதாகும் . ( 525 ) 


வறு 


ஆறாமிடத்தி லாயகருங்கோள் 
வீறாயிருக்க மேவுமவன் றிசை 
பேறாய்வரினும் பெலமுள்ள சகோதரம் 
நீறாயுயிர்விடும் நேமியோரறிய. 


விளக்க விருத்தியுரை 


529 


ள் ) இலக்கினத்திற்கு 6 - ஆம் ராசியில் இராகு பலம் பெற்றிருக்க 
அந்த திசை தினசரிப்படி ஷ ராகு திசை வரும்போது இந்த ஜாதகனுக்கு 
வலுவைத் தரத்தக்க உடன் பிறந்தோர்கள் பலம் குறைந்து யாவரும் 
அறியும்படி மரணம் உண்டாகுமென்றும் கூறுக எ - று . 
( வி - ரை ) ஆரவன் மூன்றில் நிற்க வம்புலி யுடனே பாம்பு 

கூறி யுடனே மூன்றோன் கூடியே எட்டில்நிற்க 
கார்கறிக் கேழிற்செவ்வாய் கருநாகங் கூடிநின்றால் 

வேறொரு துணையில்லாமல் மேதினி யிருப்பன்மாதே 
என்றதால் ஆறாம் வீட்டதிபதி மூன்றிலிருக்க சந்திரனோடு ராகு கேதுக் 
கள்சேர , சூரியனோடு மூன்றாம் வீட்டதிபதி சேர்ந்து எட்டிலிருக்க , சனிக்கு 
ஏழில் செவ்வாயும் இராகுவும் இருக்கில் அந்த ஜாதகன் துணைவான்றி 
தனித்திருப்பான் . ஆயினும் மேலே சொன்ன ஆறாம் வீட்டில் ராகு பலம் 
பெற்று இருக்கில் அவன் திசையில் சகோதர கெண்டமாயினும் அந்த 
ராகுவை சகோதர ஸ்தானத்திற்கு 7-10 - ஆம் ராசிக்குடையோர் நோக்க , 
சகோதர அஷ்டமாதிபதி பலம்பெறவும் , குஜன் அஷ்டகவர்க்கில் கெண் 
டாந்த ராசிகளில் குரு பிரவேசிக்கவும் , அக்கெண்டம் நீங்குமென்றும் 
சோதிடவல்லோர் கூறுவர் . 

( 526 ) 


வேறு 


. 


அறிதாதை யொன்பானுக் கொன்பானாலும் 

அன்னைக்கோ நான்கினுக்கு நான்கினாலும் 
செறிகனிட்டற் கொருமூன்றின் மூன்றினாலும் 

சேட்டனுக்குப் பன்னொன்றின் பன்னொன்றாலும் 
உறுமாமன் றனக்கும்புத்தி ரர்க்குமைந்திற் 

கோரைந்தி னாலுமுயர் சகோதரங்கள் 
நறுங்குழலங் கிசராசி யாண்பெண்ணோர்ந்தே 

நவிலுவாய் தொகையினள விதுவேயென்று . 
(இ - ள் ) ஜெனன ராசிக்கு ஒன்பதாம் ராசிக்கு ஒன்பதாம் ராசியால் 
அவன் தகப்பனுக்கும், நான்காம் ராசிக்கு நான்காம் ராசியால் அவன் 
மாதாவுக்கும் , மூன்றாம் ராசிக்கு 3 - ஆம்ராசியால் அவன் இளைய சகோதரத் 
திர்கும் , 11 - ஆம் ராசியிலும் அதற்கு 11 - ஆம் ராசியிலும் அவன் மூத்த 
பிறவிக்கும் , 5 - ஆம் ராசியாலும் அதற்கு ஐந்தாம் ராசியாலும் தாய்மாமன் 
பலனையும் , மக்கள் பலனையும் , உடன்பிறந்தோர் விருத்தியையும் எண்ணி , 
அந்த ராசியங்கிசாதிபர்களால் ஆண் எனவும் பெண் எனவும் கணக்கிட்டுக் 
கூறவேண்டுமென்று வாசனையும் அழகும் இனிய காலையும் உடைய 
பெண்ணே ! கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) இத்துடன் அந்தந்த ராசிக்குடையோர் சுபாசுபங்களைப் 
பிரித்து உயிரோடு இருக்குமெனவும் , மறிக்குமெனவும் , நீச்சம் பகை 
முதலியவைகளால் பீடிக்கப்பட்டிருக்கின் உதவி இல்லாதவனென்றும் , 
மேற்சொல்லியதை எண்ணிக் கணக்கிட்டுக் கூறவேண்டுவதாகும். 

( 527 ) 
67 


A 


580 


சாதக அலங்காரம் 


மூன்றாமிடத்திற்சுபக்கிரக முற்றும்பலமாயுறநோக்க 
மூன்றாமாதிபலவானா யிருக்க மூன்றிலுச்சருறத் 
தோன்றுகர்ணபூஷணங்கள் சூடியிருப்பன்சுகமாக 
ஆன்றகர்ணாபாணத்தை யளிப்பாரிவரென்றறைவாரே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 3 - ஆம் ராசியான திருதிகை ஸ்தானத் 
தில் நற்கோட்கள் இருந்தாலும் , மேற்படி நற்கோட்கள் பலம் பெற்று அவ் 
ட்டைப் பார்த்தாலும் , மூன்றாம் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்க , 3 - ல் 
உச்சகிரகங்களிருக்க , அந்தந்த கிரகங்களே தன் செவியில் நகைகளை 
அளிப்பார் என்று மேலோர் கூறுவர் எ - று . 

வி - ரை ) மேல் எழுதியபடியே கிரகம் இருப்பினும் 12-6 இவ்விடங் 
களில் தீயகிரகங்கள் நின்று மூன்றாம் வீட்டைப் பார்க்கின் கர்ணபூஷணத் 
தைக் கொடுத்தும் , அவன் திசைகாலங்களில் விரயம் செய்வானென்றும் , 
கணிதவல்லோர் கூறுவர் . முன் செய்யுளில் கர்ணபூஷணம் என்பதை 
எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன ஆபரணம் என்பதை இனிவரும் 
செய்யுள்களில் கூறுவார் . 

( 523) 
கர்ணபூஷண பலன் 


அறையும் மூன்றிற்சுக்கிரனே யமர்ந்தால் முத்துக்கடுக்கனுறும் 
இறைவனிருக்கிலபரஞ்சி யிரவிசெவ்வாய்க்கிரத்தினங்கள் 
அறையும்புதற்குச்சாமவன்ன மணியுஞ்சேருமிதுவல்லால் 
நிறையுமதியுற்றிடிற் சகலா பரணம் பெறுவர் நிச்சயமே . 

( இ - ள் ) சுக்கிரன் ஜெனன ராசிக்கு மூன்றிலிருக்கவுமானால் முத்துக் 
கல்லாலாகிய கடுக்கனும் அடைவனாகுவன் . மேற்சொல்லிய 3 - ல் குரு இருப் 
பானாகில் அபரஞ்சியாலிழைத்த நகையை அடைவான் . சூரியன் செவ்வாய் 
இவர்கள் மூன்றிலிருக்கில் ரத்தினவகைகளும் , புதனிருக்கில் சாமளவர்ண 
மான மணிவகைகளும் அணிவன் , சுக்கிலபக்ஷத்துச் சந்திரன் சேரில் 
எல்லா நகைகளையும் உடையவனாகுவன் என்பது நிச்சயம் எ - று . (529 ) 


நிச்சயமாங்காரியுறிற் றிருமேனிக்கடுக்கன் 

நீள்கருங்கோணீலஞ் செம்பாம்புக்குச் சிவப்பாம் 
அச்சமற மூன்றாதி யிருக்கின்ற வீட்டுக் 

காதிபலனாயிருந்தா லணிசெவிப்பூணுளதாம் 
உச்சிதமாமிவையெல்லா மிடக்காதுக்கென்ப 

உயரும்லாபாதிபதி யுறைந்தருளும்வீட்டோன் 
ச்சையுடன் கேந்திரத்தி னல்லோர்கண்டிடவே 
இருக்கில்வலச்செவிவளம்பூ ணியம்பவும்பூண்டிடுமால் . 


விளக்க விருத்தியுரை 


531 


ள் ) மேற்சொல்லியுள்ள மூன்றாம் ராசியில் சனி சோயானாகில் 
மூன்று வர் ங்களையுடைய கடுக்கனும் , இராகு இருக்கில் நீலவர்ணமான 
பூஷணவகைகள் 

கேது இருக்கில் சிவப்பு நிறமுடைய ஆபரணமும் 
உடையவனாவான் . மூன்றாம் வீட்டிற்கு ஆக்ஷிகிரகம் எதுவோ அவன் வலு 
பெற்று இருந்தால் எந்நாளும் நீங்காத ஆபரணத்தைப் பூண்ட செவி யுள்ள 
வனும் , இவை யாவும் இடது செவிக்கேயாகும் . 11 - ஆம் ராசிநாதன் எந்த 
வீட்டில் இருந்தானோ அவ்விராசியோன் 1-4-7-10 இவ்விடங்களில் சுப 
கோட்களால் பார்வை பெற்று இருக்கில் வலக்காதின் ஆபாண விபரம் 
கூறுவாய் எ - று . 

( 530 ) 
போஜன பாத்திர பலன் 
எண்ணியரெண்டாமாதி லாபமூன்றாதி 

இதமிலாப்பாவியர் கண்டிடத்தனியேநின்றால் 
உண்ணவுநற்கலமில்லா னுகந்தரெண்டாம் வீட்டில் 

உயருஞ்செங்கதிரோன் பெற்றுலகிலுள்ளோர்காண 
நண்ணியதோர் சனிமேவ ரெண்டாம் வீட்டாதி 

நண்பொடுமூன்றாம் வீட்டி னயந்து நிற்கத்தானும் 
பண்ணுடனேசுபர்பார்க்கில் வரும் வெள்ளிக்கலமே 

பாவக்கோள்விழிநோக்கப் படைப்பது வெண்கலமே . 
இ - ள் ) இலக்கினத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதியும் மூன்றாமாதி 
லாபாதி இம்மூவரில் ஒருவர் தனியே நின்று கொடிய கோட்களால் நோக் 
குற்றிருக்க அந்த ஜாதகனுக்குச் சாப்பிடவும் பாத்திரமில்லாதவன் எனச் 
சொல்வர் . தன மாகிய இரண்டாம் ராசியில் சூரியனும் சனியும் சகிதம் 
பெற்று இரண்டாம் வீட்டதிபதி 3 - ஆம் வீட்டிலிருக்க நட்பு வீடேறவும் , 
நற்கோட்கள் நோக்கமுறவும் , அந்த ஜாதகனுக்கு உலகோர் யாவரும்காண 
வெள்ளிப்பாத்திரத்தில் சாப்பிடுவான் என்றும் கூறுவர் . மேற்சொல்லிய 
கிரகத்தைக் கொடியோர் நோக்குவரேல் வெண்கல பாத்திரத்தில் சாப்பிடு 
வான் என்றும் கூறுவர் எ - று . 

( 581 ) 
மூன்றாம் பாவகம் முற்றிற்று . 


532 


சாதக அலங்காரம் 


நான்காம் பாவகம் 


( நான்காமிடம் என்பது வாகனம் , அன்னைசுகம் , உறவினர் ,, 
தேவதானம் இவைகளைப்பற்றி பேசலாம் என முன் பொது 
பாவகத்தில் நான்காம் செய்யுளில் கூறியபடி இங்கு நான்காம் 
பாவக பலனைக் கூறுவாராயினர் .) 

வாகன பலன் 
சசிவாகனாதிசன்மத்தாதி யிம்மூவர்கூடில் 
அசுவவாகனமுண்டாகு மவருடன் வெள்ளிகூடில் 
வசையிலாந்தோணியுண்டாம் வாகனத்தானத்தாதி 
ஒசிவின்றி வியத்திலின்றி யுற்றிடிற்சிவிகையுண்டே . 

( இ - ள் ) ஜெனன ராசி யதிபதியும் வாகன ஸ்தானாதிபதி என்னும் நான் 
காம் வீட்டதிபதியும் ஒன்று சேர , அவர்களோடு சந்திரன் சகிதம் பெற்று 
இருக்க , இம்மூவரும் ஓர் வீட்டிலிருக்க அந்த ஜாதகன் குதிரை வாக 
ன ததை உடையவனாவான் . மேற்சொல்லிய கிரகங்கள் மூவரோடு சுக்கிர 
னும் கூடி இருக்கில் தோணி என்னும பல்லக்கு உடையவனாவான் . 4 - ஆம் 
வீட்டிற்கு உடையோன் 12 - ஆம் வீடு தவிர மற்ற ராசியில் இருப்பானாயின் 
சிவிகை உடையவனுமாவான் எ 

( வி - ரை ) வாகனாதி ஜென்மாதிபதி சந்திரன் இம்மூவரும் ஒன்று சேர , 
அவருடன் சுக்கிரனும் கூட , தோணி என்னும் பல்லக்கு உண்டு என்றனர் . 
ஆனதால் அந்தஜாதகனுக்கு மேலான யோகமுண்டு என்பது கருத்தாகும் . 
மேற்சொன்ன 3 - பேருடன் சுக்கிரனும் கூட , லக்கினாதிபதி நீச்சமடைந்த 
கிரகத்தால் பார்வை பெற்றும் , சரீரகாரகன் சூரியன 12 - லும் , நேத்திர 
சாரகன் சுக்கிரன் 6-8-12 - லும் இருக்கலாகாது . அப்படி இருப்பரேல் 
அந்த ஜாதகன் அங்கப்பழுதனும் நேத்திரப்பழுது உடையவனென்றும் 
கூறுவா , ஆனதால் மேற்சொல்லிய செய்யுளின் படி கிரகம் அமர்ந்தாலும் 
அவரவர்கள் ஸ்தான பலனையும் யோசித்து தோணி உண்டெனவும் , அப்படி 
உண்டாயினும் அதைத் தான் அனுபவிப்பானா? இல்லையா ? என்றும் கூற 
வேண்டுவது அவசியம் . 

( 532 ) 
பரிவுடன் பாக்கியாதி வாகனத்தானத்தில் 
குருசுக்கிரனோடுகூடி யிருந்திடிலல்லதுநோக்கில் 
கருதியகனகதண்டிகை வருமிவரோடிந்து 
பிரியமாய்நிற்கிற் பூச்சக்கிரக்குடைபெறுவர்தாமே . 

இ - ள் ) இலக்கினத்திற்கு பாக்கிய ஸ்தானாதிபதி 4 -ஆமிடமென்னும் 
வாகன ஸ்தானம் பெற , அவாகளோடு நற்கோட்கள் என்னும் சுக்கிரன் குரு 
இவர்கள் சகிதம் பெற அல்லது ஒருவர்க்கொருவர் நோக்கினும் , அந்தஜாதக 
ஒக்கு கனகதண்டிகை உண்டாகும் என்பா . மேற்சொல்லியவர்களோடு 
சந்திரன் கூடி இருக்கினும் அல்லது அவர்களுடன் நட்பு பெற்றாலும் 
பூச்சக்கிரக்குடை உடையவனாருவன் என்று உரைப்பாயாக எ - று . 


விளக்க விருத்தியுரை 


533 


( வி - ரை ) பூச்சக்கிரக்குடையை உடையோர் அரசராகையால் அரச 
யோகம் இவனுக்கு இருந்தாலொழிய பூச்சக்கிரக்குடையைப் பெறான் . 

கையால் சந்திரனுக்குக் கேந்திரஸ்தானத்தில் ஒரு கிரகமும் ( அதாவது ) 
பத்தாம் வீட்டதிபதியாவது லாபாதிபதியாவது இருந்து , அவ்விருவரில் 
ஒருவர் குருவாக இருக்கில் அவன் வயது 15 க்குமேல் ராஜயோகமுடையவ 
னாவான் என சாதக சிந்தாமணி நூலுடையார் கூறியவண்ணம் ஆராய்ந்து 
கூறுதல் நலம் . இத்துடன் யோகபடலத்தையும் ஆராய்வது நலம் ( 533 ) 

பூச்சக்கரக்குடைதந்தானைப் பொருந்தியேழதிபனிற்கில் 
வீசுசாமரையுண்டாகு மிகுபாக்கியத்தோனான் கோன் 
பாசமாம்பத்தினிற்கப் பத்தாதிபதிசன்மத்தில் 
நேசமாய்நிற்கிற்சிங்கா தன்முடனிருப்பன்பாரில் . 

( இ - ள் ) நான்காம் வீட்டோனான பூச்சக்கரக்குடையளிக்கும் கர்த்த 
னோடு லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசிநாதனும் கூடி இருப்பானாகில் அந்த 
ஜாதகனுக்கு சாமரை என்னும் கருவியுண்டாகும் . 9 - ஆம் வீட்டதிபதியோடு 
நான்காம் வீட்டதிபதி கூடி இவ்விருவர்களும் 10 - ல் நட்பு பெற்றிருக்கவும் , 
10 - ஆம் ராசிநாதனுக்கு ஜெனன ராசி நட்புக்ஷேத்திரமாய் அந்த ஜெனன 
பாசியிலேயே இருக்க அந்த ஜாதகன் சிங்காதனத்தின்மீது அமர்ந்து 
இராஜரீகம் செய்யும் வல்லமையுடையோனாவான் எ - று , 

( வி - ரை ) இதனால் நான்காம்லீட்டோனே பூச்சக்காக்குடை அளிப்பவ 
னென தோற்றப்படுகிறது . ஜோதிடர்கள் மேற்சொன்ன நான்காம்வீட் 
டோடு பாக்கியம் கருமம் இவ்விராசியையும் , குரு அமர்ந்திருக்கும் வண்மை 
யையும் அனுசரித்தே சொல்லவேண்டும் . நான்காம் வீட்டோன் மாத்திரம் 
பலம் பெற்று மற்றையோர் க்ஷணம் அடைந்திருப்பரேல் மேற்சொன்ன 
பூச்சக்கரக் குடையைப் பெறான . 

(534 ) 


பரவுவாகனாதிபதி பாக்கியத்தினிற்கப் 

பாக்கியத்தானாதிபதி கேந்திரத்தைப்பற்ற 
இருவர் நிற்குமனை நல்லோ ரிருக்குமனையாயின் 

இனிய சுபக்கிரகத்தோ டிசைந்துமிகக்கூட 
விரவுலக்கினாதிபதி வாகனகேந்திரத்தில் 

மேவுகினுங்கனக தண்டிகையுமிகுதனமும் 
மருவுமதயானை வாகனங்களுமுண்டாக 

வரங்கொடுப்பன்வாகன காரகனாஞ்சுக்கிரனே . 
( இ - ள் ) பரவுகின்ற நான்காமிடத்தோனான வாகனஸ்தானாதிபதி 9 - ல் 
இருக்கவும் , 9 - ஆம் வீட்டோனான பாக்கியாதிபதி 1-4-7-10 என்னும் கேக் 
திரம்பெற , இவ்விருவரும் சேர்ந்த மனையானது நற்கோட்களின் க்ஷேத் 
திரங்களாயும் , மேற்சொன்ன இருவரும் நற்கோளுடன் சகிதம் பெற்றிருக்க 
வும் , வாகனஸ்தானமான 4 - ஆம் கேந்திரத்தில் ஜெனன ராசிநாதன்சோவும் 
இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கனகதண்டிகை என்னும் பல்லக்கு வந்து 
சேரும் . மேன்மைபெற்ற பலத்தையுடைய மதயானை என்றும் நாற்கால் 


534 

சாதக் அலங்காரம் 
ஜீவஜெந்து விருத்தியும் உண்டாக வாகன காரகனென்னும் சுக்கிரன் நல் 
வரத்தை அளிப்பான் எ 

( வி - ரை ) வாகன ஸ்தானாதியும் , வாகன காரகனும் மேற்சொல்லிய 
வண்ணம் இருந்தால் மதயானையும் , அதற்குச் சமையதான வாகனமும் 
உண்டென கூறலாமே யொழிய, வாகனாதிபதி தீயகிரகங்களும் , பாக்கியம் 
கேந்திரமென்னும் இடங்களை அசுபர்கள் பார்ப்பாராயின் வாகனமிருந்தும் 
க்ஷணமாகி நாளுக்குநாள் நலிந்துபோகு மென்றும் சொல்லவேண்டும் . () 
சுக்கிரனான்காதி யுடனே கூடினாலும் 

துலங்குமிவரிருவர் கேந்திரத்தினிலுற்றாலும் 
திக்கென நான்காதி சசியுடன்லாபத்துறினும் 

திறல்பலவாகனமுண்டு தீதகல நான்கில் 
தக்க குருவிருந்திடவே வாகனத்தானத்தான் 

தன்னுடன் சுக்கிரன் கூடிற் றண்டிகையுண்டாகும் 
மிக்கசுங்கன்றான் வாகனாதியேயாகி 

மேருசன்மாதியைக்கூடில் வெறுஞ்சஞ்சாரமேயாம் . 
( இ - ள் ) சுகாதிபதியான நான்காம் ராசிநாதன் வாகன காரகனாகிய 
சுக்கிரலுங் கூடி , அல்லது மேற்சொன்ன இருவரும் 1-4 7-10 என்னும் 
க்ஷேத்திரம் பெற்றிருந்தாலும் , சந்திரன் மேற்சொன்ன வாகன ஸ்தானாத 
பதியுடன் கூடி 11 - ஆம் இடமென்னும் லாபஸ்தானம் பெற்றாலும் , அந்த 
ஜாதகனுக்குப் பலவிதமான வாகனங்களும் சித்திக்கும் . தீமையை அகற்றப் 
பட்ட குரு நான்காம் இராசியில் சேர்ந்திருக்கவும் , வாகன காரகனாகிய 
சுக்கிரனுடன் வாகன ஸ்தானாதியான நான்குக்குடையோன் சகிதம் 
பெற்றுமிருக்கில் அரத ஜாதகன தண்டிகை என்னும் பல்லக்கை அடை 
வான் . சுக்கிரனே வாகன ஸ்தானாதிபதியாய் இருந்து ஜெனன ராசிகாத 
னுடன் சகிதமாயிருக்கில் அவன் நடந்தே செல்லுவான் எ (536 ) 
சாரமுறுஞ்சோமனுக்கு மூன்றிற்சுக்கிரனும் 

தானிருக்கச்சுக்கிரனார் தமக்குமேமூன்றில் 
வீரமுறுமதியிருக்க வன்றியேபின்னும் 

வினவியொருவரையொருவர் பார்த்துமேநிற்கப் 
பாரமுறுங்குடும்பத்தா னத்தை நல்லோர்நோக்கிப் 

பார்த்தாலுமிலக்கினத்தைப் பார்க்கினும் வாகனங்கள் 
சேருமிகவென்றென்றே நல்லோர்கள் சொன்னார் 

சிலைப்புருவக்கயலொத்த விழித்தெரிவைகேளாய் . 
( இ - ள் ) சிலையை யொத்த புருவமும் அழகும் வாய்ந்த பெண்ணே ! 
சந்திரன் நின்ற ராசிக்கு 3 - ஆம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கவும் 
அல்லது சுக்கிரனின்ற ராசிக்கு 3 - ஆம் ராசியில் பூர்ண கலைகளை யுடைய 
சந்திரன் இருக்கவும் , அல்லது சந்திரனை சுக்கிரன் பார்க்கவும் , சுக்கிரனைச் 
சந்திரன் பார்க்கவுமிருக்க , குடும்பமென்னும் இரண்டாம் வீட்டை நற் 
கோட்கள் திருஷ்டிக்க அல்லது மேற்சொன்ன நபர்களே ஜெனன ராசியை 
ரோக்கினாலும் , மேலான வாகன வருத்தும் விருத்தியும் உண்டாகும் எ - று 


று . 


விளக்க விருத்தியுரை 


585 


( வி - ரை ) மற்றும் சில நூற்களில் சந்திரனுக்கு 8 - ல் சுக்கிரனும் , ஜெனன 
லக்கினத்தில் குருவும் , குருவோடு சூரியனும் சந்திரனும் கூடி இருந்தால் 
மேன்மையான வாகனத்தை அடைவானென்றும் சொல்வர் . ( 537 ) 


நாலிடத்ததிபன்றானு மிலக்கினத்துறப்பல்லக்கில் 
மேலுறுஞ்செல்வமெய்தி மேதினிதன்னில் வாழ்வன் 
கோலியலக்கினத்திற் குருவுறவவனை நல்லோர் 
சாலவும்பார்க்க மேலாந் தண்டிகைமருவும் வாகாய் . 
( இ - ள் ) ஜெனனராசியில் நான்குக்குடையோன் இருக்க , அந்தஜாதகன் 
அநேக செல்வங்களைச் சம்பாதித்து பல்லக்கின் மீது செல்லக்கூடிய 
மேன்மையோடு இப்பூமியில் வாழ்ந்திருப்பன் , ஜெனன ராசியில் குரு சேர , 
அவர் நற்கோட்களால் பார்வை பெற்றிருப்பாராகில் அந்த ஜாதகஸ் 
மேன்மை பெற்ற தண்டிகையை அடைவானென்று பெருமையோடு 

( 538 ) 


சொல்வாய் எ - று . 


வேறு 


வாகனாதி மருவுமனைதனக் 
காகவீரைந் தகத்துக்கதிபனும் 
ஏகவீட்டுக் கிறைவனைக்கூடிடில் 

போகவான்வெகு பூமிக்கரசனே . 
( இ - ள் ) வாகனாதிபதியான நான்குக்குடையோன் எந்தவீட்டில் சேர்க் 
தானோ அந்த வீட்டிற்கு தசமகேந்திராதிபதி ஓர் வீட்டிற்கு அரசர்களான 
சூரியன் சந்திரன் இவர்களோடு கூடி இருக்கில் அந்த ஜாதகன் ஸ்திரீபோக 
சுகங்களை உள்ளவனும் அநேக பூமிகளுக்கும் மன்னனாக விளங்குவான் . 
( வி - ரை ) விளையும் புகருடனே ரவிகூடில் உழவனுமாம் 

வளையும்பல சவதானிய முடையோனென லாமே , 
என்றபடி வாகன காரகனான சுக்கிரனோடு சூரியன்கூடி இருக்கில் உழவுத் 
தொழில் செய்பவனும் , நவதானிய சேர்க்கையும் உள்ள வனாவான் என்று 
கணிதவல்லோர் கூறுவர் . 

( 539 ) 


ே 


அரசேகேள்வாகனத்தானாதி நின்றராசி 

அன்பொடு நல்லோர் வீடாய்ப் பனபரகேந்திரமாய் 
உரைசெறியச்சனித்தசிறு குடிசையுமாடரங்காம் 

உகந்தருளன்னைக்கின்ப முண்டாம்வாகனத்தோன் 
வரிசையாய்ச் சனிகுருவேல் மதகயந்தண்டிகையாம் 

வளர்கலைமாமதியாகிற் பூச்சக்கரக்குடையாம் 
விரைசெறிசுக்கிரனாகிற் பல்லக்குண்டிரவி 
மேவிலெருதாம்புதற்கு விசித்ரபல்லக்காமே . 


536 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) பெருமைபெற்ற நான்கினுக்குடையோன் என்ற ஷேத்திரம் 
சுபர் வீடாயும் , அது வாகன ஸ்தானத்திற்குக் கேந்திரமாகவோ அல்லது 
பனபா ஸ்தானமாகவோ இருக்க , அந்த ஜாதகன் ஜெனித்தது அற்ப வீடா 
யினும் , அவ்வீடே மெத்தை மேடைகளாகமுடியும். அவன் மாதாவுக்கும் 
இனிமையும் சர்தோஷமும் உண்டாகும் . நான்குக்குடையோன் 
வாகவோ அல்லது சனியாகவோ இருப்பரேல் அந்த ஜாதகனுக்கு யானை 
பும் தண்டிகை முதலியவைகளும் கிடைக்கும். வளர்பிறைச் சந்திரனாகில் 
பூச்சக்கரக்குடை உடையவனாவான் . 

நான்காம் வீட்டோன் சுக்கிரனாக 
இருக்கில் பல்லக்கு உடையவனும் , சூரியனாகில் ரிஷபவாகனத்தை யுடை 
யவனும் , விஷ்ணுவென்னும் புதனாகில் அழகுபொருந்திய பல்லக்கை 
உடையவனும் ஆவான் எ - று . 

(540 ) 


பலன்றருவாகனாதி பண்புறுபுடத்தினோடு 
கலந்து சுக்கிரன்புடத்தைக் கூட்டியேகண்டராசி 
தலந்தனிலரசன்வந்து தான் செறிகேந்திரத்தும் 
நலந்திரிகோணமீது நண்ணில்வாகனமுண்டென்பார் . 

( இ - ள் ) மேன்மையான பலனைத் தரப்பட்ட நான்காம் வீட்டோன் 
ஸ்புடத்தோடு சுக்கிரன் " ஸ்புடத்தையும் சேர்த்துக்கண்டராசியில் குரு ஏற் 
படவும் , அந்த குரு 1-4-7-10 ஆம் க்ஷேத்திரங்களிலேனும் , 3-5-9 என்னும் 
க்ஷேத்திரங்களிலேனும் இருக்கின் அந்த ஜாதகனுக்கு நாற்கால்ஜீவன் 
சேர்க்கை யுண்டென்றும் கண்டுகொள்வாய் எ - று . 

( வி - ரை ) குரு மேலே சொன்ன கேந்திரம் திரிகோணம் பெறினும் 
அவ்விராசி சுபக்ஷேத்திரமாயும் வீடாயும் சுபகிரகங்களின் பார்வையு மிருர் 
தால் கரமதேனு என்னும் பசுவை அடைவானென்றும் கூறுவர் . ( 541 ) 


வேறு 


பலர்புகழுஞ்சுக்கிரற்கு மூன்றிலேழில் 

பண்புடன் சந்திரனிருக்கச் சசிக்கேழ்முன்றில் 
நலமருவுஞ்சுக்கிரன்றா னிருக்கவேதான் 

நண்பொடுவாகனமுண்டு நான்காமாதி 
நிலவுநல்லோருடன்கூடிச் சந்திரகேந்திரத்தில் 

நிற்கில்வாகனமுண்டு நிதியுமிகத்தேடி 
உலகில்நெடுநாளரசன் போலவேவாழ்வான் 

உணர்புத்திமானென்றே யுரைத்தனர் நல்லோரே . 

இ - ள் ) அநேகர் புகழ்ச்சிசெய்து பேசக்கூடிய சந்திரன் சுக்கிரன் 
நின்ற ராசிக்கு மூன்றிலேனும் எழிவேனும் இருந்தாலும் சந்திரன் நின்ற 
ராசிக்கு சுக்கிரன் 3-7 இவ்விராசிகளில் சேர்ந்திருக்கினும் அந்த ஜாதகன் 
மேன்மையான வாகனத்தையே அடைவான் நான்காம்வீட்டதிபதி நற் 
கோளுடன் சகிதம் பெற்று சந்திரனுக்கு 14-7-10 இவ்விடங்களிலிருக்கில் 
அந்த ஜாதகன் அநேக தனங்களைச் சம்பாதித்து நல்லறி வுடையோனாய் 


விளக்க விருத்தியுரை 


537 


IF 


நெடுநாள் இவ்வுலகில் அரசன் போன்று வாழ்ந்திருப்பானென்றும் மேன்மை 
யான வாகனத்தை யடைவானென்றும் சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியவண்ணம் சந்திரனிருந்து சுபபலனைக்கொடுக் 
கினும் சிம்ம சந்திரனாகில் அந்த ஜாதகன் அகங்காரியும் முன்கோபியும் 
கொடியவனும் , தன் பிதா பாக்கியமில்லாதவனும் , இராஜபகை கடன் முத 
லியவைகளு முண்டாகுமென்று புலிப்பாணி சோதிடம் 294 - ஆம் செய்யுளில் 
கூறியபடியும் , இன்னும் சூரியனின்ற நிலைமையும் அறிந்து பலன் சொல்லு 
தல் வேண்டும் . 

( 542 ) 
உரைத்திடுநான்காமாதி லக்கினாதி 

யுடன்கூடத்தீயோர்க ளுடனுங்கூடி 
நிரைத்தொருவீட்டினி லிருக்கத்தானந்தவீடு 

நீடுசன்மத்தாதிக்கோ ருச்சமனையாயின் 
நரைத்தபரிவாகனங்க ளுளன்புத்திமானாம் 

நண்புடனேமன்னரை யெந்நாளுஞ்சேவிப்பன் 
இரைத்திடுசன்மாதிபதி நான்காதிநல்லோர் 

இவர் மூவர்கேந்திரத்தி லிருக்கிலின்பமுண்டாம் . 
( இ - ள் ) ஜெனன லச்கினாதிபதி நான்காம்ராசி யதிபனுடன் கூடி திய 
கிரகங்களோடு சேர்ந்து எந்த ராசியிலேனும் ஓர் ராசியிலிருக்க அந்த 
வீடானது லக்கினாதிபதிக்கு உச்சவீடாயிருக்கவும் , அந்த ஜாதகன் மேன் 
மையையுடைய குதிரை என்னம் வாகனத்தை புடையோனாவான் . மேலும் 
நல்லறிவுள்ளவனாயும் , ராஜ சிநேகமும் சேவை செய்பவனுமாக இருப்பான் . 
ஜெனன லக்கினாதிபதியும் , நான்காம்வீட்ட திபதியும் அந்த அக்கினத்திற்கு 
யோகத்தைத் தரும் கிரகங்களாய் , 1-4-7-10 என்னும் இராசியிலிருக்க 
இன்பம் உடையோனாவான் என்றும் கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) யோகத்தைத் தரப்பட்டோர் என்பது இந்நூலின் 8 - ஆம் 
பாவகத்தில் 746 - ஆம்செய்யுள் முதல் 754 - ஆம் செய்யுள் வரையில் ஒவ்வோர் 
பாசிக்கும் சுபன் அசுபன் அறிந்து கூறுவது நலம் . 

( 543 ) 
ஆமிரவிமதி நல்லோர் மூவரொன்றாய்க்கூடி 

அன்பொடுகேந்திரத்திருக்கின் மதயானை சேரும் 
நீமமொடுசன்மாதி பத்தாமாதிபனும் 

நிறைந்தசுபருடன் கூடிக் கேந்திரத்தினிற்கில் 
வாமமுறுமதகரி வாகனஞ்சேரும்பருவ 

மானசவுந்தரமனையாள் மருவுமறிவினனாம் 
தீமையிலாச்சன்மாதி லாபாதிநல்லோர் 

சேர்ந்து கேந்திரத்திருக்கிற் சிந்துரமுண்டாமே . 
( இ - ள் ) சந்திரன் சூரியன் இவ்விருவரோடு ஓர் சுபகிரகம் சேர்ந்து 
ஜெனன லக்கினத்திற்கு 1-4-7-10 - ஆம் இடம்பெற , அந்த ஜாதகனுக்கு 
மதயானை சேரும் . 10 - ஆம் வீட்டோன் ஜென்னராசிநாதனுடன் கூடி 
அவர்களோடு நற்கோளும் சேர்ந்து மேற்சொன்ன 1-4-7-10 - ஆம் இடமென் 

68 


சாமரைகளை 


588 

சாதக அலங்காரம் 
னும் கேந்திரம் பெற்றிருக்க அவன் ஆகாயத்தை அளாவிய மதயானையை 
அடைவதோடு நல்ல மேன்மையான புத்திசாலியும் , அழகுடைய களத்திரம் 
கொள்வோனும் ஆவானென்று கூறுவர் . தீமையைக் கொடுக்கப்படமாட் 
டாத லக்னாதிபதியோடு லாபாதிபதியும்கூட அவர்களோடு நற்கோட்களும் 
சேர்ந்து மேற்சொல்லிய 1-4-7-10- ஆம் இடங்களிலிருக்க, அந்த ஜாதகன் 
சிந்துரமென்னும் யானையை அடைவான் என்றும் கூறுவாய் எ - று . (544) 
உண்டாம்விப்பிரதுரையா லதிகதனமுடையன் 

உறு சன்மத்திற்பத்தி லுத்தமர்களிருக்க 
மிண்டாஞ்சனமாதிபன் பத்தாமதிபனோடும் 

விரும்பியே நல்லோர் தாமும் மேவிநிற்க 
வண்டாருங்குழலின் மடவாயரசராலும் 

மாணிக்கவகை சேரு மன்னரைச் சேவித்தே 
கொண்டாடுசத்திர சாமரைகள் மிகவுள்ள 

கோமானாகுவனென்றே கூறுவர் மேலோரே . 
( இ - ள் ) ஜெனன ராசியிலேனும் 10 - ஆம் இடத்திலேனும் நற்கோட்கள் 
இருக்க அந்த ஜாதகனுக்கு விப்ர ராஜாக்களால் அளவிறந்த செல்வத்தை 
யடைவான் என்றும் , வண்டுகளைப் பழிக்கும் கூந்தலும் , அரிய குரலு 
முடைய நங்கையே ! அந்த ஜாதகன் சேவை செய்யும் தன்மையால் மாணிக்க 
வகைகளை புடையவனும் , தனவந்தனும் , யாவரும் கொண்டாடக்தக்க சத்ர 

யுடையவனும் ஆவானென்றும் மிக்க மேன்மை பெற்றவ 
னாகவும் இருப்பானென்றும் கூறுவாய் எ - று . 

( 545 ) 
கூறுஞ்சன்மாதிபன் பத்தாமிடத்திலிருக்கக் 

குலவுபத்தாதிய னான்காமிடத்திற்கூட 
வீறுடனான் காமாதிபதி யுச்சமாகில் 

வேந்தனாகுவன்சு கவான் வெகுலீலாவிநோதன் 
பேருடன்பத்தாமாதிபதி நான்கினிற்கப் 

பெருமையுடனான்காதிபதி பத்தினில் நிற்கத் 
தேறுசன்மாதிபதி யுச்சமாய்மேவத் 

திரசகலவாகனங்கள் சேருமன்னனாமே . 
( இ - ள் ) 10- ஆம் ராசியில் ஜெனன ராசியதிபதி சேர்ந்திருக்க , சுக 
ஸ்தானமான நான்காம் இராசியில் 10 - ஆம் ராசிநாதனிருக்க, நான்காம் 
வீட்டதிபதி உச்சம்பெற அந்த ஜாதகன் மன்னனென்னும் பிரக்யா தியும் , 
கலவிசெய்ய ஆசையுடையவனும் , சவுக்கியத்தையே அனுபவிப்பவனும் 
ஆவான் . ஜீவன ஸ்தானாதிபதியான 10 - ஆம் ராசிநாதன் நான்காமிடமான 
சுகஸ்தானத்திலும் , நான்காம் ராசியதிபதி மேற்சொன்ன ஜீவன ஸ்தானத் 
திலும் , லக்கினாதிபதி உச்சம் பெற்றும் இருக்கப் பிறந்தவன் அரசனும் 
எல்லாவித வாகன விருத்தியுடையவனும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) உச்ச கிரகங்களின் பெருமையை யோகபடலத்தில் சொல்லி 
யுள்ளார் . 5 - ஆம் வீட்டோன் 10 - லும் , 10 - ஆம் வீட்டோன் நாலிலுமிருக்க , 
அவ்விருவரும் சுபராகவு மிருக்கில் அந்த ஜாதகனுக்கு அவர்களிட திசை 
புக்தி வருங்காலம் அளவிறந்த யோகம் உண்டெனவும் கூறுவர் . ( 546 ) 


1 


விளக்க விருத்தியுரை 

589 
மன்னியரெண்டாமதிபன் லாபத்திலிருக்க 

மற்றுமந்தலாபாதி வந்துரெண்டின்மேவ 
உன்னியநான்காமாதி பதியுச்சமாக 

உயர் சகலவாகனங்க ளுளவேந்தனாவன் 
சொன்னவிரண்டாமதிபன் லாபாதியிருவர் 

தொடர்ந்திரண்டாமிடத்திருக்கச் சூழ்பத்தாமதிபன் 
பின்னுமுச்சனாயிருக்க வரந்தோளியுண்டாய் 

பேருலகில் வாழ்வரெனப் பேசுவர் நூல்வல்லோர் . 
( இ - ள் ) லக்கினத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதி லாபஸ்தான மாசிய 
11 - ஆம் பாசியிலிருக்கவும் , 11- ஆம் ராசிநாதன் இரண்டாம் ராசியிலும் 
மேன்மையைத் தரும் சுகாதிபதி என்னும் நான்காம் வீட்டதிபதி . உச்சம் 
பெற்றுமிருக்க பிறந்த ஜாதகன் அரசனாகவும் , எல்லாவிதமான வாகனங் 
களையும் உடையவனாகும் . இரண்டாம் வீட்டதிபதியும் 11 - ஆம் வீட்டோனும் 
தனஸ்தானம் பெற்றிருக்க 10 - ஆம் ராசிநாதன் உச்சவீடேறவும் , பிறந்த 
வன் தோளி என்னும் பல்லக்கை யுடையவனாகி இப்பூமியில் புகழ்ச்சி 

-று . 
பெற சுகித்திருப்பானென்று கணிதசாஸ்திரமறிந்தோர் கூறுவார் எ - 

( வி - ரை ) 10 - ம் வீட்டோன் உச்சம் பெறின் யாகாதி கிருத்தியங்களும் 
செய்வானென்று சொல்வதோடு எர்சாளும் இராஜரீசம் செய்வானென்றும் 
சோதிடவல்லோர் கூறுவர் . 

(547 ) 


மாது ருபலன் 


அன்னை தன்றானத்தாதி யதியட்டமத்திற்காரி 
தன்னுடன்கூடிற்பின்கோ சரமன்னைக்கைந்தொன்பானின் 
மன்னியகாரிமேவின் மாதாவுக்கரிட்டஞ்சொல்லும் 
மின்னியநற்கோளுச்ச மெய்திடினன்காம் நல்லாய் . 

(இள் ) மாதுரு ஸ்தானாதிபதி 8 - ல் என்று அவனோடு சனி சேர்ர் 
திருக்கில் அந்த ஜாதகனுக்குப்பின் ஓர் மாதா உண்டாவள் . மாதுருஸ்தான 
மென்னும் நான்காம் ராசிக்கு 5-9 என்னும் இராசிகளில் சனி இருக்கில் 
தன் தாயாருக்கு செண்டம் சம்பவிக்கும் . மேற்சொல்லிய ராசிகளில் சற் 
கோட்கள் உச்சம்பெற்றிருக்க அவன் தாயாருக்கு மேற்சொன்ன தோஷம் 
கிடையாதெனவும் உத்தமமெனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மாதுரு கெண்டம் சொல்வது மாதுரு ஸ்தானாதிபதி மாது 
காரகன் இவர்களன்றி மா துருஸ்தானத்தில் வேறு கொடிய கோட்கள் 
சகிதமாய் சர்திரனை பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் 
வயது வாலிபத்திலேயே மாதா மரணமாவாள் . 

மாதுரு ஸ்தானத்ததிபதி 
V பெற்று மாதுரு லக்கினத்திற்கு எட்டிடத்தோன் சுபர்களோடு க்ஷி 
பெற்று மிருக்கில் மாதாவுக்கு நீர்க்க ஆபுளென்றும் இன்னும் பற்பல 
விதமாகவும் 
பிரித்துக் கூறுவது நலம் . 

( 548 ) 


540 


சாதக அலங்காரம் 


நாலிரண்டேழிடத்தி னதிபராய் நண்ணுமூவர் 
நாலிரண்டேழிடத்திற் சனிகுசனுடனேநண்ணில் 
நாலிரண்டேழிற்செவ்வாய் நண்ணிடிற்காரிபார்க்கில் 
சாலவன்னைக்கரிட்டஞ் சாற்றுவர்சனியைக்கொண்டே , 
இ - ள் ) 

நான்காம் வீட்டோன் இரண்டாம் வீட்டோன் இவர்கள் 
அவரவர்கள் ஆக்ஷி ஸ்தானத்திலிருந்து , சனி - குஜன் சகிதம் பெற்றாலும் , 
மேலே சொன்ன ஸ்தானங்களில் சனியொருவன் தனித் திருந்தாலும் , 
சனி எந்த ஸ்தானத்திலேனும் இருந்து நோக்கிலும் , அவன் மாதாவுக்கு 
மேற்சொன்ன சனி இருக்கும் வன்மையால் கெண்டாந்த விபரம் 


கூறுவாயாக எ - று . 


( வி - ரை ) முன்சொல்லிய நான்கு 7 - ஆம் வீட்டோன் நீச்சம் பெற்று 
நான்காம் வீட்டிலும் அதற்கு நான்காம் வீட்டிலும் பாவகிரகங்கள் சகிதம் 
பெற்று , சந்திரன் நீச்சம் பெற்றும் இருக்கப் பிறந்த ஜாதகன் பிறந்தவுடன் 
அவன் தாய் மரணமடைலாளென்றும் , 10-4-7 இவ்விடங்களில் சுபகிரகங் 
களும் , நான்காம் வீட்டோன் பாக்கியமும் , அவனோடு குருவும் , 12 - ல் ஆக்ஷி 
இரகமிருக்கில் அவன் மாதா பூரண ஆயுளுடன் இருப்பாளென்று கேரளத் 
தில் சொல்லியபடி இன்னம் சந்திரன் அஷ்டகவர்க்க சோதனையாலும் 
மாதாவுக்கு ஆயுள் கூறுக . 

( 549 ) 
சனிகுசர்க்கைந்தேழொன்பான் றனிற்சசியுறிற்றாய்நில்லாள் 
இனியபொன்பார்க்கினிற்ப னிலக்கினத்திந்து நிற்க 
முனிபவரிந்தைநோக்க முந்துமேழிடத்திற்செவ்வாய் 
தனியுறவந்தபிள்ளை தனைப்பிறர்வளர்ப்பர்காணாய் . 

( இ - ள் ) சனி குஜன் இவ்விருவரும் நிற்கும் ராசிக்கு 5-7-9 - ல் சந்திர 
னிருப்பரேல் அவன் மாதா மரணமடைவாள் . மேற்சொல்லியபடியே சந் 
திரனிருந்து குரு நோக்குவரேல் பரண ஆயுளுடையவளாவள் . சந்திரன் 
ஜெனன ராசியிலிருக்க , தீயகிரகங்கள் சந்திரனை நோக்க , குஜன் 7 - ல் விற்கப் 
பிறந்தவனை அந்நிய தாய் போஷிப்பாள் என்றும் கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) மேலேகூறிய செய்யுளில் குருபார்க்கில் தாய்க்குரிய தோஷம் 
நீங்கும் என்றனர் . ஆயினும் , 

குருவது நான்கிற்கூட கொம்பனை யாளே கேளாய் 
வருவது வன்னைக்காகா வங்கிஷ நாசமாகும் 
திருகது மில்லைகண்டாய் சொல்வரும் பாராராகில் 

கருவுடன் மாதாநாசம் கண்டிடும் குறிதப்பாதே . 
என்றபடி நான்கில் குருவிருக்க அன்னைக்கு ஆகாது . இல்லையேல் மாதுரு 
வம்சமானது நசிந்துபோம் , இது தவறாது . குரு நான்கில் இருந்து லக்கி 
னத்திற்கு சுபகோட்களானவர் குருவைப் பாராவிடில் கருவோடு தாயார் 
இறந்து போவாளென்று கேரளத்தில் கூறியிருப்பதால் 550 - ஆம்செய்யுளில் 
குரு பார்க்கில் தாய்க்குரிய தோஷம் நீங்கும் என்பதை எந்த ராசியிலிருந்து 
பார்க்கிறானென்பதை யோசித்துக் கூறுதல் வேண்டும் . 

(550 ) 


விளக்க விருத்தியுரை 

541 
கதிரவற்கிரண்டிற்பன் னிரண்டினிற்காரி நிற்க 
மதிதனக்கிரண்டிற்பன் னிரண்டினின்மந்தநிற்க 
கதிர்குசன்கூடிமற்றுங் காரிசந்திரனைக்கூட 
அதிபனாந்தந்தைதாய்க்கு மரிட்டமென்றுரைகள்பன்னே . 

-ள் ) சூரியனின்ற ராசிக்கு 2-12 -ஆம் ராசியில் சனி நிற்கவும் , அல் 
லது சந்திரனிருந்த ராசிக்கு 2-12 என்னும் இடங்களில் சனி சேர்ந்தாலும் 
சூரியன் சந்திரன் சனி குஜன் இந்நால் வரும் ஒரு ராசியிலும் இருப்பார் 
களேயானால் அந்த ஜாதகனுடைய மாதா பிதாக்களுக்கு மரணம் சம்பவிக் 
கும் என்று கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடியே சந்திரனுக்கு 2-12 இவ்விடங்களில் 
சனி நின்றாலும் , 

சுத்தமும் பாவிகூடி சூரிய னுடனேநிற்க 
பத்து முந் நான்குமேழிற் பனிமதி யொருவனில்லா 
அத்தமுந் நான்குநான்கோ ராக்ஷிஇல் லாமலில்லா 

நித்தமும் கன்னியாகி நெடுங்கால மிருப்பாளன்னை . 
என்றபடி சூரியனோடு பாவகிரகங்கள் கூடாமலும் , 7-10-12 இவ்விடங்களில் 
சந்திரனில்லாமலும் , 4-12 -க்குடையோர் ஆக்ஷியாய் இருந்தாலும் , அவன் 
மாதா நித்திய கெண்ட முண்டாயினும் , பூரண ஆயுளுள்ளவளாகி அநேக 
நாள் இருப்பாளென்று கேரளத்தில் சொல்லியபடி ஆராய்ந்து சொல்வ 
தோடு இன்னம் அஷ்டகவர்க்கையும் சோதித்து மாதுர் பிதுர்களுக்கு 
ஆயுள் சொல்லுக . 

( 551) 


பன்னிரண்டினிலிரண் டினிற்சன்மத்திலிந்து 

பாவருடன்கூடி நிற்கப் பயின்றவன்னைக்கரிட்டம் 
அன்னையதிபன்றிசையின மாதுருதானத்துக் 

கைந்தொன்பானிற் காரியணுகிலரிட்டமதாம் 
மன்னியமாதுருத்தா னந்தனக்கட்டமத்தில் 

மந்தநான்காதிபனு மருவியுறிலரிட்டம் 
என்னுநான்கதிபனுடனே செவ்வாயேனும் 

இரவியதாகிலுங்கூடி லிடர்நோய்புந்தியினில் . 
இ - ள் ) சந்திரன் 

சந்திரன் தீயகோட்களுடன் .... ஜெனன ராசியிலேனும் ,, 
தனம் விரயமெனனும் ஸ்தானங்களிலேனும் இருக்க , அவனை ஈன்ற மாதா 
வுக்கு கெண்டமுண்டு. மாதுரு ஸ்தானாதிபதி திசை வரும்போது மாதுரு 
ஸ்தானத்திற்கு 5-9 இவ்விடங்களில் கோசாரப்படி சனி இரண்டரைவருஷ 
வாசகாலம் அவனை யீன்ற மாதாவுக்கு கெண்டமநேரும் . அன்னை க்ஷேத்ர 
மாகிய நான்காம் ராசிக்கு 8 - ஆம் ராசியில் மாதுருஸ்தானாதிபதியான நான் 
காம்வீட்டோனும் சனியும்கூடியிருக்கில் தாய்க்கு கெண்டம் உண்டென் 
கூறுவர் . நான்காம் வீட்டானோடு குஜனாவது அருக்கனாவது கூடி இருக்க , 
அந்தஜாதகனுக்கு புத்திசை வரும்போது புற்பல கஷ்டங்களும் வியாதியும் 
உண்டென்று கூறுவர் எ - று . 

(552) 


542 


சாதக அலங்காரம் 


புந்தியுநான்காதிபனுந் தீயோர்வீட்டில் 

புகழ்க்கோணோக்கற வருநாளரிட்டமாகும் 
சிந்தையுடனான்காதி யுடன்றனாதி 

சேர்ந்தெங்கே நிற்கிலும் பொன்சேதமன்னைக் 
கந்தநான்காதியுடன் காரிசெவ்வா 

யணுகிலவர்திசையிலன்னைக் கரிட்டமாகும் 
வந்து செவ்வாய்நான்கிலுறிற் சனியுமிந்து 

மருவியெங்கே நின்றாலு மரணமற்றங்கதமே . 
( இ - ள் ) புதனையும் நான்காம் வீட்டதிபனையும் சுபகோட்கள் பாராது 
கொடியோர்களால் பார்க்கப்பட்டாலும் , அல்லது கொடியோர் க்ஷேத்தி 
ரத்திலிருந்தாலும் , கூடியசீக்கிரம் அஉன் தாயாருக்கு கெண்டாதி பீடை 
காட்டும் . நான்காம் ராசியதிபனோடு இரண்டாம் ராசிநாதன்கூடி ஜெனன 
ராசிக்கு எந்த ராசியிலிருந்தாலும் அந்த ஜாதகன் தாயாருக்கு பொன் 
பூஷணவிரயமுண்டாகும் நான்காம் ராசியதிபன் சனி குஜன் இவர்களோ 
கூடி இருக்க, சனி குஜன் திசை வரும்போது தாயாருக்கு மரணம் சம்ப 
விக்கும் . நான்காம் வீட்டில் குஜனிருந்து சனி சந்திரனோடு சேர்ந்து எந்த 
ராசியில் இருந்தாலும் அவன் தாய் உடனே இறந்துபோவாள் என்றும் 
றுவர் எ - று . 


( வி - ரை ) மேற்சொல்லிய செய்யுளின்படியே கிரகமிருந்தால் திசை 
புக்தியின் வலிமை அறிந்து மாதாவுக்கு கெண்டம் கூறுவது அவசியம் . ( ) 


| 


அத்தங்கமதாய்மாதுருத்தானாதி வியத்திலுறநான்கில் 
மெய்த்துங்கலைவெண்மதியிருக்க வதற்கேழ்காரிமேவுகினும் 
புத்தி செறிசுக்கிரற்கேழிற் பூமிசுதனும் பொருந்தி நிற்கில் 
சித்தமன்னை தனக்கரிட்டஞ் சேருநற்கோள் செறியினன்றாம் . 

( இ - ள் ) நான்காம் ராசியதிபன் அஸ்தமயம் பெற்று , வியமென்னும் 
12 - சம் ராசியில் சேரவும் , நான்காமிராசியில் பிரகாச கலைகளையுடைய 
சந்திரனிருக்க , சனி சந்திரனின்ற ராசிக்கு 7 ல் இருந்தாலும் , யுக்தியை 
விளைவிக்கானின்ற சுக்கிரனின்ற ராசிக்கு சப்தம ராசியின் பூமிசுதனென் 
னும் சூஜன் இருக்கில் அந்த ஜாதகனைப் பெற்ற மாதாவுக்கு கெண்டம் 
உண்டு. மேற்சொல்லியவர்களோடு கற்கோட்கள் சகிதம்பெற்று சிற்பின் 
உத்தம பலன் உண்டெனவும் கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) சுபர்கள் பார்க்கின் நன்மை என்பது தாய்க்கு தோஷமில்லை 
என்றதன் கருத்தாகும். 

சதிர்மதியிடத்தோனே ழோன் சப்தமஞ்சுபரேயாகில் 
கதிரரவிரவிசேய்க்குக் கண்டுடனிவரைப்பாரா 
ததிகறமாறெட்டாகில் அந்தமாதாவின்சுற்றம் 

எதிரொருகுறையில்லாமல் இருப்பனே வயது நூறாய் . 
என்றபடி சந்திரனின்ற ராசிக்குடையவன் எழிலும் , அவ்வேழில் சுபகிரகல் 
களும் , அவர்களை சூரியன் குஜன் பாராமல் இருந்தாலும் , அவ்விருவரும் 


விளக்க விருத்தியுரை 


543 


6-8-9 இவ்விடங்களில் இருந்தால் அந்தத் தாயின் சுற்றத்தார் ஏதொரு 
குறைவுமின்றி நீர்க்க ஆயுளுடையவர்களாய் இருப்பாரென கேரளத்தில் 
சொல்லியபடி ஸ்தான பலனை யறிந்து சொல்லுக . 

(554 ) 
செறியுமிரவியுடன்காரி சேர்ந்து குடும்பத்தினிலிருந்தே 
அறியுமூன்றாமதிபனையு மன்னைபதி நான்காமிடமும் 
பிரியமறவேசனிபார்க்கப் பெலமற்றிந்தோடரவிருக்க 
மறுதீர்க்கோள் நான்காதி யுச்சமானாலும் போம்மாதாவே . 

( இ - ள் ) சூரியனோடு சனி சகிதமாய் குடும்பமென்னும் இரண்டாம் 
ராசியிலிருந்து லக்கினத்திற்கு 3 - ஆம் வீட்டோனையும் , மாதுருஸ்தானத் 
திற்கு நான்காம் வீட்டோனையும் பார்க்கவும் , சந்திரன் பலமற்று ராகு 
கேதுக்களோடிருக்க , நான்காம் வீட்டோன் உச்சம் பெற்று தீக்கோளுடன் 
கூடி இருந்தாலும் அந்த ஜாதகன் தாய் இறந்து போவாள் எ - று 

( வி - ரை ) மாதுருஸ்தானத்திற்கு நான்காம் வீடானது மாதாவுக்கு சுக 
ஸ்தானம் ஆன தால் அவ்வீட்டை தீயகிரகம் பார்த்தாலும் சேர்ந்தாலும் 
நான்காம் வீட்டோன் க்ஷணம் பெற்றாலும் இந்த ஜாதகன் யோகத்தை 
அவன் மாதாவும் கண்டு இறப்பாளென்று சோதிடத்தோர் கூறுவர் . ( 555 ) 
மாதாபதியிற்சசிவெள்ளி மாநாகம்மூன்றுறவதற்கேழ் 
மீதானைந்திற்காரியுற வெய்யோனுடன் மூன்றாதியைந்தில் 
தீதாயிருக்கச்சனியவனைத் தெரிந்து பார்க்கக்குடும்பத்தை 
ஏதானங்காரகன்பார்க்க வீன்றாட்கரிட்டமெனச்சொல்லே . 

( இ - ள் ) யாவரும் போற்றும் சந்திரனும் சுக்கிரன் இராகு இவர்கள் 
மாதுருஸ்தானத்திற்கு சப்தமமாகிய 7 - ஆம்ராசியிலிருக்க , மாதுருஸ்தானத் 
திற்கு 5 - ஆம் ராசியும் , ஜெனன ராசிக்கு அஷ்டம ஸ்தானமுமான 8 - ல் சனி 
இருக்க 3 - ஆம் வீ டதிபனும் கதிரோனும் சகிதம் பெற்றிருக்க , அவர் 
களுக்கு அப்பகை ஷேத்திரமாகவும் , மேற்படி 8- ஆம் ராசியில் நின்ற சனி 
அவர்களைப் பார்க்க , ஜெனன ராசிக்கு இரண்டாமிடத்தை குஜன் நோக்க , 
அவனை ஈன்ற மாதாவுக்கு கெண்டம் உண்டென்றும் கூறுவர் எ - று . 

(( வி - ரை ) மேற்சொல்லிய வண்ணமே கிரகங்கள் இருந்தாலும் , நான் 
காம் வீட்டோன் ஆக்ஷிபெற்று கேது லக்கினத்திற்கு கேந்திரமேறி சந்தி 
ரன் அல்லது சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 6-8-12 இவை சுத்தமாயும் இருக் 
கின் மாதாவுக்கு அரிட்டதோஷம் நீங்குமென சாதக சிந்தாமணியில் சொல் 
வியபடி ஆராய்ந்து கூறுக . 

( 556 ) 
சொல்வார்மேடலக்கினத்துக் கன்னைபதியிற்சுங்கன் புதன் 
உல்லாசங்கள் பெறநிற்க வதற்கேழரசனுறச்சசிக்கும் 
பொல்லாவேழிற்சனியிருக்க வன்னைக்கன்னை போமுச்சம் 
நல்லமதியுநல்லோரு மன்னைக்கரிட்டநல்காரே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் மேஷமாகயிருந்து அதற்கு நான்காம் 
சாசியான கடகராசியில் புதனும் சுச்சிரனும் பலம் பெற , அதற்கு ஏழாம் 


544 


சாதக அலங்காரம் 


ராசியில் குருவிருக்க , சந்திரனுக்கு 7 - ல் சந்தோஷத்தை விளைக்கப்பட்ட 
சனி பிருக்க அந்த ஜாதகன் தாய்க்கு தாயார் அதாவது தாயைப் பெற்ற 
பாட்டியார் மரணமடைவாள் . வளர்பிறைச் சந்திரனோடு சுபகிரகங்கள் 
சேர்வதும் , உச்சம்பெற்ற கோள்களிருப்பதும் , தாயாருக்கு கெண்டாதி 
தோஷத்தைத் தரமாட்டார் எ - று . 
( வி - ரை ) கடகராசியில் புதன் சுக்கிரன் இவர்களில்லாவிடினும் , 

உச்சரே நான்கில் நிற்க ஒருநான்குக் குடையோ ஜச்சம் 
மிச்சகேந் திரத்தினிற்க மிகுபாவர் நோக்காராகில் 

யச்சமின் றீன்றதாய்க்கே யதிக தீர்க் காயுளென்பார் . 
என்றபடி நான்கில் உச்சகிரகங்களிலிருந்து நான்காமாதிபதியும் உச்சனா 
கேந்திரம் பெற , அவன் தாய்க்கு தீர்க்காயுளென்று சாதக சிந்தாமணியில் 
கூறியபடி யோசித்துக் கூறுக . 

( 557 ) 
நல்கார்சனி செவ்வாயிரண்டு நான்காமிடந்தன்னைப்பார்க்கில் 
ஒல்காதிருக்கிற்காரகனு மொசிவாய்விரையமுற்றிடவே 
சொல்லாவன்னைதனக்குறுநோய் சினத்தேயரவஞ்சேர்ந்துற்றால் 
நில்லாளன்னை பொன்னோக்கில் நிற்பன்சிலநாணீனிலத்தே . 

( இ - ள் ) சனி குஜன் இவ்விருவரும் ஜெனைலக்கினத்திற்கு நான்காம் 
வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் பார்க்க , அல்லது நான்கு இரன் டென் 
னும் இராசிகளில் சேர்ந்தாலும் , மாதுரு காரகனாகிய சந்திரன் விரயஸ்தா 
னம் ஏற , அவன் தாய்க்கு நோயுண்டென்றும் , விரயம்பெற்ற சந்திரனோடு 
இராகு கேதுக்களில் ஒருவரிருக்க தாயார் இறந்து போவாளென்றும் , குரு 
பார்க்கில் சிலது காலம் இப்பூமியில் இருப்பாள் என்றும் கூறுவாய் எ - று . 
( வி - ரை ) குரு பார்த்தால் என்பதை குரு எந்த ராசியிலிருந்து பார்க்க 

பதை 550- செய்யுளின்கீழ் கூறி இருக்கிறோம் குரு நான்கு 
ராசிக்குள்ளேயுள்ள ராசிநாதனைக் கூடி சுபக்ஷேத்திரங்களிலும் , கேந்திர 
கோணங்களிலுமிருந்து பாவகிரகங்கள் பாராறாயின் , அந்த ஜாதகன் தன் 
மாதாவின் பாதுகாப்பில் இருப்பனென்றும் கூறுவர் . 

( 558 ) 
நிலத்தினான்காமிடந்தனக்கோ ரிரண்டாமிடத்திலிருந்தவர்கள் 
பலத்தைக்குடும்பாதிபன்பலத்தைப் பெற்றதாயும்பலன் பெறுவள் 
நலத்தநான்காமாதிபனுச்ச நண்ணியானங்கிசத்திலிருந்தால் 
குலத்துக்கொழுநன்றண்டிப்புக் குள்ளாகாளக்கொடிதானே . 

இ - ள் ) ஜெனன ராசிக்கு ஐந்தாம் ராசியில் அதாவது சுகஸ்தானத்திற்கு 
இரண்டாம் வீட்டில் சேர்ந்தகிரகம் வலிவோடு இருக்கவும் , 5 - ஆம் வீட்டோன் 
பலம்பெறவுமானால் அந்த ஜாதக குடும்பத்திற்கு எவ்வளவு பலன் தருமோ 
அவ்வளவும் அவனின் தாயடைவாள் . நான்காம்லீட்டதிபதி புருஷாங்கிசம் 
பெற அக்கிரகம் எந்த ஸ்தானாதிபதியேயானாலும் , அவர் ஏதேனும் ஒரு 
ராசியில் உச்சனாய் இருந்தால் அந்தஜாதகன் தாயானவள் தன் கொழுனன் 
தண்டனைக்கு உடன்படமாட்டாளெனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) தண்டனைக்கு உடன்படாள் என்பதை பலவிதமாய்ப் பிரிக்க 
லாம் . 


விளக்க விருத்தியுரை 


545 


எப்படியெனில் , 
திங்களுடன் பாவர்களும் நீசமெய்தப்பாவர் 

சேர்ந்துவிற்க நான்கோனும் நீசமுறவல்லோர் 
பங்கமுறு நீசருடன் கூடியேநிற்க 

பரிந்திவர்க ளச்சாதி பதிகளிர்தப்படியே 
சங்சையுற விருக்கப்பொன்ன வர்க்கமிலாதாகிற் 

றகுவறம் பிலாமல்விப சாரமேசெய்வள் 
மங்கையறி லதிகமாது ரெனச்சொல்வர் 

மதவேளை மயக்கும் வாட்டங் கண்மயிலே . 
என்றபடி மன்மதனை மயக்கும் வாட்டமறிந்த பெண்ணே ! சுக்கிரன் - சந்தி 
ரன் இவர்கள் நீச்சம்பெற்று பாவர்களோடு சோ , நான்காம் வீட்டோன் 
நீச்சமடைந்த கிரகங்களோடு சேர்ந்தும் , அவர்களடைந்த அங்கிசாதிபதியும் 
நீச்சம் பெற்று குருவர்க்க மேராமலிருந்தால் அந்த ஜாதகன் தாய் ஸ்திரீ 
ஜாதிகளில் செய்யத்தகாத விபசாரத்தைச் செய்வாளென்று சாதக சிந்தா 
மணியில் சொல்லியபடி ஆராய்ந்து தண்டனைக்கு உள்ளாகாளென்பதைக் 
கூறுக . 

( 559 ) 
கொடியகதிராதவன்புடத்துக் குள்ளம்புலியைத்தான் வாங்கிப் 
படியுமிராசிதனிலரசன் பற்றுங்காலநிரியாணம் 
கடியமதியின் புடத்துக்குள் காரிபுடத்தைத்தான் வாங்கி 
நெடியராசிதனிற்காரி வருநாளன்னை நிரியாணம் . 

( இ - ள் ) கொடுமையை விளைவிக்காநின்ற சூரியன் ஸ்புடத்தை எடுத்து 
சந்திரனை எடுத்துப்பார்க்க ஏற்பட்ட ராசிகளில் கோசாரப்படி குரு ஒரு 
வருஷ வாசகாலத்தில் மாதாவுக்கு நிரியாணம் சம்பவிக்கும் . சந்திரன் 
பின்ற ஸ்புடத்தை கண்டுபிடித்து அதனுள் சனியின் ஸ்படத்தை எடுத்துக் 
கணக்கிடவரும் லக்கினங்களில் சனி இரண்டரை வருஷம் கோசாரப்படி 
பிரவேசகாலம் அவன் அன்னைக்கு நிரியாணம் எ - று . 

( 560 ) 
ஆணிமத்தியந்தனக்கேழிற் செவ்வாயுறிலன்னைக்கரிட்டம் 
காணியாமாதுருத்தானங் கடகமாகப்பிறைநிற்கில் 
பூணும் வயது பூரணமாம் பொல்லாரிரண்டுபுறமிருக்க 
ஏணுமதியநடுவிருக்க வன்னைக்கரிட்டமிசைந்திடுமே . 

( இ - ள் ) ரவிக்கு அரசனாய் விளங்காநின்ற சந்திரன் எந்தராசியில் 
இருந்தானோ அந்த ராசிக்கு 7 - ஆம் கேந்திரத்தில் குஜன்வரில் அவன் 
மாதாவுக்கு கெண்டாதி பீடையுண்டு . கடகலக்கினம் மாதுரு ராசியாகி 
அவ்வீட்டோனான சந்திரன் ஆக்ஷிபெறில் தீர்க்க வயது உள்ள வளாவாள் . 
சந்திரன் கடகத்திலிருந்தும் இருபக்கங்களிலும் தீயகிரகங்களால் சூழப் 
பெற்றால் அக்குழவியின் மாதாவுக்கு கெண்டா திதோஷம் உண்டெனக் 
கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடி இருபக்கங்களிலும் தீயகிரகங்களால் 
சூழப்பெற்ற சந்திரனை மாதிரு லக்கினத்திற்ரு 7- ல் குரு நின்று நோக்கினா 
லும் நான்காம் ராசியில் உச்சகிரகமிருந்தாலும் மேற்சொன்ன தோஷ 
மானது பரிகாரமாகும் எனவும் சோதிடத்தோர் கூறுவர் . ( 561 ) 

69 


546 


சாதக அலங்காரம் 


துடைய 


( 562 


இசைந்தவன்னைபிதாத்தானத் திறைவரிரவியுடன்கூடி 
அசைந்திடாதெட்டாறு வியத்துறினுநீசமாகவுமே 
நிசந்தானுறவேயிருக்கிற்றாய் நின்றதந்தையிருவருக்கும் 
கசந்தேபிரியமில்லாத கடினமைந்தனாங்கண்டீர் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு நான்காம் வீடாகிய அன்னை ஸ்தா 
னாதிபதியும் , 9 - ஆம் வீட்டோனான பிதுரு ஸ்தானாதிபதியும் சேர்ந்து சூரிய 
னுடன் கூடி 6-8-12 இவ்விடங்களில் நீச்சம் பெற்று இருக்கில் அந்த ஜாதக 
டைய 

மாதா பிதாக்களுக்கு சந்தோஷமில்லாத கடினமுள்ளவனாக 
இருப்பான் எ - று . 
கண்டவன்னைபிதாத்தானக் கடவுளின்சந்தெங்கேயுறினும் 
மண்டுமிரவிமதிகூடி மாதாதந்தைத்தானத்தில் 
அண்டியிருக்கிற்பிதாவுடனே யன்னைக்கெய்துமனுமரணம் 
பண்டு நான் கொன்பதற்கிறைவர் பலத்தார்பாலன்பரிவு சொல்வாம் . 

( இள் ) அன்னைஸ்தானாதிபதி என்னும் நான்காமிடத்தோனும் , பிதுர் 
ஸ்தானாதியான 9 - ஆம் வீட்டோனும்சேர்ந்து ஏதேனும் ஒரு வீட்டிலிருந்து 
சூரியன் பிதுருஸ்தானத்திலும் , சந்திரன் மாதுருஸ்தானத்திலும் அல்லது 
மேற்சொல்லியபடி மாறி இருந்தாலும் , அந்த ஜாதகன் பிதாவோடு தாயும் 
மரணமடைவாள் . 9 - ஆம் வீட்டோனும் நான்காம் வீட்டோனும் பலம் பெற் 
றிருக்கில் அந்த ஜாதகன் தாய் தந்தையருக்கு யாதொரு துன்பமும் இல்லை 
என்று சொல்லுவாய் எ - று . 

( வி - ரை ) மேலே சொல்லியபடி பிதுரு ஸ்தானாதிபதியும் , மாதுரு 
ஸ்தானாதிபதியும் ஓர் வீட்டில் கூடி இருந்தாலும் , அவர்கள் நட்பு ஆக்ஷி 
உச்சம் முதலிய க்ஷேத்திரங்களாயும் இருந்தால் தாய் தந்தையர் உயிரோடு 
இருப்பார் எனவும் , மேற்சொல்லியவர்கள் நீச்சம் பெற்றும் தீயகிரகங்களின் 
பார்வை பெற்றிருந்தாலும் , அல்லது அவரவர்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி 
க்ஷணம் பெற்று இருந்தாலும் மரணம் சம்பவியுமென்று கூறுவர் . ( 563 ) 
சொல்லு நான்கொன்பதுக்கிறைவர் தொடர்ந்து தனபாக்கியலாபத் 
தல்லலறவேயிருந்தாலும் அடைவேயுச்சகேந்திரத்தும் 
வெல்லும் திரிகோணங்களினும் மேவிற்றந்தைதாய்மைந்தர் 
எல்லையில்லாச் சந்தோஷ மெய்தியிருப்பரென்பாரே . 

( இ - ள் ) சுகாதிபதியும் பாக்கியா திபதியுமான பிதுரு மாதுரு ஸ்தானாதி 
பதிகள் 2-9-11 ஆம் இடமென் ஜம்க்ஷேத்திரங்களில் ஏதேனும் ஒரு ராசியி 
லிருந்தாலும் , துன்பமற்று பலம் பெற்றிருந்தாலும் , ஷ ராசியில் உச்சம் 
பெற்றாலும் , 1-4-7-10 என்னும் கேந்திரம் பெற்றிருப்பாராயினும் அல்லது 
திரிகோணங்களாகிய 1 5-9 - ல் இருந்தாலும் , அந்த ஜாதகனும் அவன் 
மாதா பிதாக்களும் அளவில்லாத மகிழ்ச்சியடைந்து சுகத்தோடு இருப்பார் . 

( வி - ரை ) சுகாதிபதியும் பாக்கியாதியும் உச்சம்பெற்று கேந்திரம் 
அல்லது திரிகோணம் இவ்விடங்களில் இருக்கின் அந்தஜாதகனுக்கு முரசு 
யோகமென்றும் , அதன்பலன் மேன்மையையுடைய தாய் தந்தையரின் ) 
பூஸ்திதியும் எந்நாளும் சுகத்தோடு இருப்பவனென்றும் கூறுவர் . 

( 564 ) 


1 


விளக்க விருத்தியுரை 


547 


என்பாரொன்பானாதிபதி யினியபலமாய்ச்சன்மாதி 
முன்பாநான்காமாதிபதி மூவர்பலன்களற்றிருக்க 
அன்பாயீன்றதாயுதரத் தணுகுங்கர்ப்பத்தந்நாளில் 
வன்பாய்வருந்திமரிப்பளென வகுத்தார்சுருதிவல்லோரே . 

( இ - ள் ) பிதுரு ஸ்தானாதியும் பாக்கியா தியுமான ஜெனன ராசிக்கு 
9 - ஆம்வீட்டோன் வலிபெற்று இருந்தாலும் , அல்லது அவனுடன் ஜெனன 
ராசிநாதனும் , மாதுரு ஸ்தானாதிபதியும் கூடி மேற்படி மூன்று ராசியதிபர் 
களும் தன் வலிவிழந்து இருப்பார்களேயானால் அவன் தாயானவள் 
அவனைத் தன் கெர்ப்பத்திலிருந்து உதித்தபோதே இறந்துபோவாள் 
என்று சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

(விரை ) மேலே சொல்லிய மூவர்களும் பலனற்று அஷ்டமாதிபத்தி 
யம்பெற்ற சந்திரன் நீச்சம் பகைபெற்றுப் பார்க்க சீதளமென்னும் ஜன்னி 
யாலும் , சனி மேற்சொல்லிய அஷ்டமாதியாய் நீச்சம் பகைபெற்றுப் பார்க் 
கப்பட்டால் துர்தேவதைகளாலும் , இராகு கேதுவாகில் கட்டிப் பிளவைக 
ளாலும் மரணம் அடைவாள் என்றும் கூறுவர் . 

( 565 ) 
இந்து சேயாறாமாதி யிவர்களும் கூடிநான்கில் 
வந்து தானிருக்கின்ற மாதாவுஞ்சோரம் போவள் 
அந்தநான்கொன்பதொன்றிற் கதிபர்கள்கூடிக்கோணம் 
நந்து கேந்திரத்தின்மேவத் தாயுடன்கட்டை நண்ணும் . 

( இ - ள் ) உயிராதியான சந்திரன் ரோகாதி என்னும் ஆறாம் வீட்டோ 
னுடன் குஜன் சகிதமாய் மாதுரு ஸ்தானமான நான்காம் வீட்டிலிருக்கப் 
பிறந்தவன் தாயானவள் விபசாரமே செய்வாள் . அன்னை ஸ்தானாதிபதி 
யும் லக்கினாதிபதியும் ஒன்பதாம் வீட்டதிபதியும் சேர்ந்து 1-5-9 என்னும் 
திரிகோணங்களிலேனும் , 1-4-7-10 என்றும் கேந்திரங்களிலேனும் இருப் 
பரேல் அவன் தாயுடன் பிள்ளையாவது பிள்ளையுடன் தாயாவது உடன் 
கட்டை ஏறுவார் எ - று . 
( வி - ரை ) ஓதுநாலுக் கிறைவன் சனிராகு குளிகனுடன் 

கூடியபாவர் வர்க்கமுற்று நிற்கச்சுபர்தான் 
போது நோக்காரெனி னின்மாதுரு காரகனும் 

போற்றிய நாலுக்கிறையும் பொருந்திய வங்கிசரும் 
கோதுபடு சனிராகு குளிகனும் கூடிக் 

குறித்திடு சத்துரு நீச மூடமடைந் திருக்க 
மாதுக்கேழ் குருபார்வை யன்றியிருந் தாலும் 

மாதர்விப சாரியென வகுத்துரைப்பர் தானே . 
என்றபடி நான்காம் வீட்டோனுடன் சனி ராகு குளிகன் இவர்கள் கூடி 
பாவவர்க்கமுற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் , மா துருகாரகனும் 
மாதுரு ஸ்தானாதிபதியும் அவர்களிருந்த அங்கிசாதிபதியும், சனி ராகு 
குளிகனோடு கூடி அஸ்தமனம் நீச்சம் பெற்று மாதுருஸ்தானத்திற்கு 7 - ஆம் 
வீட்டை குரு பார்க்கப்படாமலு மிருந்தால் அகத ஜாதகனின் தாயானவள் 


54 


சாதக அலங்காரம் 


விய யோவாளென சாதக சிந்தாமணியில் சொல்லியபடி மேற் சொல்லிய 
போவாள் என்பதை பற்பலவிதமாய் ஆராய்ந்து சொல்லவேண்டும் . 

க்ஷேத்திரபலன் 
( க்ஷேத்திர மென்பது தனக்கு சொந்த இல்லத்தைக் குறித்துச் 
சொன்னதேயாம் . முன்சொல்லிய இரண்டாம்பாவகத்தில் குடும் 
பத்தைப்பற்றி விரிவாய் சொல்லப்பட்டன . இங்கு க்ஷேத்திரம் 

என்னும் இருப்பிட அந்தஸ்து முதலிய விவரங்களைக் கூறுவார் .) 
பத்துநான்காதிபன் செவ்வா யாறெட்டிற்பன்னிரண்டில் 
உற்ற நீசத்தானத்தி லுறிற்பங்குமனையுமில்லை 
மற்றிவர்பலமுற்றாக்கால் மனைபங்குலாபமுண்டாம் 
பெற்ற நான்கதிபனுச்சம் பெறின்மாடகூடமுண்டாம் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு நான்காம் ராசிநாதனும் 10 - ஆம் ராசிநாதனும் 
குஜனும் சேர்ந்தாவது தனியேயாவது வியமென்னும் 12 - ஆம் இடம்பெற்று 
நீச்சமாக இருக்கின் அந்த ஜாதகனுக்குப் பங்குமனை கிடையாதென்பர் . 
மேற்சொல்லிய மூவரும் வலிபெற்று இருப்பாராயின் பங்குமனை இவனுக்கு 
கிடைக்குமென்றும் , நான்காம் ராசிக்குடையோன் எந்த ராசியிலேனும் 
உச்சனாக இருக்கில் அந்த ஜாதகனுக்கு மெத்தைமேடைகள் அமைந்த 
கட்டடம் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) பங்குமனை என்பதை பொது வாய் சொல்லப்பட்டன வாகை 
யால் மேற்படி பங்குமனை என்பதை நான்காம் வீட்டோன் பலம்பெற்று 
உச்சம் பெறின் மாதுரு வகையறாவால் பங்குமனை என்றும் , குஜன் உச்சம் 
பெற்றால் தன் உடன்பிறந்த சகோதரரோடு பங்குண்டென்றும் பிரித்துக் 
கூறுவது நலம் . 

( 567 ) 
கூடமாளிகைசிங்காரங் கொடுப்பனான்கதிபனான்கில் 
நீடிவாழ்ந்திடவன்னோனை நெருங்கி நின்றவர்கடாமே 
நாடுநலலோர்களாயி னன்மனைபாவராயின் 
ஊடியே வீடுபாழாய்க் கிடக்குமென்றுரைவழங்கும் . 

( இ - ள் ) நான்காம் வீட்டதிபன் தன் சுயவீட்டிலேயே ஆக்ஷிபெற்று 
இருப்பானாகில் அப்பாலனுக்கு அழகிய சித்திர அறைகளையுடைய அரண் 
மனை உண்டாகும் . மேலே சொல்லியுள்ள கான்காம்ராசிநாதன் ஆக்ஷி 
பெற்று அவனுடன் சேர்ந்தோர் சுபக்கிரகங்களாயின் இன்னும் நேர்த்தி 

கிரகமுள்ளவனாகுவன் . பாவ கிரகங்கள் சேர்த்திருக்குமானாலும் 
நோக்குவரானாலும் அந்த வீடானது பாழாய்க் கிடக்குமென்று சோதிடத் 
தோர் கூறுவர் . 

( வி - ரை ) நான்காம் ராசியதிபனோடு தீயகிரகங்கள் இருக்கில் அவன் 
மனை பாழாய்க்கிடக்கும் என்றனர் . ஆகையால் தீயகிரகங்களில் ஒன்றான 
சனி சேரில் அவ்வீட்டில் முனி வாசஞ்செடியும் எனவும் , ராகு கேதுக்க 
ளாபின் புற்று முதலிய சர்ப வாசமுள்ள மனை என்றும் , குஜனாகில் ஸ்திரீ 
கலகம் உண்டென்றும் சோதிடவல்லோர் கூறுவர் . 

(568) 


யான 


* 


விளக்க விருத்தியுரை 


549 


வழங்கும் நான்காமதிபதியும் வளர்சத்துருநீசத்திலுற 
ஒழுங்கும் வியத்தாதிபான்றனத்தி லுறச்சன்மாதி செங்கதிரும் 
முழங்கு நான்காதிபன்கூட நல்லோர்நோக்கமுறாதிருக்கத் 
தழங்கும்பங்குமனையெல்லாந் தானும்பறிபோம்தப்பாதே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு நான்காம் வீட்டோன் தனக்கு சத் 
துருக்கள் மனையிலேனும் , " நீசசனாயும் , தீயவர்கள் க்ஷேத்திரங்களிலேனும் 
இருக்க , விரயாதிபதியான 12 - ஆம் ராசிநாதன் இரண்டென்னும் குடும்ப 
ஸ்தானம்பெற , ஜெனன லக்கினாதிபதியோடு சூரியனுங்கூடி அவனுடன் 
சுகாதி என்னும் ராசிநாதன் கூடி இருக்க ; அவர்களை சுபர்களால் பார்க்கப் 
படாமல் , தீயர்களால் பார்க்கப்பட்டிருக்கப் பிறந்தவன் வீடு மனை முதலிய 
வைகளை அன்னியர் கைக்கொள்வர் எதறு . 

( 569 ) 
தப்பாதாறாமதிபதியுந் தான்பத்தேழிலிருந்திடவே 
ஒப்பாஞ்சன்மந்தனிற் செவ்வா யுறையச் சுபக்கோளுறப்பார்க்க 
இப்பார்தன்னிற் சத்துருவா யிருப்பர்மனைபங்குள்ளதெல்லாம் 
செப்பார்முலையாயிவன்றனக்குச் சேருந்திண்ணந்திறனாலே . 

இ - ள் ) ஆறாம் வீட்டதிபதி சப்தம ராஜ்யமென்னும் 10-7 இவ்விடங் 
களில் இருக்க , ஜெனன லக்கினத்தில் குஜனிருக்க , அவன்சுபகிரகங்களால் 
நோக்குற்றாலும் அல்லது சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு விரோதி 
களாக இருக்கப்பட்டோர் பங்கு பூமியனைத்தும் இவனுக்குத் தப்பாது 
கட்டாயமாய் கிடைக்குமென்று சொல்வதற்கரிய அழகு பொருந்திய 
ஸ்தனத்தை புடையவளே ! சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) நான்கில் ராகுயிற்கில் பந்துஜன துவேஷியும் , நலிந்தவாகன 
முடையவனும் , அழ தபொருந்திய வீடு வாசல் உடையவனும் , தாயாருக்கு 
தோஷமும் , யாத்திரை சஞ்சாரியும் , சிலவாளியும் , படபடவென்று பேசக் 
கூடியவனும் ஆவானென்று சாதக சிந்தாமணியில் கூறியபடி கிரசவலி 
அறிந்து மேற்படி பலனைச் சொல்லுக . 

(570 ) 
நாலாமிடத்தினாதிபனும் லக்கினாதியுடன்கூடி 
மேலாய் நாலிலுறிலொருவன் வீட்டிலிருந்துமிகவாழ்வன் 
சேலாநாலாமதிபனுடன் சேரும்பாவரெத்தனையோ 
மாலாய்கேள் அத்தனை வீடு கட்டிச்சேதம் வழங்குவனே . 

( இ ள் ) ஜெனன லக்கினாதிபதி நான்காமராசியிலிருக்கவும் , நான்காம் 
ராசிநாதன் க்ஷிபெற்றிருக்கவும் , அந்த ஜாதகன் அக்கியர் இல்லங்களில் 
மிக்க சந்தோஷத்துடன் சுகித்திருப்பானெனவும் , நான்காம் வீட்டதிபதி 
யோடு தீயர்கள் எத்தனை பேர் கூடி இருக்கின்றனரோ அத்தனை இல்லங்களை 
வேய்ந்து அவை இடையூராகி அன்னியருக்கு விட்டுவிடுவான் எ - று . 

வி - ரை ) மேற்சொல்லியபடியே நான்காம் வீட்டோன் பாவகிரகங்க 
ளுடன் சேர்ந்திருந்தாலும் , அந்த நான்காம் வீட்டதிபதி க்ஷேத்திரமென் 
னும் வீட்டை கொடுக்கும் ஆதிபத்தியம் உண்டாமெனப் பார்த்து பிறகு 
அவனுடன் சேர்ந்த கிரகங்களைக்கொண்டு பலன் சொல்றுதல்வேண்டும் ) 


550 


சாதக அலங்காரம் 


வேறு 


வழங்கும்லக்கினாதி பன்பலனின்றியே 
முழங்குமாறின் முந்நாலிலுறைந்திடில் 
தழங்குஞ்சன்மந் தனைப்பாவர்கண்டிடில் 

பழங்கணாமனைப் பங்குமில்லானென்னே . 
( இ - ள் ) ஜெனன ராசிநாதன் சத்துரு ரோகயென்னும் ஆறாம் க்ஷேத் 
திரத்திலேனும் , வியமென்னும் 2 - ஆம்க்ஷேத்திரத்திலேலும் இருர்து தன் 
வலிவிழந்திருக்க , கொடியோர்கள் ஜெனன ராசியை நோக்குற்றிருக்க , 
அந்த ஜாதகனுக்கு பழமையாகிய பிதுரார்ஜித பங்குபாகம் இல்லாதவன் 
என்றும் சொல்வர் எ - று . 

( 572 ) 
வேறு 


பங்கமில்வியத்தின்மன்னன் பரிந்திரண்டாமிடத்தில் 
தங்க நல்வீடுகட்டிச் சகலபாக்கியமும் சேர்ப்பன் 
இங்கிதவியத்தோன்றன்னோ டெத்தனைகிரகங்கூடும் 
சங்கையத்தனையாய்வீடு கட்டிடுஞ்சமர்த்தன்றானே . 

( இ - ள் ) தனஸ்தானமாகிய இரண்டாம் ராசியில் விரயாதி என்னும் 
12 - ஆம் ராசிநாதனிருக்க , அந்த ஜாதகன் அழகு பொருந்திய இல்லங்களை 
வேய்வதும் , சகல பாக்கியங்களையும் உடையவனாகுவன் . முன்சொல்லிய 
விரயஸ்தானாதிபதியோடு எத்தனை கோட்கள் சகிதம் பெற்றனவோ அவர் 
கள் பாவர்களேயாயினும் சுபர்களேயாயினும் அத்தளை இல்லங்களைக் 
கட்டும் சமர்த்துடையவனாய் இருப்பானென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 12 - ஆம் வீட்டோன் குருவாக இருந்து இரண்டிலிருந்து 
மேற்சொன்ன பலனைக் கொடுத்தாலும் , நான்காம் ராசியதிபன் விரயம் 
பெற்றும் , நான்காம் வீட்டைத் தீயகிரகங்கள் பார்க்கின் அந்த ஜாதகன் 
திண்ணைகளிலும் சத்திரங்களிலும் இருப்பவனாவான் . சுபர்கள் காணின் 
நன்மை அடைவதுடன் அரேக இல்லமும் உடையவனாகுவன் என்றும் 
கூறுவர் . 

( 578 ) 
தானமாம் சன்மவீடு சரமெனிற்பரதேசத்தில் 
ஆனதோர் திரங்களாயின் மருவுவன்சுயதேசந்தன்னில் 
ஈனமிலுபயமாயின் பரதேசத்திடையிற்பாதி 
ஊனமில்சுயதேசந்தன்னிற் பாதிநாளுறைவன் கண்டீர் . 

( இ ள் ) மேஷம் - கடகம் - துலாம் - மகரம் என்னும் சரராசியிலுதித்தவன் 
அந்திய தேசங்களில் வாழ்பவனும் , ஸ்திரராசியாயின் சுயதேசத்திலேயே 
வாழ்பவனும் , உத்தம ராசிகளாகிய உபயமாகில் அரைபாக வயது அந்திய 
தேசத்திலும் , அரைபாக வயது சுயதேசத்திலும் வாழ்ந்திருப்பான் எ - று . 

( வி - ரை ) முன் முதலாம் பாவகத்தில் 461 - ஆம் செய்யுளில் சரலக்கின 
மாகி அவ்வீட்டிற்கு உடையோன் சரராசியிலிருக்க அந்தஜாதகன் தேசார் 
திரம் திரிவானென்றுகூறினர் . ஆகையால் மேற்சொல்லிய செய்யுள் சரம் - 


விளக்க விருத்தியுரை 

551 
ஸ்திரம் - உபயமென்னும் மூன்று ராசிகளுக்கும் பொதுவாய் சொன்னதாயி 
னும் , அந்தந்த ராசிநாதர்கள் இருக்கும் சுபாசுபம் அறிந்தும் பலன் சொல்ல 
வேண்டும் . 

( 574) 


கண்டபன்னிரண்டாம்வீடு கருதுநல்லோர்வீடாயின் 
திண்டிற நகரந்தன்னைச் சேர்ந்து அருகுறவிருப்பன் 
பண்டு சூத்திரர்தம் வீடாய் லாபாதிக்குறவுமாயின் 
மண்டு சூத்திரரிருக்கு மனைக்கருகிருந்து வாழ்வன் . 

( இ - ள் ) இலக்கினத்திற்கு வியமென்னும் 12 - ஆம் வீடு சுபர்களான 
சந்திரன் - புதன் - குரு - சுக்கிரன் இவர்கள் வீடாயின் அந்த ஜாதகன் நகரம் 
என்னும் பட்டணங்களை சேர்ந்து வாழ்ந்திருப்பன் . அதிலும் சூத்திரர் 
மனையில் வாழ்வன் . மேற்சொன்ன 12 - ஆம் வீட்டோன் லாபஸ்தானாதி 
பதிக்கு உறவாகில் சூத்திரர் இருக்கும் மனைக்கு அருகில் இருந்து வாழ்ந்து 
இருப்பன் எ - று . 

( 575 ) 
இருந்த பன்னிரண்டாமாதி யீன்றதாய்துணைவர்தந்தை 
பொருந்திய மனைவி மக்கள் தானத்திற்போய் நின்றாலும் 
திருந்துமத்தானத்தாதி தன்னுடன் சேர்ந்துற்றாலும் 
அருந்துணையானவீடு மவரவர் தமக்கேயாகும் . 

(( இ - ள் ) 3 - ஆம் வீட்டோன் 4 - ஆம் வீட்டோன் 9 - ஆம் வீட்டோன் 
இவர்கள் ஆக்ஷிபெற்று அவர்களோடு 12 - ஆம் வீட்டோன் சேர்ந்தாலும் 
அல்லது 12 - ஆம் வீட்டோன் ஆக்ஷிபெற்று மேலே சொல்லியுள்ள கிரகங்கள் 
சேர்ந்தாலும் , அப்படிச் சேர்ந்த கிரகம் எந்த காரகா திபதியோ அவர்கள் , 
அவரவர்களுடைய வீட்டை அவரவர்களே அனுபவிப்பர் எ - று . ( 576 ) 

பரவிஷயம் 
மாலாய் நாலாமிடந்தன்னை மருவிப்பாவரினிதிருக்க 
மேலாய்நோக்கச்சன்மாதி மீண்டும்பலன்களற்றிருக்க 
ஏலாம்பாவருடன்கூடி யிருக்க நல்லோர்பார்வையறப் 
பாலோன் விஷயம்வேறென்றே பண்பிலுரைப்பர்பாரோரே . 

( இ - ள் ) நான்காமிடத்தில் தீயகிரகங்கள் சேர்ந்து பலம் பெற்று நிற் 
கிலும் , பலமான பார்வை பெற்றாலும் , ஜெனன லக்கினாதிபதி பலமற்று 
தீயகிரகங்களுடன் கூடி சுபர்களால் பார்க்கப்படாவிட்டால் இவ்வுலகிலுள் 
ளோர் அந்த ஜாதகனை இவன் விஷயம் வேறு என்று பேசுவர் எ - று . ( 577 ) 


பாரிலுறுஞ் சன்மாதி நான்காமாதி 

பாக்கியத்தா னாதியிவர் மூன்று பேரும் 
சேரவே யாறிடத்து மலதாறாதி 

செறிந்தரூளு மங்கிசத்துந் திடமாய்நிற்க 


552 


சாதக அலங்காசம் 


வீரியநாலாதி பதியுடன் பாம்பு மேனு 

மிக்கசனி தன்னுடனே மேவினாலும் 
தேரிலிது பரவிஷய மென்று சொல்வர் 

சிலைப்புருவக் கயற்கணுறுந் தெரிவையாரே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதியும் பாக்கியா திபதி நான்காம்வீட்டதி 
பதி இம்மூவரும் வேறு கிரகங்கள் சேர்க்கையின்றி தன் தன் அங்கிசங்களி 
லேயே நின்றாலும் , நான்காம் வீட்டதிபதி ராகு கேதுக்களோடாவது சனி 
யோடாவது கூடியிருந்தாலும் , அந்தஜாதகனுடைய விஷயமே வேறென்று 
வில்போன்ற புருவத்தையும் அழகையுமுடைய பெண்ணே ! சொல்வாய் . () 


) 


வேறு 


ஆரனாலாமிடத்ததிப னவடன்குமரன்சன்மத்தில் 
சேரவிருக்கவவனுடனே திகழும்பாம்பு செறிந்திருக்கப் 
பாரிலறியச்சனித்தவனும் பரவுங்குலபுத்திரனல்லன் 
ஏருங்கடைசிக்குலத்துள்ளா னென்பான்றந்தையென்றிலகும் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் ஆறாமாதியும் , 4 - ஆம் வீட்டோனும் சேர்ந் 
திருந்து அவர்களோடு இராகுவிருக்கப் பிறந்தவன் தன் சுயகுலத்திலுதித் 
தவன் அல்லவென்றும் , இவன் தந்தை கடைகுலத்தோரென்னும் தாழ்ந்த 
குலத்துள்ள வனென்றும் பேசுவர் எ - று . 

( 579 ) 


இலகியமூன்றாமிடத்திற் குசன்கருங்கோள் கூடில் 

எழிற்பகினிசங்கம மாறாதிபனானாலுஞ் 
சலமலியெட்டாதிப னாகிலுஞ்செவ்வாயுடனுஞ் 

சசியுடனுங்கூடிலவள் சங்கமமேயாகும் 
நலமலியுமிவருடனே கரும்பாம்பு நீசன் 

நவில்சனிசூத்திரன்வெள்ளி நண்ணிடில் வைசியனாம் 
குலவிய சூரியன் கூடின் மறையவனாமென்றே 

கூறினர் இப்படி தெரிந்து கொண்டறிய வேண்டும் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு மூன்றாம் ராசியில் குஜனும் ராகுவும் 
இருக்க , அவன் தாய் ஜங்கம ஸ்திரீயாக பிருப்பள் . இலக்கினத்திற்கு ஆறு 
எட்டாம் வீட்டிற்குடையோன் குஜனோடாவது சந்திரனோடாவது கூடி 
இருக்கில் அவன் சங்கமமுடையவனென்றும் , மேற்சொல்லியவர்களுடனே 
இராகு நீச்சம் பெற்று சேர்ந்தாலும் , சனி சேர்ந்தாலும் , சூத்திரனுக்குப் 
பிறந்தவனென்றும் , சுக்கிரன் நீச்சம்பெற்று சேர்ந்திருந்தால் வைசியனுக் 
குப் பிறந்தவனென்றும் , சூரியன் கூடியிருக்கில் பிராமணனுக்குப் பிறந்தவ 
னென்றும் , இவ்வாறே நீச்சம்பெற்று மேலேசொல்லிய குஜன் சந்திரனோடு 
கூடிய ரகங்களைக் கொண்டு ஜாதி அறிந்து சொல்வாய் எ - று . 

( 580 ) 
வேண்டிடுநாலாமாதி யாறாமாதிபனும் 
மெய்யிற்றுர்ப்பலராக விரைந்துடன்கூடிடினும் 


விளக்க விருத்தியுரை 


நதது 


நீண்டபிறையும்பிருகுந் துர்ப்பலரேயாக 

நின்றிடு நான்காமிடத்தைப் பாவர்கணோக்கிடினும் 
பூண்டநாலாதிசசியொடு கருங்கோள்கூட 

பொருந்தியசன்மாதி நான்காறொன்பானதிபன் 
ஈண்டியவேழாமிடத்தி லிவர் நால்வர்கூடி 

இருந்தக்காற்பரவிஷய மெனப்புகலுவாரே . 
( இ - ள் ) யாவரும் போற்றப்பட்ட நான்காம் வீட்டோனும் ஆறாம் வீட் 
டதிபதியும் சந்திர லக்கினமென்னும் உயிர் லக்கினத்தில் சேர்ந்து , சந்திர 
னும் துற்பலம்பெற்று , சுக்கிரனும் தன்வலிவிழந்து சுகமென்னும் நான்காம் 
வீடாகிய கேந்திரத்தை தீயகோட்கள் கண்ணுற்றிருக்க, மேற்படி நான்காம் 
ராசிநாதன் இரவிற்கு அரசனான சந்திரனோடும் பாம்பாகிய ராகுவோடும் 
கூடி இருக்க , ஜெனன லக்கினாதிபதி நான்காம் ராசிக்குடையோன் ஆறாதி 
பன் 5 - ஆம் ராசியாதிபதி இந்நான்கு பேரும் லக்கினமாகிய உடலுக்கு 7 - ஆம் 
சாசி என்னும் சப்தமத்திலிருக்க அந்த ஜாதகனை இப்பூமியிலுள்ளோர் 
இவன் விஷயம் வேறு , அதாவது பரவிஷயமென்றும்கூறுவர் எ - று . ( 581 ) 


சிறந்தமதியையுஞ் சென்மமனையையும் 
அறிந்தபார்வைக ளரசனோக்காவிடில் 
உறைந்தகதிர்மதி யொன்பதினுற்றிடில் 

பிறந்த சேய்பர சாதகம் போற்றுமே . 
( இ - ள் ) இவ்வுலகில் சிறப்பு பொருந்திய நற்கீர்க்தியையடைய நற் 
க்ஷேத்திரங்களுக்கு அரசனாக விளங்காகின்ற சந்திரனையும் , ஜெனனாசி 
எதுவோ அவ்விராசியையும் குரு பாராதிருக்க , சூரியனும் சந்திரனும் 
சேர்ந்து பிதுரு லக்கினமும் பாக்கியஸ்தானமென்னும் பேர்பெற்ற 9 - ஆம் 
ராசியில் இருக்க அந்த ஜாதகனை பசாதகமென்றே கூறுவர் எ - று . ( 582 ) 

போற்றும் லக்கினம் பொருந்துங்கதிர்மதி 
தேற்றியிருக்கத் துரைசூழரசனும் 
சாற்றிய நீசன் சனிநவாங்கிசையில் 

ஏற்றியிருக்க விதுபரசாதகம் . 
( இ - ள் ) யாவரும் போற்றப்பட்ட ஜெனன லக்கினத்தில் மாதுருகாரக 
னாகிய சந்திரனும் , பிதுரு காரகனாகிய சூரியனும் இருக்க, தேவேந்திரன் 
முதலியோர் சூழப்பெற்றிருக்கும் தேவ புரோகிதர் என்னும் குரு நீச்சம் 
அடைந்து , அல்லது நீச்சம்பெற்ற சனி இவ்விருவரங்கிசத்தில் மேலே 
சொல்லிய சூரிய ஒம் சந்திரனும் இருக்க அந்த ஜாதகனை பாசாதகம் 
என்றும் கூறுவர் எ - று . 

( 583 ) 
பருதியின் கிழமை பண்புறு சோதி 
அருகியது திகை அமர்ந்திடிலேனும் 
பெருகிய புதனும் பெறுநாளிரேவதி 
உருகியசத்தமி யுறும்பரசாதகம் . 
70 


554 


- 


சாதக அலங்காரம் 
-ள் ) ஜெனன காலமானது ஆதிவாரமும் 15 - ஆம் நக்ஷத்திரமான 
சுவாதி நக்ஷத்திரமும் , இரண்டாம் திதியாகிய துதிகை நிதியாகவுமிருக்க 
பெருமையையுடைய புதன் ரேவதி நக்ஷத்திரம் சாரம்பெற்றிருக்க , சப்தமி 
என்னும் 7 - ஆம் திதியாகவும் இருக்க அந்த ஜாதகனை பாசாதகமென்றும் 
கூறுவர் எ- று . 

( 584 ) 
உறும்சனிக்கிழமை யுற்றபின்னவிட்டம் 
நறுந்துவாதசி நாளினிற்பிறந்தோன் 
அறிந்திடுமிதுபர சாதகமென்றே 

சிறந்த நூலறிந்தோர் செப்புவர்தாமே . 
( இ - ள் ) சிறப்பு பொருந்திய சோதிடவல்லோர்கள் சனிக்கிழமையும் 
23 - ஆம் நக்ஷத்திரமான அவிட்டமும் , 12 - ஆம் திதியாகிய துவாதசியும் 
கூடியநாளில் பிறந்தவனை உலகோர் பாசாதகனென்றே கூறுவர் எ - று . () 

மா திரு அரிட்டம் 
செங்கதிரிருக்கும் சேயங்கிசையில் 
தங் சியங்கிசையோன் றன்மனைலக்கின 
மங்குறிற்சன்ம மதைச்சேய்பார்த்திடில் 

பொங்கியசிரசு பொடிபடுவாரே . 
( இ - ள் ) பிதுர் காரகனாகிய சூரியன் - குஜன் அங்கிரமேறி ஜெனன 
ராசியிலேனும் , அன்னை ஸ்தானமும் சுகஸ்தானமுமான நான்காம் இராசியி 
லேனும் சகிதம்பெற , ஜெனன ராசி எந்த ராசியாயினும் அந்த ராசியை 
குஜன் நோக்க அவன் அன்னையின் சிரசு பொடியாய்ப்போம் ( அதாவது ) 
இறந்து போவாள் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடியே கிரகமிருந்து குஜன் பார்க்கில் மாதா 
வுக்கு அரிட்டமாபி 3 ம் , அக்காலங்களில் குரு அல்லது சுக்கிரன் சந்திரன் 
இவர்களில் ஒருவர் திசையாக இருந்து அவர்கள் லக்கினத்திற்கு 4-9-11 
இவ்விராசிக்கு உடையோராகவும் , அவர்களை சுபகிரகங்கள் பார்த்துமிருந் 
தால் கெண்டத்திற்குச் சமமான பிணியைக்கொடுத்து நிவர்த்தியாகும் . () 

வெண்பா 
மூன்று மதிபதியு மூரிச் சனியுடனே 
தோன்றியைந் தாமிடத்திற் சூழ்ந்திடினும் - ஆன்றகதிர் 
ஆறஞ்சு நாலிடத்துற் றாலவன்றாய் போமென்றே 
கூறுஞ்சா மாண்டிற் குறித்து . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 8 - ஆம் ராசிக்குடையோன் பாவர்களில் 
ஒருவரான சனியுடன் சகிதமாய் திரிகோணங்களில் ஒன்றான 5 - ம் ராசிபி 
லிருக்கவும் , பெருமையையுடைய சூரியன் ஜெனனராசிக்கு 4-5-6 இவ் 
விடங்களிலிருக்க , அவன் இந்தஜாதகன் ஜெனித்த 5 - ஆம் ஆண்டில் அவன் 
தாய் இறந்து போவாள் எ - று . 
( வி - ரை ) சாற்றும் வில்லுச் சசிக்குத் தினம் ரெண்டு 

தனுவி னாதியா செட்டுபனி ரெண்டுற 


விளக்க விருத்தியுரை 


555 


. 


கூற்று சேய்க்கு மதிபிதா பத்தினிற் 

கூறு பன்னாறு மந்தன்பத் தொன்பது 
தேற்றுமெட் டாதிபன் னின்ற கோட்களின் 

தினத்திற் சூட்ச மதியாதி தேரிடில் 
ஆற்று தாயார் முன்னையாதி தேரிடி 

லரிபி தாப்பய னாரெழுத் திதே . 
இ - ள் ) மாதுரு க்ஷேத்திரம் தனுசாய் அதிலே மதிநிற்க அந்தப் 
பிள்ளைக்கு பூராடம் இரண்டாங்காலும் 6-8-12 இவ்விராசியில் குருவும் 
விற்க மைத்துனன் மாமன் மரணமாவார் . எத்தனைநாளிலெனில் : குருவுக்கு 
16 -நாளுக்குள்ளும் , சந்திரனுக்கு 10 -நாளுக்குள்ளும் , சனியாகில் 19 -நாளுக் 
குள்ளும் என்பதாம் . மாணவிபரம் எப்படியெனில் : 8 - ஆமிடத்தில் எந்த 
கிரகம கின் றனவோ அந்த திசை வருடத்தை கணக்கிட்டு வருஷம் 1.க்கு 
ஒவ்வொரு நாளாகக் கூட்டிச்சொல்லவும் , அக்காலங்களில் பிதுருகாரகனா 
வது ஸ்தானாதிபதியாவது வலிவுபெறில் பிதாவுக்கு முன் மாதா மரணம் 

டைவாள் . மாதுருகிரகம் வலிவு பெறில் மாதாவுக்கு முன் பிதாமரணமடை 
வாள் என்று வீமேசுர உள்ளமுடையானில் கூறியபடி இன்னும் மற்றுமுள்ள 
வர்க்கத்தாருக்கும் இவ்வாறே ஆராய்ந்து பலனும் வயதும் கூறுதலாலம் . ( ) 

குறித்ததாய் தந்தை குலவு மனைக்கதிபர் 
மறித்தவர்கண் மாறி மனையுறினும் - சிறுத்தோல் 
அத்தமன மாயிடினு மன்னையளு மரணம் 
சித்தமெனச் சொற்றிடுநீ தேர்ந்து . 
இ - ள் ) பிதுருகாரகனாகிய சூரியனும் மாதுரு காரகனாகிய சந்திரனும் 
சேர்ந்த ராசியதிபர்கள் தன சுயவீட்டிலன்றி தன் வலிலிழந்த அஸ்தமயம் 
பெற்றிருக்க அவன் தாயானவள் மரணமடைவாள் என்று நிச்சயமாய்ச் 
சொல்வாய் எ - று . 

மாதுரு தோஷ விபரம் 
1 - ஆம் பாதம் 

10- வருடம் 
மகம் 1 

8 - வருடம் 
மூலம் 1 

4- வருடம் 
சார்த்திகை 1 

4 - வருடம் 
உத்திரம் 1 

1 - மாதம் 
உத்திராடம் 1 

1 - வருடம் 
பூசம் 1 

9 - மாதம் 
பூராடம் 1 

4-வருடம் 
சித்திரை 1 

5 - மாதமும் ஆகும் . 
சித்திரை முதல்பாதம் , அஸ்தம் பரணி இவை மூன்றாம்பாதத்தில் 
பிறந்த ஜாதகன் , இரவாகில் மாதா மரணமும் , பகலாகில பிதா மரணமும் , 
மாலைவேளையாகில் அந்த ஜாதகனுக்கே மரணமாம் . 

( 588 ) 
நான்காம்பாவகம் முற்றிற்று. 


அசுவினி 


356 


சர்க்க அலங்காரம் 
ஐந்தாம் பாவகம் 


புத்திர பலன் 
அஞ்சிற்கஞ்சிற்காரிமதி யங்காரகனோடிரவியுறில் 
துஞ்சுமாமனசுபாநோககிற் றுன்பமில்லைப்பூசத்தில் 
விஞ்சுபாதநடுவிரண்டே லன்னைக்கன்னைவியமாகும் 
வஞ்சிபிழைக்கினோயரிட்ட மாமன்றனக்கேவருங்கண்டீர் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 5 - க்கு ஐந்தாம் வீடான 9 - ஆமிடத்தில் 
சனி - சாதிரன் - செவ்வாய இவாகளோடு சூரியன நிற்கல் அந்த ஜாதகனின் 
தாய்மாமனுக்கு கெண்டாததோஷம சமபவிக்கும் . ஷகிரகங்களைச் சுபர்க 
ளாகிய சந்திரன் - புதன - குரு- சுக்கிரன் இவாகளிலொருவர் நோக்குவரேல் 
மேற்படி மாமனுககு தோஷமில்லை . மற்றும் மேலே சொன்ன 9 - ல நின்ற 
கிரகங்கள் பூசம 1-2 - ஆம பாதத்திலிருந்தால் அவனது தாய்க்குத் தாயாகிய 
பாட்டிக்கு மரணம் உண்டாக்கும் . அவ்வாறு 

அவ்வாறு மேற்படி பாட்டிக்கு ஆயுள் 
விரயமில்லாவிடில் மேற்கூறிய தாயமாமனுக்கு நோயும் அரிட்டமும் 
உண்டாகுமென்று கூறுக எ - று . 

( வி - ரை ) இச்செய்புளில் 5 - க்கு ஐந்தாம் இடத்தைக்கொண்டு அம்மா 
னுக்கும் பாட்டிக்கும் தோஷம் கூறுவாராயினா . ஏனெனில் : ஐந்தாமிடம் 
அம்மான் ஸதானமும் , 9 - ஆமிடம் மாதிரு ஸ்தானத்திற்கு சஷ்டம ஸ்தான 
மும தனதனாலெனக . 

( 589 ) 
மருவுஞ்சன்மலக்கினத்தில் வாழுஞ்சன்மாதிபனோடும் 
அருளுமைந்தாமிடத்ததிப னணுகிறபார்க்கிலன்புடனே 
ஒருவர் தமதுவறையினின்மற் றொருவாமாறாகவு நிற்கில 
பெருமைப்புதல்வர்பிறந்திடுவர் பிறந்தானமனுக்கஞ்சாரே . 

இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி ஆக்ஷியாகயிருந்து அவனோடு புத்திர 
ஸ்தானாதிபதி எனனும் 5 - ஆம வீட்டோன சேர்ந்தாலும் , அல்லது லக்கி 
னததைப் பார்த்தாலும் , அல்லது ஐந்தாம் ராசிக்குடையோன் ஜெனன 
ராசியிலும் , ஜெனன ராசிக்குடையோன ஐந்தாம் ராசியிலு மிருக்க , அந்த 
ஜாதகனுக்கு பெருமையை யுடைய 

பெருமையை புடைய புத்திரர்கள் பிறப்பார்களாயினும் , 
அவாகள் எமனுக்கும் பயப்படாாகள எ - று . 

( வி- ரை ) மேற்சொல்விய செய்யுளில் ஒருவர் வீட்டிலொருவர் மாறி 
இருக்கனும் பெருமையையுடைய புதல்வர் உண்டாவர் என்றனர் . 5 - ல் 
என்ற கரகத்தைக்கொண்டு சொலலவேணடுவதாவது : சூரியன் விற்கில் 
பிதா ஈனன் என்று கூறுவாராயினும் , அதனைப் பார்க்கும் கிரகங்களாலும் 
சேர்ந்த கிரகங்களாலும் பகுத்தறிந்து சொல்லவேண்டும் . ஆகையால் 5 - ல் 
நின்ற கிரகங்களால் தோஷங்களை பின்வரும் 

பின்வரும் செய்யுளால் நன்கு 
அறியலாம் . 

(590 ) 


1 


விளக்க விருத்தியுரை 


557 


அஞ்சாகு மிடத்திலுறு மவராற்றோஷம் 

அனுகும்வகை சனிகுழவிக் கருகன்றந்தைக்கே 
துஞ்சாத மதிக்கன்னை புதனாலன்னை 

சுற்றமதற் கரசனால்தந்தை சுற்றமாகும் 
நஞ்சாருங் கரியகோள் சுதற்குச் செவ்வாய் 

நண்ணிடிலம் மானுக்குத் தோஷமாகும் 
மஞ்சாருங் குழன்மடவாய் யரசனைந்தின்மேவ 

வந்திடில் சந் தானமத்திய முதித்தற்றானே . 
( இ - ள் ) ஐந்தாம் ராசியில் நின்ற பாவகிரகங்களின் தோஷவிபரம் 
எப்படியெனில் ; சனி சேரில் அந்த ஜாதகனுக்கும் , சூரியன் சேரில் அவன் 
பிதாவுக்கு தோஷமெனவும் , பிரகாசத்தையுடைய சந்திரனிற்கில் அவன் 
மாதாவுக்கும் , புதன் சேரில் அவன் தாய்க்கு தோஷம் உண்டெனவும் , 

, 
குரு நிற்கில் அவன் பிதாவின் உறவினர்களுக்கும் , பாமபாகிய ராகு நிற்கில் 
அந்த ஜாதகன் புத்திரனுக்கும் , குஜன் நிறகில் அவன் தாய்மாமனுக்கும் , 
குரு இருக்கில் அந்த ஜாதகன் புத்திரசந்தானம் குறைந்தவனென்றும் , 
மஞ்சள் முதலிய கலவைச்சந்தனம் கஸ்தூரிமுதலியவைகளால் சிங்காரித்து 
இனிய குரலோடு பாடும் பெண்ணே ! சொல்வாயாக எ - று . 

( வி - ரை) ஷை ஐந்தாம் ராசியில் ரவி நிற்கில் பிதா சுகம் குறைந்தவன் , 
கிரகசுகமில்லாதவன் , சந்திரன் நிற்கில் மாதாசும் இல்லாதவன, குஜன் 
நிற்கில் புத்திர ஈனன் , நன்றி இல்லாதவன் , புதன் நிற்கில் ஆத்ம ஞானி , 
சகலகலை வல்லோன் , குரு நிற்கில் மனோபலமுடையோன் , புத்திர மித்திர 
களத்திர சுகமுள்ளோன் , கலகன் , சனிநிற்கில் புத்திரஈனன் சண்டாளன் 
ராகு விற்கில் விஷவாக்குடையோன் , புத்திரனில்லாதவன் , கேது நிற்கில் 
உதாரண ஞானி என வீமேசுர உள்ளமுடையானில் கூறியபடியால் 5 - ஆம் 
பாசியில் என்ற கிரகங்களின் குணமறிந்து பலன் கூறுதல் நலம் . ( 591 ) 


உதித்தவொன்றைந்தாமாதி வுற்றவொன்றைந்துறாமல் 
மதித்ததோர்நோக்கமின்றேல் மகவில்லைசுபரங்கிசத்தில் 
பதித்துறிலாயினுண்டாம் பதியைந்தாமதிபன் மூன்றில் 
விதித்திடும்படியே நிற்கில் மேவுபுத்திரர்தாமற்பம் . 
( இ -ள் ) ஜெனனலக்கினாதிபதியும் 5 - ஆம் ராசியாதிபதியும் தன் சுயஷேத் 
ரங்களனறி அந்நியஷேத்திரங்களிலும் நின்று தன சுயவீட்டைப்பாராது 
அந்நியராசிகளையும் பார்க்கப் பிறந்த ஜாதகனுக்கு புத்திரர்கள் இல்லையாம் . 
ஈபரங்கிசம்பெறில் உண்டு . மேலே சொல்லியுள்ள இருவரும் அந்தியர் 
க்ஷேத்திரங்களிலிருக்கிறும் 5 -ஆம் ராசியதிபதி 3 -ஆம் ராசியான மறைவிட 
ஸ்தானம் பெறின் அந்த ஜாதகனுக்குப் புத்திரர் அற்பமெனவும் கூறுவர் . 

( வி - ரை ) புத்திர ஸ்தானாதிபதி மறைவிடஸ்தானம் பெறின் இருக்கின் 
புத்திரர் அறபமெனக் கூறினார் . அந்த மூன்றாமிடம் எனபது புத்திர 
ஸ்தானத்திறகா ? அல்லது ஜெனன ராசிக்கார் என ஆராய்ந்து பிள்ளையுண்டு 
பளவும் , இல்லை எனவும் ஆராய்ந்து புத்திரஸ்தானத்திற்கு 8 - ல் சிற்சில 


558 

சாதக அலங்காரம் 
புத்திரன் பிறந்து இறந்துபோகுமெனவும் , ஜெனன ராசிக்காயின் புத்திர 
னுக்கும் ஜாதக ஓக்கும் சுலப மனக்கஷ்டம் உண்டாகுமெனவும் , ஜெனன 
லக்கினாதிபதியும் , 5 - ஆம் வீட்டோனும் , தன் சுயக்ஷேத்திரங்களிலன்றி 
அந்நிய க்ஷேத்திரங்களில் இருக்கின் புத்திரர் அற்பமென்பதை அவ்வீட் 
டிற்கு உறவு உச்சம் நீச்சம் பகை முதலியவைகளை ஆராய்ந்து அவ்வாறு 
கூறுதல் நலமாகும் . மேற்சொல்லிய ராசியதிபர்கள் ஆக்ஷி உச்சம்பெற்று 
பலத்துடன இருப்பாராயின் புத்திரர் உண்டென்றே கூறுவர் . லக்கினாதி 
பதியும் ஐந்தாம் வீட்டோனும் இவ்விருவரும் தனக்கு பகை க்ஷேத்திரங்களி 
லிருந்து , இவர்கள் இருந்த ராசியதிபர்கள் 6-8-12 - ல் பகை நீச்சம்பெற்று 
பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் புத்திரர் அற்பமென்றே 
சொல்லவேண்டும் . இப்படிப்பட்ட ஜாதகன் பிறப்பது பூர்வ கர்மமேயாகும் . 

கையால் 5 ஆம் வீட்டோன் சூரியனாகில் சங்கரனுக்கும் , சந்திரனாகில் 
ஈஸ்வரிக்கும் , குஜனாகில் வேலவருக்கும் , புதனாகில் விஷ்ணுவுக்சூம் , குரு 
வாகில் பிரமம ஆலயங்களுக்கும் , சுக்கிரனாகில் இந்திரயாகம் செய்தும் ,, 
சனியாகில் முனி இருளன் வீரபத்திரன் முதலிய தெய்வங்களுக்கும் , ராகு 
கேதுவாகில் மாரி முதலிய தேவதைகளுக்கும் அபிஷேகித்து தானம் 
முதலியவைகளைச் செயயின் இறைவன் அருளால் புத்திரர் உண்டாகும் 
என சோதிட வல்லவர் கூறுவர் எ - று , 

(592 ) 
புத்திரத்தானத்தாதி யேகனாய்புதன்வீடேறில் 
புத்திரரில்லை நல்லோர் கூடிடிற்பிறந்து சாவர் 
ஒத்திடும்பாபர்சேரின் மகவில்லையெருதுகும்பம் 
வித்தகயோரையார்க்கு மகவில்லைவிளம்புங்காலே . 

( இ - ள் ) புத்திர ஸ்தானாதிபதி என்னும் 5 - ஆம் வீட்டோன் மிதுனம் 
ன்ன எனனும புதனுக்கு க்ஷிவீடுகளில் வேறு எந்த கிரகங்களோடும் 
சேராமல் தனித்து இருப்பரேல் அந்த ஜாதகனுக்கு புத்திரரில்லை என்பர் . 
மிதுனம கன்னி இவ்விராசிகளில் 5 - ஆம் ராசியதிபனிருக்கினும் சுபகிரகங் 
கள சேர்ந்திருக்கன புத்திரர்கள் பிறந்து இறந்துபோவார் . பாவகிரகங்கள் 
சேர்ந்திருந்தாலும் புத்திரர்கள் கிடையாது . சுக்கிரன் - சனி - புதன் இவ் 
வோரையில பிறாதவர்களுக்கு புத்திரர் இல்லை என்று சொல்வர் எ.று. 

( வி - ரை ) மேலே சொன்ன புத்திர ஸ்தானாதிபதி மிதுனம் கன்னி 
வ்விராசிகளில் தனித்திருக்கின் புத்திரரில்லை என கூறுவாராயினும் ,, 
வ்விரண்டு ஷேத்திரங்களும் புத்திர ஸ்தானமாகவே இருந்து அவ்விராசி 
காதன் க்ஷி உசசம்பெற்று சுபர்களோடு சேர்ந்து பலம்பெற்றிருக்கினும் 
புத்திராகளுண்டு . பாவகிரகங்கள் சேர்ந்து நீசசம் பகை முதலியவைகள் 
லும் பாவகோட்கள் பார்க்கினும் புத்திரரில்லை . மேற்படி புத்திரஸ்தானாதி 
பதி தனியே புதன் வீடுகளிலிருந்து , அக்கிரகம் தண கிரகமாயின் 
புருஷாள் செய்த தோஷத்தாலும் , ஸ்திரீ கோட்களாயின் ஸ்திரீகள் செய்த 
வினையாலும் , குருவாகில் தன் வர்க்கத்தார் செய்த தோஷத்தாலும் , இவ 
னுக்குப் புத்திரரில்லை என்றும் , மற்றுமுள்ள கிரகங்களுக்கும் இவ்வாறே 
விபரம் அறிந்து , அந்தாத வாரங்களில் ஆலயங்களிலுள்ள நவக்கிரகங் 
களுக்கு அபிஷேகித்து ஒரு மண்டலம் காலை மாலை வலம்வரின் இறைவன் 
அருளால் புத்தா உண்டெனவும் கூறுக . 

(593 ) 


விளக்க விருத்தியுரை 

559 
விளம்புமேழாமிடத்தோன் மேவுச்சநீசமின்றிக் 
களங்கமில்லாதிருக்கிற் கருது மூத்தாளுக்கில்லை 
இளங்கொடியாளுக்குண்டா மேழுளோனுச்சந்சம் 
வளம்பெருமங்கிசத்தின் மருவிடின்மகவுண்டாமே . 

( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் 7 - ஆம் வீட்டோன் உச்சம் 
நீச்சம் முதலிய க்ஷேத்திரங்களில் அன்றி பிரகாசமற்றிருக்க , அந்த ஜாதக 
னின் மூத்த மனைவிக்குப் புத்திரன் இல்லை எனவும் , இளைய மனைவிக்கு 
புத்திரன் உண்டென்றும் , 7 - ஆம் வீட்டோன் உச்சம் நீச்சம் முதலிய க்ஷேத் 
திரங்களிலிருந்து மேன்மை பொருந்திய சுபக்கிரகங்களில் இருக்க , அந்த 
ஜாதகனுக்கு புத்திரன் உண்டென்று சொல்வர் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் சொல்லியவண்ணம் கிரகம் அமர்ந்திருக்க 
ஜெனித்தோர்களை முதன் முதல்களத்திரபாவத்தை ஆராய்ந்தபிறகு புத்திர 
பலன் சொல்லவேண்டும் . எப்படியெனில் : முதல் களத்திரமான கெர்ப்ப 
சர்தானமில்லாதா ? அல்லது பிறந்து இறந்துபோகுமா ? வேறு களத்திர 
முமே இறந்துபோகுமா ? பிரிந்துபோகுமா ? என ஆராய்ந்து சொல்லுதல் 
வேண்டும் . பிறகு களத்திரம் இரண்டு எனவும் ஒன்று எனவும் காண 
வேண்டும் . மேற்படி ஜாதகன் புத்திர விருத்தி புள்ளோனாயினும் , இரண்டு 
தாரம் உடையவனாயின் இரண்டு தாரங்களுக்கும் புத்திரருண்டா? சிரமப் 
படியே இரண்டு தாரமாக இருந்து மூத்தாளுக்கு புத்திரர் அற்பமும் , இளை 
யாளுக்கு புத்திர விருத்தியும் உண்டெனில் , அவன் வர்க்கோத்து மவரிசை 
எனவும் கூறுவர் . இவ்விபரங்களை 7 - ஆம் பாவகத்தில் சொல்லிவரும் 
வண்ணம் அறிந்து சொல்லுக . 

( 594 ) 


வேறு 


அஞ்சாமிடத்திற்செங்கதிரோ டரவுங்கூடித்தானிருக்கின் 
மஞ்சார்குழலாய்தந்தைக்கும் மைந்தன்றனக்கும் வரும்பகையே 
செஞ்சாலிகளுந்திரவியமுஞ் சேதமுண்டாந்திறமையுடன் 
துஞ்சாதிருந்ததலங்கள் விட்டுத் தூரப்போவதிலக்கணமே . 

( இ - ள் ) 5 - ஆம் ராசியில் சூரியனும் , ராகு கேதுக்களில் ஒருவரும் சேர்ந் 
திருக்க , அந்த ஜாதகனுக்கும் அவன் பிதாவுக்கும் பகையுண்டாகும் . அவன் 
பூர்லோத்திரம் மனை தனம் முதலியவைகள் சேதமாகி விருத்தியில்லாது 
தன் சுயஷேத்திரம் விட்டு தூரதேசங்களுக்குப் போவானென்று கணித 
வல்லோர் கூறுவர் எ - று . 
( வி - ரை ) ஒழிவிலான் வலக்கண் பிதுராதிப 

னுண்ணுமா றெட்டீரா ருறத்தந்தை 
ணழிபிற் சேயுதவான் பிதுராதிப 

னுண்ணு லாபதன கேந்திரகோணமு 
மொழியுமூல முற்சே யுதவிடான் 

முற்றுசேய் பிதுராதி பன்றாயாதி 
வழிவிலாக் கோளொரு வனேயாபிடி 

லவமரண மாறின்றிரங் கூறுவாம் . 


560 


சாதக அலங்காரம் 


என்றதால் பிதுருஸ்தானாதிபதி அஸ்தமனமாய் , 68-12 ல் இருந்தால் 
பிதுருகாலத்திற்கு இந்தப் பிள்ளை உதவாது . பிதுருஸ்தானாதிபதி சூரியனு 
டன் சேராமல் , தனம் லாபம் கேந்திரம் திரிகோணம் இவ்விராசியிலிருந் 
தால் பிதுரு மரணகாலத்துக்குப் பிள்ளை உதவுமென்றும் , பிதுருஸ்தானாதி 
பதியும் மாதுரு ஸ்தானாதிபதியும் ஒருவரேயாகில் துற்மரணமென்றும் 
வீமேஸ்வரர் நூலில் சொல்லியபடியால் மேலே சொல்லிய செய்யுளில் 
தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் பகை யுண்டாயினும் கருமத்திற்கு உடையவ 
னாக வருவானா எனவும் இல்லையெனவும் பிரித்துக் கூறுதல் நலம் . ( 595 ) 


லக்கினாதி பதிக்கு நாலாதிபன் 
ஒக்கநல்லுற வாகவுந்தானுறில் 
தக்கதந்தை தனக்குப்பின்மைந்தர்கள் 

மிக்கபூமியில் மேவுவர்காணுமே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு நான்காம்வீட்டதிபதி உறவுமுதலிய 
சுபக்ஷேத்திரங்கள் பெற்றிருக்க , அந்த ஜாதகனுடைய தந்தைக்குப் பிறகு 
அவன் புதல்வர்கள் மேன்மையைப் பெற்ற இப்பூமியில் சுகத்தோடு இருப் 

( 596 ) 


பார் எ - று . 


வேறு 


ச 


காணும்லக்கினத்திற்செவ்வாய் தனக்கேழிற்காரிபின்னுக் 
கோணுமுந்நான்கில் வெய்யோ னிப்படிக்குலவிநின்றால் 
ஆணுடன் பெண்ணுமில்லை யஞ்சாதிபாவனாயேழில் 
பூணேழோன்பாவனாயைந் துற்றிடிற்புதல்வரில்லை . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் குஜனும் , அவனுக்கு 7 - ல் சனியும் , 
12 - ல் சூரியனும் இருக்கப் பிறந்த ஜாதகனுக்கு ஆண் பெண் முதலிய புத்தி 
ரர்கள் இல்லை என்பர் . 5 - ஆம் வீட்டோன் பாவனாகி 7 - ஆம் இராசியிலிருக்க 
வும் , 7 - ஆம் வீட்டோனும் பாவனாக இருக்கப் புத்திரர்கள் கிடையாதென் 
றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 5 - ஆம் வீட்டோன் பாவனாகி 7 - ல் இருக்க , 7 - ஆம் வீட்டோ 
னும் பாவனாகிரிற்க புத்திரர் இல்லை என்றதன் கருத்து . 5 - ஆம் வீட்டோன் 
7 - ஆம் ராசியிலிருக்க , அவை புத்திர ஸ்தானத்திற்கு மறைவிடமாகும் . 
அந்த 7 - ஆம் ராசிநாதனும் பாவனாகில் புத்திர ஈனமென முன்சொல்லிய 
செய்யுளில் விபரமாகக் கூறியுள்ளோம் . 5 - ஆம் வீட்டோன் குரு அல்லது 
சந்திரனாக இருந்தால் , 
பாரப்பா இன்னமொரு புதுமைகேளு 

பால்மதியும் பரமகுரு ஏழில் நிற்க 
சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டலில்லை 

செந்திருமால் தேவியுமோ விலகிரிற்பாள் 
கூரப்பா குமரியவளில்லாமல் தான் 

குமரனிட வங்கிசமும் நாசமாக 
ஆரப்பா அயன்விதியைக் கூறலுற்றேன் 

அப்பனே புலிப்பாணி பாடினேனே . 


விளக்க விருத்தியுரை 


561 


என்றபடி சந்திரனும் குருவும் 7 - லிருக்கப் பிறர் தவனுக்கு புத்திரவிருத்தி 
பில்லை . அவன் வீட்டில் வாசஞ்செய்யும் லக்ஷிமியானவள் விலகிப்போய் 
விடுவாள் . ஆகையால் அவன் வங்கிசமானது நாசமாய்ப் போகும் . இது 
பிறப்பு விதியாகுமென்று புலிப்பாணி முனிவர் கூறியபடி 7 - ல் சின்ற கிரகங் 
ளைக் கொண்டு வலிது பகை அறிந்து கூறுவது நலம் . 

( 597 ) 


புத்திரத்தானத்தாதி பொருத்துமங்கிசையைத் தொட்டு 
மெய்த்துலக்கினமட்டெண்ணி மேவியேகண்டலக்கம் 
எத்தனையோதானந்தத் தொகைப்படியினியமைந்தர் 
சித்தமாய்ப் பெறுவரென்று தெரிந்தவருரை செய்வாரே . 

இ - ள் ) புத்திர ஸ்தானாதிபதி இருந்த அங்கிசமுதலாக லக்கினம் வரை 
பிலுள்ள கிரகங்களை எண்ணிக்கண்ட துகை எவ்வளவோ அத்தனை மேன் 
மையான புதல்வர்களை பரமன் கிருபையால் பெறுவாரென்று சோதிடம் 
தெரிந்த மேதாவிகள் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) புத்திர ஸ்தானாதி மின்வாசி முதல் லக்கினம்வரையில் 
எண்ணிய துகைப்படி மைந்தர்களைப் பெற்றாலும் , 

ஒற்றித்த விராசி யைந்தி லொளிமதி செவ்வாய் .பொன்னோன் 

சுற்றியே பார்ப்பா ராகிற் சொல்லிய புத்திர நாசம் . 
என்றபடி 5 - ஆம் ராசியான புத்திரஸ்தானத்தில் பிரகாசத்தையுடைய சந் 
திரனம் குருவும் அங்காரகன் இவர்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் புத்திர 
நாசமுண்டு . 

வெற்றியைத் துடையோன் றன்னை வெள்ளி வெண் மதியும் கூடிற் 

றெற்றியே பார்க்கு மேனும் செப்புவார் வெகுபுத்தி ராளே . 
என்றபடி 5 - ஆம் ராசியதிபதியை சுக்கிரன் சந்திரன் இவர்கள் கூடினாலும் 
பார்த்தாலும் வெகு புத்திரருண்டு என சாதக சிந்தாமணியிலும் கூறியதால் 
மேற்சொல்லிய செய்யுளின்படி பிறந்தாலும் , மரிக்கும் மரிக்காதென 
தராய்ந்து கூறுதல் வேண்டும் . மேற்சொன்ன புத்திரஸ்தானத்தை சர்திரன் 
குரு உங்காரகன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் புத்திரநாசமாதலால் 5 - ஆம் 
ராசிக்குரிய வாரமெதுவோ அவ்வாரத்தில் நவக்கிரக அக்ஷரங்களை ஜாதக 
னும் தன் மனைவியும் உபாசனை செய்ய உத்தமம் . 

( 598 ) 
உரைசெறியலியோகங்க ளொண்மதிக்கேழில் வெய்யோன் 
பாவியேதானின்றாலும் பயில் சனிக்கேழிற்புத்தி 
திறமுடனின்றபோதுந் தீததாமிரட்டைராசி 
இரவிமேவிடச்செவ்வாய் பார்த் திடிலலியோக மூன்றாம் . 

( இ - ள் ) அலியோகங்கனைச் சொல்லுவதாயின் , பிரகாசத்தையுடைய 
சந்திரனுக்கு 7 - ல் சூரியன் நின்றாலும் , சனிக்கு 7 - ல் புதன் நின்றாலும் 
கொடியதாகும் . இரட்டை ராசியில் சூரியனிருக்க, குஜன் அவனைப்பார்க்க 
அவன் 3 - அலியோகங்களை யுடையவனாவான் என்றும் சோதிட வல்லோர் 
கூதுவர் எ - று . 

71 


(599 ) 


562 


சாதக அலங்காரம் 


மூன்றும் பின்னுதயராசி முதலொற்றையாயதற்குள் 
நான்றயிந்துற்றபோது மிரட்டையொற்றையிலுமிந்து 
தோன்றிடச்செவ்வாய்புந்தி பார்க்கினுஞ்சோமன்காரி 
ஆன்றவங்கிசமும்லக்கின மாயிடினலியுமாமே . 

இ - ள் ) ஜெனன ராசியான உடல் லக்கினமுர் , திருதிசை ஸ்தானம் 
என்கிற மூன்றாம் ராசியும் ஒற்றை ராசியாகி , அதாவது மேடம் மிதுனம் 
சிங்கம்- துலாம் - தனுசு- கும்பம் இவைகளாகி அவ்விராசிகளிலொன்றில் யாவ 
ரும் புகழப்பெற்ற சந்திரனிருக்க , அல்லது மேல் எழுதிய ராசிகள் போக 
இரட்டை ராசியான ரிடபம் - கடகம் - கன்னி - விருச்சிகம் - மகரம் - மீனம் 
இவ்விராசிகளில் சந்திரனிருந்து அவனை குஜன் புதன் பார்க்க , மேற்படி 
சந்திரனும் சனியும் எந்தராசியதிபன் அங்கிசத்தில் இருந்தார்களோ அந்த 
ராசியே ஜெனன ராசியாகவுமிருக்கில் அவன் அலியோகத்தை யுடையவன் 
ஆகுவனென்று சொல்வர் எ - று . 

( 600 ) 
அலியட்டமாதியைந்தா மிடத்தினிலிருக்கவைந்தாம் 
வலியவீட்டதிபனெட்டில் மருவவேசுபர்நோக்கின்றி 
நலியபுத்திரருமில்லை நவிலைந்தாமதிபன்றானும் 
மெலிவதாய்வியமாறெட்டில் மேவினுமில்லைமைந்தர் . 

( இ - ள் ) அஷ்டமாதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியுமான ஜெனன ராசிக்கு 
எட்டாம் வீட்ட திபதி மேற்படி ஜெனன ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய 
ஐந்தாம் ராசியிலிருக்க , ஐந்தாம் ராசிநாதன் வலிவுள்ளவனாய் அவன் 8 - ஆம் 
ராசியிலிருக்க , அவனை சுபகோட்களான சந்திரன் -புதன் - குரு - சுக்கிரன் 
இவர்கள் பாராது அசுபகோட்களால் பார்க்கப்பட்டால் அந்தஜாத + னுக்கு 
மகப்பேரில்லை எனவும் , மேற்சொன்ன பஞ்சம ஸ்தானாதிபதியான 5 - ஆம் 
ராசிநாதன் என்னும் புத்திர ஸ்தானாதிபதி கொடிய க்ஷேத்திரங்கள் என் 
னும் 6-8-12 என்னும் க்ஷேத்திரங்களில் இருக்கவும் , அந்த ஜாதகனுக்கு 
மேற்சொல்லியபடியே மகப்பேறில்லை எனக் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) அஷ்டமாதிபதி அலிக்கிரகமாகி புத்திர ஸ்தானத்திலும் , 
புத்திர ஸ்தானாதிபதி 8 - லும் இருந்து பாவகோட்களால் நோக்குற்றால் 
புத்திரர் அற்பமாயினும் , 

எட்டுடனே மூன்றுசனி வீடாக குருபார்க்க விவர்கள் கேந்திர 
மட்டவிழ் கோணத்துறினு மஞ்சுசுபமாகச் சுபருட னடைந்திருக்க 
தொட்டதா னத்திரையுங் காரகனுஞ் சுபராசி சுபரைக்கூடி 

நட்டமுற்று மறையாம லிருக்கில் வெகுபுத்ரரென நவிலலாமே . 
என்றபடி லக்கினத்திற்கு 8 - ஆம் வீடும் , 3 - ஆம் வீடும் , சனி வீடாக இருந் 
குரு பார்த்தாலும் , சனி குரு இவ்விருவரும் கேந்திரம் திரிகோணம் இவ் 
விடங்களிலிருந்து 5 ஆம்வீடு சுபக்ஷேத்திரமாகவும் , 5 - ஆம் வீட்டோன் சுப 
னாகவும் , அவன் நின்ற ராசியதிபதி சுபருடன் சேர்ந்து விரயம் மறைவிடம் 
இந்த க்ஷேத்திரங்களில் இருக்கில் அந்த ஜாதகனுக்கு வெகு புத்திரர்கள் 
உண்டென சாதகசிந்தாமணியில் சொல்லியபடியால் 5 - ஆம் வீட்டோன் 
சுபனா , அசுபனா வென அறிந்து அவனிருக்கும் சுபா சுபத்தால் பலன் 

(601 ) 


சொல்லுக . 


விளக்க விருத்தியுரை 


568 


அ 


மைந்தர்தானங்கள் காரி புந்தி தன்மனையதாக 
அந்தவீடதனைக்காரி குளிகனோடமரிற்பார்க்கில் 
சுந்தரத்தத்தனுண்டாம் சுபர்பலமுடனேயைந்தில் 
வந்திடவைந்தோனோக்க மற்றிடிற்றத்தாய்வாழ்வன் . 

இ - ள் ) புத்திர ஸ்தானமென்று சொல்லும் 5 - ஆம் க்ஷேத்திரமானது 
மகரம் கும்பம் என்னும் சனிக்கு ஆக்ஷிவீடாகவாவது , மிதுனம் கன்னி 
என்னும் புதனுக்கு ஆக்ஷிவீடாகவாவ திருந்து அவ்வீட்டில் சனி இருக்க , 
அவனுடன் குளிகனும் சேர்ந்திருக்கினும் நோக்கினும் அந்தஜாதகன் மிக்க 
அழகுபொருந்திய மைந்தனைப் பெறுவான் என்றும் சொல்வர். மேற் 
சொல்லிய 5 - ஆம் ராசியில் சுபகோட்கள் வலிபெற்றிருக்க , அவர்களை அவ் 
வீட்டோனான 5 - ஆம் ராசியதிபதி நோக்கமில்லாதிருக்கின் தத்து புத்திர 
னாக வாழ்வானென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) புத்திர ஸ்தானமென்னும் 5 - ல் சனி ஆக்ஷிபெற்று அவனு 
டன் குளிகன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அழகான புத்திரர் உண்டென 
சொல்வாராயினும் , 

உதயத்துக் கைந்தின்மைந்த னோரெட்டிற் பூமிநிற்க 
அதயத்திற் கேழில்ராஜனைந்தவன் கனலிற்சேர 
மதியத்தி லாவம்சேர்ந்து மைந்தனுக் கேழேயாகில் 

விதியத்தின் மலடனென்று விளம்பினர் நூல்வல்லோரே . 
என்றபடி ஜெனன லக்கினத்திற்கு 5 - ல் சனி - இருக்கவும் , 8 - ல் புதனும் , 
பத்திர ஸ்தானத்திற்கு 7 - ல் குருவும் , 5 - ஆம் வீட்டோன் சூரியனோடும் 
சேர்ந்து சனிக்கு 7 - ல் இருந்தாலும் அவன் மலடனென்று சோதிடவல் 
லோர் கூறுவரென கேரளத்தில் சொல்லியபடியால் புத்திர ஸ்தானாதிபதி 
யாக இருந்து ஆக்ஷிபெற்றாலொழிய புத்திர ஸ்தானாதிபதி வேறு கிரகமாக 
இருந்து அதில் சனிசேரின் புத்திர தோஷமென்றும் , மலடனென்றும் 
சொல்வர் . 5 ல் சனி இருந்தாலும் , மற்றும் புத்திர ஸ்தானத்தை பார்க்கும் 
கிரகம் , நோக்கும் கிரகம் இவைகளைக்கொண்டும பலன சொல்லவேண்டும் . 
மலடென்னும் பெயரெடுக்க கிகமுள்ளவர்கள் சனிவாரத்தில் நவக்கிரக 
ஓமம் செய்து பிராமணர் முதலியவாகளுக்கு தானம் கொடுக்கின் புத்திர 
உற்பவம் உண்டென்று சோதிடத்தோர் சொல்வர் . 

( 602 ) 
வாழ்மீனலக்கினத்துக் கைந்தினில்மன்னனுச்சந் 
தாழ்விலாதிருக்கிற்பெண்கள் தன்னையே பெறுவனைந்தோன் 
நீள்குசனாறாமாதி மூவரைநேயமில்லார் 
சூழவே பார்க்கிற் சத்துருக்களாற்சுதர்க்குப்பீடை. 

( இ -ள் ) ஜெனன லக்கினம் மீனமாக இருந்து அந்த மீன ராசிக்கு 
ஐந்தாம் ராசியான கடகராசியில் ஜெனன ராசியதிபனாகிய குரு உச்சம் 
பெற்று நிற்க ஜெனித்தவனுக்கு சோதிட வல்லோர் கூறுவதாவது : அநேக 
மாய் பெண்களையே பெறுவானெனவும் , புத்திர ஸ்தானாதிபதியையும் 
குஜனையும் , ரோகாதிபதியையும் , அவரவர்களுக்குப் பகையாக இருக்கும் 
விக்கற்கள் நோக்குவரேல் அவன் மக்களுக்குப் பீடையுண்டு என்பர் எ - று . 


564 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) பெண்களையே பெறுவான் என்பதை குரு கடகராசியில் 
உச்சம் பெற்றாராயினும் , புதன் பலம் பெற்று -3 இவ்விடங்கள் சுபக்ஷேத் 
திரமாயும் மேற்படி க்ஷேத்திரத்தில் இருக்கில் 5- பெண்களைப் பெறுவான் 
என்றும் , 

கன்னியில் புதனிருக்க கருதுலக் கினமீனாக 
உன்னியர் மற்றுளோர்க ளுபயராசியி லிருக்க 
பின்னிய மூன்றாண்பிள்ளை பிறக்குமென் 

றுரைத்தார்மேலோர் 
மன்னிய கமலப்போ தின் வளரிள மயிலினாளே . 
என்றதால் , ஜெனனலக்கினம் மீனமாகயிருந்து கன்னியென்னும் இராசி 
யில் புதனிருக்க , மற்ற கிரகங்கள் உபயராசியிலிருக்க , 3 ஆண்பிள்ளைகளை 
பெறுவானென்று சாதக சிந்தாமணியில் சொல்லியபடியும் , மிதுனலக்கின 
மாக விருந்து , புதன் பாவர்களோடுகூட , சுபகிரகங்கள் பார்வைபெற , 
அவன் ஆண்பெண்ணாகிய இரட்டைப்பிள்ளையைப் பெறுவானென்றும் 
சொல்வர் . 

( 603 ) 


பீடிலைந்தா மதிபனுமைந்தினில் 
நீடுபாவ ருடன்கூடி நின்றிடில் 
நாடுநோக்குற நல்லகுழவியும் 
வாடுந்தேவதை வஞ்சனையாலுமே . 
- ள் 

ள் ) புத்திர ஸ்தானாதிபதி எந்த கிரகமாக இருக்கினும் அவன் 
தக்ஷிபெற்று பாவகிரகங்களோடுகூடி இருந்தாலும் பார்த்தாலும் அந்த 
ஜாதகனுக்குப் பிறக்கும் குழர்தைகளானது தேவதைகளின் வஞ்சனையால் 
நசிந்து போம் எ - று . 

( வி - ரை ) ஐந்தாம் வீட்டோன் ஆக்ஷிபெற்றும் தீயகிரக சேர்க்கையாலும் 
பார்வையாலும் புத்திரதோஷம சொல்லப்பட்டன . ஆதலால் பார்க்கும் 
கிரகம் எதுவோ அதற்குத் தக்கபடி பூஜை செயயின் ஷைதோஷம் நிவர்த்தி 
யாகும் . புதன் மாத்திரம 5 - ஆம் ராசியிலிருந்து மற்ற கிரகங்களெல்லாம் 
தீயக்ஷேத்திரத்தில் இருக்கவும் , அவர்கள் பலனற்றிருந்தாலும் இரட்டைப் 
பிள்ளைப் பெறுவனென்று சாதகசிந்தாமணியில் சொல்லியுள்ளன . (604 ) 


வஞ்சனை நாலினிலன்பிலர் வந்திடவைந்தினின்மன்னும் 
விஞசியகாரியோடங்குற வியமதிலன்பிலர்மிண்டியும் 
தஞ்சமெனுஞ்சிறுமைந்தனுந் தாய்கரந்தன்னிலிறந்திடும் 
அஞ்சினவந்தனில் வந்துறு மையர்வெகுண்டிடவுங்கெடும் . 

ள் ) ஜெனன லக்கினத்திற்கு நான்காம் இராசியில் அவ்விராசிநாத 
னின் சத்துரு கோட்களிலிருந்து பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சனியும் 
இருக்க , 12 - ஆம் இடமென்னும் விரயஸ்தானத்தில் அவ்விராசியின் பகைக் 
கோட்கள் சேரவும் , அந்த ஜாதகனுக்கு உதிக்கும் குழந்தைகள் 

அதன் 
தாய் கர்ப்பத்திலேயே க்ஷணித்துப்போம் ; இல்லையேல் குழர்தையின் 
தாய்க்கு தோஷம் உண்டாகும் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


566 


( வி - ரை ) குரு 6 - ஆம்ராசியைப் பார்க்கவும் , 5 - ஆம் வீட்டோன் சனிக்கு 
6 - ஆம் க்ஷேத்திரத்திலும் , 5 - ஆம் வீட்டோனுக்கு இருபக்கத்திலும் சூரியன் 
குஜன் நிற்கில் அல்லது 5-7 இவ்விடங்களைப் பார்க்கில் அந்த ஜாதகனுக்கு 
உதிக்கும் குழந்தை உடனே மறித்துப்போம் எனவும் சோதிடத்தோர் 
கூறுவர் . 

( 605 ) 
கேடறுபுத்திரநாதனுங் கிளர்மதிசுக்கிரன் மூவருங் 
கூடிடமடந்தையிராசியிற் கோதையரங்கிசைமீதினில் 
நீடியிருந்திடுவோர்களை நேயமிலார்விழிநோக்குறில் 
நாடிய பெண்பிள்ளையே பெறும் நாவலர்கண்டறிவார்களே . 

இ - ள் ) துன்பங்களை நீக்கப்படானின்ற புத்திர ஸ்தானாதிபதியும் 
பிரகாசத்தையுடைய சந்திரனும் சுக்கிரன் இம்மூவரும் ஒன்று சேர்ந்து 
பெண்ராசிகளாகிய ரிடபம் - கடகம் - கன்னி - விருசசிகம் - மகரம் - மீனம் இந்த 
ராசிகளிலிருக்க , அல்லது மேற்சொன்ன ராசியதிபர்கள் அங்கிசத்திலிருக்க 
அவர்களை தனக்குப் பகை கிரகங்கள் பார்க்க , அவன் ஸ்திரீகளையே பெறு 
வான் என சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய கிரகங்கள் பெண்ராசியிலும் அங்கிசத்திலும் 
இருந்தாலும் பெண் பிறக்குமென்று சொல்லினர் . அப்பெண்ராசி லக்கி 
னத்திற்கு எந்த ராசியாக இருந்தாலும் பொதுவாகச் சொன்னதாம் . 

இருந்தவ னைந்திற் பெண்ணும் இடமவ னாணே யாகில் 
பிறந்தவன் புருஷ னாகி பெருமதி பிடத்தோன் பெண்ணாய் 
பொருந்தவர் கேந்திர கோணம பொன்னுக்கே யாகி நின்றால் 

வருந்தவும் வேறே வேண்டாம் வந்திடு மாணும் பெண்ணும் . 
என்றபடி புத்திர ஸ்தானமென்னும் 5 - ஆம் ராசி பெண் ராசியாக இருந்தா 
லும் , அதில் சேர்ந்த கிரகம் ஆண் கிரகமாயின் ஆண் பிறக்குமென்றும் , 
சந்திகனின்ற ராசி பெணராசியாய அவ்விராசிநாதன குருவுக்கு கேந்திரம 
திரிகோணம் இவ்விடங்களில் இருந்தால ஆண் பெண் இவ்விரண்டில் 
உண்டாகுமெனறும சோளத்தில் சொல்லியபடியாம் . 

(606) 
வார்சடையார்முடிமேலுறு மாமதிமேவுமனைக்குமே 
ஏர்பெறுசென்மமனைக்குமே யெண்ணியோரைந்துதலத்தையும் 
பாரினிலுத்தமரானவர் பார்வையுறிற்சிறுபாலராம் 
காரிமுதற்கொடும்பாவரே காணிலிலைச்சிறு பாலரே . 

இ - ள் ) சடாபாரத்தையுடைய முக்கண்ணோன் தன் சிரசில் அணிந் 
திரானின்ற சந்திரன எந்தராசியில் இருந்தானோ அந்தராசிமுதல் ஜெனன 
ராசிவரையிலும் எண்ணிப்பார்க்கின எத்தனை கிரக மிருக்குமோ , சந்திரன் 
இருக்கும் ராசி முதல் 5 - ஆம் ராசிவரையில் சுபகிரகங்கள் நோக்குவரேல் 
அந்த ஜாதகனுக்கு மகப்பேறுண்டெனவும் , சனி முதலிய தீயகோட்கள் 
நோக்ருவரேல மக்களில்லை எனவும் கூறுவாய் எ - று . 

(607 ) 
பாலர்பிறந்திறுமைந்திலே பாரொருகேது பரிந்துறில் 
பாலர்பிறந்திறுமைந்திலே பாழ்கருநாகமமர்ந்துறில் 


66 


சாதக அலங்காரம் 


சீலசன்மாதியைந்தாமிடம் சேரவைந்தாதிதிடம் பெற 
வாலிபந்தன்னினின்மைந்தரும் வந்து பிறந்து வளருவார் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 5 - ஆம் ராசியான புத்திரஸ்தானத்தில் கரு 
நாகமாகிய இராகுவிருக்கில் பாலர்கள் பிறந்து மரணமடைவார் . மேற்படி 
5 - ஆம்ராசியில் கேதுவிருக்கினும் பாலர்கள் பிறந்து இறந்துபோம் என்பர் . 
பரிசுத்தமாகிய ஜெனன ராசியதிபதி புத்திர ஸ்தானமாகிய 5 - ஆம் ராசி 
யிலும் , 5 - ஆம் ராசியதிபனான புத்திர ஸ்தானாதிபதி ஆ V உச்சங்களால் 
வவிபெற்றும் இருப்பரேல் அந்த ஜாதகனுடைய வாலிப வயதில் மைந்தர்க 
ளுதிப்பார் என்றும் கூறுவர் எ - று . 

( வி- ரை ) 5 - ஆம் ராசியில் ராகு இருந்தாலும் , அவனோடு லக்கினாதிபதி 
யும் 5 - ஆம் வீட்டோன் வலிபெற்றுமிருக்க வாலிப வயதில் புத்திரனுண் 
டாகும் என்றனர் . 5 - ல் ராகு அல்லது கேது தனித்திருந்து 5 - ஆம் வீட் 
டோனும் பலனற்று இருக்கில் புத்திரரில்லை என்றும் , அவர்கள் நாக 
ரதக்ஷணம் செய்யின் புத்திரர் உண்டெனவும் சோதிடத்தோர் கூறுவர் . 
5 - ல் அவ்லீட்டோன் ஆக்ஷிபெற்று , ஜெனன ராசிக்குடையோன் சகிதம் 
பெற , அவன் மேன்மையான ராஜாக்களால் சேவை செய்பவனும் , புத்திர 
விருத்தியும் தீர்க்க ஆயுளும் உள்ளவனென்று ஆராய்வது நலம் . ( 608 ) 
வளருஞ்சன்மாதியுமேழுற மற்றுநாலாதியேழாதியும் 
கிளரமகிழ்ந்தொருவீடுறக் கேடரவோரிரண்டாதியும் 
தளர்வறவேசன்மமீதுறத் தான்வரூமைந்தர்சமர்த்தராய் 
ஒளிருமிரண்டிறையைந்தினி னுறமகவுண்டிறைபார்வையே . 

( இ - ள் ) மகுத்துவம் பொருந்திய ஜெனன ராசியதிபதி சப்தம ராசி 
யான 7 - ஆம் ராசியிலிருக்க , சுகாதிபதியும் சப்தமாதியும்சேர்ந்து ஏதேனும் 
ஒரு ராசியிலிருக்கவும் , தனாதிபதியாகிய இரண்டாம் ராசியதிபதி ஜெனன 
ராசியிலிருக்க பிறந்த ஜாதகன் அதிக சமாத்துடைய மைந்தர்களைப் பெறு 
வன் , இரண்டாமதிபதி புத்திர ஸ்தானமாகிய 5 - ஆம் ராசியிலிருந்தாலும் 
கடவுள் கிருபையால் புத்திரருண்டு எ - று . 

( வி -ரை ) 7 - ல் சேர்ந்த கிரகம் சனியாகி குரு பார்க்காதிருக்க மூன்று 
வருஷம் கெர்ப்பமாக இருந்து புத்திரன் பிறப்பானென சாதக சிந்தாமணி 
யில் 776 - ஆம் செய்யுளில் கூறியபடியாம் . 

( 609 ) 
பாரினிலைந்தாமதிபதி பண்புடனின்றபுடத்தையுஞ் 
சூரியதேவர்புடத்தையுந் தொகையொடு கூட்டிய ராசியில் 
தார்புனையம்புயராசனுந் தகைமையுடன்செறிகாலமே 
வீரியவானொருமைந்தனும் மேவுவனம்புவிமீதிலே . 

( இ - ள் ) ஒவ்வொருவருக்கும் புத்திரனுண்டாகும் கால விபரங்களைச் 
சொல்லவேண்டுவதாயின் 5 - ஆம் நாசிநாதனாகிய புத்திர ஸ்தானாதிபதி 
நின்ற ஸ்புடத்தோடு சூரியனின்ற ஸ்புடத்தையும் கூட்டிய தொகையில் 
நரு வருங்காலத்தில் பலசாலியான மைந்தன் ஒருவன் பிறப்பான் என்றும் 

(610 ) 


விளக்க விருத்தியுரை 


567 


மீதிலைந்தாதிபுடத்தினி லிரவி மகன்றனை வாங்கியே 
போதுறு ராசியின் மன்னுறும் போதிறுமேசிறுபுத்திரன் 
கோதறுமன்னன்புடத்தினிற் குளிகனை வாங்கியராசியில் 
ஏதமில்சனிவருபோதிரா தேகமரித்திடும் பாலரே . 

( இ - ள் ) புத்திர ஸ்தானாதிபதி என்னும் 5 - ஆம் ராசியதிபதி கின்ற 
ஸ்புடத்தோடு சனிநின்றவகையும் வாங்கி நேர்ந்தராசியில் குரு வரும்போது 
வனுக்கு உதித்த புத்திரருக்கு கெண்டமுண்டு . புத்திர காரகனாகிய குரு 
நின்ற ஸ்புடத்தில் குளிகனை வாங்கிகண்ட ராசியில் சனி வரும்போது 
மேலே சொல்லியபடி புத்திரகெண்டம் முதலிய தோஷம் உண்டு எ - று . ( ) 


அறிந்திடும்பரிதி கேந்திரந்தன்னி லம்புலியிருந்திடப்பிதாவில் 
அற்பமாம்புதல்வர் தரித்திடும் சசிதா னணுகியேபளபரத்திருக்கில் 
செறிந்திடுந்தந்தை தனக்கிணைசுதனாந் திங்களாபோக்கிலியத்தில் 
சேர்ந்திடிற் பிதாவி லதிகபுத்திரனாஞ் செங்கதிரோனுறும்பதிக்கே . 

( இ - ள் ) சூரியன் எந்த ராசியில் இருந்தானோ அந்த ராசிக்கு 1-4-7-10 
என்னும் கேந்திர ஸ்தானங்களில் இரவிற்கரசனாகிய சந்திரனிருக்க அந்த 
ஜாதகனின் பிதாவோடு எத்தனை சகோதரர்களோ அத்தொகையில் 
குறைந்த புத்திர உற்பவமுண்டு. மேற்சொன்ன சந்திரன் சூரியன் நின்ற 
ஸ்தானத்திற்கு ( பனபரம் ) என்ஓம் ஸ்தானங்களில் இருப்பாரேயானால் 
அவன் பிதா எத்தனைப் பிறவியைப் பெற்றானோ அத்தனை மக்கள் உண்டு 
எனவும் , சூரியனின்ற ராசிக்கு போலிய ஸ்தானங்களில் சந்திரனிருக்க 
தன் பிதாவின் சகோதரர்களை விட அதிகம் புத்திரர்களைப் பெறுவான் . 

இதுவுமது ( ஷை தொடர் ) 
நிறைந்தருளைந்தே ழொன்பது வியத்தினில் வுறநிலவுறுமனைதான் 
நீடுநட்பாட்சி யுச்சமாயிருக்க நிருபனுமதிதனைக்காண 
உறைந்திடுந்தந்தைக்கதிகமாஞ் செல்வ முள்ள புத்திரனெனச்சொல்லும் 
உலவுமம்மதியைச் சுக்கிரன்காணி லுணர்வெகுபோகவானாமே . 

( இ - ள் ) கதிரவனிருந்த ராசிக்கு 5-7-9-12 என்னும் ராசிகளில் சந்திர 
னிருக்க , அவன் நட்பு ஆக்ஷி உச்ச கேந்திரம் பெற , அவர்களை குரு நோக்க , 
தன் தந்தையைவிட அதிக தனமுள்ளவனாகுவன் . மேற்சொன்ன 5 7 9-12 
என்னும் இடங்களில் சேர்ந்த சந்திரனை புகராகிய சுக்கிரன் நோக்கமுற்று 
இருக்க அவன் திரண்ட யோகமானென்றும் கூறுவர் எ - று . ( 612 ) 


போகமாயைந்தா மதிபன்லாபாதி பொருந்தியேமித்துருவாக 
வாகு சேரைந்தா மதிபதியுச்சனுமாய் வளம்பெறுசுபனுமேயாயின் 
மோகமாய்லாபத் தினிலிருக்க முறைதவிராதபுத்திரர்கள் 
ஆகவே பலருண் டவருடன்கூடு மத்தனை புதல்வருண்டாமே . 


568 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) புத்திர ஸ்தானாதிபதியாகிய 5 - ஆம் சொசிக்குடையோனிருந்த 
ராசிக்கு லாபஸ்தானமான 11 - ஆம் இராசியதிபதி தனக்கு உறவு கோட் 
சளின் கேத்திரமாயும் , 5 - ஆம் இராசியதிபதி நற்கோளாய் லாபஸ்தான 
மேறி உச்சம்பெற , சத்தியவிதி தவறாத மக்கள் பலர் உண்டாவர் . எத்களை 
புதல்வர்கள் உண்டாவரெனில் , உச்சம்பெற்ற 5 - ஆம் வீட்டதிபதியோடு 
எத்தனை கிரகங்கள் இருந்தனவோ அத்தனைப் புதல்வர்கள் உண்டாவர் . 

( வி - ரை ) ஐந்தாம் வீட்டோன் லாபஸ்தானத்தில் உச்சம்பெறின் சத்ய 
விதி தவறாத புத்திரர்களைப் பெறுவாராயினும் , ஜெனன லக்கினம் மிதுனம் 
கன்னி -தனுசு- மீனம் இவையாக லக்கினத்தைச் சுபகிரகங்களால்பார்த்தும் 
சூரியன் - சந்திரன் - குஜன் -புதன் இச்சுரல்வரும் கூடி யிருக்கின் ஆணும் 
பெண்ணுமான இரட்டைப்பிறப்பாக பிறக்கும் என்றும் கூறுவர் . ஜெனன 
லக்கினத்திற்கு 4-9 இவ்வீராசியில் தீயகிரசங்களிருக்க , 1-4 இவ்விராசியில் 
பாக்கியாதி என்னும் 9 - ஆம் வீட்டோன் நீச்சம்பெற்று பலம் தாழ்ந்து 
பாவகிரகங்களுடன் கூடியும் , 1-4 - ஆம் ராசியதிபர்கள் சுபவர்க்கமின்றி 
இருக்க , இவன் மனைவியின் கெர்ப்பத்திலுதித்தபுத்திரனை அந்தியர் பார்த்து 
இவன் அந்தியலக்குப் பிறந்தவனென் றம் உலகோர் கூறுவரென சாதக 
சிந்தாமணியின் 5 - ஆம் பாவகத்தில் கூறியபடியாம் . 

( 613 ) 
ஆமெனுமைந்தாதிபனாதித்த னணுகிலோவெகுபிள்ளையுளதாம் 
ஓமெனுமைந்தாமாதிபனும்பாம்பு மொக்கவேயெட்டினிற்கூடிடில் 
தேமெனும்தத்துபுத்திரனாவன் றிருந்து மைந்தாகிபனுடனே 
தோமெனும்பாம்புமிரவியுங்கூடிற் றொடர்மிருகங்கள் போலிருப்பான் . 

( இ - ள் ) மகுத்துவம் பொருந்திய உடலாதி என்னும் ஜெனன ராசிக்கு 
புத்திர ஸ்தானமெனப் பேசும் 5 ஆம் ராசியதிபதி ரவியோடு கூடியிருக்கில் 
அவன் அதிக புத்திரர்களை உடையவனாவான் . புத்திர ஸ்தானாதிபதியான 
5 - ஆம் ராசிநாதனோடு ராகு கேதுக்களாகிய பாம்புகளில் ஒருவர் சேர்ந்து , 
அஷ்டம ஸ்தானமான 8 - ஆம் ராசியிலிருக்க , அவனுக்கு சத்துபுத்திரன் 
தான் உண்டாவரென்றும் , மேற்சொன்ன 5 - ஆம் வீட்ட திபதியோடு சாகு 
கேதுக்களில் ஒருவரும் சூரியனும் இருக்கில் அவன் மிருகங்களைப்போல் 
இருப்பானென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 5 - ஆம் ராசியதிபனோடு சூரியன் சேரின் அதிக புத்திரர்கள் 
உள்ள வனென்று கூறியவண்ணம் , 

அஞ்சிடான் சோபன்மர் திரி யவரிருந் திடத்தைப்பாபர் 
மிஞ்சியே பாராராகில் மிகையஸ்த மானமில்லா 
தொஞ்சிட முன்பின்பாவர் தோன்றியே நில்லாராகிற் 

கொஞ்சிட வனே கம்புத்திரர் கொடும்பகை நீசமென்றேல் . 
என்றபடி , 5 - ஆம் வீட்ட தியனும் , அதற்கு ஐந்தாம் வீட்டதிபனும் , 
இம்மூவர்களும் எந்த ராசியிலிருந்தாலும் , அவர்கள் நின்ற ராசியை பாவ 
கிரகங்களால் பார்க்கப்படாமலும் , அஸ்தமயமின்றியும் , அவர்கள் நின்ற 
ராசிக்கு முன்பின் ராசிகளில் பாவகோட்கள் இல்லாதிருக்குமாகில் அவ 
னுக்கு கொஞ்சி விளையாடத்தக்க அநேகம் புத்திரருண்டு ; நீச்சம் பெற்றிருக் 
கில் புத்திரரில்லை எனவும் கேரளத்தில் சொல்லியபடி ஆராய்ந்து கூறுக . ( ) 


விளக்க விருத்தியுரை 


569 


இருந்திடுமிதுனலக்கினமாக வினியகோலிடத்தினிற்குசனும் [ கும் 
பொருந்தியேயிருக்கினிலிவனிவன் முன்னோன் புகழ்பெருதந்தை மூவருக் 
வருந்தியவிரோதம்விளைந்திடும் பொல்லா வஞ்சகராவர்மாநிலத்தில் 
திருந்தியிப்படியல்லாமலேயிருக்கிற் றினமுறவாகிவாழ்ந்திருப்பார் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் புதன் வீடான மிதுன ராசியாக , அதற்கு 
ஐந்தாம் ராசியான துலா ராசியில் குஜனிருக்க , அந்த ஜாதகனுக்கும் அவ 
னுக்கு முன்பிறந்த ஜேஷ்டனுக்கும் , அவன் பிதாவுக்கும் வருத்தத்தைத் 
தரத்தக்க கொடுமையான விரோதங்களும் , வஞ்சகங்கள் உள்ளவராயும் 
இருப்பார் . மேற்சொன்னபடி 5 - ல் குஜன் இல்லாதிருக்கில் எந்நாளும் 
பகையின்றி வாழ்வார்கள் எ - று . 

( வி - ரை ) 5 - ல் குஜன் நிற்கில் சஞ்சலமுள்ள மனத்தனும் , முன்கோபி 
யும் , தனநாசமும் , புத்திர தனமுள்ளவனும் , வைராக்கிய முள்ளவனும் 
ஆவாரென சாதக சிந்தாமணியில் சொல்லியிருக்கினும் , 5 - ஆம் இராசிநாதன் 
இருக்கும் வன்மையும் , 5 - ஆம் இராசியைக் கண்ணுற்ற கிரக பலத்தையும் 
அறிந்து மேற்சொல்லிய தோஷம் நீங்கும் நீங்காதெனக் கூறுக . 

( 615 ) 


இருந்தபத்தா மிறைவனைந்தாதிபன் 
பொருந்துமித்துரு வாய்ப்புண்ணியனுமாய்ப் 
பரிந்தவுத்தமர் வீட்டுறப்பாலனும் 

வருந்திடான்றனந் தேடிவழங்குவான் . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 5 - ம் இடத்தோனாகிய புத்திர ஸ்தானாதிபதி 
பும் , 10 - ஆம் இடத்தோனான ராஜ்யாதிபதியும் , ஜெனன ராசியதிபனுக்கு 
மித்துருவாயும் , சுபக்கோளாயும் , நற்க்ஷேத்திரங்களையும் பெற்றிருக்கின் 
அந்தஜாதகன் வருத்தமில்லாதவனும் , அநேக பொருள்களைச் சம்பாதித்து 
தியாகம் கொடுப்பவனுமாவான் எ - று . 

( 616 ) 


வழங்கியவைந்தா மாதிகுசனுங்கூடி 

மந்தனோக்குற வைந்தின்மருவிநிற்கில் 
முழங்கிடவேதத்து புத்திரனுமாவன் 

முயலைந்தாமாதி குசன்சனியம்சத்தில் 
தழங்குகுசன்பார்க்க நிற்கிலன்னியர்கள் 

தமரிடத்திற் போய்வளர்வன் சனியம்சத்தில் 
அழுங்கிடவேயிரவிதா னேறியைந்தில் 

அருங்குழவியிலை யென்றேயறையலாமே . 
( இ - ள் ) பெருமையையுடைய ஜெனன ராசிக்கு 5 - ஆம் ஷேத்திராதி 
பதியும் குஜனும் ஒன்றுகூடி புத்திரஸ்தானமாகிய 5 - ஆம் இராசியிலேயே 
இருக்க , அவர்களைக் கொடியோர்களில் ஒருவரான சனி பார்க்கப் பிறந் 
தவன் தத்துபுத்திரனாவான் . மேற்சொன்ன 5 - ஆம் இராசியதிபதி சனி 

72 


570 


சாதக அலங்காரம் 


லது குஜன் அம்சம் பெற்று , சுக்கிரனாகில் நோக்கும் , அவன் அந்தியர் 
டத்தில் போய் வளர்வான் . சூரியன் சனி யம்சம் பெற்று 5 - ஆம் இராசி 
யான புத்திர ஸ்தானத்திலேயே இருக்க , அவனுக்குப் புத்திரர்கள் இல்லை 
யென்றே சொல்லலாம் எ - று . 

( வி - ரை ) 5 - ஆம் ராசியதிபதி குஜன் அல்லது சனி அம்சம் பெற்று 
சுக்கிரன் பார்க்க அந்தியரிடம் போய் வளர்வானாயினும் , 
புத்திரகாரகனு மைந்துக் கதிபதி இவர்கள் 

போற்று மங்கி சாதிபரும் பாபவர்க்க மடைய 
வைத்தகுரு வீக்ஷண மிலா திருக்கு மேனும் 

மதிசெவ்வாய் சத்துருதா னத்திசையைக் கூடி 
வித்தக மாய் நாலினிற்க சுபர்பாரா ரேனும் 

மிகு ராகு ரவிகூடி நாலதனி லிருக்க 
சுத்தமிலாப் பாவருடன் கூடவே பார்க்க 

சுபர்பாரா திருக்கின் விப சாரிப்புத்திர னென்பார் . 
என்றபடி புத்திர காரகனும் . புத்திர ஸ்தானாதிபதியும் , அவர்கள் இருந்த 
அங்கிசத்தாரும் பாவவர்க்கமேறியும் , குரு பலமற்று சந்திரன் அங்காரகன் 
இவர்கள் சத்துருவோடுகூடி நான்காம் இராசியிலிருந்து சுபர்களால் பார்க் 
காமலும் சூரியனும் இராகுவும் கூடி நான்காம் இராசியிலிருக்கவும் பார்க் 
கவுமானால் அந்த ஜாதகனுக்கு உதிக்ரும் குழந்தைகளைக்கண்டு இவை 
விபசாரி புத்திரர் எனக் கூறுவாரென சாதக சிந்தாமணியில் கூறியபடி 
ஆராய்ந்து சொல்லுதல் நலம் . 

( 617 ) 


நல்லதோரைந்தா மதிபதியிரவி நற்சனியங்கிசமேறி 
அல்லலார்சனிகண் டிடவுமைந்திடத்தி லமர்ந்திடிற்பாவிஷயத்தால் 
வல்லமைபுதல்வ னுளனெனமொழிவர் மற்றுமைந்தாமிடந்தன்னில் 
சொல்லியகுசனுங் காரியங்கிசத்திற் சூழ்ந்திடக்கருச்சுரோணிதமாம் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 5 ம் ராசிநாதனான புத்திர ஸ்தானாதிபதியும் 
சூரியனும் கூடி கொடியவரில் ஒருவரெனப் பேசும் சனி அங்கிசம்பெற்று 
நிற்கினும் , அல்லது தீய க்ஷேத்திரங்களிலிருந்து மேற்படி சனியால் நோக் 
குறினும் , அந்த ஜாதகனுக்குப் பிறந்த புத்திரனைப்பற்றி இவை அந்நிய 
விஷயமெனக் கூறுவர் . மேலே சொல்லியுள்ள 5 - ஆம் ராசியில் குஜனிருக்க 
அவனோடு சனி சகிதம் பெற , மேற்சொன்ன குஜன் சனி அங்கிசமேற, 
அவனுக்கு உதிக்கும் புத்திரக்கருவு நாசமாய்ப்போம் என்றும் கூறுவர் . 

( வி - ரை ) 5 - ஆம் ராசிக்குடையோனும் சூரியனும் சனி அங்கிசம் பெற்றா 
லும் , சனியுடன் சேர்ந்தாலும் அவன் புத்திரன் விஷயம் வேறு என்றனர் . 
சந்திரன் சனிவர்க்கமடைய , புதன் பலம்பெற , அவனுக்குண்டாகும் புத்தி 
ரனை இரண்டு பிதாக்கள் பெற்றவரெனவும் , 7-5 இவ்விடங்களில் சந்திரன் 
இருந்து புதன் பார்க்கினும் , அல்லது சந்திரனோடு இருக்கினும் அவன் 
புத்திரனுக்கு மேற்சொல்லிய தோஷமின்றி பிறப்பானென சாதக சிந்தா 
மணியில் கூறியபடி ஆராய்ந்து கூறுவது நலம் , 


( 618 ) 


விளக்க விருத்தியுரை 


5711 


ஆனலக்கினத்திற் சந்திரனிருக்க வாறினிற் சுங்கனுற்றிடவும் 
தானுறும்புதல்வ னேகனாமிரவி சந்திர னிருவருங்கூடி 
ஊனமிலினிய கேந்திரத்திருக்கி னுரிமை செய்யான் பிதாவினுக்கே 
ஈனமின்மரண தகனகாலங்க ளிரண்டெனு முபயராசிக்கே . 

( இள் ) ஜெனன ராசியில் நற்க்ஷேத்திரங்களுக்கு அரசனாகிய சந்திரன் 
இருக்கவும் , ரோகமென்னும் 6 - ஆம் இராசியில் சுக்கிரனுமிருக்கப் பிறந்தவ 
னுக்கு ஏகபுத்திரன் ( அதாவது ) ஒரே பிள்ளை தான் உண்டாகுமெனவும் , 
சூரியன் சந்திரனும் ஒன்று கூடி ஜெனன ராசிக்கு கேந்திரங்களாகிய 1-4-7 
10 இவ்விடங்களிலிருக்க அவனுக்கு உதிக்கும் புத்திரன் தன் தந்தைக்குச் 
செய்யவேண்டிய கடமைகளை செய்யானெனவும் மேற்சொல்லியகிரகங்கள் 
உபயராசிகளென்னும் மிதுனம் - கன்னி - தனுசு - மீனம் முதலிய ராசிகளில் 
இருக்க மரண தகனகாலம் இரண்டுநாளெனவும் கூறுவர் .. ( 619 ) 


. 


நல்லவர்பா ராதிருக்க வைந்தாம்வீட்டில் 

நாடுமைந்தா மதிபனுட னண்ணியேனும் 
வல்லகரும் பாம்பிருக்க நாகசாப 

வகையினான் மைந்தரில்லை மறித்து நாகம் 
ஒல்லையுடன் பிரதிஷ்டை செய்யின்மைந்தர் 

உண்டாகு முயருங்கேந் திரகோணத்துள் 
மல்லல்சுபக் கிரகத்தின் பார்வையற்றால் 

மைந்தரில்லை செபவோம வகையிலுண்டாம் . 
இ - ள் ) ஜெனனராசிக்கு ஐந்தாம் ராசியதிபனான புத்திர ஸ்தானாதி 
பதியை சுபகோட்களால் நோக்குறாமலும் , மேற்சொன்ன 5 - ஆம் ராசியதிப 
னோடு பாம்பாகிய ராகு சகிதம்பெற்றிருக்கவும் , அந்த ஜாதகனுக்கு நாக 
சாபத்தால் மக்கட்பிறவி இல்லை எனவும் , ஜெனிக்கினும் மறிக்குமெனவும் , 
தற்கு நாகப்பிரதிஷ்டை செய்யின் மைந்தர்கள் உலடெனவும் , கேந்திரம் 
திரிகோணம் என்னும் ராசிகளை சுபசோட்கள் நோக்கின்றி இருக்கில் 
புத்திரப்பேறு இல்லை எனவும் , நவக்கிரக சாந்தி செய்து ஜெபம் செய்யில் 
புத்திரர் உண்டாவரெனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ஐந்தில் ராகு கேதுக்களில் ஒருவரிருந்து வேறு கிரகங்கள் 
சேராமலும் பார்க்காமலும் , ஐந்தாம் ராசியதிபதி 6-8-12 இவ்விடங்களில் 
நீச்சம் பகை பெற்று குரு அஸ்தமயமாகி இருக்கில் அந்த ஜாதகனுக்கு 
எவ்வித பரிகாரம் செய்யினும் புத்திரர்கள் இல்லை எனவும் , இவ்வாறு 
உதிப்பது பூர்வ கர்மமெனவும் சோதிடத்தோர் கூறுவர் . 

(620 ) 
உண்டாமைந் தாம்வீட்டோ னாறாமாதி 

உடன்கூடி நல்லோர்கண் ணுறாமனிற்க 
அண்டாத சத்துருசா பத்தினாலே 

ஆனதொரு மகவில்லை யைந்தாம் வீட்டில் 
மிண்டாக வைந்தாதி யிருக்க நல்லோர் 

விழிப்பார்வை யறத்தீயோர் மிகவுநோக்கிக் 


1 


572 


சாதக அலங்காரம் 


கண்டார்க ளெனிற்றெய்வ சாபத்தாலே 

காளையர்க ளிலையோம கன்மஞ்செய்ய . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு ஐந்தாம் ராசிநாதனான புத்திரஸ்தானாதிபதி 
யும் , ரோகஸ்தானாதிபதி என்னும் 6 - ஆம் ராசிநாதனும் ஒன்றுகூடி சுப 
கோட்களால் நோக்குறது அமர்ந்திருப்பாரேயானால் அந்த ஜாதகனுக்குச் 
சத்துரு சாபத்தினால் மக்கட்பிறவி இல்லை எனவும் , மேற்சொன்ன 5 - ஆம் 
ராசிநாதன் தன் சுயவீட்டில் ஆக்ஷிபெற்று சுபகோட்கள் பார்வையற்று அசு 
பர்களால் பார்க்கப்பட்டிருந்தால் அவனுக்குப் புத்திரப்பேறில்லை எனவும் , 
ஓமம் எக்கியம் முதலியவைகளைச் செய்து தானம் செய்யின் புத்திரனுண்டு 
எனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சத்துரு தோஷத்தால் புத்திர விருத்தியில்லாதார் 6 - ஆம்ராசி 
நாதன் எவனோ அவனுக்குத் தக்கபடி 592 - ம் செய்யுளுக்கு இடையில் 
சொல்லியபடி அந்தந்த தெய்வங்களுக்கு அபிஷேகிப்பதுடன் நவக்கிரக 
தியானமும் செய்யின் புத்திர உற்பவம் உண்டாகும் என்பதாம் . 
மற்றும் பரிகார விவரங்கள் வருமாறு: 

அசுவத்த பிரதக்ஷணம் 

அரசமர பிரதக்ஷணம் 
இதுவே நாகபிரதிஷ்டை என்று கூறப்படும் . 
அஸ்வத்தஸ் ஸர்வ வ்ருக்ஷாணாம் தேவர்ஷிணாஞ்ச நாரத 

கர்தர் வாணாம் சித்ராதஸ் விததாநாங் கபிலோ முதிம் . 
என்று பகவத்கீதை 10 - ஆம் அத்தியாயம் 26 ம் சுலோகத்தில் , ஸ்ரீ பகவான் 
ருக்ஷங்கள் அனைத்திலும் அசுவத்த ( அரசு )விருட்சம் தானாக இருப்பதாய் 
அருள் செய்திருக்கின்றனர் . திருமுட்ட புராணத்தில் ஸ்ரீமந் நாராயணமூர்த்தி 
யின் வலது நேத்திரத்திலிருந்து இவ்விருட்சம் பிறந்ததெனவும் , சகல 
விருக்ஷங்களுக்கும் முதன்மையாக இருக்கும்படி அவர் அனுக்கிரகித்து 
அபிஷேகம் செய்து அரசு எனப் பெயரிட்டனர் எனவும் கூறப்பட்டிருக் 
கின்றது . இவ்விருக்ஷம் நமது நாட்டில் எவ்விடங்களிலும் இருக்கின்றது . 

கன்ற அடியிடமும் , நீண்டு வளர்ந்த வெண்மையான செழுங்கிளைகளும் 
திரண்டுருண்டு ஓங்கி வளர்ந்த உருவமும் , பச்சைநிறமாகத் தழைத்த இலை 
யும் , அந்த இலையின் அழகிய அமைப்பும் , அந்த இலையினூடே மென் 
காற்று நுழைந்து சலசலவென்று ஒலிக்கும் ஒலியின் காட்சியும் மனோரம்ய 
மாக இருக்கும் . இது தன்னைக் காணபோர் கண்ணையும் மனதையும் 
ஒருங்கே கவறுந் தன்மையதாகும் " பூவாதே காய்க்கு மரமுமுள மக்களும் , 
ஏவாதே மின் றுணர்வார் தாமுளரே ” என்றபடி , அத்தி - ஆல் - பலா முதலிய 
வைகளைப்போல் பூவாதே காய்க்கும் மரங்களுள் இதுவும் ஒன்றாகும் . 
பூவாது காய்க்கும் மரம் என்பதை அறிவதற்கு ஓர் அடையாள முண்டு . அது 
யாதெனில் : அவ்வினத்து மரங்கள் தளிர்விடும்போது அந்தத் தளிர் மூங்கில் 
முளைபோல் மூடிக்கொண்டிருக்கும் ஆடைபோன்ற ஒருவித இதழால் 
மூடப்பட்டிருக்கும் . அவ்வாடை தளிர் முதிர முதிர உலர்ந்து உதிர்ந்து 
போகும் . இதுவே அதனை அறிதற்கு ஏற்ற குறியாகும் . வஸந்தருதுவாகிய 
சித்திரை வைகாசியாதங்களில் இம்மரம் பழைய இலைகளை உதிர்ச்சவிட்டு 


சு 


விளக்க விருத்தியுரை 

573 
புதியதாகத் தளிர் எடுக்கும் . இதனிடத்தில் தாமிரசத்தும் மின்சாரமும் 
இருக்கின்றது . நோயினால் துன்பப்பட்டு சௌக்கியமடைந்து வருவோரும் , 
சரீரமும் மனமும் மெலிவடைந்திருப்போரும் , காலையும் மாலையும் சுத்த 
மான நீரில் மூழ்கி ஈரமான உடையுடன் அரசமரத்தைப் பிரதக்ஷணம் 
செய்து வருவதை நாம் பன்முறைக்கண்டிருக்கின்றோம் . அவர்கள் அப்படிச் 
செய்து வருவதனால் நாளுக்குநாள் நலிவுகள் குறைந்து தெளிவடைந்து 
பூரணமான சௌக்கியத்தைப் பெறுவதையும் காண்கின்றோம் . 

இதற்குக் காரணம் இவ்விருட்சத்தின் காற்றேயாம் . மின்சாரமானது 
கூர்மையான முனைகளின் வழியாகவே நன்கு ஒழுகுந் தன்மையுடையதும் , 
ஈரமான பொருள்களில் மட்டுமே நன்கு பரவுந் தன்மை யுடையதுமாகும் . 
ஆதலால் அரசமரத்திலுள்ள மின்சாரமானது அரசிலையின் கூர்மையான 
நுனியின் வழியாக நனைந்த ஈரமான உடையுடன் வலம் வருகின்ற வியாதி 
யஸ்தர்களின் சரீரத்தில் சிறிது சிறிதாகப் பரவி நாளுக்குநாள் வலிவைத் 
தந்து சௌக்கியப்படுத்துகின் றதென்று இரசாயன சாஸ்திரக்ஞர்கள் கூற 
நிற்பர் . ஆயினும் சரீரத்திலுள்ள வியாதி , விஷக்கடி , பேய்பிடி இவைகளை 
நீக்குத்தன்மை அரசமரத்தின் காற்றுக்கு அவ்வளவாக இல்லை . வேம்பின் 
காற்றுக்கே உண்டு . இதுபற்றியே மணிமேகலையில் வேம்புக்கு “ அரவாய்க் 
கடிப்பகை என்ற பெயர் கூறப்பட்டிருக்கின்றது . அரசமரத்தின் சுள்ளி 
யின் புகையை மோப்பதனால் சரீரத்தின் நரம்பு தளர்ச்சிகள் நீங்கி வன்மை 
யுண்டாகி முறுக்கேறும் . மகரிஷிகளும் ஞானிகளும் நாடோறும் பலவகை 
சமித்துக்களுடன் அரசு சமித்தையுஞ் சேர்த்து அக்கினி காரியங்களைச் 
செய்து சரீரவன்மையும் மனத்தெளிவும் தீர்க்காயுளும் பெற்று நெடுங்காலம் 
வாழ்ந்திருந்தனர் . 

மூலதோ பிரம்ம ரூபாய மத்யதே விஷ்ணு ரூபிணி 

அக்ரதோ விவரூபாய விருக்ஷராஜாயதே நம : 
அசுவத்த விருக்ஷத்தின் அடி - நடு - முடி என்னும் மூன்றிடத்திலும் , பிரம்ம 
விஷ்ணு - ருத்திரர் என்னும் திரிமூர்த்திகளும் இருந்து வாழ்கின்றனர் 
என்றும் , ஆதலால் இவ்விருட்சத்தைப் பிரதஷணம் செய்தவர்கள் அம் 
மூவரையும் பிரதக்ஷணம் செய்து சகல நற்பேறுகளையும் பெற்று வாழ்வர் 
என்றும் , பிரம்மசரியவிரதத்தை பிழைபடாமல் காத்து நல்லொழுக்கத்திற் 
சிறந்து விளங்கிய ஒரு புருஷன் ஊழின் பயனால் உயிரிழப்பின் அவனே 
அரசமரமாகப் பிறக்கின்றனன் என்றும் , இதுபற்றியே இம்மரத்திற்கு 
இடது பக்கத்தில் நாகப்பிரதிஷ்டை செய்துவைத்துக் கலியாணமும் 
செய்து வைத்தவர்களுக்கு மகப்பேறு உண்டாகுமென்றும் , அரசு ஆணும் , 
வேம்பு பெண்ணும் ஆகுமென்றும் , அவ்விரண்டையும் ஒன்றாக நட்டு 
வளர்த்து கலியாணம் செய்து வழிபடுவோருக்கு அவசியம் புத்திரப்பேறு 
உண்டாகுமென்றும் சுருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்களில் ஆன்றோர் 
திருவாய் மலர்ந்திருக்கின்றனர் . 

மார்க்கணீர்ஷே மாகமாலி வைஸாகே கார்த்திகேத்தா 
விவாஹங் காரயே தேவம் பிப்பலஸ்ய மஹாபலம் 
கோடி விப்ர விவாஹே நயபேலம் லபதே நர : 
அஸ்வத்தஸ்ய விலாஹோ தத்பலம் பதே புவி , 


1 


| 


54 

சாதக அலங்காரம் 
என்றபடி , மார்கழி - மாசி - வைகாசி - கார்த்திகை இந்த மாதங்களில் அரசு . 
வேம்பு ஆகிய விருக்ஷங்களுக்கு விவாகம்செய்ய உத்தமம் என்பதும் , கோடி 
பிராமணர்களுக்கு விவாகம் செய்துவைத்தால் எவ்வளவு புண்ணிய முண் 
டாகுமோ அவ்வளவு புண்ணியமும் ஒரு அசுவத்தவிவாகத்தினால் சித்திக்கு 
மென்றும் மகரிஷிகள் கூறியிருக்கின் றனர் . முதல் அஸ்வத்த பிரதிஷ்டை 
யும் , இரண்டாவது அஸ்வத்த உபநயனமும் , மூன்றாவது அஸ்வத்த விவாக 
மும் முறையே சாஸ்திரவிதிப்படி செய்துவைத்தல் உத்தமம் , 
மற்றும் , அமாவைஸோ மவாரேண ரவிவாரேண ஸப்தமீ 

சதுர்த்தீ பௌமவாரேண விஷுவத் ஸத்ரு ஸம்பவம் , 
என்றபடி , அமாவாசையும் திங்கட்கிழமையும் சப்தமி திதியும் ஞாயிற்றுக் 
கிழமையும் , சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிவந்தால் அந்த 
தினம் விஷுவத் புண்ணியகாலத்தில் ஒப்பானதென்றும் , மும்மூர்த்தி 
களின் சொரூபமாக விளங்கும் புண்ணியநதிதீரங்களிலுள்ள அரசுவிருக்ஷத் 
திற்கு சோடசோபசார பூசைகளும் , அபிஷேக அலங்காரங்களுஞ் செய்து 
நமஸ்கரித்து 108 -பிரதக்ஷணம்வந்து விரதம் இருத்தல்வேண்டும் . இதற்கு 
அசுவத்த பிரதக்ஷண விரதம் என்று பெயர் . இவ்விரதம் அனுஷ்டிப்போர் 
கொடிய வியாதிகள் நீங்கப்பெற்று சுகபோக பாக்கிய புத்திர லாபங்களை 
யடைந்து வாழ்வார்கள் . இவ்விருஷத்தின் அடி பிராமணராகவும் , கிளைகள் 
விஷ்ணுபகவானாகவும் , இலைகள் ருக்வேதமாகவும் பழங்கள் யக்ஞமாகவும் 
எண்ணி பூசை செய்யவேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டு 
இருக்கின்றன . 

நாக பிரதிஷ்டை 
கருங்கற்பலகையில் ஒன்று அல்லது ஐந்து முகமுடைய இரண்டு சர்ப் 
பங்கள் ஒன்றோடொன்று இணைந்து சுற்றிக்கொண்டு இருப்பதுபோல் 
சிற்பிகளைக்கொண்டு சர்ப்ப உருவங்களைச் செய்வித்து , அக்கற்பலகையை 
சிறிதுகாலம் சுத்த நீர் நிலையில் விட்டுவைத்திருந்து எடுத்து பிரதிஷ்டை 
செய்ய விரும்பிய கருத்தாவின் ஜன்ம நாமநக்ஷத்திரங்கட்குத் தாரா - சந்திர 
பலம் சுத்தமுடையதான சுபமுகூர்த்தத்தில் 8 - ஆமிடம் சுத்தமான சுப 
லக்கினத்தில் உத்தராயணத்தில் வேதியர்களைக்கொண்டு சாஸ்திரோக்த 
மாக பிரதிஷ்டை செய்தல் வேண்டும் . அரசு- வேம்பு ஆகிய இவ்விரு விரு 
ஷங்களும் ஒன்றாய் வளர்ந்தோங்கி இருக்குமிடத்தில் அதைச் சுற்றிலும் 
பீடம் அமைத்து , இவ்வித பிரதிஷ்டையைச் செய்துவைப்போர்க்கு 
தவறாமல் புத்திரப்பேறு உண்டாகும் , மற்றும் ஆண்மகவுமின்றி பெண்ணா 
கவே பெறுவோருக்கும் அது விலகி ஆண்மகவு உண்டாகும் என்று 
மகரிஷிகள் கூறியிருக்கின்றனர். இங்ஙனம் நாகப்பிரதிஷ்டை செய்ய 
வேண்டிய காரணத்தைச் சிறிது விளக்குவாம் . 

மூலத் திருவிரல் மேலுக்கு முன்னின்ற 
பாலித்த யோனிக்கு இரவிரல் கீருகின்ற 
கோலித்த குண்டலி யுள்ளே செழுஞ்சுடர் 
ஞாலத்து நாயிக்கு கால்விரற் கீழே . 

( திருமந்திரம் ) 
சகல ஜீவராசிகளினுடைய சரீரத்தினுள்ளே இருக்கும் நூறு நாடிகளின் 
மத்தியில் பாம்பு வடிவமாக மண்டலமிட்டுக் கிடக்கும் தன்மையான 


விளக்க விருத்தியுரை 


575 


குண்டலிசக்தி ஒன்றுண்டு . அதுவே மற்றைய சக்திகளுக்கெல்லாம் 
தலைமையானதும் பரிசுத்தமுடையதும் ஆகும் நமக்கு சஞ்சலம் உண்டாவ 
தற்கு ஏற்ற காரணமாக இருப்பது இந்த சக்தியேயாகும் . மனதைச் சேர்ந் 
திருக்கும் இருதயநாடிகள் யாவும் இக்குண்டலி சக்தியிலேயே இணைக்கப் 
பட்டிருக்கின் றன . சகல யோகாப்பியாசங்களுக்கும் இக்குண்டலி சக்தியே 
பிராணாதாரமாக இருக்கின்றது . கசிய பிரஜாபதிக்குக் கத்துருவையிடத்து 
உதித்த புத்திரர்கள் பலர் . அவர்களுள் மூத்தபுத்திரன் ஆதிசேடன் . 
இவன் பூமியை நடுவில் நின்று தாங்கும் வரம் பெற்றவன் . பிரளயகாலத்தில் 
உலகமும் மற்றைய புவனங்களும் நாசமெய்தியபின்னும் இவன் நாசமின்றி 
சேஷித்து - (மிச்சமாக ) இருப்பவனாதலால் ஆதிசேஷன் என்னும் பெயர் 
பெற்றனன் . இவனுடன் வாசுகி , அனந்தன் , தக்கன் , சங்கபாலன் , குளிகன் , 
பதுமன் , மகாபதுமன் , கார்க்கோடன் என்னும் எட்டு நாகர்களும் 
முறையே கிழக்கு முதலாக எட்டுத் திக்குகளிலும் பூமியைத் தாங்கி 
நிற்பர் . 


இவர்கள் குலத்தைச் சேர்ந்தன மற்றைய சர்ப்பக்கூட்டங்களுமான 
படியால் அவற்றைத் துன்பப்படுத்துவதும் கொல்லுவதும் பாபங்களுச் 
கெல்லாம் தலைமைப்பெற்று சந்தான நாசத்திற்கு ஏதுவாயது போலும். 
சர்ப்பங்களுக்கு காது கிடையாது ; கண்ணையே செவியாக உடையனவாகை 
யால் கட்செவி என்று பெயர் பெறுவதாயின . இதனால் கட்செவி எடுத் 
தாட்டலாம் என்றார் தாயுமானார் . ஒலியைக் கேட்டு வெகுஜாக்கிரதையுடன் 
தன்னைக் காப்பாற்றிக்கொள்ளும் வகையில் நோக்கமுடையதாகையினால் 
அரவம் என்று பெயர் பெற்றது . தனக்குத் தீங்கிழைத்தவனை அநேககாலம் 
வரையில் தனது ஞாபகத்தில் வைத்திருந்து அவனை எவ்விதத்திலாவது 
கடிக்கும் வஞ்சினமுடைய ஜந்துவாகும் . அதனைத் தெரியாமல் மிதித் 
தாலும் , அல்லது அடித்தாலும் கடித்துத் துன்பப்படுத்துமேயன்றி தானாக 
ஒருவரை சடிக்கவேண்டுமென்று கருதிச் செய்யுர் தன்மை யுடையதல்ல . 
அதன் ஞாபகசக்தியைப் பற்றிய கதைகள் பலவுண்டு . விரிவஞ்சி இங்கே 
கூறப்படவில்லை . ஆதலால் சர்ப்பங்களை அடித்துத் துன்பப்படுத்தக்கூடாது 
இதனை அடித்துக் கொன்றவர்களுக்குப் பிறவிகள்தோறும் புத்திரப்பேறு 
இல்லாமல் போகுமென்பது பெரியார் கொள்கை , புத்திரப்பேறு இல்லாத 
வர்கள் எல்லோரும் பூர்வத்தில் நாகத்தைக்கொன்றவர்கள் என்று சொல்ல 
முடியாது .இதனை வேதத்தின் அங்கங்களில் நேத்திராங்கமாகிய சோதிட 
சாஸ்திரத்தின் உதவியினால் நன்கு அறிந்துகொள்ள இயலும் . 

முற்காலத்தில் தக்ஷன் இந்திரனிடம் செல்லுகையில் தன் குமாரனை 
அழைத்துக் கொண்டு போய் அளகாபுரியின் -( குபேரன் பட்டினம் ) அருகில் 
நிறுத்திவிட்டு தான் உட்சென்றனன் . அப்போது அரம்பையின் மனை 
வாயிலுக்குக் குறுக்காக ஒரு பாம்பு - (தக்ஷன் குமாரன் ) இருப்பதைக்கண்டு 
நளகூபரன் - ( குபேரன் மகன் ) தன் கைவாளால் வெட்டினான் . அதைக் 
கண்ட தக்ஷன் நளகூபனைப் பாம்பு கடித்து இறக்கும்படி சபித்துவிட்டுத் 
தன் புதல்வனை மிருதசஞ்சீவினியால் உயிர்ப்பித்துக் கொண்டு போனான் . 

நநளகூபரன் அமிசத்தில் பிறந்தவனே அரிச்சந்திரனுடைய அருந்தவச் 
செல்வனாகிய லோகியதாசன் . ஆதலால் பூர்வ ஜன்ம சாபத்தினால் பாம்பு 
கடித்திறந்தனன் என்ற புராண சரிதம் உலகறிந்த உண்மையாகும் . 


576 


சாதக அலங்காரம் 


சாரமாக 


தத்தோஷ பரிகாரார்த்தம் நாகபூஜாம் ஸமா பேத் 
ஸ்வக்ருஹ் யோக்த விதாநேந ப்ரதிஷ்டாங்கார யேத்ஸுதி : 
நாகமூர்த்திஞ் சுவர்ணேநக்ருத்வாம் பூஜாம் ஸமாசரேத் 
கோ பூ தில ஹிரண்யாதி தத்யாத் வித்தா நுஸாரத 

ஏவங்கருதேது நாகேந்த்ர ப்ரஸாதாத் வர்த்ததே குலம் . 
" என்னும் வசனப்படி நாகதோஷ நிவர்த்தியின் பொருட்டு அவசியம் சாகப் 
பிரதிஷ்டை செய்து திரிகரண சுத்தியாய் அவரவர்கள் கிருஹியோக்தத் 
தின்படி மந்திர பூர்வகமாக பூஜா திகளை நடத்திப் பொன்னால் செய்த சர்ப் 
பத்தையும் பூசித்து , பசு - பூமி - எள் - பொன் இவைகளைத் தமது சக்தியானு 

உத்தம புருஷர்களாகிய மகான்களுக்குத் தானஞ் செய்தால் 
காசேந்திரனாகிய ஆதிசேஷனுடைய அனுக்கிரகத்தால் சந்ததி விருத்தி 
யாய் குலவர்த்தனை யாகுமென்று அறியவேண்டியது . 

( 621 ) 
செய்யவொரு நாலிடத்திற் றீயோர்நிற்கச் 

சேருமைந்தா மதிபனுடன் சனியுங்கூடப் 
பையவே பன்னிரண்டா மிடத்திற்பாவர் 

பற்றி நிற்கத் தாய்சாபம் பாலரில்லை 
ஐயமற ஓமங்கள் சபங்கடான 

மன்புடனே செய்வோர்க்கு மவர்தமக்குத் 
துய்யதிரு மைந்தர்பல ருண்டாமென்று 

சுருதிகலை யாகமங்கள் சொல்லுந்தானே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினம் எந்த ராசியானாலும் அதற்கு நான்காம் 
ராசியில் தீயகோட்கள் சகிதம்பெற, 5 - ஆம் ராசிநாதனென்னும் புத்திர 
ஸ்தானாதிபதியோடு சனி சகிதம் பெற்றிருக்க , விரயஸ்தானத்திலும் கொடி 
யோரிருக்கப் பிறந்தஜாதகனுக்குத் தனது அன்னையின் சாபத்தால் மக்கட் 
பேறு இல்லை எனவும் , அப்படி இருப்பவர்கள் நவக்கிரக ஓமம் செய்து 
ஜெபம் முதலிய நற்கருமங்களைச் செய்யின் அநேக புத்திரர்கள் உண்டாகு 
மென்று நீதிசாஸ்திரங்கள் முறையிடும் எ - று . 

( வி - ரை ) நான்காம் இராசியில் தீயகிரகம் இருந்து 5 - ஆம் வீட்டோன் 
சனியுடன்கூடி , 12 - ஆம் ராசியில் குருவிருந்து மேற்சொல்லியவர்களைப் 
பார்க்கின் அத்தோஷம் பரிகாரமாம் . இன்னும் ஆ V உச்சங்களாகி 
சோக்கில் அநேக புத்திரர்கள் உண்டு . 

( 622 ) 


சொல்லுமிரண்டிற்பன்னிரண்டிற் சுபக்கோள்பாவர்மனையாயின் 
வெல்லும்பாக்கியாதிபதி வியத்திலிருக்கவோரைந்தில் 
நில்லும்பாவர்சன்மாதி நின்றேயத்தமனமாகி 
ஒல்லிற்கூடிற்குலநாச முண்டாம் புத்திரர்தானுமில்லை . 

( இ - ள் ) மகுத்துவமுடைய ஜெனன பாசிக்கு இரண்டாமிடமென்னும் 
தனஸ்தானமும் , 12 -ஆமிடமென்னும் விரயஸ்தானமும் கொடியவர்களின் 
க்ஷேத்திரங்களாக இருந்து , அவ்விராசியில் நற்கோள் சகிதமாக , பாசியாதி 


விளக்க விருத்தியுரை 


577 


என்னும் 9 - ம் வீட்டதிபதி விரயமாசி 12 - ஆம் இராசியிலிருக்கவும் , 
ஜெனன ராசியதிபதி அஸ்தமனம் பெற்றிருக்கவும் , 5 - ஆம் இராசியில் தீய 
சிரகமும் இருக்க அவனுக்குப் புத்திரவிருத்தியின்றி அவன் குலமே காச 
மாய்ப் போகும் எ - று . 

( வி - ரை ) 2-12 தீயர்களின் க்ஷேத்திரமாயினும் , அவ்விராசிக்குடை 
யோர் அக்ஷியாகயிருந்து ஜெனன லக்கினாதிபதி அஸ்தமனம் பெற்றாலும் , 
குருவால்மாத்திரம் பார்க்கப்பட்டால் மேற்சொன்ன புத்திரதோஷம் 
கிடையாதென்றும் , 

ஜென்மத்திற் பாவிரிற்க சீதர னுடனே தீயர் 
கன்மத்திற் பகையோ ராக கருத்துடளோ ராரெட்டாக 
தர்மத்தி லரவம்சேர்ந்து தரைமக னைந்தினின்றால் 

துன்பத்தி லுதித்தகாளை தோன்றிய வன்றேநாசம் . 
என கேரளத்தில் கூறியபடி லக்கினத்தில் பாவகிரகங்களும் , சர்திரனோக 
தீயகிரகங்களும் , தர்மகர்மஸ்தானமென்னும் 10 - ல் இராகுவேனும் அல்லது 
அதில் நின்ற கிரகம் பகையாயும் , 5 - ல் குஜனும் நின்றால் கொடிய வேதனை 
யோடு குழந்தை பிறந்தவன்றே இறந்து போகும் என்பர் . 

( 623 ) 
தானுஞ் சன்ம வியமெட்டிற் சனிசேய் பாவ ருறநிற்க 
மானே புதவ்வர் தாமில்லை வளஞ்சேர் புந்தி சுக்கிரனும் 
ஆன பத்தி லோரெட்டி லமரு மைந்தி லெட்டாதி 
ஊன பாவர் சன்மாதி யுற்றே பற்றிற் புதல்வரில்லை . 

( இ - ள் ) ஜெனன ராசியிலேனும் , ஆயுள் ஸ்தானத்திலேனும் , விரய 
ஸ்தானத்திலேனும் , சனி குஜன் முதலிய பாவகிரகங்களிருக்க , அர்த 
ஜாதகனுக்கு மக்கட்பேறில்லை எனவும் , சுக்கிரன் புதன் இவர்கள் ஜென்ம 
ராசிக்கு 10-8 இவ்விராசிகளிலும் , 8 - ஆம் ராசிக்குடையோன் 5 - ஆம் ராசி 
யிலும் , ஜெனன ராசியதிபன் தீயருடனும் சேர்ந்திருக்கில் புத்திரர் 
இல்லை எ - று . 

( வி - ரை ) 8 -ஆம் வீட்டோன் 5 - ஆம் ராசியிலிருந்தும், ஜெனன ராசிக்கு 
உடையோன் பாவர்களுடன் சேர்ந்தாலும் புத்திரரில்லை எனக் கூறினர் . 
தீயகிரகம் என்பது சனி- அங்காரகன் - இராகு - கேது இவர்களாகையால் 
5 - ம் வீட்டோன் இராகு கேதுக்களோடு இருக்க ,, 
ஆச்சப்பா இன்னமொரு சேதிகேளு 

அஞ்சுளோன் தீயனாய் அரவைக்கூடி 
கூச்சப்பா நாடியே மூன்றில் நிற்க 

குமரனுட மனைவி எண்ணங் கருத்தைக்கேளு 
பாசசப்பா புருஷனிடம் சண்டையிட்டு 

பதறிவிழுந் தோடிடுவாள் கொடிய நீலி 
ஏச்சப்பா வெகுபேர்க்கு இவள்மேல் மோகம் 

இவளாலே கெட்டவர்க ளனேகம்பேரே . 
என . புலிப்பாணி முனிவர் கூறியபடி , 5 - ஆம் வீட்டோன் தீயனாய் இராகு 
கேதுக்களில் ஒருவருடன் கூடி , இலக்கினத்திற்கு 3 - ல் இருக்க, அவன் 

73 


578 


சாதக அலங்காரம் 


மனைவி எண்ணத்தையும் குணத்தையும் சொல்வேன் கேட்பாயாக . அவன் 
தன் புருஷனிடம்சல் டையி . டு கொடியநீலித்தனத்தோடு ஓடிப்போவாள் . 
அவள் மீது அநேகருக்கு மோகம் உண்டென்றும் , அவளால் கெட்டவர்கள் 
அநேகரெனவும் கூறுவாய் என்றதாம் . 

( 624 ) 
புதல்வர் காரகன் புடத்தில் பொருந்து மைந்தாதிபன் புடமாம் 
இதனைக் கூட்டு மிராசிதனில் ஏதமற்ற குருவருங்கால் 
மதலை தோன்றும் புடங்கூட்ட வருராசி யங்கிசை மட்டும் 
சிதவின் மேடமுத லெண்ணச் சேய்தான் பாபர்காணச் சேதம் . 

( இ - ள் ) புத்திர காரகனென்னும் குரு நின்ற ஸ்புடத்தோடு 5 - ஆம்ராசி 
நாதனென்னும் புத்திர ஸ்தானாதிபதியின் ஸ்புடத்தையும் கூட்டிக் காணும் 
இராசியில் குற்றமில்லாத குரு வரும்போது புத்திர உற்பத்தி உண்டாகும் . 
மேலே கூட்டிக்கண்ட இராசியங்கிசையை மேடம்முதல் எண்ணிக்கண்ட 
இராசிகளை குஜன் முதலிய தீயகிரகங்கள் பார்க்க புத்திரசேதம் உண்டா 
கும் எ - று . 

( 625 ) 


சேத மைந்திற் சிறந்த மதியுறில் 
நீதி சேர்பிள்ளை யொன் றுறும் நேமியில் 
போது மற்றும் பிழைப்பது தானில்லை 

வேத முற்றவ ரோதின ரென்பதே . 
இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 5 - ஆம் இராசியில் பெருமையைப் 
படைத்த இரவிற்கு அரசனென்னும் சந்திரன் இருக்கில் நீதி வாய்ந்த 
பிள்ளை ஒன்றே உண்டாகுமெனவும் , மற்றும் பிறக்கும் பிள்ளைகள் மறிக்கு 
மெனவும் , வேதமுதலிய சாஸ்திரங்களையறிந்த நிபுணர்கள் கூறுவார் எ - று . 

(( வி - ரை ) இவை பொதுவாகச் சொன்னதேயாம் . புத்திர ஸ்தானத் 
திற்கு 8 - ஆம் வீட்டோன் பலம்பெற்று , 3 - ஆம் ராசியை சுபகிரகங்கள் 
பார்த்துமிருந்தால் புத்தி , விருத்தியுண்டு. 5 - ஆம் இராசி ஆண் இராசியாக 
விருந்து அதில் சந்திரன் சனி சேர்ந்து , 5 - ஆம் இராசிக்குடையோன் 
ஏகனாய் அமர்ந்திருக்க , அந்த ஜாதகனுக்கு ஆண் ஒன்றும் , பெண் ஒன்றும் 
நிலைத்திருக்குமெனக் கூறுவர் 5 - ல் சந்திரனிருக்க தாய்க்கு இடையூறும், 
புத்திசாலியும் , தயவுமுதலிய சான தருமங்களைச் செய்பவனும் ,தெளிவான 
மாந்திரீகம் கற்பவனும் , முற்கோபியும் , சோம்பல் உள்ளவனும் , போகசுகத் 
தில் மிஞ்சியவனும் , பிரகாசம்பொருந்திய சரீ . வானுமென்றும் கூறுவர் . () 

ஒன்பதாம் வீட்டுக் குடையவன் குருவாய் 
இன்பமாய்ச் சனி யெய்தியே நோக்கிட 
அன்பு புந்தியோ டாதவ னங்குறில் 
பின்பு பிள்ளையை யன்னியர் பேணுவார் . 
( இ - ள் ) பிதுரு ராசியதிபனான 9 - ஆம் ராசிநாதன் குருவாக இருந்து ,, 
ஷ குரு சனியோடு சேர்ந்தாலும் , நோக்கினாலும் , அன்புடைய புதன் 
சூரியனுடன் சகிதமாய் ஏதேனுமொரு இராசியிலிருக்க , இவனுக்குப் பின் 


, 


விளக்க விருத்தியுரை 


579 


இவன் மைந்தனை அந்தியர் கைக்கொள்வார் என்று சோதிடவல்லோர் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளின் கருத்து புத்திரரின் சுகத்தை இவனுக்குப் 
பிறகு வேற்றோர் அனுபவிப்பர் என்றதால் புத்திரன் பருவகாலத்தில் இந்த 
ஜாதகன் பிதா மறிப்பானா? அல்லது விருதாப்பிய திசையா ? வாலிப 
திசையா ? என ஆராய்ந்து சொல்லுவது நலம் . எப்படியெனில் : 8 - ஆம 
பாவகப்படி இவன் ஆயுள் நிர்ணயம் அறிந்து கூறுவது நலம் . ( 627 ) 

ஐந்தின் வீட்டிற் கதிபதி பாவனாய் 
வந்தா றெட்டுப் பனிரண்டின் மன்னரோ 
டுந்தி நாலுஞ் சுபர்திட்டி யுற்றிடில் 
நந்தும் பனிரண் டாண்டினி னாசமே . 

இ - ள் ) ஐந்தாம் வீட்டோன் பாவக்கோளாயும், அவன் குருவுடன் 
சேர்ந்து 6.8-12 என்னும் இடங்களிலிருக்க , அவர்கள் நற்கோட்களின் 
திருஷ்டி பெற்றிருக்க , அவன் வயது 12 - ல் அவன் புத்ரன் மறிப்பான் எ - 

( வி - ரை ) புத்திரபலன் சொல்லவேண்டுவது புத்திரஸ்தானம் என்னும் 
5 - ஆம் ராசியைக் கொண்டும் , புத்திர காரகனென்னும் குருவைக்கொண்டும் 
பேசவேண்டும் . ஆதலால் இவ்விருவரும் 6-8-12 இவ்விடங்களில் இருந்து 
விடில் புத்திர விருத்தி இல்லை என்றே கூறினாலும் ,5 - ஆம் வீட்டைப் பார்க் 
கும் கிரகம் சுபகிரகமாகவும் , ஜெனன லக்கினத்திற்கு 10 - ஆம் க்ஷேத்திரம் 
சுபகிரகங்களுக்கு உரியதாய் சுபர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கருமத்திற்கு 
உரிய புத்திரன் நாள்சென்று ஜெனிக்கு - மனவும் கூறுவர் . ( 628 ) 


வேறு 


புத்திர னேழாமாதி பொருந்துங் கேந்திர கோணத்தில் 
உற்றிடப் பலவானாகி யோங்குமா றதிபன் றானும் 
சித்தமாய்க் கூடினாலும் தெரிசினைப் பார்வை யாலும் 
சுத்தமாய்ப் புதல்வரில்லை யெனமறை சொல்லுந் தானே . 

( இ - ள் ) புத்திர ஸ்தானாதிபதி என்னும் 5 - ஆம் ராசிக்குடையோனும் , 
7 - ஆம் ராசியதிபதி இவ்விருவரும் , கேந்திரங்களாகிய 1-4-7-10 - ல் இருந்து 
பலம் பெற , பெருமையையுடைய ஆறாம் வீட்டோன் பார்த்தாலும் சோர் 
தாலும் அந்த ஜாதகனுக்கு சுத்தமாய் புத்திர உற்பவமில்லை என்று சாஸ் 
திரங்கள் கூறும எ.று. 

(629) 
ஐந்தாம் பாவகம் முற்றிற்று . 


580 


சாதக அலங்காரம் 


ஆறாம் பாவகம் 


T 


( ஆறாமிடம் என்பது சாத்துரு ரோக ஞாயாதி தைரியரெனச் 
சல்லியஸ்தானமென்று முன் பொதுப்பாவகத்தில் கூறப்பட்டன் . 
ஆன தால் இங்கு சத்துருபலனைச் சொல்வாராயினர் . சத்துரு 
என்பது சகோதரர் தாயாதி பகைவர் முதலியோரைக் குறித்த 
தாகையால் , தனக்கு பலமா ? எதிரிக்கு பலமா ? என்னும் விஷ 
உங்களையும் ,. அப்படிச் சத்துருக்களுண்டாயினும் அவர் யாராக 
இருப்பார் ? என்னும் விபரங்களை ஆறாமிடத்தில் நின்ற கிரகத் 
தைக்கொண்டும் , ஆறாம் வீட்டோனுடன் கூடியவர்களைக் 
கொண்டும் , கரும் இராசிநாதனைக்கொண்டும் கூறவேண்டும் . ) 

சத்துரு பலன் 
கூறு மாறா மிடத்திற் குறித்திடும் பலன்க ளாறில் 
வீறுநல் லோர்கள் தாமும் மேவிடிற் றாயத் தார்கள் 
பேறுடன் வழக்கிட் டுள்ள பெருந்தனம் பிரித்துத் தாவென் 
றேறியம் பலத்தி னிற்பர் எதிரிக்கே வலிமை யென்னும் . 
( இ- ள் ) ஆறாம் ராசியால் அறியவேண்டிய பலன் 

பலன் என்னவெனில் 
6 - ஆம் பாசியில சுபகோட்களிருக்கில் தன் தாயாதிகள் மூலமாய் தனக்கு 
ஏற்படும் பூஸ்திதியை பிரித்துக்கொடு என்று சண்டை இடுவான் . ஆனதால் 
ந்த ஜாதகன் எதிரிக்கே பலமெனவும் , தான் அம்பலமாய் பிற்பான் 
எனவும் கூறினார் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய ஆறாம் ராசியில் சுபகிரகமிருந்து ஆறாம் 
வீட்டில் குருவும் பாவகிரகங்களில் ஒருவரும் நிற்க , அவனுக்கு ஏற்படும் 
தோவுங்கள் யாவும் பரிகாரமாகி சத்துரு விருத்தி குறைந்து இருப்பான் . 
னாலும் எந்நாளும் வியாதி யுடையவனாவான் . இதன் விபரம் பின்வரும் 
செய்யுளால் காணலாம் . 

(630 ) 
என்னுமம் புவியு லுள்ள யாவர்க்கும் வலிய னாவன் 
துன்னிய விகாத மேதான் சொல்லுவர் எவர்கண் டாலும் 
மின்னிய ஞாதி யோரை மெலியவே பண்ணு விப்பன் 
கன்னியே யாறி னல்லோர் காதலிற் றிருந்தக் காலே . 

( இ - ள் ) உலகிற் சிறந்த பெண்ணே ! இன்னும் சொல்லுகிறேன் கேட் 
பாயாக : ஆறாம்ராசியில் சுபகிரகங்களிருக்க அந்தஜாதகன் இப்பூமியிலுள்ள 
யாவருக்கும் பலமுள்ளவனாகி இருப்பான் . அவனை யார் பார்க்கினும் விகாத 
வார்த்தையும் தீங்கையுமே செய்வார் ; தன் குலத்தோரையும் நாசம் செய் 
லிப்பவன் என்று கூறுவாய் எ - று . 


கூறுவர் . 


ை 


விளக்க விருத்தியுரை 

581 
( வி - ரை ) மேலே சொல்லியுள்ள இரண்டு செய்யுளிலும் , சுபகிரகங்கள் 
என பொதுவாய்ச் சொல்லப்பட்டன . ஆதலால் இங்கு அதன் விபரம் கூறு 
வோம் . 6 - ல் சந்திரனிருக்க சடன் வாங்கி மீளான் . புதன் நிற்கில் தன் 
துர்ச்செய்கையால் சத்துருக்களுண்டு. குரு நிற்கில் தன் சொல்லால் அவ 
மானமும் , பொசிப்பில் அவமானமும் உண்டு . சுக்கிரன் நிற்கில் சத்துருவை 
நாசம்செய்யினும் தன் பந்துஜென துரோகியாவன் . கலவியால் அவமானம் 
அடைவன் , மனைவியும் விரோதமாவாள் என்று சோதிட வல்லோர் 

( 681 ) 
காத லாறா மிடத்திற் கடினராந் தீக்கோள் நிற்கில் 
ஓதுபொல் லார்க்குப் பொல்லாங் குரைத்து வேலவனைப் போல 
ஏதிலார் தங்கட் கெல்லா மிடியென வலிய னாகிப் 
பூதலத் தெவரும் வந்து புகழ்ந்திடப் பொருந்தி வாழ்வன் . 

இ - ள் ) ஜெனன ராசிக்கு 6 - ஆம்ராசி என்னும் சத்துரு - ரோக - ஞாயாதி , 
தைரிய ஸ்தானத்தில் தீயகோட்களிருக்கில் அந்த ஜாதகன் சண்முகக் 
கடவுளைப்போன்று ( துஷ்டர்களை சிஷ்டை செய்தும் ) பொல்லாங்கு செய் 
வோருக்கு பொல்லாங்கே செய்தும் , நன்மை செய்வோருக்கு நன்மையே 
செய்தும் , தனக்கு பகைவராக இருப்பவர்க்கெல்லாம் தான் ஓர் சிங்கமென 
பயந்துபோகத் தக்கதாய் இப்பூமியிலுள்ளோர் யாவரும் தன்னை வந்து 
வணங்கத்தக்கதாய் மேன்மை பெற்றிருப்பன் எ - று . 

( 632 ) 
பொருந்துசிங் கத்தைக் கண்டு புடைமிடு மிபம் போல 
இருந்தசத் துருக்க ளெல்லா மிரந்துகை கூப்பி நிற்பர் 
திருந்திய குபேரன் போலச் செல்வமுண் டாகப் பாரில் 
வருந்திடா திருப்ப னாறின் மருவுதீக் கோளி னாலே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 6 - ஆம் ராசியில் கொடிய கோட்களோ 
அல்லது ராகு - கேது இவர்களிருக்க, அவர்கள் தரும் பலனைச் சொல்லு 
கிறேன் கேட்பாயாக . சிங்கத்தைக் கண்டவுடன் பயந்து நடுக்கம் கொள்ளும் 

ட்டைப்போன்று , அவனுக்கு ஏற்படும் சத்துருக்களெல்லாம் பயந்து 
நடுநடுங்கி கைகூப்பி நிற்பர் . மேலும் அந்த ஜாதகன் குபேர சம்பத்துள்ள 
வனாக இப்பூமியில் வருத்தமின்றி சுகித்திருப்பான் எ - று 

( விரை ) ஆறாம் ராசியில் கொடிய கோட்கள் தனித்திருந்தாலன்றி 
வேறு சுபகிரகங்களுடன் கூடி இருக்கில் அவ்வளவு மேன்மைப் பலனைத் 
தரமாட்டாது . 

( 683 ) 
கோளினிற் கரிய நாகங் கூறுமா றிடத்தி னிற்கில் 
தாளினிற் றளைகள் பூண்டே தடைபடுங் காவ லில்லான் 
நாளுமே பலரும் போற்ற நண்ணிடுங் கீர்த்தி மானாய் 
தேள் முதல் விஷங்கள் சற்றும் தீண்டிடாத் திடவா னாமே . 

( இ - ள் ) கலசத்தைத் தராசின்ற ஜெனன ராசிமுதல் தரும் ராசி 
என்னும் சத்துருஸ்தானத்தில் நீக்கோளென்னும் பாம்பாகிய ராகவிருக்க 


582 

சாதக அலங்காரம் 
அந்த ஜாதகனுக்கு தன்னை விலங்கு முதலிய கட்டு திட்டமும் , காவலாளி 
களும் இல்லாதவனாய் எந்நாளும் அநேகரால் போற்றக்கூடிய கீர்த்திப் பிர 
தாபம் வாய்ந்தவனும் , தேள் முதலிய விஷஜெந்துக்களால் தீண்டப்படாத 
வனும் தைரியசாலியும் ஆவான் எ - று . 

( வி - ரை ) விலங்கில்லாதவன் என்பது கட்டுக்காவல் இல்லா தவனென் 
பதாகும் . விலங்கணிவா னென்பதற்கு 2 - ஆம் வீட்டோன் பாபியாய் லக்கி 
திபதியுடன் சேர்ந்து ஆறாம் ராசியில் முன் சொன்னபடியே சுபகிரகங்க 
ளுடன் கூடி 8 - ல் குருகிற்க, தனுசு - மீனம் இவ்விராசிகள் பாவர்களுற்று 
பகைபெற்ற குருநோக்கில் காலில் விலங்கு அணிவானென்றும் கூறுவர் . () 
திடமுறு மாறா மாதி பாவனாய்க் கேந்தி ரத்தில் 
வடிவுறு நல்லோர் காண மருவின் மந்திரியு மாகிப் 
படிமிசை யெவரும் போற்றப் பயில்பிர தாப னாகிக் 
கொடியவர் தமக்கு மிண்டே கூறுவன் குணவா னாகும் . 

( இ - ள் ) தைரிய ஸ்தானமென்னும் 6 - ஆம் ராசிநாதன் கொடிய கோட் 
களில் ஒருவனாகி , ஜெனன ராசிக்கு 1-4-7-10 என்னும் கேந்திரங்களில் 
இருந்து சுபகோட்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் அமைச்சனாய் 
இப்பூமியிலுள்ள யாவரும் போற்றப்பட்ட பிரதாப முடையவனாகி , துன் 
மார்க்க குணமுள்ள கொடியவர்கள் இடத்திலும் , இனிமையான சொற் 
களையே உறத்தக்க குணமுள்ளவனாவான் எ - று . 

( வி - ரை ) 6 - ஆம் ராசிக்குடையோன் கேந்திரம் பெற்று இருக்க , மேற் 
சொல்லிய பலன்கள் உண்டாயினும் ,, 
ஆரப்பா இன்னமொரு சேதிகேளு 

அப்பனே ஆரோனும் கேந்திரசோணம் 
சீரப்பா ஜென்ம ஓக்கு ராஜதோஷம் 

செப்புகிறேன் சோரபயம் சோரத்தால் துன்பம் 
கூரப்பா குடும்பத்தில் களவுபோகும் 

கூச்சலிட்டு வெளிவருவள் குமரிதானும் 
வீரப்பா விஷபயமும் வெடியால் துன்பம் 

விளையுமடா பல துன்பம் இன்னங்கேளே . 
என கூறியபடி ஆறாம் வீட்டோன் கேந்திரம் பெற்றால் இராஜதோஷமும் , 
திருடர் பயமும், சோரத்தால் கஷ்டமும் , குடும்பத்தில் களவு போதலும் , 
லகமி வாசம் இல்லாதவனும் , வெடி முதலிய விஷங்களால் துன்பம் 
உண்டாகுமென்று போகமுனிவர் கூறியிருப்பதால் , மேற்சொல்லிய செய் 
புளின்படி யோகமுண்டாயினும் கீழ்ச்சொல்லிய கஷ்டமும் உண்டெனக் 
உறுவர் . 

( 685 ) 
ரோகபலன் 


ஆறாகும்வீட்டாதிபன் லக்கினத்தாதிபனும் 
அணிகதிரோனுடன் கூடிற் சுரகண்டமாகும் 


விளக்க விருத்தியுரை 


583 


பேறாயிந்துடன்கூடிற் சலகண்டம்குசன்பால் 

பெருமையுடன் கூடிலா யுதவிரணகண்டம் 
தூறாகுஞ்சனி கூடில் நீசர்தன்னாற்கண்டம் 

சோரரால்வருங்கண்டம் சுங்கன்கூடிடினே 
வீராகுமடவாராற் கண்டங்கண்டங்கேள் 
விடவரவைக்கூடிலந்த விஷப்பாம்பாலேதான் . 


இ - ள் ) ஜெனன ராசியதிபதியோடு தைரிய ஸ்தானாதிபதி என்னும் 
ஆறாம் வீட்டதிபன் சேர்ந்து அவர்களோடு சூரியனும் கூடியிருக்கில் அந்த 
ஜாதகனுக்கு ஜுரத்தால் கெண்டமும் , சந்திரன் கூடில் நீரினால் கெண்ட 
மும் , குஜன் சகிதம் பெறில் பற்பல கருவிகளாலும் துன்பத்தைத்தரும் சனி 
கூடில் நீச்சராலும் கள்ள ராலும் செண்டம் வருமெனவும் , சுக்கிரன் கூடி 
யிருக்கில் ஸ்திரீயால் கெண்டமும் , பாம்புகூடின் விஷத்தினால் கெண்ட 
மும் வருமெனவும் கூறுவர் எ - று . 


( வி - ரை ) 1-6 - க்குடையவர்களோடு மற்றைய கிரகங்கள் கூடிய பலன் 
விபரம் சொல்லப்பட்டனவாயிலும் அந்தசெண்டம் நீங்குமெனவும் , நீங்கா 
தெனவும் கூறவேண்டுவதாகில் 8 - ஆம் பாவகப்படியும் , அஷ்டகவர்க்ககணி 
தப்படியும் ஆயுள் வகை தெரிந்து , 2-4-7-10 - க்கு உடையோர் சுபராயும் , 
உச்சம் ஆக்ஷி என்னும் பலம்பெற்று பார்க்கின் அத்தோஷம் உண்டால் 
நீங்கும் என்றும் ஆயுள் விபரம் சொல்லவேண்டும் . சந்திரன் சுக்கிரன் 6 - ல் 
பின்று அங்காரகன் சனி இவர்களில் ஒருவரால் பார்க்கப்பட்டு மேற் 
சொன்ன சந்திரனும் சுக்கிரனும் 6-7 - ல் இராசிநாதருடன் கூடினாலும் , 
6 - ஆம் ராசிநாதன் பார்த்தாலும் , 7 - ஆம் வீட்டோன் சனி அங்காரகன் 
இவர்கள் ராகுவர்க்கமடைந்தும் , 7 - ஆம் வீட்டோனைச் சூரியன் பார்க்கவும் , 
அந்த ஜாதகனுக்கு பிரம்மியமேகம் உண்டாகுமென்று சாதகசிந்தாமணி 
வில் சொல்லியபடி விபரமறிந்து உரைத்தல் நலம் . 

( 636 ) 


அறந் திகழுஞ்சன்ம நாலாதிதாமும் 

அட்டமத்தாதியைக் கூடினாலும் ஆறில் 
உறைந்திடினுமுண்டியசீ ரணத்தாற்கண்டம் 

உற்றிடும்லக்கின வாகனாதியோடு 
செறிந்து சனியுறிற்விஷபட் சணத்தாற்கண்டம் 

செப்பியநாலாதியுடன் சனியும் சேர்ந்து 
பிறந்திடுலக்கினத்தாதி வீட்டில் நிற்கப் 
பெறில் விஷபட்சணகண்டம் பேசுஞ்சாதகமே . 


இ - ள் ) தருமத்தை விருத்தி செய்யாநின்ற ஜெனனராசிக்கு நான்காம் 
வீட்டோன் அஷ்டமாதி என்னும் 8 - ஆம் வீட்டோனைக்கூடினாலும் , சோக 
ஸ்தானம் பெறினும் , அந்த ஜாதகனுக்கு அஜீரணத்தால் கெண்டமுண்டு . 
ஜெனன ராசியதிபதி வாகனஸ் தானம் என்னும் நான்காம் ராசிநாதனோடு 
கூடி சளி சம்மந்தப்பட்டிருக்க விஷபக்ஷணம் என்னும் பாஷாண பொசிப் 


584 


சாதக அலங்காரம் 


பில் கெண்டம் உண்டு . நான்காம் வீட்டோன் சனியுடன்கூடி லக்கினத்தில் 
இருக்கினும் விஷபக்ஷண கெண்டமென்றே சோதிட வல்லோர் கூறுவர் . 

( வி - ரை ) நான்காம் வீட்டோன் அஷ்டமாதியுடன் கூடினாலும் , 6 - ஆம் 
ராசியில் இருக்கினும் அஜீர்ணகெண்டம் என்றனர் . அந்த அஷ்டமஸ்தா 
னத்தோன் , 
கார்க்குமெட்டி லிரவிநிற்க தனத்தில் சனியுபாவர் காணுமேனு 
ஏர்க்குதய மெட்டினுக்கு விரைவருடன் புதன்கூடி இருக்குமேனும் 
கூர்க்குமாறினுக் கதிபனா ரதனிற் புகருடனே கூடுமேனும் 
பார்க்குமா றுளன்மதி பொன்கன்னிரவி சனியுறினும் பயித்தியம் தான் . 
எனவும் கூறியதால் 8 - ல் சூரியனும் , இரண்டில் சனிநின்று பாவர்கள் பார்த் 
தாலும் , 1-8 இல்வீட்டிற்கு உடையவரோடு புதன்கூடிபிருந்தாலும் , 6 - ஆம் 
வீட்டோன் சுக்கிரனுடன் 6 - ல் இருந்தாலும் , குரு - சூரியன் - சனி இவர்க 
ளுடன்கூடியிருக்கினும் பயித்தியம் உடையவனாவானென சாதகசிந்தாமணி 
பில் கூறியபடி கிரகபலமறிந்து கூறுதல் வேண்டும் . 

( 637 ) 
சாதலக்கினத்தாதி வாகனாதி 

தம்மிருவருடன் பாம்புந் தானுங்கூடில் 
ஓதியபந்தனமரணம் நல்லோர்வீடாய் 

உதித்தலக்கினத்தாதி யோரேழெய்த 
நீதியுடனேழதிபன் லக்கினத்துள் 

நிற்கிலவன்றாதையுட னின்றோன்றாயாம் 
பேதையனுமரணம்பண்ணுவன்தானென்று 

பேசினர்சாதக நிபுணப் பெருமையோரே . 
(( இ - ள் ) பெருமையைபுடைய ஜெனன ராசியதிபதியும் , வாகனாதிபதி 
என்னும் சுகாதிபதியோடு பாம்பு சகிதம் பெற்றிருக்கில் அந்தஜாதகனுக்கு 
பந்தனத்தால் மரணம் நேரிடும் . மேற்சொல்லியவர்கள் நின்ற ராசி சுபர் 
வீடாகி லக்கினத்திற்கு சப்தமத்திலும் , சப்தமத்தோன் ஜெனன ராசியிலு 
மிருக்க , அந்த ஜாதகன் தகப்பனுடைய சகோதரமாவது அவர்கள் தாயா 
வது மரணமடைவாரென கணித நூல் ஆராயும் நிபுணர்கள் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) வாகனாதியுடன் பாம்புகூடில் அவனுக்கு தரித்திர யோக 
மெனவும் , அவன் கொள்ளும் வாகனங்கள் நசிந்து போமென்றும் , அவன் 
அடிக்கடி விஷநோயால் வருந்துவானென்றும் சோதிடத்தோர் கூறுவர் . 
ஆதலால் இன்னம் நான்காம் வீட்டைப் பார்த்த கிரகத்தைக்கொண்டும் 
அவை நீங்கும் நீங்காதெனவும் கூறுவது நலம் , 

( 638 ) 
பெருமை செறியாறாகு மதிபனோடு 

பெரும்பாவர்கூடிலக் கினத்திலெட்டில் 
அருமையுடனுறிற்சித்தப் பிரமைகொண்டே 
அங்கத்திலும் விரண மாகும் பின்னும் 


விளக்க விருத்தியுரை 


585 


உரிமையுள்ளவரவர்தா ளங்களெட்டில் 

உற்றிடிலிந்நோயென்றே யுரைக்கவேண்டும் 
இருமை செறிதந்தை தாய் பிராதாமைந்தர் 

இவர்க்கு மனைவியர்தமக்கு மெனச்சொல்வாரே . 
( ஓ - ள் ) பெருமையையுடைய ஆறாம் வீட்டோன் கொடிய பாவகிரகங்க 
ன்கூடி , ஜெனனலக்கினத்திற்கு 8 - ல் அமர்ந்திருக்க , அந்த ஜாதகனுக் 
குச் சித்த பிரம்மை உண்டாகும் . அதோடு தன் திரேகத்திலும் ரணம் 

ண்டாகும் எனவும் , மேற்சொன்ன ஆறாம் வீட்டோன் பாவக்கோளுடன் 
சகிதம் பெற்றிருக்க , அந்த ஜாதகனின் பிதாவுக்கு மேற்சொல்லிய ரோக 
முண்டாகும் . நான்காம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டோன் கொடிய கோட்க 
ளுடன் சகிதம் பெற்றிருக்க , அவன் தாய்க்கு மேற்சொல்லிய ரோகமும் , 
இவ்வாறே சகோதரம் களத்திரம் இவர்களுக்கும் பிரித்துக்கூறுக எ - று . 
( வி - ரை ) செப்புமூன்றின் மூன்றோனை செவ்வாய்ராகு சனிகூடி 

யப்புங்குயத்தில் விரணமுண்டா மாறாமிடமே யாழ்கன்னி 
யொப்பமாகித் தீக்கோளே யறிமைாறெட் டுடையோரை 

தப்பாகுஜனே பார்த்தாலும் சாற்றீர்குய்ய விரணமென்றே . 
என்றதால் ஆறாம் வீட்டோனை குஜன் -சனி- ராகு இம்மூவரும் கூடினாலும் 
அந்த ஜாதகனுக்குக் குய்யச் தில் ரணமுண்டு. 6 - ஆம் ராசி மிதுனம் - கன்னி 
யாகி அதில் மேற்சொல்லிய தீக்கோட்களிருக்கில் குய்ய விரணமுண்டு 
என்று சாதக சிந்தாமணியின் படி ரோகவிபரம் தெரிந்து கூறுக . ( 639 ) 
சொல்லியவாறாமிடத்திற் சுபக்கிரகமேவத் 

துலங்கியவாறாதிபனுங் கேந்திரத்திலிருக்க 
நல்லவர்கண்டிடின்ஞாதிக் குபகாரஞ்செய்வன் 

நாடுங்காலவனுக்கோர் நலிவுகளுமில்லை 
அல்லலறுந்தீக்கோளே யாயினன்மையதாம் 

அடைந்திடுவனெதிரிகளுக் கேவலியனாவன் 
முல்லை முகைதரளமணி வீமுறுந்து போலும் 

முறுவல் செறிகமலமலர் முகமுறுமின்னாளே . 
( இ - ள் ) முல்லை அரும்பு போன்ற வெண்மையான அழகியதந்தங்களும் , 
புன்சிரிப்பைபுடைய கமலமன்ன முகதேஜசையுடைய பெண்ணே ! 6 - ஆம் 
இடமென்னும் ரோகஸ்தானத்தில் சுபகிரகங்களிருந்து 6 - ஆம் வீட்டோன் 
கேந்திரமாகிய 1-4-7-10 என்னும் இடங்களிலிருந்து நற்கோட்களால் 
பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் தன் சுயஜெனங்களுக்கு உபகாரியாக 
இருந்து வாழ்வன் . அவனுக்கு யாதொரு நோயும் அணுகாது . ஆறாம் ராசி 
யில் தீயகிரகங்கள் இருக்கில் அவன் துன்பமெல்லாம் ஒழிந்து நன்மையை 
அடைவோனும் , தன்னை எதிர்த்தவர்களை ஜெயிக்க வல்லவனும் ஆவான் 
என்று சொல்வாய் எ - று . 
( வி - ரை ) சத்துருதானத் திரையுடன் 

செவ்வாய் சாற்றிய ராகுகூடிடினும் 
மற்றவரெட்டிற் சேயிராகுறினும் மன்னுமொன் றேழெட்டிலிரவி 


586 


சாதக அலங்காரம் 


யொத்துளச்சனிதானிருந்திடச்செவ்வாய் இராகுவும் பார்த்திடவேகான் 
இத்துடன் உடம்பில் வைசூரியுண்டாந் தேனினு மினியசொல்லமுதே . 
என்றபடி தேனைப்பார்க்கினும் இனிய வசனங்களையுடைய பெண்ணே ! 
6 - ஆம் வீட்டோனுடன அங்காரகன் ராகு கூடி இருந்தாலும் , 8 - ஆம் ராசி 
பில் மற்ற கிரகங்கள் இருக்கினும் , அல்லது அங்காரகன் ராகு கேது 
இவர்கள் இருக்கினும் அல்லது பார்க்கினும் அந்த ஜாதகன் திரேகத்தில் 
வைசூரி சம்பவிக்கும் என சாதக சிந்தாமணியில் சொல்லியவண்ணம் சுபா 
சுபம் அறிந்து கூறுதல் வேண்டும் . இன்னும் இதன் விபரம் 8- ஆம் பாவகத் 
தினாலும் ஆராய்ந்து கூறுதல் நலம் . 

( 640 ) 
அலி பலன் 


7 


இரவியுஞ்சசியு மொருவருக்கொருவரிசைந்து பார்த்திடிலலியாகும் 
பரவியசனியும் புசனுமேயந்தப் படிவிழி நோக்குறி லலியாம் 
வரவிடுசெவ்வா யிரட்டையொற்றையினில் வந்து சூரியனுடன் மருவ 
விரவியமதியி னங்கிசத்தேற வெள்ளிவீ டாகவுமலியாம் . 

( இ - ள் ) சர்திரனும் சூரியனும் சமம்பெற்று ஒருவர்க்கொருவர் பார்த் 
தாலும் அந்த ஜாதகன் அலியாம் . பெருமையையுடைய புதனும் சனியும் 
ஒருவர்க்கொருவர் நோக்கினும் அலி என்பர் . அங்காரகன் ஒற்றை ராசியி 
லாவது இரட்டை ராசியிலாவது சூரியனுடன் சேர்ந்து ரிஷபம் துலாம் 
இவைகளில் சம்மந்தப்பட்டு சந்திரன் அக்கிசம்பெற்றாலும் அலியேயாவர் . 

( வி - ரை ) இரவி மதி புதன் வெள்ளி பாம்பு ஏழுக்கும் , எழுமே பார்வை 
என்ற ஜாதகசிர் தாமணியின்படி சூரிய சந்திரர்கட்கு ஏழுக்கு ஏழாமிடமே 
பார்வையன்றி ஆறாமிடத்தில் பார்வை கிடையாது . ஆனால் மற்ற கிரகங் 
கட்கும் ஏழுக்கு ஏழாமிடம் திருஷ்டி யுண்டெனிமை அவர்கட்கு விசேஷ 
திருஷ்டியுண்டு . சூரிய சந்திரர்கட்கோ அங்ஙனமில்லை . 
ஆதலால் , 

இரவிபுதன் மதிவெள்ளி முழுநோக்கில் வலியர் 
இயல் செவ்வாய் முக்கால் நோக்கினில் வலியன்காரி 
அரைக்கால் நோக்கினில் வலியன் ராகுவுங்குருவும் 

அரைநோக்கில் வலியனாஞ் சேய்வில் சிங்கம் , 
என்ற வசனப்படி சூரியன் சந்திரன் இருவரும் முழு பூரண 60 - கலை நோக் 
கில் வலுவுடையோர் ஆகலின் மேட துலா ரம்பங்களில் அல்லது மற்றெந்த 
ராசிகளிலேனும் சூரிய சந்திரர்களில் ஒருவரிருந்த இடத்துக்கும் மற்றொரு 
வர் சரியாக 180 பாகையில் இருப்பின் முழுநோக்கான 60 - கலை திருஷ்டி 
யண்டாகுமேயன்றி இதற்குக் குறைந்த இடத்திலிருப்பின் 60 - கலைக்குக் 
குறைந்த திருஷ்டி தானே ஏற்படக்கூடும் . முழு- (பூரண ) திருஷ்டி ஏற்படா 
தன்றோ! சூரிய சந்திரர்களின் சமசப்தம தோஷங் காரணமாக .. அலியோக 
பிராப்த முண்டாதற்கு இவ்விருவர்களுக்கு பூரண திருஷ்டி துல்லியமுண் 
டாதல்வேண்டுமன்றோ! யாதுபற்றி எனின் ? இவர்கள் முழு-( பூரண 60 
கலை ) நோக்கில் வலுவுடையோராகலின் என்க . சூரிய சந்திரர்கள் ஒருவரை 


மதி 


2 


விளக்க விருத்தியுரை 

587 
யொருவர் 59-56 -கலை அளவினதாகிய நோக்கினால் பார்க்கின்றனரேயன்றி 
பூரண மாகிய 60 - கலை நோக்கினால் பார்க்கவில்லையே ; ஆனால் அர்த்தோத்ரம் 
படி சொற்பம் குறைவான நோக்கை முழுநோககெனபதில் இழுக்கில்லை. 
ஆண் பெண் ராசி என்ற ஒரு கட்டுப்பாடும் , சமால்யமும் இதறகு இடங் 
கொடுக்கவில்லை . மேட - சிங்க கம்பத்திலிருப்பினும் அரை திருஷ்டி சாம்ய 
மாக ஏற்படுமன்றோ. 

ரவி 0-1-0 , மதி 5-29-59 என்று வைத்து நோக்கினும் முறையே 
59 - கலை 59 - விகலைபும் , 59 - கலை 56 - விகலையுமான திருஷ்டியே புணடாகும் . 
மற்றும் , 
( 1 ) கிர . ரா , பா.கலை . ராசி . கிர . ரா . பா . கலை . ராசி . சதி . 
ரவி 0 1 0 மேடம் மதி , 3 29 0 கடகம் 

29 
3 29 0 கடகம் ரவி 0 1 0 மேடம் 81 
அந்தரம் 8 20 அந்தரம் 3 28 0. அந்தரம் 
தில் அர்த்தோத்தரப்படி -க்கு மேற்பட்ட 31 - ஐ முழு திருஷ்டி எனக் 
கூறுதலினால் உண்டாம் இழுக்குதான் என்னோ? 
( 2 ) கிர . ரா.பா.கலை . ராசி . கிர . ரா . பா . கலை . ராசி . தி . 

ரவி 0 1 0 மேடம் மதி 4 1 0 சிங்கம் 30 
மதி 4 1 
4 1 0 கடகம் வி 0 1 0 மேடம் 

80 
அந்தரம் 8 0 0 

அந்தரம் 4 0 0 அந்தரம் O 
சமதிருஷ்டி , அல்லது சமதுல்ய திருஷ்டி , அந்நியோன்னிய திருஷ்டி என் 
பது ஒருகிரகம் மறறொரு கிரகத்தை எவ்வளவு கலை விகலை அளவுள்ள 
திருஷ்டியால் நோக்குகின றதோ அப்படியே மறறொரு கிரகமும் , அந்தக் 
கிரகத்தை அவ்வளவு கலை விலை அளவுள்ள தருஷ்டியால் நோக்குதல் 
வேண்டும் . அஃது தராசு எடைபோல இரண்டும் சரியொத்து இருத்தல 
வேண்டும் என்பது கருத்து . முழு திருஷ்டிக்குக கலை 60 , முககால தருஷ் 
டிக்குக் கலை -45 , அரை திருஷ்டிக்குக கலை 30 , கால் திருஷ்டிககுக கால 
15 , அரைக்காலுக்குக் கலை -7 , என்பது வெளிப்படை . மேலே உதகரித்த 
மேடாதி கடகாந்தங்களிலுள்ள ரவி சாதிராகள் முறையே அண பெண 
ராசி ஸ்திதியில் சமதுல்ய திருஷ்டியினறி 3 - கலை வித்தியாசத்துடன் ஒரு 
வரையொருவர் பாாககப்படுகின்றனர். இவாகள் முழு 60 - கல நோக்கல 
தான் வலிவுடையவர்களாதலினால் 1 - வது இலக்கமிட்டுக் காட்டப்பெற்ற 
உதாரணத்தில் சூரிய சந்திராகள சற்றேறககுறைவான திருஷ்டியுடையவ 
ராதலின் அலியோகம் சம்பவிககாது . நாம எதற்காக இதனை இங்கு 
உதகரித்தோமெனின் ? 60 -கலை நோக்கில் சிறிது குறையனும அதை முழு 
நோக்கெனக் கூறி , அலியோகத்தைக் கற்பிக்கும் அரை நோக்குக்குச் 
சற்றேறக்குறைவாகவுள்ள ( 2 ) கலை அந்தரநோக்கிலும் அலியோகம் ஏன் 
சமபலிக்கா தென்பதற்கே யாகும் ; இது ஒருபுறமிருக்கட்டும் . மேடத்தன் 
ஆதி ஈடு கடைகளிலும் , அங்ஙனமே கடகத்தன் கதி ஈடு கடைகளிலும் 
உள்ள கிரகங்கட்குச் சமதுல்ய திருஷ்டி ஒருபோதும் திண்ணமாக ஏற்படா 


ம 


588 


சாதக அலங்காரம் 


தென்பது பெறப்பட்டமையால் ஆண் பெண் ராசிகளில் இருக்கும் சூரிய 
சந்திரர்கட்கு அல்லது இதர கிரகங்கட்கு சமதுல்ய திருஷ்டி ஒருபோதும் 
ஏற்படாது என்பதாம் ஆண் பெண் ராசிகளில் ரவி 0-1-0 மதி 3-1-0 - ல் 
இருப்பினுங்கூட முறையே 15-45 - கலை அளவுள்ள திருஷ்டியால் ஒருவரை 
யொருவர் ( அர்யோந்ய ) சமதில்யமின்றி ஏகதரமாகவே நோக்குவா. ஆனால் 
இருவரும் ( ரவி 0-1-0 , மதி 4-1-0 ராசிகளான ) மேட சிங்காதியில் இருப் 
பன் ஒருவரையொருவர் சமதுல்யமாக 30 - கலை அளவுள்ள திருஷ்டியினால் 
நோக்குவர் என்பதை நன்கு ஊகித்து அறிதல் வேண்டும் . மேட கடகாதி 
கட்கு சமதுல்ய திருஷ்டி எற்படாமற்போனதையும் , மீன கடகா திகட்கு 
சமதுல்ய திருஷ்டி ஏறபடுகின் றதையும் விவேகிகள் நன்கு ஊகித்து 
உணர்தல்வேண்டும் . 
ரவி 11 1 O மீனம் 

தி 3 1 0 கடகம் 30 
மதி 3 1 0 கடகம் 

ரவி 11 1 0 மீனம் 30 
அந்தரம் 8 0 0 

அந்தரம் 4 0 00 அந்தரம் 0 
இங்வனம் பெண்ராசியிலுள்ள ஓர் கிரகஸ்புடத்திற்குச் சரியாக பெண்ராசி 
பிலுள்ள மற்றொரு கிரகஸ்புடததைக் கொண்டால் தான் அவ்விரு கிரகங் 
கட்கும் சமதுலய திருஷ்டி ஏற்படும் . இமமுறைக்கு மாறாக ஆண பெண் 
ராசிகளில் இருப்பதாகக்கொள்ளின் ஏற்படாது . 
11 10 மீனம் 

மதி 2 1 0 மிதுனம் 15 
மதி 2 1 ) மிதுனம் 

ரவி 11 1 0 மீனம் 45 
அந்தரம் 9 0 0 

அந்தரம் 3 0 0 

அந்தரம் 30 
கவே சமதுல்ய திருஷ்டி இல்லை என்பதுணர்க .. 
ரவி 10 1 0 கும்பம் 

2 1 0 

0 மிதுனம் 30 
2 1 00 மிதுனம் 

ரவி 10 
10 10 

0 கும்பம் 30 
அந்தரம் 8 0 0 

அந்தரம் 4 0 0 

0 அந்தரம் 0 
இருவரும் ஆண் ராசியில் சமபாகத்திலிருக்க சமதுல்ய திருஷ்டி ஏற்படு 
வதையும் , ஆண் பெண் ராசிகளில் சமபாகத்திலிருக்க அங்ஙனம் ஏற்படாம 
லிருப்பதையும் ஆழ்ந்து நோக்குதலே அறிஞா கடமையாகும் . இங்கே 
உதாரணத்தில் கண ஆண் , பெண் பெண் மாசிகளிலிருந்த சூரிய சாதிரர் 
களது குறிப்பிட்ட ஸ்புட பாகைகளேயனறி ஷ ராசிகளில் வேறு ஸ்புட 
பாகைகளில் இருப்பினுங்கூட திருஷ்டி கணிதம இங்ஙனமே ஏற்படும் . 
உதாரணம் : - 
ரவி 10 15 00 கும்பம் 

மதி 2 15 0 மிதுனம் 30 
2 15 0 மிதுனம் ரவி 10 15 0 கும்பம் 30 
அந்தரம் 8.0 0 

அந்தரம் 4 0 0 அந்தரம் 0 
ங்ஙனமின்றி சூரிய சந்திரர்களில் ஒருவர் ஆண் ராசியிலும் , ஒருவர் பெண் 
ராசியிலுமிருக்க சமதுல்ய திருஷ்டி ஏற்படாதென்பது திண்ணம் . 


ம 


மதி 


விளக்க விருத்தியுரை 

58y 
இவ்வாறு சூரியன் சந்திரனை 59 - கலை திருஷ்டியால் நோக்குகின்ற 
படியால் , சந்திரனும் அங்ஙனமே சூரியனை 59- கலை திருஷ்டியில் நோக்கு 
தல் வேண்டும் . கணிதத்திலோ அங்ஙனமின்றி 3 - கலை அளவு வித்தியாச 
மிருக்கின்றது . ஆதலால் இது சமதுல்ய திருஷ்டியாவது யாங்ஙனம் ? இந்த 
திருஷ்டி கணிதத்தில் இரண்டு கிரகங்களும் சமதுல்ய ஸ்தானத்தில் 
இல்லாமல் சற்று விலகியிருப்பின் திருஷ்டிசாம்யம் இருவர்க்கும் சரியொத் 
திருக்கவே முடியாது . அந்நியோன்யம் என்ற பதப்பிரயோகமின்றி 
சூரியனைச் சந்திரன் பார்த்தால் என்றாவது , சந்திரனைச் சூரியன் பார்த் 
தால் என்றாவது தனித்துக் கூறியிருப்பின் சமதுல்ய திருஷ்டி விசாரம் 
அவசியமில்லை . திருஷ்டி விசாரமனது அந்நியோன்யம் ஏகதரம் என 
இருவகைப் பிரிவினை யுடையதா யிருக்கின்றது . 

இதனை மஹாதேவ தைவக்ஞரால் இயற்றிய ஜாதக தத்துவம் 1 - வது , 
சமிக்ஞா தத்துவம் 61 - வது சூத்திரத்தினால் நன்கறியலாம் . 
அதாவது : அர்யோந்ய த்ருஷ்டௌ ஏசுதாத் ருஷ்டௌ 

அந்யோந்ய ஸ்தாநஸ்திதெள ஏகத்ரஸ்திதெளவா 
ஸம்பந்தோ அவகந்தவ்யம் . 

என்பதாகும் . 
சூரியாதி கிரகங்கள் சமசப்தம ஸ்தானங்களிலிருந்து ஒருவரையொரு 
வர் பார்ப்பது அந்தியோன்ய திருஷ்டி , சமசப்தம ஸ்தானங்களிலில்லாமல் 
இதர ஸ்தானங்களிலிருக்குங் கிரகங்கள் ஒருவரையொருவர் பார்ப்பதும் , 
பார்க்குங் கிரகத்துக்கு பார்க்கப்படுங் கிரகத்தினுடையதிருஷ்டி வில்லா 
திருப்பதுமாக உண்டாவது ஏசுதரதிருஷ்டி , பரஸ்பர க்ஷேத்திரங்களில் 
அதாவது ஒரு கிரகத்தினுடைய வீட்டில ஒருகிரகம் பரிவர்த்தனமாக மாறி 
பிருப்பது அந்நியோன்ய ஸ்தான ஸ்திதி , ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் 
ஒரு கிரகமிருந்து அந்த கிரகத்தின் வீட்டில் இந்த கிரகமில்லாமற்போவது 
ஏகதரஸ்திதி . - இதுமுதலாகவுள்ள கிரகங்களுடைய சம்பந்தம் ஊகிக்க 
வேண்டியது . 

இலக்கினாதி பன்னிரண்டு பாவகங்களில் ஏதேனும் ஒரு பாவகத்தின் 
மத்தியஸ்புடத்தில் 6 - ராசியைக் கூட்டினால் அதன் சப்தம பாவக ஸ்புட 
மாகும் . அதாவது இலக்கினபாவகஸ்புட ராசி 3-23-3 - ல் 6 -ராசியைக்கூட்ட 
அதற்கு 7 - ஆம் பாவகஸ்புடம் ராசி 9 23-3 ஆகும் . ஒருபோதும் சப்தம 
பாவகஸ்புடம் இதற்குக் குறைந்தோ அல்லது அதிகப்பட்டோ இருக்கவே 
இருக்காது அப்படியே 8 - ஆம்பாவகஸ்புடம் ராசி 10-23-15 - ல் 6 - ராசியைக் 
கூட்ட அதற்கு 7 - ஆம் பாவகமாகிய 2 - ஆம் பாவக ஸ்புடமாகும் . பிறவும் 
இங்ஙனமே என்பது வெளிப்படை . சப்தமதிருஷ்டி என்பதும் இங்ஙனமே 
யாகும் . அதாவது ஏதேனும் ஒருகிரகமிருந்தராசி பாகை கலையுடன் 6- ராசி 
யைக்கூட்ட வருவதே அந்தக்கிரகத்துக்குரிய 7 - ஆமிடத்தின் ஸ்புடமாகும் . 
அந்த ஸ்புடத்திலிருக்குங் கிரகமே சப்தமத்திலிருக்கும் கிரகமாகும் , 

பாவாம்சதுல்ய கலுவர்த்தமாநோ 
பாவோத்பவம் பூர்ணபலம் விதத்தே 
பாவோகேசாப் யதிகேசகேடே 
ரைசாசிசேராத்ரபலம்விசார்யம் , 


590 


சாதக அலங்காரம் 


எனவரும் ஜாதக பாரிஜாதத்தின்படி பாவக ஸ்புடத்திற்குச் சரியாயிருக்கும் 
கிரகம் அந்தப் பாவகத்தின் நன்மை அல்லது தீமைப் பலன்களைப் பூரண 
மாகத் தரும் . அதற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோவுள்ள கிரகங் 
கள் திரையராசிக முறைப்படி அந்தப் பாவகபலத்தைத் தருவார்களென்று 
கூறப்பட்டிருக்கின்றது . இந்நியதி பாவக பலனுக்கு உரியதே யன்றி 
திருஷ்டி விசாரத்துக்கு உரியதல்ல . சூரியஸ்புடத்துடன் 6 - ராசி கூட்ட 
வரும் ஸ்புடபாகத்தில் சந்திரனிருப்பின் பூரண திருஷ்டி கலை -60 ஏற்படும் . 
அதற்கு அதிக மாகவோ அல்லது குறைவாகவோ உள்ள ஸ்புடபாகத்தி 
லிருக்கும் சந்திரன் மீது சூரியனது பூரண திருஷ்டி - கலை 60 - க்குக் குறை 
வாகவே வியாபித்திருக்கும் . சரியாக 60- கலை திருஷ்டி வியாபகம் ஏற்பட 
வேண்டுமானால் சூரிய சந்திரர்கட்கு இடைவெளிதூரம் 6 - ராசி இருந்தே 
தீரவேண்டும் . அங்ஙனமின்றி குறைவான இடத் திருப்பின் அதற்குத் தக்க 
படி திருஷ்டியும் குறைவாக ஏற்படும் . திரய ராசிக திருஷ்டியை சட்பலத் 
துக்கு உபயோகமெனக் கூட்டி இவ்வித கிரகபலத்தைக் காணவேண்டுமே 
தவிற பாவக பலத்திற்கு இதைத் தனியே உபயோகப் படுத்துதல் 
அத்துணைச் சிறப்பின்மை என்க . 

மேலும் ஆசிரியர் வராகமிகிரரது சுலோகவியாக்யானமோ ஆண் பெண் 
ராசியைக் கூறுகின்றது . ஆண் பெண் ராசிகளில் சூரிய சந்திரர்களை 
அமைத்து நோக்கும்போது ஷை திரயராசி திருஷ்டி 60 - கலைக்குக் குறை 
வாகத்தான் ஏற்படும் , சரியாக ஒருபோதும் ஏற்படாதென்பது திண்ணம் . 
சூரியஸ்புடம் ராசி 0-1-0 , சந்திரஸ்புடம் 529-0 , சூரியனில் சந்திரனைக் 
கழித்தமீதம் ராசி 5-2-0 , இது 6 - ராசிக்குமேல் 10- ராசிக்குள்ளிருப்பதனால் 
10 - ராசியில் கழித்த மீதம் 3-28-0 , இதன் பாகை 118+ 60 = இதன் கலை 
7080 , இதற்கு ஜாதக சாகரம் முதல் தரங்கம் 107 - ஆம் பக்கத்திலுள்ள 
8 - வது பதகப்படி 59 - கலை அளவுள்ள திருஷ்டி ஏற்படுகின்றது . 
திருஷ்டி அதாவது 60 - கலை திருஷ்டி ஏற்படவேண்டின் சூரியஸ்புடம் - 
11-29-0, சர்திரஸ்புடம் - 5-29-0 ஆகவோ அல்லது சூரியஸ்புடம் - 0-1-0 , 
சந்திரஸ்புடம்-610 ஆகவோ இருந்தாலன்றி வேறுவகையில் ஏற்பட 
எதுவோ இல்லை . பூரண திருஷ்டி கலை 60 - ல் கொஞ்சங்குறைவாகக்கொண் 
டால் தான் மேடாரம்ப கன்யாந்தங்களில் இருக்குங் கிரகங்கட்கு முறையே 
59-54 - கலை அளவுள்ள திருஷ்டி ஏற்படும் . 60 - கலை திருஷ்டி ஏற்படவேண் 
டின் ஒரு கிரகஸ்புடத்திறகு மற்றொரு கிரகஸ்புடம் சரியாக 6 - ராசி 
அளவை தூரத்தில் அவசியம் இருத்தல்வேண்டும் . கிரகசமாகமம் முதலிய 
அரிய கணிதங்களில் சமாகமிக்கும் இரண்டுகிரகங்களும் இராசியா திகாலார் 
தம்வரை சரியொத்து இருர்தாலன்றி சமாகமசம்பவம் கெழாதென்பது 
சித்தார்த சம்மதம . அப்படியே கிரகண விஷயத்திலும் என்க .. 

அமாவாசை அந்தத்தில் சூரிய சந்திரர்கள் ராசியாதி பாகாந்தம்வரை 
ரியொத்திருப்பார்கள் . பூரணை அந்தத்தில் 6- நாசிகள் மாத்திரம் பேதித்து 
இருப்பார்கள . அதாவது பூரணை அந்தத்தில் 6 - ராசி வித்தியாசமா யிருப் 
பினும் பாகா திகளில் துல்யமாக (சரியாகவே இருப்பார்கள் . இப்படி 
இருக்குங் காலத்தில் தான் (ராகு -கேதுக்களின் ஸ்திதியினால் ) கிரகணம் 
ஏற்படும் . இதுவே கிரகண சம்பவம் கணிக்கப்படுவதின் இயல்பு பாகை 
களில் சிறிது ஏறத்தாழ இருத்தல் கூடாது . 


பூரண 


விளக்க விருத்தியுரை 


591 


இதுபோல இங்கு திருஷ்டி சாம்யத்தில் மேடாதியிலிருந்த சூரியனை 
கன்யாந்தத்திலிருந்த சந்திரன் 60 - கலை பிரமாணமுள்ள திருஷ்டியாலும் , 
அங்கனமே ஷ இடத்திலிருந்த சந்திரனை ஷ இடத்திலிருந்த சூரியன் 
60 - கலை பரிமாணமுள்ள முழுநோக்காலும் நோக்கினாலன்றி , அதனைத் 
திருஷ்டி சாம்யமென்று யாவரே கூறுவர் ? அங்ஙனங்கூறின் அது அறிஞர் 
கடமையாகுங்கொல் . ஆகவே மேடாரம்பத்தில் 0 1-0 உள்ள சூரியனை 
கன்யாந்தத்தில் 5-29-0 உள்ள சந்திரன் 0-59 கலை திருஷ்டி செய்கின்றார் ; 
ஆனால் இது பூரண திருஷ்டியல்ல . பூரண திருஷ்டி பெறவேண்டுமானால் 
சந்திரன் துலாம் ஆரம்பத்தில் 6-1-0 ஒருபாகையில் இருந்தாலன்றி எவ் 
வகையானும் பூரண திருஷ்டியாகிய 60 - கலை திருஷ்டி ஏற்படுவது முடியாத 
காரியம் . சூரியஸ்புடம் 11-29 0 , சந்திரஸ்புடம் 5-29-0 . ஆனால் ரவி மீனத் 
தும் , மதி கன்னியிலும் 60 - கலை திருஷ்டியை உடையவர்களாவது காண்க . 

சூரியன் ஆண்ராசியிலிருக்க சர்திரனும் 7 - ல் ஆண்ராசியில் இருந்தால் 
தான் இவ்விருவர்களில் பூரண திருஷ்டி உண்டாகுமேயன்றி ஒருவர் ஆண் 
ராசியிலும் , மற்றொருவர் பெண் ராசியிலும் இருப்பின் பூரண - திருஷ்டி ஒரு 
போதம் உண்டாகமாட்டாது . ஒரு கிசம் எர்த ராசியில் எத்தனை பாகை 
சலையில் இருக்கின்றதோ அத்துடன் 6 - ராசியைக் கூட்டிக் சண்ட ராசி 
பாகையில் இருக்கும் கிரகமே அதற்கு சப்தமத்தில் இருக்கும் கிரகமாகும் . 
அதர்கு வித்தியாசப்பட்டு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் அது 
சமதுல்ய சப்தமஸ்தானமாகாது . அங்ஙனமிருப்பின் அது நூநாதிக சப்தம 
ஸ்தானம் ஆகுமேயன்றி சமதுல்ய சப்தமஸ்தானம் ஆகமாட்டாது . 

யேக்ரஹாஃப்ரபலாஸ் ஸர்வே ஸப்தமே நிஸ்பலாஸ்திதா: 
எனவரும் ஜாதக ராஜீய வசனத்தின்படி ஒருவர்க்கொருவர் 7 - ல் இருந்த 
கிரக தசைகள் இரண்டும் நிஷ்பலதசை எனக்கூறும் வசனப்படி பரிட்சித் 
துப்பார்க்க பல ஜாதகங்களில் அவ்விரு தசைகளும் இந்த வாக்கியப்படி 
நிஷ்பல தசையாகாமல் நற்பல தசைகளாகவே நிகழ்ந்திருப்பதை பலர் 
அறிந்திருக்கின் றனர் . 

( 641 ) 
ஆகியசன்மத் தினின்மதியிருக்க ஆதவன் புதன் சசிமூவர் 
வாகுசேரிரட்டை ராசியிலிருக்க மற்றுமிம்மூவர்கள்தமையும் 
மோகமாயங்கா ரகனுமேனோக்க முகிழ்முலைமாதரையிகழ்ந்தே 
ஏகமாங்குறியற் றண்ணர்களாவ ரென்பது திண்ணமென்றுரைக்கும் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் சனி இருந்தாலும் , புதன் - சூரியன் 
சந்திரன் இம்மூவரும் இரட்டை ராசியிலிருந்து குஜன் நோக்க , மாயவலை 
வீசும் ஸ்தனங்களைப் பழிக்கும் அல்லது எதிர்த்தும் பெண்குறியின்றி அலி 
யாய்ப் பிறப்பாரென திண்ணமாய்க் கூறுவாய் எ - று . 

( 642 ) 
ஆறாம் பாவகம் முற்றிற்று . 


592 


சாதக அலங்காரம் 
ஏழாம் பாவகம் 


களத்திர பலன் 


N 


சாதமுறுங்காலையினிற் சுக்கிரன்றன்னோடு 

தக்கபிரகஸ்பதிகூடில் விப்பிரர்கன்னியராம் 
சோதிரவிகுசன் கூடில் க்ஷத்திரியர்மயிலாம் 

சோமனார்சுதன்கூடில் வைசியர்குலத்தோகை 
பூதலமேற்சனி கூடிற் சூத்திரர்கன்னிகையாம் 

பொறுமிருபாம்புடன்கூடில் புலையர்குலத்துதித்த 
பேதையர்களுடன் கூடி யனுராகம்புரிந்து 

பிரியாமலிருப்பரெனப் பெறும் வரிசைபெறவே . 
( இ - ள் ) ஒவ்வொருவருக்கும் தான் பிறர்த ராசிகளைக்கொண்டே 
களத்திரபலன் சொல்லவேண்டுவதாகையால் , ஜெனனகாலத்தில் களத்தி 
காரகனாகிய சுக்கிரனோடு குரு சகிதம் பெற்றிருக்கில் விப்பிரஸ்திரீயை 
புடையவனாவான் . மேற்சொன்ன சுக்கிரனோடு சூரிய லும் குஜனும் கூடி 
பிருக்க ஷத்திரியப் பெண்ணை அடைவான் , 

. 

சந்திரனுடன் சனி சகிதம் 
பெற சூத்திரப்பெண்ணை அடைவான் . இராகு கேதுக்களில் ஒருவர் கூடில் 
புலைச்சிகளுடன் சேர்ந்து விளையாடி பாக சங்கீதங்களைப் பாடிக்கொண்டு 
மிருப்பான் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய ஜாதி விபரத்தைப் பொதுவாக வைத்துப் 
பின் களத்திர விஷயங்களை ஆராயவேண்டும் பின்வரும் செய்யுளால் களத் 
திர மில்லாதவனெனவும் , உள்ளவனெனவும் தெரிந்து பிறகு களத்திரம் 
பிறந்த இடம் முதலியவைகளை அறிவது அவசியம் . 
எப்படியெனில் : -- 

கருதுமிரதித் தலங்கூறிற் காமத்தோனை குருகூடின் 
மருவும்தேவா லயமென்பார் மன்னுபுகரோனு லக்கலாயாம் 
சருவுமிராகு சனிகுளிகன் றனக்குத்தோட்டம் வழிக்கரையின் 

அருணன் றனக்கோ காடுசெடி யல்லோன் றனக்கே சுயகிரகம் . 
என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனக்கு ஏற்படும் களத்திரம் பிறந்த இடம் 
சொல்வதெனில் , காமத்தோனாகிய சுக்கிரனோடு குருகூடியிருக்கில் அவள் 
தேவாலயத்தில் பிறந்தவளாவள் . 7 - ஆம் வீட்டோடன் சுக்கிரன் கூடி 
யிருக்கில் ஜலக்கரையிலும் , இராகு - சனி குளிகன் கூடியிருக்கில் தோட்டம் 
வழிகளிலும் , சூரியன் கூடில் காடு செடிகளிலும் , சந்திரன் கூடியிருக்கில் 
சுபகிருகத்திலும் பிறந்தவனென்று சொல்வர் . 

களத்திரா திபனைச் செவ்வாய் சலந்திடிற் றனித்தவீடு 
விளக்கிடும் கூரையில்லா வீடுதா னிரதித்தானம் 
அளவிலா புதனேயாகி லவள் பிறர் தகவீடென்பார் 
வளப்பமாங் கணித நூலோர் வகுத்துரை செய்தவாரே. 


விளக்க விருத்தியுரை 


593 


என்றபடி களத்திர ஸ்தானாதிபதியை குஜன் கூடியிருக்கில் விளக்கால் 
தீப்பற்றி எரிந்த கரைவீடும் தனிவீடுமென்று சொல்வர் . புதன் கூடியிருக் 
பில் அந்திய வீட்டில் பிறந்தவளாவள் என சோதிடவல்லோர் கூறுவரென 
சாதக சிந்தாமணியில் சொல்லியபடி , களத்திரம் பிறந்த அடையாளம் 
தெரிவதோடு களத்திர ஸ்தானாதிபதி 1-7 முதலிய இடங்களிலும் , திரி 
கோண ஸ்தானம்பெற்ற களத்திராதிபனேடு ராகு - கேது சேரில் தனக்கு 
அவமானத்தைத் தரும் களத்திரம் கிடைக்குமென்றும் , களத்திர ஸ்தானத் 
திற்கு இரண்டாம் வீட்டோன் அங்காரகன் - இராகு இவர்களுடன் கூடி 
கொடிய க்ஷேத்திரங்களில் இருக்கில் துஷ்டத்தனமுடைய களத்திரமும் , 
அப்படி இல்லையேல் இரண்டு தாரத்தையடைவதும் , களத்திரஸ்தானாதிபதி 
சந்திரனாகி 6-8-12 இவ்விடங்களில் இருக்க , சடின நெஞ்சு உடையவளும் ,, 
துன்மார்க்கியும் , தினமும் சண்டைசெய்பவளும் , களத்திர ஸ்தானாதிபதி 
புதனாகி பாவகிரகங்களுடன் கூடியும் , ஜெனனகாலத்தில் மூடம்பெற்று 
பாவஷேத்திரமும் , அங்கிசமுமாகில் அவன் தன் மனைவியால் கொல்லப் 
படுவானென்றும் , தன் குலத்தையே நாசம் செய்யத்தக்க கொடிய நீலியை 
அடைவானெனவும் , சுக்கிரன் நீச்சம்பெற்று பாவவர்க்க மடைர் திருக்க, 
அவன் மனைவி தாசித்தனம் செய்பவளும் , களத்திர ஸ்தானாதிபதி அஸ்த 
மயமாயும் , பாவகோட்களுடன் கூடி நீச்சம்பெற, சுபர் பார்வையற , அவன் 
மனைவி தனக்கு சூது மார்க்கமாய் விஷத்தைக் கொடுத்துக் கொல்வாள் 
என்றும் , 7 - ல் குஜன் - சனி -ராகுசம்மந்தமாய் சூரியன் அங்கிசம்பெற அவன் 
மனைவிக்கும் தனக்கும் கஷ்டமுண்டாகி வேறாவார்களென்றும் , இன்னம் 
பலவிதமாய் கிரக ஆராய்ச்சியாலும் ஆராய்ந்து கூறுதல் நலம் . ( 643 ) 
வரிசைபெறுகளத்திரத் தானாதிபனைக்கூu lg. 

வாழ்கிரகமெத்தனையுண் டத்தனைமின்மணப்பன் 
உரியகளத்திரத்துக்கா ரகனதிபன்சுபமாய் 

உற்றிடினற்கோள்காண்கி லுத்தமமற்றிவர்தாம் 
அரியிடத்தும்வியமுறினும் பாவர்களே காண 

அமர்ந்திடினுமத்திமமா மரவுசெவ்வாயிருவர் 
பிரியமுடன்களத்திரத்துற் றிடின்மடவார்க்காணில் 

பெருகுசுபக்கோணோக்கம் பெற்றிடினுத்தமங்கள் . 
( இ - ள் ) வரிசையைப்பெற்ற களத்திர ஸ்தானாதிபதியோடு எத்தனை 
கிரகங்கள் கூடி இருர் தனவோ அத்தனை விவாகம் அந்தஜாதகன் செய்துக் 
கொள் வன் . களத்திரகாரகன் சுபனாகயிருந்து சுபகிரகங்களால் பார்க்கப் 
பட்டாலும் உத்தமமாகும் . மேற்சொல்லிய கிரகம் சிங்கராசியிலேனும் , 
விரயஸ்தானத்திலேனும் இருந்து பாவக்கிரகங்களால் பார்க்கப்பட்டும் ,, 
களத்ரஸ்தானத்தில் பாம்பு குஜனிருக்க களத்திர ஆனியுண்டு மேற்சொல் 
லியவர்களை சுபக்கிரகங்கள் பார்த்தால் உத்தமமென்று சொல்லுவார் 


1 


( வி - ரை ) களத்திர ஆனி என்பதை 7 - ல் குஜனும் இராகு கேதுவும் 
இருந்தால் நாசமென்று எண்ணுவது கூடாது . சுபகிரகங்கள் காணின் 
த்தமமென்று சொல்லியபடி , களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர கார 

75 


594 


சாதக அலங்காரம் 


சனும் சுபவர்க்கம்பெற்று , சுபர்களால் பார்க்கப்பட்டால் மேற்சொன்ன 
தோஷம் அவன் திசைப்பொசிப்பில் உண்டாகி நிவர்த்தியாகுமெனவும் ,, 

எழிடம் சுங்க னாரோ டிருந்தவர் சுபரே யாகி 
தாழ்வுட னிவரைப் பாபர் சற்றுமே பாரா ராகில் 
வாழ்வுட னுயர்ந்து நின்று வருவதே களத்திர மென்று 

நீள்புகழ் குடும்பத் தேவி யாகியே நிற்பள் மாதே . 
. 
என 7 - ஆம் ராசியில் சுக்கிரனிருந்து அவர்களோடு சுபக்கிரகங்கள் சேர்ந்து 
பாவர்களால் பார்க்கப்படாமலிருந்தால் நன்மையையுடைய மேன்மையான 
வாழ்வைப்பெற்ற லக்ஷிமிவிலாசத்தோடு மேன்மையான களத்திரம் ஒன்று 
உண்டென கேரளத்தில் சொல்லியபடி கிரகவலிவறிந்து கூறுதல்வேண்டும் . 
களத்திர ஸ்தானாதிபதியோடு எத்தனை கிரகங்கள் சேர்ந்தனவோ அத்தனை 
மணம் செய்வானென்றதால் , களத்திரஸ்தானாதியுடன் தீயகிரகங்கள் சேர்ர் 
திருக்கில் அத்தனை காந்தர்வ விவாகமெனவும் , சுபக்கிரகங்கள் சேர்ந்திருக் 
கினும் , அவர்கள் ஆ V - ச்சம்பெறில் , எத்தனை கிரகங்கள் சேர்ந்தனவோ 
த்தனை களத்திரம் என்று சொல்வதால் அவரவர்களுக்குத் தக்க வலி 
வறிர்து களத்திர விபரம் கூறுவது நலமாகும் , 

( 644 ) 


விவாக 


களத்திரலக்கினாதி கலந்துதம்மனையினிற்கில் 
கிளர்த்தியாய்ப்பலரைக்கூடிக் கிடைப்பதொன்றேவிவாகம் 
களத்திரகுடும்பத்தாதி கனபாவர் வெள்ளி கூடில் 
வளத்தியாய்மூன்றொன்றாறில் மருவிடில்மனைவிக்கீனம் . 

( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதியாகிய 7 - ஆம் ராசிநாதன் எத்தனை கிர 
கங்களுடன் கூடியிருக்கினும் தன் சுயவீடாகிய ஏழாம் ராசியிலேயே V 
பெற்றிருப்பரேல் பல ஸ்திரீகளை சேர்வானாயினும் ஏகதாரமென்னும் ஒரே 

கமுடையவனாதவன் . களத்திர ஸ்தானாதியாகிய சப்தமராசிநாதனும் 
குடும்பாதி என்னும் இரண்டாம் ராசிநாதனுங் கூடி அவர்களுடன் கொடிய 
கோட்களும் கூடி சுக்கிரனிருந்த ராசிக்கு 1-3-6 என்னும் ராசிகளிலிருப்ப 
ரேல் அவன் மனைவிக்கு ஈனம் என்பர் எ - று . 

( வி - ரை ) களத்திர ஸ்தானாதியுடன் எத்தனை கோட்கள் கூடியிருக்கி 
னும் ஆக்ஷி உச்சம் பெற்றிருக்கின் ஒரே விவாகமெனக் கூறினார் . (645 ) 

ஈனமிலக்கினாதி யேழாமாதிபனுங்கூடி 
தானமாம்வியமாறெட்டிற் முனுறில் விவாகமில்லை 
ஆன வேழிடங்கள் சுத்தி யாயேழாமாதிபனோடு 
ஊனமில் பலர்கள் கூடி லொருத்தியென்றுரைவெள்ளிக்கே . 

( --ள் ) மகுத்துவம் பொருந்திய ஜெனனராசியதிபதியும் , 7 - ஆம் ராசி 
யதிபஓங்கூடி , கொடிய க்ஷேத்திரங்களாகிய 6-8 12 இந்த ஸ்தானங்களில் 
ஏறியிற்கில் அந்த ஜாதகனுக்கு விவாகமே இல்லையென்பர் . 7 - ஆம் இராசி 
பரிசுத்தமாகி சுசகிரனுடன் பல சுபகிரகங்கள் கூடி இருக்கில் ஒரே தாரம் 
உடையவனென்றும் சொல்வாய் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


595 


ஸ் 


( லி - ரை ) ஜென்மராசிநாதனும் 7 - ஆம் வீட்டோனும் 6-8-12 - ல் இருக்க 
7 - ஆம் ராசியில் சர்திரனிருக்க , பருவ பக்குவமுடையவளையும் , சுக்கிரன் 
இருக்கில் தன் வயதுக்கிணையான களையும் , சனி நிற்கில் தன் வயதுக்கு 
மூத்தவளையும் , சந்திரன் - குரு-சனி இம்மூவரும் கூடிநிற்கில் விருத்தாப்பிய 
ஸ்கரீயையும் , சனி - இராகு -குளிகன் இம்மூவரும் கூடி இருக்கில் விதவை 
ஸ்திரீபையும் கூடி வாழ்வானெனவும் , குரு மூடம்பெற்றும் , 7 - ல் குஜனும் 
7 - ஆம் வீட்டோன் இராகு -கேதுவோடும் , இராகு கேதுக்கள் நின்ற ராசிக்கு 
நான்கில் சுக்கிரனும் சனியும் நிற்க , அவன் களத்திரம் மறிக்குமெனவும் 
சோதிடத்தோர் கூறுவர் . 

( 646 ) 
வெள்ளிசேயேழினிற்கில் விதவைமாதரைமணப்பன் 
ஒள்ளியமதிசேயாறா மதிப்னோடுற்றுநான்கில் 
தெள்ளிதாய்நிற்கிலேனும் சென்மமொன்பானாலாறில் 
வள்ளலின்னால்வர்கூடின் மற்றுமோர்விஷயமுண்டாம் . 

( இ - ள் ) களத்திர ஸ்தானமென்னும் 7 - ஆம் ராசியில் களத்திர காரக 
னென்னும் சுக்கிரனும் குஜனும் சேர்ந்திருக்க , அவன் விதவை ஸ்திரீகளை 
விவாகம் செய்து கொள்வன் . பிரகாசியானின ற சந்திரன் ஆறாம் ராசிநாத 

டன் கூடி , நான்காமிராசியில் நின்று பலம்பெற , 1-4-9-6 - க்குடையோர் 
இந்கால் வரும் கூடியிருந்த அவன் மனைவி விபசார புருஷன் ஒருவனை 
யடைவாள் எ - று 
( வி - ரை ) இலக்கின மேழீசாறி லீட்டிய பாவர்நிற்க 

றுலக்கிய புத்திவீனன் சுக்கிரன் சனிசேய்கூடித் 
கலக்குறு மாக்ஷியாக கருதுமே ழிடமாய்நிற்கின் 

விலக்குவோர் தாசிமிக்க விபசார களத்திரமெய்யும் . 
என்றபடி 1-7-12 இவ்விராசிகளில் பாவகிரகங்கள் நிற்கில் அவன் புத்திர 
ஈனனாகும் . 7 - ஆம் ராசியில் சுக்கிரன் -சனி- அங்காரகன் இவர்களில் ஒருவர் 
க்ஷிபெற , தாசி போன்ற விபசாரம் செய்யத்தக்க களத்திரத்தையடைவான் 

சாதக சிந்தாமணியில் சொலலியபடி ஆராய்ந்து சொல்வதோடு 
சுக்கிரனும குஜலும் 7 - ல் இருந்தால் விதவை ஸ்திரீயை மணம் செய்வான் 
என்றதை 7 - ஆம் ராசியைப் பார்த்த கிரகம் ஆக்ஷி உச்சமாயும் சுபனாகவும் 
இருக்க , அதற்குத் தக்கபடி பின்வருமாறு கூறுக . 

(647) 
ஒரேழில்பாவர் நிற்கக் களத்திரரோகமுண்டு 
சூரியனுடனேபாம்பு சூழ்ந்திரண்டிடத்தினிற்கில் 
நாரிக்கும் வெகுநோய்காட்டும் நவிலிரண்டாமிடத்தைக் 
கூரியர்பார்க்கனிற்கி னோய்கொளுங்குடும்பமேழை . 

இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம்ராசியில் பாவகிரகங்களிருக்க , 
அவன் களத்திரத்தால் அவனுககு வியாதியுண்டு . சூரியனோடு ராகு -கேதுக் 
களில் ஒருவரிருந்து களத்திர ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம்பெற , 

, 
அவன் களத்திரத்திற்கும் சோயுண்டு களத்திரஸ்தானத்திற்கு இரண்டாம் 
பாசியை தீயகிரகங்கள் பார்க்கப்பட்டால் நோய் முதலிய துன்பத்தைக் 
கொடுப்பதோடு அந்தக் குடும்பமும் ஏழ்மையாக இருக்கும் எ - று , 


என 


596 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) ஏழாம் ராசியில் பாவகிரகங்களிருக்க , களத்திரத்தால் வியாதி 
புண்டு என் றதை 7 - ல் சந்திரனும் சனியும் கூடில் பொல்லாத களத்திரமும் , 
7 - ல் அங்காரகன் நிற்கில் களத்திரத்தால் வியாதியும் , 7 - ல் குருநின்று நீச்சம் 
பெறில் துஷ்ட களத்திரமும் , மேற்சொன்ன குரு 7-8 இவ்விடங்களில் 
இருக்கில் தன் குடும்பத்தில் நிலைத்து வாழ்க்கைச் செய்யாத களத்திரம் 
உடையவளென்றும் சாதக சிர்தாமணியில் சொல்லியபடி கிரகங்களுக்கு 
ஏற்றவாறு கூறுக . 

( 648 ) 


ஏழ்வீட்டி னிற்கதிபன் சரத்தினிற்கில் 

இருமனைவி திரமதனி லிருக்கநன்றே 
தாழ்விலா வுபயத்தி லிருக்கின்மாதர் 

சாவின்றிப் பலருளராந் தானத்தாதி 
வாழிடநோக் கியகோளாற் பலன்கள் கூடும் 

மற்றுமிலக் கினத்தாதி சுங்கன்வீட்டில் 
சூழ்கினுஞ் சுங்கனைக்கூடச் சுங்கன்பார்க்கில் 

தூயஸ்திரீ லோலனெனவே சொல்லலாமே . 
( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதியாகிய 7 - ஆம் ராசியதிபதி சரராசிகள் 
என்னும் மேஷம் - கடகம் - துலாம் - மகரம் என்னும் ராசிகளில் இருந்தால் 
இரண்டு மனைவிகளை உடையவனும் , யோசிகள் என்னும் ரிடபம் - சிங்கம் 
விருச்சிகம் - கும்பம் என்னும் ராசிகளில் இருக்கில் உத்தமமெனவும் , உபய 
ராசகள் என்னும் மிதுனம் -கன்னி - தனுசு - மீனம் என்னும் ராசிகளில் 
பிற்கில் அந்த ஜாதகனுக்கு பல மனைவிகள உண்டாவர் . ஆயினும் மரணம் 
அடையமாட்டார் எனவும் , அவர்கள் யோகபலன் சொல்வதாகில் 7 - ஆம் 
வீடடோன் நின்ற வலுவையும் , மேற்படி ராசியை பார்த்த திரகவலுவையும் 
அறிந்து கூறுவதாம் . ஜெனனராசியதிபதி சுக்கிரனுக்கு ஆக்ஷ க்ஷேத்திரம் 
என்னும் ரிடபம்- துலாம் இவ்விராசிகளில் இருந்தாலும் , அல்லது மேற் 
சொன்ன சுக்கிரனுடன சகிதமபெற்றாலும் , அரதஜாதகன் நல்ல மேன்மை 
யையுடைய ஸதிரீகளை சம்போகம் செய்யும் வல்லவனாவான் எ - று . 

( வி - ரை ) 7 - ஆம் வீட்டுக்குடையோன் சரராசிகளிலோ ஸ்திரராசி 
களிலோ உபயராசிகளிலோ இருந்தாலும் அவை ஜெனன ராசிக்கு எத்தனை 
யாவது ராசி என ஆராய்ந்தபிறகே களத்திரலிபரம் சொல்லவேண்டும் . 
எப்படியெனில் , 

இலகு மேழுக் கிரைகுரு வெள்ளியாய் 
குலவு கோதிர கோணத் திருந்திட 
பலமுறுஞ் சனி பார்வை பிராவிடி 

லலகி ரண்டு மூன் றாகுங் களத்திரம் . 
என கூறியபடி , ஏழாம் வீட்டோன் சுக்கிரன் குருவாக இருந்து லக்கினத் 
திற்கு கேந்திரம் திரிகோண ராசிகளிலிருந்து சனி பார்வையற்று இருக்க , 
அவனுக்கு இரண்டு மூன்று களத்திரம் உண்டென்று சாதகசிந்தாமணியில் 
-றியபடி ராசிபலம் கிரகபலம் அறிந்தே களத்திர சங்கைகளை கூறுவது 
அவசியம் . 

(649 ) 


விளக்க விருத்தியுரை 


597 


வேறு 


சொல்லுமேழாமிடத் திந்துசுக்கிரன் 
மெல்லமேவினு மிக்கசனிகுசன் 
அல்லல் தீர வுறின்மனையாளுமே 

இல்லைவந்ததேல் இல்லைபுதல்வரே . 
இ - ள் ) களத்திர ஸ்தானமென்னும் 7 - ஆம் ராசியில் இரவிற்கு அரச 
னாகிய சந்திரனும் , களத்திர காரகனாகிய சுக்கிரனும் சகிதம் பெற்று இருக் 
கவும் , அல்லது பெருமையும் பலத்தையும்படைத்த சனியும் குஜனும் இருந் 
தாலும் , அவனுக்கு மனைவியே இல்லை என்றும் , மனைவி புண்டாயினும் 
புத்திரர்கள் இல்லை என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 7 -ல் சூரியன் நிற்கில் மனோபலம் இல்லாதவனும் , சுக துவே 
ஷியும் , சந்திரன் நிற்கில் புத்திர மித்திர களத்திரமும் , குஜன்கிற்கில் கடின 
பிரபலம் , துரிதன் , வியாதியுள்ளவன் , புதன் நிற்கில் மிருது வசனன் , 
களத்திர சுகமுள்ளவனும் , குரு நிற்கில் களத்திர சுகத்தில் பிதாவி லதிக 
னும் , குரு விசுவாசழம் , சுக்கிரன் நிற்கில் புத்திரசுகமும் , பாக்கியமுள்ள 
வலும் , சனி விற்கில் விருத்த ஸ்திரீயை அடைபவனும் , ராகுவிற்கில் விஷ 
ரோகி புத்திரயீனனும் , கேது நிற்கில் விஷகோசமுடையவன் தவானென் 
றும் , இவையாவும ஸ்தான பலத்தால் கூறுவாயென வீமேசுர உள்ள முடை 
யானில் கூறியபடி களத்திர ஸ்தானத்திலிருக்கும் கிரக வலி அறிந்தே 
சளத்திரபலன் சொல்லவேண்டும் . 

( 650 ) 


இல்லேழுமிரண்டாமாதி சுக்கிரனிவர்கள் மூவர் 
பொல்லாரோடெய்தியாறி லெட்டிற்பன்னிரண்டிற்போந்து 
சல்லாபமுடனின்றோர்கள் தம்முடன் பாவர்கூடில் 
சொல்லருந்தொகைக்கு மாலை சூட்டுவன்றோகைநில்லாள் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு சப்தமத்தோன் என்னும் 7 - ஆம் ராசிநாத 
னும் , களத்திர லக்கினத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு உடையவனும் , இவ் 
விருவரோடு சுச்சிரனும் கூடி , ஆக மூவரும் கொடிய கோட்களுடன் கூடி , 
6-8-12 என்னும் ராசிகளில் இருக்க , மற்றுமுள்ள சுபக்ஷேத்திரம் பெற்ற 
சோட்களுடனும் , பாவகோட்கள் கூடி இருக்க , அந்த ஜாதகன் சொல்ல 
தற்கரிய ஓர் பெண்ணுக்கு மாலை சூட்டுவானாயினும் மாலை சூட்டுபவள் 
உயிரோடு இருக்காள் எ - று . 

( வி - ரை ) தோசை இல்லாள் என்பதை மனைவி பிரிந்து போவாள் 
அல்லது இறந்து போவாள் என்றும் இரண்டு விதமாய்க் கூறலாம் . 

நீலனு மாரல் கூடி நிற்கவே ஏழிற்றானும் 
கோலர் விரவிசுங்கன் கூடியே நின்றாராகில் 
மேலெது மேழோனீரா றிருக்கிற மாதேகேளாய் 
காலபேர் களத்திரங்கள் கருவறுக் குறிதப்பாதே . 


598 


சாதக அலங்காரம் 


s 


என கூறியபடி , களத்திர ஸ்தானமென்னும் ஏழாம் ராசியில் சனி குஜன் 
கூடி இருந்தாலும் , ரவி சுக்கிரன் கூடியிருந்து 7 - ஆம் ராசியதிபதி மோக்ஷ 
ஸ்தானம்பெற , அவனுக்கு அநேக களத்திரங்கள் உண்டாயினும் இறந்து 
போம் . இது தப்பாதென்று கேரளத்தில் சொல்லியபடியும் , 1-11 இவ் 
விராசியில் சந்திரன் புதன் இருந்தாலும் உத்தம களத்திர முள்ளவனாவன் . 
சுக்கிரன் நின்ற ராசிக்கு 7 - ஆம் ராசியில் புதன் குரு சந்திரன் இவர்கள் 
சேர்ந்திருக்க நல்ல பாக்கியத்தையுடைய களத்திரம் உண்டாகுமென்றும் , 
மேற்சொன்ன தோஷங்கள் இருந்தாலும் பரிகாரமாகும் . சுக்கிரன் நின்ற 
ராசிக்கு 7- ஆம் ராசியில் சந்திரன் சனி அங்காரகன்கூடி 11- ல் குருவிருக்க 
பல தாரங்கள் உண்டாயினும் தோஷமில்லை எனவும் சாதகசிந்தாமணியில் 
சொல்லியபடி ஆராய்ந்து சொல்வாயாக 

( 651 ) 
நின்றிரண்டேழாமாதி நிறைந்த கேந்திரகோணத்தில் 
ஒன்றியேயிருக்கிலேக தாரமாமுற்றவன்னோர் 
வென்றிகொள் பிருகுபாவ ருடன்கூடிமெய்யாறெட்டிற் 
குன்றிடாதிருக்கில்வேசைக் காந்தனாங்கூறுங்காலே . 

( இ - ள் ) சப்தமாதி என்னும் 7 - ஆம் வீட்டோனும் , இரண்டாம்லீட்டோ 
னும் கேந்திரத்திலேனும் திரிகோணங்களிலேனும் இருந்து , ஆக்ஷி உசசம் 
முதலியவைகளால் பலம்பெற்று இருக்க , அந்த ஜாதகன் ஏகதாரம் உடை 
யவனாக இருப்பான் . வெற்றியையுடைய சுக்கிரன் பாவகோட்களுடன் 
சகிதம் பெற்று , 6-8 என்னும் இடங்களிலிருந்து பலம் பெற்று இருக்க , அந்த 
ஜாதகன் வேசிகார்தன் என்றும் சொல்வர் எ - 

-று . 
( வி - ரை ) மற்றும் சிலர் 7 - ஆம் ராசி சுக்கிரன் வீடாகி , அதில் சனிசேய் 
நின்று குரு பாராதிருக்க , அவன் மனைவி தன் எதிரிலேயே விபசாரம் 
செய்யும் திருட்டுத்தனமுள்ள தாரத்தை அடைவான் என்று சோதிட 
வல்லோர் கூறுவர் . 

(652 ) 
கூறியவேழாமாதி குடும்பாதிபதியின்னோர்கள் 
ஏறியேதிரிகோணத்துங் கேந்திரத்தினிலுநிற்கப் 
பேறுடனவர்தம்வீட்டிற் பிரியமாயிருக்கத்தானும் 
வேறுமோர்தாரம் வேண்டான் விரும்புவனேகதாரம் . 

ள் ) ஜெனன ராசிக்கு சப்தமாதி என்னும் 7 - ஆம் ராசிநாதனும் , 
குடும்பாதி என் ஜம் இரண்டாம் ராசிநாதனும் , ஜெனன ராசிக்கு கேந்திரத் 
திலேனும் திரிகோணத்திலேனும் இருந்து , அவை அவரவர்களுக்கு ஆக்ஷி 
வீடாயின் வேறு இரண்டாவது களத்திரத்திற்கு ஆசைப்படான் எனவும் ,, 
ஒரே களத்திரத்தோடு இருப்பான் எனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ஏழாம் வீட்டோன் கேந்திரம் பெற , அவை இலக்கினத்திற்கு 
லாபஸ்தானம் அல்லது சுகஸ்தானமுமாக இருக்க , அவனுக்குத் தன் களத் 
திரமூலமாய் அநேக லாபமும் , பூஸ்திதிகள் உண்டெனவும் கூறுவர் . ( 658 ) 
தாரகாரகனுமேழா மதிபனுந் தனித்துங்கூடி 
ஆரவேயாவர்மத்தி யத்துறவேழிற்பாவர் 


விளக்க விருத்தியுரை 


199 


சேரவேயிவரைப்பாவர் வெறியநோக்குறவிருந்தால் 
பாரியர் தனக்கரிட்டம் பண்ணுமென்றறிந்துகொள்ளே . 

( இ - ள் ) களத்திரகாரகனென்னு சுக்கிரனும் , களத்திர ஸ்தானாதிபதி 
என்னும் 7 - ஆம் ராசிநாதனும் , வேறு சிரகங்கள் சகிதமின்றி நின்று தான் 
நின்ற ராசிக்கு இரண்டு பக்கங்களிலும் தீயகிரகங்களால் சூழப்பட்டு , 7 - ஆம் 
ராசியிலும் கொடிய கோட்களிருந்து சுக்கிரனையும் , 7 - ஆம் ராசிநாதனையும் 
தீயகிரகங்கள் நோக்குவரேல் அவன் மனைவிக்கு சில கண்டாதி தோஷங் 
கள் உண்டுபண்ணும் எ - று . 

( வி - ரை ) களத்திரகாரகனும் 7 - ஆம் வீடடோனும் தீயகிரகங்களால் 
சூழ்ந்து மேற்செய்யுளில் சொல்லியபடியே கிரகங்கள் இருக்கினும் கெண் 
டாதி தோஷம் உண்டு . சுக்கின் ஆக்ஷிபெற்று அந்த ராசிக்கு 7 - ஆம் வீட் 
டோன் நட்புபெற்று குரு சகிதமாய் சுக்கிரனைப்பார்க்க , பாவகோட்கள் 
சுபர்களுடன் சேராது , 6-8 இவ்விடங்களிலும் சந்திரன் 7 ஆம் ராசியிலும் 
பிற்க , மேற்சொன்ன தோஷம் நீங்கி அவன் களத்திரமும் அநேகநாள் 
ஜீவித்திருக்கும் என கோளத்தில் சொல்லியபடி கிரகவரிசை அறிந்து 
தோஷம் உண்டாயினும் நீங்கும் நீங்காதென கூறுவது நலம் . ( 654 ) 
கொள்ளுநற்காரிவெய்யோன் கூடிக்கன்னியிலே நிற்கத் 
தெள்ளிதாயந்தவீடு சன்மலக்கினமேயாக 
மெள்ளவேயரசன்றானு மீனத்தின் மேவிநிற்கத் 
துள்ளியமனைவிதானுந் துன்பமுற்றரிட்டமாவள் . 

( இ - ள் ) ஜெனனம் கன்னி என்னும் ராசியாகவிருந்து , அவ்விராசியில் 
சூரியனும் சனியும் கூடி இருக்க , களத்திர ஸ்தானமான 7 ஆம் ராசியில் 
சுபகோட்களில் ஒருவரான குரு இருக்க அந்த ஜாதகன் மனைவி பலவித 
கஷ்டங்களுடன் இறந்துபோவாள் எ - று . 

( வி - ரை ) களத்திர ஸ்தானத்திற்கு லாப விரயாதியும் ரோகாதிபதியும் 
களத்திர லக்கினத்தைப் பார்த்தால் இறந்துபோம் என்றனர் . இறக்கும் 
என்ற மிஷ்கரிசையை கூறுவதற்கு களத்திர ஸ்தானத்திற்கு 5 - ஆம் வீட் 
டோன் இரண்டிலேனும் , திரிகோணம் கேந்திரத்திலேனும் இருந்தால் 
பூரண ஆயுளும் , பூர்வ தனமும் உண்டு . களத்திர லக்கினத்திற்கு லாபாதி 
பதி தனஸ்தானமும் , அல்லது தனஸ்தானாதிபதியுடன் கூடினாலும் , களத் 
திரம் உயிரோடு இருந்து அந்த தனத்தை அனுபவிப்பாளென வீமேசு 
உள்ளமுடையானில் கூறியபடி ஸ்தான பலனை அறிந்து கூறுக . ( 655 ) 
ஆமிலக்கினத்துக்கேழி லம்புலிதனக்குமேழில் 
பூமலிநல்லோர் பார்வை பொருந்திடிலுண்டாம் பெண்மர் 
தீமையாங்கடினபாவர் திருட்டியுண்டானபோது 
மாமினையார்கள் தம்மை மணந்திடாவஞ்சனாமே . 

இ - ள் ) ஜெனன ராசிக்கு ஏழாம் ராசியான களத்திர ஸ்தானத்தையும் , 
- சச்திரன் சின்ற ராசிக்கு 7 - ஆம் ராசியையும் , இப்பூமியில் புகழ்ச்சி செய்யா 
னின்ற சுபர்களான புதன் - குரு - சுக்கிரன் இவர்கள் பார்ப்பரேல் அவனுக்கு 


1 


1 


600 


சாதக அலங்காரம் 


மனைவி உண்டெனவும் , தீயகிரகங்கள் பார்ப்பரேல் அவன் எந்த ஸ்திரிகளை 
பும் சலியாணம் செய்யாதவனும் , வஞ்சகமுள்ளவனுமாவான் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளால் களத்திரம் உள்ளவனென்றும் , இல்லாதவன் 
என்றும் அறியலாம் . 

( 656 ) 
ஆமேழாமதிபன்தார காரகனீசமாகித் 
தாமிவர்வியமாறெட்டிற் றானுறமனைவிக்கீனம் 
வாமசுக்கிரன்வாழ்வீட்டின் மன்னவன்வியமாறெட்டில் 
ஏமமுற்றிருக்கிற்கொண்ட மனைவியர்யார்க்குமீறே . 

( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் 7 - ஆம் ராசிநாதனும் , களத் 
திரகாரகனென்னம் சுக்கிரனும் நீச்சம்பெற்று , ஜெனன லக்கினத்திற்கு 
6-8-12 இவ்விடங்களிலேறிசிற்க , சுக்கிரனின் ற ராசிக்கு 6-8-12 ம் இல் 
வீராசிகளில் பிரகள் பதியாகிய குருவிருக்க , குருநின்ற ராசியும் நீச்சஸ்தான 
மாகவுமிருக்க அந்தஜாதகன் கொண்ட மனைவியானவள் பிழைத்திருக்காள் . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடி கிரகமிருக்கின் களத்திரதோஷம் கூறப் 
பட்டன . இந்த 6-8-12 - ஆம் ராசி ஆணி அல்லது 2. ச்சமாய் சுபாக்கிசம் 
பெற்றிருக்க , வேறபலனே கூறவேண்டும் . களத்திர லக்கினத்திற்கு குடும் 
பாதிபதியும் , 7 - ஆம் வீட்டோனும் உச்சம்பெற்று நின்ற ராசிக்கு 7 - ல் 
சந்திரன் இருக்க , பாலகோட்களின் பார்வைபெற்றிருக்க அவன் களத் 
திரத்திற்கு தோஷமுண்டாபினும் சிவர்த்தியாகி பூரண ஆயுளுடன் இருப் 
பான் என்றும் கூறுவர் . 

( 657 ) 
ஈநிலாவேழாமாதி யேதமாம்பாவர் வீட்டில் 
தூறதாய்நிற்கிற்பார்க்கிற் கலியாணந்தூரதேசம் 
வீறதாங்களத்திராதி சுபாங்கி சமேவிற்கிட்டல் 
பேருடன் திசைகளேழா மதிபனைப்பிடித்துச் சொல்வாம் . 

( இ - ள் ) குற்றமடையாத சப்தமாதி என்னும் 7 - ஆம் ராசிநாதன் குற்ற 
முடைய பாவர் வீடேறி இருந்தாலும் பார்த்தாலும் அந்த ஜாதகனுக்கு 
தூரதேசத்தில் கலியாணம் நடக்கும் . களத்திர ஸ்தானாதியான சப்தமாதி 
சுபர் அங்கிசம்பெறில் சமீபத்திலுள்ள தேசங்களில் அகுமெனவும் அந்தத் 
திக்குகளைச் சொல்வதாயின் 7 - ஆம்லீட்டோனைக்கொண்டு கீழ்கண்டவாறு 
கூறுக எ - று . 

( 658 ) 
வாமசூரியன்கிழக்கு மன்னுசுக்கிரற்குகன்னி 
பூமிசேய்தனக்குத் தெற்குப் பெரும்பாம்புநிருதியாரும் 
தாமதசனிக்கு மேற்கு சசிக்குவாயுவின்றிக்காகும் 
நேமமாம் வடக்குப்புந்தி நிருபர்க்கீசானதிக்கே. 

( இ - ள் ) பெருமையைப் பெற்ற சூரியனுக்கு கிழக்கும் , புகழ்ச்சியை 
புடைய சுக்கிரனுக்கு அக்கினிதிக்கும் , மிசுதனென்னும் குஜனுக்கு தெற் 
கும் , ராகு - கேதுக்களுக்கு நிருதி என்னும் தென்மேற்கும் , சந்திரனுக்கு 
வாயுதிக்கென்னும் வடமேற்கும் , பலத்தில் மிகுந்த சனிக்கு மேற்கும் , 


விளக்க விருத்தியுரை 

601 
புதனுக்கு வடக்குதிக்கும் , குருவாகில் ஈசானியம் என்னும் வடகிழக்கிலும் 
மேலே சொன்ன விவாகம் நடக்கும் எ - று . 

( 659 ) 


வேறு 


. 


திக்கென வேழோன் வியத்திலா றெட்டிற் 

செறிந்ததி பாவனா யிருக்கத் 
தக்கவன் றனைப்பார்த் தவர்களத் தனையும் 

தாரமாங் களத்திரா திபனும் 
ஒக்கவே பாவ ருடனுற வேழி 

லொருகரும் பாம்புற வதற்கு 
மிக்ககேந் திரத்திற் பாவர்பார்த் திருக்க 

விரும்புவ னாலுகாற் பெண்ணே . 
( இ - ள் ) ஜெனனராசிக்கு ஏழாம்ராசியதிபதி 6-8-12 என்னும் இவ் 
விடங்களில் இருக்கவும் , அவன் பாவக்கோளாயுமிருக்க , அவனை எத்தனை 
கோட்கள் நோக்கினவோ அத்தனை களத்திரமாம் . களத்திர ஸ்தானாதிபதி 
பாவகோட்களுடன் சகிதம்பெற்றிருக்க , சப்தம ஸ்தானமென்னும் 7 - ஆம் 
ராசியில் ராகு இருக்க , சேந்திரமேறிய பாவகிரகங்கள் ஷராகுவைநோக்க 
அவன் நாற்கால் ஜீவன்களை இச்சைகொள்வான் எ - று . 

( வி - ரை ) மேலே மிருக சேர்க்கையை இச்சைகொள்வான் என்பதை 
7 - ஆம் ராசிக்குடையோனும் சூரியனும் கூடி பால் கிலிருக்க , அவன் புஷ்ப 
வதி ஆகா தவளைச் சேர்வானென்றும் , 7 - ஆம் வீட்டோன் நாலில்நின்று 
மற்ற கிரகங்கள் திரிகோண ராசிகளிலும் இருப்பரேல் மிருகப்புணர்ச்சி 
செய்வானென்றும் , இன்னும் இதனை விபரமாக சொல்லவேண்டுவதெனின் 
ஒவ்வோர் கிரகத்தைக்கொண்டும் இன்னின்ன மிருகமெனக்கூறுவர் . ( 660 ) 
பெண்ணிசைந் திடுமே ழாமிடத் ததிபன் 

பேரொளிக் கதிருடன் கூடில் 
எண்ணிசைந் திடுமெட் டாறினில் வியத்தி 

லிருக்கில்வா லிபத்திலே மனையாள் 
விண்ணிசைந் திடுவள் களத்திரா திபனு 

மிக்கநற் கோளுடன் கூடில் 
பண்ணிசைந் தருளு மனைவிதீக் கோளை 

பார்த்திடிற் பாவியா யிருப்பாள் . 
( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் -ஆம் ராசியதிபதி ஒளி 
பொருந்திய சூரியனுடன் கூடினாலும் , ஜெனன ராசிக்கு 6-8-12 முதலிய 
ஷேத்திரங்களில் இருந்தாலும் , அவன் மனைவியானவள் வாலிபத்திலேயே 
இறந்துபோவாள் . களத்திரஸ்தானாதிபதி சுபகோட்களுடன் கூடியிருக்கில் 
சல்ல உத்தமஸ் திரீயை அடைவான் . களத்திரஸ்தானாதிபதி தீக்கோளுடன் 
கூடியிருக்கில் அவன் மனைவி கொடிய பாவியாக இருப்பாள் எ - று . 

( வி - ரை ) பாவியாக இருப்பாள் என்பதைப் பற்பலவிதமாகப் பிரிக்க 
லாம் . எப்படியெனில் : 7 - ஆம் வீட்டோனுடன் கொடியவர்கள் சேரில் 

76 


602 


சாதக அலங்காரம் 


கூறுக . 


கெட்ட நடக்கை யுள்ளவளும் , சூரியன் சேரில் கலகம் செய்பவளும் , ராகு 
நிற்கில் அழகில்லாதவளும் , தினமும் வியாதி யுள்ளவளும் , கேது நிற்கில் 
பூர்வஜென்ம கர்ம வியாதியையுடையவளும் , குருநிற்கில் உத்தமமென்றும் , 
புத்திரநாசம் அடையுமெனவும் , சாதக சிந்தாமணியில் கூறியபடி ஆராய்ந்து 

( 661 ) 
பாவியாஞ் சனியே ழாதிப னாகிப் 

பன்னிரண் டாறிரு நான்கில் 
மேவிடில் விதவை நாரியைச் சேர்வன் 

மிக்கவே ழாமிடத் ததிபன் 
நாவிரண் டான பாம்பொடுங் கூடி 

நாடியெட் டாறினில் வியத்தில் 
தாவியே யிருக்கி லீனமாங் குலத்துத் 

தையலைச் சேர்வனென் றுரைக்கும் . 
( இ - ள் ) தீயகோட்களில் ஒருவனான சனிக்கு களத்திர ஸ்தானாதிபத் 
தியம் வரவும் , ஜெனன லக்கினத்திற்கு 6-8-12- ல் ஷை சனி நிற்க , அந்த 
ஜாதகன் விதவை ஸ்திரீயை சேர்வனெனவும் , 7 - ஆம் ராசியாதிபதி இரண்டு 
நாவைப் படைத்த பாம்புடன் கூடி , மேலே சொன்ன 6-8-12 இவ்விடங்களி 
லிருக்க , இழிகுலத்துப் பெண்ணைச் சேர்வானென்றும் சொல்வர் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் சொல்லியபடி கிரகம் அமையப் பிறந்தவனை 
துர்க்காமி என்று உரைக்கவேண்டுமாகையாலும் , ஜெனன லக்கினத்திலும் 
2-7 இவ்விடங்களில் சூரியன் குஜனோடு குளிகனும் கூடியிருக்க , அவன் 
விதவையை சேர்பவனென்றும் , சுக்கிரனின்ற ராசியிலும் , 2-7 - ஆம் இடங் 
களிலும் , சுக்கிரனோடு குளிகன் நிற்கில் கெர்ப்பஸ்திரீயைச் சேர்வானென் 
றும் , அவர்களோடு சூரியன் சேர்ந்திருக்கில் புஷ்பவதியாகாத ஸ்திரீயையும் , 
நான்காம் வீட்டோனும் சந்திரனும் பாவர்களைக் கூடி , 7 - ஆம் ராசியில் 
நின்றாலும் , அல்லது 7 - ஆம் ராசி நாதனைப் பார்த்தாலும் , அவன் தன் மாதா 
போன்றவளைச் சேரும் சண்டாளனென்றும் சாதக சிந்தாமணியில் சொல் 
லியபடியாம் . 

( 662 ) 
உரைக்குமே ழாதி காரிவாழ் மனையி 

லுற்றிடக் காரிதான் பார்க்க 
இருக்கவே ழிடத்துக் கொன்பதா மதிப 

னெட்டிலா யினுஞ்சனி வீட்டில் 
பெருக்கவே யிருக்கி லவன்குல மனைவியைப் 

பிறர்தமைச் சேர்ந்தவ ரவர்கள் 
பொருள்களை வாங்கி வரச்சொலி புசிக்கும் 

புண்ணிய வானெனப் புகலும் . 
( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் 7 ஆம் ராசியாதிபதி சனி 
வீடேற , அவனைச் சனி திருஷ்டிக்க , 7 - ஆம் ராசிக்கு பாக்கியத்தோன் 
லக்கினத்திற்கு 8 - ஆம்ராசியிலேலும் , சனிக்கு க்ஷிவீடான மகர கும்பத்தி 


விளக்க விருத்தியுரை 


603 


லேனும் இருக்க , அவன் தான் விவாகம் செய்துக்கொண்ட மனைவியை 
அந்தியரிடம் விபசாரம் செய்வித்து பொருள் வாங்கிவரும்படி செய்து அதனால் 
சாப்பிடும் புண்ணியவானென்றும் சொல்வர் எ - று . 

( வி - ரை ) ஜெனன ராசி பெண்ராசியாசி 7 - ஆம்வீட்டோனும் சுக்கிரனும் 
சனி வீடேறி , அவை ஜெனன லக்கினத்திற்கு 6-8 அல்லது 3 இவ்விராசி 
களில் நின்று சனி ராகு இவாகளால் பார்க்கப்பட்டால் சுக்கிரனுடன் எத் 
தனை கிரகங்கள் சோாதனவோ அத்தனை ஸ்திரீகளையும் விபசாரம் செய் 
வித்து அதனால் வருமபெரும்பொருளை வாங்கி ஜீவிப்பானென்றும் சொல்வர் . 
புகலுமே ழாதி பிரபல னாகிப் 

பொருந்துமித் துருக்களைக் கூடி 
கவிலா லாபத் தலத்தினி லிருக்க 

யிருந்தபேர் தொகைப்படி மனைவி 
திகழுட னுளதே யந்தலா பந்தான் 

றிரமுப யங்களே யாயின் 
சுகமுட னிருப்பன் சரமெனிற் சிறிது 

தோகையர்க் கரிட்டமே சொல்லும் . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு சப்தமராசியாதிபதி தன் உறவு கிரகங்களைக் 
கூடி பிரபலம் பெற்று , தாழ்வில்லாத லாபஸ்தானமாகிய 11 - ஆம் ராசியில் 
இருகக , அவனோடு எத்தனைகிரகங்கள் சேர்ந்தனவோ அத்தனை மனைவிகள் 
ண்டு . அந்த லாபஸ்தானமானது ஸதிரம் உபயம் என்னும் ராசியாயின் 
அம்மனைவிகள் சுகத்தோடு இருப்பார்கள் . சாலக்கினமாயின் சிறிது 
அரிட்டதோஷம் உண்டாம எ - று . 

( வி - ரை ) களத்திர சங்கையை நிவர்த்தி செய்யவேண்டுமாயின் தேய் 
பிறைச் சந்திரனாக யிருந்து , மேற்படி சந்திரன் 7 - ல் நின்று , பாவ கிரகங்க 
ளுடன் கூடி நின்றாலும் பார்த்தாலும் ஏகதாரமாகும் . ஜெனன ராசிக்கு 
2-7 இவவீட்டோர் தனித்தனியே தன் ஆ V வீடுகளிலிருசது தீயகிரகம் 
களால் பார்க்கப்பட்டாமல் இருந்தாலும ஒரேதாரம் உள்ளவனாகுவன் . 
7 - ஆம் வீட்டோனும் அதற்கு 7 - ஆம வீட்டோனும் சுபர்கள் வீட்டில் நீச்சம் 
பெற்றும் , 7 - ல் தீயகிரகங்களுமிருக்க , அவன 3 - தாரததை யடைவானென் 
றும் , தோஷம் முதலிய கெண்டம் கூறுவதேல் சுக்கிரன அஷ்டகவர்க்கைச் 
சோதித்து , கெண்டார்தராசகனில் கோசாரப்படி பாவர்கள் வாசம்செய்யும் 
காலம் உண்டாகும் . அதுசமயம் திசையுக்தியின் வலுவையும் சாய்வது 
விசேஷம் . 

( 664 ) 
சொல்லிய கன்னி லக்கின மாகச் 

சோமனுஞ் சனியுங் கேந்திரத்தில் 
மெல்லவே யிருககச் சதமனை வியரை 

மிகுமணம் புரிந்துபூ பதியாய் 
வல்லவ னாவ னேழிறசுக கிரனு 

மருவுசன் மத்தினிற் குருவும் 
அல்லலற் றிருக்கின் மனைவிய ரனேக 

ரவரைாட் சிக்கவு மாட்டான் . 


604 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) ஜெனன லக்கினம் கன்னி என்னும் ராசியாகி , லாபாதிபதி 
என்னும் சந்திரனும் , பஞ்சம ரோகாதியான சனியும் , லக்கினத்திற்கு 1-4 
7-10 என்னும் கேந்திரங்களில் இருக்க , அவன் தசமனைவியரை அடைந்து 
சுகத்தோடு இருப்பான் . 7 - ல் சுககிரனும் ஜெனனராசியில் குருவும் இருக் 
தால் அவனுக்கு அநேக களத்திரமுண்டு . அவன் தன் மனைவியரை 
இருக்கமாட்டான் எ - று . 

(( வி - ரை ) 7 - ஆம் வீட்டோனும் சுக்கிரனும் நீச்சமாகி பாவவர்க்கம் 
பெறின் 3 - மனைவி யுள்ளவனும் , 2-7 இவ்விடங்களைப் பாவகிரகங்கள் பாரா 
திருந்து , சுக்கிரனும் 7 - ஆம் வீட்டோனும் பலம்பெற்றால் இரண்டுகளத்திர 
மும , 7 - ஆம் வீட்டோனும் இரண்டாம் வீட்டோனும் 12 - ல் நிற்க , குரு 
பார்க்க , 7- ல் தீயகிரகங்கள் இருக்க 3- தாரம் உள்ளவனும் , 7 - ஆம் வீட்டோ 
னுக்கு உச்ச க்ஷேத்திரத்தில் பாவகிரகங்களிருந்து , 12 - ல் குஜனிருந்து 
சுக்கிரன் பார்வையற்று இருக்க , முதல் தாரம் இறந்துபோமென்றும் ,, 
இரண்டாந்தாரம் வலுத்திருக்குமென்றும் சாதக சிந்தாமணியில் சொல்லிய 
படியும் , இன்னும் பின் வருமாறு ஆராய்ந்து கூறுதல் நலம் , ( 665 ) 
மாட்டினிற் கிரைசுக் கிரன்குசன் சோமன் 

மன்னவனிரவியோ டைவர் 
ஈட்டியோ ரிடத்திற் கூடிடின் மனைவி 

யிலாமலே பிணியனாய்த் திரிவன் 
நாட்டுமிந் திரவி புதன்சனி வெள்ளி 

நயந்துறின் மனைவி மக்களையும் 
ஒட்டிவிட் டேதே சாந்தரந் தன்னி 

லுறுபிணி யுடனசைந் தலைவன் . 

-ள் ) இடபராசிக்கு அதிபதியான சுக்கிரலும் , குஜன் - சந்திரன் - குரு 
சூரியன இவாகள் ஐந்து பேரும் ஒரேராசியில் சேர்ந்திருக்க , அவன் மனைவி 
பின்றி நோயாளனாகத திரிவான . சந்திரன - சூரியன் - சுக்கிரன் -சனி -புதன் 

வர்கள் கூடி இருக்கில் அவன் தன் மனைவியையும் மக்களையும் அந்நிய 
தேசத்திற்கு ஓட்டிவிட்டு பிணிகொண்டு அலைவான் எ - று . ( 666 ) 
அலைவருஞ் சன்மத் தாதிபன் செறிந்த 

வங்கூசா திபன்றனது அகத்தில் 
நிலைமையா மனைவி குருவருங் காலம் 

நிச்சய மணம்புரிந் திடுவன் 
குலமூறுஞ் சன்மந் தனக்குமோ ரே ழாம் 

ராசியங் கிசத்தினிற் குருவும் 
பலமுட னேவந் தணுகிய போதும் 

பாரியாய்க் கொள்வநற் பெண்ணை . 
( இ - ள் ) ஜெனன ராசியதிபதி எவர் அங்கிசத்தி லிருந்தானோ அந்த 
அங்கிசாதிபதி தன் சுயவீட்டில் ஆக்ஷிபெற்றிருக்க , அவனுக்கு களத்திர 
கலையுண்டு . அவ்விராசியில் கோசாரரீதியாய் குரு வருங்காலத்தில் விவாகம் 
செய்துக்கொள்ளுவான் . ஜென்னராசிக்கு ஏழாம்பாரியிலும், 7 - கம்பாசியதி 


விளக்க விருத்தியுரை 


605 


பதி நின்ற அங்கிராசியிலும் குரு வரும்போது அவன் அழகு வாய்ந்த 
பெண்ணை கலியாணம் செய்து கொள்வான் எ - று . 

( வி - ரை ) இவை தினசரிப்படி ஒவ்வொரு ராசியிலும் குரு ஒரு வருஷ 
சஞ்சார காலங்களில் விவாகம் நடக்கும் என்பதாம் . 

(667 ) 


பெண்கொளுங் காலஞ் சந்திர னிருந்த 

பெரும்பதிக் கிறைவனற் புடமும 
பிறையுறை மனைக்கே ழாமிடத் ததிபன் 

பெற்றநற் புடத்தையுங் கூட்ட 
பண்கொளு மெந்த ராசியோ அந்தப் 

பதியிலப் பதிதிரி கோணம் 
பற்றியே அரச னுற்றிடு காலம் 

பயின்மணம் புரிவனக் குருவும் 
எண்கொளு முச்சாங் கிசம்பெறின் மனைவி 

யினியளீர்ங் கோதையுஞ் சிவப்பாம் 
இரணியன் றனுவாங் கிசத்துறின் மனைவி 

யிரண்டுமீ னாங்கிச் மேறில் 
தண்கொண் மூன்றாமித் திராங்கிசத் தொருத்தி 

சத்துரு வங்கிச் மேறில் 
தையனோய் நீசாங் கிசத்தினி லரசன் 

றரிக்கிலீ னங்குலக் கொடிக்கே . 
இ - ள் ) விவாகமாகும் காலங்களைச் சொல்லவேண்டின் பெருமையைப் 
படைத்த சந்திரன் எந்த ராசியில் நின்றானோ அந்த ராசியதிபதி ஸ்புடத் 
தையும் , சந்திரன் நின்ற ராசிக்கு 7 - ஆம் ராசிநாதன் நின்ற ஸ்புடத்தையும் 
கூட்டிக் கண்டராசியிலும் , அவவிராசிகரு திரிகோண ராசிகளிலும் , குரு 
வரும்போது மணம் செய்துக்கொள்வான் . அந்த குரு மேற்சொல்லிய 
ராசிகளில் உச்ச அங்கிசம் பெறின் மனைவி சிவப்பாயும் யோகமாயும் இருப் 
பாள் . மேற்படி அங்கிசமும் திரிகோணமும் பெற்ற குரு , தனுசு அங்கிசமு 
மாக இருக்கில் அவனுக்கு மனைவி இரண்டாகும் . மீன அங்கிசமாக யிருக் 
கில் மூன்று களத்திரமாம் . குரு நீச்சம்பெறின் அவன் மனைவிக்கு ஈனம் 
உண்டாகும் எ - று . 

( 668 ) 
கொடியிடை யாய்கே ளிரண்டிடத் ததிபன் 

குணகுண காரனற் புடத்தில் 
குலவியம கண்டன் புடத்தினை வாங்கி 

குறித்த ராசியிற் குருவருநாள் 
துடியிடை மனைவிக் கரிட்டமா மின்னுஞ் 

சொல்லிரண் டாதிபன் புடத்தில் 
சூழ்ந்திடுங் குளிகள் புடந்தனை யெடுத்துத் 
தோன்றிய ராசியிற் சனியும் 


606 


சாதக அலங்காரம் 


வடிவுடன் வருநாள் களத்திரந் தனக்கு 

வருநிரி யாணமென் றுரைப்பர் 
மத்தின மேழா மதிபதி புடத்தில் 

வருகால மிருத்துவை யெடுக்கின் 
பிடிபடும் ராசி யந்தரா சிக்கே 

பெற்றிடு மாதமந் நாளில் 
பிறைநுதற் றிலத முகமதி கருங்கட் 

பெண்ணணங் கேயெனப் பேசே . 
இ - ள் ) தனாதிபதியாகிய இரண்டாம் ராசிநாதனின் குணகுணாகார 
ஸ்புடத்தில் உபய கிரகப்படி எமகண்டன் ஸ்புடத்தில் தினசரிப்படி குரு 
ஓர் வருஷம் வாசம் செய்யுங்காலம் அந்த ஜாதகனுடைய அழகான மனை 
விக்கு கெண்டாதி அரிட்டம் உண்டாம் . மேற்சொன்ன இரண்டாம்வீட் 
டோன் ஸ்புடத்தில் குளிகன் ஸ்புடத்தை வாங்கிக் கண்ட நாசியில் சனி 
இரண்டரை வருஷ வாசகாலம் களத்திரத்திற்கு நிரியாணம் ஏற்படும் . 
ஜெனனலக்கினத்திற்கு 7 - ம்ராசிநாதனாகிய களத்திரஸ்தானாதிபதி ஸ்புடத் 
தில் காலமித்துருவின் ஸ்புடத்தைக் காணவரும் இராசிக்குரிய மாதமே 
செண்டார்தமாதமென அழகு பொருந்திய பெண்ணே ! கூறுவாயாக எ - று .. 
பேசிய விரண்டா மிடந்தனி லிரவி 

பெரிதுறில் விடம் புசித் திடுவள் 
பிறைகுறைந் திருக்கிற் சலத்தினாற் கண்டம் 

பின்குச னுறிலனல் குளிப்பள் 
பாசமாம் புந்தி பாவரைக் கூடிற் 

பசிதனைப் பொறுத்தொறுத் திருப்பன் 
பாவரை யரசன் கூடிடின் மகிழ்நன் 

பரிகலந் தனை வெறுத் திடுவள் 
நேசமாம் பிருகு பாவரைக் கூடி 

நின்றிடில் விடம் புசித் திடுவள் 
நிறைசனி யிருந்தால் வியாதியா யிருப்ப 

ணீண்டதோர் பாம்பிரு வரையும் 
தேசுடன் கூடிற் பாசபந் தத்தாற் 

சீவனை யொழிக்கவே துணிவள் 
தெரிந்தநல் லோர்கள் பார்வையுண் டாயின் 

றீர்க்க சீவன்பெருந் திருவே . 
( இ - ள் ) களத்திர ஸ்தானத்திற்கு இரண்டாம் ராசியில் கதிரவனிருக் 
இல் அவன் மனைவி விஷத்தைப் புசிப்பாள் . தேய்பிறைச் சந்திரன் இருக் 
தில் ஜலத்தால் கெண்டாதிதோஷம் காட்டும் . குஜனிருக்கில் நெருப்பால் 
கெண்டம் உண்டு . புதனிருக்கில் பசி பொறுத்திருப்பாள் . குரு கொடிய 
கோட்களுடன் சகிதம் பெற்று மேற்சொல்லிய ராசியில் இருக்கில் , தன் 
பர்த்தாவின் உறவினரை வெறுத்தும் பராமரிப்பாள் . சுக்கிரன் பாவகிரகம் 
களுடன்கூடி இருக்கில் விஷப்பொசிப்பினால் செண்டம் உண்டு . சனி மீத் 


விளக்க விருத்தியுரை 


607 


சில் எந்நாளும் வியாதியாகவே இருப்பாள் . இராகு கேதுக்கள் இருக்கில் 
பாசபந்தத்தால் தன் பிராணனை இழக்கத் துணிவாள் . மேற்சொல்லியபடி 
சிரகமிருந்தால் இந்த தோஷங்கள் உண்டாயினும் சுபகிரகங்கள் பார்வை 
உண்டாயின் மேற்சொன்ன கெண்டம் யாவும் நீங்கி , பூரண ஆயுள் பெற்று 
இருப்பாளென அழகுவாய்ந்த பெண்ணே ! கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) மகிழ்சன் பரிகலந்தனை வெறுத்திருப்பாள் என்பதை 
அநேகர் அநேகவிதமாய்க் கூறுவர் . ஆயினும் மகிழ்நன் - புருஷன் , பரிகலம் - 
பரிவாரத்தார் அல்லது உறவினர் என்பது அர்த்தமாகையால் , பர்த்தாவின் 
உறவினரை வெறுத்திருப்பாள் என உரை எழுதினன் . மேற்சொல்லிய 
செய்யுள் படி கிரகமமர்ந்தால் கெண்டம் உண்டாகும் . ஆனாலும் அவ்வீடு 
களத்திரத்திற்கு ஆயுள் ஸ்தானமானதால் கெண்டம் உண்டாயினும் 
நீங்கும் என்பது செய்யுளின் கருத்தாம் . 

( 670 ) 


திருவளர் மதிசுக் கிரனுமே ழிடத்திற் 

செறிந்தத்த மனமதா யிருக்கில் 
சலத்துயி ரிறப்ப னேழிடந் தன்னிற் 

செங்கதி ரிருக்க வந்தியளாம் 
மருவு சூரியனுந் தூமனுங் கூடின் 

மனைவியை மருவிடா வஞ்சன் 
மன்னுசக் கரசா பன்னுறின் மரிப்பர் 

வளர்பரி வேடமுற் றிடிலோ 
சருவியே சண்டைக் காரியா யிருப்பள் 

தக்கதோர் குசனுறில் வந்தி 
தகைமைசேர் விதிபா தன்னுறிற் கர்ப்பக் 

தரித்திடா மற்கலைந் திருப்பள் 
ஒருமையாய் நிறைந்த மதியுமோ ரேழி 

லுற்றிடின் மைந்தரும் குணமும் 
உள்ளமெல் லியலை மணந்தினி திருப்பன் 

உண்மையீ தெனவுணர்ந் திடுமே . 
( இ - ள் ) அழகு பொருந்திய சந்திரனும் சுக்கிரனும் சப்தமமென்னும் 
7 - ஆம் ராசியில் சேர்த்து அஸ்தமனமாக இருக்க , அவன் மனைவியானவள் 
ஜலத்தில் வீழ்ந்து உயிரிழந்து போவாள் . மேற்சொல்லிய ராசியில் சூரியன் 
இருக்கில் மலடியாய் இருப்பள் , சூரியனோடு உபயராசிப்படி தூமன் சகிதம் 
பெற்றிருக்க , அவன் தன் மனைவியை மருவாத வஞ்சக முள்ளவனாவான் . 
மேற்சொன்ன சூரியனுடன் சக்கிரசாபன் சகிதம்பெற மனைவி இறந்து 
போவாள் . பரிவேடன் சகிதம்பெற்றிருக்க , அவன் மனைவி சண்டைக்காரி 
யாக இருப்பள் . குஜனிருக்கில் மலடியாக இருப்பள் . விதிபாதன் சகிதம் 
பெற கர்ப்பம் தங்காதவளும் , அப்படித்தக்கினும் கலைந்து போகும் என்பார் . 
சப்தமராசியில் பூரண கலைகளையுள்ள சந்திரன் இருச்கில் புத்திரவிருத்தி 
யும் , குணசாலியுமான மனைவியை மணந்து சுகித்திருப்பான் எ - று . ( 671 ) 


608 


சாதக அலங்காரம் 


2 


உணர்ந்திடும் புந்தி யேழினி லிருக்க 

வுருப்பெறும் புதல்வனைப் பெறுவள் 
உற்றவே ழாதி யிரவிர மனுமே 

வுடன் செறிந் தேழினி லிருக்க 
மணந்திடு மிகுதி மனைவியத் தனையு 

மரிக்குமென் றுரைப்பரே ழிடத்தில் 
மன்னு தூ மாதி யைவரி லொருவர் 

வந்திடிற் களத்திர ஹானி 
அணைந்திடுஞ் சசிலக் கினத்தினுக் கேழு 

மப்படி பலனென வறிக 
ஆனதோர் மதிதன் னங்கிசத் தேறி 

யன்பொடு மேழிடத் திருக்க 
குணந்திக ழுந்தார் சுந்தரி நீசர் 

குளிர்மனை யேழிட மாகக் 
கோதறு கதிரங் கிசமதி யாகிற் 

கொழுனரும் பலரெனக் கூறும் .. 

ள் ) சப்தமராசியென்னும் களத்திரஸ்தானமான 7 - ஆம் ராசியில் 
புதன்சிற்க திடமும் அழகும் வாய்ந்த புதல்வனைப் பெறும் மனைவியை 
அடைவான் . 7 - ஆம் இராசிநாதனுடன் சூரியனும் தூமும் கூடி 7 - லிருக்க 
அவன் மணம் செய்யும் மனைவி யாவரும் இறந்துபோவார்கள் . 7 - ஆம் ராசி 
யில் தூமாதி பஞ்சகிரகங்களில் ஒருவரிருக்க களக்தி ஆனியுண்டு . சந்திர 
னிருந்த ராசிக்கு 7 - க்கு 7 - ஆம் ராசியில் மேற்சொன்ன கிரகங்களிருக்கில் 
பலனுண்டு எனவும் , சந்திரன் தன் சுய அங்கிசமேபெற்று 7 - ஆம்ராசியானா 
லும் குணசாலியாம் , களத்திர ஸ்தானாதிபதி நீச்சம்பெற்று சந்திரனிருந்த 
ராசிக்கு 7 - ஆம் ராசியிலிருந்து சூரியன் அங்கிசம்பெற அவன் மனைவிக்கு 
பல புருஷனுண்டு எ - று . 

(672 ) 
ே 


குடும்பங்களத்திரமாறாதி கூடிப்புகரும்பாவருடன் 
திடமேசன்மந்தனிலிருக்கச் செனித்தோன்கமனபரதாரம் 
வடிவாஞ்செல்விக்கிச்சிப்பன் வாழும்பாக்கியதானத்தில் 
அடவேயிவர்கள் தாமுற்றா லையருமிப்படியாமென்பார். 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு இரண்டாம் ராசிநாதனாகிய தனாதிபதியும் , 
களத்திர ஸ்தானாதிபதியும் , 6 ஆம் வீட்டோனும் சேர்ந்து ஓர் ராசியிலிருக்க , 
சுக்கிரனும் ரோகாதிபதியுடன் கூடி ஜெனன ராசியிலிருக்க ஜெனித்தவன் 
பரதாரங்களையும் தாசிகளையும் இச்சிப்பவனாகுலன் . பாக்கிய ஸ்தானமென் 
னும் 9 - ஆம் ராசியில் மேற்சொல்லியவர்கள் இருந்தால் தன் தருமார்த்த 
காரிய முதலியவைகள் அழிந்துபோம் எ - று . 

( 673 ) 
ஆமேசுக்கிரனேழாதி யாறாம்மதிபனுங்கூடி 
தாமே மூவரொருவீட்டிற் றங்கிற்போகந்தானில்லை 


விளக்க விருத்தியுலா 


609 


தீமேயிரண்டுமூன்றாதி செறிந்தாறெட்டிற்பனிரண்டில் 
காமேகூடியிருந்திடினோ களரோகங்கள் காட்டிடுமே 

( இ - ள் ) களத்திரகாரகனாகிய சுக்கிரனும் , களத்திரஸ்தானாதிபதியான 
ஏழாம் வீட்டோனும் , ஆறாம் வீட்டோனான ரோகாதிபனுடன் கூடி ஓர் 
வீட்டிலிருக்க அவன் போகமில்லாதவனாவான் . இரண்டாம் வீட்டோனும் 
மூன்றாம் வீட்டோனும் கூடி , 6-8-12 இவ்விடங்களில் இருக்க அவனுக்குக் 
களத்திரத்தால் சோகம் காட்டும் எ - று . 

( வி - ரை ) 7 - ஆம் வீட்டோன் பாவருடன் சேர்ந்து , 6-8-12 இவ்விடங் 
களிலிருந்து கேதுவால் பார்க்கப்பட்டு நின்ற இடமும் , பாவர்கள் க்ஷேத்திர 
மாபின் இந்திரிய ஸ்கலிதம் உண்டாகுமெனவும் கூறுவர் . 

( 674 ) 
காட்டுஞ்சன்மமேழாதி கண்டகேந்திரகோணத்தில் 
கூட்டியிருக்கவவர்வீட்டோன் கொண்டலக்கினத்தான்மேவி 
நீட்டும்பலவானிவனென்றே நேயமறிந்தேயவர் திசையில் 
ஊட்டும் புசிப்பிலிவன்பாரி யுகந்தேயிவனோடனுமரணம் . 

( இ - ள் ) ஜெனனலக்கினாதிபதியும் 7 - ஆம் ராசியதிபதியுங்கூடி கேந்திர 
கோணங்களில் இருக்க , அவர்கள் நின்ற ராசிநாதர்கள் ஜெனனராசியில் 
இருந்துபலம்பெற , அந்தஜாதகன் பலவானாகவும் , பலசாலி என்ற பெயரும் 
வாய்ந்து மேற்சொல்லியவர்கள் திசைவரும்போது இந்தஜாதகனும் இவன் 
மனைவியும் மாணமடைவார்கள் எ - று . 

( வி - ரை ) இச்செய்யுளில் சொல்லியபடி கிரகமிருந்தால் அவர் திசை 
காலங்களில் சனி சுக்கிரன் இவர்கள் அஷ்டகவர்க்கைச் சோதித்து , சேஷ 
பிந்தின்படி வரும் கெண்டாந்த மாதங்களில் சனி இரண்டரைவருஷ வாச 
காலம் கெண்டம் ஏற்படும் . 

( 675 ) 
சத்தமவட்டமாதி தன்னுடன்பாவரேனும் 
ஒத்துடனந்தத்தானத் துறுபலபாவரேனும் 
சித்தமாம் வியத்தின் மன்னன் சேயுடன் கூடினாலும் 
ஒத்தநல்விவாகம்ரெண்டா யுறுமணம்புரிவனென்றே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்திலும் 7 - ஆம் வீட்டிலும் 8 - ஆம் வீட்டிலும் 
கொடியவர்கள் சகிதம்பெற்றிருக்க , அல்லது மேற்சொல்லிய ராசிகளுக்குத் 
தலைவர்கள் கொடியோர்களாய் கொடியோர்களுடன் கூடி வியமென்னும் 
12 - ஆம் ராசியில் குரு அங்காரகனுடன் கலந்திருக்க அந்த ஜாதகனுக்கு 
சந்தோஷத்துடன் இரண்டு விவாசம் நடக்கும் எ - று . 
( வி - ரை ) மேற்சொல்லியபடி கிரகம் அமர்ந்தால் 2- விவாகமாயினும் , 

நிரைகுரு வெள்ளி கேந்திரம் நின்றிட வைந்து மைத்துச் 
கிரைபுமே பாவ வர்க்க மெய்திடச் சனியன் பார்க்க 
உரையும்லக் கினத்தில் ராகு உறுதியா யிருக்கு மாயின் 

மறைவின்றி புத்திரி தன்னை மருவுவன் மகிழ்ச்சி யாலே . 
என்றதால் , சுக்கிரன் கேந்திரம் பெற , 5 - ஆம் பாசிநாதலும் , அதற்கு 5 ஆம் 
ராசிநாதனும் பாவவர்க்கம்பெற , அவர்களைச் சனிபார்க்க , ஜெனன லக்கி 
னத்தில் ராகு பலம்பெற, அவன் தன் புத்திரியை யாவரும் அறியச் சேரு 
வானென்றும் சாதகசிந்தாமணியில் சொல்லியபடி பிரித்துச்சொல்லுவாய் , 

77 


610 


சாதக அலங்காரம் 


2 


A 


ஏழுடனிரண்டாமாதி யிருவரிலொருவரேனும் 
தாழ்பலவீனராகத் தானுறிலந்த வீட்டில் 
ஊழ்பெறும்பாவர்நிற்க வுறுமணமிரண்டுசெய்து 
வாழ்பவர் புவியிலென்று வழுத்துவர்மறைவல்லோரே . 

( இள் ) ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசிநாதனும் இரண்டாம் ராசி 
நாதனும் பகை நீச்சம் பெற்று பலமிழந்து இருக்க , மேற்சொல்லிய 2-7 - ஆம் 
சாசியில் கொடியபாவிகளும் இருக்க , அந்தஜா தகன் இரண்டு மணம்செய்து 
வாழ்வனென சாஸ்திர நிபுணர்கள் கூறுவார் எ - று . 
( வி - ரை ) தனமவர் குன்றிநிற்க தாழ்வதே ஏழோனீச்சம் 

மதனவன் காரிகூட மங்கள சுங்கன் சேர 
இனன் மத னரவங்கூடி இவர்நடு வாகநின்றால் 

சினமது நில்லாதாகும் செத்திடும் களத்திரமெல்லாம் . 
என்றபடி , இரண்டு எழுக்குடையோர் மேற்சொன்னபடி பகை நீச்சம்பெற் 
சாலும் , சுக்கிரன் சனியுடன் கூடினாலும் , அல்லது சுக்கிரனும் இராகுவும் 
கூடி மேற்சொல்லிய இரண்டோனுக்கும் ஏழோனுக்கும் மத்தியில் நிற்க , 
அவன் எத்தனை விவாகம் செய்யினும் இறந்துபோமென்று கேரளத்தில் 
சொல்லியபடியாம் . 

( 677 ) 
வல்ல திரண்டில் வெகுபாவர் வந்துற்றாலுமோரேழில் 
சொல்லும்பாவர்தானுறினுஞ் சுகமாமந்தமனையினிலும் 
வெல்லுமிந்தமனையோனை விரும்பிப்பாவர்நோக்கமுற 
நல்லமணங்களிரண்டென்று நவில்வர்கணிதநாவலரே . 

இ - ள் ) ஜெனன ராசிக்கு இரண்டிலும் ஏழிலும் பாவகிரகங்கள் நின்ற 
லும் சுகமுண்டு . மேற்சொன்ன இரண்டு எழுக்குடையவர்களை பாவகிரகங் 
களால் பார்க்கப்பட்டால் அவனுக்கு இரண்டுதாரம் என்று சோதி ... விபு 
ணர்கள் கூறுவார் எ 

( வி - ரை ) இரண்டு ஏழுக்குடையோரைத் நீயகிரகங்கள் பார்க்கில் 
இரண்டு மனைவியானாலும் , 

ஏழிரு புறமும் நல்லோ ரிருந்துமே பாப ரன்றி 
சூழிரு புறமும் சுங்கன் சுபர்பார்க்க விருக்கக் கூட 
வாழிரு மேழோ னைந்தில் வலுமையாய் நின்றா ரானால் 

தாழ்வொரு பயமு மின்றி தழைத்தொரு மனைவி நிற்பாள் . 
என்றபடி , 7 - ஆம் ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்களிருந்து சுக்கிரனுக்கு 
இருபுறமும் சுபர்களிருந்தாலும் பார்த்தாலும் இரண்டு ஏழுக்குடையோர் 
பஞ்சம ஸ்தானம் பெற , ஒரு மனைவி பயமின்றி நிற்பள் என கேரளத்தில் 
சொல்லியபடி சொல்லுக . 

( 678 ) 
ஏற்றியசன்மம் ரெண்டி லேழினிற்பாவரேனும் 
நேர்த்தியாங்களத்திராதி நீசரத்தமனமேனும் 
வேற்று சத்துருவீடேனும் விரும்பியேநின்றாராகில் 
போற்றுவர்களத்திரங்க ளிரண்டெனப்புகல்வர்தாமே . 

( இ - ள் ) ஜெனன ராசியிலேனும் இரண்டாமிடம் ஏழாமிடம் இவ்விடங் 
களிலேனும் பாவகிரகங்கள் இருந்தாலும் , 7 - ஆம் வீட்டோனான களத்திர 


விளக்க விருத்தியுரை 


611 


ஸ்தானாதிபதி நீச்சமும் அஸ்தமனமும் பெற்று சத்துரு வீடேறியும் இருந் 
தால் அந்த ஜாதகனுக்கு களத்திரம இரண்டெனச் சொல்லு வார் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடியே சுக்கிரன் அஸ்தமனம் பெற்று குருவும் 
நீச்சம் அடைந்து அவன் நின்ற ராசிக்கேழில் அங்காரகனும் சனியும் நிற்க , 
9 - ல் ராகு இருக்க , இந்த ஜாதகன் கெர்ப்பத்தில் இருக்கும் போதே இவன் 
பிதாவும் இறந்து போயிருப்பானென பிதுருதோஷம் கூறுவர் . ( 679 ) 
மேவியகளத்திராதி விரும்புகேந்திரகோணத்தில் 
பாவியர் க்ஷேததிரநட்பும் பரிந்துறபபத்தோன்கூடத் 
தாவியே வேழோனங்கிசைதரிப்பச் சொக்ஷேத்திரங்கண்டால் 
தேவியும் நேசமாகத் திடமணம்புரிவன்றானே . 

இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் 7 - ஆம் வீட்டோன் கேந்திர 
கோண ராசிகளிலும் , பாவகோட்களின் வீடுகளிலும் நட்பு பெற்றும் , ஜென்ன 
ராசிக்கு 10 - ஆம் வீட்டோனுடன் கூடி மேற்சொன்ன 10 - ஆம் வீட்டோன் 
7 - ஆம் பாசியோன் . அங்கிசமும் பெற்று தன் சுயஷேத்திரத்தைப் பார்ப்பா 
னாகில் அவன் அழகிய பெண்ணை விவாகம் செய்வான் எ - று . 

( வி - ரை ) அழகிய விவாகமென்றாலும் 1-2-7-10 இவ்வீட்டை சனி 
செவ்வாய் பார்த்தாலும் , அல்லது அவ்வீட்டுக்குடையோரைச்சேர்ந்தாலும் , 
சுக்கிரனைப் பார்க்கவும் அல்லது சுக்கிரனின்ற ராசிக்கு 7 - ல் இருந்தாலும், 
அரூபியாகிய விதவை ஸ்திரீயைச் சேருவான் . மேற்சொன்ன 1-2-7-10 
இவ்விடங்களில் தீயகிரகங்கள் நிறக, சுக்கிரனுடன் குளிகன்கூடி கேந்திரம் 
பெற , தனக்கு மேற்பட்ட ஜாதியாரை விவாகம் செய்துக் கொள்வானென் 
றும் பிரித்துச் சொல்வது நலம் . 

( 680 ) 
ஆனதோரேழிடத்தி லரசனும்பலமதாகி 
ஈனமில்பளிங்குதானு மிருநதிடவலுவதாகத் 
தேனிகர்குடும்பவாதி சினேகரங்கிசையிருக்கவேதான் 
தானதிரூபமுளள தனபதிநாரியென்றே . 

( இ - ள் ) களத்திர ஸதானமென்னும் ஏழாம் ராசியில் குரு பலம்பெற்று 
நிற்க , துன்பத்தை விளைக்கப்படமாட்டாத களத்திரகாரகனாகிய சுக்கிரன் 
வலுபெற்றிருக்க , குடும்பாதிபதி சிநேக வீட்டிலும் , உறவோர் அங்கிசையிலு 
மிருக்க அந்த ஜாதகன் சல்ல ரூபலாவண்யம் உள்ளவளும் , தனவந்தன் 
பெண்ணையும் மணர்துகொளவான் எ - று . 

(வி - ரை ) அஷ்டமாதிபதி 7 - ஆம் ராசியிலிருக்க , அவன் பிறர் தாரங் 
களை இச்சிப்பான் . அவர்களால் அநேகவிதமான துன்பமும் , நஷ்டமும் 
உண்டென்றும் , இலக்கினாதிபதி 7 - ல் நிற்க , மேற்சொன்னபடி செல்வம் 
நிறைந்த களத்திர ததை அடைவானென்றும் சோதிடவல்லோர் கூறுவர் . 
ஏயலாபாதியேழோ னிருவரும்பலமாய்க்கூடி 
தூயகோணத்திருக்கச் சுபருடைப்பார்வையாகில் 
நேயமாமனேகமபெண்க ணிறைசீவனுள்ளராக 
ஆயவேமணங்கள் சூட்டி யவனியிலிருப்பன்றானே . 

ஜெனன ராசிக்கு 7 - ஆம் வீட்டோனும் , லாபஸ்தானாதிபதி என் 
னும் 11 ஆம்லீட்டோனும் பலம் பெற்று கோணராசிகளிலிருந்து சுபாரகன் 


612 

சாதக அலங்காரம் 
கள் பார்வை பெற , அவன் பூரண ஆயுளையுடைய அரேக ஸ்திரீகளை மணம் 
செய்து சுகத்தோடு இருப்பான் எ - று , 

( வி - ரை ) மேற்சொல்லிய 7-11 - க்குடையோர் பலம் பெற்று சுபக்கிரகங் 
களால் பார்க்கப்பட்டாலும் , இரண்டாமாதியும் மேற்சொல்லியவர்களுடன் 
கூடி களத்திர ஸ்தானாதியன் நின்ற அங்கிசாதிபன் சுபனாகவும் , குரு - சுக்கி 
ரன் - சந்திரன் - புதன் இவர்கள் பார்க்கப்பட்டு, மற்ற கிரகங்களால் பார்க்கப் 
படாவிட்டால் நல்ல யோகமும் , ஆயுள் வாய்ந்த களத்திரம் ஒன்றே நிலைத் 
திருக்கும் எனவும் கூறுவா , 

( 682 ) 
இருந்திடுமிரண்டேழாதி லக்கின கோபுராங்கிசைக்குள் 
பரிந்துறும்பததாமாதி பண்புடனேழிலுற்றால் 
தெரிந்த நற்களத்திரங்கள் தெசமெனக்கொள்வரென்றே 
புரிந்திடுங்கணிதநூலின் புண்ணியரோதினாரே . 

( இ - எ ) ஜெனன லக்கினத்திற்கு இரண்டாமாதியும் , 7 - ஆம் ராசியதி 
பதியும் இலக்கின கோபுர அங்கிசம்பெற , ராஜ்யஸ்தானமென்னும் 10 ஆம் 
வீட்டதிபதி 7 - ஆம் ராசியிலும் நிற்க , அந்த ஜாதகனுக்கு 10 - களத்திரம் 
உண்டென்று சாஸ்திரங்களையறிந்த நிபுணர்கள் கூறுவார் எ - று . 
( வி - ரை ) தானுற்ற வசுரமந்திரி சாமியும் கேந்திரமேற 

கோணத்தி லேறிநிற்க கூடும்வாலிப விவாகம் . 
என சாதக சிந்தாமணியில் சொல்லியபடி சுக்கிரனும் குருவும் கேந்திர 
கோணங்களில் இருக்க அவனுக்கு வாலிப விவாகம் நடக்குமெனவும் கூறு 
வர் . இவ்வாறே எத்தனை விவாகம் நடக்கும் காலமறிந்து கூறுதல் நலம் . ( ) 
ஓதியகளத்திராதி யுயர்சுபராசியேறி 
மீதுமங்கிசைகல்வீடாய் மேவிடப்பளிங்குதானும் 
நீதியிப்படி போலாக நிறையும்பத்ததிபனோடு 
மோதியபலவான்கூட மோகனப்பெண்கள் கொள்வான் . 

( இ - ள் ) சப்தமாதி என்னும் 7- ஆம் ராசியதிபதியான களத்திர ஸ்தா 
னாதிபத , மேனமையைப்பெற்ற சுபாகள் கூேத்திரத்திலும் சுபர்கள் அங்கி 
சத்திலும் இருக்க , சுக்கிரனும மேற்சொல்லியவணணம் பலம் பெற்று 10 - ம் 
வீட்ட தபனோடு இருக்க , அந்த ஜாதகன் மோகன மாதருக்கு இணையான 
ழகுவாய்ந்த பெணணையடைவான் எ - று . 

( வி - ரை ) களத்திர ஸ்தானாதிபதி சுபவர்க்கம் பெற்றாலும், சுபரங்கிசம் 
பெற்றாலும் , அழகுவாய்ந்த பெண்ணை அடைவான் என்றபடி , 7 - ஆம் வீட் 
டோனும் சுக்கிரனும் சுபவர்க்கமடைந்து சுபர்களால் பார்க்கப்பட்டுமிருக்க 

வன்மனைவி பதிலிரதையாக இருப்பாளென்றும் சோதிடத்தோர்கூறுவர் . 
கொள்ளு நற்களத்திராதி குருவுடன் கூடினாலும் 
தெள்ளியபார்வையுற்றுத் திடமுளதலமுற்றாலும் 
மெள்ள வேபிருகுதானும் வெகுபலமாகவுற்றால் 
ஒள்ளியதானதர்ம முள்ளவள்வருவளதானே . 

ன் ) களத்திர ஸ்தானாதிபதியும் குருவும் ஒன்று கூடினாலும் , சுப 
க்ஷேத்திரங்கள் பெற்று சுபர்கள் பார்வையுற்று இருந்தாலும் , சுக்கிரன் பலம் 


விளக்க விருத்தியுரை 


618 


பெற்று உச்சம் பெற்றிருந்தால் அவன் நல்ல தான தரும் 

ம பரோபகார குண 
முடைய மனைவியை அடைவான் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 7 - ல் குரு சந்திரன் இவர்கள் தவிர வேறு கிரகங்கள் கூடி 
மேற்சொல்லிய ராசியில் இருந்தால் தருமகுணமுள்ள மனைவியை அடை 
வான் . 7 - ல் குரு சந்திரன் இருக்கில் அவன் வங்கிசமே நாசமாகும் . 7 - ஆம் 
வீடு தவிர வேறு ராசிகளில் குருவும் சந்திரனும் கூடினால் அவனுக்கு குரு 
சந்திர யோகமெனவும் , அதன்பலன் பொன் விருத்தி யுள்ளவனும் , பூமி 
பலிதமும் , ஸ்திரீகள் மூலமான பொருள் சேர்த்தியுள்ளவனும் , கீர்த்திப் 
பிரதாபமும் , தெய்வ கடாஷமும் உள்ளவனாவான் . குருவும் சந்திரனும் 
நின்ற ராசிக்குடையோன் 3 - ஆம் இடமென்னும் மறைவிட ஸ்தானம் பெற , 
மேற்சொல்லிய பலனொன்றையும் அடையமாட்டானென புலிப்பாணி முனி 
வர் கூறியபடி 7 - ல் நின்ற கிரகங்கள் யாரென அறிர்து மேற்சொல்லிய 
பலனை உரைப்பது நலம் . 

( 685 ) 
வந்தலக்கினந்தனுமீனம் வரவே புதனும்பாவருடன் 
இந்து நீசமத்தமன மிருந்தங்கிசைகள் சத்துருவின் 
சொந்தமங்கிசையேறுகினுந் தூர்த்தர்பாவர்களத்திரத்தில் 
உந்தியிருக்கவேசியரா யுயர்ந்த குலமுந்தாழ்வாமே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் தனுசு அல்லது மீனமென்னும் ராசியாக 
இருந்து , புதன் பாவகிரகங்களோடும் நீச்சமாயும் , அஸ்த மயமாயும் , தான் 
இருந்த அங்கிசம் சத்துருவின் சொந்த அங்கிசமாயும் இருக்க , 7 - ஆம் ராசி 
யில் பாவகிரகங்கள் இருக்க , அவன் மனைவி விபசாரியாக இருப்பாள் . 
எவ்வித உயாகுலமாயினும் தாழ்ந்துபோம் எ - று . 

( வி - ரை ) தனுர் மீனம் குருவுக்கு ஆக்ஷி வீடாகையால் குருவோடு சர் 
திரன் கூடி ஜெனன ராசியிலிருக்க , 7 - ஆம் வீட்டோன் பார்க்க , அவன் 
பிராமண ஸ்திரீகளைச் சேர்வான் என்றும் சோதிடத்தோர் கூறுவர் . ( 686 ) 
ஆமேகளத்திராதிபதி யரசனாகிப்பாவருடன் 
தீமேபாவராசியிலுஞ் சிறந் தேயிருக்கப்பாவர்களும் 
தாமேநோக்கமானாலுஞ் சனிசேயங்கிசையுற்றாலும் 
போமேசோரம்ரகசியமாய்ப் புறம்புமசையாதவள் போல . 

( இ - ள் ) களத்திர ஸ்தானாதிபதி என்னும் 7 - ஆம் வீட்டோன் குருவாக 
இருந்து பாவகிரகங்களுடன் கூடியும் , தீயராசிகளிலும் சேர்ந்து தீயகிரகங் 
களால் பார்க்கப்பட்டாலும் சனி அங்கிசைப்பெற்றாலும் அவன் மனைவி உத்தம 
முடைய பத்தினியைப்போன்று நடித்து ஒருவருமறியாமல்சோரம் செய்வாள் . 

( வி - ரை ) களத்திர ஸ்தானாதிபதி குருவாகவே இருந்து மேற்சொல் 
லிய பாவராசியிலும் , பாவகிரகங்களாலும் பீடிக்கப்பட்டு , ஜெனன லக்கி 
னத்திற்கு குடும்ப ஸ்தானம் பெறில் அவன் மனைவி கணவனைச் சார்ந்தவர் 
களையே விபசாரம் செய்வாளென்றும் கூறுவர் . 

(687 ) 
போகுங்களத்திராதிபதி புகராய்ப்பாவருடன் கூடி 
ஏரும்பாவர்பார்த்திருக்க யெழிலார்சத்துருவங்கிசையில் 
ஆகும்பாவரங்கிசையி லமர்ந்தேயிருக்க அன்னியர்பால் 
தாகமுடனேசஞ்சரிக்கச் சமர்த்தாய்ச்சோரஞ்செய்திடுவன் . 


A 


614 


சாதக் அலங்காரம் 


கை 


( இ - ள் ) 7 - ஆம் வீட்டோன் என்றும் களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர 

வ இருந்து பாவகிரகங்களுடன் கூடி பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டு 
பாவகிரகங்களின் அங்கிசையிலாவது தனக்குச் சத்துருவாயிருக்கும் அங்கி 
சத்திலாவது இருக்க , அவன் மனைவி அந்நியர்களிடத்தில் விசுவாசித்து 
சாமர்த்தியத்தோடும் இலகுவோடும் சோரம் செய்வாள் எ - று . ( 688 ) 
ஏழாமிடத்தோன்பாவருட னிரண்டிலிருக்கச்சேய்பார்க்கச் 
சூழும்விபசாரத்தொழிலால் சுதனுமுண்டாமெனச்சொல்வர் 
வாழும் லக்கினத்துடையோனும் வரவாறெட்டிற்பன்னிரண்டில் 
தாழ்வாயிருக்கப்பெண்ணிரண்டு தானுங்கொள்வன் தப்பாதே . 

( இ - ள் ) 7 - ஆம் ராசியதிபதி பாவகிரகங்களுடன் சேர்ந்து இரண்டில் 
இருந்து அங்காரகனால் பார்க்கப்பட்டால் அவன் மனைவி செய்யும் விபசா 
ரத்தினாலே பிள்ளைகளுண்டு எனவும் கூறுவர் . ஜெனன லக்கினாதிபதி 6-8 
12 - ல் இருந்து 7 - ஆம் வீட்டோ கும் மேற்சொல்லியபடி இருந்தால் அவன் 
மனைவிசெய்யும் விபசாரத்தினாலே இரண்டு பிள்ளைகளைப் பெறுவாள் எ - று . 

வி - ரை ) 7 - ஆம் ராசிக்குடையோன் மேற்சொல்லி பபடி இருந்தால் 
விபசாரத்தினால் புத்திரனுண்டு என்றனர் . தனுசு கும்பம் லக்கினமாக 
இருந்து , மேலே எழுதியுள்ள கிரகமிருந்தாலும் விபசார புருஷனால் இந்த 
ஜாதகஜக்குச் சத்துருத்துவம் நேரும் என்பர் . 

( 689 ) 
கொள்ளும்லாபாதிகளத்திராதி கூடினாலும்பார்த்தாலும் 
தெள்ளும்பலவானாகியிவர் திரிகோணத்திலிருந்திடினும் 
உள்ளவிவாக மூன்றென்றே யுரைப்பர்கணிதவல்லோர்கள் 
கள்ளவிடம் போல் விழிமருட்டுங் கருமென்குழனற்காரிகையே . 

( இ - ள் ) அழகிய கறுத்த கண்களும் , மன்மதனையும் மயங்கச்செய்யும் 
அன்னத்தைடபோன்ற நடையும் , சந்திரனைப் பழிக்கும் லாவண்யமும், 
திருட்டுப்பார்வையும் , உருட்டிப் பார்க்கும் கண்களையும் உடையவளே ! 
லாபாதிபதியும் களத்திராதிபதியும் ஒன்றுகூடி இருந்தாலும் , அல்லது 

வர்க்கொருவர் பார்த்தாலும் , மேற்சொல்லிய இருவரும் பலம் பெற்று 
திரிகோணங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு 3 - விவாகம் நடக்கும் 
என்று சாஸ்திர உல்லவர்கள் உரைப்பார் எ - று . 

( 690 ) 
லக்கினந்தனக்கேழ்தன்னில் வியத்தினிற்சோமன் றானும் 
புக்கவேபாவரங்கிசையிற் பொருந்தியேயிருந்த காலை 
சுக்கிரன்பாவரோடுந் துலங்கவேயிருக்கநாரி 
கைக்கொளும்புருடனான கணவனைக்கொள்வள்கண்டர் . 

( இ- ள் ) ஜெனன ராசிக்கு 7- அல்லது 12-இவ்விடங்களில் சந்திரன் 
இருந்து அவ்விராசியானது தீயராசியாபும் , பாவகிரகங்களின் அங்கிசத்தி 
லும் இருக்க , சுக்கிரன் பாவகிரகங்களுடன் கூடி இருக்க தான் மணந்த 
மனைவியே தன்னைக் கொல்வாள் எ - று . 

( வி - ரை ) 5-6-12 இவ்வீடடோர் அங்காரகனுடன் கூடி 4 - ஆம் ராசியில் 
இருக்க , 2 ஆம் வீட்டில் சுக்கிரனிருந்து குரு பார்வையற்றிருக்க அந்தஜாத 
கன் தன் தாய்க்குச் சமானமான ஸ்திரீயைச்சேர்வான் எனக் கூறுவர் . 

ஏழாம்பாவகம் முற்றிற்று , 


615 


விளக்க விருத்தியுரை 
எட்டாம் பாவகம் 


[ இதுவரையில் ஏழாம் பாவகத்தைக் குறித்து களத்திர பாவகங் 
களைக் கூறி வந்தனர் . இங்கு எட்டாம் பாவகத்தைச் சொல்வா 
ராயினர் . எட்டாம் பாவகத்தைக்கொண்டு சொல்லவேண்டிய 
விவரங்களை முன்கூறிய பொதுப்பாவகத்தில் எட்டாம் செய் 
யுளில் நன்கு விளக்கினோம் . ஆகையால் ஆயுள் விவரத்தையும் 
ஆயுள் அறியும் வகையையும் , ஒவ்வொரு இராசிக்கும் சுபன் - 
அசுபன் - மாரகன் என அறியுமாறு கூறுவார் . ) 

ஆயுட்பலன் 
அட்டமத்ததிபன்பாக்கி யாதிபனாகி நிற்கில் 
அட்டமத்ததிபன்பாவி யாகிலுமையமில்லை 
அட்டமத்ததிபனுச்ச மாகினுமான நற்கோள் 
அட்டமத்ததிபன்றன்னைப் பார்க்கினூறாண்டிருப்பன் . 
( இ - ள் ) அஷ்டமத்தோன் என்னும் 8 - ஆம் வீட்டோனாகிய ஆயுள் ஸ்தா 
னாதிபதிக்கு 9 - ஆம் இடமாகிய பாக்கிய ஸ்தானமும் , க்ஷி ஷேத்திரமாய் 
இருந்தாலும் , அல்லது 9 - ஆம் இராசியிலேயே இருந்தாலும் , அவ்வீட்டுக் 
குடைய கிரகம் கொடிய பாபியாக இருக்கினும் குற்றமில்லை அஷ்டமாதி 
யாகிய 8 - ஆம்வீட்டோன் நற்கோளாயும் உச்சதுமாகயிருககினும் உச்சனாக 
இருந்து பார்க்கினும் அவனுக்கு நூறுவயதென்று சொல்லுக எ - று . 

( வி - ரை ) வயது சொல்வதென்றால் சகடை பால அரிட்டம் , இவைகள் 
உண்டா? இல்லையா ? என்று அறியவேண்டும் . அப்படி இருந்தாலும் அலை 
நீங்கும் , நீங்காது என தெரிந்த பிறகே வயதின் அளவைக் கூறவேண்டும் . 
பாலாரிட்ட விவரங்களை 72 - ம் செய்யுளில் விபரமாகக் கூறப்பட்டன . 
இங்கு அஷ்டம ஸ்தானத்தைக்கொண்டும் , அஷ்டமாதி நின்ற ஷேத்திரத் 
தைக்கொண்டும் , எட்டாம் வீட்டோனுடன் கூடிய கிரக சேர்க்கையைக் 
கொண்டும் ஆராய்ந்து கூறவேண்டுமாகையால் மேலே சொன்ன அஷ்ட 
மாதிபதி சுபனாய் நீயக்ஷேத்திரங்களில் இருந்து அந்த லக்கினத்திறகு 
மாரகாதியர்கள் பார்க்கில் அவனுக்கு நூறுவயது என்பது கூடாது . 
எப்படியெனில் , 

எருகோ லெட்டாம்பாவ ரிருக்கவே இரவிபார்க்க 

கூருமோ ராண்டிற்சாவாங் கொழுங்கன்னி பாகையொன்றில் . 
என்றதால் துலாராசி அஷ்டம ஸ்தான மாகி அதில் பாவகிரகங்கள் இருக்க , 
சூரியனால் பார்ச்சப்பட்டால் அவன் 1 - வருஷத்தில் இறந்துபோவான் என 
ஜாதக சிந்தாமணியில் சொல்லியபடி 8 - ஆம் வீட்டோன் பாவனானாலும் 
ஐயமில்லை என்றாலும் , அவன் நின்ற ராசியையும் , பார்த்த கிரகமும் எவ்வா 
ரென அறிந்தே வயது கூறுக . வயது கூறும் விவரங்களை இவ்வாறு அறிந் 
தாலும் கெண்டாதி தோஷங்களை முக்கியமாய்க் கவனிப்பது நலம் . அதன் 
விபரமாவது : ஒவ்வொருவருக்கும் அடிக்கடி நோய் வருவது சகஜம் . சிலர் 
எந்நாளும் நோய் என்பதே இல்லாமலிருப்பார் . இவை இராசி கிரகத்தைக் 


616 


சாதக அலங்காரம் 


சொண் . நோயுள்ளவனெனவும் நோயில்லாதவனென்றும் , 6 - ஆம் பாவாத் 
தில் உள்ள படி ஆராய்ந்து நோய் உண்டாகுமெனில் , எந்த திசை எந்த 
புக்தியில் உண்டாகும் எனவறிந்து அக்காலம் கோசாரரீதியாய் கெண்டல் 
களைத் தரவேண்டி இருக்கிறதாவென்றும் ஆராய்ந்து சொல்லவேண்டும் . 
இவ்வாறு கண்டபிறகே ஆயுளை நிர்ணயிப்பது நலம் . 

( 692 ) 
பங்குபாதகன் செவ்வாயைப் பற்றிய புசிப்பிற்காரி 
தங்கியதிசையிற் செவ்வாய் தானுகந்திடு புசிப்பில் 
அங்கவனட்டமாதி திசையினிலவன்புசிப்பில் 
மங்குகோசரநன்றாயின் வருத்து நோய்மாறுந்தானே . 

( இ - ள் ) சனி அங்காரகன் திசையில் புசிக்கும் காலங்களிலும் , ஜெனன 
லக்கினத்திற்கு அஷ்டமாதிபதி திசையில் அவன் புசிக்கும் காலங்களிலும் , 
சனி திசையில் அங்காரகன் புசிக்கும்காலங்களிலும் மேற்சொல்லிய கெண் 
டாதிதோவங்களுண்டாயினும் அக்காலங்களில் தினசரிகோசாரப்படி நன் 
மையாயிருக்குமாகில் அவன்படும் நோய்முதலிய கெண்டங்கள் பரிகாரமாம் . 

( வி - ரை ) மாரகஸ்தானம் என்பது ஆயுள்ஸ்தானமென்பதும் ஜெனன 
ராசிக்கு 8 - ஆம் இடமும் , அதற்கு எட்டாம் வீடாகிய ஜெனன ராசிக்கு 3 - ஆம் 
டமும் ஆயள் விபரமறியும் ஸ்தானங்களாகும் . அந்த ஆயுள் ஸ்தானங் 
களுக்கு வியமென்னம் 12 - ஆம் இடமாகிய ஜெனன ராசிக்கு 2-7 இவ்விடங் 
களே மாரக ஸ்தானமாகும் . 7- ஆம் இராசியைவிட இரண்டாம் இராசியே 
மிக பிரபல மாரக க்ஷேத்திரமென்றும் , அந்த ஸ்தானாதிபதிகளை விட 
அவர்களோடு சம்மந்தப்பட்ட பாவகிரகங்களும் , மாரக ஸ்தானங்களிலுள்ள 
பாவகிரகங்களும் , பிரபலமான மாரகர்களென கண்டறிந்து கூறுக இதனை 
சோதிட சில்லரைச்சோர்வை என்னும் சோதிட சாராமிர்த சாரத்தில் 
விவரமாய் அறியலாம் . 

( 693 ) 


ஆறெட்டுபனிரெண்டா மதிபரோடு 

மலதிவர்மூவர்க்கைந் தொன்பானிலேனும் 
வீறிட்டசனிமேவிற் சரீரபீடை 

மேவியவெட்டாதிபன் கேந்திரத்திலேனும் 
பேறிட்டசன்மாதி பதியும் துர்ப்பலனாய்ப் 

பெறினாலெட்டாண்டென்று பேசலாகும் 
கூறிட்ட சன்மாதி பலவானாகிற் 

குலவும் வெகுவயதென்றே கூறலாகும் . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 6 8-12 என்னும் ராசியதிபர்களோடும் 
அல்லது இம்மூவர்கள் நின்ற ராசிக்கு 5-9 இவ்விடங்களிலும் வீரபராக்கிர 
மம்பொருந்திய சனி இருக்கப் பிறந்த ஜாதகனுக்கு சரீரபீடை . உண்டு . 
8 - ஆம் ராசியதிபனென்னும் ஆயுள் ஸ்தானாதிப் கேந்திரமாகிய 1-4-7-10 
ஆம் ராசிகளில் இருந்து பெருமையைப் படைத்த ஜெனன ராசியதிபதி 
தர்ப்பலமாய் இருக்க , அந்த ஜாதகனுக்கு 32 -வயது தான் என்று சொல்ல 
வேண்டும் . இலக்கினாதிபதி பலம் பெற்றிருக்க ,அவனுக்குப் பூரண ஆயுள் 
என்று சொல்லவேண்டும் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


617 


( வி - ரை ) பூரண ஆயுளை அறியும் விபரம் எப்படியெனில் , ஜெனன 
லக்கினாதிபதி சர்திரன்கின்ற லக்கினாதிபதி அஷ்டமாதிபதி சனி இவர்கள் 
எவ்விதங்களாலும் தன்பலமிழக்காதிருந்து , அவர்கள் சுக்கிரன் - புதன் -குரு 
இவர்களோடு சேரவும் பார்க்கவும் இருந்தால் அவனுக்கு எல்லா கெண்ட 
மும் நீங்கி , பூரண ஆயுளுடன் இருப்பானென கேரளத்தில் சொல்லியபடி 
அஷ்டமாதிபதி பலம்பெற்றும் , லக்கினாதிபதி பலமிழந்தும் , தீயகிரக 
சேர்க்கையுடன் இருந்தால் அவனுக்கு அற்ப ஆயுளென்றே கூறவேண்டும் . 
மேற்சொல்லிய மூவரும் நீச்ச சத்துருக்களாய் பாபக்ஷணம் பெற்றாலும் , 
நீச்சம் பகை பெற்ற கோட்களுடன் கூடி இருந்தாலும் , 6-8-12 இவ்விடக் 
களில் இருக்கினும் அபுள் மத்திபமென்றே கூறுவர் . மேற்சொல்லிய 
கோட்கள் பலம் குறைந்து எந்தராசியில் நின்றார்களோ அந்த ராசிவர்க்கத் 
ததிபர்களும் நாசமாவர் . நாசமுண்டாகும் காலம் எதுவெனில் , அவர்கள் 
அஷ்டகவர்க்க கோசாரரீதியாய் பார்வை புண்டாகும் காலங்களில் உண்டா 
கும் . 8 - ஆம் வீட்டோன் 12 - ல் இருந்து 8 - ஆம் அதிபதி திசையே ஜெனன 
காலத்தில் வரின் அத்திசையிலேயே ஜாதகன் மரணம் அடைவானென்றும் 
இவை பிரம்மா விதித்ததெனவும் வீமேசுர உள்ளமுடையானில் சொல்லிய 
படி ஆராய்ந்து கூறுக .. 

(694 ) 


கூறுங்கடகமுதலாறு ராசிக்குள்ளே குருவிருக்க 
வீறுமகரமுதலாறுக் குள்ளேகாரிமேவுகினும் 
பேறுங்கடக கேந்திரத்திற் பிருகும்புதனும் பெறநிற்கில் 
மாறாதுறுந்தீர்க்காயுளுடன் வையந்தன்னில் வாழ்வாரே . 

( இ - ள் ) குருவுக்கு உச்சவீடாகிய சடகமுதல் ஆறு ராசிக்குள் குரு 
இருக்கவும் , சனிக்கு ஆக்ஷிவீடான மகரம் கும்பம் முதல் ஆறு ராசிக்குள் 
சனி இருந்தாலும் , கடகராசிக்கு கேர்திரமென்னும் 1-4-7-10 - ஆம் இடமா 
கிய கடகம் - துலாம் - மகரம் மேஷம் இவ்விராசிகளில் சுக்கிரனும் புதனும் 
பலம்பெற்று நிற்க , அந்த ஜாதகனுக்கு எவ்விதத்திலும் ஆயுள் அழிவில்லா 
மல் பூரண ஆயுளோடு இப்பூமியில் வாழ்ந்திருப்பான் எ - று . ( 695 ) 

வாழுமகரமுதலாறின் மந்தனிருக்கக்கடகமுதற் 
சூழும்ராசியாறுக்குட் சோமனிருக்கக்கேந்திரத்தில் 
வீழுமரசனுறிற்றீர்க்க வயதாமெட்டிற்குசனிருக்க 
ஏழுங்கதிரோரைகளாக வேழிற்கேந்திர நூறாண்டே . 

( இ - ள் ) மகரம் முதல் ஆறு ராசிகள் என்னும் மகரம் - கும்பம் - மீனம் 
மேஷம் -ரிஷபம் - மிதுனம் இந்த ராசிகளில் ஒன்றில் சந்திரனும் , கடகமுதல் 
ஆண் ராசிக்குள் குரு இருக்கவும் பிறந்தவனுக்கு தீர்க்கவயதென்று சொல் 
லுவார் . ஜெனன காலங்களில் சூரிய ஓரையும் , ஜெனன ராசிக்கு ஏழாம் 
கேந்திரத்தில் குருவும் , 8 - ல் குஜனும் இருப்பரேல் அவனுக்கு நூறு வயது 
என்றும் கூறுவர் எ - று . 
( வி - ரை ) மகாகும் பத்தின் மைர்தன் மழிச்ச வம்சை வின்றி 

உயருச்ச வம்சை யாகி யோங்கியே நின்றா ராகில் 
78 


618 


சாதக அலங்காரம் 


சிகரமொத்ததுபோல் செல்வம் சேர்ந்து மின் றுலகில் வாழ்வன் 

விபரமுற் றுடையோ னாகி மேதினியில் இருப்ப னூறாய் . 
என்றபடி , மகர- கும்பத் 

மகர - கும்பத்து ஆக்ஷிநாதனான சனி , பகை நீச்சம் அஸ்தமய 
மின்றி உச்சம்பெற்றும் பலம் பெற்றும் இருந்தால் மலைகளைப்போன்ற குவி 
யலையடைய செல்வத்தைப்படைத்த நூறு வயதோடு வாழ்ந்திருப்பானென்று 
கேரளத்தில் சொல்லியபடி , மாசம் முதல் ஆறு ராசிக்குமேல் சனி இருந்தா 
லும் உச்சம் முதலியவைகளால் பலம் பெற்று இருக்கிறானா என்று அறிந்து 
சொல்லுக . 

( 696 ) 
ஆண்டமிதுனமுதலாறில் அரசனிருக்கத்தனுமுதலாய் 
தீண்டும் ராசியோராறில் திரிகோணங்கேந்திரந்தன்னில் 
நீண்டபுதனுஞ்சுக்கிரனு நிற்கிற்றீர்க்கசீவனுமாம் 
பாண்டியரசன்மின்கொடியைப் பழித்தகருங்கட்பைங்கொடியே . 

( இ - ள் ) மிதுனராகிமுதல் ஆறு ராசிக்குள் குரு இருக்கவும் , தனுசு 
முதல் ஆறாம் ராசியான ரிடபத்திலும் , ரிடபமுதல் கேந்திரம் திரிகோணம் 
என்னும் ராசிகளில் பெருமையைப்படைத்த புதனம் சுக்கிரனும் நிற்க , 
தீர்க்கக ஆயளுண்டாகுமென்று பாண்டியன் கொடியிலுள்ள மகரமீன்களைப் 
பழிக்கத்தக்க அழகான கண்களை யடையவளே ! சொல்வாயாக எ - று . 
( வி - ரை ) செங்கரு நீல நின்ற சீர்மனைக் காரே ழெட்டில் 

சங்கனம் புத்தி பொன்னும் சுபமதா யிருக்க மற்றோர் 
எங்கனு மிருந்த ராசி 

வனுக்கே வயது நூறு . 
என கோளக்கில் சொல்லியபடி , சனி நின்ற ராசிக்கு 6-7-8 இவ்விராசிபில் 
கரு - புதன் - ஈக்கிரன் இவர்கள் பலம்பெற்று இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 
வாயுக எறு என் படி ஆயுள்ஸ் தான திபதியும் மற்ற கிரகங்களும் எவ்வாறு 
இருக்கிறரென அரிர்து ஆயுள் சொல்லுக. 

( 697 ) 
கொடியே குருசுக்கிரநான்கா மிடத்திற்குடிகொண்டேயிருக்க 
நெடியசன்மலக்கினத்தி னிலவுமிருக்கவிவர்க்கு நடு 
கடிய சனியீச்சுரனிருக்கக் கண்டவயதாமொருநூறே 
பிடியுமிளம்பேடன்னமுமுன் பின்னேதொடருநடையாளே . 

( இ - ள் ) பிரக்கியா தி பெற்ற ஜெனன ராசிக்கு நான்காமிராசி என்லம் 
சுகஸ்தானத்தில் குரு - சுக்கிரன் கூடியிருக்க , ஜெனன ராசியில் இரவிற்கு 
அரசனான சந்திரனிருக்க , அந்த ஜாதகனுக்கு வயது நூறென அன்னத் 
தைப்பழித்த நடையுடைய பெண்ணே ! சொல்வாயாக எ - 
( வி - ரை ) தேய்மதி யுதய நிற்கச் சிறந்தநா லெட்டில் வெய்யோன் 

வாய்மலர்ந் திருக்கி லெட்டாம் வருடத்தி லரிட்டம் காட்டும் 
மாய்மதி இரவி எழி லாகதீக் கோட்கள் நோக்க 

வேய்மதி மூர்த்தி பாம்போ டிருக்கிலெட் டாண்டில் சாவே . 
என்றபடி ஜெனன ராசியில் சந்திரன் நிற்க , 4-8 இவ்விடங்களில் சூரியன் 
நிற்க , அந்த ஜாதகன் பிறந்த 8 - ஆம் வருடம் கெண்டம்காட்டும் . 7 - ல் சூரிய 


விளக்க விருத்தியுரை 


619 


1 


னும் சந்திரனும் இருந்து தீயகிரகங்களால் பார்க்க , 8 - ஆம் ஸ்தானாதிபதி 
பாம்புடன் கூடியிருக்கினும் 8 - ஆம் ஆண்டில் சாவென்று சாதக சிந்தாமணி 
யில் கூறியபடியால் ஜெனன லக்கினத்தில் இருக்கும் சந்திரன் வளர்பிறை 
உள்ளவனா? தேய்பிறை உள்ளவனா? என்றும் ஆராய்ந்து சொல்லவேண்டும் .. 
நடிக்குஞ்சன்மமுதனான்கா மிடத்துநடுவே நாற்கலையும் 
படுக்கும் புதன்சுக்கிரனரசன் பரிந்தேயிருக்கிற்தசவருஷம் 
துடிக்கும்புதனொன்றே நின்றால் தொடர்முப்பத்து மூன்றாகும் 
அடிக்கும் வெள்ளிக்கறுபத்தா றாசனிருந்தானூறாமே . 

இ - ள் ) நான்கு வேதங்களையும் ஆராய்ந்து அறிந்த புதன் - குரு- சுக்கி 
ரன் இவர்கள் ஜெனன ராசி முதல் நான்கு ராசிக்குள்ளிருக்க , அந்த ஜாதக 
னுககு வயது 10 எனவும் , புதன் மாத்திரம் தனித்திருந்தால் 33 -வயதும் , 
சுக்கிரன் தனித்திருந்தால் 66 - வயதும் , குரு தனித்திருந்தால் நூறு வயது 
என்றும் கூறுவாய எ - று . 
( வி - ரை ) குருசனி மதிசேய் கூடிற் குலவைந்தா மாண்டில் கெண்டம் 

முருகு சேய் கேந்திர மேற மூர்த்தியோன் பலகே டாக 
வருகுமோ ரைந்தி லெட்டில் மதநிறக வருட மைந்திற் 

பெருகுமோா குழவிக் கீனம் பேசுவர் பேதை மாதே , 
என்றபடி , குரு -சனி - சந்திரன் - அங்காரகன் இவர்கள் கூடி எந்தாராசியிலிருந் 
தாலும ஐந்தாம் ஆண்டில் கெண்டம் . அங்காரகன் கேந்திரம் பெற்றும் , 
லக்கினாதபதி பலயீனம்பெற்றும் , 5-8 இவ்விடங்களில் சந்திரனிருக்க , 
அந்த குழவி பிறந்த 5 - ஆமவருடத்தில் கெணடமென்று சாதக சிந்தரமணி 
யில் சொல்லியபடியால் 4-8 - ல இருக்கும் கிரகத்திற்கு ஏற்றவாறு வயது 
கூறுவது நலம் . 

( 699 ) 
ஆமட்டமத்தினாதிபனும் அட்டமத்திலமர்ந்திருக்க 
சோமனபாவருடன்கூடி யிரண்டாறெட்டிற்சூழ்ந்திருக்கில் 
தாமுமவயதைமபத்தெட்டாந் தருமஞானிதானாவன் 
காமன்கணையைப்பழித்தயிலைக் கடிந்துமருட்டுங்கண்ணாளே . 

( இ - ள் ) மன்மதன் ஏவும் கணைகளை விறட்டி உருட்டி மருட்டுங் கண் 
களை யுடையவளே ! அஷ்டமா தியெனனும ஆயுள் ஸ்தானாதிபதி தன் சுய 
வீட்டில ஆக்ஷபெற , சந்திரன் பாவகிரகங்களுடன் கூடி , 2-6-8 இவ்விடல் 
களிலிருகக , அந்த ஜாதகனுக்கு வயது 58 எனறும் , அவன் உண்மையும் 
தருமாாத்த ஞானியும அவானென்று சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) ஜெனன ராசிக்கு எட்டாம் ராசிக்கும் அதற்கு எட்டாம்ராசிக் 
கும் இருபககஙகளிலும சுபக்கரகங்களிருக்க , அவன் மேன்மையான மேதா 
வியும் , நூறுவயதுடையவனும் ஆவானென்றும் கூறுவர் . 

( 700 ) 
கண்ணார்குமபலக்கினமே கண்ட சன்மலக்கினமாய்ப் 
பணணாரதறகெட்டாங்கிசையிற பயிலுமரசன்பரிந்து நிற்க 
எண்ணார்பாவர்கேந்திரத்தி லில்லாதிருக்க இவ்வுலகில் 
தண்ணார்வருஷமறுபதுக்குந் தானுற்றிடுவர்தப்பாதே . 


620 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) ஜெனனலக்கினம் சனிக்கு க்ஷிவீடாகிய கும்பமாகவிருந்து 
அதற்கு எட்டாம் ராசியான கன்னி என்னும் இராசியில் குருவிருக்க , கும்ப 
ராசிக்கு கேந்திரங்களாகிய 1-4-7-10 ஆம் ராசிகளில் பாவக்கிரகங்களன்றி 
சுபக்கிரகங்கள் இருக்க அந்த ஜாதகன் 60- வயது வரையில் ஜீவித்திருப்பா 
னெனக் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லியபடி கேந்திரங்களென்னும் கும்பம் - ரிடபம் - 
சிங்கம். விருச்சிகம் இவ்விராசிகளில் பாவகிரகங்களிருந்து கும்பலக்கினம் 
ஜெனனமாகப் பிறந்தவன் , 

கேந்திரமாம் பாவர் நிற்க கிளர்சுபர் பாரா ராக 

சாய்ந்தசர் திரனா ரெட்டில் சரியுலாண் டிருபதிற் சார் . 
என்ற சாதக சிந்தாமணி வாக்கியப்படி , கேந்திரங்களில் பாபக்கிரகங்கள் 
இருந்து சுபக்கிரகங்கள் பாராமலிருக்க அவனுக்கு வயது 20 என்பர் .. 
ஆதலால் கேந்திரம் பெற்ற கிரகங்கள் சுபனா ? அசுபனா? என ஆராய்ந்தும் , 
மாரகாதிபர் என ஆராய்ந்தும் கூறுவது நலம் . 

(701 ) 
தப்பாவில்லேலக்கினமாய் தன்னிற்குருவுந்தானிருக்க 
இப்பார்குசனுந்தொடுகரும்பாம் பிவர்மூவோருந்தாங்கூட 
மெய்ப்பாரெழுபத்தைந்தாகு மேவும்பாவர்கேந்திரத்தில் 
ஒப்பார்சன்மத்தாதியெட்டி லுறிலாண்டிருபத்தெட்டாமே . 

( இ -ள் ) ஜெனனராசி தனுசு என்னும் ராசியாய் , அவ்வீட்டிற்கு ஆக்ஷி 
காதனாகிய குரு ஷிபெறிமை, சந்திரனோடு குஜனும் ராகுவும் இம்மூவ 
ரும் கூடியிருக்க , அந்தஜா தகனுக்கு வயது 75 என்பதாம் . பாவக்கிரகங்கள் 
மேற்சொலலிய கேந்திரங்களிலும் , ஜெனன ராசியதிபதி ஆயுள் ஸ்தான 
மான 8 - ஆம் ராசியிலுமிருக்க அந்த ஜாதகனுக்கு வயது 28 என்பர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய குரு ஆக்ஷிபெறில் பாவகிரகங்கள் கேந்திரம் 
பெறினும் வயர பாணமெனறும , லக்கினாதிபதி 8 - ல் பின்று கேந்திரங் 
களில் பாவகிரகங்கள் இருக்க அற்பவயது என்பதும் இச்செய்புளின 


சருத்தாம் . 


சாவது மெய்தான் சொல்வாய் சனிக்கெட்டி லிரவி நிற்க 
ஆவது சலையு யர்ந்த பூரண மதியைப் பாம்பு 
நாவது நீட்டிப் பார்க்க நானிலத் துதித்த காளை 

போவது மெய்தான் சாவே பொலலாத கெடுதி மாதே . 
என்றபடி , வளர்பிறை சந்திரனை பாரு கேதுக்கள் பார்த்தாலும் , சனிக்கு 
எட்டாம் ராசியில் சூரியன் இருந்தாலும் , அந்தக் குழவியானது அநேக 
கெடுதியுடன் நிச்சயமாய் இறந்துபோகுமென கோளத்தில் சொல்லியபடி 
கேந்திரம் பெற்ற கிரகங்கள் சுபாசுபம் அறிந்து சொல்லுக . 

( 702 ) 
எட்டாம்பாவரங்கிசையில் இனியோரிருக்கக்கேந்திரத்தில் 
மட்டார்பாவர்தாமிருக்க வயதுமறுபத்தாறாகும் 
கெட்டார்சுபரங்கிசைதன்னிற் சென்மாதிபனுந்தானிருக்க 
எட்டாறிலெட்டாதிபதி யிருக்கிலைம்பதென்பாரே . 


F 


விளக்க விருத்தியுரை 


621 


( இ - ள் ) சுபகிரகங்கள் அஷ்டம ஸ்தானாதிபதியின் அங்கிசம் பெற்றும் , 
1-4-7-10 என்னும் கேந்திர ராசிகளில் சுபக்கிரகங்கள் இருக்கவும் , அந்த 
ஜாதகனுக்கு வயது -66 ஆகும் . ஜெனன ராசியதிபதி சுபகோட்களின் அங் 
கிசம் பெற்று , அஷ்டமாதிபதி தன் சுயக்ஷேத்திரத்தில் ஆக்ஷிபெற்றாலும் , 
அல்லது 6 - ஆம் ராசியிலுமிருக்க அந்த ஜாதகனுக்கு வயது 50 என்பர் . 

(விரை) அஷ்டமாதிபதி ஆக்ஷிபெற்றால் வயது 50 என்று கூறினர் . 
ஆனதால் 8 - ல் நின்ற கிரகங்கள் வலிவறிந்தே சொல்லவேண்டும் .. 
ஏனெனில் , 

எட்டிற் காரி குஜன்கூடி இருக்கப் பாவி மனையேறில் 
தொட்ட லக்கி னேசனுடன் சூழ குஜனும் தானிருக்க 
எட்டே ஆண்டு தப்பாது இனிய தகப்பன் புத்திரனும் 

வட்ட மறவே மனைவேகும் மனையும் பாழா மென் றுரையே . 
என்றபடி , எட்டாம் ராசி பாவர் மனையாகி அதில் சனி செவ்வாய்கூடி இருந் 
தாலும் , லக்கினாதிபதியோடு குஜன் கூடியிருக்க , அந்தஜாதகன் தகப்பனும் 
புத்திரனும் கட்டாயம் தப்பாமல் இறந்துபோவார் . அவ்வீடும் தீப்பட்டு 
எறிந்து பாழாய்ப் போய்விடும் என்று வீமகவி நூலுடையார் கூறியபடி 
ராயந்து கூறுவாயாக . 

( 708 ) 


என்பாரெட்டாமதிபதியு மிலக்கினத்தினாதிபனும் 
ஒன்பானாதி நற்கோளேல் உயிர்போந்தந்தைக்கருகின்மைந்தர் 
அன்பாயிருப்பர் சன்மத்தி லரவுங்கதிர் சந்திரனிருக்க 
வன்பாம்வியத்திற்குருவிருக்கில் வயதுமிருபத்தெட்டாமே . 


இ - ள் ) ஜெனன ராசியதிபதியும் அஷ்டமாதிபதியும் இவர்களோடு 
9 - ஆம் ஸ்தானாதிபதியாகிய பிதுரு ஸதானாதிபதி இம்மூவரும சுபனாகவே 
இருக்கில் அந்த ஜாதகன் பிதா இறந்து போவான என்றும் , புத்திரன் 
சௌக்கியததோடிருப்பான என்றும் , ஜெனனாசியில் ராகு - கேது - சூரியன் 
சந்திரன் இவர்களிருக்க , 12 - ல் குரு இருக்க , அந்த ஜாதகனுக்கு வயது 
28 என்பார் எ - று . 

( வி - ரை ) 1-8-9 இவ்வீட்டிற்கு உடையோர் சுபனாகில் தந்தைக்கு 
தோஷமென்று சொன்னதால் , பிதுரு ஸ்தானத்திற்கு 4-12 இவ்விடத் 
ததிபதி சுபனாகிலும் , அவ்வீட்டில் இருக்கும் கோட்களின் இயல்பறிர்து 
மேற்சொனன தோஷங்களைக் கூபண்டம் . அவர்கள் ஆக்ஷி உச்சம் 
பெறின் பிதாவுக்கு தோஷம் சொல்வது கூடாது . இதன் விபரம் பின்வரும் 
செய்யுளில் காணலாம் . 

( 704 ) 


V 


ஆகும் லக்கின மெட்டாதி கூடியே 
வாகுகேந்திரத் தெய்தமற்றெட்டினில் 
தாகுமேடெவ ராயினுந்தானுறில் 
ஏகுவன்பன்னி ரெண்டினிற்கண்டமே . 


622 


சாதக அலங்காரம் 


ை 


( இ - ள் ) ஜெனன ராசியதிபதியும் , 8 - ஆம் வீட்டோனான ஆயுள் ஸ்தா 
னாதிபதியும் கூடி கேந்திரம் பெற , 8 - ஆம் ராசியில் ஏதேனும் ஒரு கிரகம் 
கூடில் அந்த ஜாதகன் ஜெனிதத 12 - ஆம்வருடத்தில் இறந்துபோவான் . 

(விரை ) ஜெனன ராசியில் சுபகோட்களும் , குருவோடு பாவகோட் 
களும் , சுககிரன் - ராகு - கேதுவோடுங்கூட , சனி நின்ற ராசிக்கு 7 - ஆம் 
ராசயில் ஜெனன ராசியதிபதியும் நிற்க , அவன் 25 - ஆம் வயதில் இறந்து 
போவான் என்றும் சொல்வர் . 

( 705 ) 


கண்டவேழெட்டாரிடத்திற் கதித்த நல்லோர்தாமிருக்க 
அண்டின் மூன்றிற்பன்னொன்றில் சுபருறத்தீர்க்காயுளுண்டாம் 
கொண்டவெட்டாதிபனுச்சங் கொளச்சென்மரதிபன்றானும் 
மிண்டியினியோர்காணக்கேந் திரத்திலிருக்கவெகுவயதே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 6-7-8 - ஆம் ராசிகளில் மேன்மையைப் பெற்ற 
சுபகிரகங்கள் இருக்க , 3-11 இவ்விராசிகளில் சுபகிரகங்களும் இருக்க , 
அந்த ஜாதகனுக்கு தீர்க்க ஆயுளுண்டு . 8 - ஆம் வீட்டோன் உசசம் பெற்று , 
ஜெனன லக்கினாதிபதி கல்லோர் பார்வை பெற்று கேந்திரம்பெற்று இருக் 
தால் அர்த ஜாதகனுக்கு தீர்க்க வயதாமென்று உரைப்பார் எ - று . 

( வி - ரை ) 8 - ஆம் வீட்டோனும் அதற்கு எட்டாம் வீட்டோனும் சந்திர 
ஓடன சோந்து லக்கின சேர்திரம்பெற , பாவவர்க்கமும் நீச்சம் பகை 
முதலியவைகளால் பீடிக்கப்படாத குரு பார்க்க , அவனுக்குப் பரமன் 
கொடுத்த வயது 100 - எனறும் சோதிடவல்லவர் கூறுவர் .. ( 706 ) 
தேரும்வயதினளவுரைப்பக் கேண்மின்சன்மாதிபன்றனக்கும் 
ஊரும்பரித்தேரோன்றனக்கும் உறவாகிற்றீர்க்காயுளுண்டாம் 
எருஞ்சமமேன்மத்திமமா மெட்டெட்டாண்டேயினிதிருப்பன் 
நேரும்பகையதாகிலற்ப நிலத்தினினாலெட்டாண்டிருப்பன் . 

( இ - ள் ) வயதின் அளவைச் சொல்லவேண்டுவதெனில் , ஜெனனலக்கி 
னாதிபதிக்கும் , குதிரைத்தேருடைய சூரியனுக்கும் உறவாகில் தீர்க்க ஆயுள் 
என்றும் , சமமாகில் மததம வயதென்றும் , அவன் 8 - ஆண்டுகள் வரைபி 
லுமே உயரோடு இருப்பானென்றும் , மேற்சொன்ன இருவருக்கும் பகை 
யாகில் அற்பமென்றும் , 32 - ஆண்டு வரையிலுமே உயிரோடு இருப்பான் 
றும் கூறுவா எ - று . 

( 707 ) 
இருக்குமற்பவயதுள்ளோன் இறப்பன் விபத்துதாரைதனில் 
வருக்கமுடன்பூரணவயதோன் மரணவதைநட்சத்திரத்தில் 
பெருக்கமுடனமத்திம வயதோன் பிரத்தியக்குத்தாரைதனில் 
தருக்கும் அற்பவயதில் அற்பம் சாற்றக்கேண்மின்தரைமீதே . 

( இ - ள் ) அற்பவயது உடையவனுக்கு ஜனன நட்சத்திரத்திற்கு மூன்றா 
து நட்சத்தர தசையிலும் , பூரண வயதுடையவனுக்கு ஏழாவது நட்சத் 
நத தசையலும் , மத்திய வயதுடையவனுக்கு ஐந்தாவது நட்சத்திரதசையி 


விளக்க விருத்தியுரை 


623 


லும் ஆயுள் பூர்த்தியாகும் . அற்பத்தில் அற்ப வயதை இந்நிலவுலகிற் சொல் 
வேன் கேட்பாயாக எ - று . 

( வி - ரை ) ஜெனன நட்சத்திரத்திற்கு 8-12-21 - வது நட்சத்திரங்கள் 
விபத்து தாரைநட்சத்திரங்களாகும் . 5-14-23 - வது நட்சத்திரங்கள் பிரத்தி 
யக்கு , அல்லது பிரத்தியா தாரை நட்சத்திரங்களாகும் . 7-16-25 - வது 
நட்சத்திரங்கள் வதைதாரை நட்சத்திரங்களாகும் . 
இதனை , “ அல்பாயுர் யோகஜாதஸ்ய விபத்தாயே ப்ருதிர்பவேத் 

மத்யாயுர் யோக ஜாதஸ்ய ப்ரத்யக்தாயே மருதிர்பவேத் 
நைதரே தசாநஷ்டம் பூர்ணாயுர் யோக ஜஸ்யச . " 

( ஜோதிஷார்ணவ நவநீதம் ) 
அற்பாயுள் யோக ஜாதகத்திற்கு விபத்து தாரை தசையிலும் , மத்திமாயுள் 
யோக ஜாதகத்திற்கு பிரத்தியக்குதாரை தசையிலும் , பூர்ணாயள் யோகஜாத 
கத்திற்கு நைதன- (வதை ) தாரை தசையிலும் ஆயுள் பூரணமாகும் . 

சிலர் அற்ப மத்திம பூரணாயுளில் பிறந்தவர்கள் முறையே விபத்து ,, 
பிரத்தியக்கு , வதைதாரை நாட்களில் ஆயுள் பூர்த்தியைப் பெறுவரெனவுங் 
கூறாநிற்பர் ; அது எட்டுணையும் பொருந்தாது . இந்நூலாசிரியர் ஷை செய் 
புளில் யாண்டும் தசையென்ற பிரயோகஞ் செய்யாமலிருக்க , தசையெனக் 
கூறத்துணிந்தது யாங்ஙனம் எனின் ? கூறுதும் , எடுத்துக்காட்டிய சுலோக 
வசனம் இறைவன் இறைவிக்கு அருட்செய்த ஜோதிஷார்ணவ நவரீதம் 
என்ற கிரந்தத்திலுள்ளது . ஷ சுலோக வசனத்தில் தாயே எனவும் , 
தசா எனவும் பிரயோகம் இருத்தலினாலும் , அவற்றிற்குத் தசை யென் 

" புலந்தரு தூலி 
லில்லாப் பொருளினைப் புகல்கிற் பானும் என்ற திருவாக்குக் கிலக்காகப் 
பொருள் கூறி மயங்கவைத்தல் கற்றோர் கடமையாகுமா ? என்பதை 
அறிஞர்கள் நோக்குவார்களாக . 

" அல்பாயுர் யோக ஜாதஸ்ய விபத்தாராம் ம்ருதிம்வதேத் 
தீர்க்காயுர் யோக ஜாதாநாம் வதபேதும் ருதிர்பவேத் 
ஜாதஸ்ய மத்யமே யோசே ப்ரத்யாரிஸ்து மருதிர்பவேத் . ! 

( பிருகத் பராசர ஓரை ) 
தாரணக் கதை : 

ஒரு நகரில் விவேகமற்ற உபாத்தியாயர்கள் சிலர் இருந்தனர் . அவர் 
களின் விவேகத்தை பரிட்சித்துப் பார்க்கவேண்டுமென்று அவர்கட்குத் 
தலைமை அதிகாரி இன்ன நாளில் இன்ன இடத்திற்கு நீவிர் பரிட்சிக்கப் 
படுதற்காக வருதல் வேண்டும் என அறிக்கையிட்டார் . விவேகமும் சூட்சும 
ஞானமும் இல்லாத தடித்தபுத்தியையுடைய அவ்வுபாத்தியாயர்கள் பலரும் 
ஒன்றுகூடி நமது தலைவர் என்ன கேள்வி கேட்பாரோ தெரியவில்லையே 
என ஆலோசித்தனர் . அப்போது அவர்களில் தேர்ந்த மந்தமதி ஒருவர் 
கற்றவர்களைப் பார்த்து , நான் முதலில் கேள்விக்கு பதில் எப்படி சொல்லு 
கின்றேனோ அதை ஒட்டியே நீங்களும் சொல்லுங்கள் என்று தீர்மானித்து 
குறிப்பிட்ட நாளில் பரிட்சை இடத்திற்குச் சென்றனர் . தலைவர் வாயிற் 
பேசாமல் குறிப்பாக தலையை ( ட ) அக்கரம் போல அசைத்தனர் . அவரது 
சூட்சும கருத்து வாரும் பக்கத்தில் உட்காரும் என்ற பொருளில் இருந் 


| 


624 

சாதக அலங்காரம் 
ததை உணராது மர்தமதி உபாத்தியாயர் ( ட ) என்றவுடன் , மற்றவர்கள் 
ட , டா , டி , என்று அரிச்சுவடி வரிக்கால்பாடம் முதலியவைகளை ஒரே 
மூச்சாக ஒருவர் பின் ஒருவராக நெட்டுருவாகச்சொல்லி முடித்துகின்றனர் . 
அதுகண்ட பரிட்சைத்தலைவரும் ஏனையோரும் குலுங்க நகைத்தனர் . 

இதற்கொப்பாக இந்தச் செய்யுளில் விட நட்சத்திரம் என்பதற்கு 
விபத்து தாரை என்ற உண்மைப் பொருளை யுணராது ஒருசிலர் அசுவினி 
யாதி நட்சத்திரங்களின் விஷகடிகை அமிர்தகடிகைகளை இதன் பொருள் 
எனக்கூறி மயங்குகின்றனர் . அந்தோ ! இவர்கள் அறியாமை இருந்தவாறு 
என்னேயோ?. வேறுசிலர் பெருக்கமுடன் மத்திமவயது பிரத்தியதாரை 
அது தன்னில் ” என்பதற்கு மத்திம வயதுடையோர் பிரத்தியத்தாரை தசை 
பில் அதாவது ஜனன தசைக்கு 5 - வது தசையில் மரணமாவர் என்ற உண் 
மைப் பொருளை யுணராது மத்திம வயதுடையவன் தாரையில் என்று 
பொருள் கூறுகின்றனர் ; அது பொருத்தமுடையதல்ல . ஆதலின் இந்தச் 
செய்யுளின் உண்மைப் பொருளை அறிஞர்கள் நோக்கிப் பயனுறுவார்களாக . 
இந்த விபத்து , வதை , பிரத்தியக்குத் தாரைகளின் வயதில்லா தவர்கட்கு 
இத்தசை சம்பவிக்கின் , அதாவது பூரணாயுர் யோகத்திற்கு வதை தாரை 
கெட்டது . அஃதின்றி விபத்து , பிரத்தியக்குதாரை தசைகள் வரின் அப் 
போது பிணி - ரஷ்டம் -கஷ்டம் முதலிய தீயபலன்கள் உண்டாமென அறிக . 
தருஞ்சன்மாதி பாவரங்கிசந் தரிக்கில்வயதற் பத்திலற்பம் 
வருஞ்சன்மாதி சுபரங்கிசத்தில் வர அற்பத்தின் மத்திமமாம் 
அருள்சன்மாதி தனை நல்லோர் காண அற்பத் தினில் தீர்க்கம் 
உருமத்திமந்தீர்க் கந்தனக்கும் உளவிப்படிக்கண் டுரைமானே . 

( இ - ள் ) பிறந்த இலக்கினாதிபதி பாபக்கிரகங்களுடைய நவாம்சத்தில் 
இருந்தால் அற்பத்தில் அற்பவயதாகும் . சுபகிரகங்களுடைய நவாமிசத்தில் 
இருந்தால் அற்பத்தில் மத்திம வயதாகும் . சுபக்கிரகங்களுடைய பார்வை 
அல்லது சேர்க்கைப் பெற்றிருந்தால் அற்பத்தில் தீர்க்காயுசுஆகும் . மற்றைய 
மத்திபத்தில் மத்திமம் , தீர்க்கம் , அற்பம் என்னும் வயதுகளுக்கும் , தீர்க் 
கத்தில் தீர்க்கம் , மத்திமம் , அற்பம் என்னும் வயதுகளுக்கும் இந்த முறை 
யாகவே கண்டு சொல்லுவாய் பெண்ணே ! எ - று . 

( வி - ரை ) இதன் விளக்கத்தைப் பின்வரும் சராதி கிரம ஆயுர்த்தாய 
சக்கரம் என்ற பதகத்தினால் நன்கு அறியலாம் . 

( 709 ) 
ஓராலக்கினம் 
கதிரோன் உதயம் முதற்சனன காலை அளவுங் கடிகைதனை 
எதிராய் எண்ணி இரண்டரையில் ஈந்தால் ஓரை லக்கினமாம் 
சதிராய் சன்ம வீடு ஒற்றை தானாகிற் சூரியன் முதலாம் 
அதிராய்ச் சன்ம வீடுஇரட்டை ஆகிற் சன்மம் முதல் சரியே . 

( இ - ள் ) சூரியோதய முதல் பிறந்த நேரம்வரை ஏற்பட்ட நாழிகையை 
2. - ஆல் வகுத்துக்கண்டது ஓராலக்கினமாகும் . ஜனனலக்கினம் ஒற்றித்த 
இாசியாவின் சூரியன் முதலும் இரட்டித்த ராசியாயின் இலக்கின முதலும் 
எண்ணி அறிதல்வேண்டும் எ - று , 


கின்றது . 


| 


விளக்க விருத்தியுரை 

625 
( வி - ரை ) ஓரை என்பது இரண்டரைநாழிகை கால அளவை யுடைத் 
தானது . இதையே ஆங்கிலபாஷையில் ( ஹவர் ) என்றும் , கிரீக் லாடின் 
பாஷையில் ( ஓரா ) என்றும் வழங்குகின்றார்கள் . அகோராத்ர சப்தத்தி 
னுடைய பூர்வ வர்ணமான அகாரமும் , பாவர்ணமான த்ராகாரமும் நீக்கப் 
படுவதனால் ( ஹரா ) ஹோரா என்னும் அக்ஷரத்துவயங்கள் சேஷிக் 

இதுவே ஓரை என்பதன் சிறந்த பொருளாகும் . இஃதுவே 
இக்காலத்தில் கடிகாரத்தைக்கொண்டு அறியப்படுகின்ற மணி என்பது 
ஆகும் . 

ஒற்றை ஒன்று என்ற மென்றொடர் குற்றியலுகரம் வன்றொடராய் 
ஐகாரச்சாரியை பெற்றது . ( நன் -உயிர் - 34-35 ) இரட்டை என்பதும் 
இப்படியே. இச்செய்யுளில் ஆசிரியர் ஓஜை ராசிக்குச் சூரியமுதலும் ,, 
உக்கும ராசிக்கு லக்கின முதலும் எண்ணிக் காணும்படி கூறியுளார் . வேறு 
நூற்களில் பின்வருமாறு கூறப்பட்டிருக்கின்றது . 

" ததாஸார்த த்விகடிகா மிதாத்காலாத் விலக்கபாத் 

ப்ரயாதி லக்நம் தந்தாம ஹோராலக்கம் ப்ரசக்ஷதே . ( காரிகை ) 
ஜனன நாழிகையை இரண்டரையால் வகுத்து லக்கினமுதல் எண்ணிக் 
கண்டது ஹோராலக்கினம் என்று அறியவும் . இதற்கு பாஷியம் ( லக்க 
மாரப்ய ஜந்மலக்கே ஒஜேந்ர மேணயுக்மே வ்யுத்க்ரமேண என செய்யப் 
பட்டிருக்கின்ற துணர்க . 
திண்டிரல் கதிரோன் உதயமே முதலாய்ச் 

சென்மாரா ழிகைவரை எண்ணிக் 
கண்டரா ழிகையை இரண்டரை யதனில் 

சழித்ததே ஓரைலக் கினமாம் 
எண்டிசை உதயம் ஓரையே ஆகில் 

இலக்கின முதலதாய் எண்ணல் 
அண்டிய உதயம் உக்குமம் ஆகில் 
அப்பிர தட்சணம் ஆமே . 

( சாதக சிந்தாமணி ) 
சூரியோதய முதல் ஜனனகாலம் வரை சென்ற நாழிகையை இரண்டரை 
யால் வகுத்துக் கண்டது ஓரை லக்கினமாகும் . லக்கினம் ஒற்றித்த ராசி 
யானால் லக்கினத்திலிருந்து சவ்வியம் வலமாகவும் , இரட்டித்த ராசியானா 
லக்கினத்திலிருந்து அபசவ்வியம் இடமாகவும் எண்ணிக் காணுதல் 
வேண்டும் . 

இரண்டரையால் வகுத்தல் நிரட்சஸ்தலங்களாகிய இலங்கை யலகோடி 
முதலிய நகரங்கட்கு உரியது . யாதுபற்றி எனின் : ஆங்கு பகல் இரவு சம 
காலம் . மற்ற இடங்களில் அங்ஙனம் இல்லை . ஆதலின் பகல் இரவு பிரமா 
ணங்களை தனித் தனி 12 - ஆல் வகுத்து ஓராகால பிரமாணத்தை அறிர்துக் 
கொள்ளுதல் முறை . இங்ஙனம் பார்த்துணராமல் சூரிய உதயாதி 31 - நாழி 
கைக்கு அஷய ஆனி 16 ஜனனம் . அன்று பசல் அகசு 31.36 
ஆகும் . 31 + 2 = 12 மீதம் 1 ஆகவே லக்கினம் விருச்சிகம் , இரட்டித்த 
ராசி ஆதலின் விருச்சிகாதி துலாந்தரம் வரை ராசி -12 , போக மீதம் 1 - க் 
குள் விருச்சிகமே ஓரா லக்கினமாகும் . இது ஸ்தூலமுறை . 

79 


626 


சாதக அலங்காரம் 


சூக்கும முறை வருமாறு : 

அற்றைய பகல் பிரமாணம் 31-36--12 = ஓராகால பிரமாணம் 
சாழிகை 2-38 , ஜனன நாழிகை 81 - ஐ + 2-38 - ஆல் வகுத்தல் வேண்டும் . 
வகுக்கும் எண் இரண்டு ஸ்தானம் ஆதலால் அதை ஓரினமாக விநாடியாக்கி 
பின்னர் ஜனன நாழிசை 31 - ஐயும் விநாடியாக்கி வகுத்தல்வேண்டும் அஃது 
வருமாறு : 2-38x60 = 158-31X60 = 1860 = 11 , மீதம் 122. ஓராலக் 
கின பிரமாண விநாடி -158 . ஓராலக்கின ராசியில் சென்ற பாகையை 
அறியும் வழி வறுமாறு : ஓராலக்கினத்தில் சென்ற விநாடியை 30 - ஆல் 
பெருக்கி ஓராலக்கின பிரமாண விநாடியால் வகுத்த ஈவுபாகையும் , மீதியை 
60 - ஆல் பெருக்கி 158 - ஆல் வகுத்த ஈவு கலையுமாம் . இதுவே ஓராலக்கி 
னத்திற் சென்ற பாகாதிகளாகும் . 
உதாரணம் வருமாறு : 

முன் காட்டிய உதாரணத்தில் மீதம் 122x30 = 3660 - 158 = பாகை 
23 , மீதம் 26x60 = 1560--158 = 10. இலக்கினம் விருச்சிகம் ஆகவே 
ஓராலக்கினஸ்புடம் ராசி 6-23-10 ஆயிற்று . உக்குமத்திற்கு விருச்சிகாதி 
சவ்வியமாக எண்ண கன்னி 11 ராசி , துலாத்தில் 23 - பாகை , 10 - கலையில் 
ஓராலக்கினம் ஆயிற்று . அகசு பிரமாணத்தைக் கணக்கிடாமல் 21 - ஆல் 
வகுக்க ஓராலக்கினம் விருச்சிகமாக வந்ததையும் , பகல் இரவு அகசு 
கொண்டு கணித்தவகையில் ஓராலக்கினம் கன்னியாக வந்ததையும் , நுண் 
ணறிவுடைய சோதிட வித்தியா வினோத விற்பன்னர்கள் நன்கு ஆலோ 
சித்து உண்மையை உணர் தல்வேண்டும் . ஆகவே இந்த உதாரணத்தில் 
ஏற்பட்ட இலக்கினாதி சவ்விய ஓராஸ்புடம் 11 பாகை , 23 - கலை , 10 - விகலை ,, 
மேடாதி ஓராஸ்புடம் 6 - பாகை , 23 - கலை , 10 - விகலை என்று வித்தியார்த்தி 
கள் அறிவார்களாக . இங்ஙனமே பிற ஜாதகங்கட்கும் சூக்கும வகையான 
ஓராலக்கின த்தை அறிதல் வேண்டும் . 

" சக்ரஞ் சதுர்விதம் க்ஞேயம் அத்யம் ஒள தயிகம் ஸ்ம்ருதம் 
த்வீதியந்து ப்ரக்ருத்யாக்யம் விக்ருத்யாக்யம் த்ருதீயகம் 

க்ரஹசக்கஞ் சதுர்தாக்யம் ஏவம் சக்ரஸ்ய நிர்ணயம் ” 
எனவரும் காரிகை வசனத்தினால் இராசி சக்கரங்கள் நான்கு வகைப்படும் 
என்று அறியப்படுகின்றன . அவை 1 -உதய சக்கரம் , 2 - பிரகிருதி சக்கரம் , 
3- விக்கிருதி சக்கரம் , 4- கிரக சக்கரம் என்பனவாகும். 

“ பாவா த்வாதச லக்நாற்யாச் சக்ரம் ஔ தபிசம் பவேத் 
ஓஜாநாங்கரம சஸ்ஸங்க்யா யுக்மாநாம் வ்யுத்க்ரமேணது 
இதி ஸங்க்யாக்ர மேணைவ சக்ரம் ப்ரக்ருதி ஸம்ஜ்ஞிகம் 
வக்கம்த்வ யுக்சக்ரே சவ்யுத்க்ர மேணைவ கண்யதே ” 
“ ப்ரக்ருத்யா சைவபுக்மேது ஸங்க்யா விக்ருதி சக்ரகம் 
லக்நா திபம் ஸமாரப்ய க்ரஹாணாங் கணநேக்ருதே 
க்ரஹா ஏவது பாவாஸ்யர் லக்நவித்தாதி ஸம்ஜ்ஞிகா 

அபேதேநக்ருதஞ் சக்ரம் க்ரஹசக்ரம் விகச்சிதம் . ( காரிகை வசனம் ) 
ராசி சக்கரமே உதயச் சக்கரம் என்னப்படும் . இலக்கினம் ஆண் ராசி 
யானால் உதயச் சக்கரம்போல சவ்வியமாகவும் , பெண் ராசியானால் அபசவ் 


விளக்க விருத்தியுரை 


627 


வியமாகவும் , அதாவது 1-12-11 என்ற முறைப்படியும் கணிதஞ்செய்வது 
பிரகிருதி சக்கரம் என்னப்படும் . இலக்கினம் ஆண் ராசியானால் அபசவ்விய 
மாகவும் , பெண் ராசியானால் சவ்வியமாகவும் கணிதஞ் செய்வது விக்ருதி 
சக்கரம் என்னப்படும் . இலக்கினாதிபதியை முதலாக வைத்துக்கொண்டு 
உதய சக்கரத்தின்படி கிரக கிரமமாக கணிதஞ்செய்வது கிரக சக்கரம் 
என்னப்படும் . 


செ 


சனி சந் 


ல - சூ 


ல - சூ 


1 
உதய 
சக்கரம் 


2 
பிரகிருதி --கு 
சக்கரம் 

சுக் 


--- 


செ 


சனி 


ரா- ச 


கே 


சனி 


சுக் 


கே 


சனி ) சுக் 


ல - சு 


4 . 


பு - கு 


3 
விக்கிருதி 4 - கு 
சக்கரம் 


சூரி 


சக்கரம் 


4 - வது சக்கர விபரம் : - மீனம் - ஆயுள் , ரிடபம் - சத்துரு, மிதுனம் .. 
சந்ததி , கடகம் - பிராதுரு, விரயம் , மாதுரு , பிதுரு , கன்னி - தனு , கர்மம் , 
லாபம் மனைவி . 

பிரகிருதி = இயல்பு , விக்கிருதி = இயல்புக்கு மாறுபடுதல் .. எனவே 
லக்கினம் ஆண் ராசியானால் இயல்பு சவ்வியமாகவும் , பெண் ராசியானால் 
மாறுபாடு அபசவ் பியமாகவும் , கிரகங்களை ராசிகளில் ஏற்படுத்துவதாகும் . 
இங்கு பிரகிருதி விக்கிருதிசக்கரங்களை ஏற்படுத்தியிருக்கும் முறைப்படியே 
பிற ஜாதகங்கட்கும் ஏற்படுத்திக்கொள்க . 
இனி கிரக சக்கரம் ஏற்படுத்தும் முறை வருமாறு : 

குறிப்பு : - இலக்கினாதிபன் எந்தக் கிரகமோ அந்தக்கிரகம் இருக்கும் 
பாரியே லககினபாவகம் . லக்கினாதிபதிக்கு அடுத்த 2 - வதுகிரகம் இருக்கும் 
ராசி தன பாவம் . ( இம்முறையில் கிரக வரிசைக்கிரமம் சூரியன் - சந்திரன் - 
செவ்வாய் - புதன் - குரு - சுக்கிரன் - சனி - ராகு - கேது எனறறியவும் ) மற்றைய 
கிரகங்கள் இருக்கும் ராசிகள் சகோதர , மாதுரு , புத்திர , சத்துரு , களத்ர, 
ஆபுள் , பிதிர் பாவங்களாம் . மறுபடி லக்கினாதிபன் இருந்த ராசியே கர்ம 
பாவமும் , தனபாவமே லாபபாவமும் , சகோதரபாவமே விரயபாவமும் 
என்று எற்படுத்துதல் வேண்டும் , 


628 


சாதக அலங்காரம் 


பின்னர் 2 - வது ஆகிய பிரகிருதி சக்கரத்தில் அஷ்டம ஸ்தானத்தை 
பும் , ஓரா லக்கினத்தையும் தெரிந்துகொள்க . இலக்கின அஷ்டமாதிபதிக 
ளாலும் , இலக்கின சந்திரர்களாலும் , இலக்கின ஹோரார்க்க கிரகங்களா 
லும் , சராதிராசிகளின் நியமங்களின்படி சம்வாத வசத்தினால் தீர்க்க மத்ய 
அற்ப யுசுகளைத் தெரிந்துகொள்ளல் வேண்டும் . அஷ்டமா திபதியைத் 
தெரிந்துகொள்வதில் ஒரு விசேஷவிதி இருக்கின்றது . அது எங்ஙனம் 
எனின் ? ஸ்திரராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஜெனன லக்கினத்திற்கு 
ஏழாவது ராசி முதல்கொண்டும் விக்கிருதி சக்கரத்தினால் அஷ்டம ஸ்தா 
னத்தைத் தெரிந்துகொள்ள வேண்டியது . அதாவது ரிஷபத்துக்கு மிது 
னமும் , விருச்சிகத்துக்கு தனுசும் , சிங்கத்துக்கு கடகமும் , கும்பத்துக்கு 
மகரமும் , அஷ்டமஸ்தானங்களாகும் . ஏனைய சர உபயராசிகளுக்கு இவ்வித 
வித்தியாசம் இல்லாமல் எட்டாம் ராசியே அஷ்டமஸ்தானமாகும் . இங்கு 
கூறிய நான்கு ஸ்திரராசிகளில் ரிஷப விருச்சிகம் பெண் ராசியாதலால் 
அவற்றிற்கு சவ்வியமாக கணக்கிட , ஏழாமிடங்கள் முறையே விருச்சிகம் 
ரிஷபம் ஆதலின் இவற்றில் எட்டாமிடங்கள் முறையே மிதுனம் தனுசுக 
ளாயின் என்றறிக . சிங்கம் - கும்பம் ஆண்ராசியாதலால் அபசவ்வியமாகக் 
கணக்கிட , ஏழாமிடங்கள் முறையே கும்பம் சிங்கமாதலின் இவற்றின் 
எட்டாமிடங்கள் அபசவ்வியமாக எண்ண முறையே கடகம் மகரங்கள் 
ஆயின என்றறிக . 

( 710 ) 


இ 


சரமதனில் சரந்தீர்க்கந் திரந்தான்மத் திமமாம் 

தங்கியதோர் உபயமெனில் தான் அற்ப மாகும் 
திரமதனில் திரம் அற்பம் சரந்தான்மத் திமமாம் 

திரத்தில் உப யம்பெறினும் தீர்க்கவயது ஆகும் 
வரும் உபயம் தனில்உபயம் மத்திமமே ஆகும் 

மற்றுமதில் சரம்ஆகில் வயது அற்ப மாமே 
பெருமையுடன் உபயத்தில் திரம் தீர்க்க வயதே 

பெற்றிடிற்பூ ரணவயது பெற்றிடுவர் தாமே . 
( 

-ள் ) சரம் சரமானால் தீர்க்கத்தில் தீர்க்கமும் , சரம் திரமானால் 
தீர்க்கத்தில் மத்திமமும், சாம் உபயமானால் தீர்க்கத்தில் அற்பமும் , திரம் 
திரமானால் மத்திமத்தில் அற்பமும் , திரம் சரமானால் மத்திமத்தில் மத்தி 
மமும் , திரம் உபயமானால் மத்திமத்தில் தீர்க்கமும் , உபயம் உபயமானால் 
அற்பத்தில் மத்திமமும் , உபயம் சாமானால் அற்பத்தில் அற்பமும் , உபயம் 
திரமானால் அற்பத்தில் தீர்க்கமும் ஆகிய வயதை உலகோர் பெறுவார்கள் . 

( வி- ரை ) இரண்டாம் அடியின் இரண்டாஞ்சீர் உபயங்கள் என பன்மை 
யாகக் காணப்படுதலின் அதை உபயமெனில் என்று திருத்தி யமைக்கப் 
பட்டது . இச்செய்யுளில் ஆசிரியர் இன்னார் சரத்திலிருக்க , இன்னார் 
சரத்திலிருந்தால் தீர்க்காயுள் என்று கூறினாரில்லை . ஒருசிலர் காரண 
மின்றி இலக்கினம் சராசி அஷ்டமாதிபன் சரத்திலிருக்க தீர்க்கத்தில் 
நீர்க்க வயதென மனம்போன போக்காய் பொருள் கூறாகிற்பர் . அஃது 
அறிஞர்க்கழகன்று. இலக்கினாதிபன் சரத்திலிருக்க அஷ்டமாதிபன் சாத்தி 
லிருந்தால் நீர்க்காயுள் என்று கூறின் அது பொருத்தமாகும் . அல்லது இலக் 


1 


விளக்க விருத்தியுரை 


629 


கினம் சரமாகி , சந்திரலக்கினம் சரமானால் தீர்க்காயுள் என்று கூறினாலும் 
பொருந்தும் . இதனை விடுத்து வேறு வகையாகக் கூறுவது எட்டுணையும் 
பொருந்தாதென்ப . 
" லக்நம் இந்தவோஸ் ததீசயோர் அபிமிதோ லக்நேச ரந்த்ரேசயோ: 
த்தேகாணாத்ஸ்வ நவாம்சகாத் அபிமிதஸ்த த்வாதசாம் சாத்க்ரமாத் 
ஆயுர் தீர்க்க ஸமால்பதாம் சரநகத்வயம் கைச்சரே அதஸ்திரே 
ப்ரூயாத் த்வம்த்வச ரஸ்திரைர் உபயஸ்தா நஸ்து த்விதே ஹாடநை ”ே 

( பலதீபிகை 13 - அத் , 14- சூத் ) 
இலக்கினம் சந்திரலக்கினம் , லக்கினாதிபதி சந்திரலக்கினாதிபதி , லக்கினாதி 
பதி அஷ்டமாதிபதி , லக்கினம் திரேகாண லக்கினம் , லக்கினம் நவாமிக 
லக்கினம் , இலக்கினம் துவாதசர்மிச லக்கினம் ஆகிய இவைகள் சம் 
சரமானால் தீர்க்காயுசு , சரம் திரமானால் மத்திம ஆயுசு , சரம் உபயமானால் 
அற்பாயுசு , இவ்வடைவே ஸ்திரம் உபயங்கட்கும் ஆயுள் நிர்ணயம் செய்து 


கொள்ளவும் . 


" லக்நேசரந்த்ர பத்யோச்ச லக்நேர்த்வோர் லக்கஹோரயோ : 
வாக்யமேதத் ப்ரயம்ஜீத ஸம்வரதா தாயுஷஸ்தித : 
த்ரயாணாம் பிக்கபிந்நத்வே லக்நஹோரா கதம்த்ருவம் 
சரேசரஸ்திர த்வம்த்வா ஸ்திரேத்வம் த்வசரஸ்திரா: 
த்வம்த்வே ஸ்திரோபயசரா தீர்கமத்யால் பகரயுஷ : 

சந்த்ரலக்கம் க்ருதம் க்ராஹ்யம் சந்த்ரேஸ்த இதிகேசா . ” ( காரிகை ) 
இலக்கின அஷ்டமாதிபர் , லக்கினம் சந்திரலக்கினம் , லக்கினம் ஓராலக்கி 
னம் , ஆகிய இந்த மூன்றும் சரம் சரமானால் தீர்க்காயுசு , சரம் திரமானால் 
மத்திம ஆயுசு , சரம் உபயமானால் அல்பாயுசு என்று அறிக . இந்த மூன்று 
வகையில் இரண்டு வகைகள் ஒன்றாக இருந்தால் பிரமாண ஆயுர்த்தாயம் 
என்று அறிக. இந்த மூன்று வகைகளும் வெவ்வேறு 

வேறு வகைகளாக இருந் 
தால் லக்கின ஓராலக்கினங்களினால் வந்த ஆயுர் தாயத்தை பிரமாண 
ஆயுர்த்தாயமாகக் கொள்க . மூன்றுவகையும் ஒரேவகையாக இருந்தபோது 
அற்பாயுள் என்று அறிக . 

" ஓராலக்நேய யோரேகம் அபரம் சசிலக்நயோ : 
லக்ராஷ்டமே சயோரந்யத் ஸம்வாதா தாயுருச்யதே 
த்வயோ ஸ்த்ரயாணாம் ஸம்வாதே ததேசா யுச்ச க்ருஹ்யதாம் 
பேதே பூர்வோக்தமே வாயு : ஸ்யாச்சராதி விபேத்தாம் " 

( கிரந்தாந்தரம் ) 
இலக்கினம் ஓராலக்கினம் , லக்கினம் சந்திரலக்கினம் , லக்கினாதிபதி அஷ்ட 
மாதிபதி இவைகளால் ( சராதி கிரமமாக ) ஏற்பட்ட ஆயுர்த்தாயத்தை 
இவற்றுள் இரண்டு மூன்றுவகையில் ஒரேவகையான ஆயுர்த்தாயம் ஏற்பட் 
டால் அவைகளை சமவாத ஆயுள் என்றும் , எல்லாம் வெவ்வேறு வகையாக 
இருந்தால் அவைகளை விசம்வாத ஆயுள் என்றும் அறிந்துகொள்ள 


வேண்டியது 


சரத்துடனே சரம் தீர்க்கர் திரந்தான்மத் திபமாம் 

சாற்று சரம் உபயமெனில் தான் அற்ப மாகும் 


630 


சாதக அலங்காரம் 


திரத்துடனே திரம் அற்பம் திரஞ்சர மத்திபமாம் 

திரத்தில்உப யந்தீர்க்கம் செழுங்கயற்கண் மயிலே 
வரத்தில் உப யத்துடனே உபயம் அற்ப மாகும் 

வரும்உபயம் சரமெனின்மத் திபமாகும் என்பர் 
உரத்துபயத் துடன் றிரமே தீர்க்கவய தாகும் 
ஓராசா ரந்தனிலே உரைத்ததிவை யாமே 

( சாதக சிந்தாமணி -152 ) 
சரம் சரமானால் தீர்க்காயுசு , சரம் திரமானால் மத்திமாயுசு , சரம் உபயமா 
னால் அற்பாயுசு , திரம் திரமானால் அற்பாயுசு , திரம் சரமானால் மத்திமாயுசு , 
திரம் உபயமானால் தீர்க்காயுசு , உபயம் உபயமானால் அற்பாயுசு , உபயம் 
சரமானால் மத்திமாயுசு , உபயம் திரமானால் தீர்க்காயுசு ஆகும் என்று ஓரா 
சாரம் என்னும் சோதிட நூலில் சொன்னது இவையாகும் . 
தேடுசன்ம லக்கினமும் ஓரையின் லக்கினமும் 

தெரிந்தபின்னர் அட்டமத்தோர் உதயவிரா சிக்கும் 
நீடுமதி லக்கினமும் அஷ்டமா திபன்றான் 

நின்றவிலக் கினத்துடனே நிகராகக் கண்டே 
நாடுமிந்த மூவகையும் உத்தமமாய் உறுமேல் 

நண்ணும் அற்ப வயதாமேல் மூன்றும் அற்ப மென்னில் 
பாடுறுமத் திமவயதாய் வகுக்குமிந்த மூன்றும் 
மத்திபமேல் தீர்க்காயுள் என்பர் இளமயிலே. 

( சாதக சிந்தாமணி -153 ) 
ஜனன லக்கினமும் ஓராலக்கினமும் கொண்டு ( முன்சொன்ன சராதி 
கிரமப்படி ஆயுள் நிர்ணயததைத் தெரிந்தபின்பு அஷ்டமம் ஜனனலக்கினம் 
இவைகளைக் கொண்டும் சந்திரலக்கினம் அஷ்டமாதிபதி இந்த ராசி இவை 
களைக்கொண்டும் ஆயுர்த்தாயத்தை அறிந்து இந்த மூன்று வகையிலும் 
தீர்க்காயுளாக இருந்தால் அற்பாயுள் என்றும் , மூன்று வகையிலும் அற்ப 
ஆயுளாக இருந்தால் மத்திமாயுள் என்றும் , மூன்று வகையிலும் மத்திமாயு 
ளாக இருந்தால் தீர்க்காயுள் என்றும் சொல்லுவார்கள் . 

சாதக சிந்தாமணி நூலுடையார் ஜயமுனி கொள்கைக்குச் சற்று 
மாறுபாடாக கூறியிருக்கின்றனர் . பலதீபிகை நூலுடையார் மதம் ஒரு 
வகையாக இருக்கின்றது . ஆதலின் இங்கு ஜயமுனிவர்மதத்தைத்தழுவியே 
சாதி கிரமமான ஆயுர்த்தாயத்தை அறிதல் சிறப்பாகும் . 

பல தீபிகை மதம் 
இலக்கினம் 

சந்திரலக்கினம் 
இலக்கினாதிபதி 

சந்திலக்கினாதிபதி 
இலக்கினாதிபதி 

அஷ்டமாதிபதி 
வராகமிகிரர் மதம் 

திரேகாணலக்கினம் 
இலக்கினம் 

நவாமிசலக்கினம் 
துவாதசாமிசலக்கினம் 


இலக்கினம் 


இலச்சினம் 


விளக்க விருத்தியுரை 

631 
ஜயமுனிவர் மதம் 
இலக்கினம் 

ஓராலக்கினம் 
இலக்கினம் 

சந்திரலக்கினம் 
இலக்கினாதிபதி 

அஷ்டமாதிபதி 
ஜாதக சிந்தாமணி மதம் 
இலக்கினம் 

ஓராலக்கினம் 
இலக்கினம் 

அஷ்டமம் 
சந்திரலக்கினம் 

அஷ்டமாதிபன் 
இந்த இராசி இவைகளைக்கொண்டு சாதி கிரம ஆயுர்த்தாயத்தை விர்ண 
பிக்கும்படி கூறுகின்றது , 

சராதி கிரம ஆயுர்த்தாய சக்கரம் 


இராசி ) இராசி 


ஆயுள் 


வருஷம் இலக்கினாதிபதி 


சரம் 

சரம் 
திரம் 

உபயம் 
திரம் உபயம் 

சரம் 

திரம் 
உபயம் திரம் 

உபயம் 
சரம் 


தீர்க்கத்தில் தீர்க்கம் 

மத்திமம் 

அறபம் 
மத்திமத்தில் தீரக்கம் 

மத்திமம் 

அற்பம் 
அற்பத்தில் தீர்க்கம் 

மத்திமம் 
அற்பம் 


100 
88 
77 
66 
55 
44 
33 
22 


சுபர்நோக்க 
சுபாம்சம் 
பாபாம்சம் 
சுபர்நோக்க 
சுபாம்சம் 
பாபாம்சம் 
சுபர்நோக்க 
சுபாம்சம 
பாபாம்சம் 


2 


21 


13 


11 


1 


முன்னே கூறியபடி சாதி சிரமங்களில் மூன்று வகைகளினால் 
ஏற்பட்ட ஆயுர்த்தாயம் : 
தீர்க்கம் ) 1- ஆகவரின் 

100 மத்திமம் ) 1- ஆகவரின் 
தீர்க்கம் அற்பாயுள் 100 மத்திமம் மத்திமாயுள் 66 
தீர்க்கம் 

100 மத்திமம் 

66 | 


66 


8-300 = 0 


3-198 = 66 


தீர்க்கம் 
தீர்க்கம் 
மத்திமம் 


1 - ஆசவரின் 100 
தீர்க்காயுள் 100 

66 


மத்திமம் ) 1 -ஆகவரின் 
மத்திமம் , மத்திமாயுள் 
தீர்க்கம் 


66 
66 
100 


3-266 = 88 


3+ 132 = 44 


632 

சாதக அலங்காரம் 
தீர்க்கம் ) 1- ஆகவரின் 100 

மத்திமம் ) 1 - அசுவரின் 
தீர்க்கம் , தீர்க்காயுள் 100 மத்திமம் மத்திமாயுள் 
அற்பம் 

83 

அற்பம் 


66 
66 
38 


8--165755 


அற்பம் 
அற்பம் 
அற்பம் 


8 + 233 = 77 
1 - ஆகவரின் 33 
தீர்க்காயுள் 33 

33 


அற்பம் 
அற்பம் 
தீர்க்கம் 


1 - ஆகவரின் 
மத்திமாயுள் 


83 
83 
100 


99 


3--166 = 55 


அற்பம் 
அற்பம் 
மத்திமம் 


1 - ஆகவரின் 
மத்திமாயுள் 


88 
33 
66 


தீர்க்கம் 1 - ஆகவரின் 100 
மத்திமம் , தீர்க்காயுசு 66 

33 


அற்பம் 


3--132 = 14 

3 + 199 = 66 
இவ்வகையாக சராதி கிரமசுத்த ஆயுர்த்தாயத்தை நிர்ணயித்தல் வேண்டும் . 

குறிப்பு : - இந்த முறையில் மத்திம ஆயுள் விஷயத்தில்மட்டும் அற்ப , 
மத்திம , தீர்க்காயுர் தாயத்திற்கு மத்திமாயுளாகவே ஏற்பட்டிருப்பதையும் ,, 
ற்பத்தில் தீர்க்க மத்திமாயுளாகவே ஏற்பட்டிருப்பதையும் , தீர்க்கத்தில் 
அற்பம் , தீர்க்காயுளாகவே ஏற்பட்டிருப்பதையும் அறிஞர்கள் ஆழ்ந்து 
நோக்குதல் வேண்டும் மூன்று வகையிலும் தீர்க்காயுளாகவரின் அதை 
அற்பாயுள் எனவிடுத்து , ஏனையவற்றின் மூன்று வகை ஆயுர்த்தாயங்களை புங் 
கூட்டி , மூன்றினால் வகுத்த ஈவே ஆயுர்த்தாய வருடங்களாகும் . இதனால் 
எத்தனை வகையில் ஆயுர்த்தாய நிர்ணயஞ் செய்யப்படுகின் றதோ அத்தனை 
யும் கூட்டிவைத்து நான்கு வகையில் ஏற்படின் நான்காலும் , ஐந்து ஆறு 
இப்படி எத்தனை வகையில் ஏற்படுகின்றதோ அத்தனை எண்களாலும் 
வகுத்த பலம் சுத்தாபுர்த்தாயம் என்னப்படும் . 

சராதி கிரம ஆயுர்த்தாயம் 

பராசர ஓரையின்படி 
லக்நேசாஷ்டம நாதாப்யாம் ஆயுர்த்தாயம் விசித்தயேத் 
தீர்க்கமத்யால் பயோகத்வம் யதாவத் கததோமம 
சரேசரேஸ்தி தெளத்வௌச லக்நரந்தராதி பௌயதி 
பூர்ணாயுர்யோகோ விக்ஞேயோ நிர்விம்சகம் த்விஜோத்தம. 
ஸ்திரர்ஷே லக்நநாதோஹி லயேசேத்வ த்வபேஸ் திதே 
ததாயு பூர்ணயோகச்ச ஸபவேத் கணிதாக்ரணீ: 
தந்வதீசே ஸ்திதேத்வத்வே ஸ்திரஸ்தேச லயாதிபே 
பூர்ணாயுர்யோகோ விக்ஞேயோ நிர்விம்சகம் த்விஜோத்தம . 
அதா அதஸம்ப்ர வக்ஷ்யாமி மத்யாயுர்யோக முத்தமம் 
சரேலக்காதி பேவிப்ர ஸ்திரேரந்த்ர பதிர்யதி 
விபர்யயேவா மத்யாயுர் த்வௌத்வந்த்வே மத்யமாயுஷ 8 
அதுசால் பாயுர்யோகஞ்ச தவாக்ரே கதயாம்யஹம் . 


விளக்க விருத்தியுரை 


633 


அங்காதீசச் சரேயஸ்ய த்வம்த்வபே ரந்தரராயகே 
விபரீதோபி ஸ்வல்பாயுர் நீர்விம்சகம் த்விஜோத்தம 
ஸ்திரேஸ்திரே ஸ்திதேத்வௌச லக்நார்த்ராதி பௌத்விஜ 
ஸ்வல்பாயுஸ்த த்ரவிக்ஞேயம் ஸ்ருஷ்டிகர்த்ரா ப்ரணோதிதம் . 

இச்சுலோக அர்த்தத்தை கீழ்கண்ட சக்கரத்தினால் அறியவும் . 


சுலோகார்த்த சக்கரம் 


நீர்க்காயு மத்திமாயு 

அல்பாயு 
லக்கினேசன் சரம் 1 லக்கினேசன் - சரம் 1 லக்கினேசன் - சரம் 
1 அஷ்டமேசன் - சரம் 2 அஷ்டமேசன் - திரம் 3 அஷ்டமேசன் -உபயம் 
தீர்க்காயு மத்திமாயு 

அல்பாயு 
2 லக்கினேசன் - திரம் 2 லக்கினேசன்.திரம் 2 லக்கினேசன் - திரம் 
3 அஷ்டமோன் - உபயம் 1 அஷ்டமேசன் - சரம் 2 அஷ்டமேசன் - திரம் 
தீர்க்காயு மத்திமாயு 

அல்பாயு 
3 லக்கினேசன் - உபயம் 3 லக்கினேசன் - உபயம் 3 லக்கினேசன் - உபயம் 
2 அஷ்டமேசன் - திரம் 3 அஷ்டமேசன் - உபயம் 1 அஷ்டமேசன் - சரம் 


எண் குறிப்பு : -1 - சரம் , 2 - திரம் , 8 - உபயம் என்பன . 


லக்நேசா தஷ்டமேசாக் யோகைக : சதிதோத்விஜ 
ஹோராலக்காப்யாம் த்விதியம் யோகமேவ விந்தயேத் 

த்ருதியம் லக்சசர்த்பாப்யாம் சிந்தநீயம் ஸதாத்விஜ . 
என்றதால் , இலக்கினாதிபதி அஷ்டமாதிபதி , லக்கினம் ஓாலக்கினம் , 
லக்கினம் சந்திரலக்கினம் இவைகளால் சராதி கிரம ஆயுர்த்தாயம் நிர்ண 
பித்தல் வேண்டும் . 

சராதி கிரமாயுசு 

[ ஜயமுனி மதப்படி மற்செருவகை ) 
லக்நேச ரர்த்ர பத்யோச்ய ராத்ர ரந்த்ர பயோஸ்ததா 

சந்த்ர சந்த்ர பத்யோச்ய சூத்மாத்யம் ப்ரயோஜயேத் . ( காரிகை ) 
இலக்கினாதி அஷ்டமாதியினாலும் , அஷ்டமஸ்தானம் அஷ்டம ஸ்தானாதி 
பதியினாலும் , சர்திரலக்கினம் சந்திரலக்கினத்திற்கு அஷ்டம ஸ்தானத்தி 
னாலும் சராதி கிரமாபர்த்தாயத்தை அறிதல் வேண்டும் . 

கவனிப்பு : - இலக்கினாஷ்டமாதிபதி இருவரும் ஒரே கிரகமானால் 
லக்கினாதிபதி இருந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியை ரந்த்ராதி (அஷ்டமாதி ) 
பதியாக அறிதல் வேண்டும் . அவனும் தானேயானால் ஓரா லக்கினத்திற்கு 
அஷ்டமாதிபதியைக் கொள்ளுதல் வேண்டும் என்ப . 

சராதி கிரமாயுர்த்தாயம் தீர்க்கம் , மத்திமம் , அற்பத்தில் ஓர் முக்கிய 
கவனிப்பு இருக்கின்றது . அதாவது : லக்கினம் ஓாலக்கினம் சாமானால் 

80 


684 


சாதக அலங்காரம் 


தீர்க்காயுசு , இதன் வருடம் -100 . இதில் ஷ இரண்டு லக்கினமும் ஜனன 
காலத்தில் முதல் பாகையிலிருந்தால் 100- வருடம் ஆயுள் பிரமாணமாகும். 
கடைசி பாகையில் 30 - ல் இருந்தால் தீர்க்காயுள் பிராம்பமாத்திரம் உண் 
டாகும் . மத்தியபாகையில் 15 - ல் இருந்தால் திரயராசிகமூலமாக ஆயுள் 
பிரமாண ததைத் தெரிர்துகொள்ளுதல் வேண்டும் . இந்தப்படியே மத்திம 
அற்பாயுள் முதலியவற்றிற்கும் அறிந்துகொள்க . 

உதாரணம் : - இலக்கினாதிபதி சரம் , அஷ்டமாதிபதி சரம் , ஆகவே 
தீர்க்காயுள் வருடம் -100 . லக்கினாதிபதி ஸ்புடம் 3 20-0 , அஷ்டமா திபதி 
ஸ்புடம் 0-15-0 , இதற்கு அநுபாதம் ( திரயராசிகம் ) செய்முறை , லக்கினாதி 
பதிக்கு 50 - வருடம் , அஷ்டமாதிபதிக்கு 50 -வருடம் ஆபோகித்துக்கொள்க .. 
பின்பு 30 -பாகைக்கு 50 - வருடம் ஆனால் 25 , 20 -பாகைகளுக்கு எத்தனை 
வருடம் என்று அறிதல் வேண்டும் . 50 - 30 = 1- வருடம் , மீதம் 20x12 = 
240-30 = 8 - மாதம் ஆகவே பாகை 1 - க்கு 1 - வருடம் 8 - மாதம் ஆபிற்று . 
1-8-0 x 25 = வருடம் 41-8-0 , 1-8-0X 20 = 33-4-0 ஆக வருடம் 75-0-0 
ஆதல் அறிக . அல்லது லக்கினாதிபதி அஷ்டமாதிபதிகளின் பாகைகளைக் 
கூட்டி வைத்துக்கொள்க . அதனால் ஆபுள் பிரமாணவருடத்தைப் பெருக்கி 
60 - ஆல் ( இரண்டு ராசியிலிருந்த இரண்டு கிரகங்களால் ஏற்பட்ட ஆயுள் 
ஆதலால் இரண்டு ராசிககுரிய 60 பாகைகளால் ) வகுத்து வரும் ஈவு ஆயுள் 
பிரமாணமாகும் . உதாரணம்:- லக்கினாதிபதி பாகை -20 அஷ்டமாதிபதி 
பாலை- 5 ஆச -45 . மேற்படி ஜாதகம் தீர்க்காயுசு வருடம் .100 இதை 
45 - ஆல் பெருசா , 4500-60 - ஆல் வகுக்க ஈவு ஆயுர்த்தாயம் வருடம் -75 
ஆகும் , இப்படியே மத்திமாயுசுககு 77 - ஐ வைத்தும் , அற்பாயுசுக்கு 33 - ஐ 
வைத்தும் பெருக்கி 60 - ஆல் வகுத்துக் காணுதல் வேண்டும் . ( 711 ) 
பெறுந்திரிகோணங்களிற்கேந் திரத்தில் நல்லோர் நிற்க 

பின்னுஞ்சன் மாதிபன்பொன் னுடன் நான்கில் நிற்க 
உறுவது நூறு ஆண்டு அளவும் உலகில் மிகவாழ்வர் 

உற்ற சன்மம் ஓரெட்டா திபனுமுடன் கூடி 
மறுவுற ஆறாம் இடத்தில் சனி பார்க்க நிற்கில் 

வாலையிலே அரிட்டம் என வேவழுத்தல் ஆகும் 
சிறுகுழவி இலக்கினத்தில் சேய் எட்டில் திங்கள் 

செறியும் இரு வரைக்காரி தெரிசிக்கில் அரிட்டம் . 
( இ - ள் ) இலக்கினத்திற்கு ஐந்து ஒன்பதாமிடங்களாகிய திரிகோணத் 
சிலும் , ஒன்று நான்கு - எழு -பத்து இடங்களாகிய கேந்திரத்திலும் சுபக் 
கிரகங்கள் இருக்க , மற்றும் லக்கினாதிபதி குருவுடன் சேர்ர்து நான்காம் 
வீட்டில் இருக்கப் பிறந்தவன் நூறுவருடம் வரையில் இந்நிலவுலகத்தில் 
வாழ்ந்திருப்பான் . இலக்கினத்திற்கு அதிபன் , அஷ்டமத்திற்கு அதிபன் 
ஆகிய இவர்கள் ஒன்றாய்க் கூடி ஆறாம் வீட்டில் சனியினால் பார்க்கப்பட்டு 
இருந்தால் இள மவயதிலேயே அரிட்டம் உண்டாகுமென்று சொல்ல 
வேண்டும் . பிறந்த குழந்தையின் இலக்கினத்தில் செவ்வாயும் , எட்டாம் 
வீட்டில் சந்திரனும் இருக்க இவர்கள் இருவரையும் சனி பார்த்தால் 
அரிஷ்டம் உண்டாகும் எ - று . 

( 712 ) 


விளக்க விருத்தியுரை 


635 


ண 


மானிடருக்கு அயன்விதித்த ஆண்டை மூன் றாக்கின் 

வருமுப்பான் மூன்றாகும் அஃது அற்பம் என்ப 
தானறுபத் தாறாமத் திமந்தீர்க்கம் இதன் மேல் 

தாழ்வு அறமுன் வகுத்திடுபங்கு ஒனறினை மூன்று ஆக்கில் 
பான் மொழியாய் பன்னொன்று ஆம் பங்கு ஒன்று தனக்கே 

பகர்ந்திடுவாய் அற்பத்தில் அற்பமத்யந் தீர்க்கம் 
ஆனமத்யந் தீர்க்கத்தை இவ்வாறே பிரித்து 

அறிந்திடுநீ அவரவர்கள் ஆயுளினைக் கண்டே . 

இ - ள் ) மக்களுக்கு நான் முகப் பிரமன் நியமித்த ( ஆயுள் பிரமான 
வருடம் நூற்றினை ) மூன்று பங்காகப் பிரிக்க முப்பத்தி மூன்று வருடங்கள் 
ஆகும் . அஃது அற்பவயது எனப்படும் . மத்திம வயது வருடம் அறுபத் 
தாறு , நீர்க்க வயது வருடம் நூறு ஆகும் . இதற்குப்பின் பகுதத பங்கு ஒவ் 
வொன்றையும் மும்மூன்றாகப்பிரித்து , அங்ஙனம் பிரித்த பாகம் ஒன்றுக்ரு 
அற்பத்தில் அற்பம் , அற்பத்தில் மத்திமம் , அற்பத்தில் தீர்க்கம் என்றும் , 
மற்றும் மத்தியந் தீர்க்கத்தையும் இவ்வடைவே பகுத்தும் அவரவர்களின் 
ஆயுட்பிரம 

பிரமாணத்தை அறிதல் வேண்டும் எ - று . 

வி - ரை ) இதன் விரிவை முன்கூறிய 20 - வது செய்யுள் விருத்தியின் 
கீழ் சக்கரத்தில் நன்கு விளக்கிக் காட்டப்பட்டு இருத்தலின் ஆண்டு 
அறியவும் . 

க்ருதத்ரே தாத்வாபரேஷ அமிர்தாயுர் பவிஷ்யதி 

சதவிம்சதி பூர்ணாயு : ந்யூசமேவா திகம்பஹி . ( விருத்த பராசரர் ) 
கிரேத , திரேத , துவாபர யுகங்களில் அமிர்தாயுர்த்தாயம் வருஷம் -120 
என்ப ; இதற்குக் குறைந்த ஆயுளேயன்றி உயர்ந்த ஆயுள் கிடையாது . 

பூர்ணாயுள் மூவகைப்படும் என்பது 
ஆயுர்யோகாஸ் த்ரிதாப்ரோக்தா ஸ்வல்பமத்ய சிராயுஷ : 
த்வாத்ரிம் சாத்பூர்வம் அல்பாயுர் மத்யமாயுஸ்ததோ பவேத் 

(சர்வார்த்த சிந்தாமணி ) 
ஆபு - அற்பாயுசு என்றும் , மத்யமாயுசு என்றும் , பூர்ணாபுசு என்றும் இப்படி 
மூன்று விதமாகச் சொல்லப்படும் . அவற்றுள் 32- வருடம் அற்பாயுளாகும் . 

ஸப்த த்யாப்ரோக்தாம் பூர்ணம் " எனவே 70- வருடத்திற்குமேல் 
பூர்ணாயுள் என்று அறியவும் . இதனால் சர்வார்த்த சிந்தாமணி நூலுடையார் 
மதம் 32 - வரை அற்பாயும் என்றும் , 70 - வரை மத்திமாயுள் என்றும் , 100 
வரை தீர்க்காயுள் என்றும் அறியப்படுகின்றது . 

எனை யோர் மதம் 100 - வருடம் என்றும் , 120 - வருடம் என்றும் இரு 
திறப்பட்டிருக்கின்றது . இவற்றுள் தசாபுத்தி 120 - வருடமெனவும் , கால 
சக்கரம் 118- வருடமெனவும் கூறாநிற்கும் . எது எப்படியாயினும் இந்நூலா 
சிரியர் மதம் பரமயுள் -100 என்பதேயாம் . இங்கு ஆயுர்த்தாயம் என்னும் 
விஷயத்தைப்பற்றி சுருதி யுகதி அநுபவ வாயிலாக சிறிது விளக்கப்படும் . 
இதனை சோதிட ஞான சூக்கும தரிசிகள் நன்கு காய்ந்து உண்மை 


1 


1 


இது நம் 


6.6 

சர்தக அலங்காரம் 
புணர்தல்வேண்டும் . கூடியமட்டும் இவ்விஷயத்தை மிகவும் சுருக்கமாக 
எடுத்து விளக்குவேமாக . 

ஆயுள் தாயம் 
இவ்வடமொழித்தொடர் ஆயு : + தாயம் , என்று பிரிக்கப்படும் . ஆயு : 
என்பதற்கு ஜீவன் , பிராணன் , ஜீவிதகாலம் என்றும் , தாயம் என்பதற்குக் 
கொடுப்பது என்றும் அர்த்தமாகும் . எனவே ஜீவன் தேசத்தோடு கூடி 
வாழ்ந்திருக்கும் கால அளவுக்கு ஆயுர்த்தாயம் என்று பெயர் . 
தாய்மொழியில் வயது வாழ்நாள் என்று வழங்கப்படும் . சரீரத்தில் உயிர் 
இயங்கப்பெறும் காலமென்பது இதன் சிறந்த பொருளாகும் . 

ஆயுள் = வாழ்நாள் ; அல்லது ஜீவியகாலம் , தாயம் = டரிமை எனவே 
ஆயுளின் உரிமை ; அல்லது சம்மந்தமெனினும் ஒக்கும் . “ பாபீ ராசிபு : 
சுகிரதீ சதாயும் " என்ற சுருதி வசனத்தின்படி ஆயுளே பாபமென்றும் , 
போகமே மாரகமென்றும் அறியப்படும் . சுகிர்த- ( புண்ய ) த்தினால் தன் 
சுகார்த்திகளை உடையவர்கள் சீக்கிரம் மரணமடைவர் என்றும் , பாபத்தி 
னால் கொடிய செய்கைகளைப் புரிபவர்கள் அதிககாலம் இருப்பரென்றும் , 
அர்த்த காமங்களை விட்டவர்கள் அமிர்தத்துவத்தைப் பொருந்துவர்கள் 
என்றும் , கூறும் வேதாந்த கூடார்த்தத்தை வேதாங்கமான சோதிட சாஸ் 
திரம் தெரியசசெய்கின்றது . பாசாதிமுனிவர் மதங்களில் இப்படிப்பட்ட 
சூரிய சூசக பாவங்கள் கூடமாக - (இரகசியமாக ) இருத்தலினால் சோதிட 
சாஸ்திரத்தின் பூர்வாசாரியர்களாகிய புத்திமான்கள் இவற்றைச் சற்குரு 
முன்னிலைபில் கேட்டு கோப்பியமாக - ( மறைவாக ) வைத்துக்கொண்டே 
கால நிர்ணயத்தில் புத்தியைச் செலுத்தி இருக்கின்றார்கள் என்பது நன்கு 
விளங்கும் . 

செய்ததீ வினையி னோடு நல்வினைப் பயன்கள் தீர்ந்தால் 

எய்திய புவியிற் றத்தம் வினைவழி யெடுப்பன் சென்மம் . 
என்ற மச்சபுராணத்தின்படி வினைப்பயனால் தேகம் உண்டாகின்றது . 
ஜீவான்மா தேகத்தோடு கூடியிருந்து பயனுகர்ச்சியை அடைவதற்கே 
வாழ்காள் என்று பெயர் . வினைப்பயனை அடைந்து தேகத்தைவிட்டு நீங்கப் 
பெறுவதற்கே மரணமென்றுபெயர் . இதனாலும் ஜீவான்மாவானது வினைப் 
பயனால் உண்டான தேகத்திலிருந்து இயக்கும் காலமான ஆயுளுக்குப் 
பாபமென்பதும் , தேகத்தைவிட்டு நீங்கும் காலத்திற்கு போகமென்பது 
பொருத்தமாக இருக்கின் றதை விவேசிகள் அங்கீகரிப்பார்கள் , 

மற்றும் சோதிட சாஸ்திரங்களில் ஒன்பதாமிடத்தைப் பூர்வ ஜன்ம 
விஷயங்களை உணர்த்தும் ஸ்தானமென்று கூறப்பட்டிருக்கின்றது . இது 
பற்றியே இந்த ஒன்பதாமிடம் தர்மஸ்தானமென்று சொல்லப்படுகின்றது 
தர்மத்திற்கு எதிர்மொழி அதர்மமாகும் . தர்மத்திற்கு அதாவது புண்ணியத் 
திற்கு விய- ( விரய ) ஸ்தானமான 8 - ஆமிடம் அதர்மஸ்தானமாகும் . அதாவது 
பாபஸ்தானமாகும் . இப்படியே வினைப்பயனால் தேகத்தையடைந்த ஆன்மா 
தேகத்தோடு கூடி இன்பத்தை அடையும் விஷயத்தை உணர்த்தும் ஸ்தா 
னம் கான்காம் இடம் . அவ்வித இன்பத்திற்கு வியஸ்தானம் மூன்றாம் 
டமாகும் . சவே மூன்றாமிடமும் புள்ஸ்தானம் என்று பெயர் .. இந்த 


தும் 


விளக்க விருத்தியுரை 


637 


காய 


3-8 - ஆம் இடங்களாகிய ஆயுள்ஸ்தானங்களுக்கு வியஸ்தானங்களாகிய 2-7ம் 
இடங்கள் மாரக ஸ்தானங்களாகும் . ஆதலால் ஆயுள்ஸ்தானம் என்பது . 
ஆயுளைக் கொடுக்கும் ஸ்தானமென்றும் , மாரகஸ்தானமென்பதை ஆயுளைக் 
கெடுக்கும் ஸ்தானம் என்றும் அறிதல்வேண்டும் . ஆயுளை மூன்றுவிதமாகப் 
பகுக்கப்பட்டு இருக்கின்றன . அவை அற்பாயுள் மத்திமாயுள் தீர்க்காயுள் 
என்பவைகளாம் . மக்களுக்குப் பிரமதேவனால் விதிக்கப்பெற்ற ஆயுள் காலம் 
நூறு வருடம் என்று இந்நூல் ஆசிரியர் வசனத்தினால் நன்கு அறியப்படும் . 
இதனை மானிடற்கு வயது ஏறல்ல தில்லை என்ற கபிலர் அகவற்பாவினா 
லும் அறியலாம் . அங்ஙனமானால் நூறு வருடத்திற்கு மேல் மக்கள் ஜீவித்து 
இருக்க முடியாதோ எனின் ? ஜீவித்திருக்க முடியும் . அங்ஙனஞ் ஜீவித்து 
இருப்பது அமிர்தாயுள் முறையைச் சார்ந்ததாகும் . அற்ப மத்திம பூரணாயுள் 
என்பது சாதாரண மிதாயுள் என்றும் , அதற்குக் காலவரையறை நூறு 
வருடமென்றும் , பூரணாயுளுக்கு மேற்பட்டது அமிர்தாயுள் என்றும் , அதன் 
காலவரையறை நூற்றுக்குமேல் என்றும் , சோதிட பல சாஸ்திரமாகிய 
ஜாதக ஸ்கந்தங்களால் நன்கு அறியலாம் . மக்களின் ஆயுள் நீட்சிக்குள் 
குறைவிற்குஞ் சுவாசம் - ( பிராணவாயுவே ) முக்கிய காரணமாகும் . 
கற்பஞ் செய்துக்கொண்டவர்களும் , பிராணாயாமம் பழக்கமுடையவர்களும் 
மிதாயுட் காலத்திற்குமேல் ஜீவித்திருப்பார்கள் . 

" பெருமலை விடரகத் தருமிசைக் கொண்ட 
தீங்கனி குறியா தாதகின் அகத்தடக்கிச் 

சாதல் நீங்க எமக்கீந் தனையே . ” 
என்ற புறநானூற்றில் வரும் ஒளவையார் பாடலால் ஒளவையாருடைய தேக 
மெலிவைக் கண்டிரங்கி , அதிகன் என்னும் அரசன் கொடுத்த கருநெல்லிக் 
கனியை வாங்கி உண்டு காயசித்திப் பெற்று நீண்டநாள் வாழ்ந்திருந்தனர் 
என்பதை அறியலாம் . மக்களுக்குத் தினமொன்றுக்கு இயல்பாக எழுகின்ற 
21,600-சுவாசங்களையும் திருமூலர் பிராணாயாமப் பழக்க ( யோகாப்பியாச ) த் 
தினால் தினமொன்றுக்கு 700 ஆக அடக்கி மூவாயிரம் வருடம் உயிரோடு 
இருந்ததையும் அறியலாம் . மகரிஷிகளும் இங்ஙனமே ஆயுள் நீட்சியைப் 
பெற்றனர் . இவ்வித ஆயுள் நீட்சியைப்பற்றி சோதிட சாஸ்திரத்தில் சில 
விதிகள் கூறப்பட்டுள்ளன . அவைகளுள் , 

ஐம்பது மால் புகர்பொன்விது தமதுவர்க் கோத்தமத்தில் 
ஆகமற்றோர் திரமாகில் ஆண்டொரைந் நூறு அருணன் 
உம்புகர்பொன் வைசேடி காங்கிசமாகித் திரத்தில் 

உற்றிட மற்றவர் உபயம் உறிலயுகப் போக்குளதே. 
என்ற குமாரசுவாமீய வசனத்தின்படி வெகு ஆயுள் முதலியவற்றின் கிரக 
நிலைகளை அறிந்துகொள்ளவும் . தசரத சக்கரவர்த்தியார் அறுபதினாயிர 
வருடமும் , ஸ்ரீராமமூர்த்தி 11 - ஆயிரம் வருடமும் உலகபரிபாலனஞசெய்த 
விஷயம் இதிகாசத்துள் ஒன்றாகிய இராமாயணத்தினால் அறிந்துயயலாம் . 
இவ்வித புள் நீட்சிக்குக் காரணம் சுவாசமே எனறும் , அதற்கு முச்சிய 
காரணம் ஜனனகால கிரகநிலைகளேயென்றும் இதனால் விளங்காநிற்கும். 

“ ச்ருதத்ரேதா த்வாபரேஷு அஸ்திகா ப்ராணஸந்ததில் 
அமிர்தாயுர் பவேத்தேஷாம் அர்சமாச்ர யதேசலௌ . ” 


638 


சாதக அலங்காரம் 


33- வரை 


21 


ஹாரீதஸமிருதியில் கிரேத திரேத துவாபர யுகங்களில் மக்கள் அஸ்தி 
எலும்பு ) நசிக்கும்வரையில் ஜீவித்திருப்பார்கள் என்றும் , அவர்களுக்கு 
அமிர்தாயுர்த்தாயம் உண்டாகுமென்றும் , கலியுகத்தில் மக்கள் அன்னாதி 
கள் புசிக்கும் வரைக்குமே ஜீவித்திருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருத் 
தலின் , இங்கு நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் மிதாயுள் 
என்பதைப் பற்றியேயாகும் . 
அற்பாயுள் வருடம் 

1 - முதல் 
மத்திமாயுள் வருடம் 

33 - முதல் 

66 - வரை 
தீர்க்காயுள் வருடம் 

66 - முதல் 100 - வரை 
நூறு வருடம் மிதாயுர்த்தாயம் என்றும் , நூற்றுக்கு மேற்பட்ட வருடம் 
அமிதாயுாத்தாயம் என்றும் அறிக . 
அற்பத்தில் அற்பாயுள் 

வருஷம் -11 
அற்பத்தில் மத்திமாயுள் 

22 
அற்பத்தில் தீர்க்காயுள் 

33 
மத்திமத்தில் அற்பாயுள் 

44 
மத்திமத்தில் மத்திமாயுள் 

55 
மத்திமத்தில் தீர்க்காயுள் 

66 
தீர்க்கத்தில் அற்பாயுள் 

77 
தீர்க்கத்தில் மத்திமாயுள் 

88 
தீர்க்கத்தில் தீர்க்காயுள் 

100 
தசாயுர்த்தாயம் வருஷம் 120 - ஆகவும் , காலசக்கராயுர்த்தாயம் 118- எனவும் 
சோதிட சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருப்ப , தீர்க்காயுள் காலவரையறை 
120 அல்லது 118 ஆச கூறவேண்டியது நியாயமாகும் . 

அதைவிட்டு ஆசிரியர் நடராஜனாரவர்கள் 100 என்று கூறியிருப்பது 
என்னையெனின் ? மக்களில் பெரும்பாலோர் ( நூற்றுக்குத் தொண்ணூற் 
றைந்து வீதம் ) 100 - வருடத்தின்மேல் ஜீவித்திருப்பது அரிதினும் அரிது 
ஆகலின் இக்கனம் கூறியிருக்கின் றனர்போலும் . இரத ஆயுர்த்தாயம் எழு 
வகைப்படும் என்று சோதிட சாஸ்திரங்களில் சொல்கப்பட்டிருக்கின்றது . 
அஃது வருமாறு : 

சாதகம் ஆயுர்த்தாயஞ் சாற்றிடின் நிசர்க்கத்தோடு 
ஏதமில் பயிண்டிகம்பங் கிசங்கிர ணத்திலே 
சேதமில் காலசக்ரர் திசைபட்ட வர்க்கமூர்தான் 
பேதமில் எழுவாக்கத்தால் பேசுவ தாயுளென்பர் . 
இலக்கினம் பெலக்கின் அங்சம் இரவிக்குப் பயிண்டிகர்தான் 
கலக்கமா மதிநைசர்க்கங் கணக்கற்கே கிரணஞ்சேய்க்குத் 
துலங்குறும் அட்டவர்க்கஞ் சுங்கற்குக் காலச்சக்ரம் 

மலக்கமில் சனிதனக்கு மாதசை யாகுமாதோ . 
என்ற தில்லைநாயகனார் சாதக சிந்தாமணி வசனத்தின்படி 1 - வது நைசர்க் 
கிக ஆயுர்த்தாயம் , 2 -வது பிண்டாயுர்த்தாயம் , 3 - வது அபிசாயுர்த்தாயம் , 
4 - வது கிரணாயுர்த்தாயம் , 5 - வது காலசக்ராயுர்த்தாயம் , 6 - வது தசாவர்த் 
தாயம் , 7 - வது அஷ்டவர்க்காயுர்த்தாயம் என எழுவசைப்படும் . 

. 


லை 


விளக்க விருத்தியுரை 

639 
இலக்கினம் பலமாபிருந்தால் 

அமிசாயுர்த்தாயமும் 
சூரியன் பலமாயிருந்தால் 

பிண்டாயுர்த்தாயமும் 
சந்திரன் பலமாயிருந்தால் ரைசர்க்கிக ஆயுர்த்தாயமும் 
புதன் பலமாயிருந்தால் 

கிரணாயுர்த்தாயமும் 
செவ்வாய் பலமாயிருந்தால் அஷ்டவர்க்காயுர்த்தாயமும் 
சுக்கிரன் பலமாயிருந்தால் 

காலசக்கிராயுர்த்தாயமும் 
சனி பலமாயிருந்தால் 

மகாதசாயுர்த்தாயமும் 

முக்கியமாகும் . 
இந்த எழுவகையில் இரண்டு அல்லது மூன்று வகையில் பலம் ஏற்பட் 
டிருந்தால் அவ்வித இரண்டு மூன்றுவகை ஆயுர்த்தாயங்களைக் கணித்து 
2-அல்லது 3 - ஆல் வகுத்துக் நண்டதே சுத்தாபுர்த்தாயம் என்னப்படும் . 
மேற்காட்டிய இரண்டு செய்யுள் களில் 2 - வது செய்யுளின்பின் இரண்டு 
அடிகளைப் பாடபேதமாக திருத்திக் காட்டப்பட்டுள்ளது . 

ஆயுர்த்தாயம் முன்னே கூறியபடி எண்வகைப்படினும் சோதிடவல்ல 
வர்களாகிய மய , யவன , மணித்த , ஜீவசயம் , சித்தசேன , வராகமிகிரராதி 
யோர் , அவற்றுள் பி : தானமாக 1 - வது நைசர்க்கிக ஆயுர்த்தாயத்தையும் , 
2 - வது பிண்டாயுர்த்தாயத்தையும் , 3 - வது அமிசாயுர்த்தாயத்தையுமே 
சித்தாந்தப்படுத்தி இருக்கின்றார்கள் . 
இதனை , பாருலகில் சாதகருக்கு ஆயுர்த்தா யந்தான் 

பண்புடைய சத்தியா சார்சித்த சேனர் 
பேருடைய வாதராயணர் தெய்வ சுவாமிப் 

பெருமணித்த ஆசாரி மயன்பட்டோத் பலராங் 
கூறும்யாவ நாசாரி இவர்கள் எண்மருந்தான் 

குலவுதர்க்க வாதமுடன் மறைமுதல் சம்மதியாய்ச் 
சீருடனே மூன்றுவகை ஆயுர்த்தா யந்தான் 

செப்பியதோர் வடமொழியைச் செந்தமிழால் சொல்வாம் . 
நில உலகத்தின்கண் பிறந்த மக்களின் வாழ்நாளின் எல்லையாம் 
ஆயுர்த்தாயத்தை சிறந்த நற்குணம் வாய்ந்த சத்தியாசாரியர் , சித்த சேனா 
சாரியர் , வாதராயணாசாரியர் , தெய்வசுவாமியாசாரியர் , மணித்த ஆசாரியர் , 
மயாசாரியர் . பட்டோத்பல ஆசாரியர் , யவநாசாரியர் ஆக இந்த எட்டு 
ஆசாரியர்களும் நியாயவாதத்துடன் , சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூற் 
களுக்கு ஒப்பாக சிறந்த மூன்று விதமான ஆயுர்த்தாயங்களை , ஆரிய மொழி 
யில் அருள் செய்திருப்பதை அமிர்தினு மினிய நம் தாய்மொழியாகிய 
சிறந்த தமிழ்மொழியில் கூறுவாம் . 

எனவரும் சாதக சிந்தாமணி எட்டாம்பாகச் செய்யுளின் படி நன்கு 
அறியலாம் . இம்முறையின்படி ஆயுர்த்தாய நிர்ணயஞ் செய்வது சுலப சாத் 
தியமான சாரியமல்ல . இது மிக்க கணிதப் பிரயாசையின்மீது அறிதற் 
குரியது ஆகும் . இம்முறைக்கு கிரகஸ்புடம் , பாவகஸ்புடம் , கிரகங்களின் 
இடம் , திக்கு , காலம் , சேஷ்டை , நிசர்க்கம் , பார்வை என்னும் சட்பல நீர் 
ணயம் முதலிய அரிய பெரிய கணிதங்கள் அவசியம் வேண்டற்பாலது .. 


வா 


640 

சாதக அலங்காரம் 
ஒரு ஜாதகத்தில் சட்பல கணிதத்தின்படி லக்கினம் பலமுடையதாய் 
இருந்தால் அமிசாயுர்த்தாயமும் , சூரியன் பலவானாயிருந்தால் பிண்டாயுர்த் 
தாயமும் , சந்திரன் பலவானாபிருந்தால் ரைசர்க்கிக ஆயுர்த்தாயமும் பிர 
தானமென்று முன்னரே கூறப்பட்டிருப்பதனால் அறிந்துகொள்ளலாம் . 
ஒரு ஜாதகத்தில் இம்மூவசை ( இலக்கினம் - ரவி - மதி ) க்கும் சட்பலத்தில் பல 
சாம்யமுண்டாயின் , அதாவது மூன்றும் பல பிண்டத்தில் சரியாக இருந் 
தால் மூன்று வகை ஆயுர்த்தாயத்தையுங் கணித்து ஒன்றாகக் கூட்டி 3 - ஆல் 
வகுத்துக் கண்டது ஸ்புடாயுர்த்தாயமாகும் என்பது பலர் சம்மதம் . 

ரவி மதி குஜ புத குரு சுக் சனி 
பிண்டாயுர்த்தாயம் 19 25 15 12 15 21 20 = 127 
விசர்க்காயுர்த்தாயம் 20 1 2 9 18 20 50 = 120 

இம்மூன்றுவகை ஆயுர்த்தாயங்களில் லக்கினத்துக்கும் ஆயுர்த்தாய 
விபாகமுண்டு ; அது கணிதத்தினால் ஏற்படும் . இவ்வி - ஆடர்த்தாய கணித 
விஷயங்கள் முற்றும் இங்கு எடுத்துரைக்கப்புகின் விஷயம் மிகவும் விரிவு 
ஆகுமென்பது திண்ணம் . 

( யேதர்ம கர்ம பிரதாவி ஜிதேந்த்ரியாயே 
யேபத்ய போறா ஜுஷே த்வஜதேவ பக்தா : 
யேமாநவா தததியே குலசீல யக்தா : 
தேஷாமிதம் கதிதமாயுர் உதாரதீபி : " 

( ஸ்ரீபதி ) 
எவன் தருமத்திலும் , சரியை யாதி கிரமங்களிலும் , அதிக ஆசக்தி உள்ளவ 
னாடம் , கர்மயோகா திகளான தன் மனத்தை இந்திரியா திகளின் வசப்படுத் 
தாத ஜிதேர் திரியனாபம் , பத்தியமான பதார்த்தங்களைப் புசிப்பதில் ஆசை 
புள்ளவனாடம் , பிராமணர்கள் இடத்திலும் , தெய்வத்தினிடத்திலும் , பக்தி 
உள்ள வனயும் , தருமவழியில் கிடைக்கப்பெற்ற போக போக்கியங்களை 
அனுபவிப்பவனாயும் இருக்கின்றானோ அவன் கணிதார்த்தாய எல்லைவரை 
யில் ஜீவித்திருப்பான் . இதற்கு விரோதமான அதர்மாதி துராசாரங்களை 
உடையவனுக்கு இந்த கணிதாயர்த்தாயத்திலும் கொஞ்சம் குறையம் . பல 
தீபிகை நூலுடைய மந்திரேசமுனிவரரும் இதையே தமது நூலின் 22 - வது 
அத்தியாயத்து 30 - வது சுலோகத்தில் ஆதரித்துக் கூறியிருக்கின்றார் . 

இதனை உற்றுணர்ந்து நோக்குங்கால் மக்கட்கு சோதிட சாஸ்திரத்தி 

கணிதவிதிப்படி ஏற்பட்ட ஆயர்த்தாயங்கூட அவர்களின் பக்தி ஒழுக் 
கத்தின் பெருக்கத்திற்கேற்ப அதிகரித்தலும் , சுருக்கத்திற்கேற்ப குறைவு 
படுதலும் உண்டென்பது விளங்கா நிற்கும் . இது கருதியே , 

சோள் சாரங் கொண்டு குறிப்பதல்லால் மானவர் தம் 
நாள் பலனன் நான்முகனை அன்றியே - வாள் கண்ணாய் 
ஆர்வல்லார் கூறுதற்கு ஆர்வல்லார் கேட்பதற்கு 

ஆர்வல்லார் ஆராய்வ தற்கு . 
என்றதால் மக்கட்கு இன்ன நாளில் இன்னபலன் தான் நடக்குமென்பதைச் 
சோதிடர்கள் கிரக சாரங்களைக்கொண்டு பக்தியாக - ( ஸ்தூலமாக ) சொல்லு 
வார்களேயன்றி தார தம்மியங்களைப் பிறவினையாகச் சொல்லவேண்டு 


விளக்க விருத்தியுரை 


641 


மென்றால் , அதாவது இந்தஜாதகன்வாழ்க்கை இத்தளைாாள் தான் என்றும் 
இன்னபலன் இன்ன தேதியில் தான் உண்டாகுமென்றும் சொல்லவேண்டு 
மென்றால் பிரமதேவன் ஒருவனைத் தவிர சொல்லுவதற்கும் கேட்பதற்கும் 
ஆராய்வதற்கும் வல்லவர்கள் வேறில்லை என்ற திருவாக்கும் எழுந்தது 
போலும் , சோதிட பலசாஸ்திரத்தில் வல்லவர்களாகிய மகரிஷிகள் மக்கள் 
வாழ்நாளின் வரையறையாகிய ஆயுர்த்தாயத்தை அறியும் கணிதமுறைகளை 
யும் , சில கிரகவிதி முறைகளையும் கூறியிருக்கவும் , ஸ்ரீ தாயுமானார் முதலி 
யோர் " இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவோ 
திடமில்லையே ” என்று அருள் செய்திருப்பதை நோக்கின் , மக்கள் வாழ் 
நாளின் வரையறை அவர்களது பிறப்புக்காலத்தின் கிரகநிலைகளால் ஒரு 
வாறு ஸ்தூலமாகத்தான் அறிந்துகொள்ள இயலுமேயன்றி , திண்ணமாக 
அறிந்துக்கொள்ள இயலாதென்பதும் நன்கு போதரும் . இதனை அறி 
வுடைய பெரியார் நுண்மதியால் ஓர்ந்து நுவலுவார்களாயின் மிக்க நலமா 
பிருக்கும் . உண்மை இக்கனமானால் சோதிட சாஸ்திரங் கொண்டு சாதகம் 
கணித்து ஆயுள் நிர்ணயஞ்செய்வது வீண்காரியர் தானே ? அதனால் என்ன 
பயன் ? என்ற ஆசங்கை யுண்டாகின்றது ; அப்படிக்கல்ல . மஹான்கள் 
சோதிட சாஸ்திரம் என்னும் கட்டடத்தை சாந்திபலம் என்னும் அஸ்தி 
வாரத்தின்மேல் கட்டி இருக்கின்றார்கள் என்று சாஸ்திரங்களால் அறியப் 
படுகின்றது . ஆகவே சாதகங்கொண்டு கிரகநிலைகளை நோக்கி இச்சாதக 
ஓக்கு ஜனனகாலம்வரை பாலாரிஷ்டம் இன்னின்ன காலத்தில் ஆயுள் 
தோஷத்தைச் செய்யத்தக்க கிரக தசை புக்திகள் வருகின்றது . ஆகவே 
அக்காலத்தில் மகரிஷிகள் கூறியுள்ள சுருதிகளின்படி இன்னின்ன சாந்தி 
ஜபம் தபம் தானங்கள் செய்யின் தோஷவர்த்தியும் சுகப்பிராப்தியும் 
உண்டாகும் என்பதை அறிந்து மக்கள் நன்மை அடையும்பொருட்டே 
சோதிட பல சாஸ்திரத்தைச் செய்யப்பட்டு இருக்கின் றதென்பது நன்கு 
விளங்காமிற்கும் . 
இதனை , குறித்திடு ஜாதகமென்ப தவரவர் தம் வினையின் 

குணங்கள் அறிந்து அயன்விதித்த கொள்கையுள தன்றோ 
மறித்துமவர் அவர் தமக்கு வரும்பல பாவகத்தின் 

வகை அறிந்து பெரியோர்கள் வழுத்தியசொல் அதனைப் 
பிறித்தறிந்து சுபம் வரும்மேல் உளமகிழ்ச்சி பொங்க 

பின்ன சுபம் வரில் அதற்கு பிரீதி என்சொல் என்று 
செறித்தரும சாஸ்திரத்தின் விதிசார்தி செய்தே 

நிறைந்த சுபம் பெறுவதற்கே நிகழ்த்தினர் சாதகமே . 
எனவரும் சாதகாலங்காா வசனத்தினால் நன்கு அறியலாம் . ஆகவே இது 
காறுங் கூறிப்போந்தவற்றால் மக்களின் வாழ்நாள் நீச்சயமாக இத்துணைத் 
தான் என்று தி + ணமாக அறிந்துகொள்ள சோ திடசாஸ்திரத்தில் ஆயுர்த் 
தாயகணிதமுறை இருந்தும் , அஃது மக்கள் பக்தி ஒழுக்கங்களின் 
க்ஷணங் காரணமாக மிகுதல் குறைதலை யுடைத்தாயிருக்கின்றதென்பதும் 
சோதிட சாஸ்திரத்தின் மூலமாக மக்கள் வாழ்நாளை ஸ்தூலமாக அறிய 
முடியுமேயன்றி சூட்சுமமாக அறிய முடியாதென்பதும் போதரும் . 

அங்ஙனமானால் அலரவன் தீட்டிவைத்த ஆயுளின் அளவை காறும் 
எனவரும் புராணவசனத்தின் பயன் என்னோ? என்ற சங்கை நிகழாவிற்கும் . 

81 


ருத்தி 


642 


சாதக அலங்காரம் 


அதாவது பிரமதேவன் மக்கள் இத்தனை நாட்கள் வரை இப்பூவுலகத்தில் 
வாழ்வார்கள் என அவரவர்கள் தலையில் எழுதியிருப்பதென்னும் கருத் 
துக்கு முரணாகின் றதன்றோ எனின் ? முரணாகாது . யா துபற்றி எனின் , 
மிருத்து என்பது ஒருபெண்தேவதை; இவள் பூமிதேவி பூபாரம் பொறுக் 

வேண்டச் சிவாக்ஞையினால் பிரமதேவனுடைய வீரியத்தினின்று 
தோன்றியவள் . இவள் ஆன்மாக்களின் கால இறுதியில் மாய்க்கும் அதிகார 
முடையவளாய் இய - னிடம் இருப்பவளாகும் இவள் பக்தி ஒழுக்கங்களில் 
மேம்பட்ட ஆன்மாக்களை அவற்றின் வினைக்கீடாப் பிரமதேவனால் நியமிக் 
கப்பட்ட காலமுடிவில் தேக நீக்கம் அடையச் செய்விப்பவள் . அவைகளில் 
கீழ்பட்ட ஆன்மாக்களை அக்காலவரையறைக்குள்ளாக அகாலமிருத்தியுவை 
அடை யச்செய்பவள் . காலமிருத்துவை அடைந்த ஆன்மாக்கள் தேகத்தை 
விட்டு நீங்கியபின் வேறு உலகங்களைச் சென்றடையும் . அகாலமிருத்துவை 
யடைர்த ஆன்மாக்கள் தேசத்தை விட்டு நீக்கியபின் வினைக்கீடாய் பிரம 
தேவனால் விதிக்கப்பட்ட காலமுடிவு வரையில் அந்தராத்மாவாய் வாயுவின 
வடிவத்தைப் பெற்று பூலோகத்திலேயே சஞ்சரிக்கும் . பின்பு பிரமதேவ 
னால் விதிக்கப்பட்ட காலவரையறைமுடிந்ததற்பின் தான் செல்லவேண்டிய 
வேறு உலகத்தைச் சென்றடையும் என்று அறியப்படுதலினால் என்க . 

ஆகவே மக்களின் வாழ்சாள் இத்துணைக்காலமென்று பிரமதேவனால் 
அவரவர்கள் தலையில் விதிக்கப்பட்டிருப்பது போமோ தலையில் பொறித் 
தான் பிறழ்ந்து நினைக்கினுமே ” என்றதனால் உண்மை யென்பதும் ,, 
அங்ஙனம் விதிக்கப்பட்டிருக்குங் காலவரையறைச் சோதிட சாஸ்திரத் 
தினால் அறிந்துக்கொள்ள முடியுமென்பதும் , அங்ஙனம் அறிந்து கொண்ட 
ஆயுள் அளவையிலும் மக்கள் பக்தி ஒழுக்கங்களின் சுருக்கம் பெருக்கது 
களால் குறைதலும் , அதிகரித்தலும் உண்டென்பதும் நன்கு போதரும் , 
மக்களின் வாழ்நாளாகிய ஆயுர்த்தாயமென்பது அரிஷ்டத்தின் ஆதீனத்தில் 
இருக்கின் றதென்றும் , அரிஷ்டம் நீங்கிய ஜாதகங்களக்கே 

க ஆயுாத்தாய 
நிர்ணயம் செய்யவேண்டியதென்றும் , சோதிட சாஸ்திரங்களில் மகரிஷி 
களும் பூர்வாசாரியர்களும் அருள் செய்திருக்கின் றனர் . ஆதலால் இனி 
அரிஷ்டத்தின தன்மையையும் , அதன் காலவரையறையையும் , அதன் 
சாந்தியையும் பற்றிச சிறிது கூ றியபினனர் ஆயுாத்தாய விருத்திக்கு எது 
வான கிரகயோசங்களையும் மற்றவைகளையும் பின்பு விளக்குவாம். ( 713 ) 


அட்டமா திபனுங் குசனுமே கூடி 

யாறுபன் னிரண்டிடத் திருக்கில் 
துட்டார யுதத்தால் மரணமுற் றினியோர் 

சூழ்ந்துகண் டிடப்படுங் காயம் 
எட்டினா திபன்பாம் புடனவிய மெட்டா 

றெய்திடிற் கள்ளரா லரிட்டம் 
தொட்டலக் கினமெட் டாதிசேர்ந் துதகஞ் 

சூழ்மனை யுறிற்சல கண்டம் . 
( இ - ள் ) அஷ்டமாதிபதியும் குஜனும் கூடி 6-12 என்னும் இராசிகளில் 
இருக்க துஷ்டர்களின் ஆயுதத்தால் மரணம் உண்டாகும் . மேற்சொல்லிய 


விளக்க விருத்தியுரை 


643 


கூடி 


இருவரோடு சுபகிரகங்கள் சகிதம்பெறினும் பார்க்கினும் அவனுக்கு காயம் 
படுமென்றும் , மேலேசொனன அஷ்ட மஸ்தானாதபதி கேதுக்களுடன் 

68 இவ்விடங்களில் இருக்கில அவலுக்குக் கள்வரால் மரணமென 
வும் , ஜெனன ராசியதிபதியும் , அஷ்டமா தியான 8 - ஆம் வீட்டோலும் 
சேர்ந்து 6 - ஆம் ராசியில் இருக்க ஜலத்தினாலும் உயிரிழப்பான் எனக் 


கூறுவா எ - று . 


( வி - ரை ) இவை ஆயுளை நிரணயித்தபிறகு எவ்விதமாய் உயிர் விடுவாய் 
என அறியும் செய்யுள ஆகையால் இதற்கு விசேஷமாய் கூற ேவண்டியது 
இல்லை . 

( 714 ) 
கண்டவெட் டாதி வாகனா திபனைக் 

கலந்துபன் னிரண்டேர்டா றெட்டில் 
மிண்டிய நீசர் சத்துரு மனையில் 

மேவில்வா கனங்களால் மரணம் 
மண்டியெட் டதிபன் காரியங் கிசத்தில் 

வரின் மரத் தேறிவீழ்ந் திறப்பன் 
அன்றியொன் றெட்டோ னீசரங்கி சம்புக் 

கற்சன்னி வாதமாஞ் சூரும் . 
இ - ள் ) ஜெனன மாசிக்கு 8- ஆம ராசியதிபதியும் , வாகனாதிபதியான 
நான்காமிடத்தோன் என்னும் சுஸதானாதிபதியும் சேர்ந்து 6-8-12 நள் 
விடங்களில் இருந்தாலும் , துன்பத்தை விளைக்கும் சத்துரு வீட்டிலும் நீச்சர் 
களுடைய வீட்டிலும் இருந்தாலும், அந்த ஜாதகன வாகனங்களால் உயிர் 
விடுவான . மேரசொலலிய அஷ்டமா தபதி சனியக் கிசம்பெற்றிருகக , அந்த 
ஜாதகன் மரத்தின்மேலேறி வீழ்நதறப்பன , மேறசொன்ன அஷ்டமாதி 
பதி சனி யங்கிசமபெற்ற நீசசகிரகங்களின் அங்கிசையிலும் இருக்க , 
அந்த ஜாதகன சீதள வாத ஜனனியால் உயிர் விடுவான் என்றும் கூறுவர் 

( 716 ) 
சூரனாங் கால மிர்த்தியோ டெட்டாந் 

துறைலக்கி னாதியுங் கூடிப் 
பாரமாங் கல்லா கினுமிடி யேனும் 

பட்டிறந் திடுவனமற் றிணணம் 
சேரவே யட்ட மாதிநீ சத்திற் 

செறிந்துபன னிரணடிலா றெட்டில் 
வீரமாங் கருங்கோ ணோக்கவே குனம 

வியாதியால வியமடைந் திடுவன் . 
( இ - ள் ) வீர சூர பராக்கிரமம் பொருந்திய காலமிருத்யு அஷ்டமாதிபதி 
யோடும் , ஜெனனாச யதிபதியோடும் கூடி இருக்கப் பிறாதவன பாரமான 
பெரிய கலலாலும் , அல்லது இடியினாலும் மாப்பன் . மேலே சொன்ன 
அஷ்டமாதிபதி விரயஸதானம் பெற்றிருதாலும் , அல்லது நீசசம பெற்று 
ருந்தாலும் அவன் குனமவியாதியால மரணமடைவான என்று சொல்வர் 
. 

( 716 ) 


644 


சர்தக அலங்காரம் 


அடைந்திடுஞ் சன்மத் தாதிய னேனு 

மட்டமத் தாதிய னேனும் 
மிடைந்திடுங் குளிகன் தன்னுடன் கூடி 

வியமெட்டா றிடத்தினின் மேவ 
நடந்தகால் கரங்கள் பின்னமே பட்டு 

நலிவனந் நோயினான் மடிவன் 
தொடர்ந்த நல்லோர்கள் பரிவுடன் காணிற் 

சொல்கைகா லூனமுற் றிருப்பன் . 
இ - ள் ) ஜெனன ராசியதிபதியாவது அஷ்டமாதி என்னும் 8 - ஆம்வீட் 
டோனாவது துனபங்களை விலக்குவிக்கவல்ல குளிகனுடன் கூடி 6-8-12 
இவ்விடங்களில் இருக்க , அவன் நடந்து செல்லும் கால்களும் கரங்களும் 
பினனமாகி துன்பமுற்று அந்த நோயினால் மரணம் அடைவான் . மேற் 
சொல்லியவாகளை சுபகிரகங்கள் பார்க்கின் கை கால்கள் ஊனத்தோடு 
உயிரோடிருப்பான் எ - று . 

( வி - ரை ) அவயவ பின்னங்களைப்பற்றி சொல்லவேண்டுவதாயின் 5 - ம் 
வீட்டோன் ஜெனன ராசிக்கு 6 - ம் வீட்டிற்குள்ளும் , 10 - ஆம் வீட்டோன் 
அங்கிசமும் , 10 - ஆமவீட்டோனும் குருவுமகூடி 6 - ஆம் வீட்டிலும் , ஜெனன 
நாசியை குஜன் நோகக , 14-7-10 - க்குடையோர் ஜெனன லக்கினத்திலும் 
இருக்க , அவன் அங்கப்பழுது உடையவனென்றும் சொல்வர் , 6-11 - க் 
குடையோர் 10 - ஆம் வீட்டோனைக் கூடி 6-8-12 - ல் இருக்க , 6 - ஆம வீட் 
டோன் சூரியனுடன்கூடி மேற்சொல்லியவாகளைப் பாாகக , 3 - ல் செவ்வாய் 
நிற்க , அவன் செவியறுந்து துன்பப்படுவான் . ஜெனன லக்கினாதிபதியும் , 
2-7-8 12 இவ்வீட்டாரும் , சூரியனும் சந்திரனும் கொடிய க்ஷேத்திரம் 
பெற்று , 10 - ஆம வீட்டோனாவது குஜனாவது பார்த்தால் அவன் தன கண் 
விழிகளை இழப்பன் , இரண்டாம் வீட்டோன் பாவவர்க்கம் பெற்று சேய் 
கூடினாலும் பார்த்தாலும் , 6-8-12 - ஆம் ராசியிலேனும் அவ்வீடடோனுடன் 
கூடினால் அவன மூக்கு அறுர்துபோம . ஜெனன ராசிக்கு 6-8 - இய வட 
டோனும் சுககிரனும ஜெனன லக்கினத்தில் நின்று 10 - ஆம் வீட்டோன் 
கூடினாலும் பார்ததாலும் அவன் கண்களை இழப்பான் . மகாததில் செவ் 
வாயும் , சங்கத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன கூடில் நேத்திர சோயுள்ள 
வனாவான் , 5 - ஆம் வீட்டோனும் , ஜெனன லக்கினாதிபதியும் பலமற்று , 
பாவவர்க்கமேறி 10 - ஆம் வீட்டோனுடன் கூடி சூரிய அங்கிசம பெற்று 6 - ம் 
லீட்டோனும் புதனும் சனியும் கூடினாலும் பார்த்தாலும் அவன சிரம் 
அறுந்து போம் என சாதக சிந்தாமணியில் சொல்லியபடி அவயவ பின்னங் 
களைப்பற்றி நன்கு ஆராய்வதே உத்தமமாம் . 

(717 ) 
இருந்திடுஞ் சன்மந் தனிற்சனி குளிகன் 

இருவருங் கூடியே நிற்க 
மருவிய வியமா றெட்டலிந் திருக்க 

மன்னுதன் மரணமே யாகும் 
பொருந்துமா தித்தன் புடத்தில எம கண்டன் 

புடத்தையுங் கூட்டும் ராசியினில் 


விளக்க விருத்தியுரை 


645 
அருந்தவ மன்னன் பொருந்தநோய் கொண்டே 

அவனியிற் றுன்பமுற் றிடுவன் . 
( இ - ள் ) ஜெனனராசியில் சனி குளிகன் இருவரும் இருக்க , 6-8-12 
இவ்விடங்களில் சந்திரன் இருக்க , அவன் ராஜாக்களால் மரணம் அடை 
வான் . புகழ்ச்சிபெற்ற சூரியன் ஸ்புடத்தில் எமகண்டன் ஸ்புடத்தையும் 
கூட்டிக்கண்ட ராசியில் அருமையான தவத்தையுடைய குரு வரும்போது 
அந்த ஜாதகன் அதிக வியாதியால் பீடிக்கப்பட்டு துன்பத்தோடு இருப் 
பான் எ- று . 

( 718 ) 
இடும்பையா தித்தன் புடத்துடன் குளிகன் 

இசைந்திடும் புடத்தையுங் கூட்டி 
நடந்தரா சியிற்சூ ரியன்வருங் காலம் 

நலியதாஞ் சந்திரன் புடமும் 
கடுந்திறற் குளிகன் புடத்தையுங் கூட்டிக் 

கண்டரா சியிற்பிறை வருநாள் 
அடுஞ்சரங் கடுமா வடுவரி குவளை 

அயில்கய லானகண் ணாளே . 
( இ - ள் ) பெருமை பெற்ற சரங்களை அடுக்கியதைப்போன்ற செதிலா 
து வரியாகவும் அடுக்கி அழகுடன் காணப்படும் குவளை என்னும் பெரிய 
மச்சத்தன் கண்களைப் பழிக்கச்செய்யும் பெண்ணே ! சூரியன் நின்ற ஸ்புடத் 

ன் குளிகனவின்ற ஸ்புடத்தையும் கூட்டிக்கண்ட ராசியில் சூரியன் 
ஒருமாதம் கோசாரப்படி பிரவேசகாலமும் , சந்திரன் 

நின்ற ஸ்புடத்துடன் 
குளிகன் நின்ற ஸ்புடததையும் கூட்டிக்கண்ட ராசியில் கோசாரப்படி 
இரண்டேகால் நாள் சந்திரன் பிரவேசகாலமும் , அவரவர்களுக்கு நோய் 
முதலிய பீடைகள் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் ஆயுர்த்தாயம் சொல்வதை 
ஆதிகாலங்களில் உமையவள் , சனகர், விஸ்வாமித்திரர் , வராராராயணர் , 
தெய்வசாமிப்புலவா, மாயன , பிரமமன , யவனாசாரி இவர்களால் ஒருவர்க் 
கொருவர் வாதித்து வேதாந்தவிதிப்படி மூன்று வகைகளாகப் பிரித்து 
வடமொழியால இயற்றியுள்ளார் . அதனை அநேக மகாத்துமாக்கள் எளிய 
செந்தமிழ் நடையிலே வரைந்து நம்போன்ற சிற்றறிவுடையோர்க்கு பயன் 
அடையும் வண்ணம் பற்பலர் பற்பல நூல்களாக எழுதியுள்ளதை யாம் 
அறிவோமாயினும் இரு நூலாசிரியர் கீழ்வரும் செய்புள் முதல் வயது சொல் 
லும் விவரங்களைச் சொல்வாராயின.. 

( 719 ) 
நாளினிற் சன்ம லக்கினங் குளிகன் 

நவிலெம கண்டகன் முதலாம் 
கோளுடன் கால மிததுருயிந் நாலுங் 

கூட்டிய ராசிலக கினத்தில் 
மாளுநா ளாமிந் நாள்வரைக கூட்டும் 

வகையதிற் குளிக லக்கினத்தில் 
நீளமட டளவு மசுபதி முதலாய் 

நிறைந்த நக்ஷத்திரங் கண்டே . 


646 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) ஜெனன ராசியதிபதி குளிகன் எமகண்டன் காலமித்துரு இந்த 
நால்வர் நின்ற ஸ்புடங்களைக் கூட்டிக்கண்ட ராசி மாதமே அந்த ஜாதகன் 
மரிக்கும் மாதமெனவும் , இந்த நால்வரையும் கூட்டும் வகையோடு குளிகன் 
இருந்த நக்ஷத்திர காலத்தைக் கண்டுகொள்வாய் எ - று . 

(720 ) 
கண்டபின் குளிகன் நின்றலக் கினத்தில் 

கடிகையிற் சென்றமட் டறிந்து 
கொண்டது நக்ஷத் திரங்களைக் கண்டு 

குதிரைமட் டெண்ணிமுன் னிருந்த 
திண்டிறற் றொகையுங் கூட்டுதல் புடமாந் 

தெரிந்து முன் சொன்ன நால் வருக்கும் 
மண்டுயிப் படியெண்ணியபுடங் கூட்ட 

வந்திடு மரணலக் கினமே . 
( இ - ள் ) குளிகன் இருந்த நக்ஷத்திரத்தை தெரிந்து குளிகனிருந்த ராசி 
யில் சென்றது போக இருப்பையுங் கூட்டி , அஸ்வனிவரையாக எண்ணி 
மேற்சொன்ன நக்ஷத்திரத்தைக் கூட்டிக்கண்டதே ஸ்புடமென்பார் . அதை 
யறிந்து முன் செய்யுளில் சொல்லிய குளிகன் எமகண்டன் காலமித்துரு 
ஜெனன ராசியதிபதி இவர்களுக்கும் ஸ்புடம் செய்ய மரணகால இராசியும் 
வந்தடையும் எ - று . 

(721 ) 


லக்கினந்தனக்கெட் டாதிபன்குளிக னவிலிருபத்திரண்டான 
நனிதிரையக்கா ணாதிபன்காரி நால்வருமிருந்தவங்கிசையோன் 
தக்கதோர்பலன்க ளன்றியுற்றிடுவோன் றன்மகாதிசைவருநாளில் 
தரித்தலக்கினமிரண் டாமிடமெட்டாம் தானமும் வியமனை தனிலும் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு அஷ்டமாதி என்னும் 8 - ஆம் ராசிக்குடை 
யோனும் குளிகனும் , 22 - ஆம் திாகோண ஸ்தானாதிபன் சனி இவர்கள் 
இருந்த அங்கிசாதிபதி தன வலிவிழந்து இருக்க , மேற்சொல்லிய கோட் 
களின் திசை வரும் போது 1-2-8-12 இவ்விராசிகளில் எ - று . 
திக்கெனச்சனியீச் சுரன்வருங்காலஞ் சீவனுக்கரிட்டமாமென்றே 
செப்பினர்வராக மேயரேயந்நாள் செகத்திலுள்ளோர்களுமறிய 
மிக்கதோர்குளிகள் சனிகருநாகம் விரவுசன்மத்தினிலிருக்க 
வியத்தினிலட்ட மாதிசன்மாதி மேவிநோயான் மெலிந்திடுவன் . 

( இ - ள் ) கோசாரப்படி சனி இரண்டரைவருடம் வாசம்செய்யும் காலம் 
அந்த ஜாதகனுக்கு அரிட்டமெனறு இப்பூமியிலுள்ளோர் அறியும்படி அக் 
காலத்தில் வராகமேயர் உரைத்தருளினா . ஜெனன லக்கினத்தில் குளிகன் 
சனி இராகு இவர்களிருக்க அவன் நோயால் மெலிந்திருப்பான் . 

( வி - ரை ) வராகமேயர் என்பவர் இச்சோதிட ஆசிரியருள் ஒருவராம் . 
இவ்விரண்டு செய்யுட்களும் ஒரு தொடர் . 

( 722 ) 


விளக்க விருத்தியுரை 


647 


டமுறுஞ்சென்மத் தாதியெட்டதிபன் இருவருங்கூடிலாபத்தில் 
திடமுடன்லாபத் தாதி மூவருமாய்ச் சேர்ந்திடிலவர்கடன்னுடனே 
வடிவுடனெவர்பா வாதிகளேனும் வந்து தான் கூடினால் வருத்தத் 
துடனுயிர்விடும்போ தருகினிலிருப்பர் சொல்லும்லாபத்திசைமரணம் . 

( இ - ள் ) ஜெனன ராசியதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து லாபஸ்தான 
மென்னும் 11 - ல் இருந்தாலும் , லாபாதிபதியோடு மேற்சொன்ன இருவரும் 
கூட அவர்களோடு ஏதேனும் ஒரு பாவகிரகங்கள் சகிதம்பெற்றால் அந்த 
ஜாதகன் வருத்தத்தோடு உயிர்விடும்போது அநேகர் அருகில் இருப்பார் .. 
அவனுக்கும் 11 ஆம் வீட்டுக்குடையோன் திசையே மாரக திசையாகும் . ( ) 
மரணமார்கண்ட மறிவதுபத்தா மதிபதிதுர்ப்பலனாகக் 
கிரணமாரகப்பேர் வருதிசையதனிற் கிட்டியபுசிப்பவர்பலனாய் 
முரணுறுமிருவர்தமக்குமேவிரோத மூண்டிடுபகையதாயிருக்கில் ( டுமே . 
தரணிவிட்டண்டர் பதியினிற் செல்லுந் தகைமையென்றுரைக்கவேண்டி 

( இ - ள் ) மரணகாலம் கண்டறிவது எப்படியெனில் , 10 - ஆம் வீட்டதி 
பதி துர்ப்பலம் பெற்று இருக்கில் அவனே மாரகா தியாகையால் அவன் திசை 
யில் தனக்குச் சத்துருவாயிருப்போர் புக்திகாலங்களில் அந்த ஜாதகன் 
இப்பூமியை மறந்து அன்பென்னும் பரம சொரூபமாய் விளங்குவோரிடம் 
அவனாத்துமாபோய்ச் சேருமெனக் கூறுவர் . மேற்சொல்லியபடி சத்துருக் 
களின் புக் திவரினும் அப்புக் திநாதன் பகைபெற்று இருக்கவேண்டும் எ - று . 

( வி - ரை ) 10 - ல் சனி ராகுகூடி இருக்க , அவர்களை நீச்சம் பகைபெற்ற 
பாவக்கிரகங்கள் பார்க்க , அவனுக்கு இப்புவியை அரசாக்ஷிசெய்யும் ராஜாக் 
களால் ஆயுள் முடிவும் , அவயவபின்னமும் உண்டாகுமென் சோதிடவல்ல 
வர்கள் கூறுவர் . 

( 724 ) 
வேண்டிடுநான்கா மதிபதியுடனும் மேவுமெட்டாதிபன்றானும் 
ஈண்டியேதனது வீட்டினிலிருக்க விறப்பதுதாதைவாழ்பதியில் 
தூண்டியேவியத்தி லாறினிலிருக்கிற் றூரதேசத்தினிலிறப்பன் 
நீண்டகாதளவுஞ் சென்று கூரயிலை நிகர்த்திடுங்கருங்கணாரணங்கே . 

( இ - ள் ) நான்காம் வீட்டதிபதியோடு 8 - ஆம் வீட்டோனும் சேர்ந்து தன் 
சுயவீட்டில் ஆக்ஷிபெற , அந்த ஜாதகன் தன் தந்தை வாழ்ந்த இல்லத்தி 
லேயே உயிர் விடுவான் . மேலேசொன்ன கிரகங்கள் 6-12 இவ்விடங்களில் 
இருக்க , அவன் தூரதேசத்தில் உயிர்விடுவானென்றும் சொல்வர் எ - று . ( ) 
ஆரணங்கேகேள் பகலுதித்தானுக் கடற்குளிகன்னுறைவீட்டுக் 
கேரணியைந்தொன்ப திற்சனிவருநா ளிடுக்கணாமிரவினிலுதித்தால் 
சீரணிகுளிகற் கேழிடந்தனக்குத் திரிகோணத்திற்சனிவருநாள் 
த : ரணியறியக் கண்டமென்றுரைப்பர் சாதகநிபுணமாதவரே . 

( இ - ள் ) அழகுடைய பெண்ணே ! சாஸ்திர நூல் வல்லோர் கூறுவது 
எப்படியெனில் , பகலில் பிறந்த ஜாதகனுக்கு சூரியன் நின்ற ராசிக்கு 5-9 
என்னும் க்ஷேத்திரங்களில் சனி இரண்டரை வருஷகாலம் பிரவேசிக்கும் 


648 


சாதக அலங்காரம் 


போது தீயபலன் உண்டாகுமென்றும் , இரவிற் பிறந்தவர்களுக்கு குளிகன் 
நின்ற ராசிக்கு 7 - ஆம் ராசி முதல் திரிகோணங்களான 1-5-9 இவ்விராசி 
களில் மேலே சொன்னபடி சனி பிரவேசகாலம் இப்பூமியறிய கண்டமுண் 
டாகும் என்று சொல்வர் எ - று . 

( 726 ) 
மாதவமேஷ முதற்கருநாகம் வாழ்மனையள்வுமட்டெண்ணி 
மீதிமீனமட்டு மிருதொகைதன்னில் விளங்கவேபெருக்கிமுன்நான்கில் 
போதவேகழித்து மீந்தலக்கினத்தில் புணர்திரிகோணராசியினில் 
ஏதமாங்காரி மருவுநாட்கண்ட மிவையெல்லாங்கோசரந்தனக்கே . 

( இ - ள் ) மகாதவத்தினையுடைய மேஷராசிமுதல் ராகுநின்ற ராசிவரை 
பில் எண்ணிக்கண்ட துகையை ராகுயின்ற ராசிமுதல் மீன ராசிவரையில் 
எண்ணிக்கண்ட துகையால் பெருக்கி , 12 - ஆல் வகுத்து மிகுந்ததை மேஷ 
முதல் 1-5-9 என்னும் பாசிகளில் சனி இரண்டரை வருஷ பிரவேசகாலம் 
கண்டமுண்டென்றும் இவையாவும் கோசாரத்திற்கென்றும் சொல்லுவர் . 
தனக்குமோரெட்டா மதிபதியுடனுந் தபனனுங்குசனுமேகூடி 
இனக்கதிர்குசனு மெட்டினிலிருக்க விருவருமெட்டிடம்பார்க்க 
கனத்துயர் வெற்பி லேறிவீழ்ந்திறப்பன் காணிவரொடுபுகர்கூடில் 
சினத்துறுவிலங்கு பூண்டுகொண்டிருந்து சீவனை விடுத்திடுவார்கள் . 

( இ - ன் ) ஆயுள் ஸ்தானாதிபதி என்னும் 8 - ஆம்வீட்ட திபதியுடன் சூரிய 
னும் குஜனும் சகிதம் பெற்றாலும் , சூரியனும் குஜனும் 8 - ஆம் ராசியில் 
இருக்கிறம் பார்க்கினும் அந்த ஜாதகன் மலையின்மீசேறி வீழ்ந்திறந்து 
போவான் . மேற்சொல்லிய ஆயுள் ஸ்தானாதிபதி சூரியன் குஜனோடும் 
சுக்கிரனோடும் கூடி இருக்க , தன் கோபத்தால் ஏற்படும் விலங்குடன் உயிர் 
விடுவான் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 8 - ஆம் ராசி சாலக்கினமாகி அஷ்டமாதி சனியுடன் கூடி 
உபயராசியில் நிற்கில் அவன் வீடுகளில்லா மைதானங்களில் உயிர் விடுவான் 
என்றும் , 8 - ஆம் ராசி உபயராசியில் இருக்கில் அஷ்டமாதி சனியுடன் 
சேர்ந்து சரராசியில் இருக்க , காடுகளில் உயிர்விடுவானென்றும் கூறுவர் . 
வாருறைமுலையாய் சனிமதியிருவர் மருவியட்டமத்தினிலிருக்கக் 
காரிசந்திரனெட் டதிபனைக்கூடக் கண்டிடக்கிணற்றில் வீழ்ந்திறப்பன் 
கூரியசெவ்வாய் சனிசசிமூவர் கூடிமுன்போலவேயிருக்கில் 
பாரினிற்றன்கை யாலுயிர்மாய்ப்பன் பலர்களும்பழித்திடும்படியே . 

( இ - ள் ) அழகுபொருந்திய ஸ்தனபாரங்களை யுடையவளே ! சனியோடு 
சந்திரன் சகிதமாய் அஷ்டமமென்னும் ஆயுள் லக்கினத்திலும் , மேற் 
சொன்ன சனி சந்திரன் இவ்விருவரும் அஷ்டமா தியைக் கூடினாலும் , 
பார்த்தாலும் , அவன் கிணற்றில் வீழ்ந்து உயிர் இழப்பான் . கொடுமை 
யாகிய சனி - சந்திரன் - குஜன் இம்மூவரும் அஷ்டமத்தில் இருந்தாதும் 
அஷ்டமாதியோடு கூடினாலும் , அஷ்டம ஸ்தானத்தைப் பார்த்தா 
அவன் யாவரும் பழிக்கும்படி தன் கையாலேயே உயிரை மாய்த 
சொள்வன் எ - 


விளக்க விருத்தியுரை 


649 


1 


( வி - ரை ) 6-8-12 இவ்விடங்களில் சந்திரன் . இருக்க , சனியும் இராகு 
வும் ஒன்று சேர்ந்திருக்க , அக்குழவியானது 1- நாழிகைக்குள் இரந்துபோ 
மென்று சொல்வர் , 

( 729 ) 
வேறு 
படிதருஞ் செவ்வாய் சனியிவ ரெட்டிற் 

பறிந்துறி லக்கினந் தன்னில் 
கொடியவெய் யோனிந் தெட்டினி லிருக்கக் 

கொடுமையாய்ச் சலத்தில் வீழ்ந் திறப்பன் 
முடவனுங் கதிரு மெட்டினி லிருக்க 

மூண்டிடு மகோதர வியாதி 
அடல்சனி கதிர்தேய் பிறையுமெட் டுறையில் 

அக்கினி யாயுத மரணம் . 
( இ - ள் ) சனி - அங்காரகன் இருவரும் 8 - ஆம் ராசியில் இருந்தாலும் , 
ஜெனன லக்கினத்திலிருந்தாலும் , கொடுமையான சூரியனும் சந்திரனும் 
கூடி ஜெனன ராசியிலேனும் எட்டிலேனுமிருந்தால் அவன் பிறர் செய்யும் 
கொடுமையால் ஜலத்தில் வீழ்ந்து இறந்துபோவான் . சனியும் சூரியனும் 
8 - ஆம் ராசியில் சேர்ந்திருக்க , அவனுக்கு மகோதர வியாதியுண்டு. சனி 
சூரியன் - தேய்பிறைச் சந்திரன் இம்மூவரும் 8 ஆம் ராசியிலிருக்க அவன் 
அக்கினி ஆயுதத்தால் உயிரிழப்பன் எ - று . 

( வி - ரை ) ஜலத்தில் வீழ்ச்திருப்பானென்பதை பற்பலவிதமாகப் பிரித் 
ச் சொல்லவேண்டும் . 


- 


பரவுமீ னுதயமாக பானுவு மதிபுநிற்கிற் 

றருமமில் பாவர்பார்க்கின் தண்ணீரில் வீழ்ந்து சாவான் . 
என்றபடி மீனலக்கினமாக இருந்து அதில் சந்திரனும் சூரியனும் இருக்க ,, 
அவர்களைப் பாவர்கள் பார்க்க தண்ணீரில் வீழ்ந்திறப்பானென்றும் , 

நிறுத யத்திற்பானு நீசர்க ணிற்கப்பாலர் 

தாளுரப் பார்க்கக்கூட தண்ணீரில் வீழ்ந்து சாவான் . 
என உபயராசிகளில் சூரியன் நீச்ச கிரகங்களுடன் சேர்ந்திருக்க , பாவ கிர 
கங்களே பார்க்க , அவன் தண்ணீரில் வீழ்ந்திறந்து போவானென்றும் , 

மீளும்கர்க் கடகநாலாய் வெஞ்சனி நிற்குமேனும் 

வாழும்சத் ரேசன் தன்னை மதிகூடிற் சலத்தாற்கண்டம் . 
என்றபடி , கடகலக்கினமாயும் நாலில் சனி உச்சம் பெற மேற்சொன்ன 
நான்காம் வீட்டோனுடன் சந்திரன் கூடி இருந்தாலும் , ஜலத்தாற் கண்டம் 
எனவும் , 

இலக்கினம் தன்னிற்றிங்க ளிறவியும் நிற்கவேதான் 
கலக்குநா லுதயந்தன்னிற் காரிதா னுறவதாகில் 
சலக்குரு முதலையாலே தான் மாய்வன் குளிகனங்சம் 
பெலக்கும் வீட்டினுக்கேழாய் தேய்பிறைநிற்கில் ஜலத்தால் கண்டம் . 

82 


650 

சாதக அலங்காரம் 
என்றபடி ஜெனன ராசியில் சூரியன் சந்திரனிருந்து - உபயராசிகளான 
மிதுனம் - கன்னி -தனுசு - மீனம் இவ்விராசிகளில் சனிநிற்க , அந்த ஜாதகன் 
ஜலத்தில் வாசம் செய்யும் முதலையால் மாய்வன் . குளிகன் பலம்பெற்ற 
ராசிக்கு 7 - ஆம் ராசியில் தேய்பிறைச் சந்திரன் நிற்கில் அவனுக்கு ஜலத்தி 
னால் கண்டம் உண்டென்று சிந்தாமணியில் சொல்லியபடி கிரகமிருக்கும் 
நோக்கமறிந்து சொல்வாயாக . 

( 730 ) 


மரணமார் வகையே ழொன்பதி லிரவி 

மந்தனுங் கூடியே யிருக்கக் 
கரணமா றெட்டிற் குசனுற வெய்திற் 

கமழ்சுரோ ணிதமெலா முலர்ந்து 
திரணமா யெலும்புக் கூடதா யிறப்பன் 

றேய்பிறை சனிகுச னெட்டில் 
தரணியோ ரறியப் பாசபந் தத்தாற் 

றன்னுயிர் மாய்ப்பனென் றுரைப்பார் 
( இ - ள் ) மரணமாகும் விபரம் எப்படியெனில் , சூரியனும் சனியும் கூடி 
7-9 இவ்விடங்களில் இருக்க , 6-8 இவ்விடங்களில் குஜனிருக்க , அவன் 
தன் உடலிலுள்ள சுரோணிதங்களெல்லாம் உலர்ந்து எலும்புக் கூட்டோடு 
இறந்துபோவான் . தேய்பிறைச்சந்திரனும் சனி குஜன் இம்மூவரும் 8 - ஆம் 
ராசியிலிருக்க , இப்பூமியோர் அறிய அந்த ஜாதகன் தன் பந்தபாசத்தால் 
உயிரிழப்பானென்றும் சொல்வர் எ - று . 

( வி - ரை ) சந்திரனோடு சனிகூடி 8 - ஆம்ராசியிலிருக்க , பாசபந்தத்தால் 
உயிர்விடுவான் என்று கூறினர் . அதை மற்றோர் விதமாகவும் கூறலாம் . 
எப்படியெனில் , 

சயமதி தன்னைச் செவ்வாய் சனிராகு , கேதுகூடில் 

பயமிகு வருத்தமாகி பசாசுபீ டையினாற் கண்டம் . 
என தேய்பிறைச் சந்தி , னோடு குஜன் -சனி - இராகு - கேது கூடி இருக்கில் 
பிசாசு பீடையால் கெண்டம் , 


வரமிரண்டினிற் பலந்தான் மாலையா- ருடையோன் பார்க்கில் 

செயமிகு போரிலுத்தம் செய்து தான் மரணமாவன் . 
என மேற்சொல்லியபடி , கிரகமிருந்து அவனைச் சூரியன் பார்க்கில் தான் 
ஜெயத்தைப்பெற யுத்தம் செய்து மாணமடைவான் என் றும் சாதக சிந்தா 
மணியில் சொல்லியபடியாம் . 

( 731 ) 
உரைத்திடும் பாவ ரொன்பதி லேழில் 

உரைத்திட அட்டமந் தன்னில் 
நிரைதிரை யக்கா ணாதிய னிருக்க 

நீடுமிம் மூன்றுவீட் டினையும் 
விரைத்திடு நல்லோர் பார்வையற் றிருக்க 

விலங்குட னிருந்தவன் றனது 


1 


விளக்க விருத்தியுரை 


651 


கரத்தினாற் சீவன் றனைவிடுத் திடுவன் 

காணெனச் சொல்லுவர் கண்டீரே . 
( இ - ள் .) பாவர்களென்று சொல்லும் சூரியன் சனி அங்காரகன் ராகு 
கேது இவர்களாவது அல்லது ஜெனன லக்கினத்திற்குப் பாவர்கள் 7-9 
என்னும் இடங்களிலும் அஷ்டம ஸ்தானாதிபதி இருந்த , அங்கிசாதிபதி 
அஷ்டம ஸ்தானத்திலும் , இம்மூன்று ராசியையும் நல்லோர் பார்வையின்றி , 
பாவர்களால் பார்க்கப்பட்டும் இருப்பவன் விலங்குடன் இருப்பான் , அப் 
போது தன் கரத்தினாலேயே தன் ஜீவனை விடுவானென்றும் சொல்வாய் . 

( வி - ரை ) (விலங்கிடும் காலம் ) அவ்வப்போது உண்டாகும் திசைப்படி 
மேற்சொல்லிய 3- ராசிக்குடையோர் புக்தி காலங்களிலும் உண்டாகும் . 
ஆகையால் திசைபுக்தி அறிந்து இன்னகாலங்களில் நடக்குமென்று கூறுக . 
கண்டலக் கின்ங்கள் கன்னியா யதனிற் 

கருதிடாப் பாவரு மிருக்க 
எண்டிசை புகழ்மீ னத்தினிற் பாவ 

ரிருந்திட வட்டமந் தன்னில் 
மண்டிய பிறையுஞ் சுங்கனு மிருக்கின் 

மாதர்செய் வாதையால் மடிவன் 
கெண்டையம் பயின்மா வடுவிடம் போர்கட் 

கிஞ்சுகம் போலுமென் மொழியாய் . 
( இ - ள் ) ஜென்னலக்கினம் கன்னியாக இருந்து அவ்விராசியில் பாவ 
கிரகங்கள் இருக்க , அஷ்டதிக்கிலும் புகழத்தக்க மீனராசியில் பாவகிரகங் 
கள் இருக்க , அஷ்டமமென்னும் மேடராசியில் சந்திரனும் சுக்கிரனும் 
இருக்க , அந்த ஜாதகன் ஸ்திரீகள் செய்யும் துன்பத்தால் உயிரிழப்பான் 
எனறு சேல்கெண்டைகளின் விழியையும் , பிறையையொத்த புருவத்துடன் 
டவரை மயக்கும் பெண்பாவாய் ! சொல்லுவாயாக எ - று . 

( வி - ரை ) ஸ்திரீகள் வாதையால் மடிவனென் றபடியால் முன் களத்திர 
பாவகத்தில் சொல்லியபடி , இந்த ஜாதகனுக்கு எவ்வித குணமும் செய்கை 
யும் வாய்ந்த களத்திரம் சிடைக்குமென அறிந்து அந்த களத்திரம் விபசா 
ரம் செய்யும் புருடனாலா ? அல்லது மருந்து முதலிய துர்ச்செய்கையினாலா ? 
என ஆராய்ந்து சொல்லவேண்டும் . அஷ்டமாதிபதியும் லக்கினாதிபதியும் 
கேந்திரம் பெற்று சுபர்களால் பார்க்கப்பட்டால் மேற்சொல்லிய துன்பம் 
ஏற்படினும் மரணம் அடையானென்றும் பிரித்துச் சொல்லுக , ( 733 ) 
மொழிகதிர் சனிதேய் பிறைகுச னால்வர் 

முயற்சியாய்க் கூடிலக் கினத்தில் 
மொழிதிரி கோணந் தன்னிலே மேவப் 

புண்ணியர் கண்டிடா திருக்க 
கழிபடும் புகையாற் றீயினாற் கொள்ளிக் 

கட்டையால் மருவலர் சுடவே 
அழிபடு மெய்யில் வருத்தமுற் றிறப்ப 

எவன்றலை நாள் விதி வசமே . 


652 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) சனி - சூரியன் - தேய்பிறைச்சந்திரன் - குஜன் இக்கால்வரும் கூடி 
ஜெனன ராசியிலாவது திரிகோணாசியிலாவது இருந்து சுபகிரகங்களால் 
பார்க்கப்படாமல் அசுபகிரகங்களால் பார்க்கப்பட்டுமிருக்கில் அந்த ஜாதக 

டைய மாரக்காலம் எதுவெனில் , தன் பகைவரால் சுடப்பட்டும் , புகை 
தீ கோள் இவைகளாலும் வருத்தத்தோடு உயிரிழப்பான் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய லக்கினம் திரிகோணம் இவைகள் கடகம் 
என்னும் ராசியாய் , அவன் ஜெனித்தபோதும் அமாவாசையாகவும் , கடகத் 
தில் சூரியன் - சந்திரன் - ராகு இம்மூவரும் நிற்க , ஜெனனலக்கினத்தில் சனி 
நிற்க , அவன்சத்துருக்களால் அவன் உடலை கருவியாலும் ஆயுதங்களாலும் 
அறுப்பதால் இறப்பான் என்றும் சொல்லுக . 

(734 ) 
வசமுட னெட்டிற் கதிர்சனி செவ்வாய் 

மருவவே லக்கினந் தன்னில் 
இசைபுதன் றேய்ந்த பிறைகரு நாக 

மிருக்கின்மெய் புழுத்துடன் மடிவன் 
புசபல காரி தேய்பிறை யெட்டிற் 

பொருந்திடி லவர்தம்மைச் செவ்வாய் 
நிசமுடன் பார்க்கில் அரசனற் கிருமி 

நிறைந்திடுந் துயரினா லிறப்பன் . 
இ - ள் ) ஜெனன ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8 - ஆம் ராசியில் 
குஜன் - சனி - சூரியன் இம்மூவரும் இருக்க , ஜெனன ராசியில் புதனும் , அவ 
னுடன் தேய்பிறைச்சந்திரன் ராகு இவர்கள் இருக்க , குஜன் நோக்க அந்த 
ஜாதகன் உடல் அநேக ரெணங்களால் புழுத்து வாதைப்பட்டு இறந்து 
போவான் எ - று . 

( வி - ரை ) பராக்கிரமம் பொருந்திய சனியும் , தேய்பிறைச் சந்திரனும் , 
8 - ல் நின்று அவனை குஜன் பார்க்க , அவன் உடல் மேன்மையான கிருமி 
களால் சின்னாபின்னப்படுத்தி அதனால் இறப்பான் . 

( 735 ) 


வேறு 


மருவியபத்திற்சூரியனாறின் மங்கலன்வியத்தினிற்காரி 
விரவியவிரண்டிற்கரியகோளிருக்க மேவலர்சூனியகுணத்தால் 
சருவியகுளிசக்கட்டினால் வருந்திச் சஞ்சலமுற்றிருந்தவன்றன் 
கருவிகளபிரிந்தேசோபமுற்றிறபபன் காசினியகன்றிடுங்காலை . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 10- ல் சூரியனும் , 6 - ல் குஜனும் , 12 ல் சனி 
யும் , 2 - ஆம இடத்தில ராகு இருக்கப் பிறந்தவன் சூனிய குணத்தாலும் , 
அவனுக்கென்று தன் பகைவர்செய்யும் அஷ்டபந்தனத்தாலும் , துன்பமும் 
துயரத்துடன் தன் கையிலுள்ள பொருள்களையும் ஆயுதங்களையும் இழர் 
வியாகூலத்துடன் உயிரிழப்பான் என்றும் கூறுவர் எ - று . 
( வி - ரை ) பாபபலனைக் கொடுக்கும்பங் கொள்வோ ருடனே 

சேர்பலத்தா லெல்லோரையும் செரிந்து- தீபாமாய் 


விளக்க விருத்தியுரை 


து 


( 736 ) 





கொல்வ னெனக்கோதாய் குவலயத்தி லுள்ளவர்கட் 

கில்லிவற் றிலைய மியம்பு . 
எனப் பெரியோர் சொல்லியபடி பாப்பலனையே விளைவிக்கும் , சனி மாரக 
கிரகங்களுடனே கூடிய வலிமையால் எல்லோரையும் தள்ளி தனியே சீக் 
கிரத்தில் கொல்வான் என்றபடியால் , 12 - ல் சனிநின்றது மோக்ஷஸ்தானம் 
ஜெனன ராசிக்கு 8 - ஆம் இடமும் , அதற்கு எட்டாம் இடமுமான ஜெனன 
ராசிக்கு 3 ஆம் இடமும் மாரகஸ்தானம் என்றதால் , அதற்கு மோக்ஷ ஸ்தா 
னத்தில் ராகு நின்றதாலும் ; 6 - ல் நின்றது சத்துரு ஸ்தானமாகையாலும் , 
சத்துருக்களால் உயிர் இழப்பானென்றும் கூறினர் . இதனைப் பற்பலவித 
மாக ஊகித்துச் சொல்லவேண்டும் : 
காலையோரேழிற்சூரியன் செவ்வாய் கருதுமெட்டினிற்சனியாறில் 
சாலவேகுறைந்த பிறையுறச்சென்மந் தன்னிலேழெட்டினிற்புதனும் 
சீலமாயிருக்கிலிடியினால் மடிவன் றிரயக்காணாதிபர்தன்னில் 
மேலிருபத்திரண்டுளாந்தனது வீடுலக்கினமெனவிளம்பும் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியில் ரவி குஜனும் , அ 
டமஸ்தானமாகிய 8 - ல் சனியம் , 6 - ஆம் ராசியில் தேய்பிறைச்சந்திரனும் , 
1-7-8 - ஆம்ராசியில் புதனும் நிற்க , அவன் மேக்கூட்டங்களால் உண்டாகும் 
இடியால் மரண மடைவான் என்பர் . திரேகாண ஸ்தானாதிபர்கள் நின்ற 
இருபத்திரண்டு ராசிக்குள்ளும் லக்கினமென்று சொல்வார் எ - று . 
( வி - ரை ) ஆமே இரு நான் கிடத்துள்ளோ ராகும் சனியும் பாவியுடன் 

தாமோ றெட்டீராரில் நிற்கச்சுபர்கள் சாராதார் 
போமே வயது மற்பாயுள் புந்திசேரி லாறெட்டிற் 

சாமே எனவு முன்னோர்கள் சாற்றும்பலன்கள் தப்பாதே . 
என்னும் சந்திராபரணத்தின் செய்யுளின்படி அஷ்டமாதியும் சனியும் 6-8 
12 - ஆம் ராசயில் நின்று சுபர்கள் பார்வையற்றால் அற்ப ஆயள் என்றும் , 
மேற்சொலலிய 6-8 - ல் புதன் நின்றால் சீக்கிரம் இறந்து போவான் என்றும் 
சொல்லுவார் . 

( 737 ) 
விளம்புமாறெட்டுப்பன்னிரண்டதிபன் மேவியபரவிதானாகில் 
உளம்செறியற்பாயுள்சுபர்பார்க்கி போதய தீர்க்கமாமென்றே 
களம் செறிநல்லோர்பாவருமாகிக் கண்டதுமத்திம வயதே 

( கே . 
இளம்பிறைநுதல் வேற்பொருகயற்கண்ணுக்கிசைந்திடுவிழியிணாரணங் 

-ள் ) ஜெனன ராசிக்கு 6-8-12 - ஆம் ராசியதிபர்கள் பாவக்கோட் 
மேயாகில் அவனுக்கு அற்ப ஆயுளென்றும் , மேற்சொன்ன கிரகங்களை 
2. போர்க்கில் , தீர்க்க ஆயுளென்றும் , தீயரும் சுபரும் கலந்துபார்க்கில் 

வயதென்றும் , இளம்பிறையை யொத்த புருவமும் , வேலைப்பழித்த 
களும் உடையவளே ! இவ்வாறு சொல்லுவாயாக எ - று . ( 788 ) 


. 


654 


சாதக அலங்காரம் 


நாளெனும் வியமாறெட்டினிலதிய னன்று கேந்திரத்தினிலிருக்கில் 
வாள் விழியணங்கேயற்பவாயுசுதான் மத்திபம்பணபரத்திருக்கில் 
தான் செறியணங்கேயாபோக்கிலீயந் தானுறிலாகு நூறாண்டே 
கோளினிற்குளிகன்மனைவருங்காரி குலவிய நாள்களுந்தீதே . 

( இ - ள் ) வியமென்னும் 12 - ஆம் ராசிக்குடையோனும் ; 6 - ஆம் ராசிநாத 
னென்னும் ரோகாதிபதியும் , 8 - ஆம் இடமென்னும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் 
கேந்திரம் என்னும் 1-4-7-10 - ஆம் ராசிகளில் இருக்க , வாள் விழிபோன்ற 
கண்களை உடையவளே ! அவனுக்கு அற்ப ஆயுளாகும் . பணபர ஸ்தானங் 
களில் இருக்கில் மத்திபமென்றும் , போக்லிய ஸ்தானங்களில் இருக்கில் 
நூறு வயதென்றும் குளிகனோடு சனி வருங்காலம் துன்பமென்றும் 
கூறுவர் எ - று . 

( 739 ) 
தீதெனும் வியமாறெட்டினிலதிபனிவர்களிற்பலன்களிலில்லாப் 
போதுறுந்தனக்கேயவன்மகாதிசையிற் பொருந்தியகண்டகாலமதாம் 
ஈதினில்வியமாறெட்டினிலதிபன் மேவியதிசைகளுங்கூடி 
ஏதுறு நடக்குமவர்திசையந்தத் தியல்புடன்கண்டகாலமுமாம் . 

( இ - ள் ) கொடிய சேடித்திரங்களாகிய 6-8-12 ஆம் ராசியதிபர்கள் நற் 
பலனைத் தரமாட்டார் என்றும் , அவாகள் திசை நடக்கும் காலங்களிலும் , 
மேற்சொன்ன 6-8-12- ஆம் ராசியதிபர்கள் நின்ற ராசிநாதர்கள் திசை 
நடக்கும் காலங்களிலும் நிச்சயமாய் கெண்டத்தைத் தருவாரென்றும் 
சொல்லுக எ - று . 

( வி - ரை ) இவை ஒவ்வொரு லக்கினத்திற்கும் பொதுவாகச் சொன்ன 
தாகையால் இவைகளைக் கொண்டே பலன் முதலியவைகளும் சொல்லலாம் . 


காலமாம்பரிதிலக்கினா திகளுங் கருதுமித்துருவதேயாயின் 
தூலமாந்தீர்க்கவயதெனவுரைப்பர் சொல்லியசமமதேயாயின் 
மூலமாமத்திமம்பகையாயி னுறுவது முப்பத்து மூன்றே 
கோலமாம்லக்கினநவாங்கிசைபதிக்குக் கூறியசனிவரிற்றுன்பம் . 

( இ - ள் ) ஜெனன ராசியதிபனோடு சூரியனும் உறவாக இருக்கின் அந்த 
ஜாதகனுக்கு எந்நாளும் அழியப்படாத நீர்க்கவயதென்றும் , மேற்சொல்லிய 
இருவரும் சமம்பெறில் மத்திம வயதென்றும் , பகையாகில் வயது 33 - என 
வும் , நவாங்கிச லக்கினத்தில் சனி வரும்போது துன்பம் உண்டாகும் 
எனவும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) கிரகங்களின் சமம் - பகை -உறவு என்பதை முன் 27 - ஆம் 
செய்யுளின்படி ஆராய்ந்துச் சொல்லுக . 

* ( 741 ) 
துன்பமேயில்லாவுச்சலக்கினத்தைத் தொடர்ந்து முப்பது பங்கதாக்கி 
வன்பொடு சூரியன்பத்தாம்பங்கு மதிமூன்றுகுசனிருபத்தெட் 
டின்பமாம்புதன்மூவைந்து பன்னேழா மெழிற்குருபுகரிருபத்தேழ் 
முன்புசனிவிஞ்சபூரணவயதே முழுநீசமற்பமென்றுரையே . 


விளக்க விருத்தியுரை 


655 


-ள் ) துன்பத்தைத் தரப்படமாட்டாத உச்சமென்னும் ராசியை 30 
கூறுசெய்து சூரியன 10 - ஆம் கூறிலும் , 15 - ஆம் கூறில் புதனும் , 8 - ஆம் 
கூறில் சந்திரனும் , 28 - ஆம் கூறில் குஜனும் , 15 - ஆம்கூறில் புதனும் , 17 - ம் 
கூறில் குருவும் , 27 - ஆம் கூறில் சுக்கிரனும் , 20 - ஆம் கூறில் சனியுமிருக்க , 
அந்த ஜாதகனுக்கு நீண்ட ஆயுளுண்டென்றும் , முழுநீச்சம் பெற்றிருக்கில் 
குறைந்த வயதென்றும் கூறுவர் எ - று . 

( 742 ) 


சென்மதாரகைக்காறெட்டுநட்சத்திர திசையதாமாரகமதனுள் 
வன்மமோரெட்டிற்கெட்டாறுமின்னம் வருமாறினுக்குமாறெட்டாம் 
பன்மைதாரகையின்றிசையின்மாரகமாம் பார்க்கவேயிரட்டியாய்வந்தால் 
தின்மைகாலமுமாமவருடைபுசிப்பிற் சேதமேயாகுங்கண்டாயே . 

( இ - ள் ) மாரக திசை அறிவது எப்படியெனில் , ஜெனன நக்ஷத்திரத் 
திற்கு 6 -வதுநக்ஷத்திரமும் , 8 -வது நக்ஷத்திரத்தின் திசைகளிலும் , எட்டா 
வது நாளுக்கு எட்டாவது நாள் திசையும் , ஆறுக்கு ஆறாம்நாளின் திசையும் ,, 
எட்டாம்நாளின் திசையும் மாரக திசை என்பர் , மேற் 

சொன்ன நக்ஷத்திரங் 
கள் இரட்டை நக்ஷத்திரமாகவரின் அந்தாளுக்குரிய திசையே கெண்டம் 
செய்யும் எ - று . 

( 743 ) 
வேறு 


கண்டசன்மஞ்சரராசி கருதியாறாதிபன்பார்க்க 
கொண்டசெவ்வாய்லாபத்திற் கூறுந்திரராசிக்குடையோன் 
பண்டேயொன்பதிலிருக்கப் பாக்கியாதிதிறத்திலுற 
உண்டாஞ்சத்துருநாகத்தா லோமம்பண்ணவருமரணம் . 

( இ - ள் ) ஜெனனராசி சரராசிகள் என்னும் மேஷம் - கடகம்-துலாம் . 
மசரம் என்னும் ராசிகளாய் மேற்சொன்ன ஜெனன ராசியை ரோசாதிபதி 
நோக்கவும் , அங்காரகன் லாபஸ்தானம் என்னும் 11 - ஆம் ராசியில் நிற்கவும் , 
9 - ஆமிடமாகிய பாக்கிய ஸ்தானத்தில் ஸ்திரராசி யதிபர்களான சுக்கிரன் 
சூரியன்- குஜன் -சனி இவர்கள் இருக்கவும் , ஸ்திரராசிகளான ரிடபம் -சிங்கம் 
விருச்சிகம் - கும்பம் என்னும் ராசிகளிலொன்றில் மேற்சொன்ன 9 - ஆம் 
வீட்டோன் இருக்க அந்த ஜாதகனின் சத்துருக்கள் செய்யும் நாக ஓமத் 
தால் மரணம் அடைவானென்று சொல்லுக எ - று . 


( வி - ரை ) சரராசிகளில் ஒன்றான துலா ராசி ஜெனனமாக அதற்கு 7 - ல் 
சனியும் , ஜெனன ராசியில் பாவகிரகங்களும் இருக்க , இரத்த காசத்தாலும் 
சனி முதலிய பாவகிரகங்கள் கேந்திரம்பெற்றால் தாயார் கோபத்தினாலும் 
மரிப்பானென்றும் கூறுவர் . 

( 744 ) 


வருகாலிடத்திலக்கினத்தில் வளருங்கேதுகுளிகனுடன் 
அருள் சேர்ந்திருக்கச்சூனியமு மபிசாரத்தாலுறுமரணம் 
ரளாம் வியத்திற்கேதுவுறத் தேடிப்பாவர்மிக நோக்கப் 
புரவேயம்மையான் மரணம் பொன்பார்த்திடிலோவடுவுண்டாம் . 


656 


சாதக அலங்காரம் 


இ - ள் ) ஜெனன ராசியிலும் நான்காம் ராசியிலும் கேது குளிகனுடன் 
சேர்ந்து பலம் பெற்றிருக்கவும் , அந்த ஜாதகன் செய்யும் அப்சாரத்தாலும் 
சூனியத்தாலும் மரணமடைவான் . 12 - ல் கேது இருக்க , அவனைப் பாப 
கிரகங்கள் பார்க்க ; அந்த ஜாதகலுக்கு வைசூரியால் மாணமுண்டாகும் 
என்றும் , கேதுவை குரு திருஷ்டிக்கில் அர்த் தோஷம் நீங்கும் என்றும் 
ஆயினும் வைசூரியால் மரணம் என்றும் கூறுவர் எ - று . 
( வி - ரை ) ஊணுதயத் தின்மூன்றி லுயர்மதி இருக்கவேழில் 

சேணுரும் செவ்வாய்நிற்க தினகரன் பார்வையு ற்றால் 
காணுரும் வழிநடப்பிற் களை யினால் மூர்ச்சையாகி 

வீணுரு மரணமாவான் வேற்றிடங் கண்ணினாளே . 
என 1-3 - ஆம் ராசியில் சந்திரனும் , 7 - ல் குஜனிருந்து சூரியன் பார்க்கில் 
அந்த ஜாதகன் வழிநடையாலும் . களைப்பாலும் மரணம் அடைவானென் 
றும் சொல்வர் . 

( 745 ) 


12- ராசிக்கும் சுபாசுபக்கிரக மாரகபலன் 


11 


சாற்றியதுவாதசமாம் லக்கினந்தன்னையோர்ந்து 
நேர்த்தியாய்சுபரும்பாவர் நிறையோகமாரகங்கள் 
போற்றியேயவர்தம் வீட்டிற் பின்பலனுரைக்கும் நூலின் 
தேற்றமேயறிந்து கொண்டு செய்பலனுரைப்பாய்தானே 

( இ - ள் ) துவாதச லக்கினங்களை அறிந்து ஒவ்வொரு ராசிக்கும் சுபன் 
அசுபன் - மாரகன் என அறிந்து அவரவர்கள் கொடுக்கும் - சுபாசுபங்களைத் 
தெரிந்து கொண்டு கட்டாய பலனைச் சொல்வாயாக . 
( வி - ரை ) ஐந்தொன்பா னாதிபாரா யாவர் வரினுமவர் 

அந்தமி லின்பப்பலனை யாற்றுவர் - அந்தமுரும் 
அற்ப பலனாற்று அம்மூன்றாம் பதினொன் 

நூற்பதிக ளிவ்வுலகு ளோர்க்கு . 
என உலகில் ஜெனித்தோர்க்கு ஜெனன ராசிக்கு 5-9 - ஆம் இடத்திற்கு 
அதிபர்கள் சுபனாக இருந்தாலும் , பாபியாக இருந்தாலும் , அவர்கள் நற் 
பலனையே தருவார் . 3-6-11 இவ்விடத்ததிபர்களாய் எந்தகிரகங்கள் வரினும் 
துன்பபலனையே தருவாரென்று தாண்டவமாகூயில் சொல்லியபடி 5-9 - ம் 
இடத்த திபதி திசைவராத , ஜாதகன் யோகங்களைப்பற்றி விசேஷம் பேச 
வேண்டுவதில்லை எனவும் கூறுவர் . 

( 746 ) 
தானுறுமேடத்தோர்க்குச் சனிபுகர்புந்திபாவர் 
வானுறும்பரிதிதேவ வான்குருசுபனாமென்றே 
கானுறுமிவர்கள் கூடக் கடினமாம்பலன்களற்பம் 
தேனுறுஞ் சுக்கிரன்றன் றிசையிற்றான்மாரகங்கள் 


விளக்க விருத்தியுரை 


657 


வேறு 


களமேரிஷபஞ்சன்மத்தோர்க் கரசன்புகர் சூரியன் மூவர் 
உளவாம்பாவிகதிர்சனியு முயர்ந்தசுபனாம்யோகங்கள் 
வளமார்புகருந்தான் குடும்ப மார்கத்தோனாம்பாவி 
புளகாதிதலையுறுங்கொங்கை பூவைக்குரலாயம்மானே . 


( 748 ) 


மானேமிதுனலக்கினத்திற் கரசன்செவ்வாய்கதிர்பாவர் 
தானேசுங்கன்சுபனாக மதியுஞ்சனியுமற்பபலன் 
வானார்பாவர்திசையதனின் மன்னுமாரகஞ்சொல்லே 
தேனேயனையமதுரமொழிச் செவ்வாய்முறுவல்சிறுநுதலாய் . 


( 749 ) 


நுதலுங்கடகம்புந்திபுகர் நோய்செய்பாவர்குருசெவ்வாய் 
இதமார்சுபனாஞ்சேய்யோகம் இருக்கும்பரிதிமாரகனாம் 
முதலேசிங்கம்புகர்புந்தி மோதும்பாவர்சேய்சுபனாம் 
மதலையோகம் பொன்வெள்ளி மழைக்கோளுடன்மாரகன்மாலே . . (750 ) 


( 751 ) 


மாலேகன்னிசேய்மதிபொன் மன்னும்பாவர்புதன்சுபனாம் 
காலேயோகம்புந்திபுகர் கன்மாரகன்சுக்கிரன்பாவி 
கோலாந்துலாத்திற்சேய்பரிதி குருவும்பாவர்சனிபுதனும் 
மேலாஞ்சுபர்கண்மதிபுந்தி யோகமாரகனாஞ்செவ்வாயே . 

* 
ஏயதேள் புதன் சேயும்பளிங்கே யியன்றபாவரிந்துசுபன் 
தூயயோகமதிகதிராங் தொடர்ந்தகுருவேமாரகனாம் 
ஆயதனுசில்புகர்பாவி யாரல்பரிதிசுபராகும் 
நேயயோகபுந்திபுகர் நீண்டசனியும்மாரகனே . 


( 752 ) 


மாகஞ்சுறாவிற்குரு செவ்வாய் மதியும்பாவர்புகர்புந்தி 
ஆகுஞ்சுபராமாயோக மருளுஞ்சுங்கமாரகன்சுன் 
பாகார்கும்பங்குருமதிசேய் பாவர்சுக்கிரன்சுபனாம் 
தாகார்யோகம்பளிங்குபுதன் றள்ளுமரசன் முன்பாவி . 


( 753 ) 


1 


| 


பாவிமீனங்காரி புதன் பளிங்குசூரியன்பாவியரே 
மேவுஞ்செவ்வாய்மதிசுபராம் விளங்கும் யோககுருவந்தால் 
தாவமாரகன் சேயென்றே சாற்றுந்துவாதசலக்கினத்தை 
ஆவலரிந்தேசுபாசுபங்க ளறிந்து கூறப்பண்பாமே . 

க்ஷை 747 - வது செய்யுள் முதல் 754 -வது செய்யுள்களின் உரையைக் 
சீழ்க்கண்ட அட்டவணையிற் காணவும் . 

83 


658 

சாதக அலங்காரம் 
12- ராசிகளுக்கும் சுபன் அசுபன் மாரகன் யோகன் 

வைகளைக் காட்டும் ஜாபிதா 


மாரகன் 


சூரி - சனி 


குரு - அங் 


நெம் ராசிகளின் 

சுபன் 

பாவன் 
பெயர் 

யோகன் 
- 1 மேடம் சூரி- குரு - அங் சனி - புத - சுக் சுக்கிரன் சந்திரன் - குரு 
2 ரிஷபம் சூரி - சுக் குரு சுக்கிரன் 

சூரியன் - சனி 
3 மிதுனம் சர்- சனி 

குரு - அங்- சூரி சந்திரன் சுக்கிரன் 
4 கடகம் புத - சுக் 

அங்கார - குரு 
5 சிங்கம் 

சுக் - புக . 
6 கன்னி 
புத அங் - சர் - குரு சுக்கிரன் 

புத - சுக்கிரன் 
7 

அங் - சூரி- குரு அங்காரகன் சந்திர -புதன் 
8 விர்ச்சிகம் சந் 

சூரிய - சந்திர 
அங் - சூரி சுக் 

புதன் - சுக்கிர 
10 மகரம் 
கு அ - ச - பு - சு 

புதன் - அங்கா 
11 கும்பம் சுக் - அங் குரு -சனி - அ புதன் 

சுக்கி - அங்கா 
12 மீனம் சந்- அங் சனி- பு - சு - சூ சனி- அங் 

குரு - அங் 


சூரியன் 
சூரியன் 


குரு- சுக்கின் 


துலாம் 


னி - புத 


புத - அங் சுக் 


9 தலுசு 


சணி 
சனி 


மேடலக்கினத்திற்கு குரு - சூரியன் சுபர்களாயினும் சவர்களோடு சனி 
சம்பந்தப்படின் . 

சனியைப் போன்ற பலனே கொடுப்பர் . சுக்கிரன் கொல் 
லான் . சனி முதலியவர்களே கொல்வார்களென தாண்டவமாலையில் சொல் 
லியபடியும் , ரிடபத்திற்கு குருவே கொல்வானென்றும் , மிதுனத்தோர்க்கு 
குரு - சனி சேர்ந்திருப்பாரேயாகில் அவர்களே அந்த லக்கினத்தோனைக் 
கொல்வானெனவும் , சர்திராக்கு 2 - ஆமிடம் தோஷமிருந்தாலும் அவன் 
சொல்வானெனவும் , கடகலக்கினத்தோர்க்கு சூரிய லக்கு துதிகா திபத்யம் 
வரினும் புதனே கொல்வானென்றும் , சிம்மலக்கினத்தோர்க்கு செவ்வாயும் 
புதனும் கூடினால் அவர்கள் தீபலனையே விளைவிப்பாரெனவும் , புதனே 
சொல்பவனென்றும் , கன்னியாராசியோரை சுக்கிரன் கொல்வான் . புதன் 
முதலியவர்கள் கொல்வாரென்றும் , விருச்சிகத்தோர்க்கு குருகொல்லான் 
புதன் முதலியோர் சொல்வாரென்றும் , தனுசு லக்கினத்தோர்க்கு சனி 
கொல்லாவிடில் சுக்கிரன் முதலியோர் கொல்வாரெனவும் , மகரத்தோர்க்கு 
செவ்வாய் சொல்வான் என்றும் கூறியிருப்பதால் , மாரகாதி என்று குறிப் 
பிட்டவர் நற்ஷேத்திரமாயும் நலமாயு மிருந்து பலம்பெற, அவர்கள் 
கொல்லார் . மற்றவர்களே கொல்வரென்றும் கூறுக . 

மாரகன் தன் திசையில் மன்னஞ் சுபர்பொசிப்பில் 
மாரகத்தைப் பண்ணானிம் மானவற்கு - மாரகத்தை 
பண்ணுவான் றன் திசையில் பற்ற வகத்தார்கள் 

துண்ணும் பொசிப்பிற் றுணிந்து , 
என மேற்சொல்லியபடி மாரக திசைகளில் தன்னுடன் சம்மந்தம் 
கோட்களின் திசைகளில் சுபகிரகங்களின் புத்தியில் மாரகம் செய்யான் . 
தன்னுடன் சம்மந்தமில்லாத பாவகிரகங்களின் புத்தியில் துணிந்துகொல் 
வான் என்றும் கூறுக . 

( 754 ) 


விளக்க விருத்தியுரை 


659 


பண்பாறதிபன்லக்கினாதி பாவனாகிப்பலமறவே 
நண்பாமேழிலுற்றிருகக நல்லோர்காணார்மாதமிரண் 
டென்பார்லக்கினாதிபதிக் கெட்டின்மிகவே பாவர்களும் 
திண்பாய்நோக்கமுற்றிடவே திங்கணான்கில் வருமரணம் . 

( இ - ள் ) ஆறாம் வீட்டதிபதியும் ஜெனன ராசியதிபதியும் பாவியாகவும் , 
பலமற்றும் 7- ஆம் ராசியில் நட்பு பெற்றும் , நற்கோட்களின் பார்வை இல்லா 
விட்டால் அந்த ஜாதகன் இரண்டு மாதத்தில் இறர்துபோவானென்றும் , 
- லக்கினாதிபதிக்கு 3 - ஆம் ராசியில் பாவகிரகங்கள் இருந்து நோக்கம் பெற் 
றால் நான்காம் மாதத்தில் கெண்டம் உண்டாகும் எ - று . 
( வி - ரை ) ஒன்பதோ டொன்று நாலுக் குடையவ ராருளோனை 

இன்பமாய் கூடி எட்டி லிருந்திடி லவர்திசைக்குட் 
பின்புரு சித்திரத்திற் பேணிய பிதாவும் தாயும் 

வன்புடன் மரணமெய்தும் வாட்டடங் கண்ணினாளே . 
என 9-1-4 இவ்விராசிக்குடையோர் . 6 - ஆம் ராசிநாதனைக்கூடி 8 - ல் நிற்க , 
அந்த 8- ஆம் வீட்டோன் திசைக்குள் தீயர்களின் புக்தியில் தாய் - தந்தை - 
குழவி இம்மூவரும் மரணமடைவார் . 

( 755 ) 
இவன்றன் லக்கினாதிபதி யிதுவேபாவன்பலமறவே 
சுவனே பார்வைவர்ச்சிதமாய்ச் சொல்லுமாறுதிங்கள்தனில் 
தவமாறெட்டிற்பன்னிரண்டிற் றங்கபாவர்நோக்கமுறக் 
கவனமுடனேயிருநான்கிற் காணுமரணங்கண்டீரே . 

( இ - ள் ) ஜெனனராசியதிபதி பாவனாயும் நீச்சம் பகையால் பலமற்றும் 
சுபர்களால் பார்வையற்றுமிருக்க அந்த ஜாதகனுக்கு 6 வது மாதத்திலேயே 
கெண்டம் உண்டென்றும் , மேற்சொல்லிய லக்கினாதிபதியை 6.8-12 - ல் 
நின்ற பாவகிரகங்கள் பார்த்தால் கட்டாயமாய் மாரகமென்று சொல்லுக . 

( வி - ரை ) ஜெனன லக்கினாதிபதி பாவனாகவும் , நீச்சம் பகையால் பல 
மற்றும் இருக்கில் 6 - மாதத்தில கெண்டம் என்றனா . சந்திரன் இருந்த 
வீ . டோலும் , ஜெனன லக்கினத்தோனும் நட்பு க்ஷியாயும் , அஷ்டமாதி 
பதி பலம் பெற்றும் பார்க்க , அவர்களுக்குப் பூரண ஆயுளென்றே சொல்ல 
வேண்டும் . ஜெனன லக்கினாதிபதி சந்திரன் இருந்த வீட்டோன் அஷ்ட 
மாதிபதி இம்மூவரும் பலமிழந்து முன் சொல்லியபடி 6-8-12 - ல் கிறக 
அற்ப ஆயுளென்றே கூறுவர் . 

( 756 ) 
கண்டவமரபக்கத்திற் காணுஞ்சோமனெட்டாறில் 
கொண்ட சன்ம மிதிறபாவர் கூடிநோக்கவீரைந்தே 
மண்டுமெட்டிற்சென்மத்தில் வந்தேபாவர்தானிருக்க 
மிண்டாய்நல்லோர்நோக்கமிலா மேவின்வருடமொன்றிலுமே . 

இ - ள் ) ஜெனன காலங்களில் தேய்பிரைச் சந்திரனாக இருந்து , அந்த 
சந்திரன் 6-8 இவ்விடங்களிலும் ஜெனன லக்கினத்தில் பாவகிரகங்கள் 
இருக்காலும் பார்த்தாலும் அவனுக்கு 10 வது மாதம் கெண்டம் உண்டு 
என்றும் , மேற்சொல்லிய இராசிகளில் நின்ற பாவியை 6-8-12 - ல் கின்ற 


660 


சாதக அலங்காரம் 


பாவகிரகங்கள் பார்க்க , சுபகிரகங்கள் பாராதிருக்க , அவனுக்கு ஒரு வரு 
ஷத்தில் கெண்டம் உண்டு எ - று . 

( வி - ரை ) ஜெனன ராசியில் நின்ற பாபியை 6-8-12 - ல் நின்ற பாவகிர 
கங்கள் பார்க்கினும் , அக்ஷி உச்சம்பெற்ற சுபகிரகங்கள் சேர்ந்துபார்த்தால் 
அவனுக்கு அத்தோஷம் நீங்கும் என்றும் கூறுவர் . 

( 757 ) 
ஒன்றேகாரிவக்கிரமா யோதும்புந்திசெவ்வாயும் 
அனறேயொருவீட்டினிலுறவே யாறைந்தெட்டுப்பனிரெண்டில் 
நின்றேசனமமோரிரண்டி னிற்கக்குசன்றானுற்றாலும் 
நன்றேசுபர்கணோக்கமிலா நாளும் வருஷமிரண்டினுமே . 

( இ - ள் ) வக்ரம் பெற்ற சனியோடு புதனும் குஜனும் சேர்ந்து ஒரேராசி 
யில் நின்றாலும் , அல்லது 1-2-5-6-8-12 இவ்விடங்களில் நின்று சுபர்கள் 
பார்வையற்றிருந்தாலும் , அந்த ஜாதகனுக்கு இரண்டு வருஷமே ஆயுள் 
என்றும் சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) -புள் விஷயமாய் கிரகங்களைக்கொண்டு சொல்வது கிரகத் 
தின் சுபாசுபம் தெரிர்தே சொல்லவேண்டும் . ஆகையால் ஆயுள் காரகன் 
சனி வக்ரம்பெற , குஜன் -புதன் சம்மந்தப்பட அல்லது மேலே எண்களால் 
குறிக்கப்பெற்ற ஸ்தானங்களில் மேற்சொன்ன கிரகங்கள் இருக்கில் 2 
வருஷத்தில் மரிப்பான் என்றபடி , எர்த வியாதியினால் மரிப்பான் என 
நோக்குமிடத்து சூரியனுக்கு வயிறு , குஜனுக்கு முகம் , புதனுக்குத்தோள் , 
குருவுக்குத் துடை , சுக்கிரனுக்குக் கண்டம் , சனி ராகுவுக்குக் கணைக்கால் , 
சந்திரனுக்கு மார்பு , என்று அங்க அதிகாரம்பெற்றும் , ரோக விபரங்களைக் 
கவனிக்குமிடத்து குஜனுக்குத் தலைநோய் , வெதுப்பு கிராணி , குருவுக்கு 
மூலரோகம் , வயிற்றுநோய், உதிரப்பாடு , புதனுக்குக் கண்டமாலை , சுக்கிர 
னுக்குக் கண்ணோய் , குலைப்பு , வெப்புநீர் , கொப்பளம் , ராகுவுக்குச் சோற்று 
மந்தம் , சீதம் , சனிக்கு வாதம் , சூலை , ஈளை , கேதுவுக்கு சோகைபீடை , 
சூரியனுக்கு வயிற்றுநோய் அரையாப்பு முதலியவைகள் உண்டாகும் என்று 
வீமேஸவர உள்ளமுடையானில் சொல்லியபடி இவ்வாறு இன்னின்ன 
கிரகங்களுக்கு இம்மாதிரி வியாதி உண்டாகுமெனவும் , அவை நீங்கும் நீங் 
காது என்றும் ஆராய்ந்து அவள் விபரமும் , உயிர்விடுங்காலம் இன்ன 
வியாதியால் மரிப்பான் என்றும் கூறுவது நலம் . 

( 758 ) 
நாளுஞ்செவ்வாய்தனக்கெட்டில் நண்ணிகுருவுந்தானிருக்கக் 
கோளும்பரிதி செவ்வாயுங் கொண்டமதியைப்பார்த்திடவே 
மீளுஞ்சுங்கன் கண்ணாட்டி மேவிநோக்கமில்லாத 
ஆளும்வருஷமூன்றெனவே யறைவர்கணிதவல்லோரே . 

( இ - ள் ) குஜன் எந்த ராசியில் நின்றானோ அந்த ராசிக்கு 8 - ஆம் ராசி 
யில்குருவும் , சூரியனும் அங்காரகனும் சந்திரனைப்பார்க்க , சுக்கிரன் தனக்கு 

சி வீடான கன்னியாராசியிலிருந்து பாராமலும் இருப்பரேல் அந்த 
ஜாதகனுக்கு ஆயுள் 3 - வருஷமெனவும் கணிதவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மூன்று வருஷம் ஆயுளை உடையவர்களைப்பற்றி சோதிக்கு 
மிடத்து , 


விளக்க விருத்தியுரை 

661 
பெற்றிடு மிலக்கினத்தோன் பெலவீன மாசுப்பாவ 

ஓற்றிட மாந்திகேந்திர முறிலாண்டு மூன்றிற்சாவாம் , 
என லக்கினாதிபதி பலயீனம் பெற்று பாவர்களோடு சேர , கேந்திரங்களில் 
குளிகனிருக்க அவன் 3 - ஆம் ஆண்டில் இறப்பான் . 

( 759 ) 
வல்ல சன்மந்தனக்கெட்டு வாழுமதற்கோரெட்டதனை 
நல்லோர்பார்க்கக்கோணத்தை நாடும்பாவரொருநான்கே 
சொல்லுஞ்சன்மராசிக்குச் சுபர்கோள் திருஷ்டிவர்ச்சிதமாய் 
ஒல்லும்பாவர்பார்வையுற வோங்குவருஷமைந்திற்சாமே . 

( இள் ) ஜெனன ராசிக்கு 8 - ஆம் இடமும் , அதற்கெட்டாம் இடமான 
மூன்றாம் பாசியை சுபகிரகங்களால் பார்க்க , கோண ராசிகளில் பாவகிரகங் 
கள் விற்க , அவன் தான் ஜெனித்த நான்காம் வருஷமே இறந்துபோவான் 
என்றும் , ஜெனன ராசியை சுபர்கள் பாராது பாவகிரகங்களால் பார்க்கப் 
பட்டும் இருந்தால் அவன் 5 - ஆம் ஆண்டில் இறப்பானென்றும் சொல்வர் . 
( வி - ரை ) கற்றபனிரெண் டெட்டாறாய் கடகமாய் புதனேவிற்க 

நற்றிய மதியும் பார்க்கி னாலாண்டி லரிட்டம்தானே . 
என்ற சாதக சிந்தாமணியின் வாக்கியப்படி கடகராசியிலும் , 6-8-12 - ஆம் 
ராசியிலும் புதன் நிற்க , சந்திரன் பார்க்க , அவன் ஜெனித்த நான்காம் 
வருவும் இறந்து போவான் என்றும் , 

படி துலாந் தன்னில் நாலாம் பாகையில் மதிதானிற்கில் 

கொடியபா வச்கோள் பார்க்க கூடினா லாண்டிற்சாவாம். 
என துலாம் நாலாம்பாகையில் சந்திரனிருந்து பாவகிரகங்களால் பார்க்க , 
அவன் நாலாம் வயதிலேயே மரிப்பானென்றும் , 

துடி யைர் திற் பாவர்நிற்க சுகர்மூட மாகப்பாவ 

ஈடிபுற பெலக்கிலைந்தா மாண்டினி லரிட்டமாமே . 
என்றபடி , 5 - ஆம் இடத்தில் பாவகிரகங்களும் , பலம்பெற்ற பாவகோட்களு 
டன் மூடம்பெற்ற சுக்கரனானவன் சோ , அந்த ஜாதகன் 5 - ஆம் ஆண்டில் 
இறந்து போவானெனவும் சிந்தாமணியிற்சொல்லியபடி ஆராய்ந்து கூறுக . ( ) 
சாமேவியமாறெட்டதனிற் சனி சூழ்பரிதிராகுமதி 
ஆமேயிருக்கச்சுபர்திருஷ்டி யல்லால் வயதோராறுதரும் 
தாமேசன்மமுன்பின்னுந் தங்கபாவரிருந்திடவே 
போமே நல்லோர் பார்வையிலாப் போது மரணமேழ்தனிலே . 

( இ - ள் ) சஷ்டம் அஷ்டம விரயமென்கிற 68 12 ஆம் ராசிகளில் சனி 
யோடு சூரியன் - சந்ரன் -இராகு இவர்கள் சம்மந்தப்பட்ட , அவன் ஜெனித்த 
6 - வது ஆண்டிலேயே இறந்துபோவான் , ஜெனன ராசிக்கு முன்பின் என் 
லும் 2-12 இவ்விடங்களில் பாவகிரசங்கள் இருக்க , சுபகிரகங்கள் பாராது 
இருக்க , அவன் 7 - ஆம் வயதிலேயே இறந்து போவான் எ -று . 

( வி - ரை ) இன்னம் சோதிக்க வேண்டுவதாயின் சிங்கம் 5-6 - பாகையில் 
தேய்பிறைச் சஈதிரனிருசக , பாவகிரகங்களால்பார்க்க , அவன் 5 - ஆம் ஆண் 


662 


சர்க்க அலங்காரம் 


டிலும் ; ஷை ராசியில் சுக்கிரன் இருந்து பாவகிரகங்கள் சேர , அவன் 6 - ஆம் 
ஆண்டிலும் இறப்பானென்று சோதிடஎல்லோர் கூறுவர் . (761 ) 
தனிலேசன்மஞ்சேயுமதி தன்னிலொருவர் நின்றாலும் 
இனிய நான்கிற்பாவர்களு மெட்டிற்பரிதிசேய்மதியும் 
மனுசூழ்ந்திருக்கயின்னமொரு மதிவீட்டரசன்சன்மாதி 
சனி சூழ்பரிதியுற நல்லோர் தானும்பாராரேன்மரணம் . 

( இ - ள் ) ஜெனன ராசி எாத ராசியானாலும் அந்த ராசியில் குஜன் சந்தி 
என் இவர்களில் ஒருவர் நின்றாலும் , நான்காம்ராசியில் பாவகிரகங்களும் , 
அஷ்டமத்தில் ரவி மதி - குஜன இவாகள் கூடியும் , சந்திரன் எந்த பாசியில் 
நின்றானோ அந்த வீட்டுக்குடையவனும் , ஜெனன லக்கினாதிபதியும் சனி 
சூரியனோடு சேர்ந்து சுபகோட்கள் பாராவிட்டாலும் , அந்த ஜாதகன் 
மழலைச்சொல் மாறாமுன்னமேயே இறந்து போவான் எ - று . 
( வி - ரை ) ஜந்துட னுயர்ந்தவீட்டி லம்புலி சனியும்கூட 

மிஞ்சியேழ் விடத்தில் பூமன் வெங்கதி ரிரவிநின்றால் 
கொஞ்சமாம் பாட்டன் பாட்டி குலமுள்ளோர் குழபிமாதா 

வஞ்சியே மூன்றுமாதம் மடிவது நிஜமாமாதே 
என ஐந்து வீட்டிற்கு அப்பால் சனி சந்திரனும் , 7 - ல் புதனும் சூரியனும் 
நிற்க , அந்த ஜாதகன் வர்க்கத்தாரும் பாட்டன் - பாட்டி - மாதா - குழவியும் 
பிறந்த மூன்று மாதத்தில் இறர் துபோவார் . இது நிச்சயம் என கேரளத்தில் 
கூறியபடி தராய்ந்து சொல்லுக . 

(762 ) 
மரணஞ்சன்மமிதுனதுலாம் வாழுமெட்டிற்குருபுகரும் 
திரமாய்பாவர்நோக்கமுறத் தெரிந்தவயது மெட்டுளதாம் 
பரிதிமதியுமட்டமஞ்சேர் பண்பாங்காரிபதினொன்றில் 
வரவேயொன்பதிலுமரணம் வகையாயுலகீரறிந்திடுமே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினம் மிதுனம் அல்லது துலாமாகயிருந்து அந்த 
ராசிக்கு 8 - ல் நற்கோட்களில் மிக்க புகழ்பெற்று குருவும் சுக்கிரனுமிருக்க , 
பலம் பெற்ற பாவர்களால் பார்க்கப்பட்டால் அவனுக்கு வயது 8 எனவும் , 
அஷ்டமமென்னும் 8 - ஆம் ராசியில் சூரியனும் சந்திரனும் இருக்க , சனி 
11 - ல் நட்புபெற , அவன 9 - ஆம்வயதல மரணமடைவானென்றும் சோதிட 
வல்லவர்கள் கூறுவார் எ - று . 
( வி - ரை ) தூயலக் கினத்தில் செவ்வாய் சூரியன் மதியும் கூடி 

செய்யாற கோளே பாரா விடிலெட்டா மாண்டிற் சாவாம் . 
என்றபடி ஜெனன ராசியில் சூரியன் - சந்திரன் - குஜன் கூடியிருக்க , அவனை 
சுபகிரகங்கள் பாராதிருக்க , அவன் 8 - ஆம் ஆண்டில் இறப்பானென்றும் , 

மெய்யும் கோ லிடப் மேழா மிடமாய்த்தேய் மதியும் நிற்க 

உய்யும் பொன் பார்க்கி லேழெட் டொன்பதா மாண்டிற் சாவாம் . 
என்றபடி , துலாம் அல்லது ரிடபம் 7 - ஆம் இடமாக , அதில் தேய்பிறைச் 
சந்திரன் நிற்க குரு பார்க்க அவன் 7-8-9 - ஆம் ஆண்டில் இறப்பானென் 
றும் சாதக சிந்தாமணியில் கூறியபடியாம். 

( 763 ) 


> 


யாம் . 


விளக்க விருத்தியுரை 

633 
அறிந்தேயெட்டிற்கதிர்புகரு மரசன்பார்வைதானுமிலாச் 
செறிந்தேயிருக்கயின்னமொரு செப்புநாலிற்சந்திரனை 
பிறிந்து பார்க்குஞ்சேய்பரிதி பின்பு நல்லோர்பாராதால் 
இறந்தேயிறக்குமொன்பதினி லினியகோளின்பலனிதுவே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் எந்த லக்கினமோ அந்த லக்கினத்திற்கு 
8 - ஆம் ராசியில் சூரியனும் சுக்கிரனுமிருக்க , அவனை குரு பாராதிருக்க , 
நான்காம் ராசியில் சந்திரன் நிற்க , அவனை சூரியன் - குஜன் பார்க்கவும் 
சுபசோட்கள் காணாதிருக்கவும் , அந்த ஜாதகன் ஜெனித்த 9 - ஆம் ஆண்டில் 
இறந்து போவான் ,கிரகங்களின் பலன் இதுவேயாம் எ - று . 

( வி - ரை ) மேற்சொல்லிய 8 - ஆம் ராசியிலாவது மிதுனம் சன்னியிலா 
வது சந்திரன் நிற்க , அவனை குஜன் தவிர வேறு சுபகிரகங்கள் பாராதிருக்க 
அவன் 9 - ஆம் ஆண்டில் இறர் துபோவானென்றும் , சந்திரனிருந்த ராசிக்கு 
12 - ஆம் ராசிக்குடையவன் பாவியாகிய சனி அம்சம் பெறின் அவனும் 
9 - ஆம் ஆண்டில் இறப்பானென்றும் சாதக சிந்தாமணியிற் சொல்லியபடி 

( 764 ) 
இதுவேகேந்திரமேறி யிவரிராகுகேதுமிருந்திடவே 
அது சூழ்பாபர்நோக்கமுற வானபத்திலுறுமரணம் 
மதிசேர்பரிதி கூடியொரு மனையிலிருக்கச்சன்மத்தைத் 
துதிசேர் நல்லோர்பாராக்காற் சொல்லும்பதினொன்றுறுவயதே . 

( இ - ள் ) 1-4-7-10 - ஆம் இடங்களென்னும் கேந்திரங்களில் ராகு - கேது 
இவர்கள் இருக்க , அவர்களை கொடிய பாவிகள் பார்க்க , அவன் . ஜெனித்த 
10 - ஆம் ஆண்டில் இறந்துபோவான் , சூரியனும் சந்திரனும் ஒன்றுகூடி 
இருக்க , ஜெனனலக்கினத்தை சுபகிரகங்கள் பாராதிருக்க , அவனும் 11 - ம் 
திலேயே மரிப்பானென்றும் சொல்வர் எ - று . 
( வி - ரை ) பிறை தேய்ந் தெட்டிற் காரியுடன் 

பெலநோக் கின்றி யுதையாதி 
சிறையிர் திரவி யுடன் கூடி 

செவ்வாய் மதிபிடத் தானுடனே 
இறைபூர் தெட்டோ னவமுடன் 

னாறெட் டாக நிற்கிலுமே 
குறைசேர்ந் திருக்க கொடுங்கூற்றன் 

கூறுங்குழவி இரவு நில்லா . 
எனவும் , தேய்பிறைச் சந்திரனோடு சனி சேர்ந்து சுபர்கள் பார்வையற்று 
ஜெனன லக்கினாதிபதி சூரியனுடன் சேர்ந்து குஜன் அல்லது சந்திரன் 
நின்ற வீட்டோனுடன் சோ , அஷ்டமாதிபதி ராகு கேதுவுடன் சேர்த்து 
6-8 - ஆம் ராசியில் இருக்க அந்த குழவி பிறந்த இரவே இறந்து போகும் . ( ) 
வயதேசன்மங்கேதுகதிர் மதிதானிருக்கச்சுபர்திருஷ்டி 
சயமேயில்லாப்பன்னிரண்டிற் சாறுங்குழவிரிறுமரணம் 
நயமாமொன்றிலெட்டாதி நண்ணியிருக்கவோராறில் 
நியமேநான்கிற்சேயுறவே நிற்பன்பதின்மூன்றெனச்சொல்லும் . 


664 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) ஜெனன ராசியதிபதியுடன் சூரியன் - சந்திரன் - கேது இவர்கள் 
கூடி , வியமோக்ஷ ஸ்தானமென்னும் 12 - ஆம் ராசியில் இருந்து சுபகிரகங் 
சளின் பார்வை இல்லா திருக்க , அந்தக் குழவி உடனே இறந்துபோம் . 
ஜெனன லக்கினாதிபதி 6-8 - ஆம் ராசியில் இருக்க , 4 - ஆம் ராசியில் குஜன் 
இருக்க , அவனுக்கு வயது 13 என்றும் சொல்வர் எ - று . 
( வி - ரை ) சனி துலாங் கிசமாய்நிற்கச் சற்குரு பார்க்கப்பன் மூன் 

றினிற்பிதுர் துவேஷியாகி பிறந்திடு மதலை என்பார் . 
என சனி துலா அங்கிசம்பெற , குருபார்க்க , அந்தஜாதகன் தன் பிதாவுக்கு 
துவேஷியாக இருந்து 13 - ஆம் வருஷம் இறந்து போவான் என்றும் , 

சனியும்பொன் னங்கிசத்தில் காரிதான் பிற்கமாலோன் 

வனியுரப் பார்க்கில் பன்னால் வருடத்தி லரிட்டமாமே . 
என குரு அங்கிசத்தில் சனியும் , அவனை புதன் பார்க்க , அவன் 14 - ஆம் 
வருஷமே இறந்துபோவான் என்றும் சாதக சிந்தாமணியில் கூறியபடி 
யாம் . 

( 766 ) 
சொல்லுமாறெட்டிற்பாவர் சூழ்ந்தேயிருக்கச்சன்மாதி 
வெல்லுமாபோக்கிலியத்தின் மேவியிருந்தாற்பதினாறாம் 
வல்லோரதிபன் சென்மாதி வரவே பரிதியுடன் கூட 
நல்லோர்பாராக்கேந்திரத்தி னண்ணும்பாவர் நாலைந்தே . 

( இ - ள் ) சஷ்டம அஷ்டம ஸ்தானங்கள் என்னும் 6-8 - ஆம் ராசிகளில் 
கொடிய பாவிகள் இருக்க , ஜெனனராசியதிபதி ஆபோக்லீய ஸ்தானத்தில் 
இருக்க அந்த ஜாதகனுக்கு வயது 16-4கும் குருவும் ஜெனனாசியதிபதி 
யும் சூரியனுடன் கூடி கேந்திரம்பெற , அவர்களை சுபகிரகங்கள் பாராது 
இருக்க அவனுக்கு வயது 20 என்றும் கூறுவார் எ - று . 
( வி - ரை ) எழுட னு தயம்பத்தி லிருக்கவே சனிசேய்தியர் 

வாழ்மதி நல்லோராண்டில் வருந்தவத் திடத்திருந்தால் . 
எனவும் , 1-7-10 இவ்விடங்களில் சனி குஜன் முதலிய தீயகிரகங்களிருக்க , 
சந்திரன் அசுபக்ஷேத்திரம் பெற , அந்த குழவியானது பிறந்த ஓராம் 
ஆண்டில் மரிக்குமெனவும் , 

மூழ்வுட னறவுமெட்டிற் வளர்ந்திடா திருந்ததானால் 

வாழ்வுடன் கூடப்போமே வந்தா ள தனிற்சாகும் . 
என மேற்சொன்ன கிரகங்களோடு 8 - ல் ராகு பலம்பெற , அக்குழலியானது 
பிறந்தவன்றே இறந்துபோகுமென்றும் கேரளத்தில் சொல்லியபடி 
ராய்ந்து கூறுக . 

( 767 ) 
நாலேசோமற்கிருபுற மிராகுசெவ்வாய்சனிகேது 
ஆலேயிருக்கச்சன்மாதி யாயபலன்களற்றிடவே 
மேலாம்பாவருடன் கூடி வேண்டியிருக்குமிப்படியே 
சீலாயையைந்தினின்மரணஞ் செப்புங்கணிதமாதவரே. 


விளக்க விருத்தியுரை 

665 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு நான்காம் ராசியில் சந்திரனிருக்க , அவ 
ஜக்கு இருபுறமும் குஜன் கேது சனி சூரியன் இவர்கள் இருக்க , ஜெனன 
லக்கினாதிபதி பலனற்று பாவகிரகங்களுடன் கூடி இருக்க , அந்த ஜாதகன் 
ஜெனித்த 25 - ஆம் வருடம் இறந்து போவான் என்றும் கணிதவல்லோர்கள் 
கூறுவார் எ - று . 
( வி - ரை ) மன்னவ னுதயந் தன்னில் மதியுடன் காரிற்க 

அன்னரித் தாரபூம னணுகியே இரவிக்கேழில் 
நின்றவர் சுங்கற்காரி நிலையதிற் பாம்பேயாகில் 

சொன்னதோ ரீறாராண்டிற் சோதனை யாகப்போவான் . 
என ஜெனன லக்கினத்தில் குருவும் , சர்திரனுடன் சனியும் , சனி என்ற 
வீட்டில் புதனும் , சூரியனுக்கு 7 - ஆம் ராசிநாதர்கள் சுக்கிரனுக்கு 6 - ஆம் 
ராசியிலும் , அவர்களுடன் ராகுவும்கூடி இருக்க , அந்த ஜாதகன் 12 - ஆம் 
வருஷம் இறந்து போவான் என்றும் கேரளத்தில் சொல்லியபடியாம் . ( 768) 
மாதேகன்னிலக்கினமாய் வந்துசனியுந்தானிருக்கப் 
போதேயரசன்வியமெட்டிற் போகவிருபத்தாறாகும் 
சாதிசன்மமெட்டதிபன் சரியாய்ப்புடமேதானிருந்தும் 
ஒதுங்கேந்திரமுறவெட்டி லுற்றேகேது மூவொன்பான் . 

( இ - ள் ) அழகு பொருந்திய பெண்ணே ! ஜெனனலக்கினம் கன்னியாக 
இருந்து அவ்விராசியில் சனி இருக்க , குருபகவான் ஜெனன லக்கினமான 
கன்னியா ராசிக்கு 6-8-12 என்னும் கும்பம் - மேஷம் -சிங்கம் இவ்விராசி 
களில் இருக்க , அவனுக்கு வயது 26 என்பர் . ஜெனனலக்கினத்திற்கு 8 - ம் 
ராசிநாதனை சரியாய் ஸ்புடம் செய்துப்பார்க்க , அவன் கேந்திரம் பெற்றும் , 
சேது ஜெனன ராசிக்கு 8 - ஆம் ராசியில் இருக்க , அவனுக்கு வயது 27 
என்றும் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) சனியைக் குறித்து நன்கு ஆராய்ந்துணர்ந்து ஆயுள் சொல் 
வதே கணித வல்லவர்களின் கடமையாகும் ஆதலால் சனிபகவான் கன் 
னியாராசியில் இருந்தாலும் , அவன் யார் அங்கிசம் பெற்றிருக்கிறானென 
ஆராய்ந்து , சரு அங்கிசம்பெற்றிருந்தாலும் இவனுடன் ராகு குரு அங்கிசம் 
பெற்றும் , இவ்விருவரில் ஒருவர் ஜெனனலக்கினாதியைப் பார்க்க , அந்தக் 
குழவியானது உட னே இறர் துபோமென்றும் , சனிநின்ற ராசிக்குடை 
யோன் உச்சம்பெற்றும் , அவனை குரு ஆட்சி நட்புமுதலியவைகளால் பலம் 
பெற்றுப் பாராக்கின் மேற்சொன்ன 1 - ஆம் ஆண்டில் நேரும் செண்டாதி 
தோஷமானது நிவர்த்தியாகும் என்றும் சொல்வர் . 

( 769 ) 
பானுபுதல்வன்கேதுகரும் பாம்பு செவ்வாயொன்றெட்டில் 
தேனேயிருக்கப்புகர்புந்தி தேவர்குருவுங்கேந்திரமில் 
லானேயுற்றாலிருபத்தெட் டாகுமெட்டிற்கதிர்மூன்றில் 
ஊனேமதியுஞ்சனிபாவ ருடனோக்கிருபத்தொன்பானே . 

( இ - ள் ) சூரியன் புதல்வனென்று சொல்லும் சனியும் , ராகு கேது - குஜன் 
இவர்கள் ஆயுள்ஸ்தானமென்னும் 8 - ம் ராசியிலிருக்க , சுக்கிரன் - புதன் - குரு 
இ வர்கள் கேந்திரமின்றி மற்றைய க்ஷேத்திரங்களில் இருக்க , அவனுக்கு 

84 


. 


666 


சாதக அலங்காரம் 


வயது -28 என்றும் , 8 - ஆம் ராசியில் சூரியனும் , திருத்திகை ஸ்தானமாகிய 
8 - ல் சந்திரனும் , மற்றுமுள்ள பாவகிரகங்களோடு சனியும் சேர்ந்திருந்தா 
லும் பார்த்தாலும் 29 - வயதென்றே சாஸ்திரவல்லோர் கூறுவர் . 

( வி - ரை ) சுக்கிரன் - புதன் - குரு முதலியவர்கள் கேந்திரமில்லா திருந் 
தால் தனக்கு மேற்சொன்னபடி 29 - ஆம் வயதில் கெண்டம் என்றாலும் 
மேலே சொன்ன சுபகிரகங்கள் கேந்திரம்பெற்று லக்கினத்தைப் பார்க்க 
அதற்கு ஏற்ற வயச சொல்லவேண்டும் . அதிலும் சனி 8- ல் நிற்க , அவன் 
தந்தைக்கு தோஷமும் , ஜாதகனுக்கு வாலிபமரணமும் , அப்படி மரண 
மடையாவிடில் பட்டினி முதலிய துக்கசாகரத்தையே அனுபவிப்பானென் 
றும் , இருநேத்திரரோகியும் குஷ்டரோகியும் ஆசனவியா கியும் அபிமிருத் 
தியுதோஷமும் உண்டாகுமென்றும் சாதகசிந்தாமணி 1282 - ஆம் செய்யளில் 
சொல்லியபடி சொல்லுக . சனியோடு மற்றும் பாவகிரகங்கள் சகிதம் பெற்று 
இருந்தால் எவ்வித பலனைத் தருவானென்பதை கவனித்துச்சொல்லுக . ( ) 
ஒன்பான்றேய்பிறைசுபத்தான முற்றேயட்டமாதிபதி 
அன்பாய்கேந்திரமுறவெட்டி லான பாவர்தானிருக்கப் 
பின்பாம்லக்கினாதிபதி பலன்களில்லாதிருந்திடவே 
துன்பாமுப்பதெனவறிந்து சுகமாயுரைத்தேன்மிகவாழும் .. 

( இ - ள் ) தேய்பிறைச்சர் திரன் 9 - ஆம் இடமென்னும் சுபடிேத்திரத்தி 
லேனும் , மற்றுமுள்ள நற்க்ஷேத்திரங்களிலே ஜம் நிற்க , அஷ்டமாதிபதி 
சேந்திரம் பெற்றும் அஷ்ட மஸ்தானத்தில் பாவகிரகங்களும் இருக்க , 
ஜெனன லக்கினாதிபதி பலமற்றமிருக்க , அந்த ஜாதகனுக்கு வயது -30 
என்றும் , அதுவரையில் தான் இப்பூமியில் வாழ்வானென்றும் கூறுவாய் . 

( வி - ரை ) இதுவரை ஆயுள் கூட்டும் விஷயங்களைப் பேசிவந்தோம் . 
ஆயுள் கூட்டும் விதம் எப்படியோவென்று அநேகர் சந்தேகிக்கலாம் . 
ஏனெனில் : 1 - வது பிரசங்கள் இருக்கும் சுபாசுபத்தைக்கொண்டும், 2 -வது 
காலச்சக்கரதசையாலும் , 3 - வது அஷ்டவர்க்கங்களாலும் , இன்னம் பற்பல 
ராய்ச்சியாலும் சொல்லவேண்டும் என்பது உண்மை . ஆயுள் விபரங்களைப் . 
பற்பல நூல்களில் பற்பலவிதமாகக் கூறியிருப்பதையம் அறியலாம் . இந்த 
ஆயுள் பாவத்தைப்பற்றி விவாதித்த 8 - மேதாவிகளின் பெயரையும் முன்ன 
தாகவே குறிப்பிட்டுள்ளோம் . அவர்கள் விவாதித்து நீக்கவேண்டியவற்றை 
நீக்கியும் , சேர்க்கவேண்டியவற்றைச சேர்த்தும் , நம்மவர்க்கு பயன்படுமாறு 
நிருபித்தவர் ஐவர் . சிவன் - விஷ்ணு - குரு - சத்யாசாரர் - தெய்வசாமி இவர்கள் 
ஐவரும் ரவிமுதல் 7 -கிரகங்களுக்கும் ஏற்பட்டுள்ள மசாதிசை வருடம் -120 
கிரகங்களுக்கு சமமாய் பாகிக்க பங்கொன்றுக்கு ஏற்படும் வருஷம் -17, 
மாதம் - 1, நாள் -22 , கடிகை-8, தற்பரை -20. இவ்வாறு உச்சம் பெற்ற கிரகங் 
களுக்கும், ஆக்ஷிபெற்ற கிரகங்களுக்கும் அவர்கள் பாகம் எவ்வளவோ 
அதுபோல் 3 -பாகமும் , சுயதிரிகோண ) சுபாங்கிசம் பெற்றவர்களுக்கு 
2 -பாகமும் , இவ்வாறு கிரகங்களிருக்கும் தராதரம் அறிந்து ஆயுள் சொல்ல 
வேண்டும் . இவை சாதக சிந்தாமணியிலும் காணலாம் . 

( 771 ) 
வாழும் நான்கிற்சுக்கிரனும் வந்தேயெட்டிற்பாவருறச் 
சூழும் நல்லோர்பார்வையறத் தொடர்ந்தே நிற்கவக்கினியால் 


விளக்க விருத்தியுரை 

667 
ஊழிமனையாடன்னாலு மோங்கும் பாம்பின்கடியாலும் 
ஆழியுலகோர்தாமறிய லாகுமரணங்கண்டீரே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு நான்காம் ராசியாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிர 
லும் , 8 - ஆம் ராசியில் பாவகிரகங்களும் நின்று , சுபகோட்களின் பார்வை 
பின்றி இருப்பார்களேயானால் அந்த ஜாதகன் அக்கினியாலும் தன் பெண்டீ 
ராலும் விஷங்களுடைய சர்ப்பக்கடியாலும் இப்பூமியிலுள்ளோர் அறிய 
மரணம் அடைவார்கள் எ - று . 

விரை ) நான்கில் சுக்கிரன் இருந்தால் களத்திரசுகம் உண்டாகும் . 
ஆயினும் 8 - ல் நின்ற சனி சுக்கிரனைப் பார்ப்பானாகையாலும் , சுபர்கள் 
பார்வை இல்லாததாலும் , மேலே தோஷம்கூறப்பட்டன என்பதாம் . ( 772 ) 
கண்டவிரண்டிற்பன்னிரண்டிற் காணுஞ்செவ்வாய் சோமனுற 
பண்டேயேழிலெட்டில் கரும் பாம்புமரசனுறின் முப்பான் 
கொண்டமட்டமாதிபதி கேந்திரமேவிலக்கினாதிபதி 
மண்டுபலன்கள்வர்ச்சிதமேல் வயது முப்பத்திரண்டாமே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு இரண்டு பன்னிரண்டாகிய தனம் விரயம் 
என்னும் ஸ்தானங்களில் குஜனும் சந்திரனும் இருக்க , 7-8 - ஆம் ராசிகளில் 
இராகுவும் குருவுமிருக்க அவனுக்கு வயது 30 ஆகும் , அஷ்டம ஸ்தானாதி 
பதியும் ஆயுள் ஸ்தானாதியுமான 8- ஆம் வீட்டோன் கேந்திரம் பெற்று , 
ஜெனன லக்கினாதிபதி பலமிழந்து இருப்பானாகில் அவனுக்கு வயது -32 
என்றும் சோதிடவல்லவர் கூறுவார் எ - று , 

( 778 ) 
ஆமேயரசன்சுக்கிரனு மணுகிக்கேந்திரந்தான்மேவத் 
தாமேலக்கினாதிபதி தானும்பாவருடனகூட 
தீமை சூழாபோக்கிலியந் தேய்ந்தமதியுந்தானிருக்கத் 
தோமே மரணமாறாறிற் சொலவர்கணிதவல்லோரே . 

இ - ள் ) ரிடப துலாத்திற்கு ஆக்ஷகாதனாகிய சுக்கிரனும் , தனூர் மீனத் 
திற்கு க்ஷநாதனாகிய குருவும் , ஜெனன ராசிக்கு கேந்திரம் பெற்று , 
ஜெனன ராசியதிபதி கொடிய கோட்களுடன் சம்மந்தப்பட்டு, தீமையை 
விளைவிக்கும் ஆபோக்லீய ஸ்தானங்களில் இருக்க , அவனுடன் கிருஷ்ண 
பக்ஷத்துச் சந்திரனிருக்க அந்த ஜாதகன் 36 - ஆம் வயதில் இறந்து போவா 
னென்றும் கணிதவல்லவாகள் கூறுவார் எ - று . 
( வி - ரை ) விதியற்று போனபேர்க்கு மதியதைப் பார்த்துச் சொல்லு 

மதியற்று போனபேர்க்கு சனியதைப் பார்த்துச்சொல்லு 
சனியற்று போனகாலை புதயத்தைப் பார்த்துச் சொல்லு 

சனிமத புதயந்தப்பா தகப்படு மரணகாலம் . 
என மரணகாலங்களைப்பற்றி அறியசந்திரனை ஆராய்ந்து சொல்லவேண்டும் 
சந்திரன் பலமில்லையேல் சனியை கவனித்து ஆயுள் சொல்லவேண்டும் . 
சனிக்கும் பலமில்லையேல் உதயலக்கினத்தைப் பார்க்கவேண்டும் . சனியை 
யும் சந்திரனையும உதயலக்கினத்தையும் கவனிக்கில் மரணகாலம் தப்பாது 
கிடைக்குமென்று கேரளத்தில் சொல்லியபடி இம்மூவரையும் கவனித்தே 
புள் சொல்லவேண்டும் என்பதை கவனிக்கவும் . 

(774 ) 


668 


சர்தக அலங்காரம் 


வல்லமிதுனலக்கினமாய் வாழும்பரிதிதானிருக்கப் 
பொல்லாரிரண்டுபாரிசமும் புகவாறரசன் முப்பத்தேழ் 
ஒல்லும்பாவகேந்திரத்தி லுறச்சன்மாதிபன்னிரண்டில் 
வெல்லுமெட்டோன்லக்கினத்தில் மேவின் முப்பத்தெட்டாமே . 

( இ - ள் ) வல்லமை பொருந்திய மிதுன ராசியில் ஜெனனமாக அவ்விரா 
சியில் அருக்கன் இருக்க , அவனுக்கு இரண்டுபக்கமும் தீயகிரகங்களிருந்து 
குரு சேராமலும் பாராமலுமிருந்தால் அவனுக்கு வயது -37 என்றும் பாவ 
கிரகங்கள் கேந்திரத்திலும் , ஜெனன ராசியதிபதி 12 - ஆம் இடமென்னும் 
விரயஸ்தானத்திலும் , அஷ்டமாதியாகிய 8 - ஆம் வீட்டோன் ஜெனன ராசி 
யிலுமிருந்தால் அவனுக்கு வயது - 38 என்றும் சொல்வாயாக எ - று . ( 775 ) 
மேலாஞ்சன்மந்திரராசி மேவுமொன்றிலெட்டாதி 
சாலவிருககச்சுபரெட்டிற் றந்தால் வயதுமெண்ணைந்தாம் 
சேலெட்டாதிகேந்திரமே செவ்வாய்லக்கினந்தானிருக்கக் 
காலவாறின் மூன்று சனி கதிர்சூழெண்ணைந்தாம் வயதே . 

-ள் ) மேன்மையைப் பெற்ற ஜெனன ராசியானது ஸ்திரராசிகளில் 
ஒன்றாகவும் , ஜெனன ராசியில் அஷ்டமாதிபதி சேரவும் , அஷ்டமம் என்னும் 
8 - ஆம் ராசியில் சுபகிரகங்களும் இருக்க , அந்த ஜாதகனுக்கு வயது -40 
ஆகும் . மேற்சொன்ன ஜெனன ராசிக்கு 8 - ஆம் வீட்டோன் 1-4-7-10 என் 
னும . கேந்திரம் பெற்றும் , ஜெனன ராசியில் குஜன் இருக்கவும் , 3-6 - ஆம் 
ராசியில் சனியும் , அவனோடு சூரியன் சேர்ந்திருந்தாலும் வயது 40 என்றே 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) 1-4-7-10 -க்குடையோர் 8-6 - ஆம் ராசிகளில் இருந்தாலும் 
40 என்றனர் . 
நன்றிய கேந்திரகோண நகருளோ ராறெட்டாக 
பின் றிட வீராறெட்டோர் பிற்கவே கேந்திரகோணம் 
அன்றிய மதியோ டீன மாயினான் மாதேகேளாய் 

சென்றிடச் செய்வதெல்லாம் நின்றிடா திருக்கும் ஜீவன் . 
என கேந்தி கோண ராசியோர் 6-8 - லும் , 6-8 - ஆம் ராசியோர் கேந்திர 
கோணத்திலும் நின்று சந்திரன் ஈனமபெற்றாலும் அந்த ஜாதகனுக்கு 
எவ்வித கெண்டாநிதோஷம் ஏற்படினும் நீங்கி புளுடன் இருப்பானென்ற 
கேரள சுலோகப்படி கேர்திரத்தோர் 8 - ல் இருந்தாலும் 8 - ஆம் ராசியோர் 
இருக்கும் தராதரம் அறிந்து கூறுதல் நலம் . 

( 776 ) 
வயதே சோமன்லக்கினத்தில் வர்க்கோத்தமனாயுறிற்பாவர் 
நியமேபார்க்கச்சுபர் திருஷ்டி நேசமில்லாவாறெட்டில் 
பயமேசென்மனெட்டாதி பதியங்கிசையிற்பாவருடன் 
சயமே நிற்கவெட்டாதி சன்மத்திருக்கிலைம்பதுவே . 

(இ-ள் ) பாவகிரகங்களான சனி - குஜன் -ராகு முதலியோர் சந்திர லக் 
கினத்தலும் , அல்லது சந்திரன் இருந்த வீட்டோன் அங்கிசத்திலும் நின்று , 
6-8- ஆம் ராசியில் இருக்க , அவாகளைச் சுபகோட்கள் நோக்கவும் , 1-8 -க் 
குடை 

யோர் அங்கிசம்பெற்று பாவகிரகங்களுடன் கூட , அஷ்டமஸ்தானாதி 
பதி ஜனனலக்கினத்திலுமிருக்க , அவனுக்கு வயது 50 என்றும் கூறுவார்.. 


. 


விளக்க விருத்தியுரை 


669 


. 


அன்பாமுபய ராசிக்கதிபதி 
இன்பாய்லக்ன மிசைந்தேயுற்றிட 
பன்பாமதிசனி பனிரெண்டெட்டுறில் 

துன்பமைம்பத் திரண்டினிற் சொல்லுமே . 
இ - ள் ) ஜெனன ராசியில் உபயராசிக்கு அதிபர்களான புதன்- குரு 
வர்கள சோ , சனியும் சந்திரனும் விரய ஸ்தானமென்னும் 12 - ஆம் பாசி 
யிலிருக்க அவன் துன்பமும் வருத்தத்துடன் அவன் வயது 52 - ல் இறந்து 
போவான் எ - று . 

( வி - ரை ) ஆயுள் பாகத்தைத் தீர ஆராய்ந்து சொல்பவரே தெய்வம் 
என்று சொன்னதால் வேதமூர்த்திகள் உரைத்த வாக்குப்படி கிரகங்களின் 
வரிசையை நன்கு ஆராய்ந்து சொல்வார்களாயின் ஆயுள் நிலை யறியலாம் . 
ஆகையால் சனியும் சந்திரனும் 12 - ஆம்ராசியிலிருக்க வயது 12 என்றனர் . 
னிக்கு அவயவங்களில் துடை என்றும் , சந்திரனுக்கு மார்பு என்றும் ,, 
முன்கூறிய செய்யுளின் விருத்தியுரையில் விளக்கிக் காட்டினோம் . இப்பால் 
சரீரத்திறகு ஏதுவான வஸ்துக்களைச் சோதிக்குமிடத்து சந்திரனுக்கு 
ரத்தமும் , சனிக்கு நரம்புகளுமாகும் . இவ்விருவரும் மோக்ஷஸ்தானம் 
என்னும் 12 - ஆம் ராசியில் இருக்கில் அந்த ஜாதகனுடைய பலம் எவ்வள 
வில் இருக்கும் என்பதைக் கற்றறிந்தோர் அறிவார் . உபயராசியதிபர் லக்கி 
னத்தில இருந்தாலேயே வயது 52 என்றனர் . உபயராசி என்பச மிதுனம் 
கன்னி - தனுசு - மீனம் இவ்வீட்டிற்கு உடையோர் புதனும் குருவும் ஆவார் . 
குரு புதனனறி வேறு பாவகிரகங்கள் சேரின் 52 - வயதென்று எண்ணுவது 

டாது . அந்தந்த கிரகங்களின் கிரக நோக்காநோக்கம் அறிந்து கூறுதல் 
வேண்டும் . 

( 778 ) 
சொல்லுஞ்சன்மாதி சூழ்ந்தேயெட்டுற 
வல்ல சநதிரன் மனையிற்கதிபதி 
வெல்லுசந்திரர்க் கெட்டினின்மேவிடிற் 

புல்லர்கூடிற்போ மைம்பத்தினாலதே. 
(இள் ) ஜெனன ராசியதிபதி அஷ்டம ஸ்தானம் என்னும் 8 - ஆம் 
ராசியில் இருக்க , வல்லமை பொருந்திய சந்திரன் நின்ற வீட்டிற்குடை 
யோர் சந்திரன் நின்ற ராசிக்கு 8 - ஆம் ராசியில் இருந்து கொடிய கிரகங்க 
ளுடன் சோந்திருக்க , அவன் ஜெனிதத 54 - ஆம்வயதில் இறந்து போவான் 
எ - று . 

( 779) 
நாலாஞ்சன்ம நாடுந்தனுசினில் 
வேலாயரசன் விரும்பியிருந்திடச் 
சேலாரிராகுவுஞ் செவ்வாயெட்டுறிற் 

காலமேழெட்டிற கனகண்டமே . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு சுகஸ்தானம் என்னும் நான்காம்ராசி தனுசு 
கவும், அவ்விராசியில் குரு ஆக்ஷிபெறவும் , அஷ்டம ஸ்தானமென்னும் 
8 - ஆம் ராசியில் குஜனும் ராகுவும் இருக்க , அந்த ஜாதகன் ஜெனித்த 56 - ம் 
வயதில் கெண்டம் உண்டாகும் 


கூடா 


670 


சாதக அலங்காரம் 


உரை 


வி - ரை ) சிலர் தனுசு ராசியாகி அதில் குரு இருக்க என்றும் அர்த்தம் 
கொள்வர் . அப்படியானால் நாலாக என்ற பதத்திற்கு உரையில்லை . ஆயுள் 
விஷயங்களைப்பற்றிய இடம் முக்கியமான இடம் மூன்று ஆகும் . அம்மூன்று 
க்ஷேத்திரமும் தவறுமாயின் , மற்றுமுள்ள காலசக்கரம் தசவர்க்கம் முதலி 
யவைகளைச சோதிக்க வேண்டும் ஆகையால் நான்காம் ராசி என 
எழுதப்பட்டன . அப்படியாயின் 1-4 - ஆம் பாசிக்குடையோன் குருவே 
யாகும் இவ்வாறே மற்றுமுள்ள பலனையும் அறிக . 

( 780 ) 
கண்டவாறு கருதிடுமெட்டினில் 
கொண்டகோள்களே கூடியதுதனில் 
மண்டியிருக்கில் வயதைம்பத்தெட்டென 

அண்டர்மாதவ ரறிந்துரைத்தானரோ. 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திறகு சஷ்டம அஷ்டம ஸ்தானமாகிய 
6-8 - ஆம் ராசிகளில் தீயகிரகங்களான சனி - ராகு - கேது முதலியோர் கூடி 
மேற்சொன்ன ராசிகளிலேயே இருக்கில் அந்த ஜாதகனுக்கு வயது -58 
என தேவர்களால் தெரிந்தெடுக்கப்பட்டார் எ - று . 

( 781 ) 
உரைத்திடும்பத்தி லுறுகதிரோனும் 
திரைத்தகாரி சென்மமேவிடிற் 
புரைத்த வெட்டினிற் புரவலனுற்றிட 

நிரைத்தேயாண்டு நிற்பனறுபதே . 
-ள் ) மேன்மையான பிரகாசத்தையுடைய சூரியன் ஜெனன ராசிக்கு 
10 - ஆம் இடமென்னும் கரும ஸ்தானத்திலும் , கறுத்த நிறத்தைபுடைய 
சனி ஜெனனராசியிலும் , ஆயுள் ஸ்தானமென்னும் 8 - ஆம் ராசியில் புதனும் 
இருக்க , அந்த ஜாதகனுக்கு வயது -60 என்றும் கூறுவர் எ - று . (782 ) 

அறுபதிலின்ன மாண்டினிற்காரி 
நறுமலர்ச்சன்ம நாலினிற்சந்திரன் 
பறுவெழிற்செவ்வாய் பத்தினிற்கதிர் குரு 

இறுபுகாபுந்தி யிவருடன்கூடிடில் . 
( இ - ள் ) வாசனை நிறைந்த புஷ்பங்களைத் தரித்தவளே ! ஜெனன லக்கி 
சினத்தில் சனியும் , நான்காமிடமான சுகஸதானத்தில சந்திரனும் , 7 
ராசியாகிய சப்தமத்தில் குஜனும் , 10 - ல நினற சூரியன் - குரு இவர்களோடு 
புகர் - புதன் இவர்கள் கூடி இருக்கில் அந்தஜாதகனுக்கு வயது -60 என்றும் 
சொல்வார் எ - று . 

( வி - ரை ) சாதிரன் இருந்த ராசிநாதன் புதன் - சுக்கிரன் - சனி இவர்கள் 
கூட்டம் கூடியிராமல் , ஒவ்வொருவரும் அவரவர்க்கு 4 5 - ஆம் ராசியில் 
இருப்பாரானால் அந்த ஜாதகன் மேனமையான செல்வத்தைப் படைத்து 
நூறு வயதுடன் இருப்பாரென்றும் சொல்வர் . இவை கோளத்தில் சொல் 
வியபடியாம் . 

( 783 ) 
கூடியவெட்டா மதிபதிபாவனாய் 
நாடியசந்திர னணணிடுங்கோணத் 
தாடியகேநதிரந் தன்னிறகூடிடில் 
ஆடியவறுபத் தைந்தினிற்போகுமே . 


விளக்க விருத்தியுரை 


671 


இ - ள் ) ஜெனன ராசிக்கு 8 - ஆம் வீட்டோலும் ஆயுள் ஸ்தானாதிபதியு 

அஷ்டமாதிபதி பாவகிரகமாகவும் , சந்திரன் நின்ற ராசிக்கு கேக் 
திரத்திலாவது கோணங்களிலாவது கூடி இருக்க , அந்த ஜாதகனுக்கு 
வயது -65 என்றும் கணிதவல்லோர் கூறுவர் எ - று . 

( 784 ) 
போகிடுங்காரி புகுமனை நீச 
மாகியகேந்திர கோணமாகிடில் 
மேகமிலக்கின மெழின்மனை நல்லோர் 

ஆகியசுபருட னணுகிலெழுபதே . 
இ - ள் ) ஆயுள் காரகனாகிய சனிபகவான் நின்ற வீடானது நீச்சமாகவும் 
அவை ஜெனன ராசிக்கு கேந்திரம் அல்லது திரிகோணமாகவும் இருக்க , 
ஜெனன லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியானது நல்லோர் வீடாகவும் இருக்க , 
அவ்வீட்டோன் சுபகிரகங்களுடனும் கூடியிருக்க , அந்த ஜாதகனுக்கு 
வயது -70 என்றும் கணிதவல்லோர் கூறுவர் எ- று . 
( வி - ரை ) நாலுசேர் திரத்து மன்னர் நலமாய்முக் கோணம்சேர 

எலுகத் திருக்கநீல நிவர்க்சேழிற் நீயோரைந்தில் 
மேலுகந் தனத்தோன் மீறி மேருவி லெட்டோனானால் 

ஆலுசர் தமர்ந்தமாதே யவன் நூறு வயதுள்ளோனாம் . 
என்றபடி நான்கு கேந்திர வீட்டிற்குடையோரும் 1-5-9 - ல் இருக்க , அவர் 
களுக்கு 7 - ல்சனிநிற்க , தனாதிபதி பலம் பெற்று 8- ம் ராசியில் இருக்க , அந்த 
ஜாதகனுக்கு வயது .100 என்றும் சொல்வரென கேரளத்தில் சொல்லிய 
படியாம் , 

( 785 ) 
எழுந்திடுலக்கினத் தெய்தநற்கோளுறத் 
தழுந்தியகேந்திரஞ் சந்திரன்மேவிடில் 
அழுந்திடுங்கோணக் காரியமர்ந்துறில் 

எழும்பிடுஞ்செல்வமோ ரெழுபத்தினாலே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்தில் சுபகிரகங்களாகிய சந்திரன் - புதன் 
சுக்கிரன் முதலியோரும் , பலத்தைப்பெற்ற கேந்திரங்களில் சந்திரனும் , 
திரிகோணங்களில் சனியும் இருக்கப் பிறர் தவன் நல்ல செல்வத்தோடு 74 
வயது வரையில் வாழ்ந்திருப்பன் என்று சோதிடவல்லவர்கள் கூறுவார் ( ) 

நாலாஞ்செவ்வாய் நாடியைந்தினில் 
ஏலாம்பரிதி யேழிலமர்ந்திட 
நீலாங்காரி நீசமுற்றிடில் 

மாலாயெழுபத் தைந்தினின் மரணம் . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு நான்காம்வீட்டின் ஆதிபத்தியம் பெற்ற குஜன் 
5 - ஆம்ராசியிலும் , 7 - ஆம் ராசியில் சூரியனும் , சனி மேஷராசியில் நீச்சமும் 
பெறப் பிறந்த ஜாதகன் ஜெனித்த 75 - வயது வரையில் ஜீவித்திருப்பான் 
என்றும் கூறுவர் எ - று . 

( 787 ) 
மரணமறியும் வகைகேந்திரத்தில் 
குருவுடன் மதியுங் கூடியிருந்திட 
திரள் சுபர்நோக்கத் தேசத்தரசாய்ப் 
புரிபுவிலெழுபத் தொன்பது பொருந்துமே . 


672 


சாதக அலங்காரம் 


( இ - ள் ) மாணகாலத்தை அறியவேண்டியவிதம் எப்படியெனில் ஜெனன 
ராசிக்கு 1-4-7-10 - ஆம் இடங்களாகிய கேர்திரங்களில் சூரியனோடுசர்திரன் 
கூடி இருக்க , அவனைச் சுபகிரகங்கள் பார்க்க , அந்த ஜாதகன் இந்ததேசத் 
திற்கு அரசனாக இருந்து 75 - வயதுவரையில் ஜீவித்திருப்பான் எ - று . 

( வி - ரை ) குருவும் சந்திரனும் ஒன்று சேரின் குரு சந்திரயோகம் என் 
பதை முன் கூறிய யோகபடலத்தில் காணலாம் . 

( 788 ) 
மேவியலக்கின வீடாறளவும் 
தாவியநல்லோர் தானுறவேழ்முதல் 
பாவர்களுறிலே பரதேசத்தரசாய் 

சாவது யெண்பதிற் சாற்றிடுவாயே . 
( இ - ள் ) ஜெனன ராசிமுதல் 6 - ராசிவரையில் சுபகிரகங்களும் , 7 - முதல் 
12 - ஆம் ராசிவரையில் பாவகிரகங்களும் இருக்க அந்த ஜாதகன் அந்நிய 
தேசங்களுக்கு அரசனாக இருந்து 80 - வயது வரையில் ஜீவித்திருந்து 
இறந்து போவான் எ - று . 

( 789 ) 
சாற்றிடுமின்னந் தானெண்பதினில் 
ஏற்றிடுலாபத் திருந்தங்கிசாபதி 
போற்றுமவ்வீட்டினிற் புக அதற்குடையோன் 

நேற்றிய கேந்திரத் துறியனிச்சயமே . 
( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 11 - ஆம் வீட்டோன் அங்கிசம்பெற்ற கிரகம் 
எர்த ராசியில் இருந்தானோ அந்த வீட்டிற்கு உடையவர்கள் கேந்திரம் 
பெற்றிருக்க , அந்த ஜாதகன் ஜெனித்த 80 - வது வயது வரையிலிருந்து 
மரிப்பானென்றும் கணிதவல்லோர் நிச்சயிப்பார் எ - று . 

( 790 ) 
நிச்சவொட்டாறு நிலவுடன் சன்மம் 

ச்சைநற்குருவும் லாபமூன்றினில் 
துச்சபாவர் தொடர்ந்தேயிருந்திடில் 

அச்சமிறொண்ணூ றாண்டினிலிறுமே . 
( இ - ள் ) சந்திரனடனாவது அல்லது ஜெனன ராசியிலாவது 6-8 - ஆம் 
ராசியிலாவது குரு இருக்க லாபஸ்தான மாகிய 11 - ஆம் ராசியிலும் 3 - ஆம் 
ராசியிலும் ரீயகிரகங்கள் இருக்கப் பிறர்தவன் எவ்விதத் தீங்குமின்றி 90 
வயது வரையிலிருந்து இறர்துபோவான் எ - று . 

இறுஞ்சன்மாதி யிதுவேபலனாய் 
நறுஞ்சுபர்நோக்க நண்ணிக்கேந்திரத் 
துறினேலட்சுமி தொடர்ந்து பூவரசாய் 

தெரிந்திடு நூறெனச் செப்புமாதவரே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி தன் பூரணபலம் பெற்றும் , சுபகிரகங் 
களால் பார்க்கப்பட்டும் கேந்திரம் பெற்றும் இருக்க, அந்த ஜாதகன் 
லக்ஷிமீகத்தோடு அநேக செல்வங்களைப் படைத்து நூறுவயது வரையில் 
இருப்பான் என்றும் கணிதவல்லவர்கள் கூறுவார் எ - று . 

( 792 ) 
எட்டாம் பாவகம் முற்றிற்று . 


( 791 ) 


673 


விளக்க விருத்தியுரை 
ஒன்பதாம் பாவகம் 


1 


[ஒன்பதாம்பாவகமென்பது பிதாவைக்குறித்தும் , பாக்கியத்தைக் 
குறித்தும் , புத்திர விருத்தியைக் குறித்தும் , தான தரும பரோ 
பகார விஷயங்களைக் குறித்தும் அறியவேண்டிய ஸ்தானமென 
முன்கூறிய பொது பாவகத்தில் 9 - ஆம் செய்யுளில் கூறியபடி , 
முதன்முதலாக பிதாவின் அந்தஸ்து ஆயுள் முதலியவைகளைக் 
குறித்துச் சொல்லுவார் .) 

பிதுர் பலன் 
ஒதுமைந்தொன்பானாதி பதிகதிருடனேகூட 
ஓதிடுங்காரிபார்க்க வுறும் பிதாவிற்கரிட்டம் 
ஓதிமைந்தொன்பானாதி பதிகதிருடனேகாரி 
ஓதுசேயிவர்தாமூன்றி வறிற்றந்தையுடனே போமே . 

( இ -ள் ) பிதுரு காரகனாகிய சூரியனோடு 5 - ஆம் வீட்டதிபதியும் , பிதுரு 
ஸ்தானாதிபதியான ஒன்பதாம் ராசியதிபதியும் கூடி இருக்க அவர்களைச் 
சனிபார்க்க , அந்த ஜாதகன் பிதாவுக்கு அரிட்டமுண்டாகுமென்று சொல் 
வாயாக . முன்சொன்ன 5-9 - ஆம் ராசியதிபதி சனி- சூரியன் - குஜன் இம் 
மூவர்களுடன் கூடி 3 - ஆம் இடமென்னும் மறைவிட ஸ்தானத்தில் இருக்க 
அவன் பிதா உடனே இறந்துபோவான் என்று கூறுக எ - று . 
( வி - ரை ) ஒன்பதுக் கொன்பதைந்தில் வெள்ளியு மாசனிற்க 

இன்பதிக் கினியரோடே இந்துவுங் கூடப்பார்க்க 
தன்பதிக் கிரணனாக்ஷி தானுமே லாபமாகில் 

அன்பதுக் கன்பதாகி மவன் பிதா இருப்ப நூறாய் . 
என ஒன்பதுக்கு ஒன்பதாம் ராசியிலும் , 5 - லும் , சுக்கிரன் குரு நிற்க , சந்தி 
ரன் சுபகிரகங்களுடன் கூடினாலும் பார்த்தாலும் , சூரியன் தன் வீட்டிற்கு 
11 - ல் தின்றால் அவன் பிதா நூறுவயதுள்ளவன் என்று கேரளத்தில் கூறிய 
படியால் 5-9 - ஆம் ராசியதிபர்கள் சூரியனுடன் கூடி 3 - ஆம் ராசியில் இருந் 
தாலும் , 5-9 - வது ராசிகளில் சேர்ந்திருக்கும் கிரகத்தையும் ஆராய்வதோடு 

அஷ்டமஞ் சாமேயாக வதற்குளோன் சால்சமேற 

விட்டபாக் கியனேபார்க்கி லினியபிதா தேசாந்திரம் . 
என அஷ்டமராசி சரராசியாகவும் , அவ்வீட்டோன் சரராசி அங்கம் பெற்று 
அவனை 9 - ஆம் வீட்டோன் பார்க்க , அவன் பிதா தேசாந்திரம் செல்வான் 
என்றும் , 

இரவிமுன் னீலன்பின்சேய் இருநான்கில் வெள்ளிபொன்னும் 
அரவுமோர் ஈவத்தோன் கூடி யர்தலேர்க்கே ஏழில் , 
பரவிய சோமன்புத்தி பாம்புக்கு நான்கேயாகில் 
மருவுருங் குழவி முன்னே மாண்டிடு பிதாவுமாமே. 
85 


674 


சாதக அலங்காரம் 


என சூரியன் இருந்த ராசிக்கு முன்னால் சூரியனும் , பின்னால் குஜனும் , 
8 - ல் சுக்கிரன் குருவும் , 9 - ஆம் வீட்டதிபதி ராகு - கேதுவுடன் கூடி சனி 
நின் றராசிக்கு 7 - லும் , சந்திரனும் - புதனும் ராகு கேதுக்களுக்கு நான்கிலும் 
இருக்க , அந்த ஜாதகன் பிறக்கு முன்னே இறந்து போவான் என்றும் 
இன்னும் பற்பலவிதமாகவும் ஆராய்ந்து பலன் சொல்லுக . 

( 793 ) 
உடன்சன்மலக்கினத்துக் கொன்பதிலைந்திற்பத்தில் 
முடவன் சேயிரவியிந்த மூவரிலொருவர் நிற்கத் 
திடமுறுபிதாவுக்கீனஞ் சன்மத்திற்செவ்வாயேழில் 
அடல் கதிர்க்கையம்பொன்னார்க் காண்டு மூன்றிருப்பன்றந்தை . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு 5-9-10 என்னும் ராசிகளில் சூரியன் - குஜன் 
சனி இம்மூவரில் ஒருவர் நிற்க , அவன் பிதாவுக்கு ஈனம் உண்டாகும் .. 
ஜெனன ராசியில் நிலமசனாகிய குஜனும் , 7 - ஆம் ராசியில் சூரியனும் இருக்க 
துன்பம் உண்டாகும் . குரு இருக்க பிதா 3 - ஆண்டுகள் வரையில் இருப்பான் 
என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ஈனம் என்பதை கெண்டம் என்றும் கொள்ளலாம் கெண் 
டம் செய்யாவிடில் ஈனம் உண்டு. இதனை அப்போதைய திசாபுத்தி 
அறிந்து கூறுதல் வேண்டும் . 

இரவிபு முச்சமாகி கோணரு மாஷியாக 
பரவிய கோணந்தன்னிற் பருமதி யாசனிற்க 
அரவுசேய் முடவன்புந் தி யாறெட்டு பனிரெண்டாயில் 

திரவிய முடையோனாகி தீர்க்கமாய் இருப்பன்றந்தை . 
என்றபடி சூரியன் கோணராசிகளில் உச்சமாகவும் , கோண ராசிக்குடை 
யோர் ஷியாகவும் , அந்த சோணராசிகளிலேயே வளர்பிறைச் சந்திரனும் 
குருவம் இருக்க , 6-8-12 - ஆம் ராசிகளில் இராகு - சனி - புதன் - குஜன் இவர் 
கள் இருப்பாரேயானால் அந்த ஜாதகன் பிதா திரண்ட செல்வத்துடன் 
தீர்க்க வயதோடு இருப்பான் என்றும் கேரளத்தில் சொல்லப்பட்டன . 
ஆதலால் 5-9-10 - ஆம் இடம் சூரியனுக்கு ஆக்ஷியா , உச்சமா , பகை நீச்சமா 
என்றும் , இன்னும் பற்பலவிதமாகவும் ஆராய்ந்து சொல்லவேண்டும் . 

கொண்டகதி ரொன்பதிலிருக்க குளிகன்பல நன்மூன்றினிற்கிற் 

கண்டபிதா வின்வழி சுபர் கர்மியாவன் . 
என்ற சாதக சிந்தாமணியின் செய்யுளின்படி 9 - ல் சூரியன் நிற்க , குளிகன் 
மூன்றிலிருக்க , அந்த ஜாதகன் தன் பிதர்வழியில் சுபகர்மியாவன் என் 
றும் சொல்லுக. இவ்வர்றே ஒவ்வோர் கிரகங்களைக் கொண்டும் பிதுர் பலன் 
சொல்வது அவசியமாகும் . 

(794 ) 


தந்தைபதி யினிற் சவுரி நிற்கச் செவ்வாய் 

தானுங்கேந் திரத்துறி லரிட்டந்தந்தைக் 
கந்தவனுக் கட்டமத்துஞ் சன்மாதியுடனும் 
ஆதவன்செவ் வாய்க்கூடி யணுகிலையர்க்கரிட்டம் 


விளக்க விருத்தியுரை 


675 


பந்துசன்மத் துக்கைந்தொன் பானிற்பாவர் 

பாம்பு கேந் திரத்திலுறத் தந்தைக்கீனம் 
விந்தமலர் நண்பனுக்கேழ் சனிசேய்நிற்கில் 

மேலோர்நோக் கறநிற்கில் வியமொன்பானே . 
( இ - ள் ) பிதுரு ஸ்தானமென்னும் 9 - ஆம்ராசியில் சனியிற்க , கேந்திரங் 
களிலொனறில் குஜனிருக்க , அவன் பிதாவுக்கரிட்டமுண்டாகும் , ஜெனன 
ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனும் , சூரியனோடு ஜெனன ராசியதி 
பதியும் குஜனும் கூடி இருக்கினும் , அவன் தந்தைக் கரிட்டமுண்டாகும் . 
ஜெனனராசிக்கு 5-9 - ஆம ராசியில் பாவர்களும் , 1-4-7-10 - ஆம் இடங்களில் 
ராகுவும் கூடி இருந்தாலும் அவன் பிதாவுக்கு ஈனமுண்டு . சூரியனுக்கு 
7 - ஆம் ராசியில் சனி குஜன் நின்றும் , சுபர்கள் பார்வையற்று மிருர்தால் 
அந்த ஜாதகன் ஜெனிதத 9 - ஆம் வருடம் பிதா மரிப்பான் எ - று. 
( வி - ரை ) கேந்திரத்திற் பத்தாம் கிளர் திரிகோணத் தொன்பதாம் 

ய்ந்தபெல மாம்பெயர்க ளைந்ததிபர் - சேர்ந்திருக்க 
பார்க்கொரு வர்க்கொருவர் பார்யோக காரகராம் 

யார்க்கு மரிதா மறி . 
என்றபடி கேந்திரமென்று பேசும் 1-4-7-10 இந்நான்குக்ஷேத்திரங்களிலும் 
10 - ஆம் இடம் கேந்திரமே முக்கியமெனவும் , 3-6-9 என்னும் திரிகோணங் 
களில் 9 - ஆம இடமே மேலானதென்றும் , இவ்விரண்டு க்ஷேத்திராதிபர் 
களும் ஒன்று சேர்ந்தாலும் பார்த்தாலும் , யோகத்தைத் தருவாரென்றும் , 
மேற்சொன்ன இருவரும் அவவாறிருப்பது அரிதென்றும் சந்திராபரணத் 
தில் கூறியபடி 9-10 - ஆம் இடங்களில் உள்ளவர்கள் சேர்ர்தாலும் பார்த் 
தாலும் நல்ல யோகமே உண்டாகும் 1-4-7-10 - ஆம் 

1-4-7-10 - ஆம் இடங்களில் ராகு 
இருக்க , அவ ைபிதாவுக்கு ஈனமுண்டு என்றனர் . மேற்சொன்ன கேந்திரங் 
களில் இருந்து ஒன்பதாம் வீடு தனுசு மீனமாகவும் , அவ்வீட்டோனான 
குரு பலமபெற்றும் , பிதுருகாரகன் புதன் - சுக்கிரனோடும் இருக்க , மேற் 
சொன்ன தோஷம் நீங்கும் என்றும் சோதிடம் சொல்வோர் பற்பலவிதமாக 
வும் பிரித்துச் சொல்லவேண்டும் . 

( 795 ) 


வேறு 


ஒன்பானிடத்திற்சனியைந்தி லிரவியுடனேயுறுபாம்பு 
அன்பாயிருக்கத்தந்தைதனக் கரிட்டமைந்தாமாதிபதி 
இன்பமுச்சமாயிருக்க யில்லையரிட்டம்பிணிகாட்டும் 
பொன்பார்த்தருளச்சனியிரவி நின்றார் பிணிபோங்கண்டீரே . 

( இ - ள் ) தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் ராசியில் சனியும் , 5 - ஆம் 
இடத்தில் பிதுர்க்காரகனாகய சூரியனும் , அவனோடு ராகு கேதுக்களில் 
ஒருவரும் இருந்தால் அவன் பிதாவுக்கு கெண்டம் உண்டாகும் . மேற் 
சொன்ன கிரகங்கள் மேற்சொன்னராசிகளிலேயே உச்சமபெற்றால் செண் 
டம நீலகும் என்றும் , பிணி முதலியவைகளைக் கொடுக்கும் சூரியனோடு 
சனி சேர்ந்து எந்தராசியில் இருந்தாலும் அவனை குரு பார்க்க மேற்சொல் 
லிய பிணியும் ரீங்கும் . 


676 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) அருந்து பாக்கியத்துளோனும் அருக்கனும் சரராசிக்குள் 

இருந்து தான் சரரங்கிசத்தி லேறிடிற் பிதுர்தேசாந்திரம் , 
என்பதால் சூரியனும் , பாக்கியா தியான ஒன்பதாம் வீட்டோனும் சரராசியி 
லிருந்து சரராசி நாதர்களின் அங்கிசம்பெற , அவன் பிதா தேசாந்திரங்களி 
லேயே வாசஞ்செய்வானென்று சாதக சிந்தாமணியில் சொல்லியபடியும் , 

ஒன்பானுக் குடையவன்போய் பாவருட னூரத்திய 
ரொன் மூன் று றவல்லா விடினொன் றிலாத 
ஒன்பான்பத் தினிற்பாப ருறத்தாதை மரிப்பானா 

மொன்பானாஞ் செழுவணியி லொளிபழுத்த குழையாளே . 
என ஒன்பதாம் வீட்டோன் பாவருடன் சேர்ந்தாலும் , மற்றுமுள்ள பாவர் 
கள் 3 9 -ஆம் ராசியில் இல்லாதிருக்க , 9 அல்லது 10 - ஆம் வருஷம் அவன் 
தந்தை இறந்து போவான் என்று சாதக சிந்தாமணியில் சொல்லியபடியால் , 
மேலெழுதிய 3-9 - ஆம் ராசியில் பாவர்களிருந்தும் மேற்சொன்னபடியே 
கிரகம் இருக்கினும் தந்தைக்கு தோஷமில்லை என்பது கருத்தாகையால் 
கிரக பலத்தைத் தெரிந்து இன்னும் பலவிதமாக ஆராய்ந்தறிந்தே மரிப் 
பான் அல்லது மரிக்கான் என்பதை புணர்க . 

( 796 ) 
கண்டசனியுங்கதிரோனுங் கதித்தவொன்பானாதிபனும் 
அண்டியொருவீட்டினிலிருக்க வையர்க்கரிட்டமவரைப்பொன் 
மண்டிநோக்கவைந்தாதி மனை யோனுச்சமாயிருக்க 
மிண்டாய்ச்சிலநாளிருந்தரிட்டம் மேவுவிடம் போல் விழிமானே . 

( இ - ள் ) மகரம் - கும்பத்திற்கு ஆக்ஷநாதனாகிய சனியோடு சூரியனும் , 
பிதுரு ஸ்தானாதிபதியாகிய 9 - ஆம் வீட்டோனும் ஆக மூவரும்கூடி ஓர் 
பாசியில் இருக்க , அவன் பிதா மரணமடைவான் . மேற்சொல்லிய மூவரை 
யும் குரு பார்க்க , ஐந்தாம் வீட்டோன் உச்சம் பெற அவன் பிதா சிலநாள் 
இருந்து ( அதாவது ) கிரகத்திற்கு ஏற்றவாறு ஆயுளுடன் இருந்து மரிப் 
பான் எ - று . 
( வி - ரை ) தருமொன்பதி லாவெய்திட தானாதியன் பாவரால் 

வருமாதவன் பிதுர்த்தானத்தை மருவப்பாவருடனே 
இருமூன்றினில் மும்மூன்றினி லீராறினிற் றந்தை 

அருளாயிசு நசியும் சொல வமைத்தா ரறிவுள்ளார் . 
என்ற சந்திராபரணச் செய்புளின்படி 9 - ஆம் ராசியில் ராகுவும் , 9 - ஆம் 
லீட்டோன் பாவகிரகங்களால் சூழப்பட்டு அல்லது புதன் பாவகிரகங்க 
ளுடன் கூடி , பிதுரு ஸ்தானத்திலிருந்தாலும் , அவன் ஜெனித்த 6-9-12 - ம் 

ண்டுகளில் அவன் தந்தை இறந்துபோவான் எனறபடி சனி - சூரியன் 9 - ம் 
வீட்டோன் இம்மூவரும் கூடிய ஜாதகங்களை பின்வரும் 802 - ஆம் செய்யு 
ளின்படி ஸ்புடம் செய்து சூரியன் அஷ்டவர்க்கையும் சோதித்துப் பலன் 
சொல்லவேண்டுவது அவசியம் .. 

( 797 ) 
மானே பிதுர்காரகனொன்பான் மனையாதிபனுஞ்சனியாகித் 
தானேபாவருடன்கூடித் தருமுந்நான் கெட்டாறிலுறத் 
தேனே பிதுர்ஸ்தானந்தன்னிற் செம்பாம்பிருக்கவமமனையில் 
ஊனேசெறியுஞ்சனிவருநா ளுடனேதந்தைக்குறுமரிட்டம் . 


விளக்க விருத்தியுரை 

677 
( இ - ள் ) பிதுர்ஸ்தானாதிபதி என்னும் 9 - ஆம் வீட்டதிபதி சனியாக 
இருந்து , பிதுரு காரகனாகிய சூரியனுடன் சனி சேர்ந்து 3-6-8-12 - ஆம் 
ஸ்தானங்களில் இருக்க , பிதுருஸ்தானத்தில் கேது இருக்க , அந்தஜாதகன் 
ஜெனித்த வீட்டில் பலவித கஷ்டம் உண்டாகி சனிதிசை வரும்போது 
அவன் பிதாவுக்கு கெண்டம் உண்டாகும் எ - று . 

( 798 ) 
உறுஞ்சன்மத்திற் செவ்வாயு மொன்பானிடத்திற்சனியிருக்கப் 
பெறுந்தந்தைக்கு வருமரிட்டம் பிதாத்தானாதிபதியுடனே 
குறுஞ்செவ்வாயுஞ்சனிமூவர் கூடியிருக்க நல்லோர்கள் 
அறிந்தெங்கேதானிருந்தாலு மையர்க்கரிட்டமென்பாரே . 

( இ - ள் ) ஜெனன ராசியில் நிலமகனென்னும் செவ்வாயும் பிதுருஸ்தான 
மென்கிற 9 - ஆம் ராசியில் சனியும் நின்றால் அவன் பிதாவுக்கு கெண்டம் 
உண்டு . பிதுரு ஸ்தானாதிபதியோடு சனி குஜனும்கூடி இருக்க , சுபகிரகங் 
கள் எந்த ராசயில் இருந்தாலும் அவன் பிதாவுக்கு அரிட்ட முண்டு எ - று . 
( வி - ரை ) திகழ்பாக் கியத்திற் சேயிருக்கிற் செல்வநாசம் பிதுர்தோஷம் 

தகமையிலாதான் றுர்க்கர்மி சகலநிந்தைகளை யுடையான் 

சுகமாந்துணைவர் தங்களுக்கு தோஷம் பிதுர்க்குங்குருவுக்கும் . 
என்றபடி 9 - ல் குஜனிருக்க பிதுர்ச்செல்வநாசமும் , குருதோஷமும் , அறி 
வில்லாதவனும் , துர்க்கருமியும் , சகலவிதமான நிந்தைகளை புடையவனும் , 
சகோதரங்களுக்கு துனபமும் உண்டாகுமென்று சாதக சிந்தாமணியில் 
சொல்லியபடியும் , இதனை வீமேஸ்வர உள்ளமுடையானில் தருமயீனனும் 
சுகம் குறைந்தவனுமாவான் என்றார் . இத்தோஷமானது பிதுருஸ்தானாதி 
பதி பலம்பெற்று பிதுர்ஸ்தானத்தை உச்சம்பெற்ற சுபர்களால் பார்க்கப் 
பட்டு சூரியன் அஷ்டவர்க்கப்படி பிதாவுக்கு பிந்து குறையாதிருந்தால் 
நீலகுமேயொழிய மற்றபடி நீங்காதென்றும் கூறுக . 

( 799 ) 
என்பார் சன்மந்தனிற்காரி யிரவிச்சிமூவருமிருக்கத் 
தன்பாரைந்திற்குசனிருக்கத் தந்தைக்கரிட்டந்தான்பின்னும் 
அன்பார்குசன் செம்பாம்பிரவி யாகமூவருடன் கூடிப் 
பின்பாராமல் மூன்றாண்டிற் பிதாவுக்கரிட்டம் பேசுவரே . 

( இ - ள் ) ஜெனன ராசி எந்த ராசியானாலும் அந்த ராசியில் சனியும் 
அவனோடு சூரியன் - சந்திரன் இம்மூவரும் சகிதம் பெற்றிருக்க, 5- ம் ராசியில் 
குஜன் இருக்க , அவன் பிதாவுக்கு + ரி - டய பசய்யும் . குஜனோடு ராகு 
சூரியன் இம்மூவரும் கூடியிருக்க , ஜாதகன் ஜெனித்த 3 ஆம் வருஷத்தில் 
அவன் பிதாவுக்கு அரிட்டமென்றும் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) ஜெனன லக்கினம் துலாமாகவும் , அவ்வீட்டில் சனி உச்சம் 
பெற்று சூரியன் துலாராசியிலன்றி சிங்கராசிரில் க்ஷிபெற , புதன் தன் 
சுயவீட்டில் க்ஷிபெற , குருபார்த்தால் ஆயுள் தீர்க்கமென்று சோதிட 
வல்லோர் கூறுவார் . 

( 800 ) 
பேசுமெட்டொன்பது பத்திற் பெரியபாவருற வொன்பான் 

நேசமெட்டாறொடுவியத்தி னிற்கப்பலன்கணீங்கியுற 


678 


சாதக அலங்காரம் 


வோசையொன்பதிற்குசனே யுலவுங்கதிரோனுற்றிடினும் 
வீசுமொன்பதினிற்பாவர் மேவபிதாமெய்யுயிர்பிரியும் . 

( இ - ள் ) அஷ்டமம் பாக்கியம் - கரும்ம் என்று சொல்லும் ஜெனன 
ராசிக்கு 8-9-10 இவ்விடங்களில் கொடிய பாவிகள் இருக்க , 9 - ம் வீட்டோன் 
6-8-12- ஆம் ராசியிலிருந்து பலமற்றிருக்க , 9 - ஆம் ராசியில் குஜன் சூரியன் 
இருந்தாலும் , அல்லது மற்றுமுள்ள சனி ராகு - கேது முதலிய கொடியவர் 
கள் இருந்தாலும் , அவன் பிதாவினுடைய உயிர் பிரிந்து போம் எ - று . 
( வி - ரை ) பாரப்பா பாக்கியனும் றோன் வீட்டில் 

பகருகின்ற சனியோடு வெய்யோன்மேவ 
கூறப்பா குழவிக்கு பாக்யமுண்டு 

குவலயத்தில் பிரசங்கி செய்யுளுள்ளோன் 
வீரப்பா மற்றவிடந் தனிலேகிற்க 

வினோதனும் கூத்தாடி வேஷக்காரன் 
சீரப்பா போகருட கடாக்ஷத்தாலே 

செயலறிந்து புவியோர்க்குச் செப்புவாயே . 
என சூரியன் சனி இவ்விருவரும் 9 - ஆம் ராசியிலிருந்தால் மேற்செய்யுளில் 
சொல்லியபடி பிதுர்தோஷமே ஆயினும் அந்த ஜாதகனுக்கு அநேக பாக் 
கியமுண்டு. இப்பூமியில் பிரசங்கம் செய்யும் வித்துவானும் , விநோதநாடகம் 
நடிப்பவனும் , இவனுக்கு கடவுள் கிருபையால் எல்லா நன்மையும் உண்டு 
என போகமுனிவர் கூறியபடி நன்மை தீமை அறிந்து கூறுக . ( 801 ) 


ே 


பிரியமுட னொன்பதா மிடத்ததிபன்புடத்தில் 

பெருங்குளிகன் றனைவாங்கிப் பெற்றிடுராசியிலே 
நெறிபயிலுந் தமனியனார் தாமருவுங்காலம் 

நிரியாண மந்தவரு டத்தில்வருமவர்தம் 
குறிகாணும் படிவெய்யோன் புடத்தைவைத்துக்கொண்டு 

குலவுமொன்ப தாமிடத்தோன் புடமதனைவாங்கிச் 
செறியுமந்த ராசியே மாதங்களாகத் 

தெளிந்துபிதா நிரியாணந் தனையருளுவீரே. 
( இ - ள் ) ஒன்பதாம் ராசியதிபன் ஸ்புடத்தில் குளிகனை வாங்கிக்கண்ட 
சாசியில் சனி தினசரி கோசாரப்படி இரண்டரை வருஷகாலம் பிரவேசிக் 
கும்போது பிதாவுக்கு பிரியாணகுறிகாணும் வருடமாம் .சூரியன்ஸ்புடத்தை 
வைத்துக்கொண்டு , 9 ஆம்ராசிநாதன் ஸ்புடத்தை வாங்கிக்கண்ட துகையை 
மாதமாகக் கணக்கிட்டு அம்மாதத்தில் பிதா மரணம் அடைவார் என்று 
சொல்வாயாக எ - று . 

( 802 ) 


அருளுந்தந்தைகாரகனை யறிந்தேபலன்களுரை செய்ய 
பரிதிக்கிருபுறமாரேனும் பாவரிருக்கப்பாவர்களும் 
துரிதாய் நோக்கமிருந்ததனாற் சொல்லுங்குழவிகருப்பத்தில் 
தெரியவிருக்கப்பிதாவரிட்டஞ் செப்புங்கணிதவல்லோரே . 


விளக்க விருத்தியுரை 


679 


( இ - ள் ) பிதுருகாரகனாகிய சூரியனைக்கொண்டு பலன் சொல்லவேண்டு 
வது எப்படியெனில் , சூரியனுக்கு இருபுறத்திலும் பாவகிரகங்கள் சேர்ந்து 
பலம் பெற்றுப்பார்க்க , அந்தஜாதகன் கெர்ப்பத்தி லிருக்கும்போதே அவன் 
பிதா இறந்து போவான் என்று கணிதசாஸ்திரவல்லோர் கூறுவர் எ - று . ( ) 


பாக்கிய பலன் 


உறுமொன்ப தாமிடத்தோன் வெகுபலவானாகி 

உற்றவிடத் ததிபதிகேந் திரத்திற்பாக்கியவான் 
பெறுந்தந்தை தனிலதிகன் கீர்த்திமானரசன் 

பிரியமுறச் சஞ்சரிப்பன் பிரதாபசாலி 
அறிவுறுபாக் கியாதிபிதுர் காரகனைக்கூடி 

ஆறிலுறப் பிதாவுரைகேட் டருள்வனொன்பான திபன் 
பிரியாம லிருந்தநவாங் கிசத்தாதிபதியைப் 

பிதுர்கார கன்பார்க்க குருபத்திப்பிரியன் . 
இ - ள் ) ஜெனன ராசிக்கு 9 - ஆம்வீட்டோன் மேன்மையான பலம்பெற் 
றும் , ஷ ராசிக்குடையோன் கேந்திரத்திலும் இருக்க , அந்த ஜாதகன் 
மிகுந்த பாக்கியவானாவான் . அன்றியும் , அவன் தந்தையைவிட மேலான 
அந்தஸ்தும் கீர்த்தியும் உடையவனாய் அரசர்களெல்லாம் இவனைப்பார்த்து 
ந்தோஷிக்கத் தக்கவிதமாய் நடந்து கொள்ளுபவனும் , பிரதாபசாலியாக 
வும் இருப்பான் . பாக்கியாதி என்னும் 9 - ம ராசியதிபதி பிதுர்காரகன் 
என் ம் சூரியனைக்கூ.டி சோகமென்னும் 6 - ஆம் ராசியிலிருக்க , பிதாவின் 
சொல்லைத் தவறான் . 9- ஆம் வீட்டோன் இருந்த அங்கிசாதிபதியை சூரியன் 
பார்ப்பானாகில் அந்த ஜாதகன் தன் குருமுதலிய மேலானவாகளின்மீது 
பக்தி விசுவாசத்தோடு இருப்பான் எ - று . 

( வி - ரை ) 9 - ஆம் வீட்டோனைப்பற்றிய பலனையே மேலே சொல்லின் 
ராயினும் , சின்ன கிரகமென்று குறிப்பிடவில்லை . 9 - ஆம் வீட்டோன் பலம் 
பெற்றும் , அவன் நின்ற ராசிநாதன் கேந்திரத்திலும் இருக்க , அந்த ஜாத 
சன் தன் தந்தையைவிட மேலானவனென்று சொல்லினா . 

பாரென்று சொன்னபோது பாக்கிய ஸ்தானர் தன்னில் 
சாரென்று குருவினோடே சந்திரன் பகைத்து நின்றால் 
வாரென்று கேட்டபேர்க்கு மாமனார் வீட்டிற்சேர்வன் 

கூசென்று முனிவர் சொன்ன குறிதப்பா தென்று கூறே. 
என 9 - ஆம் 

9 - ஆம் இடமென்னும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் 
பகைத்து நின்றால் , அந்த ஜாதகன் தன் மாமனார் வீடு போய்ச்சேர்வான் 
என்றும் , இவை தப்பாதென்றும் கூறியதால் 9 - ஆம் ராசியில் நின்ற கிரகம் 
முன் சொன்னபடி டலம் பெற்றிருந்தால் பிதாவினால் அதிக செல்வாக்கு 
உடையவன் என்றும் , பகை முதலியவைகளால் பலமிழந்திருந்தால் அதற் 
குத்தக்க பலனும் சொல்லுக . 

( 804 ) 


680 


சாதக அலங்காரம் 


பிரியமுடன் பிறைக்கைந்தாம் வீடுசரமாகப் 

பெருகியலக் கினத்துக்கைந் தாம்வீடுசரமாய் 
நிறையபூ ரணமான வயிஸ்வரியனென்பர் 

நீள் சரமுந் திரமாகி னிகழ்த்துபலன்பாதி 
அருமை பெருஞ் சரத்துபய மாகிற்காற்பங்காம் 

அயிஸ்வரிய மெனப்பகர்வ ரம்புலிக்கஞ்சானக் 
குருமனைகண் முதற்கொண்டு லக்கினத்துக்கைந்தைக் 

குணமுடனே கண்டுபலன் கூறிடவேவேண்டும் . 
( இள் ) சந்தோஷத்தைத் தரானின்ற சந்திரன் கின்ற ராசிக்கு 5 - ஆம் 
வீடும் , ஜெனன ராசிக்கு 5 - ம்ராசியும் சரராசியாக இருந்தால் அந்தஜாதகன் 
பூரண ஐஸ்வரியனாவான் . மேற்சொன்ன இரண்டு க்ஷேத்திரமும் சரம் 
ஸ்திரமாக இருக்கில் மேற்சொன்ன பலனில் அரைபலன் உண்டு . சரமும் 
உபயமுமாக இருக்கில் கால் ஐஸ்வரியவான் என்றும் , சர்திரன் நின்ற 
ராசிக்கு 5 - ஆம் ராசியையும் , ஜெனன ராசிக்கு 5 - ஆம் ராசியைக் கொண்டே 
அவன் ஐஸ்வரியத்தையும் யோகத்தையும் கூறவேண்டும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்னபடியே லக்கினத்திற்கு 5 - ஆம் ராசியும் , சர்திர 
னின் ராசிக்கு 5 - ஆம் ராசியும் கொண்டு சொல்வதோடு அவ்வீட்டிற்கு 
உடையோர் இருந்த நக்ஷத்திரத்தைக்கொண்டும் சொல்லவேண்டுவது 
அவசியம் . 

உத்திர மிரேவதிக்கு ளுயர் வெள்ளி இருக்குமேனும் 
சித்தியாம் விசாகால்லுத் திராடத்திற் குருகின்றாலும் 
புத்திசேர் பூராடத்தில் புதன் செவ்வா யிருக்குமேனும் 

மத்திபம் பூரட்டாதி மால்கேட்டை ரவிக்கு செல்வம் . 
என உத்திரம் - ரேவதி இர்தாஷத்திரத்தில் சுக்கிரன் இருக்க நன்மையும் 
சித்தியும் உண்டு . விசாகம் உத்திராடத்தில் குரு நின்றாலும் , பூராடத்தில் 
புதன் செவ்வாய் நிற்க மத்திய பலனாகும் . பூரட்டாதியில் புதனும் , கேட் 
டையில் சூரியனும் இருக்க , செல்வவான் ஆகுவனென்று சாதகசிந்தாமணி 
பில் சொல்லியபடியும் ஆராய்ர்து கூறுக , 

( 805 ) 
வேண்டியதோ ரொன்பதா மதிபதியுங்குருவும் 

விரும்பியகேந் திரத்திரிகோ ணங்களிலேமேவில் 
ஆண்டகையே பாக்கியவா னிவரிருவருடனும் 

அன்புடனொன் பானிடத்தி லணுகினுமிவர்மூவர் 
பூண்டுவரு மகாதிசையி லாபாதி புசிப்பிலேதான் 

பூர்ணபாக் கியஞ்சேரு மேழாமதிபனைத் 
தீண்டியலா பாதியுற வாய்க்கூடினல்லோ 

செறியுமனை யுறிலவர்க டிசையிற்பாக்கியமே . 
( இ - ள் ) யாவரும் கோரப்பட்ட செல்வத்தை தரவேண்டிய ஒன்பதாம் 
வீட்டதிபதியும் குருவும் கூடி , கேந்திரம் திரிகோணம் இவ்விராசிகளில் 
இருக்க , தன் வாழ்நாள் வரையில் பூரண செல்வந்தனாகவே இருப்பான் . 


விளக்க விருத்தியுரை 

681 
மேற்சொல்லிய மூவரும் சேர்ந்து 9 - ஆம் வீட்டிலேயே இருக்கில் , இம்மூவர் 
களின் திசைபொசிப்பில் , அதாவது கேந்திரம் அல்லது 

திரிகோணாதிபதி 
பாக்கியாதிபதி இம்மூவர்களின் திசையில் 11 - ஆம் வீட்டோன் புத்தியில் 
அந்த ஜாதகனுக்கு பூரண ஐஸ்வரியம் சேரும் . 7 - ஆம் ராசிநாதனை 11 - ஆம் 
ராசிநாதன் உறவாகக்கூடி சுபர்களின் க்ஷேத்திரங்களில் இருக்க , அவர்கள் 
திசையில் பலனையும் பாக்கியத்தையும் கொடுப்பார் எ - 

-று . 
( வி - ரை ) பாக்கியமடையும் காலங்கள் மேற்சொன்னபடியே திசை 
யைக்குறித்துச் சொல்லவேண்டுவதோடு வயதையும் குறித்துச் சொல்ல 
வேண்டுவது அவசியம் . 
எப்படியெனில் , 

சாமிதான் சுபனேயாகி சதிருடன் சுபரைக்கூடித் 
தோமிவர் கோத்தமத்திற் சொலுமுச்ச மாஷிபற்கிற் 
பூமியும் கேந்திரமேற பொன்னய னுதயதிற்கிற் 
சேமிய ஜனனத்தொட்டே சிறந்தபாக் கியவானாவான் . 
ஜெனன ராசியதிபதி சுபனாகவும் அவன் சுபர்களோடும் , சுபவர்க்கோத் 
துமத்திலும் உச்சம் ஆக்ஷியாய் நிற்க , குரு ஜெனன ராசியிலும் , புதன் கேந் 
திரத்திலுமிருர்சால் அவன் தனது ஜெனனாதி வயது முதற்கொண்டே 
பாக்கியவானாகுவான் என்று சாதக சிந்தாமணியில் கூறியபடி ஆராய்ந்து 
இன்னின்ன காலங்களில் உண்டாகுமென்று சொல்லுக . 

( 806 ) 
மேயலா பாதியுமே ழாதியுமித்துருவாய் 

மேலோர்கள் வீட்டிலுறச் சன்மாதிபதியும் 
ஆயுமிவர் மூவருமொன் றாய்க்கூடியிருக்கில் 

ஐஸ்வரியஞ் சீவபரியந்த மட்டுண்டென்னும் 
நேயமுட னொன்பதா மிடத்ததிபன்சாதி 

நிசமறிந்தே யவர்மரபின் னிருபர்களினாலே 
தூயசவு பாக்கியங்கள் சேருமென்றோல்ல 

சோதிடநூ லினையுணர்ந்தோர் சொல்லுவர்கண்டிரே . 
( இ - ள் ) லாபஸ்தானாதிபதி என்னும் 11 - ஆம் வீட்டோனும் 7 - ஆம் 
வீட்டிற்குடையவனும் மித்துருவாகி, மேன்மைபெற்ற சுபகோட்களின் 
ராசிகளில் அமர்ந்திருக்க , ஜெனன ராசியதிபதியும் மேற்சொன்ன இருவ 
ருடனும் சேர்த்து இருக்கில் அந்த ஜாதகனுக்கு தன் ஜீவபரியந்தம் ஐஸ் 
வரியம் உண்டென்று கூறுவர் 9 - ஆம்வீட்டிற்குடையவன் யாரெனவறிந்து 
அந்தந்த + கிரகங்களின் ஜாதி அறிந்து , அந்தந்த மரபினராலும் செல்வ 
முள்ளவர்களாலும் அந்த ஜாதகனுக்குச் சகல சௌக்கிய பாக்கிய முண் 
டாகுமென்று சோதிட நூலறிந்தோர் கூறுவர் எ - று . 
கிரக ஜாதிகளாவன 

பிராமணன் 
சூரியன் - செவ்வாய் 

க்ஷத்திரியன் 
புதன் - சந்திரன் 

வைசியன் 
இராகு - கேது - சனி 

சூத்திரன் 
86 


* 


குரு - சுக்கிரன் 


682 


சாதக அலங்காரம் 


சிலர் சனி - இராகு - கேது இவர்களை நீச்சஜாதி என்றும் கூறுவர் . 
இவ்வாறே கிரகங்கள் இருக்கும் அளவறிந்து இன்ன ஜாதியாரால் பாக்யம் 
சேருமென்று கூறுக , 

( 807 ) 
கண்டிடுலா பாதிபதி பாக்கியாதிபனும் 

களத்திரத்தா னத்திருக்கப் பாக்கியலாபத்தான் 
மிண்டியதோர் கேந்திரமா யுச்சவீடாக 

மேவியவே ழாமதிபன் சுபக்கிரகமாகி 
மண்டிய பாக் கியலாபத் தானத்திலிருக்க 

வரும்பலபாக் கியமவன்றன் மனைவிக்குச்சுகமாம் 
திண்டிறலாந் தோளியதா மிவர்களொடுஞ்சான்றோர் 

செறியும்பா வாதியற்குச் செல்வமிகச்சேரும் . 
( இ - ள் ) லாபாதிபதி என்னும் 11 - ஆம் வீட்டோனும் பாக்கியாதி என் 
ஓம் 9- ஆம் வீட்டோனும் , களத்திர ஸ்தானமென்னும் 7 - ஆம் ராசியிலிருக்க 
அவனுக்கு லாபமுண்டு மேற்சொன்ன 7 - ஆம் இடமானது கேந்திரம் உச்ச 
வீடாகவும் , 7 - ம் வீட்டிற்குடையோன் சுபகோட்களில் ஒருவனாகவும் 
இருந்து பாக்கிய ஸ்தானம் பெற , அந்த ஜாதகனுக்கு பற்பலவிதமான பாக் 
கியம் உண்டாவதோடு அவன் மனைவிக்கும் சகம் உண்டு. பல்லக்குமுதலிய 
வைகளும் , ஓடம் தோணி முதலியவைகளும் உண்டு . இவர்களோடு பாவ 
கிரகங்கள் கூடியிருக்கினும் அளவிறந்த செல்வம் சேரும் எ - று . 
( வி - ரை ) ஒன்பதுபத் துக்குடையா றெட்டுபதி னொன் றதிபர் 

இன் யோ கங்களிலை என்றிடினும் - பின்னர் திரி 
கோணேசர் சம்மந்தங் கூடிலும்யோ கங்களுண்டா 

மாணேறு யோகமுடை யோர்க்கு . 
என்றபடி 9-10 - ஆம் ராசிக்குடையோர் 6-8-11 - ஆம் ராசிநாதர்களாகில் 
அவர்களுக்கு யோகமில்லை என்றாலும் , அவர்களோடு திரிகோண ராசிக்கு 
உடை யோர் கூடினால் அவனுக்கு யோகமுண்டென்றும் சொல்லுவாயாக 
வென்று சந்திரகாவியத்தில் சொல்லியபடி 9-7-11 -க்குடையோர் தன் பலம் 
குறைந்திருந்தாலும் , அவர்களோடு சேர்ந்த கிரகம் 5-9 -க்குடையவர்களாக 
இருந்தால் திரண்ட செல்வமும் யோகமுமே அளிப்பார் என்று ஆராய்ந்து 

( 808 ) 
சேருமொன்பா னிடத்திருந்த பாக்கியவாதிபனும் 

திறல் குருமூ வருநீச மத்தமனஞ்செறியக் 
கூறியபா வியுமாய்ச்சத் துருவீட்டிலிருக்கக் 

குலவுவிய மாறெட்டிற் கூடியேநின்றாலும் 
நேரும்பாக் கியநட்டம் பாக்கியவாதிபனும் 

நிருபனுநின் றிடுவீட்டோ னீசமத்தமனமாய் 
பாரினிலிரப் பான்பாக்கி யாதிகுருவுடனே 
பாவிகள்கூ டினும்புசிப்பன் பலிகரத்திலெடுத்தே . 


கூறுக . 


விளக்க விருத்தியுரை 


683 


( இ - ள் ) ஒன்பதாம் வீட்டோனான பாக்கியாதிபதியும் , 9 - ஆம் ராசியில் 
நின்ற கிரகமும் குருவும் நீசசம்பெற்று அஸ்தமயமாகியும் , கொடிய பாவிக் 
ளுடன் கூ ...டியும் , தனக்குச் சத்துரு வீட்டிலும் நிற்க , அந்த ராசி ஜெனன 
ராசிக்கு 6-8-12- ஆம ராசியாக அந்த ஜாதகனுக்கு தன பாக்கிய முதலிய 
செல்வங்களுக்கு நஷ்டமும் , பாக்கியாதிபதியும் லக்கினாதிபதியும் நின்ற 
வீட்டிற்குடையோன் நீசசம் அஸ்தமனம் பெற்று இருக்க , அந்த ஜாதகன் 
இப்பூமியில் இரந்து உண்பவனாவான் . பாக்கியாதிபதி குரு இவர்களோடு 
பாவிகள் இருக்கில கரபாத்திரத்தால் சம்பாதித்து உண்ணுவான் என்றும் 
சொல்லுக எ - 
( வி - ரை ) பேசும்ராசி விடத்ததிபன் பேணிக்கோணத் திருந்திடவே 

காசும்பணமும் பூஷணமும் களத்திரபுத்திர சுகமுண்டாம் . 
என்றவாக்கியப்படி , லக்கினாதிபதி 5-9 இவ்விடங்களில் இருக்க , அவனுக்கு 
பொன் பூஷணம் , களத்திர புத்திர சுகம் இவைகள் உண்டென்றும் , 

நல்லஎழிற் குஜன் சனியும் நாடியிருக்க சுங்கன்றனைப் 
பொல்லாரிருந்து நோக்கினுமே போலான் குடும்பர் தனைவிட்டே 
இல்லாள் மகவும் நில்லாது ஏகும்பக்கம் மனை சனிலே 

எல்லாம் போகும் களத்திரமும் ஏமனூருக் கேகுவனே . 
என 7 - ஆம் ராசியில் குஜன் சனியும் , சுக்கிரனைப் பாவகிரகங்கள் பார்க்க , 
அந்த ஜாதகன் குடும்பததைவிட்டுப் பிரிந்துபோவான் . புத்திர களத்திரம் 
சொல்லாமல் இறந்து போவார்கள் . தன் மனையிலுள்ள பொருளும் , மற்று 
முள்ள எல்லா வஸ்துவும் நாசமாய்ப்போகும் என்றும் , 6-10-12 இவ்விடங் 
களில் இராகு சனி - சூரியன் இவர்கள் சேர்ாதால் அவனபிதாவின் பெருமை 
பிழந்து , பாக்கியமில்லாது எல்லாம் நசித்துப்போமென்றும் மற்றும் வேறு 
விதமாகவும் பகுத்துச் சொல்வாயாக . 

( 809 ) 


எடுத்தபத்தா மதிபதியேழிறை 
கடுத்தமித்திர ராகிப்பலனுடன் 
கொடுத்தவுத்தமர் வீட்டினிற்சூழ்ந்திடப் 

படைத்தபாரியி னால்வரும்பாக்கியம் . 
( இ - ள் ) 10 - ஆம் ராசியதிபனுக்கும் 7 - ஆம் ராசியதியனுக்கும் மித்துரு 
வாகி பலம் பெற்று , பலனைத் தரத்தக்க உத்தமர் வீடுகளில் இருக்க , அந்த 
ஜாதகனுக்கு தன் மனைவியால் மேலான செல்வம் புகழ் கீர்த்து உண்டாகு 
மென்று சாஸதரவல்லோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) இவ்வாறே பத்தாம் வீட்டோனுடன் எந்த கிரகம் சேர்க் 
தாலும் , அவர்கள் மித்துருவாகவும் பலம் பெற்றும் இருப்பார்களேயானால் 
அவர்கள் எநத ஸ்தானத்திறகு உடையவாகளென அறிந்து அவர்களால் 
செல்வம் உண்டென்றுங் கொள்க . 

( 819 ) 


884 


சர்தக அலங்காரம் 


5 


பாக்கியஞ்சேர் வகைபிருகு மதியரசன்கூடிப் 

பத்தாகு மிடத்திருக்கும் பலன்றனவானாவன் 
தேக்கியசத் தியவசளன் கல்வி செறி நிபுணன் 

திரராஜர் வெகுமானஞ் செய்யமகிழ்ந்திருப்பன் 
தாக்கிய பொன் சனிபுந்தி மதி செவ்வாயைவர் 

தானொருவீட் டினிலிருக்கத் தனவானுமாகி 
ஊக்கமுறு முடியரசர் சன்மானஞ்செய்ய 

உலகில் வெகு பாக்கியமு முண்டாகுங்கண்டீர் . 

( இ - ள் ) ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் சேரும் வகை விபரங்களை 
ஆராய்வது எப்படியெனில் , சுக்கிரன் - குரு - சர்திரன் இம்மூவரும் கூடி 
ஜெனன ராசக்கு 10 - ஆம ராசியில் இருக்க , அதன்பலன் தனவானாக இருப் 
மேலும் சத்தியவ 

சத்திய வசனமுடையவனும் , கல்வி நிறைந்த புணனும் , 
மேன்மையைப் படைத்த இராஜாக்களால சன்மானம் செய்யவும் , அதனால் 
சாதோஷததோடு இருப்பான் . குருவோடு சனி- புதன் - சந்திரன் - குஜன் 
இவாகள ஐவரும ஓா வீட்டில இருக்க , அந்த ஜாதகன தனவந்தனாவதோடு 
ஊக்கத்துடனும் , முடிகளை அணிந்தாமானினற இராஜாக்களால சன்மான 
மும் , இவ்வுலகல அாேச பாகாயததோடும் வாழ்ந்திருப்பான் எ - று . ( 811 ) 


பான . 


வேறு 


கண்டபத்தாமாதிபதி கருதுமுச்சர் வீட்டிலிருந் 
தண்டிப்பத்தாமிடம்பார்ககி லவனுக்குண்டாம்பூமிசெல்வம் 
மிண்டி நீசர்சத்துருக்கள் வீட்டிலிருந்தேமிகநோக்க 
அண்டுந்தூரதேசத்து அன்னியராலுமயிஸ்வரியம் . 

கருமஸ்தானாதி என்னும் 10 - ஆம் வீட்டதிபதி உச்சவீட்டி 
லேயே இருந்து தன சுயவீடான 10 - ஆம ராசியைப்பார்க்கில் அந்த ஜாதக 
னுககுத தன பூமியிலேயே நிறைாத செல்வம் உண்டு . நீச்சம் சத்துரு முத 
லிய ஷேத்தரங்களில் இருந்து மேற்சொல்லிய 10 - ஆம் ராசியைப் பார்க்க , 
தூதேசத்தில் இருக்கும் அச்யெஜெனங்களால் ஐஸ்வரியம் உண்டென்றும் 
சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) 10 - ஆம் வீட்டில் உச்சகிரகம் நிற்கும் பலன் விபரங்களை 
அடுத்த 10 - ஆம் பாவகத்தில் காணலாம் . 

( 812 ) 
ஒன்பதாம் பாவகம் முற்றிற்று , 


| 


686 


விளக்க விருத்தியுரை 
பத்தாம் பாவகம் 


( பத்தாம் பாவகத்தைக் குறித்து விசேஷமாய் அவரவர்கள் செய் 
யும் தொழிலைக் குறித்தும் , யோகத்தைக் குறித்தும் , அந்தஜாதக 
னுடைய யோக பாகங்களைக் குறித்தும் , செய்கை முதலியவை 
களைக் குறித்தும் யோசிக்கவேண்டிய இடமென முன் கூறிய 

பாதுப்பாவகச்செய்யுளில் கூறியுள்ளார் . இதையே கர்மம் என் 
றும் கூறுவர் . ஆகையால் கன்ம பலனைக் குறித்துப் பேசுவார் .] 

கன்ம பலன் 


பத்தாமிடத்திலட்டமத்தோன் பாவருடனே கூடி நிற்கப் 
பத்தாமாதி பலம் பெறவே பாவர்பார்க்கத்துர்க்கன்மம் 
பத்தாமதிபன்பலவானாய்ச் சுபக்கோளுடனும்பரிந்தேழில் 
ஒத்தநான்கிற்சன்மத்தி லுறினற்கருமமுளனாவன் . 

( இ - ள் ) அஷ்டமாதி என்னும் 8 ஆம் வீட்டோன் பாவகிரகங்களுடன் 
கூடி 10 - ஆம் இடமென்னும் கன்மஸ்தானத்தில் இருக்க , 10 - ஆம் ராசியதி 
பதி பலம்பெற்று பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டால் துர்க்கருமங்களையே 
செய்வான் . 10 - ஆம் வீட்டோன் பலம்பெற்றும் சுபகோட்களுடன் சகிதம் 
பெற்றும் , 7 - ஆம் இடமென்னும் சப்தம் கேந்திரம் பெற நற்செயல்களையே 
செய்வான் எ - று 

( வி - ரை ) அஷ்டமாதிபதி 10 - ஆம் ராசியில் இருக்க , துர்க்கருமம் செய் 
வான் என்றனர் துர்க்கருமம் என்றால் என்ன என்பதை ஆராயுமிடத்து 

சாதக சிந்தாமணியின் 1507- ஆம் செய்யுளில் , 
அஷ்டமா தீபனேபத்தி லன்புடனிருப்பானாகில் 

இஷ்டமாம் பிதுர்செல்வத்தை யெய்துவா னென்னலாகும் . 
என்றனர் . அதாவது பிதுர் செல்வங்களை நாசம் செய்வான் என்பதாகும் . 
அவ்விதம் பிதுர் செல்வத்தை நாசம் செய்வான் என்பதை , எவ்விதத்தில் 
நாசம் செய்வானென்பதை அறியவேண்டின் , அஷ்டமாதியின் குணமறிந்து 
ராஜவழக்காலென்றும் , ஸ்திரீகளால் என்றும் , மற்றும் வேறுவிதங்களால் 
என்றும் ஆராய்ந்து சொல்லுக . 

( 818 ) 
ஆவன் ஞானிசனி நாலி லமர்ந்தாலந்தச்சனிபத்தில் 
மேவிற்றீர்த்தயாத்திரையை விரும்பித்தவமே செய்திடுவன் 
தாவுஞ்சன்மாதிபன்பத்திற் றரிக்கிற்கன்மமுளன்பத்தில் 
கோவுங்கன் மகாரகனும் பலமேற்கன்மங்குறைவில்லான் . 

( இ - ள் ) மகர கும்பத்திற்கு ஆக்ஷநாதனாகிய சனி சுகஸ்தானமாகிய 
நான்காம் ராசியில் இருக்கின் ஞானியாவான் என்றும் , மேற்படி சனி 10 ம் 
ராசியில் இருந்தால யாத்திரை செய்ய விரும்புவதோடு தவம் செய்யவும் 
ஆசைப்படுவான் . மேற்படி 10 - ஆம் ராசியில் ஜென்னாசியதிபதி இருக்க 


686 


சாதக அலங்காரம் 


செய்தொழிலை யுடையவனும் , மேற்சொன்ன பத்தாம் ராசியில் குருவும் 
அவ்வீட்டிற்கு உடையோனும் சேர்ந்திருக்கில் ஏதொரு தொழிலையும் 
குறைவின்றி புரிவான் எ - று . 

( வி - ரை ) நான்காம் ராசியில் சனி நிற்கில் ஞானியும் , 10 - ஆம் ராசியில் 
நிற்கில் யாத்திரை தவம் உண்டென்றனர் . 


பரிவாம் வியத்தில் ராகுறினும் பத்து நாலுஞ் சரமாக 
விரிவாய்சனிய னிருந்திடினும் வெள்ளிமதியி னுடன் கூடி 
அரியகருமம் வியத்துறினும் மானராகு சனிநாலிற் 

செரியவரினுக் குருவியத்திற் செறிந்தேதேசார் திரமென்பார் . 
என 12 - ல் ராகுநின்று 10-4 இவ்விராசிகள் சரராசியாக அவ்விடங்களில் 
சனி நின்று சுக்கிரனோடு சந்திரனும் கூடி 10-12 - ஆம் ராசிகளில் இருக்க , 
சனியும் ராகுவும் நானகாம் இராசியில் நின்றாலும் , 12 - ல் குரு நின்றாலும் , 
அவன் அந்நிய தேசங்களிலேயே இருப்பனென சாதக சிந்தாமணியில் 
சொல்லியபடி யாத்திரை என்பதை நன்கு ஆராய்ந்து கூறுக . (814 ) 
குறைவிலொன்பதாமிடத்திற் கோவும்பலமாய்ச்சுபர்வீட்டில் 
உறையைச்சுபக்கோள் பார்க்கமதி யுகந்துசலராசியிலிருக்க 
நிறைந்தகங்காநதிதோய்வன் பின்னும் நிலவுச்சம்பெறவே 
அறையும்பத்திற்சுங்கனுற தீர்த்தம்பலவுமாடுவனே . 

( இ - ள் ) தீமையை விளைவிக்கப்படமாட்டாத 9 - ஆம் வீட்டதிபதி பலம் 
பெற்று நற்கோட்களின் க்ஷேத்திரங்களில் நின்று நற்கோட்களின் திருஷ்டி 
பெற்றும் சந்திரன் ஜலராசியில் இருக்க , அந்த ஜாதகன் கங்காாதிசென்று 
தீர்த்தமாடுவன் . ஜலராசியில நின்ற சந்திரன் உச்சம்பெற்று இருந்தும் , 
10 - ஆம் ராசியில் சுக்கிரன் இருக்க , மேற்சொன்னதைப்போன்ற பற்பல 
தீர்த்தங்களாடுவான் எ - று . 
( வி - ரை ) போந்தகர் மாதி யொன்பதிற் கூடியே 

புக்கால்ல பாக்கியாதியை கூடினும் 
மேந்து பொன்குரு தர்மங்க ளால் வரு 

மிசையும் கர்மாதி பாக்கிய கேந்திரமுற 
வாய்ந்த செல்வம் பிரதாபாற் கீர்த்தியும் 

வருத்தமின்றி வருந்தன போகமும் 
சார்ந்த சூரியர் சம்மந்தரோ றருக்கு 

மன்னரா மணுவுக் கன்பரே . 
என 10 - ஆம் வீட்டோன் 9 - ஆம் ராசியில் பலம்பெற , அதாவது கட்பு- V 
உச்சம்பெற , அல்லது 9 - ஆம் ராசிநாதனுடன் கூடி நறக்ஷேத்திரங்களில் 
இருந்தால் அவனுக்குப் பிரயாசை இல்லாமல் தருமதலத்திலும், குரு தலத் 
நிலும் , அர்ச்சனைகள் பிரயாசையின்றி சித்திக்கும் . 10 - ஆம் வீட்டோன் 
அக்ஷயாய் சுபனாயும் பிரபலனாகவும் இருக்க , எக்கிய கருமங்களும் தனமும் 
உண்டு. 10 - ஆம் வீட்டோன தனலாப கேந்திரத்தில் பலம்பெற பிரயாசை 
யின்றி எல்லா லாபமும் , ஐஸ்வரியப் பிரதாபமும் உண்டாகும் . 10- ஆம் 
லீட்டோன் விரயஸ்தானத்தில் இருர்தால் அல்லது 10-6- ஆம் வீட்டோன் 


விளக்க விருத்தியுரை 


687 


பிரபலம் பெற்று நிற்க , அவன் சற்கருமங்களிலேயே தன் பொருளை சில 
வழிப்பான் . 10 - ஆம் வீட்டோன் ரவி மதியோடு சிங்கம் கடகம் இவ்விராசி 
பில் இருந்தாலும் பார்த்தாலும் பட்டாபிஷேக மன்னர்களால் ஜீவிப்பான் 
என்றும் வீமேஸ்வர உள்ளமுடையானில் கூறியபடி 10 - ஆம் ராசிநாதன் 
பலம் பெற்றாலும் , அவை யாருடைய ராசியென ஆராய்ந்து அவனவன் 
கருமங்களைக் கூறுவது நலம் . 10 - ஆம் ராசியில் ராகு கின்றாலும் , 10 - ஆம் 
ராசி மீனமாக அதில் குரு சீன்றாலும் , அல்லது சந்திரன் இருந்தாலும் , 
அவனுக்கும் கங்கா தீர்த்த முதலிய புண்ணிய ஸ்தானங்கள் கிடைக்கும் 
என்றும் கூறுவர் . இதனை சாதக சிந்தாமணிபில் 1440 - ஆம் செய்யுளில் 
காணலாம் . 

( 815 ) 


வேறு 


ஆடிடும்பத்தா மதிபன்சுபருடன் 
கூடிமற்றிரு பாலுற்றகொற்றவர் 
நீடிநிற்க நிரந்தரமன்பொடும் 

தேடியேசிவ பூசைகள் செய்வனே . 
( இ - ள் ) பத்தாம் ராசியாதிபதி சுபகிரகங்களுடன் சேர்ந்தும் , அவனுக்கு 
இருபக்கமும் சேர்ந்திருக்கும் கிரகங்கள் பலம்பெற்றும் இருப்பாரேயாகில் 
அந்த ஜாதகன் எந்தகாலத்தும் நீங்காத அன்போடு பூஜைகளைப் புரியான் . 

( வி - ரை ) 10 - ஆம் ராசிநாதன் சுபகிரகங்களுடன் கூடி என்பதை 
அவனோடு சேர்ந்த கிரகம் யாரென அறிந்து , 

இந்து மந்த னிரவி குருபுதன் 
வந்து பத்திர மற்றிடங் கூடினும் 
உந்து பத்தெட்டுக் குள்ளவர் கூடினும் 

மந்தரி லவமா னம்செய் கர்மியே 
என சர்திரன் - சனி - சூரியன் - குரு - புதன் இவர்கள் கூடி 10 - ஆம் ராசியில் 
இருந்தாலும் , அல்லது 10- ஆம் ராசிக்குள் எந்த ராசியில் ஒன்றுகூடி இருர் 
தாலும் , அவன் மனிதர்களை அவமானம் செய்யும் துர்க்கருமியாவான் 
என்றும் சாதக சிந்தாமணியில் சொல்லியபடியாம் . 

( 816 ) 
செய்யசந்திரன் சன்மந்தனக்குமே 
துய்யபத்தா மதிபதிசூழ்ந்திடும் 
மெய்யிலங்கிசை யோன்பலமேபெறில் 

பொய்யறச்சுப கன்மம்புரிவனே . 
இ - ள் ) கடகத்திற்கு ஆக்ஷிநாதனாகிய சந்திரன் நின்ற ராசிக்கு 10 - ஆம் 
ராசிக்குடையவன் எவர் அங்கிசையில் இருந்தானோ அந்த அங்கிசாதிபதி 
பலம்பெற்று நிற்பானேயாகில் அந்த ஜாதகன் பொய்யின்றி நற்கருமங் 
களையே செய்பவனாவான் எ - று . 

( வி - ரை ) சர்திரனைக்கொண்டு இன்னும் பலவிதமாகவும் ஆராய்ந்து 
சொல்லவேண்டும் . எப்படியெனில் , ஜெனன காலங்களில் மேடராசியில் 
சந்திரன் இருந்து அவனை குஜன்பார்த்தாலும் , கன்னியில் நின்ற சந்திரனை 
சூரியன் பார்த்தாலும் , மிதுனத்தில் நின்ற சந்திரனை சூரியன்பார்த்தாலும் , 


688 


சாதக அலங்காரம் 


ரிஷபம் - கடகம் - மேடம் இவற்றில் நின்ற சந்திரனை குரு பார்த்தாலும் , மிது 
னம் சன்னி இவற்றில் நின்ற சந்திரனை புதன் பார்த்தாலும் , அந்தஜாதகன் 
நற்பதிக்குச் சமானமாய் இருப்பான் என்றும் கூறுக . இவை சாதக சிந்தா 
மணியில் சொல்லியபடியாம் . 

( 817 ) 
புரிகுசன்சனி பொன்மால்பளிங்குமே 
பரிவுடனொரு வீட்டினைப்பற்றிட 
அரியசற்குண சன்மார்க்கனாகியே 

தெரியுஞான சிந்தைச் சிவயோகியாம் . 
( இ - ள் ) மேஷ விருச்சிகத்திற்கு ஆக்ஷிராதனாகிய குஜனும் , அவனுடன் 
சனி - குரு - புதன் - சூரியன் இவர்கள் ஐவரும் கூடி ஓர்வீட்டிலிருக்க , அந்த 
ஜாதகன் தேடுதற்கரிய சன்மாாக்க கணமுள்ளவனாகி ஞானமார்க்கங்களை 
அறிந்த நற்சிந்தையையுடைய சிவயோகியாவான் என்றும் கூறுவர் எ - று . () 


ஆமெனும்பத்தாமதிபனற்கோளே யாய்த்தனலாபபாக்கியத்தில் 
நீமமாயுச்சகேந்திரங்களிலு நிற்கனற்கன்மமேபுரிவன் 
தோமுறும்பாவனாய் நீசமத்தமனாய்ச் சொல்லுமாறெட்டினில் வியத்தில் 
தாமுறில் நல்லோர்தம்மையும்பழித்துத் தக்கதுர்க்கன்மமேபுரிவன் . 

( இ - ள் ) கருமாதிபதி என்னும் 10 - ஆம் ராசிநாதன் சற்கோட்களில் 
ஒருவனாய் தனம் என்னும் இரண்டாம் ராசியிலாவது , பாக்கியமாகிய 9 - ஆம் 
ராசியிலாவது , லாபமென்னும் 11 - ஆம்ராசியிலாவது உச்சகேந்திரம்பெற்று 
இருர்தால் அந்த ஜாதகன் நற்செய்கைகளையே செய்வான் . 10 - ஆம் ராசி 
நாதன் கொடிய கோட்களில் ஒருவனாய் நீச்சம் அல்லது அஸ்தமயம்பெற்று 
ஜெனன ராசிக்கு 6-8-12 - ஆம் ராசிகளில் இருக்க , அந்த ஜாதகனுக்கு நல்ல 
வர்களை பழிக்கவும் , அவர்களுக்கு கொடிய சேஷ்டைகளையும் , துன்பம் 
முதலியவைகளையுமே விளைவிப்பான் எ 

று . 

( 819 ) 
புரியுமீறைந்தாமதிபனற்கோளாய் புகழ்பலவானுமாய்ப்பத்தில் 
தெய்யவுற்றிடில் யாகாதிகன்மங்கள் செய்வனீரைந்திடத்ததிபன் 
பரிவுடன் வியத்தானாதியைக்கூடிப் பண்புறுஞ்சுபபலமுடனே 
அறியதோர் வியத்திலுறிற்றனபதியா யான நற்கன்மமே செய்வன் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு தசமகேந்திராதிபதி ஈற்கோட்களுள் ஒருவ 
ாைகி பலம் பெற்று , தன் சுயவீடாகிய 10 - ஆம் ராசியிலேயே இருக்க , அந்த 
ஜாதகன் பற்பல யாகாதிகிருத்தியங்களைச் செய்குவான் . 10 - ஆம்ராசிநாதன் 
விரய ஸ்தானாதிபதியைக் கூடி ` சுபனாயும் பலம்பெற்றும் , 12 - ஆம் ராசிபி 
லேயே இருக்க , நல்ல தனத்தைபுடையவனும் நற்செயல்களைச் செய்பவ 
னும் ஆவான் எ - று . 

(820 ) 
செய்யகன்மாதிகுருவுமாயுச்சஞ் செறிந்த சுக்கிரனுடன்கூடில் 
துய்யயாகாதிகன்மமேபுரிவன் சூழ்ந்தகன்மாதியைத்தானும் 
பய்யவேகுருசுக்கிரனுமே பார்க்கில் பண்ணுவன்யாகமேபலவும் 
மெய்யகன்மாதிகுருவுமாய் நல்லோர் வீடுறவிரும்புவன்மகமே . 


விளக்க விருத்தியுரை 


689 


( இ - ள் ) கன்மாதிபதி என்னும் 10 - கம்ராசிக்கதிபன் குருவாகவிருந்த 
உச்சம்பெற்ற சந்திரனுடன் கூடில் அர்த ஜாதகன் யாசமுசலிய நற்செயல் 
சளைச் செய்குவன் . 10 - ஆம் ராசியதிபதியை குரு சந்திரன் பார்க்கில் அந்த 
ஜாதகன் அநேக யாகங்களைச் செய்வான் . 10 - ஆம் ராசிநாதன் குருவாக 
இருந்து கற்கோட்களின் வீடுகளில் இருக்க , அவன் நற்கருமங்களையே 
செய்ய ஆசைப்படுவான் எ - று . 
(( வி - ரை ) பன்னு மொன்பது பத்தி லிரலிசேய் 

பொன்னுங் கூடிடில் புவியி லமைச்சனாம் . 
என மேற்சொன்னபடியே குரு 10 - ஆம் ஆதிபத்தியம் பெறின் . யாகங்களைச் 
செய்வான் என்றாலும் குருவோடு சூரியன் செவ்வாய் கூடி 9-10 இவ்விடங் 
சளில் இருந்தால் அவன் மந்திரியாவான் . 

மன்னுங் காரி மதிபுகர் கூடிடில் 

தன்னில் வேந்தர் சமானமு மாலனே . 
என்றபடி , குருவோடு சனி - சந்திரன் - சுக்கிரன் கூடியிருக்க , அரசர்களுக்குச் 
சமமாக இருப்பான் என்ற சாதக சிந்தாமணி வாக்கியப்படி குருவோடு 
நின்ற கிரக பலத்தையும் ஆராய்ந்து சொல்வது அவசியம் . 

( 821 ) 
விரும்பு சுக்கிரனுங்குருவுமேபலமாய் மேவும் வீட்டதிபனற்கோளாய் 
இரும்பலவானாயிருக்கமற்றவரோ டெத்தனைசுபக்கிரகங்கள் 
பெரும்பலமுடனேகூடினவிலக்கம் பெருமகம்புரிவனென்றுரைக்கும் 
அரும்புகன்மாதிகுருவுமாய்ப்பலமே யாகில்வேதங்கள் மூன்றறிவன் . 

( இ - ள் ) அசுரகுருவென்னும் சுக்கிரனும் , தேவகுருவென்னும் குருவும் 
பலம்பெற்றிருக்க , அவர்கள் நின்ற ராசிக்குடையவர்கள் சுபகிரகமாகவும் 
அவர்கள் பலம் பெற்றும் இருந்து , அவர்களோடு எத்தனை கிரகங்கள் இருச் 
தனவோ அத்தனை யாகங்களைச் செய்வானென்று சாஸ்திரங்கள் கூறும் , 
10 - ஆம் பாசியதிபதி பலம்பெற்று பிற்க , மூன்று வேதங்களைத் தெரிந்து 
கொள்ளுபவனாகுவன் எ - று . 

( வி - ரை ) 10 - ஆம் ராசிநாதன் உச்சம் முதலியவைகளால் பலம் பெறு 
து விசேஷம் . பத்தாம் ராசியதிபதி சனியுடன் சேரில் அந்த ஜாதகன் 
சூத்திரர் அண்டையிலும் , வனவிருக்ஷங்களை வெட்டியும் , பாபகர்மங்களைச் 
செய்வான் 10 - ஆம் வீட்டோன் சுபருடன் கூடுவானாகில் தெய்வங்களாலும் 
பிராமணர்களாலும் , பிரம்ம வித்தையாலும் நல்ல மேலானபலனை அனுப 
விப்பான் . 

( 822 ) 
அறியுங்கன்மாதிபாவனாய்பாவ ரகத்தினிலிருந்து கன்மத்தைக் 
குறியுடன் பார்க்கிற்குத்திரகன்மங் கூசிடாப்பாவதுர்க்கன்மம் 
நெறியுடன் புரிந்தீங்கிசைபெறவிருப்ப னிறைந்திடுங்குரூரசாகசமும் 
செறியுமவ்வினையாற்சுபபலஞ்சிறிதாந் தீங்குறுபலன் திரளாமே . 

( இள் ) ஜெனன ராசிக்கு பத்தாம்வீட்டிற்குடையோன் சனி. சூர் 
குஜன் முதலிய பாவகிரகங்களில் ஒருவனாகவும் , கொடிய கோட்களில் 
ராசியில் இருந்து 10 -ஆம் ராசியைப் பார்க்கில் அவன் சூத்திர ஜெனங்க 

87 


690 

சாதக அலங்காரம் 
ளுடன்கூடி பாவச்செயல்களைக் கூசாமல் செய்குவன் . இன்னம் தீயகிரகங் 
களினுடைய அங்கிசையிலும் சாரத்திலும் இருக்க , அவன் செய்யும் வினை 
யால் பலன் அற்பமாவதோடு துன்பத்தைத் தரத்தக்க பலனே அதிகமாக 
விளையும் எ - று . 

( வி - ரை ) 10 - ஆம் ராசியில் சேது விற்கத் தன் சுயஜென விரோதனும் 
பலமில்லா தவனும் , ஞானி லோபி அக்கியதேசசஞ்சாரன் ஸ்தூலசாரம் 
ஆசாரம் சிலேத்ம ரோகம் சேவகத்தொழில் செய்பவன் யாசகம் செய்து 
ஜீவிப்பவனென்று சோதிட வல்லோர் கூறுவார் . 

( 823 ) 
திரமுறுமொன்பானதிபதி குருவாய்ச் செய்யவொன்பதிற்குருவுறினும் 
வரமுறும்பலர்களிடத்துபதேச வசனமுமவித்தையும் பெறுவன் 
உரமுடனொன்பானதிபதிமரபி லுறையுபதேசமும் பெறுவன் 
பரமுறுமிவர்களுச்சகேந்திரத்திற் பற்றிடில் ஞானமேபலிக்கும் . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்கு பாக்கியஸ்தானமென்னும் 9 - ஆம்ராசிய் திபதி 
குருவாகவும் , பாக்கியமாகிய 9 - ஆம் ராசியிலேயே அமர்ந்திருக்க , அந்தஜாத 
சனுக்கு வரப்பிரசாதமும் , பலர்கள் இடத்தில் உபதேசமும் வித்தை . ம் 
அடைவான் . உபதேசம் தருவது யாரெனில் , 9 - ஆம் ராசிக்கு உடையவர் 
எவரோ அவர்களாலேயே உபதேசம் பெறுவான் . 9 ஆம் ராசியதிபதி 
உச்சனாகவும் கேந்திரம் பெற்றும் இருக்க , அவனுக்கு ஞானமார்க்கம் 
பலிக்கும் எ - று . 

( 824 ) 


பலிக்குமேடமிடபமுடன் பகர்ந்தசிங்கம்பத்தாக 
வலிக்குஞ்சுபக்கோணின்றிடினு மன்னுமவர்நோக்குற்றிடினும் 
ஒலிக்கும் வேதமதிற்சொன்ன வுத்தமத்தன்மங்கள் தனைச் 
சலிக்கச்செய்வனெனச்சொல்வர் தக்ககணிதவல்லோரே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு சரும ஸ்தானமென்னும் 10 ஆம்ராசி , 
யானது மேடம் - ரிடபம் -சங்கம் இவைகளில் ஒன்றாக , இவ்விராசிகளில் நற் 
கோட்கள் நின்றாலும் , அல்லது அவர்கள் தன் சுயவீடான 10 - ஆம்ராசியை 
பார்த்தாலும் , பிரகாசமாகிய வேதார்தங்களிற் சொல்லிய உத்தம தரும 
மார்க்கங்களை தான் சலிக்கும்படி செய்வானென்று சோதிட வல்லோர்கள் 
கூறுவார்கள் எ - று . 

( 825 ) 
ஆகுஞ்சன்மலக்கினத்தி லணுகும் ராகுமோரேழிற் 
வேகமுடனேதானிருக்க வேண்டுங்கேந்திரம்காரிபுகர் 
தாகமுடனே புதன் மூவர் தானுங்கூடச்சண்டாள் 
யோகமெனவேதானுரைப்ப ருண்மைகன் மநாசாரம் . 

இ - ள் ) ஜெனன ராசி எந்த ராசியானாலும் அந்தராசியில் கேதும் , 7 - ம் 
ராசியில் ராகுவும் அமர்ந்திருக்க , கேந்திரக்ஷேத்திரமென்னும் 1-4-7-10 - ம் 
ராசிகளில் சனி - சுக்கிரன் - புதன் இம்மூவரும் கூடி இருக்க , அவன் சண் 
டாள யோகமென்னும் அனாசாரகருமங்களைச் செய்பவனென்றும் சொல்லு 


வார் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


691 


( வி - ரை ) ஜெனன ராசியில் கேதுநின்றதைக் குறித்து முன்சொல்லிய 
823 - ஆம் செய்யுளின் விருத்தியரையில் சொல்லப்பட்டன . அப்படிப்பட்ட 
ஜாதகன் சண்டாளத் தொழிலையே செய்வான் என்பதாம் . ( 826 ) 

உண்மைபாக்கியாதிபனு முற்றேசன்மத்துறுகதிரும் 
வண்மைபெறவேயோரைந்தில் வந்துசுபக்கோணோக்கமிலாத் 
திண்மையாறிலொருமூன்றிற் றீயோர்வந்துதானுறைய 
எண்மையுடனேயநாசார மெய்து நீசக்கன்மீயவனே . 

இ - ள் ) ஒன்பதாம் ராசிநாதன் ஜெனன ராசியிலும் , 5 - ஆம் ராசி என் 
னும் திரிகோணத்தில் சூரியனும் நின்று அவனை சுபகிரகங்கள் பார்க்கப் 
படாமலும் , 6-3 என்னும் ராசிகளில் தீய கிரகங்களும் இருக்க , அந்த ஜாத 
கன் நீசகருமங்களைச் செய்யும் அனாசாரம் உள்வனாவான் எ - று . 
( வி - ரை ) ஈராறிற் சனியிருக்க எட்டினிற் பத்திற்கேது 

வோராம லிருக்குமேனு முதயத்தின் மதியைமற்றோர் 
நேராகப் பார்க்கப்பத்தி நிகர் செவ்வா பிருக்குமேனும் 

வாரார்பண் முலைபாய்ப்பாரின் மாபாவ சன்மியாமே. 
என 12 ல் சனியும் , 8-10 - ல் கேதுவும் , ஜெனன ராசியில் சந்திரனும் 
இருந்து மற்ற கிரகங்கள் பார்க்க , 10 - ல் குஜனிருக்க , அந்த ஜாதகன் பல 
பாவ சருமங்களைச் செய்குவானென்று சிந்தாமணியிற் சொல்லியபடியால் 
கிரகங்களின் அளவு அறிந்து கூறுக . 

( 827 ) 


சன்னியாசி யோகம் 


வேறு 


தேசுறுபத்தாமாதி நான் கிடத்திலிருக்கச் 

செப்பியநாலாதிபதி திரிகோணத்தெய்தப் 
பூசலுறும்பாம்பல்லா தொருநான்குகிரகம் 

பொருந்திப்பத்தினிலிருக்கும் போது சந்நியாசியுமாம் 
ஓசைகொணான்காம் வீடு முதற்பத்தாமனை மட் 

டோரேழுவீட்டினுங்கோ ளொழியாமலிருக்கில் 
காசினியில் வாழ்பவர்க்குத் தேசிகளேயாகிக் 

கதித்திடுசந்யாசியென வேகருதல் வேண்டும் . 


3 


( இ - ள் ) பிரக்கியா திபெற்ற 10 - ஆம் ராசியதிபதி நான்காம் இடமென் 
னும் சகஸ்தானத்தில் இருக்க , நான்காம் ராசியதிபதி திரிகோணஸ்தானம் 
களில் இருக்க , ராகு தவிர மற்றுமுள்ள நான்கு கிரகங்கள் கூடி 10 - ஆம் 
ராசியில் இருக்க , அந்த ஜாதகன் சர்மியாசியாவான் . மேலேசொன்ன நான் 
காம் ராசிமுதல் 10 - ஆம் ராசி வரையிலுமுள்ள 7 - ராசிகளிலும் பிரசங்கள் 
இடைவிடாதிருக்க , அந்த ஜாதகன் இப்பூமியிலுள்ளவர்களுக்கு குருவாகி 
நல்ல மேன்மையைப்பெற்ற சர்ரியாசியாவான் என்று சொல்வாய் எ - று . () 


692 


சாதக அலங்காரம் 


வேண்டிடுசெவ்வாயிரவி மதிமூவர்கூடி 

விரும்புபத்தாமிடத்திருக்க மின்னார் பொன்றனக்கும் 
ஈண்டியதோர்விரிவில்லாச் சந்யாசியாவன் 

இனியபுதன்கதிரோனு முச்சமாயிருக்கத் 
தாண்டுவியத்தானத்திற் சுக்கிரனெய்திடவும் 

சனியொருவனாகிச்சுக் கிரன்றன்னைப்பார்க்கப் 
பூண்டுவருஞ்சன்மமுத லாதியந்தமாகப் 

புகழ்ந்திடுசந்நியாசியெனப் போற்றிடவாழ்ந்திருப்பன் . 
இ - ள் ) சிங்கத்திற்கு ஆக்ஷிநாதனாகிய சூரியன் - சந்திரன் - குஜன் இம் 
மூவரும் கூடி 10 ஆம் ராசியில் இருந்தாலும் , அல்லது குரு இருந்தாலும் , 
அந்த ஜாதகன் எந்நாளும் அழிவில்லாத சந்நியாசியாவான் . புதனும் - சூரிய 

ம் உச்சம் பெற்றிருக்க , 12 - ஆம் ராசியில் சுக்கிரன் இருக்க , அவனைத் 
தனித்து நின்ற சனிபார்க்க , அந்த ஜாதகன் தான் ஜெனித்தது முதல் 
ஆயுள் உள்ளளவும் சந்நியாசி என்று யாவரும் போற்றும்படி வாழ்ந்திருப் 
பான் எ 

( 829 ) 
பத்தாம் பாவகம் முற்றிற்று . 


பதினோராம் பாவகம் 


ஆதாய பலன் 


வியமாறெட்டாதிபன் கூடி மேவினாலுந்தனியேனும் 
நயமாய்ப்பாவத்துறிற்பாவர் நண்ணிற்பார்க்கில்லாபமில்லை 
சுயலாபாதிவுச்சனுமாய்ச் சுபர்மத்தியிலேதானிருக்கில் 
சுயலாபத்திற்சுபரிருக்கச் சாரும்லாபந்திரளாக . 

( இ - ள் ) 11- மிடமென்னும் லாபஸ்தானத்தில் 6-8-12 - க்குடையோர் 
சேர்ந்து நின்றாலும் , அல்லது தனித்து நின்றாலும் , பாவராசிக்குடைய 
கோட்கள் சேர்ந்து நின்றாலும் பார்த்தாலும் , அந்த ஜாதகனுக்கு லாப 
மென்பது சற்றேனும் இல்லையாம் . 11 - ஆம் ஸ்தானாதி உச்சம் பெற்று சுப 
கோட்களின் மத்தியில் இருக்க , 11 - க்கு 11 - ஆம் ராசியிலும் சுபகிரகங்கள் 
இருக்க , அந்த ஜாதகனுக்கு லாபங்கள் அநேகமாய் உண்டு எ - று . 

( வி - ரை ) 11 - ல் 6-8-12 - ஆம் ராசியதிபர்கள் இருக்கினும் என்பதை 
கிரகபலம் அறிந்து சொல்லவேண்டும் . 11 - ல் சூரியனிருக்கில் பொன் - 
முத்து - பவளம் முதலியவைகளை கிரயம் செய்து தனம் தேடுவான் . சந்திரன் 
இருககில் மாமிசவசையாலும் , குஜனிருக்கில் பிறருக்கு கடன் கொடுத்து 
அவர்களை இம்சித்து , அவர்கள் பொருளை அபகரிப்பலனென்றும் , கிரசங் 
சளுக்குத் தக்கபடி பிரித்துச் சொல்லவேண்டும். 

( 880) 


விளக்க விருத்தியுரை 


693 


திரலாபாதியுச்சத்திற் செறிந்துலாபத்தினிலிருக்க 
மரவாய்ச்சென்மாதிபன்பலமாய் மருவலாபமவருஞ்சுகிப்பன் 
விரவாய்லாபாதிபனிருந்த வீட்டுக்கிறைகேந்திரமேவ 
உரவோரவனைக்கூடக்கண் ணுறலாபங்களுண்டாமே . 


( இ - ள் ) 11 - ஆம் இடமான லாபஸ்தானாதிபதி தன் சுயக்ஷேத்திரத்தி 
லேயே உச்சம் பெற , ஜெனன ராசியதிபதி பலம் பெற்று இருக்க , அந்த 
ஜாதகனுக்கு வரும் அளவிறந்த லாபத்தால் சுகித்திருப்பான் . லாபாதிபதி 
சேர்ந்த வீட்டுக்குடையவன் கேந்திரம் பெற்றிருக்க , அவனை உறவு கிரகம் 
கள் பார்க்க , அநேக லாபங்கள் உண்டாகும் எ - று . 

( 831 ) 


1 


. 


உண்டாம்லாபாதிபனிருந்த திக்கிற்பலன்களுரைசெய்வாய் 
தண்டாமரைநண்பன்கிழக்குத் தருஞ்சுக்கிரற்கக்கினி மூலை 
கண்டாய்குசன்தெற்கராமூலை காரிமேற்குச்சசிவாயு 
கொண்டேயிருக்கும்புதன்வடக்கு குருவீசானங்கொண்டு வரும் . 

( இ - ள் ) வாபம் உண்டாகும் திக்கு விபரங்களைச் சொல்லவேண்டுவ 
தாயின் , லாபாதிபன் யாரோ அவனுடைய திக்கைக் குறித்ததேயாகும் . 
எப்படியெனில் , சூரியனாகில் கிழக்கும் , சுக்கிரனுக்குத் தென்கிழக்கும் , 
குஜனுக்குத் தெற்கும் , தென்மேற்கு மூலை பும் , சனிக்கு மேறகும் , சந்திர 
னுக்கு வடமேற்கும், புதலுக்கு வடக்கும் , குருவுக்கு வடகிழக்கு நக்குகளி 
லும் லாபம் உண்டாகும் எ - று . 
( வி - ரை ) மேலே சொல்லியபடி 11 - ஆம் ராசியில் புதன் இருக்க , 

போற்றிய லாபத்திற் புதனி ரூர் திடித் 
பார்த்திடும் சிற்பத்தாற் பஞ்சலோ கத்தாற் 
றோற்றும் வாத்தி மையினார் சோதிடத்தினாற் 

சாற்றுமர் திரத்தினால் தனத்தைத தேவென் . 
என 11 - ல் புதனிருக்க , சிற்பத்தொழிலாலும் பஞ்சலோகத்தாலும் வாத் 
மைத்தொழிலாலும் , சோதிடம் மாநதிரீகம்முதலியவைகளாலும் தனத்தை 
சம்பாதிப்பான் என்றும் சாதக சிந்தாமணியில் சொல்லியபடியாம் . ( 832 ) 


வரும்லாபா திபன்லாபத் தானத்திலிருந்தோன் 

மதியிரவி யிவர் நால்வர் மகிழ்பலமே பெற்றுப் 
பெருமையுள்ளோர் வீட்டில் நின்ற கிரகத்தோடிருக்கப் 

பெரும் வீட்டுக் கதிபதியு மேபலவானாயின் 
கிருஷிகணன் றாய்ப்பலிக்கும் ஐஸ்வரியனாவான் 

கிட்டியிவர் மகாதிசையிற் கிளர்தனங்கள் சேரும் 
தரும்லாபா திபனிரவி யாகிமதியுடனும் 
தான் கூடப் பார்க்கவெரு தனலாபமுண்டாம் . 


694 

சாதக அலங்காரம் 
இ - ள் ) 11 - ஆம் வீட்டோனான லாபஸ்தானாதிபதியும் , 11- ஆம்வீட்டில் 
இருந்த கிரகமும் , சூரியன் - சந்திரன் இந்த நால்வரும் பலம் பெற்று பெருமை 
பெற்ற வீடுகளில் இருக்கும் கிரகங்களுடன் சேர , அவ்வீட்டிற்கு உடை 
யோனும் பலம்பெற்றிருக்க , அர்த ஜாதகனுக்குக் கிருஷி என்னும் பூமி 
பலிதம் அதிகமாய் ஐஸ்வரியவானாக இருப்பான் . அவர்கள் திசை வரும் 
போது பொருள் சேர்க்கை உண்டுபண்ணும் . லாபாதிபதி சூரியனாகி சந்திர 
னுடன் கூடி இருக்க , அல்லது பார்க்க , அவனுக்கு தனலாபம் உண்டு 


( வி - ரை ) 11 - ஆம் ராசியுடன் அதற்குப் பதினோராம் வீடான ஜெனன 
ராசிக்கு 9 - ஆம் வீட்டையும் கவனிப்பது நலம் . 9 - ஆம் வீட்டோன் சன் " 
யாகில் நீச்சர்களால் லாபமும் , அவ்வீட்டில் ராகு இருக்கில் திருடர்களால் 
தனம் சேரும் . சந்திரன் அஸ்தமனம் அல்லது 10- ஆம் ராசியில் இருந்தால் 
தானியங்களால் லாபமுண்டு என்றும் கூறுவர் . 

( 833 ) 
உண்டான லாபாதி பதியாகுஞ்சசியை 

உம்பர்கோ னானகுருவு முகந்துநோக்க 
மிண்டான சகலபாக் கியலாபஞ்சேரும் 

மிக்கலா பாதியெவர் வீட்டிலிருந்தாலும் 
கொண்டாடு மவரவர்க்கு வெகுலாபமுளதாம் 

குறித்த சென்மா திபன்லாபத் தானத்திற்குலவ 
கண்டாய மொழியாய்லா பாதி நின்றதிசையில் 

கருதியலா பங்கள்வருங் காணுமெனப்புகல்வார் . 
( இ - ள ) 11 - ஆம்ராசிக்குடையோன் சந்திரனாக இருந்து அவனை தேவ 
புரோகிதனும் தேவகுருவுமான குரு பார்க்க , அந்த ஜாதகனுக்குச் சகல 
விதமான பாக்கியங்களும் உண்டாகும் . லாபஸ்தானாதிபதி யார் வீட்டில் 
இருந்தானோ அந்த ராசி எர்த வர்க்கத்தாருடையதோ, அவருக்கு அநேக 
லாபங்கள் உண்டாகும் . ஜெனன லக்கினாதிபதி லாபஸ்தானம்பெற்றிருக்க 
அந்த ஜாதகனுக்கு லாபாதிபன் திசையில் வேணுமான லாபம் கிடைக்கும் 
என்றும் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) லாபங்களைப்பற்றி இன்னும் பற்பல விதமாகவும் சோதிக்க 
வேண்டும் . ஜெனன காலங்களில் குஜன் ஆயில்ய நக்ஷத்திரத்திலிருந்தால் 
அவனுக்கு மாரதிரீக லாபம் உண்டு. கேட்டையில் சுக்கிரன் இருந்தால் 
தானியலாபமுண்டு. இரண்டில் சூரியன் இருந்தால் பற்பல விதங்களாலும் 
லாபம் உண்டு என்றும் சோதிடவல்லோர் கூறுவர் , 

( 834 ) 
பதினோராம் பாவகம் முற்றிற்று . 


695 


விளக்க விருத்தியுரை 
பன்னிரண்டாம் பாவகம் 


சயன பலன் 


| 


கூறியவியத்திற்காரி சனிகதிர்குருசேய்வெள்ளி 
ஏறிடிற்குழவியன்னை பிதாமகன்றுணைவரில்லாள் 
ஆறுபேருக்கரிட்ட மப்பதிசரமேற்றீதாம் 
மாறிலாவவர்வீடுச்சம் நன்றெனவழுத்துவாரே . 

( இ - ள் ) 12 - ஆம் இடமென்னும் விரயஸ்தானத்தில் சனி- சந்திரன் - 
அங்காரகன் - குரு - சுக்கிரன் - சூரியன் இவர்கள் ஒன்று கூடி இருக்கில் அந்த 
ஜாதகனின் பிதா மாதா சகோதரம் களத்திரம் புத்திரன் இவ்வறுவகை 
வர்க்கத்தாருக்கும் அரிட்டம் உண்டு . மேலே சொல்லியுள்ள 12 -ஆம் ராசி 
யானது சரராசிகளில் ஒன்றாக இருந்து , மேற்சொன்ன ஆறு கிரகங்களும் 
இருக்கில் வெகு கொடியது என்றே கூறுவர் . அவர்கள் உச்சம்பெற 
நன்மை உண்டாகுமென்றும் சொல்வார்கள் எ - று . 

( வி - ரை ) 12 - ஆம் ராசியில் மேற்சொன்ன கிரகங்கள் கூட்டம் கூடி 
இருந்தாலும் தனித்திருந்தாலும் , அந்தர்த வர்க்கத்தாருக்கு தோஷமே 
யாபினும் , அவ்விராசியில் அவர்கள் இருக்கும் திறத்தாலேயே அதனை நிலை 
கூறவேண்டும் . 
எப்படியெனில் , 
வீம நாதரைப் போற்றார் விரயாதிபர் 

வெய்ய பாவ பகை நீச மூடராய் 
தாமி ருக்காற் கோட்டன பாக்கியஞ் 

சாரவீராறிற் சத்வ நீசத்தராய் 
தீமை கோளூர செல்வம் பொருளெலாம் 

சினத்த கோணோக்க சோரரால் சேதமா 
சேம நல்லார் பொல்லார் சர்வநாசமே 

ச உச்சஞ் சரிகொடுத் தீங்கதே . 
என்றபடி , 12 - ஆம் ராசி சம்மந்தக்கிரகம் பகை நீச்சம் சமமாயும் , க்ஷணம் 
மூடமாகவும் இருக்க , நற்கோள்கள் தனபாக்கியங்களில் இருக்க , ஷை 12 - ல் 
பசை நீச்சம் பெற கோட்கள் இருக்க , அவன் செல்வம் பொருளெல்லாம் 
சத்துருக்கள் கொண்டுபோவார்கள் . சோரராலும் சேதமுண்டு . சுபகிரகம் 
நீசவுச்சராக நிற்கில் நன்மையும் தீமையும் சரியாய் வரும் என்று வீமேசுர 
உள்ளமுடையானில் கூறியபடியும் , 

பொற்பாம் வியத்திற் சேயிருக்கிற் பூமி யதனாற் றணைவரினால் 

மற்பாற் சோர ராக்கினையான் மன்னும் தனநாச மடைவான் . 
என 12 - ல் குஜன் இருக்க அவன் பூமியாலும் , சகோதரராலும் , திருடர் 
ஆக்கினையாலும் அவன் தனம் நாசமாம் என்றும் , 


696 

சாதக அலங்காரம் 
சற்பார் புதனே விய்த்திருக்கிற் கணக்கு வழக்கு விரோதத்தால் 

கற்பா ரதனில் வியாபார நடத்த லாலும் தனநாசம் . 
என 12 - ல் புதனிருக்க கணக்கு வழக்காலும் அந்த விரோதத்தாலும் வியா 
பாரத்தாலும் தனம் நாசமாகும் என்றும் சாதக சிந்தாமணியார் உரைத்தபடி 
ஆராய்ந்து கூறுக . 

( 835 ) 
வார்மை சேர்வியத்தானத்தின் மன்னவன்சுபக்கோளாகிச் 
சீர்மை சேர்கேந்திரத்து முச்சத்துஞ்செறிந்து நிற்கில் 
யார்மை சேர்வியத்தினல்லோர் பரிந்துறிற்பார்க்கில் மேலாம் 
கூர்மைசேர்பரியங்கத்திற் குலவுபூச்சரங்கள் சூழ . 

( இ - ள் ) விரயஸ்தானாதிபதியான 12 - ஆம் ராசியதிபன் நற்கோட்களில் 
ஒருவனாக இருந்து , சிறப்பு பொருந்திய உச்சமாவது கேந்திரங்களிலாவது 
இருக்க , 12 - ஆம் ராசியில் சுபகிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல 
மேன்மையையுடைய குதிரைமீது ஏறுவதும் , பூச்சக்கிரக் குடைகளுடனும் 
வாழ்ந்திருப்பான் எ - று . 

( வி - ரை ) 12 - ஆம் ராசிநாதன் நற்சோட்களில் ஒருவனாக இராமலும் 
உச்சம் கேர் திரம் பெறாமலும் , சுபகிரகங்களில் ஒன்றான குரு மாத்திரம் 
12 ல் இருந்தால் சோம்பேரியும் , அந்தியதேசசஞ்சாரனும் , இருவிதவித்தை 
பும் , பிராமணர்களின் பொருள் மீது ஆசையுள்ளவனும் , அவை கைக்கூடா 
மையும் , சேவகாவிருத்தியும் , சயனசுகம் உள்ளவனும் , மாசபையில் பேச 
வல்லவனும் ஆவானென்று சோதிடத்தோர் சொல்வார் என சாதக சிந்தா 
மணியில் சொல்லியபடி , 12 - ஆம் வீட்டோன் சுபகிரகமாக இருந்து உச்ச 
கேர்திரங்களில் இருக்கின் கீழ்கண்டவாறு பலன் கூறுக . 

( 836 ) 
சூழுஞ்செம்பட்டுமெத்தை தூக்கமேற்கட்டி தூபம் 
தாழுஞ்சங்கிலியிற்றொங்குஞ் சப்பிரமஞ்சமீது 
ஏழுகல்லிசையாழ்கொண்டே யேந்திழைமாரிசைப்ப 
வாழுமன்னவனாமென்று வழுத்துவர்மறைவல்லோரே . 

( இ - ள் ) மேற்சொன்னபடி கிரகமிருக்கப் பிறந்தவன் சிவப்பு வர்ண 
பட்டாடைகளை அணிர்து , அடுக்கு நிறைந்த மெத்தைமேடைகளில் உறங்கு 
பவனும் , மெத்தைகளி லமைத்துள்ள சங்கிலிகளால் கோர்க்கப்பட்ட சப்ர 
மஞ்சக் கட்டிலின்மீது 7 - விதமான இனிய யாழ் முதலிய கருவிகளோடு 
பெண்கள் பாடவும் உபசரிக்கவும் அரசனாகி வாழ்வான் என்று சாஸ்திர 
உல்லோர் கூறுவர் எ- று . 

( 837 ) 
வல்லதோர்வியத்தானாதி மற்றுமெட்டாறில் நிற்க 
சொல்லிய சனியும் பாம்புஞ் சூழ்ந்து பன்னிரண்டில் நிற்க 
நல்லவர்பார்வை சற்று நயந்திடாதிருக்கிற்பாரில் 
புல்லதுமெத்தையாக விருவிழிதுயில்வன் போந்தே . 

( இ - ள் ) வல்லமை பொருந்திய விரய ஸ்தானாதிபதி ஜெனன லக்கினத் 
திற்கு 6-8 - ஆம் ராசிகளில் நிற்க , சனி - ராகு இவர்கள் சேர்ந்து 12 - ஆம் ராசி 


விளக்க விருத்தியுரை 


697 


யில் இருக்க , அவர்களைச் சுபகிரகங்கள் பாராதிருக்க , அந்த ஜாதகன் 
பூமியில் புல்நிறைந்த இடத்தையே மெத்தை என்று தன் இரண்டு கண்களை 
பும் மூடி உறங்குவான் எ - று . 

( வி - ரை ) இதனை கொடிய யோகமென்றும் , அந்த ஜாதகன் நித்திரை 
செய்யவும் இடம் கிடைக்காதென்பதும் இச்செய்புளின் கருத்தாகும் . 
பொதுவாய் 12 - ஆம் ராசியதிபதி கெடுவானாகில் எவ்விதமும் அவனுக்கு 
நித்திரை குறைவென்றே சொல்லவேண்டும் . 

( 838 ) 
விரய பலன் 


> 


போந்தசெறிபாக்கியத்தாதி பொருந்துபன்னொன்றின்மேவ 
ஏந்தும்பிதிர்லாபாதிபதி யிருவர்தமக்குமுறவாக 
ஆர்ந்த பிதிரின்றனம் போல வதிந்துவிகுணம் பொன்தேடி 
வேந்தனாவன்மைந்தருக்கு மியைந்தேவிருக்கும் வெகுதளங்கள் . 

( இ - ள் ) புகழ்ச்சியையுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்னும் 9 
ராசியதிபதி 11 - ஆம் ராசியில் சிற்க , பிதுர் லக்கினத்திற்கு லாபாதிபதி இவ் 
விருவருக்கும் உறவாகயிருக்க , இறந்துபோன தன் பிதா எவ்வளவு பொருள் 
தேடினானோ அவ்வளவு பொருளையும் சம்பாதித்து அரசனாகுவானென்றும் 
அச்செல்வமானது இவன் புத்திரனுக்கும் பொருந்தி இருக்குமென்றும் 
கூறுவார் எ - று . 

( 889 ) 


. 


கோலலாபக் குரிசில் வியத்துற 
மேலவியத்தனும் மேவுதனத்துற 
ஆலுமேதனத் தாதிபலமறச் 
சாலமன்னர் தனங்கொள்வர்தண்டமாய் . 
உள் ) ஜெனன லக்கினத்திற்கு 11 - ஆம் இடமான லாபஸ்தானாதிபதி 
விரயஸ்தானம்பெற , விரயஸ்தானாதிபதி தனஸ்தானம் என்னும் இரண்டாம் 
வீட்டிலிருக்க, தனாதிபதி பலமிழந்திருக்க , அந்தஜாதகன் தனங்கள் யாவை 
யும் அநியாயமாய் அரசர்கள் கைக்கொள்வார்கள் எ - று . 

( வி - ரை ) இத்துடன் நட்பு ஆட்சி உச்சம் என்னும் வகையறிந்து 
அவ்வீடு அசுபர் வீடாயின் வழக்கு முதலியவைகளால் இழப்பானென்றும் 
கூறுவர் . 

( 840 ) 
மாய்வியத்தனும் வந்துதனத்துற 
ஏய்தனாதி வியந்தனிலேயுற 
நேய்சென்மாதி நிரிக்கணமன்றினெய் 

தூய்தனங்களெல் லாந்துரைகொள்வரே . 
( இ - ள் ) மோக்ஷ ஸ்தானமென்னும் 12 - ஆம் ராசியதிபதி இரண்டாம் 
இடமென்னும் தனஸ்தானத்திலிருக்க , இரண்டாம் வீட்டோனும் தன் சுய 

88 


698 


சாதக அலங்காரம் 


க்ஷேத்திரத்திலேயே ஆட்சி பெற்றிருக்க , ஜெனன லக்கினாதிபதி பலம் 
இழந்துமிருந்தால் அவன் தனங்கள் யாவையும் மன்னர்கள் கைக்கொள் 
வார்கள் எ - று . 

( 841 ) 


ளு 


கொள்ளுமிரண்டாமதிபதியுங் குலவுநவாங்கிசாதிபனும் 
மெள்ளக்கூடிப்பலமறவு மெய்யாதிபனுந்துர்ப்பலமாய் 
உள்ளியிருக்கவவன்றேடு முடைமைப்பொருள்களுள்ளவெல்லாம் 
கள்ளரரசரக்கினியுங் கலந்து கொள்வர்கண்டாயே . 

இ - ள் ) ஜெனன ராசியதிபதி துர்ப்பலம் பெற்றும் இரண்டாம்வீட்டதி 
பதியும் அவன் இருந்த அங்கிசா திபதியும் கூடி பலமற்றிருக்கப் பிறந்த 
ஜாதகனுடைய திரவியம் முழுதும் திருடர்களாலும் அக்கினியாலும் அரசர் 
களாலும் நாசம் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) கலந்துகொள்வார்கள் என்பது கொஞ்சம் அக்கினியாலும் 
கொஞ்சம் அரசர்களாலும் நாசமாகும் என்பதாம் . 

( 842 ) 


வேறு 


கண்டபன்னிரண் டாமிடக்காவலன் 
கொண்டலக்கின மேழிற்குடிகொள 
மண்டுபொன்னணி தானியமாறிடும் 

கெண்டைபோல் விழிக் கிஞ்சுகவஞ்சியே . 
( இ - ள் ) 12 - ஆம் ராசியதிபதி ஜெனன லக்கினமுதல் 7 - ஆம் ராசியான 
களத்திர ஸ்தானத்திலிருக்க , அந்தஜாதகனுடைய பொன் ஆபரணங்களும் 
பொக்கிஷம் தானியம் முதலியவைகளை அந்நியர் கைக்கொள்வார் என்று 
மீன் கண்களையொத்த அழகும் , இனிமையான சுகத்தைத்தரும் பெண்ணே ! 
சொல்வாயாக எ - று . 

( 843 ) 
வஞ்சியேபத் ததிபதிபாவனாய் 
விஞ்சியேபல னன்றிவியத்துறில் 
அஞ்சியேயைம்ப தாம்வயதாயவன் 

தஞ்சமான தனங்கள்வழுவுமே . 
( இ - ள் ) அழகுபொருந்திய பெண்ணே ! 10 - ஆம் ராசியதிபதி பாவகிரக 
மாகவும் பலமற்றும் 12 - ஆம் ராசயிலிருக்க , அந்த ஜாதகன் வயது 50 - ல் 
அவன் தனங்கள் யாவும் அவனிடமிருந்து விரயமாகிப்போம் எ - று . ( 844 ) 


ே 


வழுத்தியபன்னிரண்டா மனைக்கு மன்பாவனாகி 
அழுத்தியவவனைப்பாவ ரணுகியும் பார்த்து நிற்க 
முழுப்பொலாப்பரவசிந்தை முயற்சியாலவன்பொன்னெல்லாம் 
இழுக்குறுந்தொழிலுள்ளார்க்கே யீந்தவன் கீர்த்தியேற்பன் . 


. 


விளக்க விருத்தியுரை 


699 


( இ - ள் ) விரய ஸ்தானாதிபதி என்னும் 12 - ஆம் ராசியதிபதி பாவகோட் 
களில் ஒருவனாக இருந்து அவனைப் பாவகிரகங்களால் பார்த்தும் , அவனு 
டன் சேர்ந்திருக்க , அந்த ஜாதகனுடைய நிறைந்த பொல்லாத பாவச் 
செயல்களின் முயற்சியால் அவன் தனங்கள் யாவும் இழிவான தொழிலை 
புடையோர்க்குக் கொடுத்து கீர்த்தி பெறுவான் எ - று . 

( 845 ) 


ஏற்கவே பன்னிரண்டி லிரணியன் வெள்ளி தூய 
தீர்க்கசந்திரன் பொல்லாரைச் சேராதபுதன் இந்நால்வர் 
மார்க்கமாய்க்கூடிற்றன்ம வகையினாற்செலவாமென்று 
வற்க நாற்சுருதிவல்ல வேதியரோதினாரே . 

( இ - ள் ) 12 - ஆமிடமான விரயஸ்தானத்தில் இரணியனென்னும் குரு 
வும் சுக்கிரனும் சமமந்தப்பட்டு பூரண கலைகளையுடைய சந்திரன் தீயகோட் 
களோடு சகிதம்பெறாமலும் , புதனும் இந்நால்வரும் கூடியிருக்கில் , அந்த 
ஜாதகனுடைய திரவியமானது தருமார்த்த காரியங்களிலேயே சிலவாகும் 
என்று சாஸ்திர வல்லோர்கள் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) தருமார்த்த காரியங்களில் சிலவு செய்பவனுக்கு தியாகி என் 
றும் பெயராதலால் , அந்த தியாகி என்னும் பட்டம் வாய்ந்தவர்கள் 10 - ஆம் 
வீட்டோன் உச்சம் பெற்றும் , தனாதிபதி பலம்பெற்றும் , நான்காம் வீட் 
டோன் விரயாதியுடன் கூடியும் , 9 - ஆம் வீட்டோன் ஆட்சிபெற்று மிருக்க , 
அந்த ஜாதகன் திரவியமானது தருமார்த்த காரியங்களிலேயே சிலவழிப் 
பான் என்றும் சோதிடவல்லவர்கள் கூறுவார்கள் . இதனை இன்னும் பற் 
- பலவிதமாகவும் யோசித்துச் சொல்லுக . 

( 846 ) 


ஒதியபன்னிரண்டா மதிபனோடுற்றபாவர் 
நீதியநல்லோர்வீட்டி னிற்கினல்லோரைக்கூடில் 
தீதறப்பலவானாகத் திகழ்வியத்ததிபன்ரெண்டில் 
போதவே செம்பொன்றேடிப் புதைப்பன் மற்றொருவர்க்கீயான் . 

இ - ள் ) மோடி ஸ்தானாதிபதியாகிய 12- ஆம்ராசிநாதனுடன் பாபிகள் 
சேர்ந்து சுபகிரகங்களுடைய வீட்டில் நின்றாலும் , அல்லது சுபர்களுடன் 
கூடினாலும் , 12- ஆம் ராசியதிபதி தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் 
பலம்பெற்றிருக்க அவன் போதுமான திரவியங்களையும் , பொன் ராணயங் 
களையும் சம்பாதித்து ஒருவருக்கும் கொடாமல் பூமியில் புதைத்துவைப் 
பான் எ - று . 

( 847 ) 


L 


* 


ஆனதோர்பாக்கியாதி தனாதியைந்தாமிடத்தும் 
ஊனமிலைந்தாமாதி யொன்பதிலிரண்டினிற்கத் 
தானமிம்மூன்றுபேரு மிலக்கினந்தன்னினிற்க 
ஈனமிலவன்பொன்னெல்லாங் கடன்கொடுத்திழந்து போவான் . 

( இ - ள் ) ( நற்பலனையே தரும் ) யாவரும் புகழத்தக்க பாக்கியாதி என் 
னும் 9- ஆம் ராசியதிபதியும் , தனாதிபதி என்னும் இரண்டாம் வீட்டதிபதி 


700 

சாதக அலங்காரம் 
யும் , 5 - ஆம் இராசியிலிருக்க , 5 - ஆம்ராசியதிபதி 9- அல்லது இரண்டாம் ராசி 
பில் சேர்ந்திருந்தாலும் , அல்லது இம்மூவரும் கூடி ஜெனன லக்கினத்தில் 
இருந்தாலும் அந்த ஜாதகன் பொருள் யாவையும் பிறருக்குக் கடனாகக் 
கொடுத்து இழந்து போவான் எ - று . 

( 848 ) 
வன்புறுமிரண்டாமாதி மார்த்தாண்டனுடனேகூட 
இன்புறுவியத்தானாதி யினியரெண்டிடத்தினிற்கத் 
துன்புறுமட்டமத்தி லாபாதிசூழ்ந்து நிற்கப் 
பொன்பலவெல்லாஞ்சேதம் போய்விடும்புகழுமில்லான் . 

( இ - ள் ) அன்பு நிறைந்த தனஸ்தானாதிபதி என்னும் இரண்டாம் வீட் 
டதிபதி சிங்காசிக்கு ஆட்சிநாதனாகிய சூரியனுடன் சோ , 12 - ஆம் வீட் 
டோன் இரண்டாமிடம் என்னும் தனஸ்தானத்தில் இருக்க , துன்பத்தைத் 
தரும் அஷ்டமஸ்தானம் என்னும் ஜெனன ராசிக்கு எட்டாம் ராசியை 11.ம் 
ராசியதிபன்சோ , அவன் தேடிய பொருள் யாவும் அழிந்து சேதமாவதோடு 
அந்த ஜாதகன் புகழ்ச்சியின்றி வாழ்குவான் எ - று . 

( வி - ரை ) இவை யாவும் கிரக அடவியைச்கொண்டு பேசவேண்டிய 
தோடு ரெகங்கள் இருக்கும் இடத்தையும் அறிந்து பேசவேண்டியது சிலாக் 
கியமாகும் . 


( 849 ) 


புகழும் வெள்ளியும் பொன்னும் பிறைதனை 
மகிழநோக்குற மந்தன் துலாத்துற 
நிகழும்லோபத் தனமுடனேமியோர் 

இகழவேயொரு காசொன்றுமீவிலான் . 
( இ - ள் ) யாவரும் போற்றப்பட்ட சுக்கிரனும் , தேவ புரோகிதரான 
குருவும் , கடகராசிக்கு ஆட்சிநாதன் என்னும் சந்திரனை பலம் பெற்று 
பார்க்க , சனி துலா ராசியில் உச்சம்பெற , அவன் தன் ஆயுள் வரையில் 
லோபத்தனத்தோடு உலகிலுள்ளோர் இகழ்ச்சி செய்யவும் , ஒருவருக்கும் 
ஒரு காசாவது கொடுக்கான் எ - று . 

( 850 ) 
ஈதலீவ தெவர்க்கென்றுரைப்பது 
ஒதுமொன்பதாம் வீட்டுக்குடையவன் 
சாதிவர்க்கத் தவர்தமக்கே நிதி 
வாதியாமன் மகிழ்ந்து வழங்குவன் . 

ள் ) ஒவ்வொருவரும் தன் தனத்தை யாருக்கு கொடுப்பார் எ 
ஆராயவேல் டுவதாயின் 12 - ஆம் வீட்டோன் 9 - ஆம் வீட்டதிபனாகில் தன் 
தந்தை வர்க்கத்தாருக்கு தன் தனத்தைத் தருவான் என்றும் சோதிட 
வல்லவர்கள் கூறுவார்கள் எ - று . 

( வி - ரை ) இவ்வாறே தனாதிபதி சுகாதிபதி விரயம் பெற்று , விரயாதி 
பதி பாவனாகவும் இருந்து , 9 - ஆம் வீட்டோன் பலம்பெற , தர்தை வர்க்கத் 


. 


விளக்க விருத்தியுரை 


701 


தாருக்கும் , 8 - ஆம் வீட்டோன் பலம் பெற , மாமன் வகையராக்களுக்கும் , 
7 - ஆம் வீட்டோன் பலம்பெற , களத்திர வர்க்கத்தாருக்கும் , 3 - ஆம் வீட் 
டோன் பலம் பெற , சகோதரவர்க்கத்தாருக்கும் சந்தோஷத்துடன் கொடுப் 
பான் என்று சொல்லுக . 

( 851 ) 


ஒதுகதிருந்தேய்பிறையுங் கூடிவியத்திலுறதனத்தை 
நீதியரசர்கைக்கொள்வர் நிலவுங்குருவும் வியத்திலுற 
போது தனங்கண்மிகத்தேடிப் பொருந்துந்தன்மம் புரிந்தருளி 
மீதிசிறிது தனமிருக்க வாழ்வன்புவியில் வெகுகாலம் . 

( இ - ள் ) சூரியனுடன் தேய்பிறைச் சந்திரன் சகிதம் பெற்று 12 - ஆம் 
டமாகிய மோக்ஷஸ்தானத்தில் இருக்க , அவன் தேடிய தனத்தை முடி 
ளை அணிந்த அரசர்கள் கைக்கொள்வார்கள் . சர்தினோக குரு சேர்ந்து 
12 - ல் நிற்க , அவன் அநேகதனங்களைச் சம்பாதித்து சிறிதளவு தனத்தைத் 
தன் வாழ்நாளுக்காக வைத்துக்கொண்டு மிகுதியுள்ள தனத்தை நல்ல 
தரும பரோபகாரங்களுக்குச் சிலவழித்து நெடுநாள் இப்பூமியில் வாழ்ந்து 
இருப்பான் எ - று . 

( 852 ) 


காலமாம் வியந் தன்னிலங்காரகன் 
சாலநிற்கத் தனித்துங்கண்ணோக்குறில் 
ஞாலமீதிற் புதைத்திடுநற்பொருள் 

வாலைகேட ரியாமன்மறக்குமே . 
( இ - ள் ) ஜெனனகாலங்களில் மேஷ விருச்சிகங்களும் ஆட்சிநாதனாகிய 
குஜன் 12- ஆம்இடமாகிய மோக்ஷ ஸ்தானத்தில் இருந்தாலும், அல்லது 
தனித்திருந்தாலும் , 12 - ஆம் ராசியை நோக்கினாலும் அவன் இப்பூமியில் 
புதைத்த பொருளை இடம் தெரியாது மறந்து அலைந்து திரிவான் எ - று . () 

பன்னிரண்டாம் பாவகம் முற்றிற்று . 


702 


சாதக அலங்காரம் 
கர்ப்பாதானம் அறிய 


. 


கெர்ப்பாதானம் என்பது , சந்திரன் அப்புவின் அம்சமும் , செவ்வாய் 
தேயுவின் அம்சமும் எனப்படுவார் . ஆகையால் அப்புவின் கூறு இரத்தமும் , 
தேயுவின்கூறு பித்தமும் ஆகும் . இந்த முறையால் பித்தத்தினால் இரத்தம் 
அதிகரித்தபோது ஆர்வம் உண்டாகும் . இதன் முறையை சொல்லுமிடத்து 
ஜெனனகால சந்திரா லக்கினத்திற்கு கோசார வசத்தில் சந்திரன் அனு 
உபயராசிகளான 1-2-4-5-7-8-9-12 இவ்விடங்களில் பிரவேசித்து செவ்வா 
யின் பார்வை பெற்றால் மாதந்தோறும் பூப்புருங் காலமாம் . கருவுண்டாகும் 
கருவியானது வாய்மலர்ந்திருக்குந் தன்மையால் பூப்புவதி அல்லது புட்ப 
வதி எனவும் , கருதரிக்கும் பக்குவமுடையவள் . ஆதலால் இருது மதி என 
வும் , சுரோணிதம சிவப்பு நிறமாகத தோன்றும் காரணத்தால் ரஜசுவலை 
எனவும் கற்றோர் கூறுவர் . அப்பிண்டமானது தாய் அருந்திய அன்ன 
ரசத்தைத் தான் அருந்தி வளர்த்தலால் கர்ப்பம் என்றும் பெயராகும் . 

ஆண்பால் இடத்துள்ள சுக்கிலத்தோடு விளங்கும் ஆத்மாவை பெண் 
பால் இடமுள்ள சுரோணிதத்துடன் கலப்பதால் கர்ப்பாதானம் என்றும் 
மற்றொரு பெயராகும் . பூப்பிற்கும் காமத்திற்கும் பெண் தன்மைக்கும் காரண 
பூதனாய் காமதேவலுடைய தசாங்கிசத்தில் குடையாய் விளங்குபவர் சந்திர 
னாகையால் , சந்திரன் இருந்த நிலையைக்கொண்டே கர்ப்ப நிலையைக் 
கூறுவது அவசியமாகும் .. 

கர்ப்போற்பத்தி சந்திரனால் சொல்லவேண்டும் என்பதற்கு மற்றொரு 
காரணமும் கூறலாம் . புணணியாத்துமாக்கள் சூரியமார்க்கத்தில் சென்று 
முத்தி பெறுவார் . பாப ஆத்துமாக்கள் சந்திர மார்க்கத்தில் சென்று தமது 
வினைப்பயலுக்கு ஏற்றவாறு உலக போகங்களை அனுபவித்து சந்திர மார்க் 
கத்திற்கு வந்து புனர் ஜெனனத்தைப் பெறுவாரென வேதாந்தங்களில் 
கூறியிருப்பதனால் சந்திரனிருக்ரும் பலத்தைக்கொண்டே மனிதர்களின் 
ஜெனனகாலத்தை அறியவேண்டியது ஒழுங்காகும் . 

மனிதர்கள் தாயின் கெர்ப்பத்தில் வசிக்குங்காலம் சூரிய சௌரமானத் 
தினால் 9 - மாதமும் சந்திர சௌரமானத்தினால் 10 - மாதம் என்றும் பொது 
வாகக் கூறவேண்டிய விதியாகும். சிலர் தாய் கருவில் 3- வருடம் 12 - வருடம் 
கெர்ப்பமாக இருப்பார்கள் என்று முன் சொல்லிய 5 - ஆம் பாவகத்திலும் 
காணலாம் . 

ந்திரன் ஜீவர்களுக்கெல்லாம் பிராணசொரூபனும் , ஜீவசொரூபனும் 
ஆகிறான் என்பதற்கு இதுவே போதுமான அத்தாக்ஷியாகும் . ஆண் 
பெண்கள் கூடிக் கலந்த இரவில் சுக்கில சுரோணிதம் கலப்புறுகின்றன . 
5 - இரவில் வர்த்துலாகாரமாகி இலந்தைப்பழம் பிரமாணமும் , அதன்பிறகு 
மாமிசபிண்ட வடிவமும் , முட்டை வடிவமும் வேதால் சம்போக்காலமே 
கர்ப்போற்பத்தி சமயமென்று கொள்ளாமல் அதன் பின்னர் சிலாாட்கள் 
சென்றே கர்ப்போற்பத்தி என நிகழ்த்தல் கூடும் . கர்ப்போற்பத்திசம்போக 
காலமுதல் ஐந்து தினங்கள் செல்லுமென பாகவதவசனத்தால் காணலாம் . 
அதாவது மாதவிடாயாகி ஸ்ரானம் செய்து 5 - நான் பிந்தியே கர்ப்பாதானம் 


விளக்க விருத்தியுரை 

703 
உண்டாகுமென்பது மேல்நாட்டோராலும் , நம் நாட்டுக் கணிதவல்லோர்கள் 
ளாலும் ஆராய்ந்தறிந்த உறுதியாகும் - ஜெனனகால சந்திர ஸ்புடமானது 
லக்கினத்திற்குச் சரியாகயிருந்தால் 278-தினத்திலும் , 7- ஆம்பாவகஸ்புடத் 
திற்குச் சரியாக இருக்கால் 258 -தினத்திலும் , 8-9 - ஆம் பாவகஸ்புடத்திற் 
குச் சரியாக இருந்தால் 288 -தினத்திலும் பிரசவமாகுமெனச் சொல்லப் 
பட்டிருக்கின்றன. : 45 - தினங்களுக்குமேல் 301 -தினங்கள் வரையில்தான் 
தாய் சர்ப்பத்திலிருப்பார் என்று மேல் நாட்டு வைத்தியர்களின் கொள்கை 
யாகும். அஷ்டாங்க ஹிருதயம் 1 - வது அத்தியாயத்தில் 8 - ம்மாதம் முடித்து 
ஒருநாள் கழிந்தாலும் , அதன்பிறகு எத்தினமும் பிரசவகாலத்திற்கு ஏற்ற 
நாளென்றே சொல்லப்படுகின்றன . இதன் விபரம் காணுவதாகில் சந்திரன் 
விருத்திசலையுடன் லக்கினத்திற்கு மேல்புறத்திலிருந்தால் அல்லது க்ஷய 
கலையுடன் லக்கினத்திற்கு கீழ்ப்புறத்தில் இருந்தாலும் கர்ப்பவாசகாலம் 
278 - நாட்களுக்குச் குறைவாகும் சந்திரன் விருத்திகலையுடன் லக்கினத் 
திற்குக் கீழ்ப்புறத்தில் இருந்தாலும் , க்ஷயகலையுடன் மேல் புறத்தில் இருர் 
தாலும் 273- தினங்களுக்கு அதிகமாகும் . இவ்வாறே செர்ப்போற்பத்தி 
அறிவது நன்றாகும் . 
கர்ப்பத்தானலக்கினத்தில் கிளரும்பலன்கள் புரவலனும் 
கர்ப்பத்திரிகோணத்திருக்கக் கருவிலுதித்ததாணாகும் 
இர்ப்பச் சசிக்குஞ்சூரியற்கு மேழிற்சனி செவ்வாயிருந்தால் 
பொர்ப்பு நிறையும்புருடனும் பூவைதனக்குநோய்வருமே . 

( இ - ள் ) கெர்ப்பஸ்தான லக்கினத்தில் சொல்லவேண்டிய பலன்கள் 
என்னவெனில் , கெர்ப்ப லக்கினாதிபதி குரு கர்ப்ப ஸ்தானத்திற்கு திரி 
கோணமென்னும் 1-5-9 - ஆம் ராசியிலிருக்க அவன் கருவில் உண்டாவது 
ஆண்பிள்ளையாகும் . சந்திரன் - சூரியன் இவர்கள் நின்ற ராசிக்கு 7- ம் ராசியில் 
சனி - குஜன் இவர்களிருந்தால் சேர்க்கையைபுடைய புருடனுக்கும் அவன் 
மனைவிக்கும் நோய் உண்டாகும் எ - று . 

( 854 ) 
வருஞ்சூரியர்க்கு முந்நான்கி லிரண்டின்மந்தன் செவ்வாயும் 
தெரிந்தேகூடும்வேளையினிற் சேர்ந்தாற்கரிட்டஞ்செழுமதிக்கும் 
பரிந்திரண்டின் முந்நான்கிற் பங்குபாதன்குசன்கூடி 
இருந்தபோது புணர்ந்திடவே யேழைக்கரிட்டமெய்திடுமே . 

( இ - ள் ) சூரியன் நின்ற ராசிக்கு 2-12 - ஆம் ராசிகளில் சனி - செவ்வாய் 
கோசாரப்படி சேருங்காலங்களில் சம்போகம் செய்வானால் அவனுக்கு 
அரிட்டம் சம்பவிக்கும் . சந்திரனுக்கு 2-12- எம் ராசிகளில் பங்குபாதனும் 
குஜனும் கோசாரப்படி கூடும் நாட்களில் சேர்ந்தால் அந்த ஸ்திரீக்கு அரிட் 
டம் ஏற்படும் எ - று . 

( வி - ரை ) இவை அவரவர்களுடைய ஜாதக கிரமப்படி சூரியனுக்கு 
2-12- ல் சனி- செவ்வாய் தினசரி பஞ்சாங்கப்படி ஓர்வீட்டில் பிரவேசிக்குங் 
காலம் புணர்ச்சி செய்யின் புருடனுக்கு அரிட்டமும் , சந்திரனுக்கு 2-12 - ல் 
குஜன் பங்குபாதன் வாசகாலம் ஸ்திரீக்கும் அரிட்டம் உண்டாகும் .இதை 
காச நோக்கத்தால் காண்பது என்றாகும் . 

( 855 ) 


704 


சாதக அலங்காரம் 


எய்தியிளைத்த மதிதனக்கு நான்கில் வியத்திலிரவிகுசன் 
வய்திக்கூடிலிருக்கிலந்த மாதுக்கரிட்டம்புணர்நாளை 
செய்துமதிக்கோரிருபுறமுந் தீயரிருக்கத்திருக்கரிட்டம் 
உய்துமுதயத்தான் கிரக மாணாங்கிசையிலுறவாணாம் . 

( இ - ள் ) தேய்பிறைச் சந்திரனுக்கு 4-12 இவ்விராசிகளில் சூரியன் 
குஜன் வாசகாலம் புணர்ச்சி செய்யின் அந்த பெண்ணுக்கு அரிட்டமுண்டு . 
சந்திரனுக்கு இரண்டுபுறமும் தீயகிரகங்கள் சேருங்காலம் புணர்ச்சி செய் 
விலும் அந்த ஸ்திரீக்கே அரிட்டமுண்டு . சேர்க்கை காலங்களில் இரண் 
டரை நாழிகைக்கு ஒருவராக மாறிவரும் காலை ஓரைப்படியும் , உதயகாலம் 
ஆண் கிரகமாகவும் , ஆண் கிரக அங்கிசையிலும் புணர்ச்சிசெய்யின் ஆண் 
என்றும் கூறுவர் எ.று. 

( 856 ) 
பெண்கிரகமிருந்து பெண்ணாங்கிசம்பெறின் 

பெண்ணாம் 
ஆனமதியின்கலைக்குப்பெண் ணாகுங்கடிகையைந்துக்குள் 
தானுங்குறையாதிடிற்சீவன் றன்னிக்குறையாதிருந்திடுமே 
தேனின்மொழியாயிரவிகலை செல்லிற்செல்வனப்போது 
ஊனங்கடிகை சென்றபடி யுயிருண்டென்பாருறவோரே . 

( இ - ள் ) சர்திரன் கலையாகயிருந்து அக்காலங்களில் புணர்ச்சிசெய்யின் 
பெண் என்றும் , அக்கலையானது 5 - கடி கைக்கு குறையாமல் இருக்கில் ,, 
அக்குழந்தைக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. தேனுக்கும் மேன்மையான இனிப் 
புடையவளே ! சூரிய கலையாகில் ஆண் என்றும் , அக்கலையில் எத்தனை 
கடிகை சென்றனவோ அத்தனை வயதென்றும் கூறுவாயாக எ - று . ( 857 ) 
உயரும்பவனனெதிராகி லுபயமாகுமிருபுறமும் 
பெயரப்பாவர்சுழிபுகுதப் பெற்றதலியாம்பின்னுமவர் 
உயரமளவேயுறுக்காணு முபயருதரமுறமலத்தில் 
பெயருந்தகைமைதனைப்போலிப் பிள்ளைக்குணமும் பெற்றிடுமே . 

( இ - ள் ) ஆகாயத்தில் உலாவும் காற்று எதிராகவரின் அல்லது இருக் 
கின் இரண்டு குழவிகளுண்டு . இருபக்கங்களிலும் கலைவளர்ந்து சுழியின் 
உள்ளாக இருக்க , அக்காலத்தில் சேர்ந்து ஏற்படும் கெர்ப்பம் அலியாகப் 
பிறக்கும் . மேற்சொல்லியவர்கள் எவ்வளவு உயரம் இருந்தார்களோ, 
அவ்வளவு உயரம் உருவே இருக்கும் . அன்றியும் , சேர்க்கை காலங்களில் 
மலச்சிக்கல் உண்டாயின் அக்காலங்களில் பிறந்தது பேதமையை யுடைய 
பிள்ளையே பிறக்கும் எ - று . 

( 858 ) 
கர்ப்பா தானம் முற்றிற்று . 


1 . 


705 


விளக்க விருத்தியுரை 
பெண்கள் ஜாதகம் 


திருவனைய மடவார்க ளம்புவியின் மீது 

செனித்தபல சாதகத்தின் திறமைகூறும் 
கருவதய காலலக்கினஞ் சசிலக்கினமுய் 

கண்டுவடி வுடனிறமுங் கருதியிடவேண்டும் 
மருவியசத் தமராசியா லாடவன் தன் குணமும் 

மகிழ்நற்குண முந்தெரிந்து வழுத்தலுமேவேண்டும் 
உருவுதய லக்கினத்திந் திருக்கிலழகுள்ளாள் 

ஒரேழிற் சசியுறப்பர்த் தாவழகுள்ளானே . 
( இ - ள் ) இப்பூமியின் கண் பிறக்கும் பெண்களின் ஜாதகங்களைப்பற்றி 
பேசுவது எப்படியெனில் , ஜெனன லக்கினம் என்னும் உடல் வக்கினத் 
தைக்கொண்டும் , சந்திரன் சின்ம ராசியான உயிராகிய சர்திராலக்கினத் 
தைக்கொண்டும் , அக்குழவியின் வடிவம் நிறம் முதலிய அடையாள விபரங் 
களைச் சொல்லவேண்டும் . 7 - ஆம் ராசியைச்கொண்டே அந்தக் குழவியின் 
குணமும் , அவள் பர்த்தாவின் குணத்தையம் சண்டு சொல்லவேண்டும் . 
உடல் லக்கினமென்னும் ஜெனனலக்கினத்தில் சந்திரன் இருக்கில் அழகு 
உடையவள் ஆவாள் . 7 - ஆம் ராசியில் சந்திரன் இருக்கில் அவள் பர்த்தா 
அழகுடையவன் என்றே கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சிலர் 7 - ஆம்ராசியை போகஸ்தானம் என்றும் , 8 - ஆம்ராசியை 
பர்த்தா ஸ்தானம் என்றும் கூறுவர் . 8 - ஆம் ராசியை பர்த்தா ஸ்தானம் 
என்பதின் கருத்தென்னவெனில் , பர்த்தா ஸ்தானம் ஏதொரு குரூரமும் 
இன்றி இருக்குமாகில் அந்த ஜாதகி ஏதொரு துன்பமுமின்றி அரோகராள் 
சுமக்கிலியாய் இருப்பாள் என்பதன் கருத்தாம் . 

( 859 ) 
உள்ளபிறை லக்கினமுஞ் சன்மலக்கினமும் 

உறுமிரட்டை யாகில்வடி வுடையமயிலாகும் 
தெள்ளியவம் மனையிரண்டு நல்லோர்கள்காணில் 

திரளாகப் பணியணிவள் செகத்ததிரூபியுமாம் 
கொள்ளுமிரு மனையொற்றை யாகிலாண்சொரூபி 

கூறு நல்லோர் கண்டிடினற் குலஞ்செல்வங்குலவும் 
கள்ளமுறும் பாவரந்த ராசியிரண்டினிலே 

கலந்திருக்கிற் கண்டிடிற்பொல் லாப்பாவக்கன்னி . 
( இ - ள் ) சந்திரா லக்கினமும் ஜெனன லக்கினமும் இரட்டைராசியாக 
இருக்கின் அப்பெண்குழவி அழகுடையதாகவே இருக்கும் . மேற்சொன்ன 

ரண்டு லக்கினங்களையும் சுபகிரகங்கள் பார்க்கில் அப்பெண் அநேக நகை 
களை அணிந்துகொள்பவளாவள் . அன்றியும் இப்பூமியில் அதிக ரூப 
லாவண்ய முடையவளாகவும் இருப்பாள் . சந்திரன் என்ற லக்கினமும், 

89 


706 

சாதக அலங்காரம் 
ஜெனன லக்கினமும் ஒற்றைராசியாகபிருக்கின் ஆண் வடிவுள்ளவளாவாள் . 
அவ்விரண்டு ராசிகளையும் சுபகி கங்கள் பார்க்கில் அவள் உத்தம குலமென் 
லும் மேலான குலத்தில் பிறந்தவளும் செல்வம் உடையவளும் ஆவாள் ,. 
கள்ளத்தனமுடைய பாவகிரகங்கள் ( சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் , 
பொல்லாதவளும் பாவமுடையவளும் ஆவாள் எ - று . 

( வி - ரை ) பாவகிரகங்கள் பார்த்தால் பொல்லாதவளும் , பாவமுடைய 
வளும் ஆவாள் என்பதை , லக்கினத்தில் சூரியன் செவ்வாய்திற்கில் விதவை 
யும், தரித்திரமுடையவளும் , குருவுக்குப் பின்புறம் சுக்கிரன் இருந்தாலும் 
விதவையாவாள் . ஆயினும் போகமுடையவளாவாள் . மகர கும்பம் ஜெனன 
லக்கினமாக அதில் சுக்கிரன் இருந்து பாவ கிரகங்களால் பார்த்தால் மலடி 
என்றும் கூறுக . 

( 860 ) 
கன்னிகேள் சன்மத்திற் பிறைசுங்களிருக்கில் 

கமழ்பெருமை யுடன்சுகியாய்க் காசினியில்வாழ்வள் 
உன்னுமுத யத்திலிந்து புதனுமேகூடில் 

உணர்வள்பல கலைபோகி யோதிய நற்குணத்தாள் 
இன்னஞ்சன் மந்தன்னில் புதனுஞ்சுக்கிரனும் 

இருந்தக்கால் ஞானியதி ரூபியினிதுரைப்பான் 
மின்னுமொரு மூன்றகத்திற் சுபக்கோள்கள் நிற்கில் 

வெகுதனநற் குணந்தயவு விரவுசுகமுள்ளாள் . 
( இ - ள் ) அழகு பொருந்திய பெண்ணே ! இன்னும் கேட்பாயாக .. 
ஜெனன லக்கினத்தில் சர்திரனும் சுக்கிரனும் இருக்க , நீங்காத பெருமை 
புடன் சவுக்கியமும் , மாங்கல்ய ஸ்திரீயாகவும் நெடுநாள் வாழ்ந்திருப்பாள் . 
ஜெனன லக்கினத்தில் புதனம் சர்திரனும் இருக்கில் அந்த ஜாதகி பற்பல 
வேதங்களைத் தெரிந்து கொள்ளுபவளும் , போகமும் நற்குணமும் உடையவ 
ளாக இருப்பாள் . ஜெனன லக்கினத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கில் 
அந்த ஜாதகி ஞான மார்க்கங்களை அறிபவளும் , அதிக ரூபலாவண்ய முடை 
யவளும் , இனிமையான மொழிகளைச் சொல்லுபவளும் ஆவாள் . லக்கினத் 
திற்கு 3 - ஆம் ராசியில் சுபகிரகங்கள் இருக்கில் அதிக தனத்தைப் படைப் 
பவளும் , நற்குணமும் தயவும் மேன்மையான சுகத்தை யுடையவளுமாக 
இருப்பாள் எ - று . 

( வி - ரை ) ஜெனன லக்கினத்தில் உச்சகிரகமிருந்து அவனோடு புதன் 
கூடினாலும் , அல்லது புதன் உச்சம்பெற்று லக்கினாதிபதி ஆக்ஷிபெற்றாலும் 
சுசமும் தனமும் உடையவளென்றும் , பாலகிரசங்கள் உச்சம் பெற்றாலும் 
மேற்சொல்லிய பலனுக்கு தோஷமில்லையாம் . 

( 861 ) 
உள்ள பல பாவரெட்டி லிருந்தக்கால் விதவை 

உளதாவ தென்றெனி லோரெட்டாமதிபன் 
தெள்ளியவங் கிசைக்கிறைவ னஷ்டகவர்க்கத்தில் 

சேர்வருட மெத்தனையோ வத்தனையாண்டதனில் 
மெள்ளவித வையுமாவ ளிரண்டினில் நல்லோர்கள் 
மேவிலவள் கணவனைத்தான் விட்டு முன் போய்விடுவள் 


விளக்க விருத்தியுரை 


707 
கள்ளமுறுந் தேளிடபங் கன்னியெனுமூன்றில் 

கலைமதிமே வில் புத்திர ரற்பந்தான்காணும் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 8 - ஆம் ராசியில் பாவகிரகங்கள் இருந் 
தால் விதவையாவாள் . அவை எத்தனை வருடத்தில் விதவையாவாளெனில் , 
8 - ஆம் ராசிநாதன் இருந்த அங்கிசாதிபதி அஷ்டவர்க்கப்படி அவர்கள் 
நின்ற ராசியில் எத்தனை பிந்துகள் இருந்தனவோ அத்தனை வருடத்தில் 
விதவையாவாள் . இரண்டில் சுபகிரகங்கள் இருக்கில் அவள் தன் கணவ 
னுக்கு முன்னே இறந்துபோவாள் . பெண்களுக்குக் கொடிய ஷேத்திர 
மான விருச்சிகம் ரிடபம் - கன்னி என்னும் இமமூன்று ராசிகளில் ஒன்றில் 
கலைகளையுடைய சந்திரன் இருக்கப் பிறந்தவள் புத்திரதோஷம் உடையவ 
ளாக இருப்பாள் எ - று . 

( வி - ரை ) பெண்கள் ஜெனனத்திற்கு 8 - ஆம் ராசி விசேஷமென்று 
முன்னமே கூறியுள்ளேன் . ஆனதால் 8 - ல் நின்ற கிரகங்களைப்பற்றியும் , 
8 - ஆம் ராசியைப்பற்றியும் நன்கு ஆராய்ந்துணரவேண்டும் .எப்படியெனில் , 
8 - ல் பாவகிரகங்கள் இருக்கில் அவள் சீக்கிரம் விதவையாய்விடுவாள் , 8 - ல் 
புதன் இருக்கில் அவள் புருடன் துர்மரணமாகுவன் . சுபரும் பாவரும் 
பார்க்கின புருடன் இறந்த 3 - ஆம் மாதம் தானும் இறந்துபோவாள் என 
கிரகபலம் அறிந்து பிரித்துச் சொல்லுக . 

( 862 ) 
காணியாஞ் சனியனுமே பலத்திருக்கவேதான் 

கணக்கன்மதி பிருகீனக் காரரகத்திருக்க 
ஆணியந்த ராசியொற்றை யாகவுமேசன்மம் 

அடுக்கமற்றோ ரொற்றைகளி லன்புடனேயிருக்க 
நீணிலத்திற் பிறந்தாள் தன் புருடனுக்கோரரசாய் 

நிருபதியாய்ச் சுவாமியாய் நேசமுடனிருப்பள் 
பேணியதோ ரேழிற்றீக கோளுமும மூன்றில் 

பெருமையுள்ளோ ருறச்சநநி யாசிப்பெண்ணாவள் . 
( இ - ள் ) ஜெனன காலத்தின்போது ஜெனன லக்கினம் ஒற்றை ராசி 
யாகவும் , சனி பலம்பெற்றும் , புதனும் சந்திரனும் ஈனகிரகங்களின் ராகம் 
லிருக்க , மற்ற கிரகங்கள் ஒற்றை ராசியில் இருக்க பிறந்த ஸ்திரீயானவள் 
தன் புருடனுக்கு அரசனாகவும் , கடவுள் போன றவளுமாக அதிகபாசபந்தத் 
துடன் இருப்பாள். லக்கினத்திற்கு 7- ஆம் ராசியில் பாவகிரகங்களும் , 3 - ம் 
ராசியில் பெருமையையுடைய சுபகிரகங்களும் இருக்க , அவள் சந்தியாசித் 
தனம் உள்ளவளாவாள் எ - று . 

( வி - ரை ) 7 - ஆம் ராசியில் பாவகிரகங்கள் இருந்தால் சந்தியாசி என்ப 
தையும் பற்பலவிதமாக பிடிததுச்சொல்வது நலமாகும் . 7 - ல் சனி இருக்க 
அவள் பிறரால் கொலை செய்யப்படுவாள் . குஜன் இருக்கில் விதவை , குரு 
இருக்கில் சிறைவாசம் , செவ்வாய் புதன் இருக்க தனநாசம் உடையவள் , 
சூரியன் நிற்கில் வியாதியுடையவள் , இராகு நிற்கில் தன்னைப் பெற்றோர் 
நாசமாகுவா . சந்திரனும் சுக்கிரனும் சோகது நிற்கில் அத்தியதேசங்களில் 
மரணம் என்றும் , இன்னும் 7 - ஆம ராசியைப் பார்த்த கிரகங்கள் பலமறிர் 
தம் 7 - ம் ராசிநாதனைக்கொண்டும் மேற்கண்ட பலனைச்சொல்லுக . ( 868) 


708 


சாதக அலங்காரம் 


។ 


ஆகரெட்டை ராசிதனிற் குருசெவ்வாய்புந்தி 

அதிபலமா யிருந்தக்கா லவனியிற்மேற்குலமும் 
வாகுடனே பலகலைக ளறிந்திடுநற்குணமும் 

மாதருக்குள் முக்கியமா மயிலுமாகுவளே 
சேகரமாம் பரிதிமதி கூடியேநிற்கிற் 

றெரிந்துபல விதத்தொழிலே செய்து ஜீவிப்பள் 
மோகமுடன் கதிர்செவ்வாய் கூடியுமேநிற்கில் 

முழுப்பாவி யாவளென்றே மொழிந்திடுவர் பலரும் . 
( இ - ள் ) ஜெனன காலங்களில் இரட்டை ராசிகளில் குஜன் - புதன் - குரு 
இவர்கள் பலம்பெற்றிருக்க , அவள் மேலான நற்குலத்தில் பிறந்தவளும் , 
பற்பல சாஸ்திரங்களை அறிபவளுமாக இருப்பாள் . மேலும் நற்குணமுடை 
யவளும் , ஸ்திரீகளில் முக்கியமானவளும் , மேலான அழகைப்படைத்தவளு 
மாக இருப்பாள் . சூரியன் - சந்திரன் இவர்கள் சேர்ந்து நிற்கில் அவள் 
பற்பலவிதமான தொழில் செய்து ஜீவிப்பவளாவாள் . சூரியனும் குஜனும் 
கூடியிருக்கில் அவளைப் பலரும் பார்த்து இவள் கொடிய பாவி என்றும் 
சொல்ல பெயரெடுப்பாள் எ - று . 

( வி - ரை ) ஜெனன லக்கினாதிபதியை புதன் - குரு - சுக்கிரன் பார்க்கில் 
ந்த ஸ்திரீயானவள் குறைவில்லாத செல்வத்தைப் 

படைத்தவளும் , பொற் 
குவியலும் , சனி கூடி நிற்கில் அற்ப ஆயுளுடையவளும் , பேதைமையும் 
வாளென்று சோதிடவல்லோர் கூறுவர். 

( 864 ) 


பலரும்பணி கதிர்புந்திகண் மருவும்பொழு தெழில்சேர் 

பலர்சிந்தனை யறிவாள் புகழ் பரவுஞ்சுக சரீரி 
அலருங்கதிர் குருவொன்றிடி லதிவஞ்சனை யாள்முன் 

அணுகுந்தொழி லறியாள் பிற கறிவாள் வரு கருமம் 
மலரம்புய வதிபன்பிரு குடன் வந்துறின் மற்போர் 

வனையுங்கொடி யவளாயுத வகையானிதி தேடும் 
சலமூண்டிடு கதிர்மந்தனை யணுகும்பொழு துலகிற் 

றகுபித்தளை செம்போடு தராவிற்று மிருப்பாள் . 
( இ - ள் ) யாவரும் போற்றும் சூரியனும் புதனும் கூடி இருக்க , மேன் 
மையைப் படைத்த பற்பலகாரியங்களை அறிபவளும் , பிரக்யா தியைப்படைத் 
தவளும் , சுகசரீரம் உடையவளும் , சூரியனும் குருவும் கூடி இருக்க முன் 
அனுபவித்ததை அறியாதவளும் , மறந்துபோகுபவளும் , இனி வருங்காரி 
யத்தை தெரிந்துகொள்ளுபவளும் , இப்பூமிக்கு அரசனாய் விளங்கும் சூரிய 
னோடு சுக்கிரனும் கூடி இருந்தால் சண்டைக்காரியும் அவள் . ஆயுதக்கருவி 
என்னும் வாள் முதலியவைகளால் செல்வத்தைச் சம்பாதிப்பவளும் , 
சூரியன் சனியுடன் சேர்ர் திருக்க , அவள் இப்பூமியில் பித்தளை முதலிய 
செம்பு தாவென்னும் உலோக வகைகளை விற்று ஜீவிப்பாள் எ - று . 

( வி - ரை ) குருவும் சூரியனும் சேரில் பின் வருங்காரியத்தைத் தெரிந்து 
கொள்வதோடு ஜனனலக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியாரில் அவன் அரசுரிமை 


விளக்க விருத்தியுரை 

709 

11-4 
செய்பவளும் , அழகுடைய குணவானும் நிறைந்த செல்வத்தைப் படைத்த 
பர்த்தாவையும் அடைவாள் என்றும் கூறுக . 

( 865) 
உய்யுமெரு தொடுகோலிவை யுதயமதின் மதியம் 

உறையக்குச திரையெத்திசை யுறுமங்கிசை யாகில் 
மையுந்திய குவளைச்செழு மலர்போலிரு கண்ணாள் 

வகையுந்தொகை யறிவாள் சில வழிசால வுரைப்பாள் 
எய்யுஞ்சனி திரையைத்தச மெனுமங்கிசை யென்னில் 

இருவோர்கண வோர்தாமுள ரென்னும்மட வார்க்கே 
மெய்யஞ்சொடு ரெண்டாமிரு வீட்டுக்கிறை யிருவர் 

மிளிர்கேந்திர லாபத்துற வேவாகன முண்டாம் . 
இ - ள் ) ஜெனன லக்கினம் ரிடபம் துலாமாகவும் , அதில் சந்திரன் 
இருக்க , குஜன் திரிகோண ராசிகளிலும் , திரிகோண ராசிக்குடையோர் 
அங்கிசையிலும் இருக்க , மைதீட்டிய கண்களும் , அழகிய வாயும் , இனிய 
சொற்களும் மலர்போன்ற இரண்டு கண்களையுடைய பெண்ணானவள் பற் 
பலவகை கணக்கு முதலியவைகளைத் தெரிந்துகொள்பகளும் , பற்பல 
ஆலோசனைக் கூறுபவளுமாவாள் . கொடியவனாகிய சனி திரிகோண ராசி 
களில் தசாங்கிசம் பெற்றுமிருக்க , அவளுக்கு இரண்டு புருடன் உண்டென் 
றும் , உயிர் லக்கினத்திற்கு இரண்டாவது வீட்டிற்குடையோனும், 5 - ஆம் 
வீட்டிற்குடையோனும் கேந்திரங்களிலாவது லாபஸ்தானமென்னும் 11 - ம் 
ட்டிலாவதிருக்கின் அவளுக்கு வாகனங்கள் சித்திக்குமென்றும் கூறுவர் . 
உண்டாகிய வைந்தாமிறை யுக்கக்குரு வாகி 

உணர்வாலிய யவ்வன்ன வுருவமுள னாவன் 
நண்டாகிய மனையுற்றிடி னாரிக்கிசை கணவன் 

நரவாகன முளனாகுவ னவில் சுக்கிர னாகில் 
மிண்டாகிய வெள்ளிக்கிசை பல்லக்குள வேந்தன் 

விரவுஞ்சனி யாகிற்பரி வெண்சாத்திர முள்ளான் 
கொண்டாடிய கன்மாதிபன் குருசுக்கிர னாகில் 

கூறைந்தினி லேநின்றுற கொழுநன் சதசீவி . 
( இ - ள் ) ஜெனனலக்கினத்திற்கு 5 - ம் வீட்டோன் குருவாகவும் , அவன் 
கடகராசியில் உச்சம்பெற்றுமிருக்க , அவள் வாலிபனும் எவ்வர்ணகாந்தியை 
புடைய புருடனையும் அடைவாள் . ஜெனனலக்கினம் கடகமாகயிருந்து 
அதில் குரு உச்சம்பெற , அவளுக்குக் கிடைக்கும் புருடனானவன் பாவாக 
னங்களை யுடையவனாக இருப்பான் . சுக்கிரன் 5 - ல் உச்சம்பெற , வெள்ளி 
பல்லக்குடைய அரசனை யடைவாள் . சனி உச்சம்பெறின் குதிரைகளும் 
பிரகாசமான வெண்மை சத்திரகூடம் உடையவனை அடைவாள் . கொண் 
டாடப்பட்ட 10 - ஆம் வீட்டோன் குரு சுக்கிரனாகயிருந்து அவன் 5 - ஆம் 
ராசியிலிருக்க பர்ண அபுளையுடைய கணவனை யடைவாள் எ - று . 

( வி - ரை ) 7- ஆம் ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கில் கிழவனை 
மணம் செய்துக்கொள்வாள் என்றும் சிந்தாமணியில் கூறுகின்றன . மேத் 
செய்புளில் குரு 5 - ஆம் இராசியில் இருந்தால் அல்லது உச்சம் பெற்றதால் 


710 

சாதக அலங்காரம் 
வாலிபனும் எவ்வர்ண காந்தி யுடையவனும் என்றபடி புருடன் கிடைக்கும் 
வயது அழகு முதலியவைகளைப்பற்றியும் ஆராய்வது நலம் . ( 867 ) 
சீவித்திடு குருசுக்கிர னாறாமளை சேரில் 

தெரிவைக்கிசை கணவன்பிணி செறிமெய்யின னாவன் 
பூவைக்குமுன் நான்கிற்குரு புரிசுக்கிரன் மேவில் 

போந்தேவிடு மற்பாயசு புல்லாடன்மெய் யாவன் 
பாவைக்குறு மைந்தாமிறை பரிவாயினி யவராய்ப் 

பண்பாகிய வொன்பான்மனை பற்றப்பயி லொன்பான் 
ஏவுற்ற மனைக்காதியி லாபத்துறி னீன்றோன் 

எய்தும் பொருளுண்டானவை யெல்லாமிவ ளுக்காம் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு ஆறாமிடமான ரோகஸ்தானத்தில் 
சுக்கிரனும் குருவும் இருக்க அவளுக்குக்கிடைக்கும் கணவன் ரோகமுள்ள 
வனாக இருப்பான் . 12 - ஆம் ராசயில் குரு சுக்கிரன் இருக்கில் அவளுக்கு 
அற்ப ஆயுளுள்ளவனும் , மெல்லியசரீரமும் , நலிந்தவனாகவுமுள்ள கணவன் 
கிடைப்பான் . 5 - ஆம் ராசிக்குடையவன் சுபகிரகமாகவும் , அவன் 9 - ஆம் 
பாசியிலும் இருக்க , 9 - இம்ராசிக்குடையவன் லக்கினத்திற்கு லாபஸ்தானம் 
பெற்றிருக்க , அவள் தன் தாய் தகப்பன் பூஸ்திதி யாவையும் அவளே 
அடைவாள் எ - று . 


- 


( வி - ரை ) அம்புலி யாறினிற்கி லழகுண்டாம் புந்திநிற்கிற் 

றெம்புட னழிவுண்டாகுஞ் சிகிநிற்கில் ரணமுமுண்டாம் . 
எனவும் சர்திரன் ஆறில் இருக்கில் அழகும் , புதன் பிற்கில் சந்தோஷமும் 
விரயமும் உண்டாகும் . குரு நிற்கில் தனமுண்டு என்ற சாதக சிந்தாமணி 
பின் வாக்கியப்படி ஆராய்ர்து கூறுவது நலம் . 

( 868 ) 
ஆமெட்டதி பன்காரியொ டணுகிப்பதி னொன்றெட் 

டமரிற்சத வயதாமவ ரத்தங்கத மாயின் 
போமற்பம தாயாயுசு பொன்றும்விய மன்னன் 

புரிகேந்திர லாபத்திரி கோணப்பதி புக்கி 
தாமெத்தனை பேரோடுறி லாமத்தனை மனையாள் 

தரிலற்றிடு வியநற்பதி சரமேலச லூரில் 
மேத்திர மாகிற்றம தூரத்தக மணமே 

நிறைவாமுப யம்மென்னிலோ நீடுமதி தூரம் . 

இ - ள் ) எட்டாம் ராசியதிபன் சனியுடன் சேர்ந்து 11-8 இவ்விடங் 
களில் இருக்க தீர்க்க வயதும் , மேற்சொல்லியவர்கள் அஸ்தமயம் பெற்று 
இருக்க அற்ப ஆயுளுடையவள் என்றும், 12 - ஆம் ராசிக்குடையோன் குரு 
வாகவும் , லக்கினத்திற்கு கேந்திரம் லாபம் திரிகோணம் இவ்விராசிகளில் 
இருந்து அவனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்தனவோ அத்தனையாவது 
மனைவியாக இர்த ஜாதகி போய் அடைவாள் . கொடுமையை விளைக்கும் 
அல்லது பர்த்தாவின் சுகத்தைக் கெடுக்கும் . 12 - ஆம் வீட்டுக்குடையோன் 
சாலக்கினங்களில் இருக்க , அந்த ராசிக்குடையவனுக்கு எவ்வளவு தூரமோ 
அவ்வளவு தூரத்தில் மணம் செய்துக்கொள்வாள் . மேற்சொல்லிய 12 - ஆம் 


விளக்க விருத்தியுரை 


711 


ராசியதிபதி உபயலக்கினத்தில் இருக்க , இன்னும் அதிக தூரத்தில் மணம் 
செய்துகொள்வாள் எ - று . 

( வி - ரை ) 8 - ஆம் ராசியதிபதியைக்கொண்டு 8 - ல் புதன் இருக்க அவள் 
நீண்டநாள் இருந்து மாங்கல்யம் இழப்பவளும் , சந்திரனும் சுக்கிரனும் 
இருக்க அற்ப ஆயளும் , சூரியன் இருக்கில் சமவயதும் , குஜன் இருக்கில் 
விதவையும் , சனி நிற்கில் பிள்ளைகளைப்பெற்று இழப்பவளுமாக இருப்பாள் 
என்றும் சொள்க . 

( 869 ) 


தூரமுறும் பனிரெண்டா மதிபன்றானும் 
சுபகோளாய்ப் பலவானாய்ச் சுகவானாயின் 

வாயில் 
பாரமனை மேன்மெத்தை மாடங்கூடம் 

பரிவுடனே யுண்டாமப் பதியினிலே வாழ்வள் 
சேருமுத யந்திரமா யேழைந்தாம் வீட்டில் 

சேர்ந்தவரெத் தனையுண்டத் தனைசேயுண்டாகும் 
பாரறியச் சென்மம்வா மியமாகின் மூன்றாம் 

பதியுற்றா ரெத்தனையப் பாலருளராரும் . 
( இ - ள் ) 12 - ஆம் ராசிக்குடையவன் சுபகிரகமாக பலம் பெற்றும் , சுபர் 
கள் வீட்டிலும் நிற்கப் பிறந்தவள் பெரிய குடும்பமும் , அடுக்குயர்ந்த மெத் 
தையும் , மாடகூடமுள்ள அலங்காரமான வீட்டில் வாழ்பவளாகுவள் . 
ஜெனனாசி ஸ்திரராசியாகவும் , 7-5 இவ்விடங்களில் எத்தனைகிரகம் இருச் 
தனவோ அத்தனை குழவிகளை பெறுவாளென்று சோதிடத்தோர் கூறு 


வார் எ - று . 


( வி - ரை ) கணவன் இருக்கும் அந்தஸ்தை சவனிப்பதோடு ஜாதகியின் 
குணம் பாவனை இவைகளையும் சகனிப்பது மிக்க நலம் . 7 - ல் சனி மூடம் 
பெற்றிருக்கப் பிறந்தவள் தன்கணவனை வஞ்சித்து விபசாரம் செய்பவளும் , 
7 - ஆம் ராசி குஜன் வீடாகவும் , அவ்வீட்டை பாவக்கோட்கள் நோக்க , 
தரித்திரமுடைய கணவனை யடைவாள் . 7 - ஆம்ராசி குருவீடாகவும் , அவன் 
சுபவர்க்கம் பெற்றிருக்க , அறிவும் அழகும் கல்வி செல்வம் படைத்த முக 
விலாசனான கணவளை அடைவாள் என்றும் , 7 - ஆம் வீட்டைக் குறித்துப் 
பேசுவது நலம் . 

( 870 ) 
தாகமுட னேழைந்தா மூன்றதிபருடனே 

சதிகூடி லோகுழவி தனக்கற்பவயதாம் 
ஆகமகி ழொன்பதா மதிபதியாறெட்டில் 

அமரிற்சூத் திரர்தமக்குற்ப வித்திடுசேயாகும் 
ஏகும்வியத் தினிலிருக்கில் விப்பிரர்சேயாகும் 

ஏழிலொன்பான் மனைக்கதிய னிரவியுடன்கூடில் 
பாகவிய மெட்டாறைப் பற்றிலொன்பான்மனையோன் 
பரிந்திருந்த வீட்டோனப் படியிருக்கில்விதவை . 

உள் ) 7-5-3 - ஆம் வீட்டிற்குரிய கிரகங்களுடன் கூடியிருக்க , அவளின் 
குழந்தைகளுக்கு அற்ப வயதாகும் . 9 - ஆம் வீட்டுக்குடையோன் 6-8 இவ் 
விடங்களிலிருக்க , சூத்திரற்கு உற்பவித்த குழந்தையாகும் . மேற்சொன்ன 


712 

சாதக அலங்காரம் 
9 - ஆம் வீட்டோன் 12 - ஆம் ராசியில் இருக்கில் பிராமணருக்குப் பிறந்த 
தாகும் . 9 - ஆம் வீட்டோன் சூரியனுடன் கலந்திருந்து 12 8 - ஆம் ராசிக் 
குடையவன் படி இருக்க , அல்லது 9 - ஆம்வீட்டோன் பின்ற வீட்டுக்குடை 
யோன் மேற்சொன்ன 12-8 - ஆம் ராசிக்குடையோரைக் கூடி இருக்க 

( 871 ) 
விதவையாவாள் எ - று . 
வையகமெண்ணொன்பதா மாதிபனே நல்லோர் 

மனையிலுற மத்திமையி லேவிதவையாவள் 
செய்யவொன்பா னாதியுச்ச னாகிப்பாவனுமாய்த் 

தெரிவைசுமங் கலியாகித் தீர்க்கவயதுள்ளாள் 
துய்யசன்ம மொன்பதா மாதியிவரிருவர் 

தொடர்ந்துமா றாக நிற்கிற் றோன்றலுடனிறப்பள் 
வெய்யதோ ரெட்டினிற்சந் திரபகவானிருக்கில் 

விதவையெனப் பேர்படைத்து மேதினியிற்றிரிவள் . 
( இ - ள் ) உலகத்தோர் போற்றும் 9 - ஆம் ராசிக்குடையோன் சுபகிரகங் 
சளின் வீட்டிலிருக்க , அவள் மத்திமவயதில் விதவையாவாள் . 9 - ஆம் ராசி 
யதிபதி பாவகிரகமாகவும் உச்சனாகவும் இருக்க , அந்த ஜாதகி தீர்க்கவயது 
உடையவளும் , சுமங்கிலியாகவும் இருப்பாள் . ஜெனன லக்கினாதிபதியும் 
ஒன்பதாம் வீட்டதிபதியும் சேர்ந்து அல்லது ஒருவர் வீட்டில் ஒருவரிருக்க 
அவள் தன் புருடனுடன் (உடன்கட்டை ஏறுவாள் ) இறந்துபோவாள் . 
அஷ்டம ஸ்தானமென்னம் 8 - ஆம் ராசியில் சந்திரன் இருக்க , அந்தஜாதகி 
விதவை என்ற பெயரெடுத்துத் திரிவாள் எ - று . 

( லி - ரை ) இத்துடன் 7 - ஆம் இடத்தைக்கொண்டும் சிற்சில சேர்த்த 
எழுதப்பட்டன . 7 - ல் சுக்கிரன் சர்திரனிருந்து இரண்டில் சுபகிரகங்கள் 
இருக்குமானால் அவள் தன் புருடனுக்கு முன் மரணமடைவாள் . விர்ச்சிகம் 
புத்திரஸ்தானமாகவும் , அதில் சந்திரன் இருக்கப் பிறந்தவர்களுக்கு ஆண் 
சந்ததி அற்பமாகும் . 7 - ஆம் வீடு சுக்கிரன் வீடாகபிருக்க அவள் காமார்த 
காரத்தில் அமிழ்ந்தவளை மணம் செய்துக்கொள்வாள் என்றும் சோதிட 
வல்லோர்கள் கூறுவார்கள் . 

( 872 ) 
திருசெவ்வா யிருமனையுஞ் சனனமதாயதனில் 

திங்களுற வேசெவ்வாய் திரியங்கிசாங்கிசமாய் 
பரிவில்லா பாவிசனி திரிங்கிசாங்கிசமாய்ப் 

பாலரிலா ளடிமைப் படுவளெனச்சொல்லும் 
குருதிரியாங் கிசமாகிற் பதிவிரதையாகும் 

குளிமேதை யங்கிசமா சாரமுளகோதை 
விரிவெள்ளி யங்கிசைக்கு மெய்யதி ரூபியுமாய் 

வெகுவயதாய்ப் பரபோகம் விரும்புமினியவளாம் . 
( இ - ள் ) குஜனுக்கு ஆக்ஷிவீடான மேஷம் -விருச்சிகம் இவை ஜெனன 
லக்கினமாகவும் , அதில் சந்திரனிருக்க லக்கினாதிபதியாகிய குஜன் திரிசாங் 
இசம்பெற , துக்கத்தைத் தரும் சனியும் திரிசாங்கிசம்பெற அவள் மகப்பேறு 


விளக்க விருத்தியுரை 

713 
இல்லாது அல்லது அைேமப்பட்டு இருப்பாள் . குருபகவான் திரிசாங்கிசம் 
பெற்றிருக்க, அவள் மிக்க பதிவிரதையாக இருப்பாள் . சுளிகன் அங்கி 
மாகில் அவள் ஆசாரமுடையவளாக இருப்பாள் . சுக்கிரன் அங்கிசமாக 
இருக்க அவள் அக்கியர் போகத்தை இச்சிப்பவளும் , அதிக ரூபலாவண்ய 
முடையவளும் தீர்க்க வயதும் உடையவளாவாள் எ - று . 

( 873 ) 
னியவெள்ளி யிருமனையுஞ் சென்மமதாயதனில் 
இந்திருக்கச் செவ்வாயங் கிசமாயிற்கொடியாள் 
சனியினங் கிசமாகிற் கணவனையும்விட்டே 

சஞ்சலமாய் வேறொருவன் றனக்குப்பாரியுமாம் 
நனிகுருவங் கிசமாகி னற்குணமேயுள்ளாள் 

நாடுபுத னங்கிசத்தி னால்வகைஞானியுமாம் 
கனிமொழியாள் சுக்கிரனங் கிசமாயிற்றன் சொல் 

கருத்தினிய ளாயிருப்பள் காசினியோர் போற்ற 
( இ - ள் ) சுக்கிரனுக்கு ஆக்ஷிவீடாகிய ரிடபம் துலாம் ஜெனன லக்கின 
மாகவும் , ஜெனன லக்கினத்தில் சந்திரன் இருக்க , அவன் குஜன் அங்கிசம் 
பெற அவள் கொடியவளாகுவள் . சனி அங்கிசம்பெற அவள் தன் கணவனை 
மனவியாகூலத்தால் விடுத்து இன்னொருவனுக்கு மனைவி ஆகுவாள் . குரு 
அங்கிசமாக இருக்க , நல்ல உத்தமகுணமுடையவள் ஆவாள் . புதன் அங்கி 
சம்பெற்றிருக்க , அவள் நான் குவித கலையுணர்ந்த ஞானியாவாள் . சுக்கிரன் 
அங்கிசமாகில் உள்ளன்புடன் பேசுபவளாவாள் . மேலும் உண்மையான 
நல்ல வசனமும் இவ்வுலகத்தோர் போற்றும்படி சுகத்தை அனுபவித்து 
இருப்பாள் எ - று . 

( 874 ) 
போற்றுபுத னிருமனையுஞ் சன்மமதாயதனில் 

புனிதமதி யேயிருக்கப் பூசுதனங்கிசமாம் 
ஏற்றமதாய் வேலைசெய்வள் சனிதனக்கங்கிசையாய் 

இருப்பளலி வடிவாகக் குருவாகிலினியாள் 
நாற்றிசையெண் ணும்புதனங் கிசைதனக்கேஞானி 

நாடுஞ்சுங்க னங்கிசைக்கு நற்குணமுமுள்ளாள் 
தேற்றுகட கஞ்சென்ம மாய்த்திங்களிருக்கச் 
செவ்வாயங் கிசமாகிற் சேர்வள்பலருடனும் . 

இ - ள் ) யாவரும் போற்றும் புதனுக்கு 4 க்ஷிவீடான மிதுனம் கன்னி 
ஜெனன லக்கினமாக , அதில் சந்திரன் இருந்து குஜன் அங்கிசம்பெற்று 
இருக்க , அவள் மனமிடையாது எந்த வேலைகளையும் செய்வாள் .. சனி 
அல்சேமாகில் அவள் அலிவடிவாகவும் இருப்பாள் . குரு அங்கிசம் பெற்று 
இருக்கில் நன்மையும் பல்லவளும் அவாள் . புதன் அங்கிசம்பெற்று இருக் 
கில் ஞானியாவாள் . சுக்கிரன் அங்கிசையாகில் நற்குணமுடையவளாவாள் . 
கடகலக்கினமாக இருந்து அதில் சந்திரனிருக்க பலருடனும் சேர்வாள் . ( ) 
உடன்கடகஞ் சென்மமதா யதிலிந்துமிருக்க 

உயர்சனியங் கிசையாயி னுறுகணவன்றனையே 
திடமுடனே கொல்வதற்குச் சினமாகியிருப்பள் 
சேர்புதனங் கிசந்தனக்கே சிற்பத்தொழிற்செய்வாள் 
90 


| 


714 

சாதக அலங்காரம் 
அடல்குருவங் கிசையாயிற் குணமினியாள் வெள்ளி 

அங்கிசையா கிற்சாது வாகியுமேயிருப்பள் 
மடமயிலே கேளங்கிசை யென்றுரைத்தவெல்லாம் 

வருந்திரங்கி சாங்கிசையாய் மனதிற்கண்டுணர்வாய் . 
( இ - ள் ) சந்திரனுக்கு ஆக்ஷிவீடாகிய கடசம் ஜெனன லக்கினமாக 
இருந்து , ஜெனன லக்கினத்திலேயே சந்திரன் இருந்து சனி அக்கிசம் 
பெற்றிருக்க , அவள் தன்னை மணர்த கணவனை கோபத்தோடு கொல்ல 
தைரியமுள்ளவள் ஆவாள் . புதன் அங்கிசம்பெற்றிருக்க சிற்பத்தொழில் 
செய்யும் சக்தி வாய்ர் தவளாக இருப்பாள் , மேன்மைபெற்ற குரு அங்கி 
மாக இருக்க , அவள் சற்குணமுடையவளாக இருப்பாள் . சுக்கிரன் அம்கிச 
மாகில் அவள் சாதுவாகுவள் . அழகு பொருந்திய பெண்ணே ! அங்கிசம் 
என்று சொன்னதெல்லாம் ஸ்திராங்கிசை என்று சொல்வதை அறிந்து 
மேற்சொன்ன பலனைச் சொல்வாயாக எ - று . 

( 876 ) 
உணர்சிங்கஞ் சென்மமதா யதிலிந்துமிருக்க 

உயர் செவ்வா யங்கிசையா யிருக்கிலனாசாரி 
பிணிசனிசுங் கன்னிருவ ரங்கிசமேயாயின் 

பிறர்முகம்பார்ப் பாளரசன் பின்னுறமங்கிசைக்குத் 
தனியரசர்க் கேதேவி தானாகியிருப்பள் 

தக்கபுத னங்கிசைக்கே சரீரவருத்தமுமாய்ப் 
பணிபலவுஞ் செய்தொருவர்க் கேயடிமையாகிப் 

பரதவித்தே யிருப்பளெனப் பகருவர்தக்கோரே . 
இ - ள் ) ஜெனனலக்கினம் சில்சராசியாகவும் , அதில் சந்திரனிருந்தும் 
அவன் குஜன் அங்கிசம் பெற்றிருக்க அவள் அனாசார முடையவளாக 
இருப்பாள் . சுக்கிரன் அல்லது சனி அங்கிசம் பெற அவள் அந்நிய புருடர் 
கள் மீது இச்சைப்படுபவளாக இருப்பாள் . குரு அங்கிசம் பெற்றிருந்தால் 
ஓர் அரசனுக்கு மனைவியாகயிருப்பாள் . மேன்மையைடடைய புகன் அங்கி : 
மாகில் தன் சரீரகஷ்டத்துடன் பிறருக்கு ஊழியவேலை செய்து அடுமைப் 
பட்டு பாதலித்துத் திரிவாள் என்று சோதிடவல்லவர்கள் கூறுவார் எ - று . 
தக்கதனு மீனமிவை யேசன்மமாகிச் 

சந்திரனப் பதியிலுறத் தான் குரு செவ்வாயின் 
மிக்கதிரி யாங்கிசமே யாகிடினற்குணத்தாள் 

வீறு சனி யங்கிசமேல் வெகுகாமியாவள் 
சுக்கிரனங் கிசையாகி லரோசிகமாம்புருடன் 

தோளணைவள் சோமனார் சுதனாமங்கிசைக்குப் 
பக்குவமெய்ஞ் ஞானியாய்ச் சுபகர்மங்கள் 

பண்ணுவளென் றேயுரைப்பர் பாரினினல்லோரே . 
( இ - ள் ) ஜெனன லக்கினம் தனுசு மீனமாக இருந்து லக்கினத்தில் 
சந்திரன் இருக்க , குரு அல்லது செவ்வாயின் திரிசாக்கிசம் பெற்றிருக்க 
அவள் நல்ல உத்தமகுண முடையவளாக இருப்பாள் . சனி அங்கிசமாகி 


செய்புளுக்கு முறையே கூறியுள்ளேன் . 
விளக்க விருத்தியுரை 

715 
அதிகமான போகத்தில் அமிழ்ந்தவளாக இருப்பாள் . சுக்கிரன் அங்கிசமாக 
இருக்க , அவள் தன் புருஷனிடம் சேர மனமில்லாத போகசுகத்தை 
அடைவாள் . புதன் அங்கிசமாக இருக்க , உண்மையான நன்மார்க்க ஞானி 
யாய் அநேகவிதமான நற்கருமங்களைச் செய்வாளென்று சோதிடவல்லவர் 
கள் கூறுவார் எ 

( 878 ) 
நல்லசனி வீடிரண்டும் லக்கினமா யதனில் 

நாடுபுதன் றந்தையுறக் குசனாரங்கிலசமேல் 
அல்லலுறுந் தாதியாங் காரியினங்கிசமாய் 
அவனியிற்கீழ் சாதியரோ டணுகிமணந்திடுவள் 
ல்லகுரு வங்கிசைக்கே பதிவிரதையாவள் 
மகிழவெள்ளி யங்கிசைக்கே மலடியுமேயாவள் 
சொல்வரி சைப்புதனா ரங்கிசமாயெப்போதும் 

சுகமுடனே கணவனுடன் றோயுமனப்பரிவாள் . 
( இ -ள் ) வல்லமை பொருந்திய சனிக்கு ஆக்ஷிவீடாகிய மகரம் கும்பம் 
ஜனன லக்கினமாகவும் , அதில் சந்திரன் இருக்க , குஜன் அங்கிசம் பெற் 
றிருக்க அந்த ஜாதகி துன்பத்தை யடையும் பணிப்பெண்ணாக இருப்பாள் . 
சனியங்கிசம பெற்றிருந்தால் தனக்குக் கீழ்ப்பட்ட ஜாதியாரைச் சேர்ந்து 
மணம் செய்துக்கொள்ளுவாள் . வல்லமையையுடைய குரு அங்கிசமாக 
இருக்க நல்ல உத்தம பதிவிரதையாக இருப்பாள் . சுக்கிரன் அங்கிசமாகில் 
மலடி என்று சொல்வர் . புதன் அங்கிசம் பெற்றிருக்கில் எக்காலமும் தன் 
கணவன் மனதைப்போல் நடந்து சுகத்துடனிருந்து வாழ்வாள் எ - று . ( ) 
பரிவாகச் சனி புதனே ழாமிடத்தினிற்கப் 

பயில் குருவுக் கேழ்வீடு பரவு சரமாயின் 
திரிவனவள் பர்த்தாவெந் நாளும் வழிநடந்தே 

திரராசிக் கூரைவிட்டுச் செல்லாமலிருப்பன் 
வருராசி வுபயமாய்ச் சிலநாளூரினிலும் 

வழிநடையிற் சிலநாளும் வருந்தியுமேதிரிவன் 
அரியேழா மிடத்திருக்கப் பாவருமேபார்ககின் 

அவண்மீதிற் கொழுநனுக்கன் பின்றியிகழ்ந்திடுவன் . 
( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 7 -ஆம் இடமான பர்த்தா ஸ்தானத் 
தில் சனியும் புதனும் இருக்க , குரு நின்ற ராசிக்கு 7 - ஆம் ராசியானது 
சரராசியாக இருக்க , அவள் கணவன் எந்நாளும் திரிந்துகொண்டே இருப் 
பான் ஸ்திரராசியாக இருக்க அவள் கணவன் தன் இல்லததைவிட்டகலா 
இருப்பான் . உபயராசியாக இருக்கில் சிலநாள் தன் இல்லத்தினும் சிலராள் 
ழிநடைகளில் கஷ்டப்பட்டு திரிபவனாவான் . 7 - ஆம் ராசியில் சூரிய 
விருந்து பாவர்களால் பார்க்க அவள் கொழுான் அன்பில்லாது இகழ்ந்து 
பேசுபவனாக இருப்பான் எ - று . 
(( வி - ரை ) 7 - ஆம் ராசியில் நின்ற கிரகங்களைக்கொண்டு முன்கூறிய 

7 - ல் சுக்கிரறம் , சுக்கிரனுக்கு 9 - ல் பாவகிரகங்களும் இருக்க, 
அவள் தன் கணவனறிய விபசாரம் செய்வாள் . சுபர்கள் பார்க்கில் பிறரும் 


பரிக்கு 


716 


சாதக அலங்காரம் 


தன் புருஷனும் அறியாமல் விபசாரம் செய்வாள் . சுபரும் பாவரும் சேர்ந்து 
பார்க்க அளவோடு விபசாரம் செய்வாளென்றும் சோதிடத்தோர் கூறுவர் . 
இடுசெவ்வாய் கதிர்கூடி யெங்கே நின்றாலும் 

இவளும்வா லிபந்தன்னி லமங்கலையேயாவள் 
வடுவாகுஞ் சனிகதிரைக் கூடியுமேநிற்கில் 

மன்னியதீக் கோள்பார்க்க வாலிபத்தினரைக்கும் 
கொடுமையுளோர் பலரேழா மிடத்திருக்கில்பார்க்கில் 

கொழுநன்வா லிபத்திறப்பன் கொடியநல்லோர்கூடில் 
சடுதியின்மீண் டொருவனுக்கே பாரியுமேயாகித் 

தானிருக்க வேண்டுமென வேசாற்றலவேண்டும் . 
( இ - ள் ) கொடிய சூரியனும் குஜனும்கூடி லக்கினத்திற்கு எந்த ராசியி 
லிருந்தாலும் அவள் வாலிபததில் அமங்கலையாவாள் . சூரியன சனியுடன் 
கூடியிருகக ( வடு ) குற்றமுடையவளாவாள் . மேலும் தீயகிரகங்கள் பார்த் 
தால வாலிபவயதில நரைப்புண்டாக இருப்பாள் . 7 - ஆம் ராசியில் தீயகிரகங் 
கள் பல கூடியிருந்தால் அவள் கணவன வாலிபத்தில் இறந்து போவான் . 
சுபகிரகங்கள் பார்க்கில் மறுபடியும் அதிசீக்கிரமாக மற்றொருவனுக்கு பாரி 
யாவாள் என்றும் கூறுவாயாக எ --று . 

( 881 ) 
வேண்டிடும்பா வக்கிரகம் பலன்களுமேயன்றி 

விருமபுமே ழிடத்திருக்க வவரையுமே நல்லோர் 
ஈண்டியே தான்பார்க்கி லக்கணவன்வேண்டா 

திகழ்ந்தோட்டி விட்டிடுவனே யின்னஞ்சொல்வாம் 
நீண்டகுசன் வெள்ளியுந்தன் அங்கிசத்தினிற்க 

நிகழ்ததுமிவர் மாறாகி நிற்கிலுமவ்வீடு 
பூண்டிடுமே ழாமிடமே யாகிலவள் வேறோர் 

புருடனையே யிச்சித்துப் போய்விடுவளென்றார் . 
( இ - ள் ) 7 - ஆம்ராசியில் நின்ற பாவகிரகங்கள் யாவும் பலமற்று இருக்க 
அவாகளைச சுபகிரகங்கள் பார்க்க , அவளுக்கு ஏற்படும் கணவன் அவளை 
வேண்டாது இகழ்ச்சியாய் பேசி 

இகழ்சசியாய் பேசி ஓட்டிவிடுவான் . அதன் விபரம் சொல் 
வோம் கேட்பாயாக . குஜன் - சுக்கிரன அங்கிசம் பெற்றிருந்தாலும் அல்லது 
குஜன் வீட்டில் சுக்கிரனும் , சுக்கிரன் வீட்டில் குஜனும மாறிநிற்க , அவை 
லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியாகவுமிருந்தால் அவளே வேறு புருடனை 
ச்சித்து ஓடிப்போயவிடுவாள் எ - று . 

( 882 ) 
என்றுமே ழாமிடத்திற் சனிசெவ்வாய்சோமன் 

இந்தமூவ ருங்கூடி யிருக்கிலவம்போவள் 
வென்ற சனி செவ்வாயின வீடேலக்கினமாய் 

விரவுகுச னங்கிசமா கச்சென்மந்தன்னில் 
துன்றுமிரு ளகற்றுமதி சுக்கிரனுமிருக்கச் 

சூழ்ந்ததீக் கோள்பலருந தொடர்ந்து மேநோக்க 
நின்றிடிலோ மலடியா மவளுமவள் தாயும் 
நேமிதனிற் பலபேரை நேசித்தே சேர்வள் . 


E 


விளக்க விருத்தியுரை 

717 
( இ - ள் ) லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியில் சனியும் குஜன் சந்திரன் இம் 
மூவரும் கூடியிருக்க , அவள் சோரம்போகும் தன்மையுடையவளாவாள். 
சனி அல்லது குஜன் வீடுகளாகிய மேஷம் -விருச்சிகம் - மகரம்- கும்பம் இவை 
ஜெனன லக்கினமாக , இருளை நீக்கும் சர்திரன் - சுக்கிரன் இவர்கள் குஜன் 
அங்கிசம் பெற்றிருக்க , அவர்களைப் பல தீயகிரகங்கள் பார்க்க , அல்லது 
சேர்ர்திருக்க மலடியாவாள் மேலும் அவளும் அவள் தாயும் பலபேரை 
நேசித்துச் சேரும் குணமுடையவர்களாவார்கள் எ - று . 

( 883 ) 
சேருதய லக்கினவங் கிசத்திற்கோரேழில் 

செவ்வாயும் சனியிருவர் சேர்ந்துமே நிற்க 
நாரியகந் தனிற்பிணிகொண் டிருந்துபரதவிப்பாள் 

நாடுமிவர் நல்லோர்க ளங்கிசையினன்றாம் 
பாரியதோ ரிடைதொடைகள் சோபனமுள்ளவளாய்ப் 

பர்த்தாவி னிதயத்திற் பட்சமுறவிருப்பள் 
சாருதயந் தனக்கேழு சனிவீடதாகில் 

தாலிதரிப் பவன்கிழவன் சற்குணமில்லானே . 
( இ - ள் ) ஜெனனகால ஸ்புடம் செய்துக்கண்ட அங்கிசத்திற்கு சப்தம 
ஸ்தானமான 7 - ஆம் ராசியில் குஜன் சனியாகிய இவ்விருவரும் சேர்ந்து 
பிற்க , அந்த ஜாதகி பூர்வ கர்ம பிணியால் கஷ்டப்பட்டு அகலாது பரதவித் 
துத் திரிவாள் . மேற்சொல்லிய குஜன் - சனி இவ்விருவரும் சுபகிரகங்க 
ளாகிய குரு -சந்திரன் - புதன் -சுக்கிரன் இவர்கள் அங்கிசையிலிருக்க நன்று 
எனவும் , தன் கணவன் சொல் தவறாது நடந்துக்கொள்பவளும் , பருத்த 
அழகிய இடை தொடையை புடையவளுமாவாள் . ஜெனன லக்கினத்திற்கு 
ஏழாம்வீடு கடகம் அல்லது சிம்மராசியாகி , சப்தமராசி என்னும் 7 - ஆம் 
வீடானது சனி லீடாக இருக்க , அவளை விவாகம் செய்துக்கொள்பவன் 
சன்மார்க்க குணமில்லாத விருதாப்பியவானாவானென்றும் சொல்வாயாக . 
சற்குணஞ்சேர் லக்கினத்திற் கேழாகும் ராசி 

தரைசுதன்வீ டாகிலவன் றன்னுடையங்கிசையால் 
சிற்குணமா யவள்கணவன் ஸ்திரீலோலனாவன் 

செறிபிருகு ராசியா யங்கிசமே சேரில் 
நற்குணஞ்சேர் சீமானா யழகுடையனாவன் 

நாடுபுத னங்கிசையாய் ராசியுமேயாகில் 
சொற்கலைஞானியுமாவன் சோமனுமேயாகில் 

தோகைபல ருடன் கூடிச் சுகித்துவாழந்திருப்பன் . 

இ - ள் ) பர்த்தா ஸ்தானமென்னும் நன்மையைத்தரும் அல்லது சுக 
போகததைத் தரும் லக்கினத்திறகு 7 - ஆம் ராசியான சப்தம ஸதானாதிபதி 
குஜனாகவும் , அவன் தன் சுய அலகிசமான குஜன் அங்கசமே பெற்றிருக்க , 
அவளுக்குக் கிடைக்கும் கணவன் சிற்றின்பமென்னும் ஸ்திரீலோலனும் , 
அற்ப புத்தியை யுடையவனாகவும் இருப்பான் . மேற்சொல்லிய 7 ஆம் ராசி 
யாதிபதியான குஜன் பெருமை பெற்ற ரிடபம் துலாத்திலிருந்து அவ்வீட் 
டிற்கு தக்ஷபாதனான சுக்கிரன் அங்கிசம்பெற்றிருக்க, அவளுக்குக் கிடைக் 
கும் கணவன் அளவிறந்த தனங்களையுடைய சீமானும் , அழகுடையவன் 


118 


சாதக அலங்காரம் 


மாக இருப்பான் . ஜெனனலக்கினத்திற்கு 7- ஆம்ராசி மிதுனம் கன்னியாக 
வும் , அவ்வீட்டிற்கு ஆக்ஷாதர்கள் புதன் அங்கிசம் பெற்றிருப்பாராகில் 
அவளுக்குக் கிடைக்கும் கணவன் பற்பல வேதாந்தங்களை அறிந்தவனும் ,, 
ஞானியுமாக இருப்பான் என்று சொல்லுக . 7 - ஆம் வீட்டோன் சந்திரனாக 
இருக்கில் அவள் கணவன் பற்பல பெண்களுடன் கூடி சுகித்து வாழ்ர் 
திருப்பவனாக இருப்பான் எ - று . 

( 885 ) 


இந்துவசுரகுருவுடனே ஏழிலிருக்கக்கிழப்புருடன் 
வந்தேபொல்லாரேழிலுற விதவையாவளவாலிபத்தில் 
நொந்தேகும்பந்தேள் மேடம் நுதலுஞ்சுறாமீனலக்கினமாய் 
பந்தமதியமபுகர்கூடிப் பாவர்பார்ககிலவிபசாரி . 

( இ - ள் ) இரவிற் கரசனாகிய சந்திரன் அசுரகுருவாகிய சுக்கிரனோடு 
கூடி , பர்த்தா ஸதானமாகிய லக்கினத்திற்கு 7 - ஆமராசியில் இருக்க அவள் 
கிழவனை மணம் செய்துக்கொள்வாள் . மேற்சொன்ன 7 - ஆம் ராசியில் பாவ 
கிரகங்கள் இருக்க , அதாவது சூரியன் - அங்காரகன் - ராகு - கேது இவர்கள் 
இருக்க , அப்பெண்ணானவள் தனவாலிபவயதில் விதவையாகுவள் . ஜெனன 
லக்கினமானது தாபபலனைத்தரும் . குமபம் - விருசசிகம - மேடம் - துலாம் 
மகரம் - மீனம இவ்வாறு ராசிகளில் ஒன்றாகவும் , லக்கினத்தில் பிரகாசத்தை 
புடைய சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருக்க , அவர்களை மேலே சொல்லி 
புள்ள பாவகிரகங்கள் பார்ப்பாராயின் அவள் விபசாரம் செய்பவளாக 
இருப்பாள் எ - று . 

( 886 ) 
சாரவெட்டிற்பாவர்களுந் தானுமிருக்க விரண்டதனில் 
ஊருஞ்சுபர்களிருந்திடவே யோங்குமாணஞ்சுமங்கிலியாய் 
நேருமேழாமிடந்தானும் நிறைந்தபுகரின்மனையாயின் 
பாரோரறியவனுகூலப் பாவையாகுங்கண்டீரே . 

( இ - ள் ) ஜென்னலக்கினம் எந்தராசியாக இருந்தாலும் லக்கினத்திற்கு 
8 - ஆமராசயாகிய போகஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்க , சுபர்களாகிய 
சாதிரன் - புதன் - குரு - சுக்கிரன் இவர்கள் ஜெனனலக்கினத்திற்கு இரண்டா 
மிடமாகிய குடும்பஸ்தானத்தில் இருக்க , அரதஜாதகியானவள் தான் மாண 
மடையும் போது மாங்கல்யத்துடன் மரிப்பள் . மேலே சொன்னபடி ஜெனன 
லக்கினம் எந்தராசியாக இருாதாலும் லக்கினத்திற்கு 7 - ஆம்ராசி பிரகாசம் 
நிறைந்த சுககிரன் வீடாகிய ரிடப துலாமாக இருக்க , அந்த ஜாதகி இப் 
பூமியிலுள்ளோர் காண அனைவருக்கும் அறுடலமுடைய பெண்ணாக 
இருப்பாள் என்றும் கூறுவா எ - று . 

( 887 ) 
கண்டவேழாமனையுரைக்குங் கதிரோன்வீடாயிருந்திடவே 
மிண்டே சொல்வானவள் கணவன் வினவுமபரிதியதிலிருந்தால் 
கொண்டோனோட்டிவிடுவனெனக் கூறும்புதனின்மனையாயின் 
பண்டே புலவராவர்குரு பண்பாமனையிற்குணவானே . 

இ - ள் ) ஒவ்வொரு பெண்கள் மீதும் அவள் புருஷன் பழிபாவ வசனங் 
களைக் கூறவும் கேட்கவும் இருக்கப் பிறந்தவர்கள் ஜெனனலக்கினம் கும்பு 


விளக்க விருத்தியுரை 


719 


மாகவும் , 7 - ஆம் ராசியானது சூரியன் வீடாகவும் இருந்தால் தான் அவன் 
புருஷன் பழிபாவவசனங்களைச்சொல்லுயான் , முன் சொன்னபடி ஜெனன 
லக்கினம் கும்பமாகவும் , 7- ஆம் ராசி சூரியன் வீடாகவும் , சூரியன் தன் சுய 
க்ஷேத்திரம் பெற்றிருப்பானாகில் அவள் கணவன் அவளை தன்னைவிட்டு 
ஓட்டி விடுவானென்றும் சொல்லவேண்டும் . 7 - ஆம் ராசி புதன் வீடாகில் , 
அதாவது தனுசு , மீனம் ஜெனன லக்கினமாகவும் இருக்க , அவளுக்குக் 
கிடைக்கும் கணவன் தன் வீட்டில் சிநேகத்தோடு நற்குணமுடையவனு 
மாகக் கிடைப்பான் எ - று . 

( 888 ) 
குணமாமேழிற்பாவர்களுங் கூடிப்பலன்களற்றிடவே 
மணமார்நோக்கமுற்றதனால் மகிழ்நனழகில்லாதவனே 
இனமாரேழேசாமனையா யிருக்கவதிபன் சரத்திலுறச் 
சினமேசராங்கிசயாத்திரையாந் திரமேயாகிற்றீர்க்கமுளன் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் எந்த ராசியாபிலும் , பெண்களுக்குரிய 
பர்த்தா ஸ்தானமென்று சொல்லும் 7 - ஆம் ராசியில் பாவகிரகங்களாகிய 
குஜன் - ராகு - கேது -சனி இவர்கள் கூடியிருக்க , அவளுக்குக் கிடைக்கும் 
புருடன் அரூபியாகவும் அழகில்லாதவனுமாக இருப்பான் . மேற்சொல்லிய 
7 - ஆம் ராசியானது மேடம் - கடகம் - துலாம் - மகரம் என்னும் சரராசியாகவும் , 
வ்வீட்டிற்குரிய கிரகங்கள் சரராசியிலும் இருக்க அவளுக்குக்கிடைக்கும் 
புருடன் கோபமுடையவனாக இருப்பான் . மேற்சொன்ன 7 - ஆம்பாசிநாதன் 
சரராசியிலும் , சரலக்கினங்களுக்குரிய கிரக அங்கிசையிலும் இருக்க ,, 
அவளுக்குக் கிடைக்கும் புருடன் யாத்திரைவாசியாவன் . ஸ்திரராசியாகில் 
சீர்க்க வயதும் மனோதிடம் உள்ளவனாகவும் இருப்பான் எ - று . ( 889 ) 
தீர்க்கமேழிற்சனிசெவ்வாய் செறிந்தால் விதவைவாலிபத்தில் 
தீர்த்தவேழிற்சுபர்பாபர் நின்றால் கமனம்பரபுருடன் 
ஊர்த்தலக்கினமுப்பாக முறைந்தாற்றிரியங்கிசாதிபதி 
ஏர்த்தபலன்கள் ஸ்திரீகளுக்கு யியல்பாயறிந்துவுரைத்திடுமே . 

( இ - ள் ) மாங்கல்ய ஸ்தானமாகிய சப்தம ஸ்தானமென்னும் 7 - ஆம்ராசி 
பில் சனியும் குஜனும் கூடியிருக்க , அந்தப் பெண்ணானவள் வாலிபத்தில் 
விதவையாகுவள் . மேற்சொன்ன 7 - ஆம் ராசியில் சுபகிரகமும் பாவகிரக 
மும் சேர்ந்திருக்க , அவள் அந்நிய புருடர்களின் மீது இச்சைபுடையவளாக 
இருப்பாள் . ஜெனன லக்கினம் எந்த ராசியாயினும் மும்மூன்று பாகமாகிய 
அதாவது ஜெனன லக்கினத்திற்கு 3-6-9-12- ஆம் ராசிகளில் ஸ்திராசிச் 
குடைய அங்கிசையில் இருக்கும் கிரகங்கள் இருக்கப்பிறந்த பெண்களுக்கு 
அர்தத ஸ்தானங்களுக்கு ஏற்றவாறு அளவறிந்து பலன் சொல்லுவாயாக . 
உரைக்குங்கதிர்மதியங்கிசையா லோங்குந்தன்னில் விபசாரி 
நிரைக்குஞ்செவ்வாய்தானாகி னீண்டலக்கினமவ்வீடாய் 
மரிக்கும்பிள்ளையுள்ளவெல்லாம் வாழும்புந்தியங்கிசையில் 
நரைத்தகிழவியானாலும் நாடுங்கமனம்பரபுருடன் . 

( இ - ள் ) ஜெனனகாலங்களில் சூரியன் சந்திரன் அங்கிசம்பெற்று பலம் 
பெற்றிருக்கப் பிறந்தவள் சோரத்தனம் செய்பவளாக இருப்பாள் . பிரகாச 
முடைய குஜன் அங்கிசமாகவும் , ஜெனனலக்கினத்திலும் ஜெனனலச்சினம் 


720 


சாதக அலங்காரம் 


மேடம் விருச்சிசமாகவும் இருக்கப் பிறந்தவர்களுடைய பிள்ளைகளானது 
இறந்துபோகும் . புதன் அங்கிசம்பெற்றிருந்தால் பிள்ளைகள் சுகத்தோடு 
இருக்குமானாலும் வயது முதிர்ந்து நரைத்த கிழவியானாலும் அவள் அன் 
னிய புருடர்கள் மீது இச்சையுடையவளாக இருப்பாள் எ - று . 

( 891 ) 
புருடக்கிரகங்குருவங்கிசையிற் பிறந்தான் மகவுந்தனமுண்டாம் 
குருடப்புகரினங்கிசையேற் கூறும்போகந்தனமுனதே 
வருடக்காரியங்கிசையில் வளருஞ்சனிவீடிலக்கினமாய் 
திருடிக்கமனம்பரபுருடன் சிந்தைநோக்கவரும்பலனே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினம் எந்த ராசியாக இருந்தாலும் புருடச்ரெகங் 
களாகிய சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் குரு அங்கிசம் பெற்றிருந்தால் 
அவளுக்கு மேன்மையைத்தரும் செல்வமும் புத்திரப்பேறும் உண்டாகும் . 
மேற்சொன்ன மூன்று கிரகங்களும் ஓர் நேத்திரப்பழுதுடைய சுக்கிரன் 
அங்கிசம்பெற்று இருந்தால் சம்போகசுகமும் தனமும் உண்டு . அல்லது 
சம்போகத்தால் தனமுண்டென்றும் சொல்லுவாயாக . இரண்டரைவருடத் 
திற்கு ஓர்முறை மாறிவரும் சனி வீடாகிய மகரம் கும்பம் ஜெனனலக்கின 
மாகவும் , மேற்சொல்லிய புருடக்கோட்கள் சனி அங்கிசமும்பெற்று இருந் 
தால் அவள் பலமுடையவளும் , அந்நியபுருடர்கள் மீது ஆசைவைத்து சோக் 
கத்துடனிருப்பவளும் , திருடியாகவும் இருப்பாள் என்றும் சொல்வாயாக . 
பலங்களுரைக்கும்ஸ்திரீகளுக்குப் பகருமெட்டாமிடம் விதவை 
துலங்குமேழாமிடந்தன்னாற் சுகமுமகிழ்நன்பலமறியப் 
பிலங்கொள்லக்கினமழகறிந்து பேசுமொன்பான்புத்திரரும் 
தலங்களறிந்தேமிகவுரைப்பர் தக்ககணிதவல்லோரே . 

( இ - ள் ) கணித சாஸ்திரமாகிய ஜோதிமயத்தைக்கண்ட சோதிடவல்ல 
வர்கள் ஜெனன லக்கினத்தைக்கொண்டும் , 9 - ஆம் ராசியின் தராதரமறிர் 
தும் , அவள் புத்திரி புத்திரர்களின் அழகு முதலிய விருத்தியையும் , 7 - ஆம் 
ராசியைக் கொண்டு அவளின் சௌக்கியங்களையும் , அவளுக்குரிய பர்த்தா 
வின்பலன்களையும் , மாங்கல்யம் எவ்வளவுநாள்வரையில் உண்டு என்பதைப் 
பற்றி 8 - ஆம் இடத்தையும் கொண்டும் சொல்லுவார் எ - று . 

( 893 ) 
வல்லமதியமிவள் சன்மம் வருமேஸ்திர்கள்மனையாயின் 
நல்லசுபருநோக்கமுற நாடும்வடிவுமாபரணம் 
சொல்லுமிவ்வீடிரண்டொற்றை தோன்றப்புருடக்கிரகமிதை 
ஒல்கிப்பார்க்கப்புருடவடி வுற்றேயிருக்குமிவடனக்கே 

( இ - ள் ) வல்லமை பொருந்திய ஜெனன லக்கினமானது பெண்கள் ராசி 
என்னும் ரிடபம் - கன்னி -விருச்சிகம் - மகரம் - கும்பம் - மீனம் என்னும் 6 - ராசி 
களில் ஒன்றாகவும் , அந்தலக்கினத்தைச் சுபகிரகங்களாகிய சந்திரன் - புதன் 
குரு - சுக்கிரன் இவர்கள் பார்க்கப்பட்டால் அவள் நல்ல அழகுடையவளும் , 
அளவிறந்த ஆபரணங்களை ம் அடைவாள் . ஜெனன லக்கினமானது மேற் 
சொன்ன இரட்டை ராசியான பெண்பாசியாலுைம், அல்லது மற்றுமுள்ள 
6 - ராசிகளான ஆண்ராசியாக இருந்தாலும் , ஜெனனலச்கினத்தைப் புருடக் 
கிரகமாகிய சூரியன் - செவ்வாய் - குரு இவர்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் 
அவள் ஆண்வடிவமுற்றிருப்பாள் என்றும் சொல்லுவாயாக எ - று . ( 894 ) 


721 


விளக்க விருத்தியுரை 
தனமார்குருசுக்கிரர்சென்மந் தன்னைச் சந்திரலக்கினத்தை 
முனமேநோக்கவாலிபத்தின் முற்றும்போகநன்மணமும் 
தனிசூழ்மதிலக்கினத்தைச் சனிசேய்பாவர்நோக்கமுற 
மனமேசலிக்கத்தலை நரைத்தும் வாழ்க்கைப்படாளிம்மானிலத்தே . 

( இ - ள் ) தனத்தையும் செல்வத்தையும் அளித்து சுகத்தைத் தராரின்ற 
குருவும் சுக்கிரனம் உடல்லக்கினமான ஜெனன லக்னத்தையாவது சந்திர 
லக்கினமென்னும் . பிர் லக்கினத்தையாவது பார்ப்பார்களாகில் அவளுக்கு 
வாலிப காலங்களிலேயே விவாச முதலிய எல்லாவித சுகத்தையும் அனுப 
விப்பாள் . உயிர் லக்கினமாகிய சந்திரன் நின்ற ராசியை சனி - குஜன் முத 
லிய பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அவள் மனவியாகூலத்தையே 
அனுபவிப்பவளும் , அவளுக்கு விருத்தாப்பிய காலம் அணுகி தலை ரோமம் 
நரைத்து சடியூனறி நடக்கும் காலங்களிலும்கூட இப்பூமியின்கண் ஓர் 
கணவனுக்கு வாழ்க்கைப்படமாட்டாளென்றும் சொல்வாயாக எ - று . ( 895 ) 
மானேசுங்கன் செவ்வாயின் மனையிலிருக்கமதிதானும் 
ஊனச்சனியின் வீட்டிலுற வோங்கும்பாவர்மிகநோக்கித் 
தானேயிவர்கள்லக்கினத்திற் றரித்தாலிவளும் விபசாரி 
தேனேர்மொழியாய்சரிகுழலாய் சிந்தையறிந்து சொல்லுகவே . 

( இ - ள் ) தேனைப்போன்று இனிய மொழிகளைப் பேசும் பெண்ணே ! 
சாஸ்திர சுருதிகளின் முறைப்படி கிரகங்களின் சுபாசுபமறிந்தே யோகம் 
பலம் , நன்மை தீமை , சுபம் அசுபம் முதலியவைகளும் , அவரவர்கள் குணங் 
சளையும் கூறவேண்டும் . எப்படியெனில் , சுக்கிரன் - குஜன் வீடாகிய மேஷ 
விருச்சிகத்தில் இருக்க , சந்திரன் - சனி வீடாகிய மகரம் அல்லது கும்பம் 
இவைகளில் இருச்சு , அல்லது மேல் எழுதிய ராசிகளே ஜெனன லக்கின 
மாக முன்சொல்லிய பிரசங்களும் அப்ப யே இருக்க , ஜெனன லக்கினம் 
எந்த ராசியானாலும் அந்த ராசியில் குஜன் -சனி இவர்களிருக்க , அவர்களைப் 
பாவகிரகங்களாகிய சூரியன் - இராகு - கேது இவர்கள் பார்க்க , அந்த ஜாதக 
யானவள் விபசாரம் செய்யும் தன்மை புடையவளாக இருப்பாள் எ - று . () 
சொல்லும் நவாங்கிசைக்கேழ்மனையுந் தொடருஞ்செவ்வாய்மனையுளதா 
வல்லசனியுமிருந்திடவே வருமேயோனிரோகமுடன் 

[ ប់ 
நல்லமதியுஞ்சுக்கிரனும் நயந்தேகூடிலக்கினத்தில் 
அல்லலறவேயிருந்ததனா லழகுஞ்சுகமுமுண்டாமே . 

( இ - ள் ) அம்சா லக்கினப்படி , அம்சா லக்கினத்திற்கு 7 - ஆம் ராசியான 
சப்தம ராசியானது குஜன் வீடாகவும் , அவ்வீட்டில் வல்லமையும் பராக்கிர 
மமும் பொருந்திய சனி நிற்கப் பிறந்தவள் ரோசயோனி புடையவளாக 
இருப்பாள் . இவை தொத்துவியாதி என்றும் சொல்லலாம் . உத்தம கிரகங் 
சளும் நற்பலனையேதரும் சந்திரனும் சுக்கிரனும் ஒற்றுமையுடன் கூடி 
மேற்சொன்ன நவாம்ச லக்கினத்தில் இருச்ச , அவ்விருவரும் சுபகிரகம் 
சளால் பார்க்கப்பட்டும் , க்ஷி உச்சம்பெற்றும் , சத்துருத்துவமின்றி இருக் 
கப்பிறர்தவள் அழகுடையவளும் இப்பூமியின் கண் எல்லாவித சுகங்களையும் 
அனுபவிப்பாள் என்றும் கூறுவார் எ - று . 

( 897 ) 
91 


722 


சாதக அலங்காரம் 


உண்டாமதியும்புதனிருவ ருற்றசென்மத்திருந்திடவே 
கண்டே வித்வத்தன்மையுள்ளா ளென்றும்பகர்வர்மறைவல்லோர் 
கண்டே புதனுஞ்சுக்கிரனுங் காணும்லக்கினமுற்றதனால் 
கொண்ட மகிழ்நன் பிரியமெனக் கூறுஞ்சௌரியமுள்ளவளே . 

( இ - ள் ) சாஸ்திரங்களையறிர்த மேதாவிகள் ஜெனன லக்கினம் எந்த 
ராசியாக இருக்கினும் ஜெனன லக்கினத்திலேயே சந்திரனும் புதனும் 
சேர்ந்திருப்பார்களாகில் அவள் ஆதி புராணமாகிய பற்பல சாஸ்திரங்களை 
யறியும் தன்மையுடையவளாகுவள் என்றும் , மேற்சொன்ன புதனும் சுக்கிர 
ஓம் லக்கினத்தில் கூடி இருக்கப் பிறந்தவர்கள் தன்னை மணந்த சணவன் 
சொல் வழுவாது இல்லறத்தை நடத்தி சந்தோஷப்படுவதோடு சௌரியம் 
அழகு தன்மை தராதரம் அறிந்தவளாவாள் என்றும் கூறுவர் எ - று . ( 898 ) 
உள்ளசுபர்கள் மூன்றுமனை யுற்றசென்மமுதற்கொண்டு 
மெள்ளவிருக்கத்தனலாபம் விரும்புஞ்சுகமுமழகுள்ளாள் 
துள்ளும் பாவரெட்டிலுறச் சூழ்ந்தேவிதவையாயிருப்பள் 
கள்ள விழியின முதவிஷங் கருதி நோக்குங்கண்ணாளே . 

( இ - ள் ) ஜென் மலச்சினமுதல் 8 - ராசிவரையில் சந்திரன் - புதன் - சுக்ரன் 
குரு முதலிய சுபர்கள் வரிசையாய் அமர்த்திருக்கப் பிறந்த பெண்ணானவள் 
அளவிறந்த செல்வமும் லாபங்களும் உண்டாவதோடு எந்நாளும் சவுக்கிய 
முதலிய இன்பங்களை அனுபவிப்பவளும் அழகு வாய்ந்தவளுமாக இருப்பாள் 
என்றும் , திருட்டுத்தனமுடைய கூர்மையான கண்களால் இவை அமுதம் , 
இவை விஷமென்று சொல்லும் சாயலான சண்களை யுடையவளே ! கொடிய 
பாவிகளான சனி - குஜன் -ராகு -கேது இவர்கள் மாங்கல்யஸ்தானமென்னும் 
8 - ஆம் ராசியில் இருப்பார்களேயாமானால் அவள் விதவையாகத் திரியாள் 
என்றும் கூறுவர் எ - று . 

( 899 ) 
கண்ணாறெட்டினதிபதியுங் கானுமொருவனங்கிசத்தில் 
நண்ணியிருக்கவவ்வீட்டோ னபந்தேயெட்டிலிருந்ததினால் 
எண்ணுஞ்சுமங்கலிமரணமென வினிதாங்கன்னிதேளிடபம் 
ஒண்ணுஞ்சிங்கமதின்மதியு முற்றாலற்பபுத்திரனே . 

இ - ள் ) அழகுபொருத்திய கண்களை புடையவளே! மாங்கல்ய ஸ்தான 
மாகிய 8 - ஆம் ராசியாதிபதி தன் சுய அங்கிசம்பெறாமல் வேறுகிரகங்களின் 
அங்கிசம் பெற்றும் , 8 - ஆம் வீட்டோனின்ற அங்கிசாதிபதி மேற்சொன்ன 
8 - ஆம் ராசியிலும் இருக்கப்பிறந்தவள் தான் மாணகாலம்வரையில் மாங்கல் 
யத்தோடு இருந்து மரிப்பாள் . அதாவது தான் முன்னும் , புருஷன் பின் 
னும் இறப்பான் . இனிமையாகிய கன்னி - விருச்சிகம் - ரிடபம் - சிங்கம் 
இவ்விராசிகளில் சந்திரன் சிற்கப் பிறந்தவளுக்கு அற்ப புத்திரனென்றும் 
றுவார் எ- று . 

( 900) 
பெண்கள் ஜாதகம் முற்றிற்று . 


, 


723 


விளக்க விருத்தியுரை 
வியாதி அறியும் விதம் 


[ முன்சொல்லிய 6 - ஆம் பாவகத்தில் ஒவ்வொருவருக்கு நேரிடும் 
வியாதிகளைப்பற்றிச் சொல்லியுள்ளார் . ஆயினும் அங்கு பொது 
வான விஷயங்களை மட்டும் கூறினாரேயன்றி வியாதிகளின் விபரம் 
கூறப்படாமையால் இங்கு அதன் விபரம் கூறுவார் . இதை 
ஜெனன காலம்முதல் அந்திய வயது வரையில் ஒவ்வொருவருக் 
கும் உண்டாகும் சரீரத்தன்மையும் , நோயின் விபரமும் , மரண 
காலங்களில் உண்டாகும் நோயின் விபரங்களையும் கூறுவார் .) 


பூவையேலக்கினாதி புதன்குசன்மிதுனங்கன்னி 
மேவிடிற்புந்தி பார்க்கில் விளைக்குமாசனத்தில்ரோகம் 
ஏவுறுச்சிக்கு மூன்றா மதிபனோடிரவிகூடில் 
பாவைபோனோஞ்சையாகிப் பலர்முலைப்பாலுங்கொள்வன் . 

இ - ள் ) இவ்வுலகத்தையே உன் மாயவலையில் சொக்கிக் கிடக்கும்படி 
வலைவீசும் அழகுவாய்ந்த பெண்ணே ! ஜெனனலக்னாதிபதி புதன் அல்லது 
அங்காரகனாகவும் , அவர்கள் ஜெனன லக்கினத்திற்கு எந்த ராசியானாலும் , 
மிதுனம் - கன்னி இவ்விரண்டு ராசிகளில் ஒன்றில் இருப்பார்களேயானால் 
அந்த ஜாதகனுக்கு ஆசனத்தில் வியாதியுண்டாகும் . சந்திரா லக்கினத் 
திற்கு திரிதிகை ஸ்தானமென்னும் 3 - ஆம் ராசிநாதனோடு வெய்யவன் கூடி . 
இருக்க , அந்தஜாதகன் குழந்தையைப்போல் தன் உடல்மெலிந்து சிறுத்து 
பலர் முலைப்பாலையும் சாப்பிடுவான் என்றும் சொல்வாயாக எ - று , ( 901 ) 
பத்துமூன்றதிபன்றன்னைப் பயில்சசிபார்க்கிற்கூடி 
மெத்தியவேகராசி மேவிடின்மேவுபத்தாம் 
அத்தலத்தீரைந்திசைக்கு ளணுகு நீரிழிவிரோகம் 
உத்தமர் சென்மமெட்டோ டெட்டுறிலற்பாயுள்தான் . 

ள் ) ஜெனன லக்கினத்திற்கு ராஜ்ய ஸ்தானாதிபதியான 10 - ஆம் 
ராசியதிபதியும் சகோதர வெற்றி உபசார பாத்திர ஸ்தானமென்னும் 8 - ம் 
வீட்டதிபனோடும் எல்லா வல்லமையும் உடைய சந்திரன் பார்த்தாலும் 
அல்லது அவர்களுடன் கூடி ஒற்றை ராசிகளாகிய மேடம் -மிதுனம் - சிங்கம் 
துலாம் - தனுசு - கும்பம் இவ்விராசிகளிலொன்றில் நின்று , அவன் நின்ற 
ராசிக்கு 10 - ஆம் ராசியதிபதி எவனோ அவன் திசை வருவதற்குள் அந்த 
ஜாதகனுக்கு நீரிழிவு வியாதி சம்பவிக்குமென்று சொல்வர் . சுபகிரகங்க 
வாகிய சர்தின்- புதன் - குரு- சுக்கிரன் இவர்கள் ஜெனன லக்கினத்திற்கு 
8 - ஆம் ராசியான லக்கினத்திற்கு 3 - ஆம் ராசியிலாவது இருக்கின் அந்த 
ஜாதகனுக்கு அற்ப புளென்றும் கூறுவர் எ - று . 

( 902 ) 
முன்றொன்றாமதிபனோடு மொழி புதன் குசனுங்கூடில் 
தோன்றுமீர் விடுத்துநின்ற துவாரமுமிரண்டதாகும் 


724 


சாதக அலங்காரம் 


சான்றிடுமிவர்களோடே சவுரியுமிசைந்து கூடில் 
கான்றிடுசலத்துவாரங் கல்லடைப்பாகுமன்றே . 

( இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதியோடும் மூன்றாம் வீட்டதிபதியோடும் 
புதன் - செவ்வாய் இவர்கள் கூடி இருப்பார்களேயாமானால் அந்த ஜாதகனுக் 
குக் கழிவுஜலது வாரம் இரண்டுண்டு என்றும் சொல்வாயாக . மேற்சொன்ன 
லக்னாதிபதி மூன்றாம் வீட்டதிபதி செவ்வாய் புதன் இவர்களோடு சனியும் 
நட்புபெற்றுசேர் வானாகில் அந்த ஜாதக ஜக்கு மேற்சொன்ன ஜலத்துவாரம் 
கல் அடைப்பு உண்டாகுமென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) ஜெனன லக்கினாதிபதியுடனும் 3 ஆம் வீட்டதிபதியுடனும் 
மேற்சொன்ன கிரகங்கள சம்மந்தப்படாமல் ஜெனன லக்கினம் மிதுனமாக 
வும் , புதன் கேந்திரம் பெற்று சுக்கிரன் பாவவர்க்கம் பெற்று 6 - ஆம்ராசி ஜல 
ராசியாகவும் , அதில் குஜன் சுக்கிரனுமிருக்க , குருவுடன் பாவகிரகங்களும் 
கூடியிருப்பார்களானால் மூத்திரக்கிரிச்சனம் உண்டாகுமென்றும் சோதிட 
வல்லோர் கூறுவார்கள் . 

(903 ) 
மறையவன்லக்கினாதி வாழ்கருங்கோளுமூன்றில் 
உறையின் மூன்றதிபனோ டமறிலண்டவாதரோகம் 
நறைகமழ்குசன் சன்மத்தி னண்ணிடிற் சனியும்பார்க்கில் 
முறைமையாற் சிரம்பிளந்து முந்துமந்நோயால் மாய்வன் . 
( இ 

-ள் ) இலக்கினாதிபதியுடன் சனியும் குருவும் சேர்ந்து லக்னத்திற்கு 
3 - ஆம் ராசியான வெற்றிஸ்தானத்தில் மூன்றாம வீட்டதிபனுடன் சேர்ர்து 
இருக்க அந்த ஜாதகனுக்கு அண்டவாதமென்னும் வியாதி வர்து சேரும் .. 
பரிசுத்தமும் சுகர்த வாசனையும் உடைய ஜெனன லக்கினத்தில் குஜனும் , 
அவனைச சனி பார்ப்பானாசில் அவன் ஓர் சண்டையில் பிரவேசித்து அவ 
னவன் தலை பிளவுபட்டு அந்த நோயினால் இறந்துபோவானென்றும் 
கூறுவர் எ.று. 

( வி - ரை ) இரணம் என்பதை பற்பலவிதமாகவும் ஆராய்ந்து கூறுதல் 
நலம் . 1-2-8 இவ்விராசியில் கேதுவிருந்தாலும் 6 - ஆம் வீட்டோனுட 
பாவகிரகங்கள் கூடி 8 - ஆம் ராசியிலிருந்தாலும் அவன் சரீரம் காயம்பட்டு 
அந்த பெணத்தால் இறந்துபோவானென்றும் கூறுவர் .. 

( 904 ) 


1 ) 


வடன் 


மாயுஞ்சசியுந் தீயோரை மருவிப்பாவர்மத்தியத்தில் 
ஏயுமிருக்கசென்மாதிக் கிலலைபலமேலெழும்பிணியாம் 
தீயபாவர்மத்தியத்திற் றிகழ்சென்மாதியுறிற்சென்மம் 
தாயபாவர்ச்சிபலமற் றமர்ந்தாற்பிணியராவாரே . 

( இ - ள் ) உயிர் லக்கினாதிபதி என்னும் சந்திரன் தீயகிரகங்களாகிய 
அங்காரகன் - சனி - ராகு -கேது இவர்களுக்குமத்திபிலிருக்க ஜெனன லக்னம் 
எந்த ராசியாக இருந்தாலும் அந்த லக்கினாதிபதி பலமின்றி இருக்க அந்த 
ஜாதகனுக்குத் தசையைப் பற்றிய மேற்கண்ட வியாதியுண்டாகும் . ஜெனன 


விளக்க விருத்தியுரை 


725 


லக்கினாதிபதி கொடிய பாவகிரகங்களில் அதாவது மேற்சொல்லிய பால 
கிரகங்களின் மத்தியிலுமிருக்க ஜெனன லக்கினாதிபதி பாவகிரகமாகவும் 
சந்திரன் பலமிழந்தும் இருக்கப் பிறந்த ஜாதகன் எந்த நாளும் நீங்காத 
பிணியாளனாக இருப்பான் என்றும் கூறுவர் எ - று . 

( 905 ) 
வாரெட்டாதிசத்துரு நீ சத்திலிருக்கமகிழ்பாவத் 
தோருஞ்சென்மத்துறச்சென்ம முடையோன் பாவருடன் கூடி 
ஏர்சென்மாதிகுளிகனுட னிருக்கவிந்து சனிகூடி 
சேருமாறில்வியத்தினிற்கச் சிறுவன்பிணியாலுறுமரணம் . 

( இ - ள் ) மகிழ்ச்சி பொருந்திய ஜெனன லக்கினாதிபதி தீயகோட்களாகிய 
சூரியன்- அக்காரகன் - சனி -இராகு - கேது இவர்களுடன் கூடி இருக்க மேற் 
சொன்ன பாவகிரகங்களே ஜெனன லக்கினத்திலிருந்தாலும் அல்லது 
ஜெனன லக்கினாதிபதி குளிகளுடன் கூடி இருக்க ரோகஸ்தானமாயே 6 - ம் 
ராசியில் சந்திரனோடு சனி கூடி இருக்க , அவையாவன : 12 - ஆம் டமான 
விய மோக்ஷ விரய ஸ்தானத்தி லிருந்தாலும் , ஆயுள் லக்கினாதி என்னும் 
8 - ஆம் வீட்டோன் சதரு க்ஷேத்திரங்களில் நீச்சம்பெற்று இருப்பார்களே 
யாமானால் அர்தஜாதகன் பற்பல வியாதியால் தன் உயிரிழப்பான் என்றும் 
கூறுக எ - று . 

( 906 ) 
மருவெட்டாதி சென்மத்தில் மற்றுமிரண்டோனோரெட்டில் 
தருஞ்சென்மாதிசனிகூடச் சசியும்பாவருடன்கூட 
உருவில்லாதரோகமதா மொன்றிலெட்டிலிரவியுடன் 
பெருஞ்சென்மத்தாதியுறிற் பித்தரோகப்பிணிகுளிப்பன் . 

( இ - ள் ) கீர்த்தி மூர்த்திகரமாகிய ஜெனனலக்கினாதிபதி தீயகிரகங்களி 
லொனராகிய சனியுடன் கூடி இருக்க ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய அஷ்ட 
மாதிபதி ஜெனன லக்கனத்திலும் , அஷ்டமஸ்தானத்தில் குடும்பாதிபதி 
என்னும் இரண்டாம் வீட்டதிபதியும் இருக்க , சந்திரன் -சனி ராகு - கேது 
குஜன் என்னும் தீய காரகங்களுடன் கூடி இருக்கப் பிறந்தவன் வாதரோக 
சரீரமுள்ளவனாக இருப்பான் . ஜெனன லக்கனாதிபதி இரவியுடன் கூடி 
ஜெனன லக்கினத்தலாவது 8 - ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திலாவது 
கூடி இருக்கின் அந்த ஜாதகன் எந்நாளும் பித்தரோகம் என்னும் வியாதி 
யால் பீடிக்கப்படுவான் எ - று . 

( 907 ) 
குளிகன் கருங்கோள் சென்மாதிபதி கூடிய சன்மத்திருந்தாலும் 
குளிகன்றிரிகோணங்களினு மெட்டாமிடத்துங்குலவு கினும் 
குளிகன் செவ்வாய் நான்காதி யுடனேகூடியிருந்தாலும் 
தெளியோர் விதையிற்சிற்றண்டத் திரண்டு திரண்டு பெருத்திடுமே . 

( இ - ள் ) ஜெனன ராசிக்குடையோன் ஆட்சிபெறவும் , அவனுடன் குளி 
கன் ராகு இவ்விருவரும் சகிதம்பெறவும் , அல்லது 5-9 - ஆம் இடங்களாகிய 
திரிகோண ராசிகளில் மேற்சொன்ன குளிகன் தனித்திருந்தாலும் அல்லது 
8 - ஆம் கடமாகிய ஆயுள் ஸ்தானத்திலிருந்தாலும் , சுகாதிபதி என்னும் 4 -ம் 
வீட்டதிபதி யோடு அங்காரகனும் குளிகனும் கூடி லச்சினத்திற்கு எந்த 


726 

சாதக அலங்காரம் 
ராசியிலிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு விரைவாதமென்னும் வியாதி 
அடிக்கடி மூட்டையைப்போல் சாளுக்குசாள் அதிகரித்துக்கொண்டே வரு 
மென்று சொல்வாயாக எ - று . 

( 908 ) 
பெருக்குஞ்சன்மாதிபனுடனே பெரும்பாவக்கோளுடன் குசனும் 
இருக்கப்பார்க்கக்கல்லதனா லிடியும்பட்டுமிரணமதாம் 
தரிக்கும் வைசூரிதன்னாலுஞ் சரீரந்தன்னில் வடிவுண்டாம் 
முருக்கங்கொவ்வைக்கனியுமென முதிரச்சிவந்தவிதழ்மானே . 

இ - ள் ) பெருமையும் புகழும் பிரக்யா தியூம் வாய்ந்த ஜெனனலக்கின 
பதியோடு கொடிய பாவிகளாகிய சனி - ராகு - கேதுவும் , அவர்களுடனே 
குஜனும் கூடியிருந்தாலும் , அல்லது லக்கினாதிபதி வேறு ராசிகளிலிருக் 
கினும் , மேற்சொன்ன நால்வரும் பார்ப்பார்களேயானால் அந்தஜாதகனுக்கு 
அபாரமான கற்களால் மோதுண்டு பெருத்த இரணமுண்டாகும் . மேலும் 
வைசூரி என்னும் கொடிய வியாதியால் அவன் சரீரங்களில் அடையாள 
வடுவு உண்டாகும் என்று கோவைப்பழங்களை யொத்த சிவந்த இதழ்களை 
யுடைய பெண்ணே ! சொல்லுவாயாக எ - று . 

( 909 ) 
மானேலக்கினாதிபன்ராகு மதிசேய்புதனோடைவர்களும் 
தானேலக்கினமாறெட்டிற் றரிக்கிற்காணாவிடந்தன்னில் 
ஈனமாயவெண்குட்ட மிரவிசேய்மால்சன்மாதி 
தேனாமிவர்களாறெட்டிற் சேரிற்செங்குட்டமுமாமே . 

( இ - ள் ) இவ்வுலகிலுள்ள யாவரையும் மயங்கும்படி செய்யும் மாதே ! 
ஜெனனகால ஸ்புடம் செய்துக்கண்ட லக்கினத்ததியனும் , சந்திரன் - ராகு 
குஜன் புதன் ஆகிய 5 -கிரசங்களும் , ஜெனன லக்கினத்திற்கு 6 - ஆமிடமான 
அஷ்டம ஸ்தானத்திலும் அமர்ந்தார்களேயானால் அந்த ஜாதகனுக்குத் 
தனக்குத் தெரியாத இடங்களில் மேகம் 21 - ல் ஒன்றாகிய வெண்குஷ்ட 
மென்னும் வியாதி சம்பவிக்கும் . மேற்சொல்லியபடியே ஜெனனலக்கனாதி 
பதியும் , சூரியன் - குஜன் - புதன் இந்நால்வரும் 6 அல்லது 8 -ஆம் ராசியில் 
சேர்ந்திருப்பார்களேயானால் அந்த ஜாதகனுக்குச் செங்குஷ்டம் என்னும் 
வியாதி யுண்டென்றும் கூறுக எ - று . 

( 910 ) 


குட்டமாஞ்சனி ராகு சென்மாதியும் 
எட்டிலாறி லிந்துபலன்கெடில் 
கெட்டதாகிய காலிற் செங்கருங் 
குட்டமெய்து வெனக்கண்டுகொள்கவே . 

முடவனென்று சொல்லும் சனியுடன் ராகுவும் ஜெனன லக் 
இனத்ததிபதியும் சேர்ந்து , கொடிய ஷேத்திரங்களாகிய 6-8 - ஆம் ராசியில் 
சோந்து ரீச்சம் பகை முதலியவைகளால் தன் பலமிழந்திருப்பார்களாகில் 
அந்த ஜாதகன் தனக்கு முக்கிய உறுப்பாகிய கால்களில் குஷ்டலியா 
புண்டாகுமென்றும் கண்டு கொள்வாயாக எ.று. 

(911 ) 


விளக்க விருத்தியுரை 


727 


வியாதி தோன்றுமிடம் 
[ இதுவரையில் வியாதிகளைப்பற்றிச் சொல்லினும் , எந்த இடம் 
களில் வியாதி உண்டாகும் என்று சொல்லவில்லை . ஆதலால் 
தன் விபரம் கூறுவோம் .) 


கொள்ளுமாங்கிரகஞ்சென்னி ரவிமதிகுளிர்ந்ததிங்கள் 
ஒள்ளிய கண்டத்தங்கா ரகனிடக்கரத்திற்புந்தி 
வள்ளலாம்வலக்கைமன்னன் மார்பிற்சுக்கிரன் முழந்தாள் 
தெள்ளியசனிகால்பாம்பு கெறிந்ததோரிடத்திற்குட்டம் . 

( இ - ள் ) சூரியன் - சந்திரன் இவ்விருவரும் மேற்சொன்னபடி பலமிழந்து 
இருப்பார்களேயானால் சிரசிலும் பூர்ண சந்திரனாகில் கண்டத்திலும் , குஜ 
னாகில் இடது கையிலும் , புகழ்ச்சி பொருந்திய புகனாகில் வலதுகையிலும் , 
குருவாகில் மார்பென்னும் இருதயத்திலும் , சுக்கிரனாகில் முழங்காலிலும் , 
கிரகங்களில் மேன்மை பொருந்திய வள்ளலாகிய சனியாகில் கால்களிலும் , 
ராகு - கேதுவாகில் தன் திரேகங்களில் எந்த இடத்திலாவது ஓரிடத்தில் 
மேற்சொன்ன வெண்குட்டம் உண்டாகுமென்றும் கூறுவர் எ- று . 

( வி - ரை ) 8-6 இவ்விடங்களில் சனி இருக்க கடிநோயும் குட்டமும் , 
சந்திரன் தவிர மற்ற கிரகங்களிருந்தாலும் குட்டமுண்டாகும் . சித்திரை 
நக்ஷத்திரத்தில் குஜன் இருந்தாலும் , அனுஷத்தில் சனி இருந்தாலும் , 
பூரட்டாதியில் குஜனிருந்தாலும் குட்டவியாதியுண்டாகுமென்றும் சோதிட 
வல்லோர் கூறுவர் . 

( 912 ) 


குட்டமாங்கருங் கோளுஞ்சென்மாதியும் 
கிட்டிலக்கின மேழுறக்கேடிலா 
எட்டினிற்சனி யெய்த முன் சொன்னநோய் 
மட்டிலாமல் வருமென்றுரைக்குமால் . 

( இ - ள் ) ஜெனன லக்னேத்திற்கு 7 - ஆம் ராசியில் கருங்கோளாகிய 
ராகுவும் , ஜெனன லக்கினத்ததிபதியும் சேர்ந்திருக்கவும் , ஆயுள் ஸ்தான 
மாகிய 8 - ஆம் ராசியில் சனியும் சேர்ந்திருக்க முன்சொல்லிய கொடிய 
வியாதியாகிய குஷ்டரோகம் தவறாமல் சம்பவிக்குமென்று சொல்லுவா 
யாக எ - று . 

( 913 ) 


வறு 


மாலாயரசன்பாவருடன் மருவியிரண்டாறெட்டிலுறச் 
சாலவவரைலக்கினத்தைச் சாவர்நோக்கிற்சயரோகம் 
சீலமுடனேதேய்ந்தபிறை சலராசியிற்பாவரைக்கூடிக் 
காலாரெட்டிலொன்றிலுறச் சயரோகங்கள் காட்டிடுமே . 

( இ - ள் ) மேன்மையான அழகுபொருந்திய பெண்ணே ! நவக்கிரகங் 
களில் மிக்க புகழ்ச்சியாய்ப் பேசும் குரு பாவர்களாகிய சனி - குஜன் - ராகு 
சேது கிய பாவகிரகங்களில் ஒருவருடன் கூடி இரண்டாமிட தன ஸ்தா 
னத்திலாவது ரோகஸ்தானமென்னும் 6 -ஆம் ராசியிலாவது 8 - ஆம் ராசிய 


728 


சாதக அலங்காரம் 


லாவது இருந்து அவர்களை மேற்சொன்ன பாவகிரகங்கள் பார்க்கவும் , 
ஜெனனலக்கினத்தையும் பாவகிரகங்கள் பார்ப்பார்களேயானால் அர்தஜாத 
னக்கு கூடியரோகம் உண்டாகுமென்று கூறுவார் . மேற்சொன்ன பாவ 
கிரகங்கள் சேர்க்கைப்பட்ட கிருஷ்ணபக்ஷத்துச் சர்திரன் ஜெனனலக்னத் 
திலேனும் , 6 அல்லது 8 - ஆம் ராசி ஜலராசிகளிலும் சேர்ந்திருப்பானாகில் 
அந்த ஜாதகனுக்கு கூடியரோகம் உண்டாகும் என்றும் கூறுக எ - று . 

( வி - ரை ) மருவி பிரண்டா செட்டிலும் என்பதை சந்திரன் 12.8 - ம் 
ராசியிலிருக்க என்றும் சிலர் அர்த்தங்கொள்வர் . 

( 914 ) 
காட்டுங்குசன் சன்மத்திலுறக் கணக்கன்பரவருடன் கூடிச் 
சூட்டுமிரண்டெட்டினிலிருக்கச் சுரரோகங்கள் சன்மாதி 
யீட்டும்பிருகினுடன்கூடி யெட்டிலிருக்கச்சென்மாதி 
மீட்டு நீசசத்துருத்தா னத்திலிருக்கப்பிரமியநோய் . 

( இ - ள் ) புதன் தீயகிரகங்களாகிய சனி- குஜன்-ராகு -கேது இவர்களு 
டன் கூடி பெருமை பொருந்திய தனமென்னும் இரண்டாம் வீட்டிலாவது 
அஷ்டமஸ்தானமென்னும் 8 - ஆம்ராசியிலாவதிருச்க ; ஜெனனலக்கினத்தில் 
தீயகிரகங்களில் ஒன்றான குஜனிருக்க , அந்தஜாதகனுக்கு ஜுரரோகங்கள் 
காட்டும் . மேற்சொன்ன ஜெனன லக்கினாதிபதி பெருமை பெற்ற சுக்கிர 
னுடன் கூடி , 8 - ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திலும் , ஜெனன லக்கினாதி 
பதி தனக்குச் சத்திரு கிரகங்களின் க்ஷேத்திரத்திலும் , நீச்ச க்ஷேத்திரங் 
களிலும் இருப்பாரேயானால் அந்தஜாதகனுக்கு பிரம்மியமென்னும் வியாதி 
வர்தணுகும் எ - று . 

( 915 ) 
நோயுமாறெட்டாதிபனும் நுவலுங்கருங்கோளுடன்கூடிப் 
போயுமிரண்டாமிடத்திருக்கப் புகல்சன்மத்திற்குசனிருக்க 
ஆயும்பாவர்சன்மத்தை யடர்ந்து நோக்கக்குருமுளைத்துச் 
சேயும்வாதைப்படுமென்று சொன்னார் செகத்திற்றெரிந்தோரே . 

இள் ) துன்பத்தைத் தரும் ஆறாம் வீட்டதிபனம் , கொடிய கிரகங்களி 
லொன்றான ராகுவுடன் கூடி , தன் குடும்பக்ஷேத்திரமென்னும் இரண்டாம் 
வீட்டிலிருக்க , மேன்மைபெற்ற ஜெனன லக்கினத்தில் குஜனுமிருக்க , 
சூரியன் அங்காரகன் சனி - ராகு - சேது என்னும் பாவகோட்கள் சேர்ந்து 
ஜெனன லக்கினத்தை திருஷ்டிக்க , அந்த ஜாதகன் திரேகத்தில் கட்டிப் 
பிளவை முதலிய நரம்பு வியாதிகள் உண்டாகி அதிக துன்பப்படுவான் 
என்று சோதிடங்களை யறிந்த மேதாவிகள் கூறுவார் எ - று . ( 916 ) 


தெரிந்து காரியுந் தேய்பிறைபாவரோ 
டிருந்துலக்கினத் தெய்தவாறாதிபன் 
பொருந்திரண்டா மிடத்தினிற்புக்கிட 

வருந்திடக்குன்ம ரோகமும்வந்திடும் . 
( இ - ள் ) பிரக்கியா திபெற்ற ஜெனனலக்கினத்தில் கிருஷ்ணபக்ஷத்துச் 
சந்திரனுடன் சனியும் , மற்றுமுள்ள பாவக்கிரகங்களும் சேர்ந்து விற்க, 


விளக்க விருத்தியுரை 


729 


ரோகாதிபதி என்னும் 6 - ஆம் வீட்டதிபன் இரண்டாமிடமாகிய குடும்ப 
ஸ்தானத்திலுமிருக்க , அந்த ஜாதகன் கொடிய வருத்தப்படும்படி குன்ம 
வியாதி வந்தனுகும் ஏ - று . 

( 917 ) 


வந்தவாறாமதிபதியு மருவுஞ்சன்மம்பத்தேழில் 
ஐந்திலிருக்கச்சன்மமதி லங்காரகனுமமர்ந்திடவே 
முந்தி நல்லோர்பாராமற் கூடாதிருக்க முதலோமம் 
வந்தவாபிகாசத்தா லாகம்வருந்தும்பிணியாமே . 

( இ - ள் ) ஜெனனலக்கினத்தில் குஜனிருக்க அவனை நல்லோரென்னும் 
சந்திரன் -புதன் - சுக்கிரனால் பார்க்கப்படாமல் கொடிய கிரகங்களாகிய சூரி 
யன் -சனி - ராகு - கேது இவர்களால் பார்க்கப்பட்டு ரோகாதிபதி என்னும் 
6 - ஆம் வீட்டதிபதி ஜெனன லக்கினத்திலாவது 7 - ஆம் ராசியிலாவது 
பஞ்சம ஸ்தானத்திலாவது காரியஸ்தானமென்னும் 10 - ஆம் ராசியிலாவது 
இருக்க அவன் திரேகமாவது வருத்தமும் சஷ்டமும் உண்டாகும்படி வாபி 
காசம் என்னும் நோய்வந்து சம்பவிக்கும் எ - று . 

( 918 ) 


பிணிகொளாறா மதிபன் சன்மாதியும் 
மணிகுசனுடன் கூடிச்சன்மத்தினில் 
தணியுமூவர் தங்கியிருந்திடிற் 

பிணியுமபிசா ரத்தினாற்பீடையாம் . 
( இ - ள் ) வியாதியைத் தரும் ரோகாதிபதி என்னும் ஆறாம் இராசியதி 
பதி ஜெனனலக்கினம் எர்த ராசியானாலும் எர்த ராசியதிபனுடன் சேர்ந்து 
பலத்தைத்தரும் குஜனும் ஆகிய மூவரும் சேர்ந்து பெருமையைப்பெற்ற 
லக்கினத்தி லிருப்பார்களேயானால் அந்த ஜாதகனுக்குப் பற்பல வியாதியும் 
முன்சொன்ன அபிசாரத்தால் பீடையும் உண்டாகுமென்றும் கூறுவார் . ( ) 


பீடுயரும்லக்கினத்திற் கருங்கோண்மூன்றிடத்தில் 

பெருகுசனியுறவண்டம் பெருக்குமவன்றனக்கே 
கூடியசன்மத்திரவி குசனுமேகூடிற் 

குன்மவலியாம்பார்க்கிற் கொடுமூச்சுண்டாகும் 
நீடுசன்மாதிபன் செவ்வா யிருவருமேகூட 

நின்றிடுதீயோர் காணி னிறைந்துமிகக்கூடில் 
கேடுபடுங்கல்லெறியுந் தலையதனிற்பட்டுக் 

கிளறுநோயாற்றுன்ப மேகிடைக்குந்தானே . 
( இ - ள் ) செய்த வினைகளையும் துன்பங்களையும் நீக்கப்பெற்ற ஜெனன 
பக்கினத்தில் இராகுவும் சகோதரவெற்றி உபசாரப் பாத்திரஸ்தானமாகிய 
3 - ஆம் ராசியில் சனியுமிருக்க தன் மர்மஸ்தானமான விரையில் வீக்கம் காட் 
டும் என்று சொல்லுவர் . மேற்சொன்ன ஜெனன லக்கினத்தில் குஜனும் - 

92 


TRO 


சாதக அலங்காரம் 


ரியனும் சேர்ந்திருப்பார்களேயானால் குன்மவியாதியும் மேற்சொன்ன 
இருவரும் நோக்குவாராகில் பெருமூச்சுண்டாகும் என்றும் சொல்வர் . 
ஜெனன லக்கினாதிபதி எவரானாலும் அவருடன் செவ்வாய் - சனி - ராகு- 
கது என்னும் கொடியபாவிகளும் சேர்ந்திருப்பார்களேயானால் கற்களால் 
அவன் சிரசில் அடிபட்டு அதனால் உண்டாகும் இரணகாயத்தால் மெத்த 
வருத்தமும் துன்பமும் பலவித கஷ்டங்களையும் அனுபவிப்பான் என்றும் 
கூறுவர் எ - று . 

( 920 ) 
தானமெனும்லக்கினத்திற் சனிராகுநிற்கில் 

சருவியேபேய்பிடித்துச் சஞ்சலமுற்றிடுவன் 
ஆனவமாவாசிதனிற் குசன்சன்மத்திருக்க 

அவனைத் தீயோர் காணி லடிவயிற்றில்வலியாம் 
நானிலமென்சனிசன்மத் திருக்கச்சூரியனும் 

ராகுவுங்கூடிப்பார்க்க நலன்செறியாயுதத்தால் 
ஊனமுறும் வயிற்றி லதனானோயதாகும் 

உலகினிலிப்படிப்பிணிகண் டுரைபகருவீரே . 
( இ - ள் ) கொடியோர்களாகிய சனியும் ராகுவும் சேர்ந்து மேன்மை 
பெற்ற ஜெனன லக்கினத்தில் இருப்பார்களேயானால் அந்தஜாதகன் திடீர் 
என்று பேய் முதலிய துஷ்டக்கிரகங்களால் பீடிக்கப்பட்டும் துன்பப்பட்டு 
மிருப்பான் . ஜெனன காலம் அமாவாசையாகவும் ஜெனன லக்கினத்தில் 
குஜனும் நின்று அவனைத் தீய கிரகங்களாகிய சனி இராகுவால் திருஷ்டிக் 
கப்பெற்றால் அந்த ஜாதகனுக்கு அடிவயிறு மூலமாக நோய் உண்டாகும் . 
எத்திச்சிலும் போற்றப்பட்ட சனிபகவான் தனித்த ஜெனன லக்கினத்தி 
லும் , அவனை ராகுவும் சூரியனும்சேர்ந்து எந்தராசியில்கின்று பார்த்தாலும் 
பலத் தகாயத்தைத் தரும் ஆயுதங்களால் காயமுண்டாகி அதனால் அவனுக்கு 
வயிற்றில் நோய் உண்டாகும் என்றும் உலகில் பிறந்த அனைவருக்கும் 
இவ்வாறே அளவறிந்து கூறுக எ - று . 

( 921 ) 
உரைபகருங்கருங்கண்ணாய் கருநாகந்தானும் 

உரைவீட்டாதிபதி யாறாகுமதிபதியும் 
பெருமையுடனிவர்மூவர் தாமுங்கூடிடிலோ 

பேசியரெண்டாமதி பதிமகாதிசையில் 
மருவியவன்றான் புசிக்கு மந்தநாடன்னில் 

வலியதந்தரோகமே வருமெனவும்பகர்வர் 
பரிவுடனே புதன்கூடில் ரோகசரீரனுமாய் 

பரிந்து நல்லோர்விழிநோக்கப் பரிகாரமாமே . 
( இ - ள் ) உரை சொல்லவேண்டுமெனக் கேட்டுக்கொண்ட அழகிய 
சறுத்த விழிகளை புடை யவாள ! இராகுவும் அவன் எர்த க்ஷத்திரத்தில் 
இருந்தானே அந்த கூத்திரா திபதியும் , ரோகாதி என்னும் ஆறாம்வீட்டு 
அதிபதியாகிய மூவரும் நீச்சம் பகை முதலியவைகளால் பலம் இழக்காமல் 
பெருமையைப் பெற்று நிற்க , 2 - ஆம் வீட்ட திபதியாகிய தனஸ்தானாதிபதி 
வனோ அவன் திசையில் அவனுக்கு ஏற்படும் புக்திநாட்களில் அவனுக்கு 
கொடிய நோயாகிய பல்நோய் உண்டாகும் . மேற்சொல்லிய மூவரும் மிது 


விளக்க விருத்தியுரை 


731 


னம் - கன்னி என்னும் புதன் ஷேத்திரங்களில் இருப்பானாகில் வியாதியை 
யுடையவனாகவே இருப்பான் . அவர்களைச் சந்திரன் - புதன் - குரு - சுக்கிரன் 
முதலிய சுபர்களால் பார்க்கப்பட்டால் மேற்சொல்லிய தோஷம் யாவும் 
பரிகாரமாகும் என்று சொல்வாயாக எ - று . 

( 922 ) 
பரிதிசனியுடன் கூடி யட்டமத்திலிருக்கப் 

பரவுமகோதரநோயால் பரதவித்தேயிடுவர் 
கருதியசன்மமுமேநா லாமிடங்கடம்மில 

கதிரோனுங்குசனோனுங் கவ்வியுமே நிற்க 
திருவுறைபத்தாமிடத்திற் சவுரியுமே நிற்கத் 

திகழ்தனபாவந்தனனிற் றேய்ந்த பிறையிருக்கத் 
துரிதசிறுபாம்பர்திரி கோணத்திலிருக்கச் 
சூலைநோயாலாவி சோருமெனச்சொல்லும் . 

ஆயுள்ஸ்தானம் என்று சொல்லப்படும் அஷ்டமஸ்தானமாகிய 
ஜெனன லக்கினத்திற்கு 8 - ஆம் வீட்டில் சூரியனும் ஆயுள்காரகனாகிய சனி 
யும் சேர்த்திருப்பார்களேயாமானால் அந்த ஜாதகன் மகோதாநோயால் 
அவஸ்தைப்படுவான் . மேன்மைபொருந்திய ஜெனனலக்கினத்திலும் , சுக 
ஸதானமாகிய நான்காமிராசியிலும் பாவகிரகங்களாகிய சூரியனும குஜனும் 
சேர்ந்திருக்க , கருமஸ்தானமாகிய 10 ஆம ராசியில் மேற்சொல்லிய ஆயுள் 
காரகனாகிய சனிசோ , கிருஷ்ணபக்ஷத்துச் சர்திரன் தனஸ்தானமாகிய 
2 -ம் இராசியிலிருக்க , திரிகோண ராசிகளாகிய 5-9 - ஆம் இடத்திலும் 6 - ஆம் 
இடத்திலும் இராகு அல்லது கேதுவிருக்க அந்த ஜாதகன் ஆவியானது 
சூலைநோயால் நீவகுமென்றும் கூறுவர் எ - று , 

( 928 ) 


தந்தலக்கினத் ததிபதிசனியுமே 
இந்தவாறெட்டுப் பன்னிரண்டிசைந்திடில் 
அந்தவிரணஞ் சிரசினிலாமெனச் 

சிந்தைமாதவர் தெளிந்துகண்டாரே . 
( இ - ள் ) கணிதசாஸ்திரமென்னும் சோதிடத்தைக் கற்றுணர்ந்த மேதா 
விகள் முதன்மையாகிய ஜெனன ராசியதிபதியும் சனியும் சேர்ந்து ஆறாம் 
டமான ரோகஸ்தானத்திலாவது அஷ்டமஸ்தானமென்னும் 8- ஆம்ராசியி 
லாவது விரயஸ்தானமென்னும் 12 - ம் ராசியிலாவது இருப்பார்களேயானால் 
அந்த ஜாதகன் சிரசில் இரணம் உண்டாகுமென்றும் கூறுவர் எ - று . ( 924 ) 


ே வறு 


கண்டசன்மலக்கினமுங் காணுமைந்து மொன்பதினில் 
கொண்டபரிதிமதியிருக்கக் கூறுநாலேழீரைந்தில் 
திண்டாயரசன் சனியிருக்கச் செவ்வாய்மந்தன்வாரமதில் 
அண்டிசனித்தோனுன்மத்த னாகுஞ்சடவானாவானே . 

( இ - ள் ) உலகமெங்கும் அரசாக விளங்காநின்ற சூரியலும் சந்திரனும் 
சேர்ந்த ஜெனன லக்கினத்திலாவது திரிகோணங்களிலொன்றான 5 - ஆம் 


732 


சர்தக அலங்காரம் 


அதன்ப 


ராசியிலாவது 9 - ஆம் ராசியிலாவது கூடியிருக்க , சுகஸ்தானமாகிய 4 - ஆம் 
ராசியிலும் , 10 - ஆம் இடமென்னும் காரியஸ்தானத்திலாவது மேன்மையை 
யுடைய குருவும் சனியும் கூடியிருக்க ,அந்தஜாதகன் ஜெனித்தவாரமானது 
செவ்வாய் அல்லது சனிவாரமாகவுமிருக்க , அவன் உள்நெஞ்சமுடையவ 
லும் , கொடிய வஞ்சகம் செய்வதில் தேர்ந்தவனுமாகவும் இருப்பான் எ - று . 
ஆவார்சன்மலக்கினத்துக் கணுகிக்கேந்திரஞ்சோமனுறில் 
பாவாய்கிரகநோக்கமிலாப் பசாசயோகமுன்மத்தம் 
பூவேன் சன்மங்கேந்திரத்தில் புகருமதியுந்தானிருக்க 
நாவோர்பாவரைந்தெட்டி னண்ணிமுயலகண்டமுமாம் . 

( இ - ள் ) ஜெனன லக்கினத்திற்கு 1-4-7-10 - ஆம் ராசிகளாகிய கேந்தி 
ரங்களில் சோமனாகிய சந்திரனிருக்க , அவனைச் சுபகிரகங்களாவது பாவ 
கிரகங்களாவது பார்க்காவிடில் அவனுக்குப் பசாசயோகமென்றும் பெயர் . 

பலன் என்னவெனில் , எந்தகாரியங்களையும் வெளிவிடாமல் மௌன 
மாக இருப்பான் . அதாவது பேய்பிடித்தவனைப்போல் இருப்பானென்றும் 
கூறுவா . மேற்சொல்லியபடியே கேந்திரங்களில் சுக்கிரனும் சந்திரனும் 
கூடியிருக்க , அவர்களைப் பாவகிரகங்களாகிய சனி - ராகு - கேது - குஜன் இவர் 

பாாததாலும் அல்லது அவர்களுடன் சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு 
உடனே கெண்டம் உண்டென்றும் சோதிடத்தோர் உறுவர் எ - று . ( 926 ) 
கண்டவேனைபரிவேடங் காணுஞ்சன்மந்தானுறவே 
செண்டாயெட்டிலிருமூன்றிற் செவ்வாயென்றுதானிருக்கக் 
கொண்ட சன்மநதிரிகோணங் குருவுமில்லாதேயிருந்தால் 
பண்டேகுமரகண்டமெனப் பகாவாய்வலிப்புந்தான் வருமே . 

( இ - ள் ) ஸ்புடம் செய்துக்கண்ட ஜெனன லக்கினத்தில் தூமாதிபஞ்ச 
கிரகங்களில் ஒன்றாகய பரிவேடனும் ஜெனன லக்கினத்திலாவது 3 - ஆம் 

டமான சகோதரவெற்றி உபசார பாத்தரஸ்தானங்களன்றி வேறு எந்த 
ராசியிலேனும் குருவிருக்க ரோகஸ்தானமென்று சொல்லும் 6 - ஆம் வீட்டி 
லாவது அஷ்டமமெனனும் 8 - ஆம் வீட்டிலாவது குஜனிருக்க , செண்டு 
போன்ற கொண்டையை யுடையவளே ! அவர்கள் முன்னோர் முதல் மாறி 
வரும குமரகண்ட வலியும் காய் நோயும் உண்டாகு மென்று தெரிந்துச் 
சொல்வாயாக எ - று . 


கள 


( வி - ரை ) குரு 1.3 - ஆம் இராசிகளிலிருந்தால் மேற்சொன்ன நோய் 
பரிகாரமாகும என றறிக . 

( 927 ) 
வருமேசன்மஞ்சனிசெவ்வாய் வந்திரண்டிற்பன்னிரண்டில் 
புரவேயெட்டிலக்கினாதிபதி புகவேகேந்திரத்தினியோர்கள் 
உரவோரில்லாதானிருக்க வுண்டாமீனரோகமுடன் 
தருமேசரீரவாதியந்தந் தானும்பிணிகொள் சாற்றிடுமே . 

( இ - ள் ) இலக்கினத்திற்கு 1-4-7-10 என்னும் கேந்திரங்களில் சுபக் 
ரெசங்களாகிய சந்திரன் . புதன - குரு - சுக்கிரன் இவர்களிருக்க அவர்கள் ஒரு 


விளக்க விருத்தியுரை 


73 ) 


வருக்கொருவர் மித்ருவன்றிநிற்க , ஜெனனலக்கினத்தில் சனியும் குஜனும் 
சேர்ந்து பிறக , ஆயுள் ஸ்தானாதிபதியாகிய 8 - ஆம் வீட்டதிபதி 2 - ஆம்ராசிபி 
லேனும் அல்லது 12 - ஆம் ராசியிலேனும் நிற்க , அந்த ஜாதகனுக்குச் சரீர 
முழுதும் ரெணங்களும யாவரும் பார்த்து அருவருக்கத்தக்க ஈனமாகிய 
ரோகத்தைத் தருமென்று சொல்வாய் எ - று . 

( 928 ) 
சாற்றுந்தனமீனமகரமுடன் றானுமிந்தராசியிலும் 
நேற்றியங்கிசையானாலும் நின்றேபாவர்தானிருக்கப் 
போற்றுமதனுளிலக்கினாதி புகவேகுட்டரோகமென 
ஆற்றிலினியநாவலர்க ளறிந்தேயுரைப்பர் பெருமையினால் . 

இ - ள் ) நவகோட்களில் பாவ கோட்களெனச் சொல்லும் சனி குஜன் 
ராகு கேது இவர்கள் தனுசு மீனம் மகரம் என்னும் ராசிகள் ஜெனனலக் 
கினத்திற்கு எந்த ராசியானாலும் , அந்த ராசியில் சம்மந்தப்பட்ட அல்லது 
அவ்வீட்டுக்குடையோர் அங்கிசையிலுமிருக்க அவர்களோடு யாவரும் போற் 
றப்பெறும் ஜெனன லக்கினாதிபதி சேர்ந்திருக்க அந்த ஜாதகனுக்குக் 
குஷ்டவியாதி வருமென்று சோதிடவல்லோர்கள் கூறுவார் எ - று . ( 929 ) 
பெருமைநன்று விருச்சிகமும் பேணுமேடமிடபமுடன் 
ஒருமைராசியானாலு முற்றவங்கிசந்தன்னாலும் 
வருமேபாவருடன் கூடி வந்து சன்மத்தாதிபனும் 
புரவே நிற்கிற்குட்டமெனப் புகல்வாரறிவுக்கினியோரே . 

இ - ள் ) ஜெனன லக்கினாதிபதி பாவக்கிரகங்களாகிய குஜன் -சனி-ராகு 
கது இவர்களுடன் கூடி பெருமை பெற்ற மேடம் - விருச்சிகம் - கடகம் இவ 
விராசிகளில் இருந்தாலும் அல்லது அவை எத்தனையாம் ராசியாக இருந்தா 
லும் மேற்சொன்ன மேடம் - ரிடபம் - விருச்சிகத்திற்கு அதிகாரிகளாகிய 
சந்திரன் குஜன் முதலியோர் அங்கிசத்தில இருாதாரானால் அந்த ஜாதக 
னைக்குறித்து அறிவிற்சிறந்த சோதிடவல்லோர் குஷ்டவியாதி வருமென் 
றும் கூறுவர் எ - று . 

( 930 ) 
இனியசோமன்கிராணத்தி லியன்றபாவர்மிகவுறவே 
தனியேயொன்பத்தெட்டு வியஞ் சசிதானிருக்கிலுன்மத்தம் 
குனியேகலகப்பிரியனெனக் கொள்வன்கோபிதானாகி 
நனியே சோம்பித்திரிவனிவ னாறுங்குழற்சீர்வல்லியரே .. 

( இ - ள் ) உயிர் லக்கினமாகிய சர்திரா லக்கினத்தில் கொடிய பாவர்க 
ளாகிய சனி - ராகு - கேது - குஜன் இவர்களிருக்க ஜெனன லக்கினத்திற்கு 
8-9-19 என்னும் கடிள் பாக்கியம் விரயம் என்னும்ஸ்தானங்களில் சர்திரன் 
மாத்திரம் தனித்திருக்க , அந்த ஜாதகன் மௌனமுடையவனாக இருப்பான் 
என்றும் நீங்காத வியாதியுள்ளவன் என்றும் கூறுவர் . மேலும் கலகம் செய் 
வதில் மிக்க சாமர்த்தியனும் முன்கோப முடையவனாகி மிக்க மெலிந்து 
எந்த வேலையும் செய்ய நடமில்லாத சோமபேரி என்னும் பட்டம் பெற்று 
திரிவானென்று இனிமையான சிறப்பும் பெருமையும் வாய்ந்த பெண்ணே 
சொல்லுவாயாக ( று , 

( 981 ) 


734 


சாத அலங்காரம் 


வல்லயிரண்டிற் சனிராகு வந்தேயிருக்கவிரண்டாதி 
சொல்லும்பலன்களற்றிருக்கச் சூழும்வீட்டிற்குடையோனும் 
நல்லவிரண்டைநோக்கமுற நாடுங்காரிகருநாகம் 
வெல்லுந்திசையிலிரண்டாதி மேவத்தொந்தரோகமிதே . 

( இ - ள் ) வல்லமையும் மகுத்துவமும் உடைய ஜெனன லக்கினத்திற்கு 
2 - ஆம் ராசியில் கொடிய பாவர்களிருக்க , அவையாவன சனியும் ராகுவும் 
கூடி இருக்க , இரண்டாம் வீட்டிற்குடையோர் எந்த ராசியிலாவது நின்று 
2 - ஆம் ராசியைப் பார்க்க , அந்த ஜாதகனுக்கு சனி- இராகு இவர்கள் திசை 
வருங்காலம் 9 - ஆம் வீட்டுக்குடையவன் எவனோ அவன் புக்தியில் 
அவனுக்குப் பல்நோய் உண்டாகுமென்று சொல்வாயாக எ - று . ( 932 ) 

நாய்கடி அறிதல் 


தக்கரண்டா மிடத்திற்சனியுடன் 
ஒக்கபாவர்கள் கூடியுறைந்திட 
மிக்கபாவர் வெகுண்டதைப்பார்த்திட 
குக்கல்கண்டு பயந்துகுலைவனே . 

-ள் ) மேன்மையும் பிரக்கியாதியும் வாய்ந்த சனியோடு பாவகிரகங் 
களாகிய குஜன் - ராகு - கேது இவர்களில் யாரேனும் சம்மந்தப்பட்டு மகுத்து 
வம் பொருந்திய வாக்குஸதானமாகிய இரண்டாம்வீட்டில் நிற்க , அவனை 
மேற்சொன்ன கொடிய பாவிகளே நீசசம பகை முதலியவைகளால் ஈனம் 
பெற்றுப் பார்க்க , அந்த ஜாதகன் நாயைக்கண்டு பயர்து அல்லது கடித்து 
இறந்துபோவானென்றும் கூறுவார் எ - று . 

( 938 ) 
நேயரெண்டா மிடத்தினீசனும் 
தூயரெண்டா மதிபனுஞ்சூழ்ந்திட 
ஆயபாவ ரணுகிடநோககிட 

நாயுமேகடித் திட்டிட நாணுவார் . 
( இ - ள் ) தன் குடும்ப நேத்திர வாக்குஸ்தானாதிபதியாகிய இரண்டாம் 
வீட்டதிபதி நீச்சம்பெற்ற கிரகமாவது அல்லது நீச்சகிரகங்களான சனி 
பாகுடனாவது சேர்ந்து , மற்றும் பாவர்கள் அவர்களோடு சோவும் , அல்லது 
பார்க்கும்படி மேற்சொன்ன இரண்டாம் வீட்டிலேயே நிற்பார்களேயானால் 
அந்த ஜாதகளை நாய் கடிக்குமென்றும் , அதனால் துன்பப்படுவான் என்றும் 
சோதிடத்தோர் கூறுவார் எ - று . 

( 934 ) 
பாம்புகடி அறிதல் 


எட்டாமிடத்திற்கொடுயவிட ராகுவிருக்கிலினியரெண்டில் 
துட்டர்கூடநோக்கமுறத் தொடர்ந்து விஷதிருஷ்டங்களுமாம் 
மட்டார்சன்மாதிபனாரு மன்னன்கருங்கோளிவர்மூவர் 
பட்டா பெருவீட்டினிலிருக்கப் பாம்பாலரிட்டம்படுவாரே . 


விளக்க விருத்தியுரை 


735 


கறு 


( இ - ள் ) பற்களினிடையே கொல்லத்தகுந்த விஷத்தை மறைத்துவைத் 
திருக்கும் தினசரி பாவகிரகங்களில் ஒன்றாகிய ராகு ஆயுள் ஸ்தானமாகிய 
8 - ஆம் ராசியிலிருந்து துன்பத்தைத் தரும் கெட்ட குணமுடைய தீயகிரகம் 
கள் மேற்சொன்ன 8 - ல் நின்ற இராகுவுடன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் 
அந்த ஜாதகனை விஷம் தீண்டுமென்றும் , ஜெனன லக்கினம் எந்த ராசி 
யானாலும் அந்த ராசியதிபதியும் , ரோகாதிபதியான 6 - ஆம் ராசியாதிபதியும் 
நவக்கிரகங்களில் மிக்க புகழ்ச்சியாய்ப் பேசும் குரு ஆகிய மூன்றுகிரகங் 
களும் ஏதேனுமொரு ராசியில் சேர்ந்திருப்பார்களாகில் அந்த ஜாதகன் 
மேற்சொன்ன விஷப்பாம்பால் இறந்துபோவான் என்றும் கூறுவர் எ - று . 

பே 
பார்செறிசசி கரும்பாம்புகூடியே 
ஏற்செறியேழினில் எட்டிலுற்றிடில் 
சீர்செறிகமனியன் ஜென்மமேவினும் 

கார்செறிவிஷத்தினா லெட்டிற்கண்டமே . 
( இ - ள் ) இப்பூமியிலுள்ள அனைவரும் புகழ்ந்து பேசத்தக்க சந்திரனோடு 
கொடிய விவத்தைக் கொண்டிராநின்ற பாம்பென்னும் இராகுகடி கோதி 
ரங்களிலொன்றும் , சப்தமராசியென்னும் 7 - ம் ராசியிலாவது ஆயுள் ஸ்தான 
மென்று சொல்லும் அஷ்டமத்திலாவது கூடி இருக்க , சீரும் சிறப்பும் பிரக் 
கியாதியும் வாய்ச்த ஜெனன லக்கினத்தில் சனியம் சிற்க,- மேகம்போன்ற 
கறுத்த கூந்தலுடையவளே ! மேலே சொன்ன விஷத்தால் அவன் வயது 
82 - ல் மரணம் அடைவான் எ - று . 

( 936 ) 
துர்க்குணம் அறிதல் 


ந்துடன்பா வக்கிரகங் கூடியே நான்கில் 
இருந்தக்கால் திருடனா மிரண்டாம் வீட்டில் 
வந்துகுளி கன்செவ்வாய் பாவரிவர்கூடில் 

வழுத்துவன் பொய் துர்ப்பலவான் மனைவிவிபசாரி 
சுந்தரவிந்தை யவாவினான் துர்வியாபாரன் 

துர்ப்போச னங்கடனைச் சுவையுடனே புசிப்பன் 
சந்ததமு நாய்போலக் கூப்புவதல்லாற் 

சற்றுமிதம் பேசறியான் சினன்ரோகிதானே . 
( இ - ள் ) காடு மலை வனம் முதல் எச வெளிச்சத்தைத் தரும் சர்திரபக 
வான் பாவகோட்களான சனி- ராகு - கேது - குஜன் இவர்களுடன் கூடி சுகத் 
தைத்தரும் ஜெனன லக்கினத்திற்க 4 - ஆம் ராசியிலிருந்தால் அவன் வழி 
மறித்து அபகரிப்பவனாவான் . குளிகனுடன் கஜன் முதலிய மேற்சொன்ன 
பாவகிரகங்கள் கூடி தன் குடும்ப மகுத்துவமென்னும் 2 - ஆம் வீட்டிலிருப் 
பானாகில் அந்த ஜாதகன் அழகு பொருந்திய விந்தையான பொருள்களின் 
மீது அசையுடையவனும் கெட்ட நடவடிக்கையும் கெட்ட பொருள்களை 
விலை கூறுபவனும் விசேஷபொய்சொல்லுபவன் திரேகபலம் இல்லாதவன் 


736 

சாதக அலங்காரம் 
சோரத்தனமுடைய மனைவியையுடையவன் , நன்மொழிகளைப் பேசாதவன் 
கெட்ட பதார்த்தங்களை போஜனம் செய்பவன் அதாவது நீச்சபோஜனவா 
னென்றும் , அவைகளை இன்பமாகப் புசிக்கப் பிரியமுள்ளவனும் , எக்கால 
மும் நாயைப்போல் சீறி அழைப்பவன் , அதுவுமல்லாமல் கொஞ்சமாவது 
தயவு தாக்ஷண்ணிய வசனங்களைப் பேசாது கோபமுடையவனும் வியா 
தியை புடையவனும் ஆவானென்று சொல்லுக எ - று . 

( 937 ) 
நெய்யிற் கையிடுகை 

ே 
ஏருஞ்சன்மமிரண்டேழி லெட்டிலிரவிதானிருக்கப் 
பாருஞ்செவ்வாயல்லாமன் மற்றையோர்கள்பார்த்தருள 
நேருங்கனலிற்காய்ந்திட்ட நெய்யிற்கையும் வெந்துலிடும் 
சேரும்வை சூரிதன்னாலும் வாதையென்று செப்பிடுமே . 

( இ - ள் ) உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் தரானின்ற சூரியன் ஜெனன 
லக்கினத்திலாவது அல்லது குடும்பமென்னும் இரண்டாம் க்ஷேத்திரத்தி 
லாவது சப்தமஸ்தானம் என்னும் 7 - ஆம் கேர்திரத்திலாவது நிற்க அவனை 
குஜன் தவிர மற்ற சனி - ராகு - கேது - புதன் இவர்களால் பார்க்கப்பட்டால் 
அந்த ஜாதகனுக்கு அம்மை முதலிய கொடிய வைசூரியாலும் மெழுகு 
போல் கொதிக்கக் காய்ந்த நெய் முதலிய சங்களாலும் அவன் கைகள் 
வேகுமென்றும் , அதனால் கஷ்டத்தையும் விசனத்தையும் அடைவானென் 
றும் கூறுக எ - று . 

( 938 ) 
குளிகன் செவ்வாய்தன்னுடனே கூடிச்சன்மவியமாறில் 
அளியநண்டிற்றானிருக்க வாதித்தன்கண்பார்வையுறில் 
தெளியென் றுலகோர்பழிசுமத்தத் தெய்வச்சபையிற்செந்தழலில் 
ஒளியிற்காய்ந்த நெய்யிற்கை யிடுவன் தப்பாதுண்மையிதே . 

( இ - ள ) பூமிக்குள் ஜலமிருக்குமிடந்தேடி வளை செய்து அதனுள் வாசம் 
செய்பும் நண்டுபோன்ற உருவமுடைய கடகராசியிலாவது ஜெனனலக்கி 
னம் எந்த ராசியோ அந்த ராசியிலாவது ரோகத்தைத் தரும் 6 - ஆம் ராசியி 
லாவது மோக்ஷஸ்தானமாகிய 12 - ம்ராசிலாவது குளிகனிருக்க அவனுடன் 
தீயகிரகங்களில் ஒன்றான சஜனிருக்க அவ்விருவரையும் சூரியன் எந்த 
பாசியிலிருந்து பார்த்தாலும் , அவன் இவ்வுலகிலுள்ளோர் நீதிமார்க்கமற்று 
சொல்லும் பழிவசனத்தால் தெய்வசபை என்னும் ராஜாக்கள் மத்தியில் 
அனலால் கொதிக்கப்பட்டிருக்கும் நெய்யில் தவறாது உண்மையாய்க் 
கைபிடுயானென் றுங் கூறுக எ - று . 

( 939 ) 
ஆயுத விரணம் அறிதல் 


ஏயதேய்பிறை யேழுறவாறிடத் 
தூயனும் வியத் துற்றிடப்பாவர்கள் 
ஆயபேர்க ளடர்ந்துகண்ணோக்குறக் 
காயம்பட்டொரு கைதுண்டாய்விடும் . 


விளக்க விருத்தியுரை 

737 
( இ - ள் ) நீயகிரகங்களான சனி குஜன் இராகு கேது இவர்கள் சேர்ந்து 
அல்லது சனித்து விய மோக ஸ்தானமாகிய 12 - ஆம் ராசியில் நின்ற 
ரோகாதிபதி என்னும் 6 - ஆம் வீட்டதிபதியை பார்க்க கிருஷ்ணபடித்துச் 
சந்திரன் கேந்திரங்களில் ஒன்றான சப்மராசியிலிருக்க அந்தஜாதகனுக்கு 
அபாயமாகிய சாயத்தால் ஓர் சை துண்டாகும் என்றும் சொல்வர் எ - று . ( ) 

ஏற்றலக்கின மெட்டாதியாயினும் 
கூற்றன்றானக் குளிகனைக்கூடியே 
போற்றப்பன்னிரண் டாறெட்டிற்புக்கிடில் 
தோற்றங்காலிரு துண்டமதாகுமே . 

உள் ) வாதையையும் " க்கதையல் கொடுக்கும் 8 - ஆம் ராசியதிபதி 
யாவது ஜெனனலக்கினம் எதுவோ அர்த ராசியதிபதியாவது ஏமனிட 
ஸ்தானச்சிலிருக்கும் குளிகனுடன் 1 டீ புசமுர்படி மோக்ஷஸ்தானமென் 
னும் 12 - ஆம் ராசியிலாவது அஷ்டமமென்னும் 8 - ஆம் ராசியிலாவது சேர்ர் 
திருப்பார்களேயானால் அர்ச ஜாகசனுக்கு நடக்கக்கூடிய சால் ஒன்று இரு 
துண்டாக வெட்டுப்படும் என்றும் கூறுக எ - று . 

( 941 ) 
எட்டினாகிசெவ் வாயிருவோர்களும் 
முட்டவாறின்முந் நான்கிலறைந்திடில் 
கட்டர்கையிற் சுரிகையிலைமே 

வெட்டவாவி விடுவது கிண்ணமே . 
( இ - ள் ) ஆயுள் ஸ்தானா பெதியான 8 - ஆம் ராசிக்குடையவர் எவரோ 
அந்த ரெசமும் , தீயகிரசங்களெனப் பேசிவரும் குஜனும் ஆயெ இருவருள் 
கூடி ஆறாமிடமான ரோகஸ்தானத்திலாவது மோக்ஷஸ்கானமான 12 - ஆம் 
பாசியிலாவது நின்றிருப்பார்களேயானால் அர்க ஜாதகன் துஷ்டர்களென் 
லும் வேடர் குறவர் திருடர் இவர்கள் வைத்திருக்கும் பேதமாகிய சத்தி 
வாள் முதலிய கருவிகளால் வெட்டுண்டு தன் உயிரை இழந்துபோவ . 
நிச்சயமென்றும் கூறுக எ - று . 

( 942 ) 


திண்ணியசன்மத்திற்சனிபாம்பு தெரிவையிற்சுக்கிரன்றானும் 
நண்ணவும்மமாவாசையிற்பிறந்தோ னடந்தகால்கரந்தறிபடுமே 
எண்ணியகரும்பாம்பிரவியும்பிறையு மிசைந்ததொருவீட்டினிலிருக்க 
விண்ணினிலாவிசெல்லவே சென்னி தேறுபட்டவனியில் விழுமே . 

( இ - ள் ) ஜெனனகாலப்போது பூரண அமாவாசையாகவும் , பெருமை 
பெற்ற ஜெனனராசி எந்த ராசியானாலும் அந்த ராசியில் கொடுமையை 
விளைவிச்சாமீன்ற சனியம் இராகுவும் கூடி , பெண்களுக்குரிய ராசியாதில் 
சன்னி என்னும் இராசியில் ஓர் சண் பழுதுடைய சுக்கிரனிருக்கப் பிறந்த 
ஜாதகன் தான் நடக்கும் கால்களானது வெட்பேடும் என்றும் , கொடிய 
கிரகங்களாகிய இராகு அருக்கனுடன் சுபனாகிய சர்திரன் சேர்ந்து எந்த 
சாசியிலாவது ஓர் ராசியிலிருக்க , அவன் உயிரிழக்குக் காரணம் எப்படி 
யெனில் , சிரசு அறுபட்டு இப்பூமியில் வீழ்ச்சிறப்பான் , இவை சத்துருக்க 
ளாலும் அகஸ்மாத்தான ஆபத்தாலும் உண்டாகும் எ - று . 

( 94 
93 


738 

சாதக அலங்காரம் 
விழுமியகதிர்சன்மத்துறச்செவ்வாய் மேவியட்டமத்தினிலிருக்க 
வழுவுறத்தேய்ந்தமதிகரும்பாம்பு மருவியோர்காலினிலிருக்கச் 
செழுமையிற்பிறந்தோனுடலிருபிளவாஞ் சென்மமீதிற்சனியிருக்கத் 
தழுவியச்சிபாம்பிரவியும் கூடிற் சரீரமேபிளந்திருகூறாம் . 

( இ - ள் ) மேன்மையும் பிரக்கியாதியும் வாய்ந்த ஜெனன லக்கினத்தில் 
சூரியன் நிற்கவும் , அவன் லக்கினத்திற்கு எந்த ராசிக்குடையவனாக இருந் 
தாலும் ஆயுள் லக்கினமென்னும் 8 -ஆம் ராசியில் குஜனிருக்க அவன் உடல் 
வெட்டுண்டு போம் . துன்பத்தைத்தரும் சந்திரன் எந்த ராசியிலாவது ராகு 
வுடன் சேர , அவ்விருவரும் பாதசாரங்களின்படி ஒரேநாட்களிலும் காலிலு 
மிருக்க , அந்த ஜாதகன் உடலானது இரண்டு கண்டங்களாகும் . மேற் 
சொன்ன ஜெனன லக்கினத்தில் தீமையைவிளைக்கும் சனியிருக்க , குளிர்ச் 
சியும் வெளிச்சத்தையும் தரத்தக்க சந்திரன் ராகு கேதுக்களில் ஒருவருட 

ம் கூடி ஓர் வீட்டிலிருந்தாலும் அவன் சரீரமானது பிளவுபட்டு இரண்டு 
துண்டாகும் எ - று . 

( 944 ) 


கூறும்லக்கினத் தாதியெட்டாதியும் 
வீறுகால மிருத்துவுங்கூடிடில் 
சீறுமேகத் திரளி டிவீழ்ந்துடல் 

நீறதாக நிலத்திடைமாள்வரே . 
( இ - ள் ) உடல் லக்கினமென்னும் ஜெனன லக்கினாதிபதி எந்தக் 
கிரகமோ அவனும் கிரகபுத்திரர்களான காலன் கலைக்கியானபாதன் காலே 
சன் அர்த்தப்பிரகரணன் , எமகண்டன் விஷகடிகன் குளிகன் அமுர் தகடி 
கன் அவமிருத்து என்னும் 9 - ல் ஒருவரான அவமிருத்துவும் , அஷ்டமாதி 
யாகிய 8 - ஆம் வீட்டதிபதியும் ஓர்வீட்டில் கூடி இருப்பார்களேயானால் அ 
ஜாதகன் ஆகாயக்களில் கர்ஜித்து உலாவிவரும் கறுத்த மேகங்களாலுண் 
டாகும் இடியால் அவன் உடல் சாய்ந்து சாம்பலாகுவான் எ - று . 

( 945 ) 


கூறியவிரண்டிலரசனுமிருக்கக் 
குலவுமும்மூன்றினிற்சனியும் 
ஆறுபன்னிரண்டிலாசனுமிருக்க 
வறுபடுங்கரங்குசனரசன் 
சீறுமெட்டேழிலுறவுமீரைந்திற் 
சேய்புதன் சனியிராகுறவே 
வீறுடன் கால்கடுணிபடுமென்றே விளம்பினர்வேதவேதியரே . 

( இ - ள் ) பாக்கியத்தையும் மேன்மையையும் தரானின்ற தந்தைலக்கின 
மென்னும் லக்கினத்திற்கு 9 - ஆம் ராசியில் மகுத்துவம் பொருந்திய சனியும் 
குடும்ப மகுத்துவ ஸ்தானமான 2 - ஆம் வீட்டில் ஈற்பலனைத் தரும் குருவும் 
இருக்க ரோகம் மோக்ஷமென்னும் 6-12 - ஆம்ராசிகளில் உலககர்த்தாவான 
சூரியனிருக்க அந்த ஜாதகனின் கைகளானது வெட்டுப்படும் . 8 - ஆமிடமான 
அஷ்டமஸ்தானத்திலாவது கேர்திரமென்னும் 7 - ஆம் ராசியிலாவது நற் 
கோளாகிய குருவும் அசுபனாகிய குஜனும் சேர்ந்துமிருக்க , அல்லது 10 - ஆம் 
இடமென்னும் காரியம் கர்மம் என்னும் ராசியில் குஜன் - புதன் - சனி - ராகு 


விளக்க விருத்தியுரை 


739 


ஆகிய நால்வரும் கூடியிருக்க , அந்த ஜாதகனுக்கு பலத்தைத் தரானின்ற 
கால்கள் அறுபடுமென்று வேதங்களை ஆராய்ந்த மேதாவிகள்கூறுவர் எ - று . 
வேதனாங்குருசுக்கிரனுமோராறின் மேவிடக்காரியும்பார்க்க 
ஓதியகருங்கோளிலக்கினத்திருக்க விற்ற சன்மாதியாருறவும் 
தீதறுசிரம்போமுடலினிற்காரி செறியமற்றோர்மனைதன்னில் 
ஆதவன்கருங்கோள் சந்திரனிருக்க வணியுதரம் இருபிளவாம் . 

இ - ள் ) சாஸ்திரங்களுக்கெல்லாம் முதல்வனாகிய குருவும் , தேவலோக 
அரசனாகிய சுக்கிரனும் , ஜெனன லக்கினத்திற்கு 6 - ஆம் வீடான ரோக 
ஸ்தானத்திருக்க, சனி எந்த நாசிகளில் நின்றாலும் , மேற்சொன்ன இரு 
வரையும் பார்க்க தீயபலனைத் தருவாரென்றும் , இராகு ஜெனன லக்கினத் 
தில்சேர , அவன் ஜெனன லக கினாதிபதி எவனோ அவனுக்கு மித்துருவாக 
அல்லது உறவாக , அந்த ஜாதகனுக்குச் சிரசானது ஆயுதங்களால் பிளவு 
படும் . உடல் லக்கினத்தில் சனி நிற்க , சூரியனுடன் கருநாகமென்னும் 
இராகுவும் சந்திரனும் கூடி எந்த ராசியிலிருந்தாலும் அவன் உடலில் 
உதிரம் பெருகும்படி இரு துண்டாக வெட்டுப்படும் எ - று . 

( 947 ) 
வேறு 


பிளவுபட்டிடும் பேருடல் ரெண்டினில் 
வளமைசூரியன் மற்றும் வியக்குசன் 
இளவதேய்பிறை யெட்டிலுற சனி 

களவதாய்ப்பிறை தன்னையே கண்டிடில் . 
( இ - ள் ) அஷ்டம ஸ்தானமாகிய 8 -ஆம் ராசியில் தேய்பிறைச் சந்திரன் 
இருக்க , அவனைச் சனி எந்த ராசியில் நின்றாலும் , மேற்சொல்லிய தேய் 
பிறைச் சந்திரனைப் பார்க்க , தன் குடும்ப நேத்திர ஸ்தானமான இரண்டா 
மிராசியில் கதிரோனிருக்க , மோக்ஷ ஸ்தானமாகிய 12 - ஆம் ராசியில் தீய 
ரோகங்களில் ஒருவரான குஜனிருக்க , அந்த ஜாதகன் உடலானது புதக் 
களால் வெட்டுப்படும் என்றும் கூறுவர் எ - று . 

( 948 ) 
கண்டதேய்பிறை குரியன்காரிசேய் 
மண்டி நால்வரு நாலெட்டில் வந்துறப் 
பண்டுநல்லவர் பாராதிடிற்கைகால் 

துண்டமாகித் துயரின்மடிந்திடும் . 
( இ - ள் ) நான்காமிடமான சுகஸ்தானத்திலாவது 8 - ஆமிடமென்னும் 
ஆயுள் லக்கினத்திலாவது நாளுக்குநாள் தன் கலை குறைந்த சந்திரனோக 
சூரியன் -சனி - குஜன் ஆகிய இவர்கள் சேர்ந்து நிற்க , அவர்களை நற்பலனைத் 
தரும் சுபக்கிரகங்களாகிய சந்திரன் - புதன் - சுக்கிரன் இவர்கள் பாராமலிருப் 
பாரானால் அந்த ஜாதகனுடைய காரங்களும் கால்களும் வெட்டுபட்டு துண் 
டாகும் . அந்த வேதனையால் அந்த ஜாதகன் இறந்து போவான் என்றும் 
கூறுவர் எ - று . 

( 949 ) 
மடிந்ததேய்பிறை வந்து சன்மத்துறப் 
படிந்த வெட்டினிற் பானுகுசன் சளி 


740 


சாதக அலங்காரம் 


-ள் ) 


தொடர்ந்து மூவருங் கூடியுறத்துரை 
கடிந்துவாளினாற் கண்டதுண்டஞ்செய்வன் . 

லகெங்கும் அரசு செய்யும் சூரியனோடு துன்பத்தைத் தரும் 
சனியும் குஜனும் சேர்ந்து இம்மூவரும் கூடி , ஜெனன லக்கினத்திற்கு 
எர்தராசியிலிருந்தாலும் பெருமைபெற்றசர்திரன் கிருஷ்ணபக்ஷத்தோனாகி 
ஜெனன லக்கினத்தில் இருக்க , அந்த ஜாதகன் பிறருடன் சண்டையிட்டு 
அந்த வாளால் கண்டதுண்டமாகுவன் என்றும் சோதிடத்தோர் கூறுவர் 

( 950 ) 
இவை இலங்கை ராசிமான சங்கை 

12- ராசிக்கும் இலங்கை விநாடிகள் 


மீனமேடங்கன்னி துலாம் விரும்புமிருநூற்றெழுபதுடன் 
ஆனவெட்டேவிடைசிங்க மாகுங்குடந்தேண்முந்நூறில் 
ஈனமொன்று நண்டுதனு வெழில்சேர்மிதுனமகரமிவைக் 
கானமுந்நூற்றிருபான் மூன் றாகுமிலங்கைவிநாடியென்பர் . 

விபரம் 


278 


301 


323 


301 


278 


278 


301 


8 


323 


323 


278 


தேச விழுச்சாயை 
என்னுந்தேசவிழுச்சாயை யியன்றமதுரைக்கொரு நூறும் 
மன்னுமையேழாங்காஞ்சிக் கறைவர் நூறோடைம்பானேழ் 
பன்னுஞ்சோழநாட்டிற்கே பகர்வாய் நூற்று நாற்பானான் 
கென்னபெங்களூர் தனக்கே இருநூற்றிருபதெனச்செப்பே. 

விபரம் 


மதுரை 


காஞ்சி 


சோழநாடு 


பெங்களூர் 


135 


157 


144 


210 


இவ்விரண்டு செய்புளும் உலகத்திற்குப் பொதுவான செய்புளாதலால் 
அதிகம் எழுதவில்லை . மேற்கண்டபடி காட்டியிருப்பது தெரியாதவர்களும் 
வரிசையாய் அறியலாம் . 


விளக்க விருத்தியுரை 


741 


செப்பியதோர்சரபிண்ட முதலிருபானான்கும் 

திகழிரண்டோபதினாறாஞ் செவிமூன்றினுக்கோ 
ஒப்புறுமாறோடரையே வீசமாகும் 

உயர்ந்துருவமிவைமூன்றை விழுச்சாயைதன்னால் 
தப்பாமற்றனித்தனியே பெருக்கி வருந்தொகையை 

சார்மேடம்விடைமிதுனந் தன்னின் முறையாக 
இப்புவியோர்புகழிலங்கை காசிதனிற்களைய 

இயறேசராசியள வாகுமெனலாமே . 
( இ - ள் ) துருவமென்பவை மூன்று வகைப்படும் . அவையே முதல் சர 
பிண்டமென்றும் இரண்டாம் சரபிண்டமென்றும் மூன்றாம் சரபிண்ட 
மென்றும் பேசுவார் . இவை ஒவ்வொன்றிற்குரிய விநாடிகள் முதல் சரபிண் 
டத்திற்கு -24 , இரண்டாம் சரபிண்டத்திற்கு-11 , மூன்றாம் சரபிண்டத் 
திற்கு அறரையேலீசம் . இந்த மூன்று சரபிண்டங்களையும் தேசத்திற்குத் 
தக்கபடி முன் செய்யுளில் சொன்ன தேசவிழுச்சாயை எண்களால் பெருக்கி 
வந்த துகையை இலங்கை ராசிமான சங்கைகளால் வகுக்க வருவதே தேச 
ராசியளவாம் . இவ்வாறே முறையே மேடம் - ரிடபம் - மிதுனத்தோர்க்கும் 
சளைந்து பார்க்கவும் எ - று . 

( 953 ) 


ஆன பெண்ணு மரியுடனண்டினும் 
வானகோலுந் தேளுந்தனுவும்முறை 
ஆனவாறுடன் கூட்டிடுமீன்குடம் 

மானுஞ்சொன்ன முறைப்படிவாங்கியே . 
( இ - ள் ) மேற்சொன்ன 3 - ராசிகள் போக மற்றும் மிகுந்துள்ள கடகம் - 
சிங்கம் - கன்னி - துலாம் விருச்சிகம் - தனுசு - மகரம் - கும்பம் - மீனங்களுக்கும் 
இவ்வாறு மேற்சொல்லியபடி கண்டுகொள்ளவும் எ - று . 

( 954 ) 


சீவனம் அறிதல் 


வேறு 


| 


அம்புவியோர் செய்தொழிலாற் சீவனமுண்டாரும் 

அவையன்றிலக்கினஞ்சோம வாதவன்மும்மனைக்கும் 
தம்பமொடுபத்தாம் வீட் டாங்கிசையிலிருந்தோர் 

தம்மிலதிகப்பலமாய்த் தரித்தவரங்கிசைதான் 
வெம்புரவித்தேரோ னங்கிசத்தனையன்பலமே 

மேவி புல் வைக்கோலும் விற்றுணவே கொள்வன் 
செம்பொன் விற்பது ராசிப் பலனூலுக்கோரை 
திக்குபலமுண்டாயிற் செய்வன்வயித்தியங்கள் . 


742 

சாதக அலங்காரம் 
இ - ள் ) இவ்வுலகின்கண்ணுள்ள ஒவ்வொருவரும் எத்தொழில் செய் 
வார்கள் ? எவ்விதம் ஜீவிப்பார்கள் ? என்று பார்க்கவேண்டுமாயின் முதன் 
முதலாக ஜெனன லக்கினத்திற்கு 10 - ஆம் வீட்டோன் அங்கிசம் , இரண் 
டாவது சந்திராலக்கினத்திற்கு 10 - ஆம் வீட்டோன் அங்கிசம் , மூன்றாவது 
சூரியன் நின்ற ராசிக்கு 10 - ஆம் வீட்டோன் அங்கிசம் , ஆக இம்மூன்று 
விதங்களையும் அறிர்தே மேற்சொன்ன விபரம் கூறவேண்டும் . எப்படி 
யெனில் , மேற்சொன்ன படி எவராவது 10 - ஆம் வீட்டோன் அங்கிசம்பெற் 
றிருக்கறாராவென அறிந்து அந்த 10 - ஆம் வீட்டோன் அங்கிலசயைக்காட் 
டிலும் சூரியன் அங்கிசையில் பலக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகன் புல் 
விழல் முதலிய தலைச்சுமைகளை விற்று ஜீவிப்பவனாகுவன் முன் சொன்ன 
குதிலரத் தேரையுடைய சூரியன் அங்கிசம்பெற்ற கிரகம் எவனோ அவன் 
நின்ற ராசி உத்தம பலம்பெற்ற ராசியாயின் செம்மை நிறத்தையுடைய 
பொன் வகைகளை விற்பவனாகுவான் . அவன் பிறந்த ஓரையும் நாற்புறமாகிய 
திக்குகளில் கிரகம் வலுப்பெற்றிருக்க , அவன் வைத்தியமென்னும் தொழி 
லால் மேன்மையடைவான் எ - று 

( 955 ) 
களங்கமில்லாவெண்டிங்க ளங்கிசமேயாக்கி 

கமழுமிலக்கினத்திரையைக் காணமுதலாகில் 
விளங்கிய நற்பயிர்த்தொழிலே புரிந்துணவுகொள்வன் 

மேவியரெண்டாதிரையைக் காணமேயாயின் 
வளங்கெழுசிந்துவிற்சம்பான் கப்பல்சோங்கோட்டி 
வாழ்வன் மூன்றாந்திசையைக் காணமுமேயாயின் 
ளம்பிடியோதிமந்தனையும் பழித்த நடைமடவார் 
இணக்கத்தாற்சீவனமுண் டென்பரினியோரே . 
( இ - ள் ) முன் சொன்னபடியே 10 - ஆம் வீட்டோன் சந்திரனாகபிருந்து 
அவன் அங்கிசமபெற்ற கிரகம் , இராசிகிரகப்படி ஜெனன லக்கினங்களுக்கு 
திரிகோணங்களில் இருப்பானாகல அந்த ஜாதகன் செல்வத்தை விருத்தி 
செய்யும் சக்திவாயந்த உழவுத்தொழிலாகிய பயிர்த்தொழில் செய்து 
அதனால் ஜீலிப்பானென்றும் , திரேகாணம் என்பது லக்கினத்தை மூன்று 
உரிட்டு ஜெனன லக்கினம் சரமாயின் 1-59 , ஸ்திரமாகில் 9-1-5 , உபயத் 
துக்கு 5-9-1 எனக் கொள்க . இவ்வாறு கண்ட இரண்டார் திரேகாண 
மாகில் அவன் சமுத்திரங்களிலுள்ள கப்பல் படகு முதலியவைகளை ஓட்டி 
ஜீவிப்பான் . 3- ஆம் திரேகாணமாயின் ஸ்திரீகளின் சேர்க்கையாலும் பேசத் 
தாலும் அவர்கள் பொருளைக்கொண்டும் ஜீவிப்பான் என்றும் கூறுக எ - று . 
இனியசெவ்வாயங்கிசத்தி லக்கினமே பலமாய் 

இரும்பு வெள்ளி செம்பொனும் விற்றிருப்பனவாங்கிசைதான் 
நனியபலமாயிடிலக் கினியிலுறுதொழிலே 

நடத்திடுவன்றிரிங்கிசாங் கிசம்பலமேயாயின் 
கனியுறுமாயுதம்பிடித்துச் சேவிப்பனேழாம் 

தானமதுபலனாயிற் றக்க தொழில் செய்வன் 
களிமொழியாயிரவிமுதல் சனிமட்டுமெண்ணிக் 
கண்டது சத்தாங்கிச மேழாம்பலன்கண்டரே. 


விளக்க விருத்தியுரை 


743 


-ள்ந ) முன் சொல்லியபடியே 10 - ஆம் வீட்டிற்குடையோன் ரு 
பொருந்திய செவ்வாய் என்னும் குஜன் அங்கிசம் பெறவும் , அவன் நின்ற 
லக்கினம் சுபராசியாகவும் பலமும் பெற்றிருப்பானாகில் அவன் உலோக 
வகையான இரும்பு செம்பு வெள்ளி பொன் முதலியவைகளைக்கொண்டு 
வியாபாரம் செய்பவனாவான் . சவாங்கிசமென்னும் ஜெனன லக்கின சாழி 
கையை 9 - பேருக்கு பாகித்து லக்கினத்தில் சென்ற நாழிகைபோக மீதம் 
உள்ள நாழிகை முன்சொன்ன 245 - ஆம் செய்புளின்படி சண்ட லக்கினம் 
சுபராசியாகவும் பலமும் பெற்றிருக்க , அவன் நெருப்பினிடம் வாசம் செய் 
யும் தொழிலால் ஜீவிப்பான் . திரிசாங்கிசமென்னும் லக்கினம் வலிபெற்று 
இருக்குமேயானால் கத்தி கேட்யம் வாள் முதலிய ஆயுதங்களைப் பிடித்து 
சேவகம் செய்து ஜீவிப்பவனாவான் . சூரியனி ராசி முதல் எண்ணிக்கண்ட 
சப்தமாங்கிசமென்னும் 7 - ஆம் ராசி வலுபெற்றிருக்கப் பிறந்தவன் அந்த 
ராசி அல்லது கிரகத்திற்குரிய தொழில் எதுவோ அத்தொழிலால் ஜீவிப் 
பான் என்றும் கூறுவர் எ - று . 

( 957 ) 
கண்டபுதனங்கிசத்தின் பலனவாங்கிசையே 

காவியங்கற்பன்றுவாத சாங்கிசமேயாயின் 
மிண்டுசிற்பசாஸ்திரமே யறிந்துணவுகொள்வன் 

மேவுந்திரிசாங்கிசமே யெழுதுந்தொழிலான் 
கொண்டவறுபதிலோரை யங்கிசமேற்கணிதங் 

குறித்திடுவன்புதனிருந்த ராசிதனைப்பிரித்து 
மண்டியறுபதுபங்குசெய் யதிலொற்றைப்பங்கில் 

வந்து புதனிருக்கிலெனவே வழுத்தல்வேண்டும் . 

இ - ள் ) ஜெனன காலப்போது அங்கிசம் அல்லது நவாங்கிசங்கள் 
புதனாச ஜெனித்தோர் பற்பல புராணங்களைத் தெரிர்துகொள்வோனும் , 
துவாதசாங்கிசம் புதனாகில் மனை சாஸ்திரமாகிய சிற்பங்களில் வல்லவனாகி 
உணவு கொள்பானாவான் . புதனுக்குத் திரிசாங்கிசம்வரில் கல்வி மூலமாக 
வரையும் தொழில் மூலமாக காலங்கழிப்பான் . 60 - ஆம் ஓராங்கிசம் பெற் 
றிருக்க அவன் கணக்கு முதலிய சோதிடவகையில் புசிப்பவனாவான. புதன் 
எந்த ராசியிலிருந்தானோ அந்த ராசியை அறுபது கூரு செய்து ஒற்றைப் 
படைகளில் புதன் வாசம்செய்யில் சோதிடமென்னும் கணக்கு முதலிய 
வகைகளால் புசிப்பான் என்றும் கூறுவர் எ - று . 

( 958 ) 
வேண்டுகுருவங்கிசத்தின் முதற்றிரையக்காணம் 

விப்பிரராற்பலனிரண்டாந் திரையக்காணந்தான் 
பூண்டதேவதைகளினாற் பலன் மூன்றாங்காணம் 

புண்ணியத்தாற்பயனாகுஞ் சுக்கிரனங்கிசைக்குத் 
தாண்டுசுரபிகளெருமை பெறுமூன்றாங்காணம் 

தக்க வெள்ளிவிற்பனடுத் திரையக்காணந்தான் 
மீண்டு முதற்றிரையைக் காணம்மதுவேயாயின் 

விரவு நவரத்தினமே வியாபாரஞ்செய்வன். 

இ - ள் ) முன் 956 - ஆம்செய்யுளின்படி யாவரும் போற்றும் பிரகஸ்பதி 
முதல் திரேகாணம் பெற்றிருப்பாராகில் அந்த ஜாதகன் தொழுகுலத்தோ 


។ 


சாதக அலங்காரம் 
சாகிய விப்பியால் பொசிப்பை நடத்துபவனும் , இரண்டாம் திரேகாண 
மாகில் மாயா சக்திவாய்ந்த தேவதைகளாலும் , மூன்றாம் திரேகாணமாயில் 
தன் பூர்ய நற்கருமத்தாலும் தன் ஜீவனத்தை நடத்துவான் . வெள்ளி யக் 
கிசமாகில் எமவாகனங்களாலும் - ரிஷபவாகனங்களாலும் ஜீவிப்பான் . 
திரேகாணங்களில் சக்கிரன் 3 - ஆம் திரேகாணம் பெற்றிருக்க , மேன்மை 
பெற்ற வெள்ளி உலோகங்களால் வியாபாரம் செய்வான் . திரேகாணங்கள் 3 
நடுத்திரேகாணமாகில் இரண்டாம் திரேகாணமும் முதல் திரேகாணமும் 
ஒன்றாயின் ஒன்பது வகையான நவரத்தினங்களைக்கொண்டு வாங்கவும் 
விற்கவும் ஆவான் என்று சொல்லுக எ - று . 

( 959 ) 
செய்யசனியங்கிசத்திற் பலன்சிறுவன்றானுஞ் 

செப்பியமித்திராங்கிசமேற் பிரயாசத்தொழிலாம் 
வெய்யபாவக்கிரகம் லக்கினத்தைப்பார்க்கில் 

மெத்தவேசுமைசுமந்து மெய்க்குணவுகொள்வன் 
ஐயவிலக்கினந்தன்னை நீசருங்கண்டக்கால் 

ஆகாதகாரியங்க ளவத்தொழிலே செய்வன் 
துய்யசனியங்கிசத்திற் சுபக்கிரகங்கள் கூடில் 

துலங்கிடவேதான் சிற்பத் தொழில் செய்து வாழ்வன் . 
( இ - ள் ) எல்லா வல்லமையும் பொருந்திய சனியங்கிசத்தில் பிறந்தவன் 
சனியங்கிசம் பெற்ற கிரகமும் , சனியும் மித்துருவாக இருந்தால் அந்த 
ஜாதகனுக்கு எத்தொழிலும் பிரயாசையுடன் கிடைத்தலும் அசனால் ஜீவிப் 
பவனும் , கொடுமையை விளைக்கும் தீயோரான சனி - ராகு -கேது - குஜன் 

வர்கள் ஜெனன லக்கினத்தைக் காணில் பாரமான கட்டு சுமைகளைத் 
தூக்கிக் கஷ்டப்பட்டு தன் சாரத்தை வளர்ப்பவனும் , ஜெனன ராசியை 
சனி - ராகு - கேது என்னும் நீச்சர்கள் பார்க்கப் பிறந்தோன் தனக்குச் சுகத் 
துடன் சைகூடிவராத கொடிய தொழில்களைச் செய்து ஜீலிப்பவவைான் . 
சுபர்களான சர்திரன் - புதன் - சுக்கிரன் இவர்கள் முடவன் அங்கிசம்பெற்று 
இருப்பாராகில் பிரகாசத்துடன் சிற்ப காரியங்களால் , தன் வாழ்நாளைக் 
கடந்துகொள்வான் எ - று . 

- ( 960 ) 


ஆதவன் சசிலக் கினமிவைமூன்றுக் 

கதிபரிலதிகமாம் பலத்தோன் 
அடைந்தவங்கிசந்தான் பரிதியங்கிசமா 

யம்பொன்னும் வைக்கலும் விற்று 
நீதியாய்வயித்தி யங்களுஞ்செய்வன் 

நீள் பிறை யங்கிசமாயின் 
நீரினிற்சோங்கு நடத்தியேயுய்வன் 

நிலமக னங்கிசையாயின் 
ஓதுமக்கினியால் இரும்பு பொன் வெள்ளி 

யுருக்கலாயுதங்களினாலும் 


விளக்க விருத்தியுரை 


745 


உணவுகொண் டிடுவன் புந்தியங் கிசமே 

லுரைத்திடு கணிதமுங் கணக்கும் 
தீதறுசிற்பத் தொழில்கள் காவியத்தால் 

சீவனம் வேந்தனங் கிசைக்குத் 
தெய்வமா மறையோர் பெரியவ ராலும் 

சீவனம் புரிந்தினி திருப்பன் . 
( இ - ள் ) ஜீவனத்தைப்பற்றி அறியவேண்டின் ஜெனனலக்கினத்து 
அதிபதியைக் கொண்டும் , கதிரோன் மதி இவர்கள் நின்ற ராசிநாதனைக் 
கொண்டும் பேசவேண்டும் என்று கூறியுள்ளார் . அம்மூவரில் மேன்மை 
யான சக்திவாய்ந்த கிரகம் எதுவோ அந்த கிரகம் கதிரோன் அங்கிசம் 
பெற்றிருப்பானாகில் அருமையான பொன்னையும் விழலையும் கொண்டு 
வியாபாரம் செய்வதோடு பண்டிதனாகவுமிருர்து தன் வாழ்நாளைச் சுகத் 
தோடு சழிப்பான் . கலைகளையுடைய குளிர்ச்சியான மதி அங்கிசம்பெற்று 
இருக்க அவன் ஜலத்தால் பற்பல ரகங்களையும் செய்து ஜீவிப்பன் . குஜன் 
அங்கிசம்பெற்றிருக்க , பொன் வெள்ளி இரும்பு முதலிய உலோகங்களை 
அக்கினியாலுருக்கி அதைக்கொண்டும் பற்பல ஆயுதங்களாலும் ஜீவிப்பவ 
னாவான் . மாதுரு காரகனாகிய புந்தி அங்கிசம் பெற்றிருக்க சோதிடங்களா 
லும் கணக்கு முதலியவைகளாலும் துன்பமில்லாத மனை சாஸ்திரங்களாலும் 
பற்பல கட்டுரைகளாலும் பிழைப்பான் . அரசனான அந்தணன் அங்கிசையி 
லிருக்க தெய்வத்தன்மை யுடைய மேதாவிகளாலும் விப்பிரகுலத்தோ 
ராலும் இப்பூமியில் சௌக்கியத்தோடு புசித்து வாழ்வான் எ - று . ( 961 ) 

ே 


இருந்த சுக்கிர னங்கிச மேறிலோ 
தெரிந்த ரத்தினம் வெள்ளியாற் சீவனம் 
பொருந்த சுன்னங் கிசம்புக வீனமாய் 

வருந்திடுந் தொழில் செய்வன் வளமிலான் . 
( இ - ள் ) மேற்சொல்லிய மூன்று ராசியதிபருள் வெள்ளியாகிய அசுர 
குரு அங்கிசம்பெற்றிருக்கப் பிறந்தவன் இவ்வுலகில் மதிக்கத்தக்க உயர்ந்த 
இரத்தின வகையாலும் , வெள்ளி உலோகத்தைக்கொண்டும் வியாபாரம் 
செய்து தன் வாழ்சாளைக் கழிப்பான் . மகா கும்பத்திற்கு ஆக்ஷசாதனான 
அந்தகன் அங்கிசம்பெற்றால் உடல் சஷ்டப்படத்தக்க கீழ்மைத்தொழி 
லால் புசிப்பவன் என்றும் , விருத்தி யில்லாதவன் என்றும் கூறுவாயாக 

( 962 ) 


எ - று . 


94 


746 


சாதக அலங்காரம் 
கேந்திர பலன் 


> 


( கேந்திரம் என்பது 14-7-10 - ஆம் இராசிகளையே கேந்திரம் 
எனப்படும் . அவற்றில் 10 - ஆமிடம் கேந்திரமே விசேஷமென் 
றும் கூறியுள்ளேம் . ஆனால் இர்த நான்குராசிபிலுமுள்ள இரகங் 
களுக்கு பலம் ஒன்றேயாயினும் , நான்கு ராசியிலுமிருக்கும் 
கிரகபலமே விசேஷமாம் . இதைக்கொண்டே நம் நூலாசிரியர் 
திக்கு என்று கூறினார் . ) 

கேந்திரம் என்பது யவனசப்தம் 
இதனை வடமொழி எனக்கொண்டு பின்வருமாறு 
நமது நண்பர் ஒருவர் பொருள் கூறுகின்றார் .. 

அஃது வருமாறு : 
கேந்திரம் என்னும் பதம் க : + இந்திரம் = கேந்திரம் 
எனவே , ( க ) சப்தம் பிரமனையும் , ( இந்திர ) சப்தம் ஐஸ்வரியத்தையும் தரும் 
பெற்றியை புடைத்தாகலின் , இதற்கு பிரம்ம ஐஸ்வரியம் என்பது பொருள் 
ஆகும் . அஃது எங்ஙனமெனின் , பிரம்ம ஐஸ்வரியம் என்பது நான்முகப் 
பிரமனை நாபிக்கமலத்தில் தந்தவரும் , உலகத்துக்கு பரம ஐஸ்வரியங்களைத் 
தந்து இரக்ஷிப்பவருமாகிய காத்தற்கடவுளாம் ஸ்ரீமகாவிஷ்ணு என்று 
அறியத்தக்கது . ஆகவே விஷ்ணுஸ்தானம் என்பதற்கு கேந்திரஸ்தானம் 
என்பது சிறர்த பொருளாகும் , திரிகோணஸ்தானம் என்பதற்கு இலக்குமி 
ஸ்தானம் என்று பொருளாகும் . 

இதனை , 
" லஷ்மீஸ்தாரர் த்ரிகோணம் ஸ்யாத்விஷ்ணு ஸ்தாாஞ்ச சேர்த்துகம் 

தயோ ஸம்பந்த மாத்ரேண ராஜயோகா திகம்பவேத் 
எனவரும் பராசர ஓரை சுலோகத்தினால் நன்கு அறியலாம் . வராகமிகிரர் 
கலியாணவர்மர் முதலிய ஆசிரியர்கள் கேந்திர பணபர ஆபோக்லீயங்கள் 
இன்னின்னஸ்தானங்களென முறையே பிருகஜ்ஜாதகம் சாபாவளிமுதலிய 
நூர்களில் ராசி சீல அத்தியாயத்தில் கூறிப்போயினர் . மற்ற அத்தியாயங் 
களில் சிற்சிலவிடங்களில் திரிகோண சப்த பிரயோகங்கள் மட்டும் காணப் 
படுகின்றன . கேர் திரம் திரிசோணம் என்னும் இவ்விரண்டு பதங்களும் 
முறையே 1-4-7-10 - ஆம் இடங்களையும் , 5-9 - ஆம் இடங்களையும் குறிக்கு 
மொழிகளென்பது நாம் உலகவழக்கிலும் , நூல் வழக்கிலும் நன்கு அறிர்த 
விஷயம் . இவற்றுள் கேந்திரம் என்பது யவனதேசத்து மொழியாகும். 
திரிகோணம் என்பது அத்தேசத்து மொழியல்ல ; அது வடமொழியாகும் . 
திரீ = மூன்று , கோணம் = மூலை எனவே , மூன்று மூலைகள் என்பது திரி 
கோணத்தின் சிறந்த பொருளாகும் . அவை இலக்கினம் பஞ்சமம் சவமம் 
என்பவைகளாம் . ஆகவே திரிகோணம் என்ற சப்தத்திற்கு 1-5-9 - ஆமிடங் 
கள் என்ற பொருள் சித்திக்கின்றது . உலகவழக்கிலோ இலக்கினத்தை 
நீக்கி 5-9 - ஆமிடங்களை மட்டும் திரிகோணம் அல்லது கோணம் என்று 

ழங்கப்பட்டு வருகின்றது . இலக்கினத்தை அங்ஙனம் திரிகோணம் என்று 
வழங்கப்படவில்லை . 


விளக்க விருத்தியுரை 


747 


கேந்திரம் பணபரம் ஆபோக்லீயம் என்பவைகள் யவனதேசத்து 
மொழி . அவைகட்கு யாது காரணம்பற்றி அத்தேசத்தவர்கள் இப்பெய 
ரிட்டு வழங்கினார்கள் என்று அறியக்கூடவில்லை. வடமொழி பூர்வசோதிட 
நூல் ஆசிரியர்களும் அதையே ஆதரித்து வழங்கிப்போயினர் . கேந்திரம் 
என்பது 1-4-7-10 - ஆமிடங்கள் என்று அனைவரும் கூறுவர் . திரிகோண 
மெனின் 1-5-9 எனக்கூறவேண்டியிருப்ப , 5-9 - ஆமிடங்கள் எனக்கூறுதல் 
தவறாகுமன்றோ? ஆகவே , இலக்கினத்தை கேந்திரமெனவும் , திரிகோண 
மெனவும் வழங்கவேண்டியிருப்ப , கேந்திர விஷயத்தில் மட்டும் இலக் 
கினத்தை வழங்கி திரிகோண விஷயத்தில் இலக்கினத்தை வழங்காது 
விடுத்த காரணம் யாதோ அறியகில்லேம் . திரிகோணம் என்ற சப்த பிர 
யோகத்துக்கு 1-5-9 ஆமிடங்கள் எனப் பொருள் கூறாது 5-9 - ஆமிடங்கள் 
எனப் பொருள் கூறலும் உண்டோ எனின் ? கூறுதும் , சாராவளி அரிஷ் 
டாத்தியாயத்தில் லக்கே சந்த்ரே என்ற தொடக்கத்துச் சுலோகத்தில் , 
தரிகோண நிதநேஷு என்ற சப்த பிரயோகத்துக்கு ஐந்து ஒன்பது 
எட்டாமிடங்களெனவும் , மற்றும் பிருகஜ் ஜாதகம் 6 - வது பாலாரிஷ்டாத்தி 
யாயத்தில் திரிகோண விநாசகைர் என்றவிடத்தில் ஸ்ரீயுத பட்டோத்பலர் 
59-8-ஆமிடங்களெனவும் பொருள் கொண்டு வியாக்கியானம் செய்திருத் 
தலினால் நன்கு அறியலாம் . 


திக்குப்பலமாவது சேய்கதிர்பத்தில் 
தொக்கக்குருபுந்தி யிலக்கினத்துற்றால் 
துக்கச்சனியேழினில் சூழ்ந்திடின்வல்லன் 

வக்கிரன் சனி நான்கில் வலியெனச்சொல்லே . 
( இ - ள் ) நான்கு திக்குகளிலும் பலம் என்று சொல்லும் நான்கு கேக் 
திரங்களான தசமகேந்திரத்தில் சூரியனும் செவ்வாயும்நிற்க , அவர்களுக்கு 
பலமாகும் 1 - ஆம் இடமான ஜெனன ராசியில் புதனும் குருவும் சேர்ந்தாலும் 
பலமாகும் . சப்தம் கேந்திரமான 7 - ஆம் ராசியில் துக்கத்தைத் தரும் சனி 
நிற்கில் அவனுக்கு பலமாம் . சதுர்த்தசேந்திரமாகிய 4 - ம் ராசியில் வெள்ளி 
யும் மதியும் நிற்க அவர்களுக்கு மிகுந்த பலமென்றும் கூறுக எ - று . ( 963 ) 


பத்தாகுமதிபதியை யிரவிச்சிபார்க்க 

பரிந்திவர்மூவருங்கூடப் பத்தாம் வீட்டதிபன் 
மெத்திர விசசியின் வீட்டினிலுமிருக்க 

வெற்றிமுடியரசர்பக்கன் மேவியவர்தம்மைப் 
புத்தியுடனே சேர்ந்து சவனமே செய்வன் 

புகழ்பத்தாமதிபன் பூபுத்திரனைக்கூடில் 
சித்தமாய்ச் சேனாதி பதிகடமைச் சேர்ந்தே 

சீவனம்பண்ணுவனென்றே தெரிந்துரை செய்வாரே . 
( இள் ) கேந்திரங்களில் மருத்துவம் பொருந்திய தசமஸ்தானமான 
10 - ஆம் ராசியதிபதியை கடகம் -சிங்கம் இவ்விரடிற்கும் ஆக்ஷிராதர்களான 
ரவியும் சந்திரலும் நோக்கினும் , அல்லது 10 - ஆம் ராசிநாதளை ரவி மதி 


இம்சித்தும் , அதனால் ஜீவிப் 
748 

சாதக அலங்காரம் 
இவர்கள் ஒன்றுகூடினாலும் , அல்லது 10 - ஆம் ராசிராதன் மேற்சொன்ன 
ரவி மதி வீடாகிய கடகம் சிங்கம் இவற்றிலிருந்தாலும் அந்த ஜாதகன் 
வெற்றியையே செங்கோலெனவும் கொண்ட தேசாதிபதிகளைக் கூடி வாழ் 
வான் . புகழ்ச்சியாய் போற்றப்பட்ட 10 - ஆம்ராசியதிபதி மேடம் விருச்சிகம் 
இந்த ராசிக்கு ஆக்ஷிநாதனான செவ்வாயைக் கூடியிருக்க , அவன் ஓர் 
படைத்தலைகனைக்கூடிப் பிழைப்பானென்று சோதிடத்தோர்கள் அறிந்து 
உரைப்பார் எ - று . 

( 964 ) 
செய்யப்பத்தாதிபன் புதனைச் சேர்ந்துமே நிற்கில் 

ஸ்திரீகளினாற்புத்திரியால் தெரிகணிதததாலும் 
துய்ய குருவுடன் கூடில் புராணசாத்திரத்தால் 

சுருதியாலமைச்சரா ரியர் துரைகடமமால் 
வையமெலாம்புகழ்பாக்கி யத்தோடு சீவிப்பன் 

மகிழுஞ்சுக்கிரனுடனே வந்துமிகக்கூடில் 
பையமறையோரமைச்சர் பரிகரியவெருமை 

படைத்து மரத்தினக்கிரயம் பண்ணியுஞ்சீவிப்பன் . 
( இ - ள் ) தசமகேந்திரமென்னும் 10 - ம்ராசியதிபதி மிதுனம் கன்னிக்கு 
க்ஷிராதனான புதனோடு கூடியிருந்தால் அந்த ஜாதகன் தன் புத்திரியாலும் 
(பெண்களாலும் ) சோதிட சாஸ்திரத்தாலும் ஜீவிப்பவனாவான் . மேன்மை 
யைப்பெற்ற அரசனென்னும் வியாழனுடன் 10 ஆம ராசிநாதன் கூடி 
மிருக்க , இப்பூமியோர் சந்தோஷிக்கும்படி மந்திரிகளாலும் குருவாலும் 
அரசர்கள் மூலமாகவும் , வேதகாவியங்களாலும் , மேன்மையான செல்வத் 
துடன் வாழந்திருப்பவனாவான் . சந்தோஷத்தைத்தரத்தக்க வெள்ளியுடன் 
உடியிருக்க , குற்றமற்ற விப்பிரராலும் , மாதிரிகளாலும் , இரத்தின வியா 
பாரத்தாலும் , அஸ்வத்தாலும் , யானை முதலிய எமவாகனங்களாலும் 
ஜீவனம் செய்பவனாக இருப்பான் எ - று . 

( 965 ) 
சீவியமார்ச்சனியும் பத்தாதிபனும் கூடில் 

சிலம்பங்கள்படிப்பித்துந் திருடியுமேதிரிந்து 
பாவங்கடமையொருவர் தமக்குப்போதிப்பித்தும் 

படர்வனத்திலிங்கிசைகள் பண்ணிமரம் வெட்டிப் 
பூவுலகிற்சீவிப்பன் பத்தாதிசெவ்வாய் 

பொருபாமபுமுவர்களு மேபொருந்தி நிற்கில் 
தாவுகளில் விஷப்பிர யோகங்களையேசெய்துக் 
தரணியிலே திருடியுமே சீவிப்பன்றானே . 

பலத்த கேந்திரமான 10 - ஆம் ராசிசாதன் சனியுடன் கூடி 
விருக்க , அந்த ஜாதகன் பற்பல புராணங்களை அறிந்தவனாபினும் , கள்ளத் 
தனங்களில் ஈடுபட்டும் , கொடிய தீயமார்க்கங்களைப் பிறருக்கு உபதேசித் 
பான் என்றும் கூறுவர் . மேற்சொன்ன 10 - ஆம் ராசிநாதன் விஷப்பாம்புக் 
ளான ராகு - கேது - குஜன் இம்மூவருடன் சேர்ந்திருப்பானாகில் இப்பூமியில் 
விஷங்களை இறைத்தும் , கள்ளத்தனத்தோடு சூது மார்க்கங்களைச் செய்தும் 
ஜீவித்திருப்பான் என்றும் கூறுவர் எ - று . 

( 966 ) 


விளக்க விருத்தியுரை 


749 


ன் 


தானமாமைந்தாகு மதிபதிபாவியுமாய்த் 

தக்கவாளெயிற்றரவந் தன்னையுமே கூடி 
ஈனமிலாதிருமூன்றி லேயிருந்தக்காலும் 

எண்ணிய மூன்றாமதிபன் பாவியுமேயாகி 
ஊனமுறும்பாம்புடனே கூடியெங்கேயேனும் 

உற்றாலுமவன்மனையா ளுடனேமற்றோரை 
மானமறக்கூட்டியவன் கைப்பொருளை வாங்கி 

வயிறு வளர்ப்பானெனவே வழுத்துவர் மாதவரே . 

இள் ) மாதுருஸ்தானாதி என்னும் பஞ்சமஸ்தானாதிபதி கொடிய கிர 
கங்களென்னும் சூரியன் சனி - குஜன் - ராகு - கேதுக்களில் ஒருவனாகி மேற் 
சொல்லிய பாவக்கிரகங்களில் ஒன்றான செம்பாம்பு என்னும் கேதுவுடல் 
சேர்ந்து தைரியஸ்தானமென்னும் 6 - ஆம் ராசியிலிருந்தாலும் , வெற்றி 
ஸ்தானாதிபதி என்னும் 3- ஆம் ராசியதிபதி மேற்சொன்னபடியே கொடியல 
னாகிய ராகுவைச் சேர்ந்து ஜெனன லக்கினத்திற்கு எந்தராசியிலிருந்தாலும் 
அந்த ஜாதகன் தன் பெண்சாதியையும் , மற்ற பெண்களையும் அவமான 
மின்றி அன்னியர்களிடம்சேர்வித்து அவன் கையிலுள்ள பொருளை வாங்கி 
ஜீவிப்பவனென்றுங் கூறுக எ - று . 

( 967 ) 
வழுத்தியசுக்கிரன் செவ்வாய் சனி புந்தியரசன் 

மருவுவீனத் தொழிலாய் வயிறு வளர்த்திடுவான் 
செழித்த பிறை சனிவெள்ளி செவ்வாய் புந்தியுமே 

செறியுமரம் வெட்டிவிற்றே சீவனமே செய்வன் 
இழுத்தமுடன் வெள்ளி குரு செவ்வாய்கூடில் 

ஏழைதுக்கமுளன்கணக் கெழுதியுஞ்சீவிப்பன் 
பழித்தசனிகுருவெள்ளி பதங்கள் செவ்வாயும் 
பரிந்துறின்மந்திரவித்தை பண்ணியினிதிருப்பன் . 

-ள் ) மகுத்துவம் பொருந்திய குருவோடு சுக்கிரன் - சனி - புதன் - குஜன் 
ஆகிய ஐவரும்கூடி லக்கினத்திற்கு எந்த ராசியிலிருந்தாலும் , அந்த ஜாதகன் 
துர்க்காரியங்களைச் செய்து தன் குக்ஷியை நிறப்புவன் . பிரகாசத்தையுடைய 
சந்திரனோடு மேற்சொன்ன சனி - புதன் - சுக்கிரன் - குஜன் இந்த ஐவரும் 
சேர்ந்து எந்தராசியிலிருந்தாலும் காடுகளிலும் மேடுகளிலும் செழித்தோங் 
கும் விருக்ஷங்களை வெட்டி வியாபாரம் செய்து வாழ்வான் . கொடிய சனி 
யோடு சுக்கிரன் - குரூ- குஜன் இந்த நால்வரும் கூடி எந்தராசியிலிருந்தாலும் 
அந்த ஜாதகன் விசனத்தையே அனுபவிப்பவனும் , பணமில்லாதவனும் 
எண்களை வரைந்து காலம் கழிப்பவனுமாவான். மேற்சொன்னபடியே பழி 
பாவங்களையுடைய சனி-ராகு - சுக்கிரன்-குஜன் - குரு இந்த 5 - கிரகங்களும் 
சேர்ந்து எந்த ராசியிலிருந்தாலும் , அந்த ஜாதகன் மாந்திரீக வேடிக்கை 
செய்து வாழ்பவனாவான் எ - று . 

( 968 ) 
இருந்ததனலாப பாக்கியாதிகுசனானால் 

இயலசேவகவிருத்தி யினியவர்ககுச்செய்வான் 
செரிந்தபுதனாயின்விததை வாகனங்களுண்டு 
சொல்லரியகுருவாயின் சகலபாக்கியவான் 


* 


750 


சாதக அலங்காரம் 


அருந்தவஞ்சேர்பிருகாயின் புவிலாபமேவும் 

அரவுசனியாயிற்சோ ரங்களினேதியினால் 
வருந்துமீனத்தொழிலே புரிந்து சீவிப்பன் 

மதிவதனத்திலதநுதல் வளர்வஞ்சியரே . 
( இ - ள் ) சகோதரகாரகனாகிய குஜனுக்கு தனஸ்தானமென்னும் இரண் 
டாம் க்ஷேத்திரமாவது பாக்கியஸ்தானமான 9 - ஆம்ஷேத்திரமாவது லாப 
ஸ்தானமான 11 ஆம் க்ஷேத்திரமாவது அதிகாரம் பெற , அல்லது ஆக்ஷி 
பெற , அந்த ஜாதகன் நல்ல உத்தமர்களிடம் மேன்மையான அடிமைத் 
தொழில் செய்பவனாவான் . மேற்சொன்ன மூன்று க்ஷேத்திரங்களில் ஒன் 
றுக்கு புதன் ஆக்ஷநாதனாக விருக்க நல்ல கல்வியும் நாற்கால் ஜீவன்களும் 
உண்டு. சொல்வதற்கரிய குருபகவானுக்கு மேற்சொன்ன மூன்று க்ஷேத் 
திரங்களில் ஒன்றுக்கு ஆக்ஷிநாதனாக எல்லா சௌக்கிய பாக்கியங்களையும் 
அடைந்தவனாக இருப்பான் . கிடைப்பதற்கு அரிய தவத்தையுடைய சுக்கிர 
னுக்கு மேற்சொன்ன ஸ்தானங்களுக்கு ஆக்ஷநாதனாக இருக்க, அநேக 
புலிலாபத்தை யடைவான் . பாம்பாகிய ராகு அல்லது சனிக்கு மேற் 
சொன்ன அதிகாரம்வரின் கள்ளத்தனத்தால் செய்யப்படமாட்டாத 
கொடிய காரியங்களைச் செய்து வாழ்வானென்று சந்திரனைப்போன்ற பிர 
காசமும் முகவிலாசமும் பொட்டணிந்த நெற்றியையு முடைய பெண்ணே 
சொல்வாயாக எ - று . 

( 969 ) 


வஞ்சியேசனி செவ்வாய்மதிமகன் 
செஞ்சொல்சுக்கிரன் தேவர்கடன்குரு 
அஞ்சுபேருமொன் றாகவமர்ந்திடில் 

துஞ்சு மீனத் தொழில் செய்து வாழ்வனே . 
( இ - ள் ) மகா கும்பத்திற்கு ஆக்ஷநாதனான சனியுடன் சந்திரன் மைந்த 
னான புதன நற்பலனை தரும் சுக்கிரன் , தேவபுரோகிதரான வியாழன் 
இவர்கள் ஐவரும்சேர்ந்து ஜெனனலக்கினத்திற்கு எந்தராசியிலிருந்தாலும் 
அந்த ஜாதகன் கொடிய நீச்சகாரியங்களில் பிரவேசித்து ஜீவிப்பானென்று 
மேன்மையும் புகழும் வாய்ாத பெண்ணே ! சொல்வாயாக எ- று . ( 970 ) 


கண்டசன்மங்கேந்திரத்திற் காணுமைந்தெட்டொன்பதனில் 
பண்டேசோமன்புகரிருக்கப் பாரிதனக்குமறுபுருடன் 
கொண்டே விடுத்துச்சீவனமாய்க் கொள்வன்கூறும்புவியோர்க்குக் 
கெண்டைவிழியின் பார்வையினாற் கிட்டியணையுந்தனத்தாளே . 

( இ - ள் ) ஜெனனகாலஸ்புடம் செய்துக்கண்ட ராசியிலும் , 1-4-7-10 
என்னும் கேர்திரங்களிலும் , 5 - ஆம் இடமென்னும் பஞ்சமஸ்தானத்திலும் 
8 - ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திலாவது , பாக்கிய ஸ்தானமான 9 - ஆம் 
ராசியிலாவது நற்பலனை விளைக்கும் மதியாவது வெள்ளியாவது இருப்பார் 


விளக்க விருத்தியுரை 


751 


களேயானால் அந்த ஜாதகன் தான் மணந்த ஸ்திரீக்கு அன்னிய புருஷனைக் 
கொண்டு சேரவிடுத்து அந்த பொருளால் வாழ்பவனென்று மீன் போன்ற 
விழிகளால் பிறரை மயக்கும் சக்திவாய்ந்த ஸ்தானபாரங்களை யுடையவளே ! 
சொல்லுவாயாக எ - று . 

( 971 ) 
துர்ப்பிக்ஷ காலம் அறிதல் 
இவ்வுலகில் கிரகங்களின் சேர்க்கையால் பஞ்சமும் ஷேமமும் உண் 
டாவது உலகோர் அறிந்த விஷயமே . இதன் விபரத்தை ஒவ்வோர் வருஷ 
மும் வெளியிட்டுவரும் அமரம்பேடு . இராஜரத்தின முதலியார் மலர்மகள் 
விலாச அச்சுக்கூடத்தில் அச்சிட்டு , ராதா - ருக்மணி படம்வைத்துள்ள 
சர்வமுகூர்த்த நிர்ணய வாக்கிய பஞ்சாங்கத்தில் நன்கு அறியலாம் . 
ஆயினும் சோதிடம் கற்றோரும் மற்றோரும் கிரகம் எவ்விதம் அமர்ந்தால் 
பஞ்சம் உண்டாகுமென்று தெரியும்பொருட்டு நம் நூலாசிரியர் நவக்கிரகம் 
களின் அடவி சேர்க்கையைக்கொண்டு விபரம் கூறுவார் . இதையறிந்தே 
ஒவ்வோர் வருஷமும் உண்டாகும் உலக இயற்கையை அறியவேண்டும் .. 
இத்துடன் நவக்கிரகங்களுக்கு குறிக்கப்படும் தேசங்களையறிந்து , அதாவது 
41 - சம் செய்யுளின்படி அந்த கிரகங்கள் கீழ்வருமாறு பீடிக்கப்பட்டிருர் 
தால் அந்த தேசங்களுக்கு கொடிய துர்பலனும் , மற்றைய தேசங்களுக்கு 
உறவு பகை யறிந்தும் இப்பலனைச் சொல்லுதல் வேண்டும் . 


மந்தனு மிருபாதி யரசனிங் நால்வர் 

மாறியே கூடிடில் விளைவும் 
மழைபயி ரற்ப மிவரிரு வர்க்கு 

மற்றொரு பத்தினி லொருவர் 
இந்தவா றிருக்கின் வெட்டைகா லமதா 

மிடபந்தேன் கோள் சிங்க மீனம் 
இனியகும் பத்தி லிருக்கிலிப் புவியில் 

இறைபுதன் மனுஷியரு மடிவர் 
அந்தவீ டாறின் முன் சொன்ன நால்வர் 

ஆதித்தன் குசனொடுங் கூடி 
அமரவே குடிக ளிருந்தவூ ரெங்கும் 

அலகைநாய் நரிகுடி கொள்ளும் 
தந்திரஞ் சுருதி மொழிப்படி புரிந்து 

தக்கதோர் வேள்விக ளெல்லாம் 
தான்மறுத் திடுமம் புவிகள்கா டாகுக் 

தானெனச் சாற்றுவர் பெரியோர் . 
( இ - ள் ) சனியோடு பாம்புகளாகிய ராகு கேதும் , அரசனாகிய குருவும் 
ன நான்கு கிரகங்களும் ஒருவர்க்கொருவர் சேர்வதும் , உடனே மறுராசி 
யில் பிரவேசிப்பதும் , மறுபடியும் வேறு அந்த நான்கு கிரகங்களில் ஒன்று 
மறுபடியும் கூடுவதுமாக இருந்தால் அவ்வருஷம் பூமியில் உற்பவிக்கும் 


- 


752 

சாதக அலங்காரம் 
தானியங்கள் விருத்தி குறைவாகும் . ஏனெனில் : மேகங்களால் உண்டாகும் 
மழையும் குறைவுபடும் , விளைவும் குறைவுபடும் என்பதாம் . ஓர் ராசியில் 
மேற்சொன்ன நான்கு கிரகங்களில் இரண்டு கிரகம் ஒன்றுசேர்ந்து மறு 
ராசிக்கு மாறுவதற்கும் , மற்றோர்கிரகம் அவர்களுடன் சேர்வதுமாகயிருக்க 
இவர்கள் நின்ற ராசிக்கு 10 - ஆம் ராசியில் சத்துரு கிரகங்கள் இரண்டும் 
ஒன்று சேர்வதும் , அவன் மறுராசிக்கு போனவுடன் மற்றுமோர் கிரகம் 
அவனுடன் சேர்வதுமாக இருக்கில் அவ்வருஷம் சூரிய உஷ்ணம் அளவிட 
முடியாது . ரிஷபம் -சிங்கம்- துலாம் -விருச்சிகம் - மீனம் என்னும் இராசிகள் 
வருஷ ஜெகத்ஜாதகப்படி புதனிருக்க , அரேச ஜனங்களும் அந்த புவியா 
னும் அநேகமாய் மரிப்பார் . புதன் நின்ற ராசிக்கு 6 - ஆம் ராசியில் மேற் 
சொன்ன சனி - ராகு - கேது - புதன் இவர்களும் , சூரியன் குஜன் இவர்கள் 
சேர்ந்திருந்தால் குடிஜனங்கள் இருந்த தேசமெங்கும் பிசாசு -சுணங்கன் , 
நரி முதலிய ஜெந்துக்கள் குடிகொள்ளுவதோடு வேதாந்த வாக்கியப்படி 
உலகோர் புரியும் யாகம் முதலியவைகளுக்கு விக்கினம் வரும் . அதனால் 
அத்தேசமானது புலி சிங்கம் முதலிய பயங்கரமான மிருகங்கள் வாழும் 
கானகமாகுமென்றும் கூறுவார் எ - று . 

( 972 ) 
சாற்றிய வரச னொடுசனி யாதல் 

தரைசுத னாதல்பாம் பாதல் 
தானுறக் குருவுக் கேழினின் றாலுந் 

தகர்க்கிறை யோடுபாம் புறினும் 
போற்றிய குசனைக் காரிகூ டிடினும் 

புலவுமீன் தேன்கடை யினிலும் 
புணர்ரிஷ பத்தின் மத்தியி லேனும் 

பொருசிங்கத் தாதியி லேனும் 
கூற்றமாஞ் சனி நின் றான்மழை யின்றிக் 

குவலயத் துளபல வுயிரும் 
கொடும்பசி யாலுஞ் சமர்க்களத் தாலுங் 

குறுகிமாண் டிடுமெனக் கூறே 
ஏற்றமன் னிடபந் தேள் தனுசு சிங்கம் 

இவையினிற் காரிசே யாதல் 
இருந்துவக் கிரந்தா னாகில்மன் னவர்க்கே 
யிடுக்கமுண் டெனவுரைத் திடீரே 


-ள் ) அரசனென விளங்கும் அந்தணனோடு சனி சேர்ந்தாலும் 
அல்லது குஜன் சேர்ந்தாலும் , ராகு சேர்ந்தாலும் , அல்லது குரு நின்ற 
ராசிக்கு 7- ம் ராசியான கேந்திரத்தில் நின்று குருவைப் பார்த்தாலும் , மேஷ 
ராசிக்குடையோனான குஜனோடு சனி கூடியிருந்தாலும் , அல்லது மீனம் 
விருச்சிகமென்னும் ராசிகளுக்கு 4- ம்பாதத்திலும் இரண்டாம் பாதத்திலும் 
சிங்கம் முதல்பாதத்திலும் கொடுமையைத் தரும் சனி நிற்பானாகில் அந்த 
வருஷம் மழையில்லாமல் இப்பூதலத்திலுள்ள பற்பல ஜீவர்களும் அன்ன 

காரமில்லாமலும் , ரணக்களத்திலும் நொறுங்கி அவர்கள் ஆவிமுடியுமென 
சொல்லவேண்டும் . மேஷமுதல் 5 - ஆம்ராசியான சிங்கராசியிலாவது , 8 - ஆம் 


விளக்க விருத்தியுரை 

758 
ராசியான விருச்சிக ராசியிலாவது , இரண்டாம் ராசியான ரிடபத்திலாவது , 
9 - ஆம் ராசியான தனுசிலாவது , 12 - ஆம் ராசியான மீனராசியிலாவது 
நக்ஷத்திர பாதசாரப்படி வச்சாரம்பம்பெற்ற குஜனாவது சனியாவது 
இருக்க மன்னவர்களுக்கும் பற்பல கஷ்டமும் கொடுமையும் உண்டாகு 
மென்றுங் கூறுவர் எ - று . 

( 978 ) 
இடும்பைசேர் வெள்ளிக் கேழினிற் குருவு 

மிருந்திடின் மாரிபெய் யாதாம் 
இரும்புதன் வெள்ளி நாப்பணி னிரவி 

யிருக்கவெய் யோர்க்குமுன் சனிசேரா 
உடன்கலந் திருக்க மாரியு மறுத்தே 

யுலகினிற் பஞ்சமென் றுரைக்கும் 
உயர்சனி தனக்கு மூன்றுபன் னொன்றில் 

உம்பர்கோன் குருவும்வந் துறையில் 
நெடும்புவி தன்னில் நரர்பசு முதலாய் 

நின்றநாற் காலுயிர் தனக்கும் 
நேமியாள் பவர்க்குந் துன்பமே யாகும் 

நின்றிடு பங்குபா தற்கே 
திடம்பெற வைந்தாம் வீட்டினி லரசன் 

சேர்ந்தவ ரிருந்தகா லையினில் 
செகமொரு மூன்றில் உளபல வுயிர்க்குந் 

தீங்குறு மென்றுரை செய்வர் . 
( இ - ள் ) ராஷசகுருவாகிய சுக்கிரனின்ற ராசிக்கு 7 - ஆமிட கேந்தி 
ரத்தில் அரசனாகிய குருநிற்கில் அக்காலம் பூமியில் மாரிபெய்யாதென்றும் 
சொல்லவேண்டும் . சூரியனின்ற ராசிக்கு முன்னும் பின்னும் புதனும் சுக்கி 
ரனுமிருக்க , சூரியனின்ற ராசிக்கு முன் வரிசையில் குஜன் நின்று அவ 
னுடன் சனி கூடியிருந்தாலும் அக்காலம் மழைபின்றி உலகங்களில் வறு 
மையால் கஷ்டப்படுவாரென்றும் கூறுவர் . சனி எந்தராசியில் நின்றாலும் 
அவன் நின்ற ராசிக்கு திருதிசை ஸ்தானத்திலாவது பாக்கிய ஸ்தானத்தி 
லாவது தேவகுருவென்னும் வியாழன் நின்றிருப்பானாகில் , அவ்வருஷம் 
அரசாளும் இராஜாக்களுக்கும் , அவர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட மனிதர் 
களுக்கும் , ஆவு முதலிய நாற்கால் ஜீவராசிகளுக்கும் கஷ்டமுதலிய துன் 
பங்கள் உண்டாகும் . சனிநின்ற ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மகுத்துவம் 
பொருந்திய குரு நிற்கில் இம்மூவுலகங்களிலுமுள்ள ஜீவகோடிகளுக்கு 
எல்லாவித கஷ்டங்களும் உண்டாகுமென்று சொல்லுவாயாக எ - று . ( 974 ) 

மறுமையில் அடையுமிடம் 


வேறு 


பன்னிரண்டாமதிபனைச் சேர்ந்தவராற்சொல்லும் 

பலன்குருசுக்கிரனாயிற் றெய்வலோகம் 
மின்னுகதிருடன்கூடி லிராஜயோகம் 
வெண்மதியமுடன் கூடிற் பிதிர்லோகந்தான் 
95 


754 


சாதக அலங்காரம் 


மன்னுகுசனைக்கூடில் வீரசொர்க்கம் 

மந்தன்பாம்புடன்கூடின் மரலிபதியாகும் 
உன்னுபுதன்கூடி லெங்கெங்கேதாம்போய் 
உற்றிருக்க வேண்டுமெனி லங்குறையலாமே . 

ள் ) உலகிற் பிறந்த ஒவ்வொருவரும் தன் ஆவி நீங்கியவுட 
அடையவேண்டிய மோக்ஷம் நரகம் முதலியவைகளைப்பற்றி உறுவதாபின் 
ஜெனன லக்கினத்திற்கு மோக்ஷ ஸ்தானமென்னும் 12 - ஆம் பாசியைக் 
கொண்டே சொல்லவேண்டும் . அர்த 12 - ம் வீட்டதிபதி சுபக்கிரகங்களான 
குரு அல்லது சுக்கிரனாசவிருந்தால் அவன் மோக்ஷமாகிய தேவலோகத் 
தைப்பெறுவான் . அந்த 12 - ம் ராசிநாதன் பிரகாசத்தையடையசூரியனுடன் 
கூட ராஜயோகலோகமும் , வெண்மைப்பிரகாசத்தையுடைய சந்திரடைன் 
கூடி பிதுர் உலகமும் , குஜனுடன் கூடி இருப்பாரானால் அநேக கட்டுக் 
காவலுடன் போஷிக்கப்பட்டும் , வைராக்கியசொர்க்கமும் , 12 - ம் வீட்டோன் 
சனியாகவும் , அவன் ராகு கேதுவுடன் கூடினால் எமபட்டணமென்னும் 
கரகமும் , புசனுடன் கூ.டியிருக்க தான் எவ்விடம் செல்லவேண்டுமோ 
அந்த க்ஷேத்திரங்களையும் காணுவான் என்று சோதிடத்தோர் கூறுவார் 

( 975 ) 
மாரக திசை அறிதல் 


வேறு 
மாரகத்தின்றிசையறிய வருமான்காந்திசைசனியேவந்துற்றாலும் 
பார் தனக்குச் சுதன் செவ்வாயைந்தாகுந் கிசைதானே பரிந்துற்றாலும் 
பேருகித்தவான குந் கிசையரசரானாலும்பின்புராகு 
சீருதித்தவேழாகுந்திசையானாலும் மரணந்திண்ணந்தானே . 

( இ - ள் ) மாரக திசை என்று பொதுவாகச் சொல்லும் விதம் எப்படி 
யெனில் ஜெனனசாலம்முதல் முறையே 1-2-8-4 - ஆம் திசைகள் என்று 
வரும் திசைகளில் 4 - வது திசை சனி திசையாக இருந்தால் அது மாரக 
திசையாகும். பூமிசுதனென்னும் குஜதிசையானது 5 -வது திசையாக வரி 
னும் அவை மாரக திசையாகும் . ஆறாவதாக குரு திசைவரினும் அதுவும் 
மாரசதிசையாகும் . இராகு மகாதிசை 7 - வது திசையாகவரினும் அவையே 
மாரக திசையென்றும் அத்திசையில் கட்டாயம் மரணமுண்டாகுமென்றம் 
சோதிடவல்லோர் கூறுவர் எ - று . 

கிரக திசை அறிதல் 

ே 


( 976 ) 


கார்த்திகைமுதலொன்பானாள் களும்பகல்திங்கள் செவ்வாய் 
கார்த்தவிராகுபொன்சுன் கவின்புந்திகேது வெள்ளி 
சீர்த்தவர்க்கிம் முறையாகச் செப்பியதிசைகளாகும் 
ஏர்த்தமற்றைய மாண்மீறு மிவ்வாறே கொள்ளற்பால . 

( இ - ள் ) கார்த்திகைமுதல் ஒன்பதாம் க்ஷத்திரமும் அதற்கு ஒன்பதாம் 
சக்ஷத்திரமும் சூரிய திசை என்றும் இவ்வாறே சந்திரன்- குஜன் - ராகு - குரு 


விளக்க விருத்தியுரை 


755 


சனிதசை 


அசவனி 


கேது தசை 
சுக்கிரதசை 


சனி - புதன் -கேது - சுக்கிரன் என மேற்சொன்னபடி ஒன்பதுக்கு ஒன்பதாக 
மும்மூன்று நக்ஷத்திரங்களாகப் பங்கிட்டு வரிசையாகச் சொல்லிய கிரக 
வரிசைப்படி திசையறிந்துகொள்ளும் விபரம் , 

கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியதசை 
உரோகணி அஸ்தம் திருவோணம் 

ந்திரதசை 
மிருகசிரம் சித்திரை அவிட்டம் 

குஜதசை 
திருவாதிரை சுவாதி 

சதயம் 

ராகுதசை 
புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி 

குருதசை 
பூசம் அனுஷம் 

உத்திரட்டாதி 
ஆயிலியம் கேட்டை ரேவதி 

புத்தசை 
மகம் 

மூலம் 
பரணி பூரம் 

பூராடம் 
என வரிசையாய்க் கண்டுகொள்க . இத்திசைகளின் வருடத்தொகை பின் 
வரும் செய்யுளாலும் காண்க எ - று . 

( 977 ) 
கிரக திசாவருடம் அறிதல் 
சூரியன்றிசைக்காண்டாறு திங்கட்குப்பத்து செவ்வாய்க் 
காருமோரேழிராகுக் கறைபதினெட்டுப்பொன்னுக் 
கேருறீரெட்டுமந்தற் கியம்பத்தொன்பதாகும் 
சீருரில் புந்திக்கோர்பானேழ்ச்சிக் கேழ்வெள்ளிக்கைந்நான்கே . 

( இ - ள் ) சூரியமகாதிசைக்கு 6 - வருடமும் , சந்திர மகா திசைக்கு வருடம் 
10 , குஜமகாதிசைக்கு வருடம் - 7 , இராகு மகாதிசைக்கு வருடம் -18 ,குரு 
மகா திசைக்கு வருடம் -16 , சனிமகாதசைக்கு வருடம் -19 , புதன் மகா 
திசைக்கு வருடம் -17 , கேதுமகாதிசைக்கு வருடம் -7, சுக்கிரமகாதிசைக்கு 
வருடம் -20 எனவும் சாஸ்திரங்களையறிந்த மேதாவிகள் கூறுவர் எ - று . O 

புத்தி பிரிக்கும் வகை 
காள்களின்றிசையிற்புத்தி குறித்திடிற்றிசையோனாண்டை 
நீள்புத்திநாதனாண்டா னேர்படப்பெருக்கிக்கண்ட 
வாளமாதொகையொன்றிற்கு மருவுநாண்மூன்றதாகும் 
வாள் தடங்கெண்டைவண்டு வனசமாம்விழியினாளே . 

( இ - ள் ) மேற்சொல்லியபடி திசையறிர்தவுடன் அவரவர்களுக்கு உண் 
டாகும் புத்தி வருடம் மாதம் நாள் இலைகளை அறிவது எப்படியெனில் ,, 
ஒவ்வோர் திசைக்குரிய மொத்த ஆண்டுகளை நாம கோரிய புக்திராதன் 
நசையான மொத்த வருடத்தால் பெருக்கிக் கண்ட துகை ஒன்றுக்கு 
8 -நாட்களாகக் கணக்கிட்டு மொத்த வருடம் மாதம் தினத்தைக் கண்டு 
கொள்ளவும் எ - று . 


756 


சாதக அலங்காரம் 


உதாரணம் ; -- சுக்கிர தசையில் புதன் புக்தியைக் காணுவதெனில் , 
சுக்கிர தசை மொத்த வருடமான 

புதன் திசை மொத்த வருடம் 17 - ஆல் பெருக்க 


20 - ஐ 


340 ஆகும் 


அதனை மூன்றால் பெருக்க 


X3 


1020 நாள் என்றறிக . 
அவையாவன : வருஷம் -2 , மாதம் -10, ஆகும் . இவ்வாறே ஒவ்வோர் 
திசைக்கும் கண்டுகொள்க . 

(979 ) 
சித்திரம் பிரிக்கும் வகை 
அவரவரபகாரத்தி னாண்டொன்றின்மூன்றுநாளும் 
நவிலுமாதங்காலநாளும் நாளொன்றிற்பாதிக்கன்னல் 
இவை மூன்று தொகையுங்கோட்க டிசையாண்டாற்பெருக்கிவந்த 
தவலறுத்தொகையைச் சேர்க்கத் தான்வருஞ்சித்திரந்தான் . 

இ - ள் ) ஒவ்வொருவருக்கும் வரும் புத்தியின் வருடமறிந்து வருடம் 
ஒன்றுக்கு நினம் மூன்றாகவும் , தினம் ஒன்றுக்கு நாழிகை 15 - ஆகவும் , 
நாழிகை ஒன்றுக்கு அரை நாடியாக அவனுக்குரியமொத்த வருடம் மாதம் 
நாள் இவைகளுக்கு கணக்கிட்டு நாம் கோரிய திசை மொத்த வருடத்தால் 
பெருக்கிக் கண்ட துகைகளை முன் கூறியபடி வருடம் மாதம் நாள் எனப் 
பிரித்து கண் கொள்வதே சித்திரமெனப்படும் எ - று . 

( 980 ) 
உள் சித்திரம் பிரிக்கும் வகை 


புத்திதொகை நாள்கட்குப் போந்தக் கடிகரையாம் 
நத்திய நாழிக்கரை விநாடியாம் - எததிசைக்கும் 
இந்தப் படிககே யிவர்வருடங் கொண்டெண்ணச் 
சிந்தனைக்குட் சித்திரத்தைச் செப்பு 

( இ - ள ) உள் சித்திரம் பிரிக்கும் வகை எப்படியென்றால் மேற்சொன்ன 
சித்திரத்தைப் பிரிதது அவாவாகளுக்கு ஏற்படும் நாள் நாழிகைகளுக்கு 
நாள் ஒன்றுக்கு 60 - விநாடியாகவும் அதாவது ஒருகடிகையாகவும் , கடிகை 
ஒன்றுக்கு அரை நாழிகையாக கொண்டு அவரவர்களுக்குரிய மொத்த 
வருடம் மாதம் நாள்களுக்கும் இவ்வாறே கணக்கிட்டுச் சொல்வதே உள் 
சித்திரம் எனபதாம் எ - று . 
போதகன் வேதகன் பாசகன் காரகன் அறிதல் 

று பலனைக் கொடுவென்பான் போதகனும் 
வேறுபண்ணித் தட்டுவிப்பான் வேதகனும் - தேறுபலன் 
கூட்டுவிப்பான் பாசகனுங் கோல மகாதிசைக்கே 
ஈட்டுபொருள் காரக னீவான் . 


( 981 ) 


விளக்க விருத்தியுரை 


757 


( இ - ள் ) ஒவ்வொருவருக்கு திசை புக்தி வருங்காலங்களில் போதக 
னென்றும் வேதகனென்றும் பாசகனென்றும் காரகனென்றும் நால்வர் 
உளர் . அவர்களில் ஓர்திசையில் போதகனென்பவன் அவன் பலன் யாவை 
பும் கொடு என்பவனும் , பலனைத் தரவேண்டாமென்று கெடுப்பவன் 
வேதகன் என்பவனும் , அவன் கொடுக்கும் பலனுடன் இன்னும் அதிக 
மாகக் கொடு என்பவன் பாசகனும் , காரகனென்பவன் அவரவர்கள் 
செய்யும் பலனுக்குத் தக்க பொருள்களைக் கொடுத்துக் காப்போனாமென 
வறிந்து திசைபுக்தி பலன் அறிக . இராகு கேதுக்களுக்கு மேற்சொல்லிய 
நால்வர்கள் இல்லையாம் எ - று . 

( 982 ) 
சூரிய திசைக்கு 
பானு திசைக்குமந்தன் பாசகனாஞ் சுக்கிரனோ 
மானேகேள் வேதகனா மன்னவனும் - தேனனையாய் 
காரகனாஞ் செவ்வாயுங் காசினியோர் தாமறிய 
ஏரணியும் போதக னாமே . 

( 983 ) 
சந்திர திசைக்கு 
இந்து திசைக்குவெள்ளி யேற்றதோர் பாசகனாம் 
விந்தைமலர் நண்பனே வேதகனாம் - மந்தனே 
கங்கா நதிபுடைசூழ் காசியினிற் காாகனாம் 
அங்கார கன்போத கள் . 

( 984 ) 
செவ்வாய் திசைக்கு 
மங்களனார் தந்திசைக்கு மார்த்தாண்டன் பாசகனாம் 
திங்களரும் போதகனாஞ் சேயிழையீர்-- பொங்குபுகழ் 
மேயபுதன வேதகனா மித்தரணி யோரறிய 
ஆயசனி காரகனே யாம் . 

( 985 ) 
புத திசைக்கு 
புந்தி திசைக்குப் புரவலனே போதகனாம் 
சந்திரனே பாசகனுந் தானாவன் - இந்துநுதல் 
மின்னனையீர் செவ்வாயும் வேதக்னாம் வெள்ளியோ 
மன்னுபுகழ் காரகனு மாம் . 

( 986 ) 
குரு திசைக்கு 
வேந்தன் மகாதிசைக்கு வெய்யவனே வேதகனாம் 
போந்து வருஞ் செவ்வாயே போதகனாம் - காந்திசெறி 
சந்திரனே காரகனாந் தையலே தாரணியில் 
மந்தனே பாசக னாமே . 

( 987 ) 
சுக்கிர திசைக்கு 
வெள்ளி மகாதிசைக்கு வேந்தனே போதகனாம் 
தெள்ளுபுதன் பாசகனாஞ் செங்கதிரும் - மெள்ள வரும் 
காரகனே தானாகுங் காரியே வேதகனாம் 
வாரணியுங் கொங்கை மயிலே . 

( 988) 





--- 


சனி 


குஜன் 


( இ - ள் ) அழகு பொருந்திய பெண்ணே ! மேற்சொன்ன நால்வரும் ஒவ் 

இவ்விதம் பலன் சொல்வதே 
நன்றெனவும் 
758 

சாதக அலங்காரம் 

சனி திசைக்கு 
சனியின் றிசைக்குச் சசிபோ தகனாம் 
இனிய செவ்வாய் வேதகனென் றேத்தும் - கனிமொழியாய் 
வெள்ளியே பாகசனாம் வேந்தனோ காரகனாம் 
தெள்ளுதமி ழோருரைத்த சீர் . 

( 989 ) 
சூரியன் சந்திரன் - குஜன் -புதன் - குரு- சுக்கிரன் -சனி இத்திசைக்குரிய 

போதகன் வேதகன் பாசகன் காரகன் விபரம் 
சூரிய சாதிர 

புத 

சுக்கிர சனி 
பெயர் திசை திசை திசை , திசை திசை திசை திசை 
போதகன் குஜன் குஜன் சந்திர குரு குஜன் குரு 

சந்திர 
வேதகன் சுக்கிர சூரியன் புதன் குஜன் சூரியன் சனி 
பாசகன சுக்கிர சூரியன் சந்திர 

புதன் 
காரகன் 

சனி 

சுக்கிர சந்திர சூரியன் குரு 
ஒருவர் மகாதிசைக்கு ளுற்ற பலனுண்ண 
வருவர் நவக்கிரகர் மாதே- அவரவரில் 
போதகனும் பாசகனும் போற்றுபொருள் காரகனும் 
வேதகனு மாகிவரு வார் . 

( இ - ள் ) நவக்கிரகங்களின் ஒவ்வோர் திசாநாதன் பலனையும் சாப்பிட 
போதகனென்றும் வேதகனென்றும் பாசகனென்றும் காரகனென்றும் 
பெயரோடு வருவார்கள் . இதை அறிர்தே உலகோர்க்குப் பலன் சொல்ல 
வேண்டும் எ - று . 

( 990 ) 
இந்தப் படிநால்வ ரெய்தியொரு வர்திசைக்குள் 
வந்துபல னுண்ணும் வகையறிந்தே - சிந்தித் 
துரைத்தபல னொத்திருக்கு மொண்டொடியே கேளாய் 

தரைத்தமிழோா தாமறியத் தாம் . 
வொருவர் திசைப்பலனையும் உண்ணும் விதம் அறிந்து சொல்லும் பலன்க 
சோதிடவல்லோர் உறுவர் எ - று . 


சனி 


FOuA 


பொது 


( 991 ) 


759 


விளக்க விருத்தியுரை 
திசாபுத்தி பலன்கள் அறிதல் 


( திசைகளிலுள்ள புக்தி மாதங்களை பின்னால் காட்டியபடி ஒவ் 
வொரு திசைக்குரிய புக்தியின் வருடம் மாதம் தினமறிந்து 
இப்பூமியிற் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பலன் சொல்லுதல் 
வேண்டும் . இப்பலன் சொல்லுவதோடுகிரகங்களிருக்கும்நோக்கா 
நோக்கம் அறிந்தும் பலன் சொல்லவேண்டும் . ஆகையால் அதன் 
விபரங்களைக் கீழ்க்கண்டவாறு அறிந்து சொல்லுதல்வேண்டும் . ) 

சூரிய திசாபுத்தி பலன் 


. 


அருக்கனிலருக்கன்புத்தி யறியநானூற்றெட்டுக்கும் 
கருக்கொடுமுற்றார்கேடு கலகமந்தணனாற்பிடை 
வருத்தமாந்தலைநோயுண்டாம் வலக்காதில்வலிப்புமின்றி 
பெருக்க நீரிழிவுமேட மாதத்திற்பீடைதானே . 

( இ - ள் ) அருக்கனென்னும் உஷ்ண பிரகாசத்தையுடைய வெய்யவன் 
திசை வருஷம் 6 - ல் அவன் சுயபுக்தியாகிய நாள் 108 - க்கு பலன் விபரம் 
உறுவாம் . தன்னை ஈன்ற தாய்தந்தையருக்குப் பலவித துன்பமும் கோள் 
உண்டாதலும் மேலும் விப்பிரஜெனத்தால் பலவித கஷ்டங்களுண்டாகும் . 
மனவியாகூலமும் தலைவலியும் உண்டு . வலது செவியில் வலிகாட்டும் . 
நீரிழிவு ரோகம் காட்டும் . இப்புக்தியில் மேஷமாத பிரவேசகாலம் பலவித 
துன்பம் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) இவை மேற்சொன்ன புச்திராதனுக்குரிய பொதுப்பலனாகும் . 
ஷ சூரியன் ஸ்வக்ஷேத்திரம் கேந்திரம் திரிகோணம் இவைகளிலிருந்தால் 
அரசசேவை பூமிபலிதம் முதலிய வாகனபலி தம் உண்டு . 3-11 இவ்விடல் 
சளிலிருந்தால் தலைநோய் காய்ச்சல் பிரயாணம் ராஜசலசம் . சூரியனுடன் 
சுபக்கிரகங்கள் கூடி பிருக்க அர்பசுகமுண்டு . மேற்சொன்னபடி சூரியன் 
8-11 இவ்விடங்களில் சூரியன் நீச்சம்பெர்றால் பீடை மனஸ்தாபம் இவை 
கள் உண்டாகும் . சூரியன் ஜெனன லக்கினத்தோனைக்கூட புக்தி முதலில் 
சஞ்சலம் மனவியாதி மத்தியில் சுகமும் கடைசியில் இலட்சுமிகடாட்சமும் 
வாகனலாபம் ஷேத்திரலாபம் ஜெபம் முதலியவைகளைச் செய்லானென் 
றும் கூறுக . 

( 992 ) 
இரவியிலிந்து புத்தி யினிய நூற்றென்பதுக்கும் 
அரசரான்மகிழ்ச்சிலாப மதிகவாகனமுமுண்டாம் 
பரவியமணமாம்பெண்ணாற் பகையிடக்கண்ணினோயாம் 
திரமெனுங்கடகத்திங்க டீவினைகாணுந்தானே . 

( இ - ள் ) சூரிய மகாதிசையில் சந்திரனுண்ணும் புக்தி நாள் -180 . இதில் 
அவன் தரும் பலன் விபரம் . இராஜாக்களால் சந்தோஷத்தை யடைதலும் , 


760 

சாதக அலங்காரம் 
ஆதாயமுண்டாதலும் விசேஷ வாகன சேர்க்சையும் உண்டு . தன் குடும்பத் 
திலுள்ள பெண்களுக்கு சலியாணமும் சிற்சில விரோதங்களும் இடது 
விழிக்கு உபத்திரவமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடிமாதத்தில் கொடிய 
துன்பங்கள் உண்டாகும் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேலும் சர்திரன் தன் சுயவீட்டிலாவது திரிகோணத்திலா 
வது இரண்டாம் ராசியிலாவது சப்தமா தியுடன் கூடி இருந்தால் பாக்கிய 
மும் ,செல்வமும் உடையவனாகுவான் . நான்காம் வீட்டோனுடன் கூடி 
இருந்தால் நல்ல யோகமும் உண்டு . 

அமரபக்கச் சந்திரனாகிலும் அவன் 
தீயருடன் கூடியிருந்தாலும் காய்ச்சல் தலைநோயும் புத்திரமித்திர களத்தி 
ராதியருக்குப் பீடையும் சாட்டும் 

8 - ல் சந்திரனிருந்தால் மனவியாதி 
ரோகம் , சண்டை இவைகள் உண்டாகும் . 9-10 - ல் சந்திரன் இருந்தால் 
வாகன லாபமும் , தானியலாபமும் , செல்யம் புத்திரலாபம் சலியாணம் 
சந்தோஷம் இவைகளுண்டு . 

( 993 ) 
ஆதித்தன் தன்னிற் செவ்வாய் புத்தி நூற்றிருபத்தாறாம் 
வாதித்த வியாதி சண்டை வழக்கு நாவரட்சிபீடை 
சாதித்தவுற்றார்கேடு தனம்பொருட்சேதமாகும் 
போதித்த பொருளுஞ்சாயும் பூமியின் பலனாகாதே . 

( இ - ள்) சூரிய மகாதிசையில் குஜன் புக்திக்குரிய நாட்கள் 126 - ஆகும் . 
அக்காலங்களில் சண்டை உண்டாகும் . நீங்கப்படாத ஜாட்டியத்தை கொடுக் 
கும் . ஏதேனும் ஒருவழக்கை உண்டுபண்ணும் உஷ்ண சம்பந்தமான நா 
வாட்சியை உண்டுபண்ணும் . மேலும் துர்ப்பலனையும் தன்னை ஈன்ற பெந் 
றோருக்கு பல தீங்குகளைக் கொடுக்கும் . தன் ரொக்க ஸ்திதிக்கு விரயம் 
வரும் . எவ்வளவு தனமிருந்தாலும் தன் கைவிட்டுப்போம் . தன் பூமி மூல 
மான பலிதங்களையும் குறைவுபடுத்தும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குஜன் லக்கின திபுடன் கூடியிருக்க மேற் 
சொன்ன துர்பலனைத் தான் , அதிலும் குஜன் சப்தமாதியாக இருக்க 
இவன் சுப்பிரமணிய ஜெபமும் , ஆபரண பூஷணங்களும் உண்டாகும் . 6-8 
12 - ல் நீச்சம் பெற்றிருப்பானாகில் ஜலதோஷமும் , அபகீர்த்தியும் , கட்டட 
விரயமும் உண்டாகுமென்றும் , அவன் நிற்கும் தான பலன்களை யறிந்து 
சொல்லுக என்பதாம் . 

( 994 ) 
சூரியன்றனிலேராகு சுகத்தையே சொல்லவென்றால் 
ஏருற்ற நாண்முந்நூற்றோ டிருபத்து நான்கதாகும் 
பாரியகடி விஷத்தாற் படைபயம்பிறந்தார்பின்னம் 
வீரியமைந்தன்றேசாந் திரத்தினின்மேவுவானே . 

( இ - ள் ) சூரியமகாதிசையில் இராகுவின் புக்தியான மாதம் -10 , தினம் 
24 க்கும் அவன் சரும் பலன்களைச் சொல்லுமிடத்து கொடிய விஷத்தா 
லும் , ஆகாயத்திலிருர்து விழும் ஆடி முதலியவைகளாலும் துன்பமுண்டு . 

பது தன் உறவினருக்கு கஷ்டமுண்டு . கன் புத்திரவர்க்கங்களுக்கு 
கெண்டாதிதோஷம் சம்பலிக்கும் . அந்த சாதகனானவன் அன்னிய தேசங் 
களுக்குச் சென்றுவிடுவான் என்றும் சொல்லுவர் எ - று 


விளக்க விருத்தியுலா 


761 


( இ - ள் ) இராகுபகவான் சுபகிரகத்துடன் சேர்ந்தாலும் , சுபச்கிரகங்க 
ளால்பார்த்தாலும் அல்லது உச்சம்பெற்றிருந்தாலும் , திரிகோணஸ்தானங் 
களிலிருந்தாலும் ராஜாக்களால் கீர்த்தியம் , வஸ்திர பூஷண லாபங்களும் , 
6-8-12 - ல் நின்றால் பந்துஜனப் பீடையும் பயித்தியமும் உண்டாகும் . 11 - ல் 
ராகுயின்று சுபக்கிரகங்களால் பார்த்தால் புத்திரர்களுக்கு விவாகம் முதலிய 
பலன்கள் சேருமென்றும் கூறுவர் . 

( 995 ) 
எதிருறுங்கதிரிற்பொன்னி இருநூறோடெண்பத்தெட்டும் 
கதிபெறுமுற்றார் நட்புங் கல்வியுஞ்செல்வமுண்டாம் 
மதியுறுமிராசசேவை மக்களுஞ்சுற்றமுண்டாம் 
அதிகசத்துருவைவெல்லு மதிசயமிகுதியாமே . 

( இ - ள் ) பாலில் வெளிச்சமும் உஷ்ணம் முதலியவைகளைத்தரானின்ற 
சூரியமகாதிசையில் குருபக்தியின் பசிப்புகாலமான இந்நூற்றெண்பத் 
தெட்டு நாட்களிலும் , அவன் கரும் பலன் என்னவெனில் புகழ்ச்சியும் 
செல்வமுமுடைய ஜனசிநேகமும் , திரண்ட வித்தையும் , தனமும் உண்டா 
கும் , நல்லறிவு விருச்தியும் , அரசர்களைக் காணுதலும் புத்திரப்பேறும் , தன் 
பத்துக்களும் சேருவர் . தனக்கு எதிர்த்த பகையாளிகளை ஜெயிக்கும் திற 
மும் , காணாததைக் காணுதலும் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குரு 5-11 - ல் பலம்பெற்ற கிரகங்களுடன் 
கூடி இார்தால் விவாகமும் , ராஜபேட்டியும் , நவரத்தின லாபமும் உண் 
டாகும் . 9-10 - க்குடைய கிரகங்களுடன் கூடி இருக்க ராஜ்யலாபமும் , மகா 
சர்தோஷமும் , நூதன கிரக கட்டடமும் உண்டாகும் . 

குரு நீச்சம் அஸ்தமயமாக இருப்பானாகில் பல கஷ்டமும் , ராஜாக்க 
ளால் தொந்தரவும் பயமும் உண்டு . 1-4-7-10 - ல் இருந்தால் மேன்மையான 
சுகமும் , தன் கஷ்டம் யாவும் நீங்கும் என்பதாம் . 6-8-12 - ல் இருந்தால் 
சோராக்கினிபயமும் , அந்தியதேச்சஞ்சாரமும் , காது நோயும் உண்டு என்று 
கூறுக . 

( 996 ) 
நன்கதிர்சனிமுந்நூற்று நாற்பதோடிரண்டினுக்கு 
மன்பயமக்கள் பீடை மனத்துயர்பகைவருண்டாம் 
தன்பொருட்சேதமுந்தி படுப்பது சரீரபீடை 
இன்பமேயில்லைமண்ணி லெவர்களும்பகைவராமே . 

( இ - ள் ) உலகில் மேன்மையாய் விளங்கும் சூரியமகாதிசையில் சனி 
புக்திக்கு ஏற்படும் நாட்களான 342 - ல் அவன் தரும் பலன் என்னவெனில் , 
ராஜாக்களால் பயங்கரமும் , தன் புத்திரவர்க்கங்களுக்கு துன்பமும் , மன 
வியாகூலமும் உண்டாகும். தனக்குச் சத்துருக்கள் பலர் உண்டாதலும் , 
கைப்பொருள் விரயங்களும் , சரீர ஜாட்டியமானது நீங்காதிருத்தலும் , 
தனக்கு அந்த புக்திவரையில் நற்பலன் என்பதே கிடையாதென்றும் , 
இப்பூமியிலுள்ள அனைவரும் தனக்குச் சத்துருக்களாகவே இருப்பார் 
என்றும் கூறுவாய் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனான சனி நான்காம் வீட்டோனைக் 
கூடி இருக்கில் சில திரவியம் வஸ்திர பூஷணலாபம் நூதன கிரகம் சுப 

96 


762 


சாதக அலங்காரம் 


சோபனம் தாளியலாபம் ராஜபிரீதி இவைகளும் அவளைப் பாவகிரகம் 
களால் பார்க்க , இராஜகோபத்தால் பயம் உயிர்ச்சேதம் விலங்கு கிலேசம் 
சஷ்டாடகம் பெற்று வயிற்று நோய் முதலியவைகளும் உண்டு . பாவருடன் 
கூடி திரிகோணங்களிலிருந்தால் மார்பில் காயம் புத்திரகாசம் தனது 
புத்திரரே தனக்குச் சத்துருவாகவும் இருப்பார் . சனி 11 - ல் இருந்தால் 
களத்திர புத்திர லாபமும் அரியபூஷணங்களும் செல்வமுடையோனாகவும் 
இருப்பானென்றும் கூறுக . 

( 997 ) 
நற்கதிர்தன்னிற்புந்தி நாளது முந்நூற்றாறும் 
வற்கமும்பகையதாகும் மனத்திகில் சரீரபீடை 
கற்கருவினாசமுந்திக் கடுப்பு நோய்வழக்கு முண்டாம் 
சொற்புகழ்மன்னனாசந் துக்கமுமிகுதியாமே . 

( இ - ள் ) நன்மையைத்தரும் சூரியன் திசையில் புதன் புக்தியின் நாட்க 
ளான 306 - ல் அவன் தரும்பலன் என்னவெனில் , தன் உறவினரால் விரோ 
தமும் மனவியாகூலமும் , சரீர ஜாட்டியமும் , பற்பல பொருள் சேதமும் , 
உந்தி மூலமான கோடம் , சைப்பொருள் நாசமும் , புகழ்ச்சியைப் படைத்த 
தன் பிதாவுக்கு கெண்டமும் , ஏாளமான விசனத்தையும் அனுபவிப்பான் 
என்றும் கூறுக எ - று . 


( வி - ரை ) மேற்சொன்ன புதனுடன் 2-9-11 - க்குடையோன் கூடியிருக்க 
அவன் திரண்ட செல்வமும் சொல்வதற்கரிய பூஷணங்களும் தான தரும 
மும் உண்டாகும் . 

6-8-12 - ல் இருந்தால் முதலில் சவுக்கிய பலனுண்டாயினும் மத்தியில் 
வியா தியும் , அரசகோபமும் , அர்நியகிராமப் போக்குவருத்தும் உண்டாகும் . 
புதன் 2-7 - ஆம் வீட்டோசை இருக்கில் அவன் புக்தியில் கொடிய சண்ட 
முண்டு. அதுகாலம் அப்போது விஷ்ணுஜெபம்செய்ய பரிகாரமாகும் . ( 998 ) 

ஆதித்தன்றனிலேகேது வணுகி நூற்றிருபத்தாறும் 
சோதித்தநினைவுகுன்றுந் தூரதேசத்திற்போவார் 
வாதித்தவிஷமுமுண்டாம் வழக்குண்டுமனை வேறாகும் 
பேதிக்குமுற்றார்கேடு பிணக்குண்டுபலன் செய்யாதே . 

( இ - ள் ) சூரியன் திசையில் கேது உண்ணும் நாட்களாகிய 126 - லும் 
அவன் கொடுக்கும்பலன் என்னவெனில் தான் மிகுந்த ஆலோசனை செய்து 
கண்ட விஷயத்தை மறந்து போதலும் , அந்நியதேசங்களில் போய் சஞ்சரித் 
தலும் , துன்பத்தைத்தரும் கொடிய விஷங்களால் துன்பமும் , ஏதேனும் 
ஒரு காரியமாக சண்டை முதலியவைகளும் , தன் சுயக்ஷேத்திரத்தை விட்டு 
அந்தியகிரகம் செல்லுதலும் , தன் சுயபர்துக்கு கஷ்டங்களும் சஷ்டாடகக் 
களும் துர்ப்பலனும் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன கேது அஷ்டமஸ்தானம் பெற்றிருக்கில் 
கொடிய வியாதியும் வீட்டைவிட்டுப்போதலும் பொருள்ராசமும் உண்டு . 

3-10-11 இவ்விடங்களில் இருந்தால் தனலாபமும் கலியாணமும் 
பிதுர் பாக்சியமும் உண்டாகும் . 11 - ஆம் வீட்டோனுடன் கூடி இருக்க 


விளக்க விருத்தியுரை 


763 


சவுக்கிய மும் , 3 - ஆம் ராசிநாதனைக் கூடியிருக்க சகோதரநாசமும் , தான் 
தொடுத்த காரிய அபஜெயமும் உண்டாகும் . 

( 999 ) 
அருக்கனில் வெள்ளிமுந்நூற் றறுபது நாளிலாபம் 
திருக்கலியாணஞ்செல்வஞ் செம்பொன்னுமிகவுமுண்டு 
வருத்தமாஞ்சரீரநோயு மலர்க்கண்ணில்வியாதிதோன்றும் 
உருக்கியபிணியுந்தீரு முண்மையாய்க்கருமநன்றே . 

( இ - ள் ) சூரிய மகாதிசையில் சுக்கிரன் புக்தியாகிய நாட்கள் 360 - லும் 
அவன் தருமபலன் என்னவெனில் , விவாகமுதலியவைகளும் தனம் முதலிய 
பொன்னாணய சோககையும் , விசனத்தைத்தரத்தக்க திரேகஜாட்டியமும் , 
மலர்போனற விழிகளுக்கு உபத்திரவமும் , தனக்குக் கஷ்டத்தைத் தரும் 
பிணி சிவாத்தியாதலும , நற்செயல்களும் உண்டாகுமென்று உண்மையாய்ச் 
சொல்லுவாயாக எ- று , 

( வி - ரை ) மேற்சொன்ன புத்திநாதனான சுக்கிரன் பாவகிரகங்களுடன் 
சோந்து நீச்சம அல்லது 6-8-12 - ஆம் இடங்களிலிருந்தாலும் , அஸ்தமயகிர 
கங்களுடன் கூடினாலும் , களத்திரபீடையும் பூமிநாசமும் வாகனாஷ்டமும் 
செய்தொழில் பினனமும் கொடுக்கும் . கேந்திரம் அல்லது திரிகோண 
ஸதானங்களிலிருாதால லாபமும் , ராஜசன்மானமும் , களத்திர சௌக்கிய 
மும் உண்டாகுமென்றும் சொல்லுக . 

( 1000 ) 
சந்திரதிசையில் கிரகபுக்தி பலன் 
சந்திரன் தனிலே சோமன் றனக்கு நாள் வருமுந்நூறும் 
விந்தையாங்கன்னிசேர்வள் வீரமன்னோககமுண்டாம் 
முந்திய காரியங்க ணினைத்தது முடியுமேலும் 
இந்திரனறனைப்போன்மைந்த னினிதுடனுண்டாங்கண்மர் . 

இ - ள் ) சந்திரமகாதிசை வருஷம் 10 - ல் தன்சுயபுத்திக்குரிய நாளான 
300 - ல் அவன் தரும் பலன் என்னவெனில , அழகுபொருந்திய ஸ்திரீகள் 
வந்து சோதலும் , வீரபராக்கிரமமான தைரியநெஞ்சும் , தான் ஆலோசித்த 
விஷயங்கள் கைகூடுதலும் உண்டாவதோடு அசதஜாதகனுக்கு இந்திரனுக் 
கொப்பான அழகிய மக்களும் ஜெனிப்பாரென்று கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) சந்திரபுக்தி காலங்களில் ஆலோசிக்க வேண்டியது என்ன 
வெனில , ஜெனன காலங்களில் வளர்பிறைச சாதிரனாகயிருாதால் பூரண 
மாக மேறசொல்லிய பலனையே தருவான் . சாதிரன 9-10 - ஆம வீட்டோனை 
சோந்திருப்பானாகில் அவனுக்கு மதம்பொருாதிய யானை முதலியவைகள 
சத்திக்கும் . 7 - ஆம் வீட்டோலுடனும் செவ்வாயுடனும் கூடியிருக்க அவன் 
தன சததிருககளுடன் சண்டையிடுதலும் , தன் படைத்துணைவரால் விரோ 
தமும் வியாதியும் உண்டாகுமென்றும் கூறுவர் . 

( 1001 ) 
நண்புறுமதியிற் செவ்வாய் நாளிருநூற்றுப்பத்தும் 
பண்பிலாவழக்குச்சண்டை பயித்தியங்களவு கோயாம் 


764 


சாதக அலங்காரம் 


தண்பொருள்சேதங்குட்டந் தழற்பயமேடமாதம் 
திண்பெருந்தளையேபூணு மேந்திழைக்கலகஞ்சேரும் . 
( இ - ள் ) மேற்சொன்ன சந்திரதிசையில் குஜன் புத்திக்குரிய நாளானது 
210 - ஆகும் . அக்காலங்களில் நேசத்தைத் தராத சச்சரவும் சண்டையும் 
உண்டாகும் , மனவிகாதம் உண்டாகும் , தன் வீட்டில சோரம்போகும் , 
வியா தியைத் தரும , தன ரொக்கஸ்தாதி விரயமாகும் , குஷ்டமெனனும் 
வியாதியைக் காட்டும் , சித்திரை மாதம் வருமபோது செருப்பால் பயங்கரம் 

ணடு . அபாரமான குற்றத்தால் கட்டுண்டுமிருப்பான் . ஸதிரீஜனங்களால் 
சிலகோட்கள் உண்டுபண்ணும் எ - று . 

(வி - ரை ) குஜன் 6-8-12- முதலிய க்ஷேத்திரங்களிலிருக்கில் அவனுடன் 
சுபகிரகங்கள் கூடினாலும் நோககனாலும் , மற்றும் 9-5 - க்குடையோர் சேர்ர் 
தால் சிவிகை பலலக்கு முதலியவைகள் சோதலும் விருத்தியும் உண்டு 
என்றும் கூறுவர் . 

( 1002 ) 
அம்புலிதனிலேராகு வைந்நூற்று நாற்பதுக்குள் 
செம்பொனுஞசேதமாகுஞ செறற்லர்பயமவியாதி 
நமபியாதுனபம்ராச நிஷ்டூரமிகவுமாகும 
வம்பலாகுழலினாளே மதலையர்பீடையாமே . 

இ - ள் ) அம்புலியாகிய சந்திர மகாதிசையில் ராகுவின் புக்திநாட்கள் 
540 - க்கும் . அக்காலங்களில் செழுமையான பொன்பூஷணமும் , நாணய 
மும கைவிட்டுப்போகும் . தனக்கிருக்கும் சத்துருக்களுக்கு பயந் திருக்கவும் 
நேரும் . மேலும சரீரவியாதியை உண்டுபண்ணும் தான் பெரிய மலைபோல் 
சிநேகத்திருந்தவரால் கஷ்டம் உண்டாகும் . அல்லது தன ஜேஷ்டனால் 
கஷ்டம் என்றும் கூறலாம் . நாஜாக்களால் குற்றம் சாட்டப்படும் பழிக்கு 

வானும் ஆவானெனறு இனிய வண்டுகளின் குரலைப்பார்க்கனும் 
இனிய மலோயுடையவளே ! அவன புத்திரவர்க்கங்களுக்கும் தோஷமுண்டு 
என்று கூறுவாயாக எ 


( வி - ரை ) சந்திரனில் சாகுபுத்தி காலங்களில் 1-4-7-10-11 இவ்விடங் 
களில் ராகு இருப்பானாகில் மேற்சொன்ன கொடிய பலன்கள் மூன்று 
மாதம் வரையலும் என்று கூறுவர் . அதற்குமேல் தனதான்னிய லாபமும் , 
ராஜாக்களால சந்தோஷமும் ஜெயமும இன்னும் அநேக சற்பலனும் 
ண்டாகுமென்றும் கூறுவா . 

( 1008 ) 
நன்றி சேர்மதியிற்பொன்ன னானூற்றோடெண்பதுக்கும் 
வெனறிசேர்குதிரையானை மேன்பொருடானியங்கள் 
குன்றெனுமுலையாய்ச் சேருங் கொற்றவனாலேயின்பம் 
கன்று நன்காலியுண்டாங் காளையைப் பெறுவர்தாமே . 

இ - ள் ) நற்பலனைத்தரும் திசாநாதனான சந்திரனில் குரு உண்ணும் 
நாட்களான 480 ல் அவனதரும்பலன் என்னவெனில் , வெற்றியைத்தரும் 
குதிரை யானை வந்து சேர்தலும் , அளவிறந்த செலவமும் , தன வகைகளும் , 
பருவதத்தைப்போன்ற ஸ்தனத்தை யுடையவளே ! தானாகவே வர்து சேரு 
மென்று சொல்வாய் . ராஜரீகம் புரிபவரால் சந்தோஷமுண்டு, நன்மையைத 


விளக்க விருத்தியுரை 


765 


தரும் நாற்கால் ஜீவனும் கன்று காலிகளும் சேரும் . குரு புக்தியிலேயே 
ஆண்குழவியைப் பெறுவான் எ - று . 

( வி - ரை ) குரு உச்சம் அல்லது சேர்திரம் கோணம் இவைகளைப்பெற் 
றிருக்க இராஜாக்களால் பூஜிதனும் , அநேகவிதமான லாபங்கள் உண்டாகு 
மென்றும் , 6-8-12 இவ்விடங்களிலிருக்க களத்திர புத்திரநாசமும் , அநேக 
துக்கமும் உண்டாகும் . அவனுடன் 6 - ம் வீட்டோன் கூடியிருக்க சண்டை 
பும் கிலேசமும் உணடாகுமென்றும் கூறுவர் . 

( 1004 ) 
மதிதனிற்காரிபுத்தி மாதம்பத்தொன்பதுக்கும் 
பதிகெடுங்கன்றுகாலி பற்றறுமனத்திற்றுக்கம் 
விதியுறுமனையாளோடு மெய்ப்பொருட்சேதமாகும் 
சதிபெறுகறுத்தோனாலே கோள்வருஞ்சாற்றினேன்கேள் . 

( இ - ள் ) சந்திரதிசையில் சனி யுண்ணும் புக்தி மாதம் பத்தொன்பதி 
லும் நாற்கால் ஜீவன்களான கன்று காலிகள தன் வீட்டைவிட்டு அல்ல 
கைவிட்டு போதலும் , மனவிரக்தியும் அல்லது வியாகூலமும் உண்டாகும் . 
தன் மனைவிக்கு கெண்டமும் , தன் கையிலுள்ள பூஸ்திதிவிரயமும் , கறுத்த 
சரீரமுடையவனால் மோசமும் கலகமும் உண்டாகுமென்று சொல்வாயாக . 

( வி - ரை ) மேற்சொல்லிய சனி கேந்திர கோணங்களிலிருக்கினும் 11 
ம் வீட்டிலிருக்கினும் பலம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்தாலும் உச்சம் 
க்ஷி பெற்றிருந்தாலும் அவனுக்கு தனலாபமும் நூதன கிரக்கட்டடமும் 
உண்டு . 

( 1005 ) 
சந்திரன்றன்னிற்புந்தி தான்பதினேழுமாதம் 
அந்தரக்கலகம் போக மழகிய மக்கட்பேறாம் 
சிநதைசேரிராசயோகஞ் சேர்ந்திடுநினைத்ததெல்லாம் 
முந்தியவிததைலாபம் புரட்டாசிமுடிவிற்றானே . 

( இ - ள் ) சந்திரன் மகாதிசையில் புதன் உண்ணும் புக்தி மாதங்களான 
17 - லும் கொடுக்கவேண்டிய பலன் என்னவெனில் , திடீரென்று பிறரால் 
கோள் வருதலும் , அழகுடைய புத்திரர் உண்டாதலும் , தன் மனத்திற்குச் 
சந்தோஷததைத் தரத்தக்க ராஜயோகத்திற்குச் சமானமானயோகமும் , 
தான் கோரிய காரியங்களும் பொருளும் கைகூடுதலும் , மேன்மையான 
கல்வி விருத்தி யடைதலும் , இவையாவும் புரட்டாசி மாதத்தின் கடைசியில் 
உண்டு எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனாகிய புதன் 6-8-12 முதலியக்ஷேத் 
திரங்களிலும் நீச்சம் அல்லது அஸ்தமயமபெற்ற தீயகோட்களின் சேர்க்கை 
யாலும் பீடிக்கப்பட்டால் திரேக பீடையும் களத்திரபீடையும் ஜுரபீடை 
யும் அரசராலும் திருடராலும் துன்பமுண்டாகுமென்றும்கூறுவர் . ( 1006 ) 

நிலவினிற்கேதுவேழு மாதமுநெருப்பாற்பீடை 
தொலைவிலாச்சரீரம் வீங்குஞ் சுற்றஞ்சாமிடக்கண்ணோயாம் 
அலைச்சலும்பயமுமுண்டர மதிகதண்டனையுமுண்டாம் 
பலசெனவெறுப்புவந்து நாசமாம்பகையுண்டாமே . 


166 


சாதக அலங்காரம் 


இ - ள் ) சந்திரமகா திசையில் பாம்பாகிய கேது உண்ணும் புக்திமாதங் 
களான 7 - லும் , அக்கினியால் துன்பமும் , திரேக ஆதியந்தமும் வீக்கம் உண் 
டாகும் . தன உறவினர்கள் இறாதுபோதலும் , இடது விழிக்கு பாதையும் , 
எக்காரியத்திலும் பிரமிக்கும்படியான திகில் மனதில் உண்டாகும் . சொல் 
லுதற்கரிய அபவாதம் கிடைக்கும் . நேக ஜனங்களால் தூஷிக்கப்படுபவ 
னும் விரயமும் விரோதம் முதலியவைகளும் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சேது 4-12 இவ்விடங்களில் சுபகோளுடன் 
கூடினாலும் , நல்லோர் பாரத்தாலும், வாகன லாபமும் , சுசமும் வாழ்வும் 
உண்டாகும் என்றும் சோதிடத்தோர் கூறுவர் , 

( 1007 ) 
வட்டமாமதியில் வெள்ளி மாதங்களிருபதுக்கும் 
திட்டமாய்வியாதியுண்டாம் சேர்ந்திடுவிதனங்காட்டும் 
நட்டமாமர்த்தநாச நாளிலேவிரோதமுற்றார் 
கட்டமாஞ்சத்துருவாலே காரியஞ்சேதமாமே . 

( இ - ள் ) பெரிய வட்டத்தைப்போன்ற வடிவமுடைய சந்திர மகாதிசை 
யில் சுக்கிரன் உண்ணும் புக்தி மாதங்களான 20- லும் தன் சரீரத்தில் சமரச 
ஜாட்டியம உணடாம . தன கையிலுள்ள பொருளை விரயம் செய்யும் . நஷ்டங் 
களும் அர்த்தநாசமும் உண்டாகும் . திடீரெனறு அயல் ஜனங்களே பகைவ 
சாவர் . தன பகைவரால் பற்பல கஷ்டங்களும் , தான் தொடுத்த வேலைகள் 
யாவும் கை கூடாதென்றும் கூறுவர் எ - று . 


( 1008 ) 


( வி - ரை ) சுக்கிரன் ஜெனன காலங்களில் இரண்டிலிருந்தால் அவன் 
புத்திநாதனாக வருங்காலம் புதையலும் , அரசரால் சந்தோஷமும் , பொன் 
பூஷணலாபமும் உண்டு, கொடியஷேத்திரங்களிலும் தீயகிரகங்களுடனும் 
சேர்ந்தால் கொடிய பலனே கொடுப்பான் . 

வெண்மதிதனிலேவெய்யோன் வேண்டியவாறுமாதம் 
உண்மதிசுரழும்பித்த முருவமுங்குலைந்துவேறாய் 
கண்மதிபங்கந்தனனிற் கடுவலிநோயுமுண்டாம் 
பண்புனுகுணத்திநாளிப் பலனுண்டுபலன் செய்யாதே . 

( இ - ள் ) வெண்மைப் பிரகாசமுடைய சர்திரமகாதிசையில் சூரியன் 
உன்ண்ணும் புக்தி 6- மாதங்களில் உட்கண்ட வியாதியும் , ஜூரமும் பித்தம் 
முதலியவைகள் பீடிக்கப்படும் . தன சரீ ரங்குலைாது மாரரூபமாகுவன் .. 
நேத்தரத்திலும் மனதிலும் திரேகத்திலும் கொடிய உபத்திரவமான 
வியாதி உண்டாகும் . சிநேக வாஞ்சையையுடைய பெண்ணே ! சூரியனுக்கு 
நல்ல பலனைத்தரும சக்தி இருந்தாலும் தரமாட்டான் எ.று. 

( வி - ரை ) மேற்சொன்ன சூரியன் லக்கினாதியுடன் கூடினாலும் 2-11 
இவ்விடங்களிலுமிருந்தால் தன புக்தி அச்தாகாலங்களில் நல்ல பலனைத் 
தருவானெனறும் , ஆனாலும் பிதுர்காசமுண்டாகும் கேந்திர கோணங்களி 
லிருந்தால் இராஜசேவையும் சாதோஷமும் புத்திரலாபம் முதலிய நற் 
பலனையே தருவாரெனறும் சோதிடத்தோர் கூறுவார் . 


(1009) 


விளக்க விருத்தியுரை 

767 
செவ்வாய் திசையில் கிரகபுக்தி பலன் 
நன்றி செய்சேயின்மாத நாலுநாளிருபத்தேழும் 
கன்றிடுங்காலினாய்கள் கடித்திடுமேடமாதம் 
வென்றிசேர்மன்னரச்சம் வெப்புநோய்நீசராலே 
கொன்றிடுந்தேளின்மாதத் துடன் வெட்டுங்குத்துமாமே . 

இ - ள் ) குஜமகாதிசை வருஷம் 7 - ல் குஜன் சுயபுக் தியாகிய மாதம் 4 , 
நாள் இருபத்தேழிலும் அவன் தரும்பலன் என்னவெனில் , குட்டிப்போட்ட 
சுணங்கனால் தன் காலில் கடிபடுதலும் , வெற்றியையுடைய இராஜாக்களால் 
சித்திரைமாத பிரவேசகாலங்களில் அச்சமும் , தான் அதிக வருத்தப்படத் 
தக்க நோய் நீச்சரால் உண்டாதலும் , கார்த்திகைமாதம்வந்தபோது பெரிய 
சண்டை முதலியவைகளால் அடிபடுதலும் , மரணத்திற்கேதுவான தோஷ 
மும் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குஜன் நீச்சம் அஸ்தமயம் அல்லது 6-8-12 
இவ்விராசிகளிலிருந்தால் தீயால் பயமும் , சுபனங்கிசம் பெற்றும் , சுபலடன் 
கூடியும் இருந்தால் நாற்கால் வாகனலாபமும் சுபபலன்களாகவே நடக்கும் 
என்றறிக . 

( 1010 ) 
செவ்வாயில் ராகோராண்டுஞ் சேர்ந்தநாள் பதினெட்டுக்கும் 
ஒவ்வாத விஷத்தாற்றேளாற் றிங்களிலுற்றார் நாசம் 
இவ்வாறுமேகக்கட்டி யிருந்திடுந்தலம் வேறாகும் 
கொவ்வைவாய்மானேகுட்டங் குரூரமாம் பீடையாமே . 

( இ - ள் ) குஜமகாதிசையில் பாம்பாகிய இராகு உண்ணும் வருடம் -1,, 
நாள் 18 - ல் அவன் தரும் பலன் என்னவெனில் , கொடிய விஷங்களால் 
துன்பப்படுதலும் , தன் தாய் தந்தையர் முதலிய பந்து வர்க்கத்தாருக்கு 
சார்த்திகை மாதம் வர்தபோது செண்டாதி தோஷங்கள் உண்டாவதோடு 
தன் சுயக்ஷேத்திரத்தை விட்டு அந்நிய க்ஷேத்திரத்திற்கு மாறுதலும் , 
அவயவக்குறைவை உண்டுபண்ணும் குஷ்டவியாதியும் , கொடியதின்பமும் , 
பீடையும் உண்டாகுமென்று சோவைக்கனியை யொத்த இதழ்களையுடைய 
பெண்ணே ! சொல்வாயாக எ - 

( வி - ரை ) மேற்சொன்ன ராகு கிரகங்களுடன் கூடினாலும் , பார்வை 
பெற்றாலும் , 3-10-11 இவ்விடங்களில் இருந்தாலும் , இராஜபிரீதிடம் டமி 
மூலமான லாபமும் , களத்திர புத்திர சுகமும் உண்டென்று சொல்லுவது 
சாஸ்திரசித்தம் . ஆனதால் இராகு எர்தக்ஷேத்திரத்தில் இருக்கிறானென்று 
ஆராய்ந்து கூறுக . 

( 1011 ) 
முழங்கிய சேயிற்பொன்னன் முன்னூற்று முப்பத்தாறும் 
வழங்கிடுமர்த்த நாச மன்னராற்பகையுமுண்டு 
தழங்கிடுந்திசைதொடங்கி . சத்துருபலருமாவர் 
அழங்கலிநாளிற் செல்வ மரசராலுறவுமாமே . 

( இ - ள் ) முழக்கத்தையுடைய குறுமகாதிசையில் குரு உண்ணும் நாட்க 
ளான 336 - ல் அவன் தரும் பலன் என்னவெனில் , அர்த்தநாசத்தை யுண்டு 


768 

சாதக அலங்காரம் 
பண்ணும் . மேலும் இராஜாக்களால் விரோதத்தைக் கொடுக்கும் . மேல் 
எழுதிய குஜதிசை ஆரம்பமுதல் தன்சத்துருக்கள் அநேகமாய் உண்டாவர் . 
அந்தியகாலங்களில் தனத்தைக் கொடுப்பதோடு இராஜாக்களால் சினேகம் 
உண்டாகுமென்றும் சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குரு உச்சம் ஆக்ஷிபெற்று சுபனக்கிசம் பெம் 
சாலும் , அல்லது சுபன் வீடுகளிலிருந்தாலும் மேற்சொன்ன தீயபலனைத் 
தரான் . இராஜ சன்மானமும் , பால்பாக்கிய விருத்திடம் , பாக்கியசேர்க்கை 
பெரியோர் உறவு சிநேகம் உண்டாகுமென்றும் கூறுவர் . 

( 1012 ) 
மருவியசேயிற்காரி மாத மீராறுமொன்றும் 
கருதியநாளொன்பானுங் கலகமாம்வழக்குச்சண்டை 
பொருபடையர்த்தநாசம் பொருந்தியமெய்யிற்குட்டம் 
மருவியநிலையுங்கெட்டு மனத்தினிற்கிலேசமாமே . 

( இ - ள் ) அங்காரகமகாதிசையில் சனி உண்ணும் காலங்களான மாதம் 
13 , நாள் -9 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலன் என்னவெனில் 
கோள் உண்டாதலும் , பற்பலவித விவகாரங்களும் சண்டை நேருதலும் , 
தனக்கு உதவிசெய்வர் , அல்லது உறவினர்களுக்குக் கொஞ்சம் விரயமும் 
தன் திரேசத்தில் குஷ்டவியாதியும் , தான் நிலைத் திருக்கும் க்ஷேத்திரத்தை 
விட்டுவிடுதலும் மனச் சஞ்சலங்களையும் உண்டாக்கும் எ - று 

( வி - ரை ) மேற்சொன்ன சனி காரியாதியாயும் அல்லது சொஷேத் 
திரம் திரிகோணம் - ச்சம் உச்சனங்கிசம் இவ்வாறு இருப்பானாகில் மேற் 
சொன்ன தீயபலனைத் தரான் . மகா கீர்த்தியும் புத்திர களத்திர லாபமும் 
உண்டு . நீச்சம் பெற்றும் 6-8-12 இவ்விடங்களிலும் இருப்பானாகில் இராஜ 
பயமும் துடுக்கர் மூலமான ஆபத்தும் உண்டாகுமென்றும் கூறுக . ( 1013 ) 

முந்திய சேயிற்புந்தி முன்னூறோடைம்பத்தேழும் 
செந்திருவரிவை சேர்வள் செல்வமுமிகுதியாகும் 
வந்திடுநோயுந்தீரு மருவியகன்னிமாதம் 
நிந்தையாமரவு தீண்டு நீடியபலன் செய்யாதே . 

( இ - ள் ) முன்சொல்லிய குஜன் மகா திசையில் புதன் உண்ணும் நாட்க 
ளான 357 - லும் அவன் தரும் பலன் என்னவெனில் , அழகு லக்ஷணம் 
பெருமை முதலியவைகள் வாய்ந்த ஸ்திரீயை அடைதலும் தனவிருத்தியும் 
தனக்குண்டாயிருக்கும் வியாதி நிவர்த்தியாதலும் , திடீரென நிர்தையைத் 
தரும் விஷப்பாம்பானது இப்புத்தியில் புரட்டாசி மாதத்தில் கடித்தலும் , 
தான் எவ்வளவு முயற்சி செய்யினும் பலனைத் தராதெனவும் கூறுவர் . 

( வி - ரை ) புக்திநாதனான புதன் நீச்சமாகவும் அஸ்தமயமாகவும் , 6-8-12 
என்னும் இடங்களிலுமிருந்தால் அவனுக்கு அபமிருத்தும் மனைவி புத்திர 
நாசம் நாறகால் ஜீவவிரயம் முதலிய சீயபவுனையும் , கேந்திரம் சோணம் 
உச்சம் முதலிய ஷேத்திரம் பெறின் உத்தியோகலாபமும் களத்திர சுகமும் 
சாஸ்திரக் கேள்வி முதலிய நற்பலனையும் தருமென்றும் பெரியோர் 
சொல்வர் , 

(1014 ) 


விளக்க விருத்தியுரை 


769 


செய்யவன்றனிலேகேது சேர்ந்திடுமாதநான்கு 
உய்யுநாளிருபத்தேழு முடன்பகைமாதராலே 
மெய்யிலேவியாதிதோன்றும் விஷபயமிகுதியாகும் 
தையலர்பொருட்டானிந்தை சத்துருமிகுதியாமே . 

( இ - ள் ) குஜன் மகாதிசையில் புக்திநாதசை வரும் சேது உண்ணும் 
மாதம் -4 , நாட்கள் 27 - லும் அவன் தரும் பலன்களைச் சோதிக்குமிடத்து 
ஸ்திரீ ஜெனங்களால் விரோதமும் , திரோ ஜாட்டியமும் , கொடிய சர்ப்பங் 
களாகிய விஷங்களால் அச்சமும் , ஸ்திரீகள் மூலமான பழிபால வசனங்கள் 
உண்டாதலும் , தன்னை துவேஷிக்கும் பகைவர் அநேகமாய் உண்டாவர் 
என்றும் கூறுவர் எ - று . 

(( வி - ரை ) மேற்சொன்ன புக்திசாதனான கேது உச்சம் கேந்திரகோணம் 
இவ்விராசிகளிலிருக்க தனதானியலாபமும் , நாற்கால் ஜீவலாபமும் , ராஜாக் 
ளால் தயவும் உண்டாகும் என்று மேலோர் கூறுவர் . 

( 1015 ) 
நாடிய சேயிற்சுங்க னற்றிங்களீரேழுக்கும் 
மீடியபொருளுஞ்சேரு நேரிழைவந்து சேர்வள் 
தேடியதெய்வபூசை செய்வன்மாதவர்கள் சேர்வர் 
வாடியசிரங்குதேமல் வாகனம் பெறுவர்தாமே . 

-ள் ) குான் மகாதிசையில் புக்திநாதனாக மாறிவரும் சச்சன் உள் 
ணும் மாதங்கள் 14 - ஆகும் . அக்காலங்களில் நிறைந்த செல்வம் பெறுதலும் , 
அழகு பொருந்திய ஸ்திரீகள் வந்தடைதலும் பகவஸ்துதி யுண்டாதலும் , 
பெரிய சசி முதலிய ஞானிகள் கூடுதலும் , வாட்டத்தைத் தரும் சிரங்கு 
முதலிய மேற்கண்ட ரணங்களை உண்டுபண்ணுதலும் , நாற்கால் ஜீவன்களை 
வாங்குதலும் இப்பலனை அடைவான் எ - று . 

( விவா ) மேற்சொன்ன சுக்ரன் 6-8-12 இவ்விடங்களில் நீச்சம் 
பெற்றிருப்பானாகில் தெற்கு திக்கு பிரயாணமும் , கஷ்டம் துக்கம் முதலிய 
பலன்களை உண்டுபண்ணுவான் என்றும் மேலோர் கூறுவர் . ( 1016 ) 

அங்கியிற்பருதிதிங்க ணாலுநாளாறுமாகும் 
மங்கிய குட்டங்கண்ட வியாதியாமனத்திற்றுக்கம் 
செங்கனற்பயமுண்டாகுஞ் சீர்மறையவராற்றுன்பம் 
இங்கிதமனையாள் நோயு மெவர்களும்பகைவராமே . 

( இ - ள் ) குஜமகாதிசையில் பருதியாகிய சூரியனுண்ணும் மாதங்கள் .4 , 
காட்கள் 6 லும் அவன் தரும்பலன் . உருவங்களைக் குறைவுபடுத்தும் குஷ்ட 
வியாதியும் , கழுத்து மார்பு வயிறு முதலிய கண்டரோகமும் , மனவியாகூல 
மும் , செழுமை நிறமுள்ள நெருப்பால் அச்சமுண்டாதலும் , சிறப்பு பெற்ற 
விப்பிரரால் கஷ்டமும் , இனிமையைத்தரும் பெண்சாதிக்கு ரோகமும் , 
யாவரும் விரோதமுள்ளவர்களாகவே இருப்பார் என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனான சூரியன் 6-8-12 இவ்விடங் 
களில் தீயகோட்களுடன் கூடி இருந்தால் பந்துஜன கலகம் , புக்தி முதலில் 

97 


770 


சாதக அலங்காரம் 


கஷ்டமும் , மத்தியில் அதிக கொடுமையும் , அந்தியில் பரதேச சஞ்சாரமும் 
செய்வான் . 3-10-11 இவ்விடங்களிலிருந்தால் தன தானிய லாப முதலிய 
நற்பலனையே தருவார் என்றும் கூறுவர் . 

( 1017 ) 
நலமுறுசேயிலிந்து நாடியதிங்களேழும் 
பலமுறும் பூமிலாபம் பலித்திடுங்கன்றுகாலி 
இலகியபொன்னுமுத்து மின்பமாமாடையுண்டாம் 
தலமதுபேதம்பின்பு தளர்ச்சிவந்தெய்துந்தானே . 

( இ - ள் ) நற்பலனையே சரும் குஜமகாதிசையில் சந்திரலுண்ணும் கால 
மான மாதங்கள் 7 - லும் பூமிமூலமான லாபத்தால் மேன்மை பெறுதலும் , 
வாகன முதலிய விருத்தியுண்டாதலும் , பிரகாசத்தையுடைய முத்து 
பொன் முதலியவைகளால் சர்தோஷமும் ஆடை விருத்தியும் பிற்காலங் 
களில் தன் க்ஷேத்திரத்தைவிட்டு அந்நிய க்ஷேத்திரம் போதலும் , தரித்திர 
மும் உண்டாகுமென்றும் சொல்லுச எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனான சந்திரன் உச்சம் லாபம் சுபர் 
வீடு திரிகோணம் இவ்விடங்களிலிருப்பாராகில் புண்ணிய தீர்த்தஸ்நானம் 
தேயாலய தரிசனம் இவைகளை உண்டுபண்ணும் , 6-8-12 - ல் பாவகிரசங்க 
ளுடன் கூடியிருந்தால் இராஜகோபம் முதலிய பலனைத்தரும் . ( 1018 ) 

இராகு கிசாபுக்தி பலன் 
இராகுவிலிராகுமாத நாலெட்டுநாளீராறும் 
வாகுருவேந்தனாச மனத்துயர்விஷத்தால்பீடை 
ஏகமாமனையாடுன்ப மிகுந்திடுந்தலபேதங்கள் 
காகநேர்நிறத்த்னாலே கலகமுங்கோளுண்டாமே 

( இ - ள் ) இராகுமசாதிசையில் தன் சுயபுத்தியான வருடம் -2 , மாதம் -8 , 
நாள் -12 ஆகும் . அக்காலம் அவன் தரும் பலன்களைச் சொல்லுமிடத்து 
( தன் பெற்றோரென்னும் ) இராஜனுக்கு கெண்டமும் , சஞ்சலமும் , விஷங் 
களால் துன்பமும் , தன் சுகத்திற்கு ஈடுபட்ட பெண்சாதிக்கு கஷ்டமும் 
தன் வீட்டைவிட்டு அர்றிய வீட்டிற்கு எகுதலும் , காகத்திற்கொப்பான 
கறுப்புகிறமுடையவனால் சண்டை முதலியவைகளை உண்டுபண்ணுமென் 
றும் கூறுவாயாக 


( வி - ரை ) மேற்சொன்ன இராகுபகவான் உச்சனாகவும் சொக்ஷேத்திர 
மாகவுமிருந்தால் மேற்சொன்ன துர்பலனைத் தராது . மேலான யோக 
பலனைத் தருவானென்று கூறியிருப்பதால் அவன் இருக்கும் இடமறிந்து 
அதற்கு ஏற்றவாறு பலன் சொல்லுக , 

( 1019 ) 
பாரியவிராகின் மன்னன் பரிவுடன் புசிக்குந்திங்கள் 
நாரியேயிருபத்தெட்டு நாளுமூவெட்டினின்பம் 
ஆரியராலேசெல்வ மரசரான்மகிழ்ச்சியுண்டாம் 
காரியமெல்லாங்கூடும் காரிழைமணமுண்டாமே . 


விளக்க விருத்தியுரை 


771 


இ - ள் ) பெருமை பெற்ற ராகுவின் திசையில் புக்திநாதனாக மாறிவரும் 
குரு உண்ணும் மாதங்கள் -28 நாட்கள் -24 ஆகும் . அக்காலங்களில் அவன் 
தரும் பலன்களைச் சோதிக்குமிடத்து சந்தோஷம் , பிராமணரால் தனம் 
உண்டாதலும் இராஜாக்களால் சர்தோஷமும் , தான் தொடுத்த வேலைகள் 
யாவும் ஜெயமடைதலும் , பெண்களைக் கலியாணம் செய்துக்கொள்ளுதலும் 
ண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனான குரு 6-8-12 - ல் இருந்தாலும் 
அவ்வீட்டோன் பார்வை பெற்றாலும் நற்பலனைத் தரமாட்டான் . கிரகநாச 
மும் நோய் முதலிய துன்பங்களையே தருவானென்றும் கூறுக . ( 1020 ) 

வடிவுள விராகிற்காரி மாதமுப்பத்து நான்கும் 
படிமிசைநாளாறுக்கும் பகைமனத்திடர்வியாதி 
முடிவிலாவழக்குச்சண்டை மூண்டிடும் வாதபித்தம் 
இடியுறுசெங்கை சோதி சதயமுமிகுதிநோயே . 

(இ - ள ) கறுத்த நிறத்தையுடைய இராகுவின் திசையில் சனியுண்ணும் 
புக்தி மாதம் -34 , நாள் -6 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் 
சோதிக்குமிடத்து சதருத்துவமும் தைரியக்குறைவும் ரோகமும் நீக்கப்பட 
மாட்டாத விவகாரங்களும் சணடையும் , தன திரேசத்தில் பித்தம் என்னும் 
வியாதியும் ரோகத்தையும் தரும் . நக்ஷத்தரங்களைச் சோதிக்குமிடத்து 
சதயம் சுவாத திருவாதரை எனனும் 3 -நக்ஷத்திரங்களில் வியாதி புண்டா 
கும் எனவும் அழகுவாயந்த பெணமீண ! சொலவாயாக எ - று . 

( வி - ரை ) புத்திசாதனான சனி லாபம் உச்சம் சுபக்கிரகங்களின் அங்கி 
சம் முதலியவைகளில் இருப்பாரானால ஆபாண பூஷணலாபம் , விஷ்ணு 
பக்த பட்டாபிஷேகம் , இராஜயோகத்திற்கு சமமான யோகமும் அனுபவிப் 
பான . பாவிகளுடன் கூடி 6-8-12 - ல் இருப்பானாகில் மேற்சொன்ன பலன் 
களைத் தவிர்த்து துன்பபலனையே தருவான . 

( 1021 ) 


வந்திடுமிராகிற்புந்தி மாதமுப்பதின் மேனாட்கள் 
முந்தியமூவாறுக்கு முயற்சியாம்வாழ்வுண்டாகும் 
சிந்தையிறறெய்வபக்தி சிலபொருள்வந்து சேரும் 
விந்தையாமழலை சேரு மேலுறுபகையுண்டாமே . 
இ - ) 

ள் ) மேற்சொன்ன இராகு மகாதிசையில் புக்திநாதனாக மாறிவரும் 
புதன் உண்ணும் மாதங்களான 30 - ம் , நாட்கள் 18 - லும் அவன் தரும் பலன் 
சோதிககுமிடத்து எககாரியங்களையாவது ஆரம்பித்தலும் , அதன மூலமாக 
நற்பலனும் , தன மன நில கடவுளை தயானித்தலும் , பற்பல தனங்களை 
யடைதலும அழகுடைய புத்திரர் உண்டாதலும் , கொடிய சத்ருததுவமும் 
ண்டாகும் எ - று 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனான புதன் 2-11 இவ்விடங்களில் 
இருந்தாலும் , அவ்வீட்டோன் பார்த்தாலும் , மேற்சொன்ன பலனிலும் 
இன்னும் அதிகமான சவுக்கியமும் இஷடபோஜனமும் , புஷ்ப அலங்கார 
மும் உண்டாகும் . 6-8-12 இவ்விடங்களில் இருப்பாரானால் களத்திரரோக 


772 


சாதக அலங்காரம 


மும் , சூரியனால் பார்க்கப்பட்டால் தனவிரயமும் கஷ்டம் முதலிய துர்ப் 
பலனும் அடைவானென்று கூறுக . 

( 1022 ) 
மருவியராகிற்கேது மாதமீராறுமிக்க 
கருவியநாண்மூவாறு கடிவிஷத்தாலே துன்பம் 
தருமகவுக்குப்பீடை சரீரமேவீங்கு நோயாம் 
அரிவையர் தமக்குத்துன்ப மரசராலச்சமாமே . 

( இ - ள் ) இராகு மகாதிசையில் புத்திநாதனாக மாறிவரும் கேது உண் 
ணும் மாதம -12 நாட்கள் -18 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் 
சோதிககுமிடத்து விஷஜெந்துவின் கடியால் துன்பமும் , தன் புத்திரவர்க் 
சஙகளுக்கு இடையூறும் , தன உடல ஸ்தூலிக்கத்தக்க வீக்கத்தால் உபத் 
நாவமும , தன மனைவிக்குக் கஷ்டமும , இராஜாக்களினால் பயங்கரமும் 
உண்டாகுமென்றும் கூறுவா எ - று . 

( வி- ரை ) மேற்சொன்ன புக்திநாதனாகிய கேது சுகாதிபதியுடன் கூடி 
பிருந்தால முத்துப்பலலக்கு சோதலும் , சுபருடன கூடினாலும் பார்க்கப் 
பட்டாலும அரசனுக்குச சமானமானவனெனறும் கூறுவா . ( 1023 ) 

மன்னியவிராகில் வெள்ளி மாதமோமுப்பத்தாறும் 
பொனனுடன் பொருளுஞ்சேரும் பூஷணமிகுதியுண்டாம் 
அன்னியமங்கைசேர்வ ளரசரால் மகிழ்ச்சியுண்டு 
பின்னும்வஞ்சனையாற்றுன்பம் பீடைவந்தகன்று போமே . 

( இ - ள் ) இராகு மகாதிசையில் புக்திநாதனாக மாறிவரும் சுக்கிரனுண் 
ணும் மாதங்கள் -36 , அககாலங்களில் அவன் தரும் பலன்களைச் சோதிக்கு 
மிடத்து பொன் நாணயங்கள் முதலிய பறபல செல்வவிருத்தியும் , நகைகள் 
அநேகமாயச சோதலும் , அழகிய பெண்கள் வா தடைதலும் , இராஜரீகம் 
புரிபவரால சாதோஷமும , தன்னைப் பிறர் மோசம்செய்வரென்றும் கூறுக . 
னால் பலவித கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகி நிவர்த்தியாகும் 
என்றும் கூறுவர் எ.று. 

( வி - ரை ) புக்திநாதனாகிய சுக்கிரன் சுபனாக இருக்கினும் அவன்நின்ற 
ஷேததரத்தறகுத் தக்கபடியே பலனை அளிப்பானாகையால் அவன் தன் 
சொஷேதநரத்தலும் உசசனாகவும் , சுபகிரகங்களுடன் கூடியுமிருந்தால் 
நற்பலனைத் தருவானேயொழிய கொடிய க்ஷேத்திரங்களிலும் தீயகிரகங்க 
ளுடனும் 

கூடி இருப்பானாகில் அவன் நற்பலனைத் தரான் . ( 1024 ) 
ராகுவிலிரவிமாதம் பத்துடன் நாள் மூவெட்டும் 
வாகுறுகுலத்தாற்சண்டை மன்னராற்றஞ்சமாகும் 
சேகுறுமனையாளபிள்ளை பிராதுருசிலுகதாகும் 
ஆகமூவிதத்தாலைய மிருப்பிடமகலுந்தானே . 

( இ - ள் ) இராகு மகாதிசையில் புக்திநாதனாக வரும் சூரியணுண்ணும் 
மாதங்களான -10 , நாட்கள் 24 - ல் அக்காலம் அவன் தரும்பலனைச் சோதிக்கு 
மிடத்து அரசர்களால் ஜீவனமுண்டாதலும் , தன் சுயஜென விகாதமும் , 


விளக்க விருத்தியுரை 


773 


தனக்கு உதவியாளாகிய மனைவி புத்திரர் சகோதரர் இவர்களால் மனவியா 
கூலமும் கஷ்டமும் உண்டாகும் மேற்சொன்ன மூன்று விதத்தாலேயே 
தன் வீட்டைவிட்டு அன்னியவீடு போகவும் செய்யும் எ - று . 

( வி - ரை ) இராகு திசையில் புக்திநாதனாக வரும் சூரியன் உச்ச 
சொஷேத்திரம் பெற்றிருந்தால் இராஜாக்களால் அபிமானம் உண்டாகும் . 
அன்றியும் மேற்கு திசையில் சுபகாரியார்த்தமாய் பிரயாணம் செய்யவும் 
நேரும் என்றும் கூறுவர். 

( 1025 ) 
உதித்திடுமிராகிலிந்து உயர்திங்களீரொன்பானும் 
மதித்திடும்பந்து நாச மனைவியாலபொருளுஞ்சேதம் 
கதித்திடுமத்தமோணத் திசையினிற்கால்கணோவு 
விதித்திடும் தலம்விட்டேகும் விஷத்தினாற்றுன்பமாமே 

இ - ள் ) இாகு மகாதிசையில் புக்திநாதனாக வரும் சந்திரனுண்ணும் 
மாதங்களான 18- லும் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து தனக்கு 
உதவியாக இருக்கும் உறவினருக்கு தோஷங்களும் ,தனச்சேதம் தன் 
மனைவியா லுண்டாதலும் , அஸ்தம் திருவோணத்திற்குரிய வடக்கு மேற்கு 
திசையில் பிரயாணம் செய்து தன பாதம் நோகுதலும் , தன் பூர்வோத்திர 
மாய் இருந்த இல்லத்தைவிட்டுப் போதலும் , விஷவகையால் கஷ்டங்களும் 
உண்டாகுமென்றும் கூறுவர் எ.று. 

( வி - ரை ) புத்திரா தனான சந்திரன் ஜெனனகாலங்களில் திசாநாதனுட 
னும் 5 - ஆம் வீடடோனுடனும் க.டி அவ்விருவரும் பாவகிரகங்களாகவே 
இருக்கல் மேற்சொல்லியதைவிட மேலான துர்பலனையே தரும் . உச்ச 
சொஷேத்திரம பெற்றாலும் , 3-10 இவ்விடங்களில் இருந்தாலும் மேற் 
சொன்ன துர்பலன் யாவும் நீங்கி நற்பலனே விளையும் . 

( 1026 ) 


* 


ன்புறுமிராகிற் செவ்வாய் மாத மீராறுமிக்க 
வன்புறுநாண்மூவாறு மக்கினிபயங்கிலேசம் 
மன்பகைவிஷத்தாற்பீடை மருவுசண்டாளரின்பம் 
துன்பமாங்களவுசண்டை துயர்மனைகிலே சந்தானே . 

( இ - ள் ) இன்பத்தைத் தரும் ராகுமகா திசையில் புத்திசாதனா மாறி 
வரும் குஜன் உண்ணும் மாதம் -12 , நாட்கள் -18 , அக்காலம் அவன் தரும் 
பலன்களாவன : செருப்பால் துன்பமும் , மகாவிய , கூட லமும் , இராஜாக்க 
ளால் விரோதமும் , விஷங்களால் துனடமும் , தன்னை எதிர்த்த கொடியவர் 
களுக்குச சந்தோஷமும் , பலவித துன்பங்களும் , தன்வீட்டில் திருடுபோத 
லும , வாக்குவாதமும் , தன் இல்லத்திலேயே துயரங்களும் சந்தேகங்களும் 
உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) ஜெனன காலங்களில் அங்காரகன் உச்சனாகவும் , சொஷேத் 
திரனாகவும் , சுபகிரகங்களாவநோக்கம் பெற்றும் இருந்தால் அவன்புக்தியில் 
சவுக்கியங்களும் , பூமிலாபமும் , நாற்கால்ஜீவ லாபமும் , இராஜ பேட்டியும் 
தேவபிரசாத முதலிய நற்பலளையும் தருவாரென்றும் கூறுவர் .. ( 1027 ) 


774 

சாதக அலங்காரம் 
குருதிசையில் கிரகபுக்தி பலன் 
மருவியபொன்னின்மன்னன் மாதமையைந்து நாளோ 
ஒருபதினெட்டினுக்கு முயர்பிரதாபமிக்க 
பொருளுடன் தானியங்கள் பூஷணம்பூமிலாபம் 
அரிவையர் சேர்த்தியின்ப மரசரான் மகிழ்ச்சியாமே . 

( இ - ள் ) குருமகாதிசையில் தன் சுயபுக்தியான வருடம் - 2 , மாதம் - 1, 
நாட்கள் -18 , அக்காலம் அவன அடையவேண்டிய பலன் என்னவெனில் , 
கௌரவம் உண்டாதலும் , தனச்சேர்ச்சையும் , தானியபலிதமும் , ஆபரண 
விருத்தியும் , மண் மனை லாபமும் உண்டாங்தோடு ஸ்திரீ சேர்க்கையால் 
சர்தோஷங்களும் கற்பலனையும விளைவிப்பான எ - று . 

( வி - ரை ) ஜெனனகாலங்களில் குரு உச்சம் க்ஷி சேர்திர கோணம் 
இவற்றிலிருந்தால் மேற்சொலலிய பலனை விட மேன்மையான பலனே 
விளையும் . சேசராசி அல்லது 6-8-12 இவற்றிலிருந்தால் தாயாதி விரோத 
மும் , தானிய நாசமும் , அன்னியதேசம் செல்லுதலும் , அபமிருத்து 
தோஷம் முதலிய பலனே விளைவிக்கும் என்றும் கூறுவர் . (1028 ) 

பொருந்திய குருவிற்காரி புகழ்திங்களாகும்பத்து 
வருநதியநாளீராறும் வாகனம் பொருளும் வாய்க்கும் 
திருந்திய கால்கைவாதஞ் சேயிழைதனக்குத் துன்பம் 
இருநதிடம் வெற்றியில்லை யிடர் வந்து நீங்குந்தானே . 

( இ - ள ) குருமகாதிசையில் புகதிநாதனாக மாறிவரும் சனியுண்ணும் 
வருடம் -2 , மாதம் 6 , காள -12 , அககாலம் அவன தரும் பலனைச சோதக்கு 
மிடத்து காறசால ஜீவசோககையும் தனச்சேர்க்கையும் உண்டாவதோடு 
கால கரங்கள முதலிய பூட்டுகளில் முடக்கும் வாதமும் உண்டு . தன்பெண் 
சாதிக்கும் பற்பல கஷ்டங்களும் தன சுயஷேத்தாததில் வெற்றி முதலிய 
சுகம் குறைவென்றும் பலவித கொடிய பலனுணடாகி பரிகாரமாகும் 
என்றும் கூறுவா எ - று . 

( வி - ரை ) மேற்சொனனசனி ஜெனனகாலங்களில் 11-5-9 இவ்விராசி 
பில் பலம் பெற்ற கரகங்களுடன கூடி அருப்பானாகல அவன முனசொன்ன 
கொடியபலனைத் தாது சறபலனை த தருவான . சேசம் பெற்று 6-8-12 
இவ்விராசியலும் சம்பாதப்படுவானாகல அதிகாஷ்டமும் , களத்திர புத்திர 
நாசமும் உண்டாகுமென்றும் கூறுவர் . 

( 1029 ) 
மருவிய குருவிறபுநதி மாதமோவிருபத்தேழும் . 
அருகுறுநாளோராறு மாடலும்பாடல்ஞானம் 
வருவதுபூசையாலும் வளமுளமாதர்மைந்தர் 
பெருகிடுஞ்செல்வமனனர் பெருமையும் புகழுண்டாமே . 

" ள் ) பெருமையும் பிரக்யாதியைபுமுடைய குருதிசையில் புக்திநாத 
னாக மாறிவரும் புதன் உணணும் வருடம் 2 , மாதம் .3 , நாள் -6 , அககாலம் 
அவன தரும் பலனை சோதிக்குமிடத்து சர்தோஷங்களால் கொண்டாடு 


T 


விளக்க விருத்தியுரை 


775 


தலும் , சங்கீதங்களைக் கற்றுகொள்ளுதலும் , தத்துவப்பயிற்சி செய்தாலும் , 
தேவாலயங்களுக்கு அபிஷேகித்தலும் , வளமை பொருந்திய களத்திரபுத்திர 
விருத்தியும் , தனவிருத்தியும் , மன்னரால் பெருமையும் , சந்தோஷமும் 
ண்டாகுமெனவும் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) புதன் நின்ற இராசிக்குடையோன் நீச்சம்பெற்றாலும் அஸ்த 
மயம் பெற்றிருந்தாலும் , பாவகிரகங்களுடன் கூடியிருந்தாலும் , திரேக 
பீடையம் , புத்திரபீடையும் , களத்திர புத்திர நாசமும் உண்டாகும் . புதன் 
கேந்திரத்திலும் கோணங்களிலும் ஆ V உச்சம் பெற்றும் சுபரால் பார்க்கப் 
பட்டுமிருந்தால் பால் அன்னம் புசித்தலும் , நினைத்த காரியசித்தியும் , களத் 
திர புத்திர சந்தோஷமும் உண்டாகுமென்றும் கூறுவர் . ( 1030 ) 

பரவிய குருவிற்கேது பதினொருமதி நாளாறும் 
திரமுளமாதர்க்கேடு திரிச்சலாந்தேசமெங்கும் 
உரமுளஉற்றார்மற்றை யுறவினர்பகையதாகும் 
நிரவியமனையாடன்னா னிலைவிட்டுப்போவதாமே . 

( இ - ள் ) உலகெங்கும் போற்றும் குருமகா திசையில் கொடியோனான 
கேது உண்ணும் மாதங்கள் -11 , நாட்கள் 6 - லும் அவன் தரும் பலன்களைச் 
சோதிக்குமிடத்து தனக்குச் சுகத்தைத் தரும் பெண்களுக்கு கெண்டாதி 
தோஷங்களும் , அன்னிய தேசங்களில் சஞ்சாரம் செய்தலும் , தன் பந்து 
ஜெனமும் , அன்னிய ஜெனமும் விரோதமாதலும் , தாய் தந்தை விரோத 
மும் , தன்களத்திரத்தால் தான் தனது சுயக்ஷேத்திரத்தைவிட்டு அன்னிய 
தேசம் போகவும் நேரும் எ - று . 

( வி - ரை ) ஜெனனகாலங்களில் கேது சுபகிரகங்களுடன்கூடில் அலன் 
புத்தியில் அற்பபலனை விளைவிப்பான் . இரவிபுடன்கூடி 6-8-12 லிருந்தால் 
களத்திராாசம் பயம் முதலிய நீயபலனே விளைபும் என்று சொல்லுக . ( ) 

மருவிய குருவில் வெள்ளி மாதமுப்பத்திரண்டு 
நிறைபரிகட்டுவர்க்கம் நிலைமையாம்பொருளுஞ்சேரும் 
புரையுள கன்னிமாதம் பூமியும்போகமுண்டாம் 
குரைகடற்சுற்றத்தோடு குணமுடன் வாழ்வர்தாமே . 

( இ - ள் ) குருமகா திசையில் புத்திநாதனாக வரும் சுக்கிரன் உண்ணும் 
வருடங்கள் -2 , மாதம் -8 , அக்காலம் அவன் தரும்பலனைச் சோதிக்குமிடத்து 
பலத்தைப் படைத்த யானை குதிரை முதலிய வாகனங்களை யடைதலும் , 
தனநிக்ஷேபமும் , அந்த திசையில் புரட்டாசிமாத காலங்களில் பூமி வாங்கு 
தலும் , சிற்றின்பத்தை அனுபவித்தலும் , இக்கடல் சூழ்ந்த உவகின்கண் 
அவன் பர்து ஜெனங்களோடு சாதோஷமாய் வாழ்ந்திருப்பான் என்றும் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சுக்கிரன் ஆக்ஷி உச்சம் திரிகோணம் இந்த 
ராசியிலிருப்பானாகில் அவன் புக்தியில் யானை குதிரை லாபமும் , நாற்கால் 
விருத்தியும் , கலியாணம் செய்துகொள்ளுதலும் நடக்கும் . 6-8-12 - ல் இருந் 
தால் பந்து ஜென கலகமும் களத்திர பீடையும் ராஜநிஷ்டூரமும் உண்டு . 


1 


776 

சாதக அலங்காரம் 
உலகுறுகுருவிற்பானு வொன்பது நாண்மூவாறாம் 
நலமுறுமர்த்தலாபம் நாடியகருமங்கூடும் 
பிலக்குறைநெருப்பிற்காற்றிற் பிணிபலர்பகையும்பீடை 
கலகமாமகத்திற்பின்பு காரியநன்மையாகும் . 

( இ - ள் ) உலகத்தோர் யாவரும் கொண்டாடத்தக்க குருமகாதிசையில் 
அமிரங்கள்ணோனான சூரியன் உண்ணும் மாதங்கள -9, நாட்கள் -18, அச் 
காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து சன்மையும் அர்த்த 
லாபமும் , தான் தொடுத்தவேலை ஜெயம் அடைதலும் , அக்கினியாலும் காற் 
றினாலும் பல கஷ்டமும் , தன் வீட்டிலுள்ள பலருக்கு வியாதியும் , சக்ருத் 
துவ கஷ்டமும் , தன் இல்லத்தில் அநேக கோள் உண்டாதலும் , அந்திய 
காலங்களில் தான் தொடுத்த காரியம் கைகூடுதலும் உண்டாம் எ - று . 

( வி - ரை ) சூரியன் கேந்திரகோணம் பெற்றிருர் தாலும் அஷ்டமாதிபதி 
பார்ப்பானாகில் முதலில் ஜுரம் சிரசோய் தன் வீட்டு லக்ஷ்மீகரம் குறைவு , 
பாவம் செய்ய எண்ணம் , கட்டு திட்டம் தெய்வஸ்துதி புண்டு . 

( 1033 ) 
நின்றதோர் குருவிலிந்து நேர்பதினாறுமாதம் 
வென்றி நற்சிவிகைமுத்து வெண்குடைபணியுமுண்டாம் 
அன்று நன்மனையான்மைந்த ரறிவுளோர் பொருளுஞ்சேரும் 
என்று நற்கருமமெல்லாந் தெய்வத்தாலெய்துந்தானே . 

( இ - ள் ) குருமகா திசையில் புத்திநாதகை வரும் சந்திரன் புசிக்கும் 
திங்கள் -16 , அக்காலம் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து வெற்றி 
பூம் , சிவிகை முத்து லாபமும் , வெண் சாமாம் குடை முதலியவைகளும் , 
பூஷணங்கள் விருத்தியாதலும் , களத்திர புத்திர சந்தோஷமும் , உத்தமர் 
நேசமும் , தனச்சேர்க்சையும் , தேவானுபலத்தால் அவனுக்கு எல்லா 
நான்மையம் உண்டு எ - று . 


( 1034 ) 


P 


(விரை) மேற்சொன்ன சந்திரன் 6-8-12 இவ்விடங்களில் இருந்தால் 
தனராசம் , கௌரவக்குறைவு , இராஜாக்களால் கோபம் , பீனிசரோகம் 
உண்டாகும் . 9-5 இவ்விடங்களில் இருந்தால் ஈற்பலனே யுண்டு . 

பாங்குள பொன்னிற்செவ்வாய் பதினொன்றுமதிநானாறு 
தீங்குறுவினைகளுண்டாந் திருடராற்றழலாற்றுன்பம் 
ஆங்குது முற்றார் சேத மல்ல துபிணியுமுண்டாம் 
நீங்கியே நிலைவிட்டேகும் நினைத்தது முடிந்திடாதே . 

( இ - ள் ) குருமகாதிசையில் புக்திநாதனாக வரும் குஜன் உண்ணும் 
மாதம் -11 , நாள் -6 , அக்காலம் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து 
கொடுமையை விளைவிக்கும் துன்பங்களும் , தன் தாய் தர்தையர் முதலிய 
உறவினர்களுக்கு கெண்டா திதோஷமும் இல்லையேல் கென்டத்திற்குச் 
சமமான ரோகமும் , தன் வீட்டைவிட்டுப் போகுதலும் , தான் தொடுத்த 
வேலை அபஜெயமும் உண்டாகுமென்றும் கூறுவாயாக எ - 

( வி - ரை ) மேற்சொன்ன குஜன் ஜெனன காலங்களில் க்ஷி உச்சமாயும் 
கேந்திரம் திரிகோணங்களிலும் இருந்தால் சொற்பலாபமும் , முற்பாதியில் 


விளக்க விருத்தியுரை 

777 
தனநாசமும், பிற்பாதியில் தனதானியலாபங்களும் , தன் வீட்டில் கலியாண 
சம்பிரமங்களும் உண்டாகும் . 

( 1035 ) 
மாதங்கக்குருவில்ராகு மாதமோரிருபத்தெட்டும் 
தியநாண்மூவெட்டு முடன்பகைசிறுவழக்குச் 
சேதமாம்பொறாள் விரோதஞ் சேயிழைதனக்குத் துன்பம் 
சூதுகண்மிகவுண்டாகுந் தொடர்ந்திடுஞ்செல்வம்போமே . 

( இ - ள் ) மகுத்துவம் பொருந்தியவரெனப் பெயர் விளங்கும் குருமகா 
திசையில் இராகு உண்ணும் வருடம்- 2 , மாதம் 4 , நாள் - 24 , இக்காலங்களில் 
அவன் தரும்பலனைச் சோதிக்குமிடத்து கொல்லத்தக்க சத்துருத்துவமும் 
கொஞ்சம் விவகாரங்கள் உண்டாதலும் , தன் கைப்பொருள் நாசமும் , சத் 
ருத்துவமும் , சளத்திரத்திற்குப் பற்பல கஷ்டமும் , அநேகர் வஞ்சிப்பதும் , 
தன் பொக்கிஷத்திலுள்ள தனம் யாவும் விரயமாகும் எ - று . 

( வி - வ ) மேற்சொன்ன புக்திநாதனாகிய இராகு சுபனுடனும் அசுப 
ஓடணம் கூடி கேந்திரகோணங்களிலிருந்தால் தாயாதி ஜனவிரோதமும் , 
அந்தியில் கஷ்டமும் , மத்தியில் வெகு சவுக்கியமும் , பற்பல நன்மையும் 
உண்டாகும். 

( 1036 ) 
சனிகிரையில் கிரகபுக்தி பலன் 
காரியிற்காரிமாதங் கருதியமுப்பத்தாறும் 
வீரிய மூன்று நாளு மெய்யினில் வியாதி தோன்றும் 
சீரியவடிமைமைந்தர் செல்வமுங்குறையும்பின்னும் 
கூறியவுறவுதன்னாற் கொடும்பகைதாமுண்டாமே . 

( இ - ள் ) சனிமகாதிசையில் சுயபுத்தியான வருடம் -3 , நாள் -3 ஆகும் . 
அக்காலம் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து திரேகத்தில் வியாதி 
பண்டா தலும் , தன் ஆளடியார் குறைதலும் , புத்திரன் நாசமாதலும் , தனம் 
விரயமாதலும் உண்டு . தனக்குப் பகைவர்களும் , தன் சுயபர்துக்களே 
தனக்குச் சத்துருவாகவும் இருப்பாரென்றும் கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சனிபுக்திக்குரிய பலனை ஒவ்வொருவருக்கும் 
தன் இராசி கிரசப்படி இருக்கும் தராதரமறிந்து கூறுதல்வேண்டும் . 
எப்படியெனில் , தன் சுயவீட்டிலும் 4-7-10 - ஆம் ஸ்தானங்களிலும் சுபகிர 
கங்களின் அங்கிசையிலும் இருக்க நல்லகீர்த்திடம் , குதிரை யானைமுதலிய 
வாகனங்களும் இராஜாக்களால் பற்பல அனுகூலங்களும் உண்டு . ( 1037 ) 

பங்கினிற்புந்திமாத நாலெட்டுநாளொன்பானும் 
இங்கிதகல்விஞான மெழிலுடைப்பொருளுஞ்செல்வம் 
மங்கையர்மருவி கூடு மைந்தருஞ்சுற்றமுண்டாம் 
பொங்கமாய் மன்னராலே புகழ்ந்து வாழ்ந்திருப்பர்தாமே . 

( இ - ள் ) சனிமகா திசையில் புசிக்கவரும் புதிராதனென்னும் புதன் 
உண்ணும் வருடம்-2, மாதம் -8 , சாள் -9 ஆகும் . அக்காலங்களில் அவன் 
தரும்பலனைச் சோதிக்குமிடத்து தாழ்வடையாத வித்தை அப்பியாசமும் , 

98 


778 

சாதக அலங்காரம் 
பூர்வக்கியானமும் , மேன்மையான பற்பல திரவியமும் , தனங்களும் , தன் 
வீட்டில் பெண்ணால் கலியாணம் கூடுதலும் , புத்திரப்பேறுண்டாதலும், 
உறவினர் கூட்டுறவு உண்டாதலும் , மன்னர்களால்சந்தோஷமும் , சவுக்கிய 
மும் உண்டாகுமெனவும் மேலோர் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புக்திநாதனாகிய புதன் மிசனம் கன்னி 11-9 
இவ்விடங்களிலிருந்தால் மேற்சொல்லிய பலனுடன் இன்னும் அமேசாற் 
பலனே விளையும் . 6-8-12 இவ்விடங்களில் பாவகோட்களுடன் கூடில் 
நற்பலனைத் தரான் . 

( 1038 ) 
படிமிசைசனியிற்கேது பதின்மூன்றுமதிநாளொன்பான் 
கடியதோர்வலக்கால்வாதங் காணுமேபித்தரோகம் 
மிடிவருமைந்தனாலே விஷபயமர்த்தநாசம் 
கொடியிடையவாரற்றுன்பங் கோளினாற்கலகமாமே . 

( இ - ள் ) சனிமகா திசையில் கேது உண்ணும் வருஷம் -1 , மாதம் -1 , 
சாள் -9 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து 
முக்கிய உறுப்பான வலது காலில் வாதம் உண்டாதலும் , மேகசம்பர்தமான 
பித்தம் அதிசமாகுதலும் , தன் புத்திரனால் கொடிய துன்பம் உண்டாதலும் , 
லிஷஜெந்துக்களால் ஆபத்தும் , அர்த்தாாசமும் பெண்களால் பல கஷ்டல் 
களும் , பிறரால் உண்டாகும் கலக வார்த்தையால் சண்டையும் உண்டாகு 
மெனவும் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சேது எந்த லக்கினமாக பிருந்தாலும் அந்த 
லக்கினாதியுடன் கூடியிருந்தால் அவன்புச்தி ஆதியில் சவுக்கியமும் , கங்கா 
தீர்த்த ஸ்நானமும் கிடைக்கும் . 5-9-6-8 12 இவ்விடங்களில் இருந்தால் 
அபமிருத்து உண்டு , இதற்கு சனி விரதம் 48 -நாள் இருக்கில் பரிகாரமாம் . 

முனிவுறுசனியில் வெள்ளி மாதமோமுப்பத்தெட்டு 
இனியதோர்பணி நல்லார்த மின்பமும் வெற்றியுண்டாம் 
வனிதையர்சேர்வர்லாப மக்களுஞ்சுற்றமுண்டாம் 
தனியொருபகையுமுண்டாந் தன்னையும் வெல்லலாமே . 

( இ - ள் ) கோபத்தையுடைய சனி மகாதிசையில் சுக்கிரன் உண்ணும் 
வருடம் -3 , மாதம் -2 இக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்கு 
மிடத்து சல்ல மேலான ஆபரணங்களை அணிதலும் , உத்தமர்களால் 
சந்தோஷமும் , ஜெயமும் ஸ்திரீகள் கூடுதலும் , ஆதாயமும் புத்திரப்பேறும் 
உறவினர் உண்டாதலும் , நூதன மாசசருத்துவம் உண்டாதலும் , மரணம் 
முதலிய காரியங்களைச் செய்யவும் , அதிகாரம் வாய்ந்தவனென்றும் கூறுவர் 


( வி - ரை ) ஜெனன காலங்களில் சுக்கிரன் 2-7 - க்குடையவனாக இருக்க 
களத்திரசர்தேகமும் , குன்மவலியும் உண்டாகும் . 6-8-12 - ல் மூடம்பெற்று 
இருந்தால் நாசம் மனவியாதி மனைவிரயம் முதலியவைகள் உண்டு . (1040 ) 

பரவியசனியிற்பானு பதினொன்று நாளிறாரும் 
இரமுளரத்தமேக முதரத்திற்சூலைகண்ணோய் 


விளக்க விருத்தியுரை 


779 


திரமுளமனையாண்மக்கள் சிறுத்திடுநோயினாலே 
கரமது வெரிவாங்காலுங் கடுவலிவாதமாமே . 

( இ - ள் ) மேன்மையைப் படைத்த சனி மகாதிசையில் சூரியன் உண் 
ணும் மாதம் -11 , நாட்கள் -12, இக்காலங்களில் எவ்விதத்திலும் நீங்காத 
மேகசம்பந்த உதிரப்பெருக்கும் , தொந்தி முதலியவிடங்களில் சூலை என்னும் 
உஷ்ணமும் , நேத்திர ரோகமும் , தனக்குச் சொந்தமான பெண்டிரும் 
புத்திரரும் , சரீரம் மெலிந்து வியாதியால் அவஸ்தைப்படுதலும் , அஸ்தங் 
களில் உஷ்ணமும் , காலில் கொடிய நோயும் வாதமும் உண்டாகுமென்றும் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சூரியன் ஜெனனகாலங்களில் சுபக்கிரகங்களுடன் கூடியும் 
பார்க்கப்பட்டும் இருந்தால் மேற்சொல்லிய கொடிய பலனைத் தராது நற் 
பலனையே தருவான் . 

( 1041 ) 
மதமுறு சனியிலிந்து மாதம்பத்தொன்பதுக்கும் 
விதமதாங்கலகம்பீடை வீட்டினில் வழக்கு சண்டை 
பதனமாம்பணிபூணாரம் பல்வளம்பொருளுஞ்சேதம் 
அதனமாந்தலங்கள் விட்டே யவதியான் மீள்வர்தாமே . 

( இ - ள் ) பலம் படைத்த சனி மகாதிசையில் சந்திரன் உண்ணும் வரு 
டம் -1 , மாதம் -7 , அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து 
பற்பல விதங்களாலும் கோள் உண்டாதலும் , தரித்திரமும் , தன் இல்லத்தி 
லேயே சச்சரவு ஏற்படுதலும் , விவகாரங்களும் தன் ஜீவியத்திற்கென்று 
வைத்திருக்கும் பூஷணங்களென்னும் தான் அணியும் அணிபணிகளும் , 
இன்னும் பல தனம் பொருள் இவைகள் தன் சுயஸ்தலத்தைவிட்டு அந்நிய 
ஸ்தலத்திற்குப் போவான் என்றும் கூறுவர் எ - று .. 

( வி - ரை ) கடகத்திற்கு ஆக்ஷிநாதனான சந்திரன் பாவகோட்களுடன் 
கூறி இருக்கில் களத்திரநாச முண்டாதலும் , அல்லது மாதுருநாச முண் 
டாதலும் , பீடை முதலிய துர்பலனும் 6 8-12 - ல் இவ்விடங்களில் பலம் 
பெற்று இருப்பானாகில் உத்தம போஜனமும் சவுக்கியமும் உண்டாகும் . ( ) 

பலனிலாச்சனியிற் செவ்வாய் பதின்மூன்று நாளொன்பானும் 
குலங்களிலீனமிக்க கொடும்பகைபழியுங்காட்டும் 
அலைந்திடுந்தேசமெங்கு மனைவரும் விரோதமாவார் 
தலங்களிற்பொன்னாற்சோரந் தலம்விட்டுப்பிரியுந்தானே . 

( இ - ள் ) நற்பலனைத்தரப்படமாட்டாத சனிமகா திசையில் குஜன் உண் 
ணும் வருடம் 1 , மாதம் -1 , நாட்கள் -9 , அக்காலங்களில் அவன் தரும்பலனை 
சோதிக்குமிடத்து தன் குலாசாரக் குற்றம் உண்டாதலும் , கொடுமையான 
சத்துருத்துவமும் நிந்தை உண்டாதலும் , அன்னிய தேசங்களிற் சென்று 
உலாவுதலும் , எல்லா ஜனங்களும் தனக்குச் சத்ருத்துவமாகவே இருத் 
தலும் , தன் வீட்டில் பொன் முதலிய நாணயங்கள் களவுபோதலும் , தன் 
கோத்திரத்தை விட்டு அன்னிய க்ஷேத்திரங்களுக்குச் செல்லுதலும் , தூர்ப் 
பலலுமே விளையும் எ - று . 


780 

சாதக அலங்காரம் 
( வி - ரை ) மேற்சொன்ன குஜன் லக்கினாதிட்டன்கூடி 3-6-11 இல் 
விடங்களில் உச்சம்பெற்றாலும் சந்தோஷம் வஸ்திரலாபம் ராஜஉத்யோகம் 
தனலாபம் பாக்கியம் இவைகள் உண்டாதலுமாம் . லக்கினாதிபதியே குஜ 
னாகில் நூதன மண் மனைசேர்க்கையும் 8-7 - ஆம் ராசிக்குடையோனாகில் 

( 1043 ) 
சத்துரு பயமும் உண்டாகும் . 

முன்னமேசனியில்ராகு முப்பத்து நரன்குமாதம் 
மின்னுநாளாறிற்சேதம் விஷமது துரத்தித் தீண்டும் 
இன்னமுஞ்சரீரமெங்கு மேறாதவியாதியுண்டாம் 
அன்னியர்பகையதாகும் மல்லலுமிகுதியாமே . 

( இ - ள ) முன் சொல்லிய சனிமகாதிசையில் புத்திநாதனாகவரும் ராகு 
உண்ணும் வருடம -2 , மாதம -10 , நாட்கள் -6 , அக்காலம் அவன் தரும்பலனை 
சோதககுமிடத்து செம்பு நாணயங்களும் பாத்திரங்களும் விரயமாதலும் , 
விவுத்தை புடைய அரவம் துரத்திக்கடித்தலும், இன்னும அளவிட முடியாத 
நோய் சரீரத்திலுண்டாதலும் , பத்து வல்லா தார் விரோதமாகுதலும் , 
விசேஷ அலைசசல உணடாகுமென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன ராகு லக்கினத்திலிருந்தாலும் , லக்னாதியுடன் 
கூடினாலும் மத்தியிலும் கடைசியிலும் கஷ்டமும் தனநாசமும் , 3-6-10-11 
இவ்விடங்களிலும் ரிஷபம் - கடகம் மகரம இவ்விராசகளிலும் இருப்பானா 
கில் ராஜாக்களால் சனமான மும் வஸ்திரபூஷணமும் உண்டாகும் ( 1044 ) 

முன்புறு சனியின் மன்னன் முப்பது நாளீராறும் 
அன்புறுமடியார் சேர்வ ராடையாபரணங்கைமேல் 
இனபமாமரசராலே யெண்ணியகருமமாகும 
மின்கொடியுடனேசுற்ற மிகுதியாம்பலனுண்டாமே . 

( இ - ள் ) முன் சொல்லிய சனி மகாதிசையில் குரு உண்ணும் காலமான 
வருடம் - 2 , மாதம் - 6 , நாட்கள் - 12 . 

அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் 
சோதிக்குமிடத்து சந்தோஷக்கள் உண்டாகுதலும் , சில வேலையாட்கள் 
வைத்து வேலை வாங்குதலும் , வஸ்திரங்கள் உண்டாதலும் , பூஷணங்கள் 
விருத்தியடைதலும் , இராஜாக்களால சாதோஷம் உண்டாதலும் , தான் 
தொடுத்த காரியம் ஜெயமடைதலும் , களத்திரமும் சுற்றத்தாரும இந்து 
சோதலும் , தன்னும் அநேக பலனகளையும் உண்டாக்குமென்றும் கூறுவர் . 

( வி - ரை ) மேற்சொன்ன குரு ஜெனன லக்கினத்திற்கு இரண்டு எழுக் 
குடையோனாசி பிருந்தால் அந்த ஜாதகனுக்கு அபமிருதது தோஷம் உண் 
டாகும் என்றும் , அதற்கு தக்காதேவி பூஜைசெய்யின் நிவர்த்தியாகும் 
என்றும் கூறுவா . 

( 1045 ) 
புததிசையில் கிரகபுக்தி பலன் 
வலம்புரி புதனிற்புந்தி மாதமோரிருபத்தெட்டும் 
துலங்குநாண்மூவொன்பானுஞ் சுற்றமுந்துணையுமுண்டாம் 
பலந்தருமர்த்தலாபம் பாக்கியமிகவுமுண்டு 
நலமபெறுஞானங்கல்வி நாடியகருமமாமே . 


- 


விளக்க விருத்தியுரை 


781 


இ - ள் ) யாவரும் வலம் வந்து தொழுதுவணங்கும் மகாவிஷ்ணுவென் 
னும் புதன் மகாதிசையில் தன் சுயபுக்திக்குரிய வருடம் -2 , மாதம் -4 , நாட் 
கள் -27 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலன் என்னவெனில் , தன் 
சுற்றத்தார் சேர்தலும் , தனக்கு உதவிபுரிவோர் அநேகர் சேர்தலும் , நல்ல 
பலன் உண்டாதலும் , குறைந்த ஆதாயம் உண்டாதலும் , அநேகமான தன 
சம்பத்து உண்டாதலும் , நன்மையை விளைக்கும் ஞானமார்க்கங்களும் , 
வித்தை அப்பியாச விருத்தியுண்டாதலும் , தான் தொடுத்த காரியம் ஜெயம் 
அடைதல் முதலிய நற்பலனும் விளையும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புதன் சஷ்டமம் அஷ்டமம் மோக்ஷம் இவ் 
விடங்களில் இருக்கினும் பாவகோட்களுடனும் சகிதம்பெறினும் தன் குலத் 
தோர் நாசமும் , குன்ம வியாதியும் , விலங்கு ராஜவிரோதமும் , தன நாச 

ரசமும் 
ஆகும் . உச்சம் ஆக்ஷி கேந்திரம் கோணம் இவற்றிலிருந்தால் மேன்மையான 
நற்பலனே விளையும் . 

( 1:46 ) 
பரிந்திடும் புதனிற்கேது பதினொருமாதம்பின்னும் 
வருந்துநாண்மூவொன்பானு மாதலந்தனைவிட்டேகும் 
பொருந்திடும் வியாதி பீடை பொருட்சேதமுற்றார்கேடு 
மருந்திடுகுணத்தாற்றுன்ப மனமதுகிலே சந்தானே . 

( இ - ள் ) யாவரும் பரிந்து கொண்டாடத்தக்க புதமகாதிசையில் கேது 
உண்ணும் மாதங்கள் -11 , நாள் - 27 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் 
பலனைச் சோதிக்குமிடத்து பெருமைபெற்ற தன் சுயக்ஷேத்திரத்தைவிட்டு 
அந்நிய க்ஷேத்திரம் போய் சேர்தலும் , எந்நாளும் நீங்காத வியாதியும் , தரித் 
திரமும் , தனவிரயங்களும் , தன் தாய் தந்தையர் உறவினர் முதலியோருக்கு 
அரிட்டமும் துன்பமும் , விஷத்தைப் புசித்தவர் போன்று கஷ்டப்படுதலும் , 
மனச்சஞ்சலமும் உண்டாகுமெனவும் கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) கேதுஜெனனகாலங்களில் சுபகிரகங்களோடாவது அல்லது 
லக்கினாதியுடனாவது கூடி சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அற்ப சவுக் 
கியமும் , சொற்பலாபமும் , நாற்கால் ஜீவ லாபமும் , மேற்கு திசைப் பிரயாண 
மும், இராஜாக்கள் பேட்டியும் உண்டு . சாராசிகளில் இருந்தால் இன்னும் 
மேலான சவுக்கியமும் விளையும் . 

( 1047 ) 
வாசமாம்புதனில் வெள்ளி மாதமுப்பதுமே நான்கு 
நேசமாமக்கட்பேறு நேரிழையுடனேயின்பம் 
பாசமாஞ்சுற்றம் வித்தை பலவணிமற்றுமுண்டாம் 
தேசமேபோனார்மீள்வர் சேயிழைமணமுமாமே . 

( இ - ள் ) புதன் மகா திசையில் வெள்ளியாகிய சுக்கிரன் வாசம்செய்யும் 
காலமான வருஷம் -2 , மாதம் -10 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும்பலன் 
கள் என்னவெனில் , சிநேகிதம் புத்திர உற்பவம் , தன் களத்திரத்துடன் 
சந்தோஷத்தோடிருத்தலும் உறவினர்கள் மீது மிகுந்த ஆசையும் , வித்தை 
யில் முயற்சியும் , அநேக பூஷணங்களும் , இனனும பலசெல்வங்களும் உண 
டாகும் தூ , த்திலுள்ள தேசப்பிரயாணம் செய்திருந்தவர் வீடுவர்து சேர்த 
லும் , தன் வீட்டில் பெண்ணால் கலியாணங்களும் உண்டாகும் எ - று . 


782 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) மேற்சொன்ன சுக்கிரன் ஜெனன காலங்களில் கன்னி - விருச் 
சிகம் -சிங்கம் - மேடம் -தனுசு இவ்விடங்களிலிருந்தால் அவன் புத்தியில் தலை 
வலி காய்ச்சல் களத்திர துவேஷம் , வடக்குதிசைப்போக எத்தனம் , நாற் 
கால் ஜீவநாசம் , பாவக்கோட்களுடன் கூடியிருந்தால் அற்பசவுக்கிய முண் 
டாகுமென்றும் கூறுவர் 

( 1048 ) 
நேருற்றபுதனிற்பானு நீடியமாதம்பத்தும் 
சீருற்ற நாட்களாறுஞ் செந்தழற்பயங்கிலேசம் 
பாருற்றமனையாள் பீடை பகைவருமிடையூறுண்டாம் 
வாருற்றகொங்கையாளே மன்னராற்றுன்பமாமே . 

( இ - ள் ) நற்பலனை விளைவிக்கும் புதமகா திசையில் புத்திசாதனாகவரும் 
சூரியன் உண்ணும் மாதம் -10 , நாள் -6 ஆகும் , அக்காலம் அவன் தரும்பலன் 
களைச் சோதிக்குமிடத்து நெருப்பினால் ஆபத்தும் , மனதில்சந்தேகங்களும் 
தன் உயிர்க்கிணையாகிய களத்திரத்திற்குப் பல கஷ்டங்களும் வியாதியும் 
விரோதம் உண்டாதலும் , கொடியபலன்களுண்டாவதோடு அழகுபொருர் 
திய பெண்ணே ! இராஜாக்கள் மூலமான கஷ்டங்களும் உண்டாகுமென்று 
கூறுவாயாக எ - று . 


( வி - ரை ) சூரியன் ஜெனன காலங்களில் லக்கினாதிபதியால் பார்வை 
புற்று இருப்பானாகில் சௌக்கியமும் தனலாபமும் , மத்தியிலும் அந்திபி 
லும் நற்பலனே விளையும் . சனி - குஜன் - இராகு இவர்களுடன் சேரினும் 
பார்க்கிலும் மன வியா தியும் தேகபீடையும் , சுயஜெனவிரோதங்களும் உண் 
டாவதோடு அதேச துர்பலனும் விளையுமென்றும் கூறுவர் . ( 1049 ) 

வாரணப்புதனிற்சோமன் மாதமேபதினேழுக்கும் 
பூரணமானசோகை கண்டபின்புறங்கால்வீங்கும் 
காரணக்கலகம்பெண்ணாற் கனபீடைசிலுகுமுண்டு 
தாரணிதன்னின் மாந்தர் தமக்கெல்லாம்பகையதாமே 

( இ - ள் ) யானைக்கு ஒப்பாகிய புதமகாதிசையில் புக்திநாதனாக வரும் 
சர்திரன உண்ணும் வருஷம் 1 , மாதம-5 ஆகும் . அக்காலங்களில் அவன் 
தரும் பலனைச் சொல்லுமிடத்து தன் புத்தி சபலப்படத்தக்க ஆயாசம் 
உண்டாவதுடன் காலின் பின் பக்கம் வீக்கத்தைக் கொடுக்கும். ஸ்திரீகள் 
மூலமான கோள் உண்டாகும் . கொடிய தரித்திரமும் ஓர்நாளுக்கோர்வித 
மான பலனைக் காட்டும் . இப்பூமியிலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் விரோத 
முடையவனாகவே இருப்பானென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) சந்திரன் -புதன் - சுக்கிரன் பார்வைபெற்று கேந்திர திரிகோ 
ணங்களிலிருப்பானாகில் தென் திசைப் பிரயாணமும் , கலியாண சம்பிரமங் 
களும் , நீச்சம் சத்துரு ஷேத்திரம் பெற்றிருப்பானாகில் தனகாசம் கட்டட 
விரயம் மனஸ்தாபம் காரியவிக்கினம் பத்து ஜனதுவேஷம் இராஜாக்களால் 
துவேஷம் அபஜெயம் முதலிய துர்பலனே விளை - மென்றும் கூறுவர் . ( ) 

பன்னியபுதனிற்செவ்வாய் பதினொன்று நாள் மூவொன்பான் 
தன்னிலேபித்தரோகங் காமாலைதலைநோக்காடு 


விளக்க விருத்தியுரை 


783 


வன்னியபகைவிரோத மாயுதத்தாலேபீடை 
முன்னொருபகையுமுண்டு முடியவேகலகந்தானே . 

( இ - ள் ) சற்கோட்களில் ஒருவரான புதமகாதிசையில் புத்திநாதனாக 
வரும் குஜன் உண்ணும் காலமான மாதம் -11 , நாள் -27 ஆகும் . அக்காலங் 
சளில் அவன் தரும்பலனைச் சோதிக்குமிடத்து பித்த வியாதியும் , சிரபாதை 
முதலிய காமாலை புண்டாதலும் , தன் பந்து வல்லாத ஜனங்களால் சத்ருத் 
துவமும் , கருவிகளால் கஷ்டங்களும் , இப்புத்திக்கு முன்னாலேயே தனக்கு 
சத்துருக்கள் உண்டாவரென்றும் , அந்தியவரையில் உண்டாகிக்கொண்டே 
இருக்குமென்றும் கூறுவர் . 

( வி - ரை ) குஜன் லக்கினாதிபதியாயும் கேந்திரம் திரிகோணம் இந்த 
இராசிகளிலும் துஷியாக இருந்தாலும் , தன்களத்திரத்தால் சந்தோஷமும் 
இராஜ்யலாபங்களும் செய்தொழில் மூலமான லாபமும் உண்டு . ( 1051) 

நற்புதன்றனிலேராகு முப்பத்து நாள் மூவாறும் 
நிற்பதோர் நிலைவிட்டேகும் நீசரால் விஷத்தாலையம் 
மற்பொருபூசலுண்டா மனத்திடார்த்தஹானி 
சொற்பனந்தலைநோய்பித்தஞ் சூட்சமாமன்னந்தாளே 

( இ - ள் ) நற்பலனைத்தரும் புதமசாதிசையில் ராகு உண்ணும்வருடம் -2 
மாதம் - 6 நாட்கள் -18 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும்பலனைச்சொல்லு 
மிடத்து இல்லத்தைவிட்டுப்போகுதலும் , துடுக்கர் முதலிய நீச்சமனுஷரால் 
கஷ்டங்களும் , விஷஜெந்துவால் பயங்கரமும் , எந்நாளும் நீங்காத சத்ருத் 
துவமுதலிய விவாதங்களும் , தைரிய குறைவும் , கெண்டங்களும் , சொர்ப்ப 
னம் அதிகமாய்க் காண்குதலும் , சிரபாதையும் , பித்தத்தினால் ஆகாரக் 
குறைவு முதலிய பலனை விளைவிக்கும் எ - று . 

( 1052 ) 
புந்தியிற்பொன்னன்மாதம் புசழ்பெறவிருபத்தேழும் 
வந்தநாளாறுமின்ப மன்னரான்மகிழ்ச்சியாகும் . 
சிந்தையிற்கிலேசமில்லை சிறுவருஞ்சுற்றமுண்டாம் 
பைந்தொடிமணமதாகும் பாக்கியமிகவுண்டாமே . 
( இ - ள் ) புதமகாதிசையில் தனுர்மீனத்துக்கு ஆக்ஷிநாதனான குரு உண் 
ணும் வருடம் -2, மாதம் -3 , நாட்கள் -6, அக்காலம் அவன் தரும் பலன்கள் 
என்னவெனில் , சர்தோஷங்களும் , மன்னரால் மகிழ்ச்சியும் மனச்சந்தோஷ 
மும் , குழந்தைகளுண்டாதலும் , உறவினர்களுண்டாதலும் , பெண்களை கலி 
யாணம் செய்வதும் அரேசபொருள் கள் வந்து சேருமென்றும்கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குரு உச்சம் ஆக்ஷியாக இருப்பானேயானால் 
சவுச்சியம் சலியாணம் பால் அன்னம் புசித்தல் முதலிய நற்பலனும் நீச்சம் 
பகையாலும் 6-8-12 - லும் இருப்பானேயானால் சண்டை பிதுரு துவேஷம் 
ராஜகோபமும் உண்டு . 

( 1053 ) 
நன்றி சேர்புதனிற்காரி நாலெட்டுமதி நாளொன்பான் 
இன்றிடுநன்மைநாளு மெதிர்த்திடும்பகையுமுண்டாம் 


. 


784 

சாதக அலங்காரம் 
சென்றிடும் வலக்கால்நோயாந் திசையுத்திராடந்துன்பம் 
மன்றிடுமுற்றார்கேடு மனமதிற்கிலே சமாமே . 

( இ - ள் ) நற்பலனையே தரும் புதமகாதிசையில் சனியுண்ணும் வருஷம் 
2 , மாதம் -8 . நாள் -9 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும்பலனைச் சொல்லு 
மிடத்து தன்னை எதிர்க்கும் சத்துருக்கள் பலர் உண்டாவதோடு வலது 
காலில் பாதையுண்டாசலும் , உத்திராடத்திசையென்னும் மேற்கு திக்கில் 
கஷ்டங்களும் தன்னைப் பெற்றோர் முதலிய உறவினர்களுக்குத் துன்பமும் , 
சந்தேகமுடைய மனத்தஓமாக இருப்பானென்றும் கூறுவர் எ - று , 

( வி - ரை ) மேற்சொன்ன சனி ஜெனனகாலங்களில் ஆக்ஷி உச்சமாகவும் 
8-10-6 இவ்விடங்களிலுமிருக்கில் முன்சொன்ன தர்ப்பலனைத் தராது , 
ராஜ்யலாபம் சுகம் இவைகள் உண்டாகுமென்றும் கூறுவர் . 

( 1054 ) 
கேது திசையில் கிரகபுக்தி பலன் 
ஈண்டியகேதிற்கேது நாலுநாளிருபத்தேழும் 
வேண்டியமனையாண்மக்கட் சகோதரவெறுப்புண்டாகும் 
பூண்டிடும் விலங்குகாலில் புரட்டாசியுள்ளதோறும் 
ஆண்டது வருஷத்தார்க்குத் திசையதுவவதிதானே . 

( இ - ள் ) கேது மகாதிசையில் தன் சுயபுத் தியான மாதங்கள் -4 , நாள் -27 
அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து தன் இஷ்டகளத் 
திரத்தின் மீதும் உடன்பிறர் தார்மீதும் புத்திரர்களின்மீதும் விரக்தியை 
உண்டாக்கும் . இராஜாக்களால் கரங்களில் விலக்கிசலும் , புரட்டாசிமாதங் 
சளக்குள்ளேயே ஜெனிக்கும் மைர்தர்களுக்கு அந்த திசையில் கொடிய 
பலனும் பற்பல துன்பங்களும் உண்டாகும் என்றும் கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன கேது ஒன்பதுக்குடையோ டைன் கூடினா 
லும் , லக்கினாதிபதியடன் சம்பர் சப்பட்டிருர்தாலும் சுபகிரகங்களின் பார் 
வையும் பெற்றால் நதி தீர்த்தம் விவசாயலாபம் தான தருமம் லாபம்முதலிய 
கற்பலனே விளையுமென்றும் கூறுக . 

( 1055 ) 
பூரியகே கில்வெள்ளி புத்தியீரேழுமாதம் 
பாரியுமக்கட்பேறு பலித்திடுங்கன்றுகாலி 
காரியமெல்லாங்கூடும் கடைசியிற்பீடையுண்டு 
வீரியமனையாள் நோயா மீளவுமகன்றுபோமே . 

( இ - ள் ) சேது மகா திசையில் புத்திநாதனாக வரும் சுக்கிரன் உண்ணும் 
வருடம் -1 , மாதம் -2 ஆகும் . அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து தன் 
களத்திர விருத்தியும் , புத்திரஉற்பவமும் , பால்பாக்கிய விருத்தியும் தரும் : 
வாகன முதலிய பசுக்கன்று விருத்தியம் , தான் தொடுத்த வேலைகள் 
யாதொரு விக்கினமின்றி கைக்கூடுசலும் , இப்புத்தியின் அந்தியில் பலகஷ் 
டங்களும் , அன்புடைய களத்திரத்திற்கு கொடிய ரோகங்களும் உண்டாகி 
மறுபடியும் நிவர்த்சியாகும் எ - று . 

(( வி - ரை ) மேற்சொன்ன சுக்கிரன் பாக்கியாதி என்னும் 9 -ம்வீட்டோ 
னுடன் கூடி இருப்பாரானால் சம்பத்தும் நீச்சம் அஸ்தமயம் பெற்றிருந்தால் 


விளக்க விருத்தியுரை 


785 


பல ராஜவிரோதமும் , தானிய நாசமும் , சர்ப்பம் முதலியவைகளால் பயமும் 
இடி வீழ்தலும் உண்டாகும் என்பதாம் . 

( 1056 ) 
அந்தமாங்கேதிற்பானும் நாற்றிங்களாறுநாளும் 
சிந்திடும் பூமிவிட்டுத் தேசம் போய்வருவன்பின்பு 
சுந்தரமேனியெங்குஞ் சுரந்தலைநோயுண்டாகும் 
மந்தரமுலையினாளே மனமதிற்கிலே சந்தானே . 

இ - ள் ) அழகு பொருந்திய கேது மகாதிசையில் புக்திநாதனாக வரும் 
சூரியனுண்ணும் மாதம் 4 , நாள் - 6 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் 
பலன்கள் என்னவெனில் , தன் கையிலுள்ளவைகள் யாவும் இழந்து தன் 
சுயக்ஷேத்திரத்தைப்பிரிந்து அந்நிய தேசங்களுக்குப்போய் மறுபடியும் 
தன் சுயக்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்தலும் , அழகுடைய தன் சரீரம் 

முழு 
வதிலும் வியாதி என்னும் ஜுரம் , சிரபாதை முதலியவைகளநல் பீடிக்கப் 
படும் எனவும் அழகுவாய்ந்த பெண்ணே ! இப்பலன் உண்டாகும் என்றும் 
கூறுக எ- று . 

( வி - ரை ) புக்திநாதனாகிய சூரியன் ஜெனனகாலங்களில் உச்சமல்லது 
ஆக்ஷியாயும் , சுபர்களுடன் கூடினாலும் அல்லது பார்த்தாலும் அவனுக்கு 
ராஜ சன்மானங்களும் எதனகிரக கட்டடம் உண்டாகுமென்றும் 6-8-12 
கேந்திர திரிகோணம் இவைகளிலிருந்தாலும் நீச்சம் பெற்றாலும் தலைநோய் 
ஜுரம் களத்திர புத்திரபீடை மா துருநாசம் மனவியாகூலம் இவைகள் 
உண்டாகும் என்றும் சொல்லுக . 

( 1057 ) 
சாதககேதிலிந்து தன்புத்தியேழுமாதம் 
மாதரால்வழக்குசண்டை மைந்தர்க்குப்பீடையுண்டாம் 
போதவேகன்றுகாலி பொன்னுமாபரணமுண்டாம் 
சீதளமுகத்தினாளே தீங்குவந்தகன்றுபோமே . 

( இ - ள் ) வல்லமையையுடைய கேது மகாதிசையில் புக்திநாதனாக வரும் 
சந்திரன் உண்ணும் மாதங்கள் -7 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் 
பலன்களைச் சோதிக்குமிடத்து ஸ்திரீகள் மூலமான விவகாரங்களும் தன் 
புத்திரர்களுக்கு வியாதி துர்பலனும் , பசு முதலிய வாகன விருத்தியும் , 
பொன் பூஷண சேர்க்கையும் உண்டாகும் . குளிர்ந்த முகத்தையுடையவளே! 
பல கஷ்டங்கள் உண்டாயினும் நிவர்த்தியாகும் என்றறிக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சந்திரன் ஜெனன லக்கினத்திற்கு 6-8-12 
இவ்விராசிகளில் நின்றானாகில் கலகங்களும் , தானிய நஷ்டமும் , பூஷண 
நஷ்டமும் , பலவித தீங்கும் உண்டாகுமென்றும் கூறுவர் . ( 1058 ) 

கடையரவதனிற் செவ்வாய் கலந்திடுமாதம் நாலு 
இடையுறுமிருபானேழ்நா ளிடர்பயமர்த்தஹானி 
படையுறுவழக்குச்சண்டை பலபலவிரோதமாகும் 
தடையுறும் பெண்ணாற்கேடு தழல்பயமிகவுண்டாமே . 

( இ - ள் ) கருநாகமென்று சொல்லும் கேது மகாதிசையில் குஜன் உண் 
ணும் மாதம் 4 , நாள் - 27 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலன்களை 

99 


( 


- 


786 

சாதக அலங்காரம் 
சோதிக்குமிடத்து பல கொடிய கஷ்டங்களும் , மனபீதியும் , அற்ப சவுக்கிய 
மும் , பொருள் விரயமும் , விவாதங்களும் , சண்டை முதலியவைகள் உண் 
டாகும் . பலவிதமான சத்துருத்துவங்களாலும் ஸ்திரீஜனங்களால் தமை 
யுண்டாதலும் , அபமிருத்துவும் நெருப்பால் பெருத்த ஆபத்தும் உண் 
டாகும் எ - று . 

( வி - ரை ) குஜபகவான் ஜெனன காலங்களில் சுபரங்கிசம் பெற்றும் 
உச்ச சொக்ஷேத்திரங்களாகவும் இருந்தால் அவ்ன் விவசாய லாபமும் , தன 

அகால போஜனமும் , 
லாபங்களும் , சவுக்கியமும் , அந்திய காலங்களில் 
களத்திர ஈனம் உண்டுபண்ணும் என்றறிக . 

( 1059 ) 
கேதுவிலிராகுபுத்தி கேள் பன்னிரண்டுமாதம் 
மீதியீரொன்பாநாளும் விஷபயம் வந்து தீரும் 
மாதர்கடமக்குப்பீடை மன்னவனாசமாவான் 
போதவேயர்த்தநாசம் புகழ்நிலை நின்றிடாதே . 

இ - ள் ) கேது மகா திசையில் தன்னைப்போன்ற செம்பாம்பென்னும் 
இராகு உண்ணும்வருடம் -1, காள் -18 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் 
பலன் என்னவெனில் , பயங்கரமும் , விஷந்தீண்டுதலும் , தன் குடும்ப ஸ்திரீ 
களுக்குப் பலகஷ்டமும் , ஜாட்டியங்களும் , மன்னவனென்னும் தன் பிதா 
இறந்துபோதலும் , எந்தகாளும் நீங்காத அர்த்தநாசமும் , தன் மானாபிமான 
மும் இழந்து போவானென்றும் கூறுவர் எ - று . 


( வி - ரை ) மேற்சொன்ன இராகு ஜெனனகாலங்களில் சுபரங்கிசமும் 
சுபர்கள் பார்வையும் பெற்றிருப்பாராகில் மிலேச்ச ராஜாக்களால் லாபமும் . 
சயகிராமத்திலேயே பற்பல நன்மையும் ( 1-8-12 என்னுமிடங்களில் இருப் 
பாரேயானால் திரேகத்தில் வடுவுண்டாகுதலும் , இஷ்டஜனநாசம் சிர 
பாதை குளிர்காய்ச்சல் இவைகள் உண்டாகுமென்றும் கூறுவர் .. ( 1060 ) 

பருவுலகேதுவுக்குள் பாங்குள்ள மன்னன் புத்தி 
ஒருபதினொன்று நாட்க ளோராறுமர்த்தலாபம் 
மருவியமன்னர் சேர்த்தி விஷபயம் வந்து தீரும் 
திருவெனமனையாள் சேர்வள் செல்வமும்மிகுதியாமே . 

இ - ள் ) உத்தமபலனை விளைவிக்கும் கேது மகாதிசையில் உத்தமகிரகங் 
களில் ஒன்றான குரு உண்ணும் காலமான மாதம் 11 , நாள் -6 ஆகும் அந்தக் 
காலம் அவன் தரும் பலன்களைச் சொல்லுமிடத்து சமரச வருமானமும் ,, 
அன்புடைய இராஜாக்களை வந்தடைதலும் , விஷஜெந்துவால் தீங்குண்டாத 
லும் , அழகுடைய களத்திரசேர்க்கையும் , தனசம்பத்துஉண்டாகுமென்றும் 
கூறுவர் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன குரு கேந்திர திரிகோணங்களில் இருப்பாரே 
யானால் இராஜாக்களால் வருமானமும் , வஸ்திராபரணமும் , தண்டிகையும் , 
குதிரை யானையும் நற்பேறும் உண்டாகும் என்றும் , 6-8-12 - ல் இருப்பா 

தியில் கஷ்டமும் , பாவிகள் பார்த்தால் மித்துரு குரோதமும் , நேத் 
திரவியா தியும் , சோபாக்கிளிமுதலிய துர்க்கருமங்களும் உண்டாம் . (1061) 


ராகில் 


விளக்க விருத்தியுரை 


787 


சதியுறுகேதுவுக்குட் சனிபுத்தியானமாதம் 
பதின்மூன்றுநாளொன்பானும் பலபொருட்சேதமாகும் 
அதிதலம்பேதமாகும் அங்கத்திற்சொறிசிரங்கு 
மதிமுகத்தரிவைபீடை மனமதுகிலேசமாமே . 

சதியை விளைவிக்கும் கேதுபகவான் திசையில் உண்ணவரும் 
சனிக்குரிய வருடம் -1 , மாதம் -1, நாள் -9 ஆகும் . அக்காலங்களில் அவன் 
தரும் பலன்களாவன, பற்பல திரவியங்களும் தன் கைவிட்டுப்போகும் . 
தன் சுயக்ஷேத்திரத்தைவிட்டு அந்நிய க்ஷேத்திரம் போய் சேர்வன் . தன் 
உடலில் அடையாளங்களை உண்டுபண்ணும் - சொறி சிரங்கு உண்டாகும் . 
தன் குடும்ப ஸ்திரீக்கு பல கஷ்டங்களும் தான் எந்த காரியங்களிலும் 
சந்தேக முள்ளவனாகவே இருப்பான் என சந்திரனைப் பழிக்கும் முகவிலா 
சத்தையுடைய பெண்ணே ! இவ்விதம் சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சனி ஜெனனகாலங்களில் மூலத்திரிகோணத் 
திலும் உச்ச சொக்ஷேத்திரங்களிலும் இருப்பானாகில் சனிவாரங்களில் 
பரணவருத்தும் , லாபங்களும் உண்டாகுமென்றும் கூறுவர் . ( 1062 ) 

குலமுளகேதிற்புந்தி குறித்திடும்புத்திமாதம் 
நலமுறுபத்துமொன்று நாளிருபத்தேழுக்கும் 
தலமதுவிட்டுப்போகுந் தமரினாற்பயமுண்டாகும் 
நிலைமையாய்புத்ரசோபம் நினைத்தது முடிந்திடாதே . 

( இ - ள் ) நீச்சகுலத்தோனென்னும் கேதுமகா திசையில் உண்ணவரும் 
புதனுக்குரிய மாதம் -11 , நாள் -27 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் 
பலனைச் சொல்லவெனில் , தன் க்ஷேத்திரத்தை விட்டு மாறுதலும் , தன் சுய 
பந்துக்களென்னும் உறவினரால் ஆபத்தும் , எந்நாளும் நீங்காத மக்கள் 
வியாகூலமும் உண்டாகும் . தான் மனத்தில் உத்தேசித்த காரியம் அபஜெய 
மும் உண்டென் கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புதன் கேந்திரகோணம் உச்சம் க்ஷியாக 
இருக்கில் ராஜாக்களால் நல்ல மேம்பாடான பலனும் , புத்திர சவுக்கியமும் , 
புராண காவியக்கேள்வியும் , தருமசிந்தையும் , வாசனாதியுடன் கூடியிருக்கில் 
நூதன கிரகமும் இஷ்டஜென விசுவாச முதலியதும் சுபபலனும் நடக்கும் 
என்றறிக. 

( 1063 ) 
சுக்கிர திசையில் கிரகபுக்தி 
வண்மையாம்புகரில் வெள்ளி மாதங்கள் நாற்பதுக்கும் 
உண்மையாம்பணிகள் முத்து உயர்குடைபுரவியானை 
தண்மையாம்புன்மை நீங்கி நாளிலேதனமுஞ்சேரும் 
எண்மையங்கிசத்திற்றுக்க மெய்துமைப்பசியிற்றானே . 

( இ - ள் ) நற்பலனையே தரும் சுக்கிரமகாதிசையில் தன் சுயபுக்தியான 
வருடம்-3, மாதம்-4 ஆகும். அக்காலங்களில் அவன் தரும் பலன்களைச் 
சொல்லுமிடத்து கட்டாயமாய் நல்ல நகைகளையும் , முத்து பவழமென்று 
சொல்லும் பிரகாசமான பொருள்கள் உண்டாவதோடு குதிரை யாளை முத 


788 

சாதக அலங்காரம் 
லியவைகளும் , பூச்சக்கிரக்குடைகளும் , தன் துர்பலன்யாவும் நீங்கி நற்பலன் 
தருவதோடு நாளுக்குநாள் நல்ல மேலான பொருள்களைச் சேர்க்குதலும் , 
ஆட்டுருவையுடைய மேஷராசிநாதன் என்னும் குஜன் அங்கிசம் பெற்றிருப் 
பானாகில் அவன் துக்கசாகரங்களை அனுபவிப்பானென்றும் , அவை உண் 
டாகும் காலம் ஐப்பசிமாதத்திலென்னும் தெரிந்துகொள்வாயாக எ - று . 

வி - ரை ) அநேகருக்குச் சுக்கிரதிசை என்றால் வெகு பிரமாதமான 
திசை என்றும் , அதைவிட யோகத்தைத்தரும் திசை வேறில்லை என்றும் 

னேகர் கூறுவதுண்டு . சோதிடம் கல்லாதாருங்கூட சுக்கிர திசை நடக்கிற 
தென்றால் உனக்கென்ன குறைவு என்று பதிலளிப்பார் . சுக்கிரனது பண் 
டைய புராணக் கதையில் மகாவிஷ்ணுவானவர் மாபலியிடம்சென்று 
மூன்றடி மண் தானம் கேட்டபோது மாபலி தாரைவார்க்கையில் சுக்கிரன் 
ஓர் வண்டுருவாய் நீர்த்துவாரத்தை யடைக்க, மகாவிஷ்ணு இது தெரிந்து 
ஓர் குச்சியால் குத்த , அதனால் ஷ சுக்கிரனுக்கு ஓர்கண் பழுதென்பது 
பாகவத புராணங்கள் கூறும் . சுக்கிரனுக்கு நேர் சத்ரு சூரியனும் சந்திர 
னும் ஆவார்களென முற்கூறிய 27 - ஆம் செய்யுளால் அறியலாம் . அவ்வாறு 
பகை கிரகங்களுடனும் , பகை க்ஷேத்திரங்களிலும் கொடியவர்களால்பார்க் 
கப்பட்டு மிருந்தால் மேற்படி சுக்கிரன் எவ்வித பலனைத்தருவானென்பதை 
சோதிடர்கள் நன்கு அறிந்து பலன் சொல்வது நலம் . இதனாலேயே சோதிட 
ஆசிரியருள் ஒருவரான நடராஜ தம்பிரானும் , 

உச்ச மித்திர சொக்ஷேத்திரத்திற் பலவானாம் 
இச்சுவை சுங்கனார் திசை வந்தெய்தினா - சச்சமற 

ழ்வுடைய மாடாடு வாகனமுண்டா நீசம் 

தாழ்வுவரும் வெள்ளிதிசைத் தான் . 
என்று கூறியுளார் .. சுக்கிரன் உச்சனாகவும் ஆக்ஷியாகவும் பலம் பெற்று 
இருந்தால் நல்ல வாழ்வும் , நாற்கால் சுகமும் உண்டு . நீச்சனாகி இருந் 
தாலோ தாழ்வையே உண்டுபண்ணும் என்றபடி சுக்கிரனிருக்கும் தரா 
தரம் அறிந்து கூறல்வேண்டும் . 

( 1064 ) 
சிறந்திடும்புகரிற்பானு திங்களீராறுந்துன்பம் 
குறைந்திடுந்தனமும் நாளிற் கொடும்பகை அரசராலே 
பறந்திடுமனையாண்மக்கள் பலருடன்வழக்காமென்க 
உறைந்திடுதெய்வமுள்ளு முறவதுபகையதாமே . 

( இ - ள் ) சிறப்புற்றோங்கிய சுக்கிரன் மகாதிசையில் சூரியன் உண்ணும் 
வருடம் -1 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சொல்லுமிடத்து 
ஷ்டங்களும் நாளுக்குநாள் தன் செல்வம் யாவும் குறைந்து போகும் . 
கொடிய விரோதங்கள் மன்னரால் உண்டாதலும் , தன் களத்திர புத்திரர் 
களை விட்டுப் பிரிதலும் , பற்பலரோடு வழக்கு , தெய்வங்களால் சீற்றம் , 
தன் பந்து ஜனங்களும் சத்துருவாகவே இருப்பார் 

( வி - ரை ) மேற்சொன்ன சூரியன் உச்சம் ஆக்ஷிபெற்று சுபனுடன் கூடி 
யிருந்தால் திரேக சவுக்கியமும் , வீட்டில் கலியாண சம்பிரமமும் , இராஜ 
அபிமானமுண்டு, திரிகோணம் கேந்திரம் இவவிடங்களிலிருந்தால் பிதுர் 
பாக்யமும் , பிதுர்கிலேசமும் , தாயாதி ஜெனப்பகை இவைகள் உண்டாகும் . 


விளக்க விருத்தியுரை 


789 


மருவியபுகரிற்சோமன் மாதமோரிருபதுக்கும் 
கருதியகருமநாளில் வந்து கை கூடுமென்க 
அருகுறுமனையாளாலே அடர்பகைவந்துதீரும் 
சருவியவின்பமாதர் தம்மொடுமிணக்கமாமே . 

இ - ள் ) சுக்கிரன் மகாதிசையில் புத்திநாதனாக வரும் சந்திரன் உண் 
ணும் வருடம் -1, மாதம் -8 ஆகும் . அக்கால ம அவன் தரும் பலனைச் 
சோதிக்குமிடத்து , தான் நினைத்த காரியம் ஜெயமடைதலும் , தன் உயிர்க் 
கிணையான மனைவியால் கொ 

மனைவியால் கொடிய பகை வந்து சேர்தலும் , இன்பமாதர் 
என்று சொல்லும் நற்சொர்களைக் கூறும் ஸ்திரீகளுக்குக் கட்டுப்பட்டு 
அவர்கள் சொல்லின்படி நடக்கவும் செய்யும் என்றறிக எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன சந்தியன் ஜெனனகாலங்களில் நீச்சம்பெற்று 
இருந்தாலும் அஸ்தமயமடைந்த கிரகங்களுடன் கூடி இருந்தாலும் மேற் 
சொன்ன நற்பலனைத் தவிர்த்து தன நஷ்டமும் , அந்நிய கிராம வாசமும் , 
மனநோய் வடக்கு திசைப் பிரயாணம் முதலிய பலனையே விளைவிக்கும் . ( ) 

புண்ணியபுகரிற் செவ்வாய் புகழ்திங்களீரேழுக்கும் 
நண்ணியபூமியுண்டாம் நாரியாற்கருமநாசம் 
எண்ணியதேவர்சேவை யிருவராற்பகையுண்டென்னும் 
கண்ணினோய்மெய்யிற்குட்டங் கண்டது தீருந்தானே . 

இ - ள் ) புண்ணியபலனையுடைய சுக்கிர மகாதிசையில் குஜன் உண்ணும் 
வருடம் -1 , மாதம் -2 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் 
சோதிக்குமிடத்து தான் நினைத்த பூமி வந்து சேர்தலும் , தான் நினைத்த 
காரியம் ஸ்திரீகளால் அபஜெயப்படுதலும் , தான் எண்ணிய கடவுளைக் 
கும்பிடுதலும் , சத்துருத்துவம் 

சத்துருத்துவம் இருவரால் உண்டாதலும் , விழிகளுக்கு 
பாதையும் , உடலில் குஷ்டம் காணுதலும் , பிறகு நிவர்த்தியாகுதல் முதலிய 
பலனுண்டாகுமென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) குஜன் ஜெனனகாலங்களில் 9 - ஆம் வீட்டோனுடனும் 
சுபகிரகங்களுடனும் கூடி இருக்கில் லக்ஷ்மி கடாக்ஷம் , தான் நினைத்த 
பூமியை வாங்குதலும் , அநேக பொருள் சேர்தலும் , ஆடையாபரணமும் 
6-8-12 இவ்விடங்களில் இருந்தால் இராஜகோபம் , சண்டை , அபஜெயம் 
இவைகள் உண்டாகும் என்க . 

( 1067 ) 
திருந்தியபுகரில்ராகு திங்களோர்முப்பத்தாறும் 
பொருந்திய முனியைப்போல பூமியிற்றபசுசெய்வன் 
வருந்தியமைந்தராலே வருங்கலகங்கள் மெத்த 
அருந்திய மருந்தினாலே விஷமதாயலைவன்றானே . 

-ள் ) நற்கோட்களி லொருவரான சுக்கிரன் மகாதிசையில் இராகு 
உண்ணும் வருடம் 3 - லும் அவன் தரும் பலன்களைச் சொல்லுமிடத்து 
வசிஷ்டர் , விசுவாமித்திரர் , ரோமரிஷி என்னும் ரிஷிகளைப்போல் இப்பூமி 
யில் தவம் செய்தலும் , தான் வருத்தப்படும்படியான கோள் தன் புத்திரர் 
களாலேயே உண்டாதலும் , தான் புசித்த ஒளஷதமே விஷமாகி இப்பூமி 
யில் அலைந்து திரிந்துக்கொண்டு மிருப்பான் என்றும் கூறுவர் எ - று . 


790 

சர்தக அலங்காரம் 
( வி - ரை ) இராகு 11-5-9 இவ்விடங்களிலும் , உச்சக்ஷேத்திரங்களிலும் 
6-3-10 இவ்விடங்களிலுமிருந்தால் சத்துருநாசமும் , சந்தோஷம் , இராஜ 
சன்மானம் , புக்தி முதலில் ஜுரநோய் மனஸ்தாபம் , மத்தியிலும் கடைசி 
யிலும் பொன் முத்துச்சிவிகை இவை லாபமும் , நிருதிதிசை சென்று உத்தி 

( 1068 ) 
யோகம் செய்வானென்றும் கூறுவர் . 

முன்புறுபுகரின்மன்னன் முப்பத்திரண்டு மாதம் 
இன்புறுதானியங்க ளெய்துமேயர்த்தலாபம் 
அன்புறுமறையோராலே யதிசயமிகவுமுண்டாம் 
மன்புகழ்தோணியவிட்டத் திசையினில்வருத்தமாமே . 

( இ - ள் ) முன் சொல்லிய சுக்கிரமகாதிசையில் குரு உண்ணும் வருடம் - 2 
மாதம் 8 - ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலனைச் சோதிக்குமிடத்து 
சந்தோஷங்களும் , நவதானியங்கள் சேர்தலும் , தன் வருமானம் அற்பமும் , 
பிராமணர்களால் சந்தோஷம் உண்டாதலும் , இராஜாக்களால் கொண் 
டாடும் கடற்பிரயாணம் செய்யும் தோணி என்னும் கருவி வந்தடைதலும் ,, 
அவிட்டத்தின் திக்கான மேற்கு திசையில் சுலப சஞ்சலமும் உண்டாகும் 
என்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) குரு 6-8-12 - ல் இருந்தால் மேற்சொன்ன நற்பலனைத்தான் . 
திருடராலும் அக்கினியாலும் பயமும் , சண்டை முதலிய மனவியாகூலமும் , 
இல்லம் கைவிட்டுப்போதலும் , இராஜ விரோதமும் , குரு 2-7 - க்கு ஆக்ஷி 
காதனாக இருந்தால் நீங்காத பீடையும் உண்டு . இவை நீர ஏழைகளுக்கு 
அன்னதானம் செய்க . 

( 1069) 
சாலவே வெள்ளிதன்னிற் சனிமாதமுப்பத்தெட்டும் 
மூலமாம் நோயினாலே முயங்கியேமீளுங்கைகால் 
வேலெனும் விழியாய்துன்ப மெய்யினில்ரோகமுண்டு 
ஆலமாம் விஷம் போலன்ன மரோசிகமாகுந்தானே . 

( இ - ள் ) போதுமான நற்பலனைத்தரும் சுக்கிரமகா திசையில் சனி உன் 
ணும் வருடம் -3, மாதம்-2 ஆகும் . இக்காலங்களில் அவன் தரும் பலனைச் 
சோதிக்குமிடத்து சரீரத்தின் உட்கண்ட வியாதியால் கால் கரங்களுக்கு 
முடக்கைக் கொடுத்து மறுபடியும் சவுக்கியப்படுத்துதலும் , பற்பல கஷ்டங் 
களும் , உடலில் வியாதியும் , உணவைக் கண்டால் விஷத்தைப்போன்ற 
வெறுப்பும் உண்டாகுமென வேலைப்போன்ற விழிகளை யுடையவளே! 
சொல்வாயாக எ - று . 

( வி - ரை ) சுக்கிரன் வீட்டில் சனியும் , சனி வீட்டில் சுக்கிரனும் இருக் 
சில் இராஜ்ஜிய லாபமும் , சவுக்கியமும் குலசாசமும் , அபகீர்த்தியும் உன் 
டாகுமென்றும் பேலோர் கூறுவர் . 

வெள்ளியிற்புந்திமாதம் விரும்புமுப்பத்துநான்கும் 
தெள்ளியமனையாள் மக்கள் சீருடன் பொருளுண்டாகும் 
வள்ளியகல்விஞானம் வாக்கினாற்பாடலாகும் 
கள்ளியசிவப்பனாலே நன்மைகள்பலவுண்டாமோ 


( 1070 ) 


விளக்க விருத்தியுரை 

791 
( இ - ள் ) சுக்கிரன் மகா திசையில் புக் திராதனாக உண்ணவரும் புதனுக்கு 
உரிய வருஷம் - 2 , மாதம் -10 ஆகும் . அக்காலங்களில் அவன் தரும் பலன் 
களைச் சொல்லுமிடத்து நல்ல களத்திரமும் , அழகுடைய புத்திரரும் 
விருத்தி யடைவதோடு தனமும் விருத்தியாகும் . தெள்ளிய வித்தை அப்பி 
யாசமும் , நல்ல கீர்த்தனைகளைத் தன் வாக்கினால் பாடுதலும் , சிவப்பு நிற 
முடைய மனிதனால் பற்பல உபகாரங்களும் க்ஷேமமும் உண்டாகும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன புதன் 1-4-7-10 என்னும் இடங்களிலாவது 
5-9 என்னுமிடத்திலாவது இருந்தால் இராஜபேட்டியும் , நல்லபோஜனமும் 
உண்டாகும் . 6-8-12- ஆம் ராசிகளிலிருந்தால் மனவியாகூலமும் , முற்பாதி 
யில் சவுக்கியமும் , பிற்பாதியில் கஷ்டங்களும் உண்டாகுமெனக்கூறுவாய் . 

இட்டமாம் வெள்ளிதன்னிற் கேதுவீரேழுமாதம் 
துட்டமாமிருகத்தாலே துன்பமுமிகவுண்டாகும் 
அட்டமாமனையாள் தன்னி னனுபோகத்தாலே நோயாம் 
திட்டமாய்விஷந்தான்வீட்டிற் றீண்டியேமீளுந்தானே . 

( இ - ள் ) யாவரும் கோரப்பட்ட சுக்கிரமகா திசையில் புக்திகாதனாக 
வரும் கேது உண்ணும் வருஷம் -1 , மாதம் -2 ஆகும் . அக்காலங்களில் 
அவன் தரும் பலன்களாவன: துஷ்டகுணமுடைய மிருகங்களால் பல 
கஷ்டங்கள் உண்டாகும் . களத்திர விரோதமும் , மனையாள் சேர்க்கையால் 
பிணி பீடைகளும் தன் வீட்டிலேயே விஷம் தீண்டி கஷ்டமுண்டாகி 
நிவர்த்தியாகுமென்றும் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) கேதுபகவான் ஜெனன காலங்களில் 1-5-4-9-7-10 இவ் 
விடங்களிலிருந்தால் தேவாலய தரிசனமும் , மன்னர் பேட்டி , சத்துரு 
ஜெயம் , தன தானிய லாபம் உண்டாகுமென்றும் கூறுவர் . (1072 ) 


பொது 


புத்தியின்பலன் கடம்மைப் பொதுமையாயுரைத்தாரேனும் 
சித்தமாய்கோள்கள் நின்ற திரிகோணங்கேந்திரமுச்சம் 
தத்தியவியமாறெட்டுப் பகை நீசந்தான்சேரம்சம் 
ஒத்தநல்லாதிபத்தியம் வர்க்கமோடவஸ்தைவக்ரம் . 

( இ - ள் ) இதுவரையில் பலன் சொல்லியது ஒவ்வொரு புக்திக்கும் 
பொதுவாகையால் ஒவ்வொருவர் ஜாதக கிரமப்படி கோட்கள் நின்ற விபர 
மறிந்து 1-5-9 - ஆம் இடங்களைத் திரிகோணமென்றும் 1-4-7-10 - ஆம் இடம் 
கேந்திரமென்றும் , ஒவ்வொரு கிரகங்களிருக்கும் பலமுடைய ஸ்தானங்க 
ளான உச்சத்தையும் ரோகம் அஷ்டமம் விரயமென்னும் 12-8-6 இவ்விடங் 
களும் நீச்சம் முதலிய விவரங்களை யறிந்தும் , ஒவ்வொருவருக்கும் உரிய 
ஆக்ஷ அம்சம் பலம் வர்க்கம் நக்ஷத்திர பாதசாரப்படி உண்டாகும் வக்ரம் 
கொடிய க்ஷேத்திரங்களால் பீடித்தல்முதலியவைகளறிர்தும் எ - று . ( 1073 ) 

இதுவுமது 
பாவத்திற்கண்டயோக மவயோகந்தன்னைப்பார்த்தும் 
பூவருமானேநல்ல பலன்களைப்புகலவேண்டும் 


792 

சாதக அலங்காரம் 
தாவறுசித்ரமுட்சித் திரத்திற்கும் புத்தி போல 
ஓவறப்பலன்கள் சொல்வ ருயர்மதிவல்லோர்தாமே . 

( இ - ள் ) ஒவ்வோரிடங்களுக்கும் உள்ள நல்ல யோகம் கொடிய யோக 
மென்னும் தரித்திரம் இவைகளையறிந்தும், திசாபுத்திகளுக்குப் பலாபலன் 
சொல்லவேண்டும் . ( மேலும் 980-981 - ஆம் செய்யுளின்படி ) சித்திரம் உள் 
சித்திரம் இவைகளை யறிந்தும் , புக்திபலன் சொல்லவேண்டிய முறையாக 
ஆராய்ந்து நிர்ணயமாய்ப் பலன் சொல்லவேண்டுமென அழகு வாய்ந்த 
பெண்ணே ! சோதிட வல்லோர்கள் கூறுவார் எ - று . 

( வி - ரை ) சோதிடர்கள் கவனிக்கவேண்டிய முக்கிய விஷயங்கள் 
என்னவெனில் ? நமது நூலாசிரியர் புக்தி ஒன்றுக்கு ஒவ்வொரு செய்யு 
ளாக பொதுவாய்க் க றியுள்ளார் . யானும் அதைக் கைக்கொண்டு உரை 
எழுதியதோடு சோதிட நூலாசிரியருள் ஒருவரான பராசரர் என்பவரால் 
இயற்றப்பட்ட நூலினின்று ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் தக்கபடி 
ஸ்தான பலன் எழுதியுள்ளேன் . திசாபுக்தி பலனென்றால் குமாரமுதல் 
எவ்வன பருவம் வரையில் உள்ள நான்கு பருவங்களுக்கும் ஏற்றவாறு 
பலன் சொல்வதே முறையாகும் . ஏனெனில் ? ஜெனனகாலப்போதே 
சுக்கிரதிசையில் புதன் புக்தி வந்ததாக வைத்துக்கொள்வோம் . அவன் 
தரும் பலன் நல்ல களத்திரமும் அழகுடைய புத்திரரும் விருத்தி யடைவ 
தோடு வித்தை , அப்பியாசம் , ஞான மார்க்கங்களும் தன் வாக்கால் நல்ல 
கீர்த்தனைகளைப் பாடுதலும் , சிவப்புநிற மனிதனால் பற்பல உபகாரமும் ,, 
க்ஷேமமும் உண்டாகுமென 1071 - ஆம் செய்யுளில் கூறியுள்ளார் . பிறந்த 
சிசுவுக்கு இவ்வித பலனுண்டாகில் அப்பலனை யார் 

அடைவாரென 
ஆராய்ந்து கூறுவதே சோதிடாகளின் கடமையாகும் . இலக்கினத்திற்கு 
9 - ஆம் வீட்டோன் , திசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் 6-8-12 - ஆம் இடங் 
களிலாவது , 3 - ஆம் இடத்திலாவது மறைந்து நீசசம் பகை சத்ருசேர்க்கை 
முதலியவைகளால் பீடிக்கப்பட்டிருந்தால் , அவன் பிதா அனுபவிப்பான் . 
மாதுரு பிதுர் ஸ்தானாதிபர்களும் காரகர்களும் நல்ல க்ஷேத்திரங்களிலும் , 
சற்கோட்களுடனும் கூடினாலே யொழிய பிதுரு மாதுருக்கள் அந்த 
சுகத்தை அனுபவியார்கள் , பிதுரு மாதுருக்கும் அக்குழவியால் சுகமுண்டு . 
இவ்வாறே கற்பலனையும் துர்பலனையும் கூறவேண்டும் . இத்துடன் முக்கிய 
மாய் சோதிடர்களின் கடமை ஒன்றாகும் . பிறந்த குழந்தை தன் மாதாவை 
மணம்செய்த புருடனுக்கே பிறந்ததா ? என்று உணர்ந்து ஆராய்ந்து திசை 
புக்தி பலனையும் , மற்றும் யோகங்களையும் சொல்லவேண்டும் . அப்படி 
வேறுவிதமாய் உதித்ததாயின் , அப்படிப்பட்ட பிதாவுக்கே இப்பலனைச் 
சொல்லவேண்டுவதும் அறியவேண்டுவதும் கடமையாகும் . இவை அறிய 
வேண்டுமெனில் , வருடம் மாதம் தேதி பக்ஷம் திதி நக்ஷத்திரம் உதய 
லக்கினம் , கிரக அடவி , பிரகங்கள் நின்ற ஆக்ஷி உச்ச நீசம் பகை சமம் , 
கிரகங்கள் நின்ற சத்துரு சமம் , உதயம் அஸ்தமனம் , கிரக பார்வை , மகா 
திசை, காலசக்கரம் , உயிராதி கணிதம் ; உடலாதிகணிதம் , சவ்வியம் அப் 
சவ்வியம் , அஷ்டகவர்க்கு , இராசி குணாகாரம் , கிரககுணாகாரம் ஆக குண 
சமுகம் , பகல் இரவு இவைகளை 

இவைகளை ஆராய்ந்தே ஜாதக பலன் சொல்ல 
வேண்டும் , 

( 1074 ) 


4 


1 


793 


விளக்க விருத்தியுரை 
மகாதிசை பலன் அறிதல் 


சீரார் திசாபலனைத் தேர்ந்து பின் சொல்லவெண்பாப் 
பாரோர்முன் னேயானும் பாடவே - மோராருங் 
கையா னளித்த மலர் கையானைக் காய்ந்தமழுக் 
கையான் சுதன்முன்னோன் காப்பு . 
( இ - ள் ) கடல் சூழ்ந்த இவ்வுலகிலுள்ளோர் அனைவருக்கும் சிறப்புற்று 
ஓங்கிய திசைபுத்தியின் பலளையறிந்து பிறகு (வெண்பாவென்னும் ) புலவர் 
களும் புலி என அச்சங்கொள்ளத்தக்க வெண்பாவாக பாடுவதற்கு இப் 
பூவுலகெங்கினும் படியளக்கும்கர்த்தாவும் , பரப்பிரம்மசொரூபமாய்விளங்கா 
மீன்ற மகாவிஷ்ணுவின் மைந்தனான மலர்களையொத்த பாணங்களையுடைய 
இருள் நிறத்தோனான மதன் என்பவனை தன் நெற்றிக்கண்ணினால் தன் 
மருமகனென்றும் பாராது சாம்பலாய் போகும்படி எரித்த பரம்பொரு 
ளாகிய ஆதிசிவனுக்குப் பிறந்த யானை முகத்தைபுடைய விக்நேஸ்வரரின் 
இருபாத கமலங்களுக்கு என் சிரசு சாஷ்டாங்கமாக வந்தனம் எ - று . 

( வி - ரை ) மகாதிசை என்பதை அநேகர் தெரிந்தும் , அநேகருக்கு 
தெரியாமலுமிருக்கலாம் மகாதிசை என்பது ஜெனனகால வகுப்பின்படி 
கெர்ப்பத்தில் சென்றது போய் மிகுந்துள்ள திசை இருப்பை கண்டுகொள் 
வதேயாகும். இதையே உடுமகாதிசை என்றும் கூறுவர் . மகா = ஆதிகாலம் ; 
அல்லது முன்காலங்களின் திசை . திசைகள் உடு = விட்டது என்பது உரை 
யாகும் . : 

அதாவது : செர்ப்பத்தில் சென்றது போக இருப்பு வருடத்தை 
கண்டுகொள்வதேயாம் . ஜெனனகால க்ஷத்திரத்தைக் கொண்டு திசை 
அறியும் விபரங்களை முன்கூறிய 977-ஆம் செய்யுளிலும் திசைக்கு உரிய 
மொத்த வருடங்களை 978 - ஆம் செய்யுளிலும் விபரம் கூறியுள்ளோம் . 

ஆயினும் ஜெனனகால ஆத்யந்த நாழிகைகளை சொல்லுமிடத்து 
அசுவனி 65 மகம் 

54 மூலம் 

63 ) 
பரணி 56 பூரம் 58 

62 
கார்த்திகை 56 

56 

உத்திராடம் 55 
உரோகணி 

59 அஸ்தம் 

57 திருவோணம் 

651 
மிருகசிரம் 

56 

சித்திரை 60 அவிட்டம் 661 
திருவாதிரை 56 சுவாதி 65 சதயம் 

533 
புனர்பூசம் 62 விசாகம் 

61 பூரட்டாதி 

661 
52 

அனுஷம் - 60 உத்திரட்டாதி 
56 கேட்டை 62 ரேவதி 

64 

ஆக மொத்த நாழிகை - 1481 } . 
முன்கூறிய கிரக திசாவருடப்படி மொத்த வருஷம் -120 ஆகும் . 

100 


பூராடம் 


உத்திரம் 


63 ) 


பூசம் 
ஆயிலியம் 


794 


சாதக அலங்காரம் 


ஜெனன க்ஷத்திரத்தை அறிந்து அந்த நக்ஷத்திரத்திற்கு முன் 
நக்ஷத்திரம் முன் சாளில் சென்றதுபோக மிகுந்த நாழிகையும் , ஜெனன 
நக்ஷத்திர நாழிகைாம் ஒன்றுசேர்த்து கூட்டிக்கண்ட துகையே ஆத்தியந்த 
மெனப்படும் . அவ்வித நக்ஷத்திரத்திற்குரிய திசை வருடத்தை ஆத்தியர்த 
நாழிகை எவ்வளவோ அத்தனை பேருக்கும் பாதித்து , ஜெனனாக்ஷத்திரத் 
தில் சென்று போன கடிகையின் அளவுப்படி கழித்து மிகுந்துள்ள நாழி 
கையை ஒன் றசேர்த்துக் கண்ட மொத்தமே ஜெனன காலதிசை இருப்பு 
ஆகும் . இதையறிந்து சென்ற வருடம் மாதம் தேதியை முன்கூறிய திசா 
புத்தி விபரத்தில் உள்ளபடி கழித்து மிகுர்ததே திசைபுத்தியின் இருப்பு 
. 

( 1075 ) 
சூரிய மகாதிசை பலன் 
அக்கினியால் பீடை யமைவிருத்தி பொன்சேத 
மிக்கபயஞ் சத்துருவால் மேவுபகை - யொக்கவே 
கண்ணோய் சிரரோகங் காதற் பிதாமிருத்தி 
யெண்ணு மிரவி திசைக்கே . 


ஆகும் . 


( இ - ள் ) செருப்பால் ஆபத்து அபமிருத்து என்னும் திடீரென ஆபத்து 
வருதலும் , பொன் பூஷண நாணயங்கள் விரயமும் , பெரிய அச்சங்களுண் 
டாதலும் , தன் பகைவரால் கொடிய துன்பங்களும் , எந்நாளும் நீங்காத 
விழிகளுக்கு போகமும் , சிரபாதையும் , ஆசையையுடைய தந்தைக்கு தோஷ 
மும் என்னும் பலன்களே இச்தச் சூரியதிசைக்கு உண்டாகும் என்றும் 
கூறுவர் எ - 
று . 

( 1076 ) 
சந்திர மகாதிசை பலன் 
ஆரோக் கியங்கள் சுபமர்த்தலா பம்பிரியஞ் 
சீரார் புவிலாபஞ் செல்வருண்டாம் - பாராளப் 
பாக்கியமு மின்பம் பரவுவிவா கங்களுடன் 
றேக்கு சசியின் றிசை . 

( இ - ள் ) திரேச சுசமும் , கலியாணமும் , அற்ப வருமானங்களும் சர் 
தோஷமும் , சிறப்புற்றோங்கிய பூமி ஆதாயமும் , செல்வத்தைத் தரும் புத்தி 
சப்பேறு உண்டாகும் . மேலும் இப்பூமியை அரசாக்ஷிசெய்ய விசேஷ தன 
சந்தோஷங்களும் , தனக்கு கலியாணம் செய்வதுடன் உண்டாகுமென்று 
மேன்மை பொருந்திய சர்திரமகாதிசைக்கு சொல்வாய் எ - று . ( 1077 ) 

செவ்வாய் மகாதிசை பலன் 
சித்தப் பிரமைவருஞ் செங்கோலால் சோரரால் 
மெத்த பயமிருத்தி வெண்குட்டம் - மத்தப் 
பிரமிய மீளைப் பெருகிவருஞ் செவ்வாய் 
பரவுசேய் திக்கில் பார் . 

( இ - ள் ) மனத்தில் எவ்வித ஆலோசனையும் இல்லாத கிர்ச்சிந்தையும் , 
செல்வம் பொருந்திய நீதிக்கோலைப்பிடித்த மன்னர்களாலும் , திருடர்களா 


விளக்க விருத்தியுரை 


795 


லும் , மிகுந்த அச்சமும் , அபமிருத்தும் , திரேகத்தில் வெளுப்புநிறமுடைய 
குஷ்ட வியாதியும் பயித்தியமும் ஈளையும் நாளுக்குநாள் அதிகமாகும் . இவை 
குஜமகாதிசையில் சூரியன் பொசிப்புநாளில் உண்டாகுமென்றும் கூறுவர் 

( 1078 ) 
இராகு மகாதிசை பலன் 
துற்சேட்டை பீடை நட்டந் துக்கந் துர்விருத்தி 
யற்றமனத் தஞ்சொய மக்கினியால் - செச்சையுட் 
காசுவிநா சம்பார்க்கில் தலமறப் பாக்கியமாந் 
தேசுகரும் பாம்பின் நிசை . 

( இ - ள் ) கொடிய காரியங்களை செய்குதலும் , தரித்திரமும் , விரயமும் , 
மனவியாகூலங்களும் , கெட்டகாரியங்களில் பிரவேசிக்குதலும் , மனவெறுப் 
புண்டாகுதலும் , நெருப்பினால் மனவியாகூடலங்களும் மயக்கமும் தன் கையில் 
இரானினற பொருள் விரயமும் , தன் சுயஷேத்திரத்தைவிட்டு அன்னிய 
க்ஷேத்திரங்களில் பாக்கியமுண்டாகுதலும் உண்டாகுமென்று கரும்பாம்பு 
என்னும் இராகுமகா திசைக்கு சொல்வாயாக . சிலர் ‘ தலமறப் பாக்யமாம் 
என்பதை பிற்பாகங்களில் சௌக்கியமென்றும் கூறுவர் எ - று . ( 1079 ) 

குரு மகாதிசை பலன் 
வித்தை செயம் புத்திரசம் பத்துமிகு மரசர் 
சித்தமகிழ் சன்மானஞ் சேருமே - மெத்த 
அபிடேக பூடணமு மாதிபத்தி யங்கள் 
பவுசாங் குருதிசைக்குப் பார் . 

இ - ள் ) கல்வி மூலமான பரீக்ஷையும் , மக்கட்பேறும் , மேன்மை பொருந் 
திய இராஜாக்களால் சந்தோஷமுண்டாகுதலும் , சன்மானம் கொடுத்தலும், 
மேன்மையாய் புகழ்சசிசெய்தலும், ஆபரணம் விருத்தியாதலும் முதலிய 
நற்பலன்களே இர்த பெருமைபெற்ற குருமசாதிசையில் உண்டாகுமென் 
றும் கூறுவர் எ - று . 

( 1080 ) 
சனி மகாதிசை பலன் 
சோகம் பயமிலங்குந் துக்க மகோதரமுண் 
டாகுமபி மானமது கெடுமே - வாகன 
மாட்டுக் குஞ்சேதம் வருமுயிர்த்த முண்டாகும் 
பட்டு சனியின் றிசை . 

( இ - ள் ) சனி மகாதிசை வருஷம் 19 - லும் அவன் தரும் பலன்களைச் 
சோதிக்குமிடத்து மயக்கமுண்டாகும் , மனத்தில் பயங்கரத்தை யுண்டுபண் 
ணுவதோடு பலவித வியாகூலங்களை யுண்டுபண்ணும் . தன் திரேகத்தில் 
கோதாமென்னும் வியாதி யண்டாவதோடு கேடு முதலிய துன்பங்கள் 
உண்டாவதோடு தனக்கு அழிவும் உண்டாகும் இதன்றி தன் வீட்டிலுள்ள 
அருமையான வாகனங்கள் கைவிட்டுப் போவதோடு உயிர்ச்சேதமும் உன் 
டாருமெனக் கூறுவர் எ - று , 

( 1081 ) 


796 


சாதக அலங்கா all 


புத மகாதிசை பலன் 
பண்ணியதோர் செட்டும் பயிர்ச்செலவுந் தான்பொசிக்கும் 
நண்ணுவிர கம்பூமி லாபமாம்- எண்ணுக் 
தனலாபம் பங்குகொள்ளத் தானும் வெகுலாபங் 
கனமாம் புதன்றிசைக்குள் காண் . 

( இ - ள் ) புதன் திசை வருஷம் 17 - க்கு அவன் தரும் பலன்களைச் 
சோதிக்குமிடத்து பூமிலாபமும் , தனலாபமும் , பங்கு சேருவதால் வெகு 
லாபமும் , இவ்வகைப்பலன்கள் உண்டாகுமென்றுங் கூறுவர் எ- று . ( 1082 ) 

கேது மகாதிசை பலன் 
பித்தஞ் சயரோகம் பெண்மருந்தி னாளிளைப்பன் 
சுத்தந் தரித்திரமுஞ் சூனியமு - மெத்த 
வருபாடு மாயுமே வாய்த்திறல் கேது 
உருவாய் மருவுதிசைக் குள் . 


வும் ஆகிய 


( இ - ள் ) கேது மகா திசை வருஷம் 7 - க்கு அவன் தரும் பலன் என்ன 
வெனில் , பித்தம் டிப்ரோகம் , பெண்களால் மருந்திட்டு அதனால் சேதம் , 
இளைத்தல , அதிக தரித்திரமும் , பகைவரால் சூனியமும் , வருமானக் குறை 
வைகள் உண்டாகுமென்று கூறுக எ - று . 

( 1083 ) 
சுக்கிரன் மகாதிசை பலன் 
மன்னர்மறை யோர்தமிழர் வாஞ்சிப்பர் வாகனமு 
முன்னுசத்தி சாமரைபொன் னுண்டாகு - மின்னும் 
விவாகஞ் சுபம்பிரிய மெய்தும் பிணிபோஞ் 
சுவாகப் புவிலாபச் சுக்கிரன் . 
( இ - ள் ) சுக்கிர திசையில் அரசர் பிராமணர் தமிழர் இவர்கள் வாஞ்சனை 
வாகனமுண்டாதல் , சத்திரம் சாமரை செல்வம் உண்டாதல் , கலியாணம் 
.சுபகாரியம் , பிறரால் அன்பு உண்டாதல் முதலிய சுபபலன்கள் உண்டாகு 
மென்றும் கூறுவர் எ - று . 

( 1084 ) 


விளக்க விருத்தியுரை 


797 


கோசார பலன் 


22 


( கோசாரம் என்பது ஜாதகமுள்ளோருக்கும் , ஜாதகமில்லாதா 
ருக்கும் பிரயோஜனப்படுவதாகும் . கோசாரத்தைக் கொண்டு 
அஷ்டகவர்க்க பலன் சொல்வதோடு திசைபுத்தி காலங்களிலும் 
பலன் அறிய எதுவாகும் . ஆதலால் கோசாரம் என்பதையும் 
ஜோதிடர் கவனித்தே மற்றும் பலன்களை புரைக்கவேண்டும் .) 

காசாரப்படி ஒவ்வோர் வீட்டிலும் 
கிரகங்கள் வாசம் செய்யும் காலங்களை சொல்லுமிடத்து 
ராசி 1.க்கு சூரியன் 

1 மாதம் 

கோசார பார்வை விபரம் 
சந்திரன் 24 - நாள் சூரியனுக்கு 

நாள் 5 
11 - மாதம் சந்திரனுக்கு 
1.மாதம் குஜனுக்கு 

நாள் 8 
1 - வருடம் புதனுக்கு 

நாள் 7 
சுக்கரன் 1 மாதம் குருவுக்கு 

மாதம் 2 
சனி 21 வருடம் 

சுக்கிரனுக்கு 

நாள் 7 
ராகு - கேது 11 - வருடம் 

சனிக்கு 

மாதம் 6 
இராகுவுக்கு 

மாதம் 3 

மாதம் 3 

என்றும் கூறுவர் . 
இப்பால் அவர்கள் பலன் தரும் காலம் கூறுவார் . 


நாள் - 


குஜன் 
புதன் 


கேதுவுக்கு 


ஓதிய கோசரந்திசை சக்கரங்க டம்மில் 

உதித்தநவக் கிரகத்தா லுண்டாகும் பலன்கள் 
ஆதவன்செவ் வாயிருவர்க் காதியிலே பலன்கள் 

அம்புலிக்கும் புதனுக்கும் அனுதினமும் பலனே 
பீதகன்சுக் கிரன்பலன்கள் மத்தியத்திற் றருவர் 

பெருகுசனி பாம்பிரண்டும் பிற்பலனே தருவர் 
சூதுமத கரிக்கோட்டைக் கமலமா முகையைச் 

சுந்தரப்பொற் கிரியை வென்ற துணைமுலைமா மயிலே . 
( இ - ள் ) தினசரி பஞ்சாங்க கணிதப்படி கோசார சக்கிரம் அறிந்து 
அதிலிருக்கும் 9 - கோட்களும் பலனைத்தரும் காலங்களை சொல்லுமிடத்து 
குஜனும் சூரியனும் தான் ஓர் இராசியில் வந்தவுடனே பலனைத் தருவார் . 
சந்திரனும் புதனும் எக்காலங்களிலும் பலனைத்தருவார் . இராகு கேது சனி 
இவர்கள் அவர்களுக்குரிய வயது கடைசியில் தருவார் . சுக்கிரன் குரு இவ் 
விருவரும் தன் கால அளவின் மத்தியிலும் பலனைத் தருவாரென அழகிய 
ஸ்தனங்களும் உச்சிதடையுடைகளை யுமுள்ள பெண்ணே ! சொல்லாய் , () 


798 


சாதக அலங்காரம் 


கோசார வேதை 


இரவியைந்தின்மதி யெட்டினேழிற்சேய் 
பரவுமூன்றிற்பொன் பார்க்கவனாறிலும் 
விரவுபுந்திநான் கொன்பானிராகுசுன் 

உரவு சென்ம முறிற்கடுங்கேடுறும் 
( இ - ள் ) ஜெனன நக்ஷத்திரத்திற்குத் தக்கபடி கண்ட இராசிக்கு 5 - ல் 
சூரியனிருந்தாலும் , சந்திரன் 8 லிருந்தாலும் , குஜன் 7 லிருந்தாலும் , புதன் 
9 - லிருந்தாலும் , குரு 3- லிருந்தாலும் , சுக்கான 6 - லிருந்தாலும் , சனிஜென் 
மத்திலிருந்தாலும் , ராகு 9 - லிருந்தாலும் துர்பலனையும் அவகேட்டையும் 
தருவாரெனக் கூறுவர் எ - று . 

( 1086 ) 
கோசார நற்பல ஸ்தானம் 

வேறு 
கதிர்பதினொன்று மூன்று கருதுபத்தாறில் நல்லன் 
மதியொன்று மூன்றோராறு மனனுமேழ்பது பன்னொன்றும் 
பதிபுகன்சேய்சுன்ராகு பதினொன்று மூன்றாறாகும் 
மதிமகறகிரண்டோராறு மன்னெட்டுபது பன்னொன்றே . 

ள் ) மேலே சொல்லியபடி நக்ஷத்திர ராசிக்கு 3-11 - ல் சூரியன் 
வரும்போது நற்பலனை தருவான் . 1-3-6-7-10-11 இவ்விடங்களில் சர்திரன் 
வாசம் செய்யுங்காலம் நற்பலனை தருவான் . இப்பூமியில் புகழ்ந்து பேசும் 
குஜன் சனி இாகு இவாகள் 3-6-11 இவ்விடங்களில் வாசகாலம் நற் 
பலனைத் தருவார் . 2-6-8 10-11 இவ்விடங்களில் புதன் வாசம் செய்யுங் 
காலம் நற்பலனை தருவாரென்றும் கூறுக எ - று . 

( 1087 ) 
பொன்னவன்பதினொன்றொன்பான் பொருந்துமேழைந்திரண்டாம் 
துன்னுசுக்கிரற்கொன்றாதி யைந்துமோரெட்டொன்பானும் 
பன்னொன் றீராறுதன்னிற் பற்றிடில் நல்லராவர் 
அன்னமேவேதைக்கோள்க லுறிற்றீயராவரென்னே . 

( இ - ள் ) 2-5-7-9-11 இவ்விடங்களில் குரு வாசம் செய்யும்போது நற் 
பலனை தருவாரெனவும் , 12-3-4-5-8-9-11-12 இவ்விடங்களில் வாசகாலம் 
நற்பலனையே தருவாரெனவும் , அழகுலாய்ர்த பெண்ணே ! இவர்களுக்கு 
நியராசிகளில் தீயகிரகங்கள் இருந்தால் இந்த சாசியே அவர்களுக்கு தர்ப் 
பலனைத் தரும் ஷேத்திரம் என்று சொல்வாய் எ - று . 

( 1088 ) 
வேதை ஸ்தானம் 
சூரியற்குரைத்த வீட்டிற் கேழினிற்கோள் நின்றாலும் 
கூரியமதிககைந்தொன்பான் குலவுமீராறிரண்டும் 
ஏர்பெறுமொருநான் கெட்டு மிராகுசன் சேய்தமக்குக் 
கார்பெறுங்குழலாயைந்த ராறொன்பானெனுங்கணக்கும் . 


ப 


விளக்க விருத்தியுரை 


799 


சூரியனுக்கு மற்கேத்திரமெனச் சொல்லிய இராசிக்கு 7 - ஆம் 
இராசியில் கிரகமிருக்கிலும் சர்திரனுக்கு 2.4-85-9-12 இல்விராசிகளில் 
கிரகமிருந்தாலும் , இராகு - சனி - குஜன் இவர்கள் நற்பலனைத் தருவாரென 
உரைத்த இராசிக்கு 5-9-12 என்னும் இராசிகளிலும் கிரகமிருந்தால் 
அழகுவாய்ந்த பெண்ணே ! அவரவர்களுக்கு வேதை ஸ்தானம் என்று 
கூறுவாய் எ - று . 

( 1089 ) 
புந்திக்கைந்தொன்பானொன்றெட் டீராறிற்புனிதப்பொன்னுக் 
கந்தமாமெட்டுப்பத்து மூன்று நான் கீராறாகும் 
சந்தமார்புகருக்கெட்டே ழொன்றுபத்தொன்பத்தைந்தும் 
உந்துபன்னொன்று மூன்றோ ராறுமுன்முரைக்கு வேதை . 

( இ - ள் ) புதனுக்கு நற்கேத்திரமென்று உரைத்த இராசிக்கு 5-8-9-12 
இவ்விடங்களில் கிரகம் இருக்கினும் குற்றமில்லாத குருவுக்கு 3 4-8-10-12 
இவ்விடங்களில் கிரகமிருந்தாலும் , சுக்கிரனுக்கு 5-7-8-9-10 3-6-11 
இவ்விடங்களில் கிரகமிருந்தாலும் அவரவர்களுக்கு வேதைஸ்தானமெனச் 
சொல்வாய் எ - று . 

( 1090 ) 


அஷ்டகவர்க்கம் 


( அஷ்டகவர்க்கம் என்பது நிலத்தில் 12- வீடுகள் கீறி , மொத்தம் 
337- பிந்தையும் , கிரகங்கள் ஏழுபேருக்கும் பாகித்து , அவரவர் 
களுக்கும் நெம்பர்வரிசைப்படி இலக்கின முதல் ஒவ்வொன்றாய்க் 

கீறி கணக்கிட்டுக்கொள்வதே யாகும் .) 
ஆதித்தன்றனக்காறெட்டா மம்புலிக்கதன் மேலொன்றும் 
வாதிக்குஞ்செவ்வாய் மந்தன் றமக்குமாமுப்பத்தொன்பான் 
போதிக்கும்புதற்கைம்பானோ டொருநான்குபொன்னேழெட்டாம் 
கோதற்றபுகர்கைம்பானோ டிரண்டட்டவர்க்கங்கூறே 

( இ - ள் ) சூரியனுக்குரிய மொத்த பிந்து - 48 , சந்திரனுக்கு அவனுக்கு 
மேல் ஒன்று , அதாவது 49. தூர்மார்க்கர்களான குஜனுக்கும் சனிக்கும் -39 
வித்யாகாரகனாகிய புதனுக்கு -54 , குருவுக்கு -56 , குற்றமில்லாத சுக்கிர 
னுக்கு -52 , என்றும் அதன தன் அஷ்டகவர்க்கு விபமென்று கூறுவாயாக . 

சூரியன் அஷ்டகவர்க்க விபாம் 


கூறிய விரவி தனிலரி சேய்சுன் 

குலவுமொன் றிரண்டுநான் கோரேழ் 
கூடிரு நான்கொன் பான்பது பன்னொன்று 
மதிதனக் கோவொரு மூன்றும் 


800 

சாதக அலங்காரம் 
ஆறுபத் துடன்பன் னொன்றதாம் புந்திக் 

கான மூன் றைந்துட னாறும் 
அடுத்திடு மொன்பத்து பன்னொன் றீராறு 

பொன்னினுக் கைந்துமா ராறு 
வீறுறு மொன்பா னோடுபுன் னொன்றே 

விளங்கிய புகரினுக் காறு 
மேவுமே ழீரா கும்லக் கினமோ 

விரும்புமூன் றும்வரு நான்கும் 
ஆறுமீ ரைந்தும் பத்துட னொன்ற 

ராறிரண் டாகுமென் றறிவாய் 
அன்னநடை மயிலின் சாயன்மான் விழியு 

மமைநிகர் தோளுடை யணங்கே . 
இ - ள் ) கூறப்படும் சூரியன் அஷ்டகவர்க்கில் சூரியனுக்கும் குஜனுக் 
கும் சனிக்கும் 1-2-4-7-8-9-10-11 க்கும் சந்திரனுக்கு 3-6-10-11 ஆகும் , 
புதனுக்கு 3 5-6-9-10-11-12, குருவுக்கு 5-6-9-11 , பிரகாசமுடைய சுக்கிர 
னுக்கு 6-7-12 , லக்கினத்திற்கு 3-4-6-10-11-12 ஆகுமென்று அன்னத் 
தைப்போன்ற நடையையும் , மயில யொத்த சாயலும் , மான் விழிகளைப் 
போன்ற கண்களும் , அழகுபொருந்திய தோடுகளையும் உடையவளே ! 
தை சூரியன் அஷ்டகவர்க்கெனக் கூறுவாயாக எ - று 

( 1092 ) 
அஷ்டகவர்க்க விபரம் 
மதியினி லிரவி மூன்றுட னாறேழ் 

வருமெட்டு பத்துபன் னொன்றும் 
மதியொன்று மூன்று மாறுட னேழு 

மன்னுபத் துடன்பதி னொன்றும் 
துதிகுச னிரண்டு மூன்றுட னைந்தா 

றொன்பதீ ரைந்துபன் னொன்றும் 
சொல்லுமாற் கொன்று மூன்று நான் கைந்துந் 

தொடருமே ழெட்டுமீ ரைந்தும் 
பதினொன்றும் பொன்னிற் கொன்றிரண் டொருநான் 

காகுமே ழெட்டுபத் துடனே 
பகருபன் னொன்றாம் புகர்க்குமூன் றொருநான் 

கைந்துட னேழுமொன் பானும் 
அதிகமாம் பதுமன் னொன்றுசுன் மூன்று 

மைந்திரு மூன்றுபன் னொன்றாம் 
அமருலக் கினமூன் றாறுமீ ரைந்து 

மாம்பதி னொன்றென வரைவாய் . 
( இள் ) சந்திரன் அஷ்டகவர்க்கை சொல்லுமிடத்து சந்திரனில் 
சூரியனுக்கு 3-6-7-8-10-11 , சர்திரனுக்கு 1-3-6-7-10-11 , துதிக்கப்பெற்ற 
செவ்வாய்க்கு 2-3-5-6-9-10-11 , மால் என்னும் புதனுக்கு 1-3-4-5-7-8-10 


சந்திரன் 


S 


விளக்க விருத்தியுரை 

801 
11 , பொன்னிரமுடைய குருவுக்கு 1-2-4-7-8-1-11 ஆகும் . சுக்கிரனுக்கு 
3-4-5-7-9-10-11 , சனிக்கு 3-5-6-11 , ஜெனன லச்சினத்திற்கு 8-6-10-11 
எனச் சொல்வாயாக எ - று . 

( 1093 ) 
குஜன் அஷ்டகவர்க்க விபரம் 
சேயினி லிரவிமூன் றைந்திரு மூன்று 

செப்பிய பத்துபன் னொன்றாம் 
செழுமதி யொருமூன் றாறுபன் னொன்றாஞ் 

சேர்குச னொன்றிரண் டொருநான் 
காயவே ழிருநான் கொருபது பன்னொன் 

றாருநற் புலவன்மூ வைந்தே 
அழகுறு மிருமூன் றொருபதி னொன்றா 

மணிகொள் பொன் மூவிரண் மரைக் 
தேயபன் னொன்றி ராறுசுக் கிரர்க்கோ 

வியலிரு மூன்றெட்டுப் பதினொன் 
றேதமற் றிடுமீ ராறுமந் தனுக்கொன் 

றீரிரண் டேழ்முத லைந்தெண் 
தூயலக் கினத்திற் கொன்று மூன் றாறு 

சொலத்தகு பத்துபன் னொன்றாம் 
தோடிவர் செவியைத் தாவிமீண் டிகலுந் 

துணைவிழிப் பனைமுலை மயிலே . 
( இ - ள் ) குஜன் அஷ்டகவர்க்சை சொல்லுமிடத்து சூரியனுக்கு சூரி 
யன் நின்ற ராசிமுதல் 3-5-6-10-11 , சந்திரனுக்கு சந்திரன் நின்ற ராசி 
முதல் 3-6-11 , குஜனுக்கு குஜன் நின்ற ராசி முதல் 124-7-8-10-11 , புலவ 
னாகிய புதனுக்கு அவன்நின்ற ராசி முதல் 3-5-6-11 , மணிகளை அணிந்திரா 
நின்ற குருவுக்கு தான் நின்ற ராசிமுதல் 6-10-11-12 , சுக்கிரனுக்கு 6 8-11 
12 , மைர் தனாகிய சனிக்கு 1-2-7-8 9-10-11 , பரிசுத்தமாகிய லக்கினத் 
திற்கு 1-3-6-10-11 ஆகுமென தோடு அணிர்த செவியுடையவர்களைச் 
சேர்ந்து துணைவிழிப் பணைமுலை பொண்ணே ! அறிக எ - று . ( 1094 ) 

புதன் அஷ்டகவர்க்க விபரம் 
புந்தியி லிரவிக் கைந்திரு மூன்றொன் 

பான்பதி னொன்று பன்னிரண்டாம் 
புகழ்மதி யிதியிரண் டீரிரண் டிருமூன்றெட் 

டொருபது புகல்பதி னொன்றாம் 
உந்துசேய் மந்தற் கொன்றிரண் டொருநான் 

கொளிருமே ழாதியைந் தெண்ணாம் 
உயர்புகற் கொன்றோர் மூன்று நல் லைந்தா 

றொன்பஃ தாதிநான் கெண்ணாம் 
சந்தமார் பொன்னுக் காறிரு நான்கு 

சாற்றுபன் னொன்றுபன் னிரண்டே 
101 


QOL 


802 


சாதக அலங்காரம் 


தருபுகர் தனக்கொன் றாதியைந் தெண்ணுக் 

தானெட்டொன் பதுபதி னொன்றும் 
தந்தலக் கினத்திற் கொன்றிரண் டொருநான் 

காறிரு நான்குசார் பத்துத் 
தகுபதி னொன்றாந் தண்மல ருறைபொன் 

தன்னை நேர் தார்குழ லாளே . 
(இன் ) புதன் அஷ்டகவர்க்கு 54 - ல் சூரியனுக்குரிய பரல் 5-6-9-11.12 
யாவரும் புகழத்தக்க சந்திரனுக்கு 2-4-6-8-10-11 , குஜலுக்கும் சனிக்கும் 
1-2-4-7-8-9-10-11 , புதனுக்கு 1-3-5-6-9-10-11-12 , குருவுக்கு 6-8-11-12 
சுக்கிரனுக்கு 1-2-3-4-5-8-9-11 , லக்கினத்திற்கு 1-2-4-6-8-10-11 ஆகும் 
என தாமரை சமலங்கள் போன்ற இதழ்களை புடையவளே! சொல்வாய் . ( ) 

குரு அஷ்டகவர்க்க விபரம் 
பொன்னினி லிரவிக் கொன்றாதி நான் கெண் 

புகலுமே ழாதியைந் தெண்ணாம் 
புதுமதிக் கிரண்டே ழைந்தொன்பான் பதினொன் 

றாய்ப்புகல் சேய்தனக் கொன்று 
துன்னிரண் டொருநான் கேழிரு நான்க 

ரைந்துபன் னொன்றுபுந் திக்கோ 
சொல்லுமொன் றிரண்டு கான்குநல் லைந்தோ 

றாறொன்ப தாதிமூன் றெண்ணாம் 
நன்னயப் பொன்னுக் கொன்றாதி நான்கெண் 

ணவிலுமே ழெட்டொரு பஃது 
நாட்டுபன் னொன்றாம் புகர்க்கிரண் டைந்தா 

றொன்பஃதாதிமூன் றெண்ணாம் 
சுன்னினுக் கொருமூன் றைந்திரு மூன்றி 

ராறுலக் கினத்தினுக் கொன்று 
துய்யரண் டொருநான் கைந்திரு மூன்றே 

ழொன்பஃ தாதிமூன் றெண்ணாம் . 
( இ - ள் ) குரு அஷ்டகவர்க்கு பால் 56 - ல் சூரியனுக்குரிய பால் 1-2-3 
4-7-8-9-10-11 , சந்திரனுக்கு 2-5-7-9-11 என்றும் , குஜனுக்கு 12-4-7-8 
10-11 என்றும் , புதனுக்கு 1-2-4-5-6-9-10-11 , நன்மையைத்தரும் குரு 
வுக்கு 1-2-3-4-7-8-10-11 என்றும் , சுக்கிரலுக்கு 2-5-6-9-10-11 என்றும் , 
சனிக்கு 3-5-6-12 என்றும் , லக்கினத்திற்கு 1-2-4-5-6-7-9-10-11 என் 
றும் கூறுவர் எ - று . 

( 1096 ) 
சுக்கிரன் அஷ்டகவர்க்க விபரம் 
புகரினி லிரவிக் கெட்டுபன் னொன்றீ 

ராறுதிங் கட்கொன்று முதலாப் 
புகலுமைந் தெண்ணு மெட்டுமொன் பான்பன் 
னொன்றுபன் னிரண்டதாஞ் சேய்க்குத் 


. 


விளக்க விருத்தியுரை 


808 


தகவுறு மூன்று நான்கிரு மூன்றொன் 

பான்பதி னொன்றுபன் னிரண்டாம் 
சார்புதன் மூன்றைந் தாறு நல் லொன்பான் 

றங்குபன் னொன்று பொன் னவர்க்கு 
இகலுறு மைந்தெட் டொன்பஃ தாதி 

யேற்றமூன் றெண்ணதாம் புகருக் 
கியலுமொன் றாதி யானவைந் தெண்ணு 

மெட்டுமுன் னானநான் கெண்ணாம் 
நகருமந் நற்கு மூன்று நான் கைந்து 

நவிலுமெட் டாதிநான் கெண்ணாம் 
நாட்டுலக் கினமொன் றாதியைந் தெண்ணு 

நாலிரண் டொன்பொன் பன்னொன்றே . 
( இ - ள் ) சுக்ரேன் பால் 52 - க்கு சூரியனுக்குரிய பால் 8-11-12 , சந்திர 
ஓக்கு 1-2-3-4-5-8-9-11-12 , குஜனுக்கு 3-4-6-9-11-12 என்றும் , புத 
னுக்கு 3-5-6-9-11 , குருவுக்கு 5-8-9-10-11 என்றும் , சுக்கிரனுக்கு 1-2-3 
4-5-8-9-10-11 , முடவனான சனிக்கு 3-4-5-8-9-10-11 எனவும் , லக்கினத் 
திற்கு 1-2-3-4-5-8-9-11 எனவும் கூறுவர் எ - று 

( 1097 ) 
சனி அஷ்டகவர்க்க விபரம் 
சனியினி லிரவிக் கொன்றிரண் டொருநான் 

கேழுட னெட்டுநற் பத்து 
தங்குபன் னொன்றா மம்புலிமூன் றாறாம் 

பதினொறு சேய்த னக்கே 
இனிய மூன் றைந்தா றீரைந்து பதினொன் 

றீராற தாகும்புந் திககோ 
இயலுறு மாறு மெட்டாதி யைந்தெண் 

ணிமயவர் குருவினுக் கைந்து 
கனியுமோ ராறு பதினொன்றீ ராறுங் 

கவிக்கு நல் லாறுபன் னொன்று 
காட்டுமீ ராறாங் கனவரை வனச் 

மாமுகை நேர்முலை யாளே 
புனைகரு மேனிச் சனியொரு மூன்றைத் 

தாறுபன் னொன்றெனப் புகல்வர் 
போற்றும்லக் கினத்திற் கொன்று மூன் றொறாநான் 

காறுபத துப்பதி னொன்றே . 
( இ - ள் ) சனிக்குரிய மொத்த பால் 30 - க்கு சூரியனுக்கு 1-2-4-7-8-10 
11 எனவும் , சந்திரனுக்கு 3-6-11 எனவும் , குஜனுக்கு 3-5-6-10-11-12 
எனவும் , புதனுக்கு 6-8-9-10-11-12 எனவும் , குருவுக்கு 5-6-11-12 என 
வும் , சுக்கிரனுக்கு 6-11-12 எனவும் , சனிக்கு 3-5-6-11 எனவும் , லக்கினத் 
திற்கு 1-3-4-6-10-11 எனச் சொல்வாய் எ - று , 


801 


சாதக அலங்காரம் 


( வி - ரை ) அஷ்டகவர்க்கசக்கரம் என்பதும் , அதை அறிந்துகொள்வ 
தும் எப்படியெனில் ? நிலத்தில் கோடுகளால் இாசி சக்கரப்படி 12- அரை 
கள் செய்துக்கொண்டு முன் சொல்லிய அஷ்டகவர்க்க விபரப்படி கோடு 
இட்டு மொத்தம் காண்பதே ஒவவொருவர்க்குரிய சமுதாய பிந்து விபரம் 
எனப்படும் 

அதன்பின்னர் திரிகோணம் காணவும் வேண்டும் . 
உதாரணம் : சூரியன் பால் 48 ஐ சோதிப்போம் , 


சனி 
--3 

3 


6 


5 


4 


5 


சமுதாயம் 

48 


4 


சூ -4 


1 


2 


3 


5 


புதன் 


சூரியன் பரல் 48 - க்கு விபரம் 
சூரியன் 

1 2 4 7 8 9 10 11 
சந்திரன் 

3 6 10 11 
குஜன் 

1 2 4 7 8 9 10 11 
8 6 9 10 11 12 
5 6 9 11 

6 7 12 

1 2 4 7 8 9 10 11 
லக்கினம் 

8 4 9 10 11 12 
மேற்சொன்னபடி சமுதாயத்தைக் கண்ட பிறகு திரிகோணம் காண 
வேண்டும் . திரிகோணம் காணும் விபரம் பின் வருமாறு , ( 1098 ) 


சனி 


( 


திரிகோண சோதனை விபரம் 


கோணமூன்றிற்பரல் காரியாக் குலவின் மூன்று மெடுத்திடுக 
கோணநதனிலொன்றிறகுறையிற் குறைந்தபடியே குறையிரண்டும் 
கோணந்தனிலொன்றிறபரலே கூடாதிருக்கிற்சோதனையாம் 
கோணந்தனக்குமில்லையெனக் கூறுவனசமலர்மானே . 
இ நள் ) 

கோணங்கள் என்கிற மேஷம் சிங்கம் தனுசு-1 , ரிஷபம் கன்னி 
மசரம் -2 , மிதுனம் துலாம் கும்பம் -3 , கடகம் விரச்சிகம் மீனம் இவ்லாறான 
சோணராசிகளில் 3 இராசிகளிலும் பால் என்னும் எண்கள் சரியாக இருச் 
தால் அம்மூன்றிலுமுளள பரலை எடுத்துவிடவேண்டும் . அம்மூன்று ராசி 
களிலொன்றில் பால் குறைந்திருக்குமாகில் , குதைந் தபடி மற்ற இரண்டு 
பாசிகளையும் சரிசெய்யவேண்டும் . மூன்று ராசிகளிலொன்றில் பால் இல்லா 
திருந்தால் சோதனையே கிடையாதெனக் கூறுவாய் எ - று . 


விளக்க விருத்தியுரை 


8 


( வி - ரை ) கோணங்கள் மூன்றிலொன்றில் பால் குறைந்து இருந்தால் 
குறைந்த மற்ற இரண்டையும் சரிசெய்யவும் என் றதால் நாம் சோதித்தபடி 
மேஷம் சிங்கம் தனுசு இம்மூன்றில் மேஷத்திலும் தனுசிலும் மூன்றும் , 
சிங்கத்தில் மாத்திரம் 4 இருப்பதால் அதில் ஒன்றை எடுத்துவிட்டே 
மானால் மூன்று மாசியும் 3 - பரலேநிற்கும் . ரிஷபம் கன்னி மகரம் இம்மூன்றி 
னுள் கன்னியில் மாத்திரம் இரண்டு பிந்தும் , ரிஷபத்தில் 6 - ம் , மகரத்தில் 
நான்கும் இருப்பதால் கன்னியாராசியிலுள்ள இரண்டு பிந்தின்படியே மற்ற 
இரண்டையும் சமப்படுத்த ரிஷபத்தில் ஐந்தும் , மகரத்தில் இரண்டும் 
எடுத்துவிடவேண்டும் இவ்வாறே மற்றைய மிதுன துலா கும்பம் கடக 
விருச்சிக மீனம் இவைகளையும் சரிபடுத்துவோமாகில் கீழ் கண்டவாறு 
அமையும் , 


3 


3 


2 


1 


1 


3 


திரி 


கோணம் 


2 


3 


8 


3 


1 / 2 


( 1099 ) 


இதையே திரிகோணம் எனப்படும் . 


ஏகாதிபத்திய சோதனை 


ளா 


மானேயிரண்டுமனை தனிலு மருவிக்கோள்கனின்றாலும் 
தேனேகோணின்றிடுமனையிற் பரலுற்றொன்றினிலதெனினும் 
தானாரிரண்டிற்கோளின்றி மன்னுமொன்றில்பாலுறினும் 
கானார்சிங்ககடகத்திற் கனமேசோதித்திடுதலிலை 

இ - ள் ) அழகு பொருந்திய பெண்ணே ! ஏகாதிபத்திய சோதனை 
எவ்விதமெனில் ? முன்சொன்ன திரிகோணபாலைவைத்து இரண்டு மனைக 

எதிர் எதிர ராசி என்னும் மேடம் விர்ச்சிகம் -1 , ரிஷப துலாம் - 2 , 
மிதுனம் கன்னி - 3 , கடகம் சிங்கம் -4 , தனுசு மீனம் -5 , மகரம் கும்பம் - 6 , 
எனனும் இடங்களைப் பார்க்கும்போது இரண்டு ராசிகளிலும் கிரகமிருந்தா 
லும் , அவ்விரண்டு இராசிகளிலும் பரல் ஏற்றக்குறைச்சலாக இருந்தாலும் , 
இரண்டு இராசிகளிலும் கிரகங்களில்லாதிருந்து ஒன்றுக்கொன்று பரல் 
ஏற்றக்குறைவாக இருந்தாலும் குறைந்தபடியே சரிசெய்யவேண்டும் . கடக 
சிங்கம் இவ்விரண்டிற்கு மாத்திரம் சோதனை செய்யவேண்டியதில்லை எ - று . 
இல்லாதிரண்டுராசியிற்கோ ளியலும்பரல்கள் சரியுறினும் 
வல்லாக் கோளுற்றிடுமனைபா ழாகி மற்றொன்றுற்றிடினும் 
வில்லாக்கோளுற்றிடும்பரற்கு மேவுமெதிரிற் சமன் குறையேல் 
அல்லா குழலாயப்பரலை யகற்றுமென்பாரறிவோரே . 


806 

சாதக அலங்காரம் 
( இ - ள் ) மேற்சொன்னபடியே எதிர் எதிரான இரண்டு ராசிகளிலும் 
கிரகமிருந்து பரல்கள் ஒன்றுக்கொன்று ஏற்றக்குறைவின்றி சரியாக இருர் 
தாலும் , அல்லது இரண்டிலும் கிரகமிருந்து ஒன்றில் மாத்திரம் பாலிருந்து 
மற்றொன்றில் பரலில்லாதிருந்தாலும் , கிரகங்களிருந்த இரண்டு ராசியிலும் 
குறையாமல் பால் சரியாகபிருந்தாலும் , இனிமையான குரலை . , டையவளே ! 
அப்பாலை மொத்தம் எடுத்து விடவேண்டும் என கற்றறிந்தோர் கூறுவார் 

( 1101 ) 
ஓராய்கோளோர்மனையுறமற் றொன்றிலதிகப்பரலுறினும் 
சீரார்கோளின்றிப்பரல்கள் சேர்ந்தொன்றிற்கதிகமதேல் 
வாரார்கொங்கைமதிவதன மானேர்விழிநனமடமாதே 
ஏரார்பரலை நேராக விருக்கச்செய்வா யெனவுரைத்தார் . 

இ - ள் ) அழகு வாய்ந்த பெண்ணே ! மேற்சொன்ன இராசிகளிரண்டி 
ள் ஓர் இராசியில் கிரகமிருந்து மற்றோர் இராசியில் கிரகமில்லாதிருக்க ,, 
இவ்விரண்டினுள் பால் ஏற்றக்குறைவாக இருக்குமானால் கிரகங்களே 
இல்லாதிருந்து ஒன்றிற்சொன்று ஏற்றக்குறைவான பால் இருந்தாலும் , 
குறைந்தபடியே மற்றதை சரிசெய்ய வேண்டுமென நீண்ட பார்வையை 
புடையவளே! சொல்வாய் எ - று . 

( 1102 ) 


சர்வா அஷ்டகவர்க்க விபரம் 


உரைத்தகோள்க ளுறுஞ்சமுதாயமாய் 
விசைத்தவார்குழ லவ்வவ்விராசியில் 
நிரைத்தபிந்தையொன றாய்ச்செறித்திட்டதே 
திரைததநற்சரு வாட்டகஞ்சேருமே . 

இள் ) அழகு வாய்ந்த பெண்ணே ! கிரகங்கள் இருந்தாலும் இல்லா 
விடிலும் சூரியன முதல் சனிவரையிலும் எழுபேர் அஷ்டகவர்க்கையும் 
மேவுமுதல் மீனம்வரையில் பன்னிரண்டு ராசியிலுள்ள பாலையும் கூட்டிக் 
கண்டதே சர்வா அஷ்டகவர்க்கம் என்பா எ - று . 

( வி - ரை ) சூரியன் முதல் சனியாதியான ஏழுபேர் அஷ்டகவர்க்கை 
யும் , மேடம் 7 - ராசியும் , ரிஷபம் 7 -ராசியையும் , மிதுனம் 7 -ராசியையும் 
உட்டிக் கண்ட துகையாம் . 

( 1103 ) 
அஷ்டகவர்க்க யோகம் சொல்லும் விதம் 


லக்கினமாதி நந்நான்கு விட்டி லிருந்திடுபால்களைக்கூட்டி 
உலப்பறு மூன்று தொகையினின் 

முறையே யுயர்பாலைக் கொடுபலன்கள் 
நலப்பறு மூன்று கூறிட்டே நலம் பெறமொழிந்திடவேண்டும் 
சிலைப்புருவத்தண்மதிநுதற்கருங்கட் செய்யவாய்பைந்தொடியாளே . 


விளக்க விருத்தியுரை 


807 


ஜெனனராசி எதுலோ அந்த ராசிமுதல் நான்கு நான்கு ராசி 
யாகக் கூட்டிக் கண்ட துகை மூன்றில் எந்த துகை அதிகப்படுகிறதோ 
அக்காலம் அவனுக்கு ஏற்படும் வயதை மூன்று கூரிட்டு , பால் அதிகம 

திகமான 
சண்ட மெதுவோ அவ்வயதில் யோகம் உண்டென சிலையையொத்த 
அழகும் புருவமும் வாய்ந்தவளே ! சொல்வாயாக எ - று . 

( 1104 ) 


கெண்டாகால நக்ஷத்திர விபரம் 


இரவிக்கொள்பான் மதிக்கும் புந்திக்கு மீரிரண்டாம் 
குருவினுக்கைந்துசேய்க்கு மூன்று சுக்கிரனுக்கோரேழ் 
வருசனிக்கிருநான்காகு மிராசியின் சமுதாயத்தை 
விரவு சேர்த்திடத்தாற்றாக்கு மேவுமூவொன்பாற்கிந்தே . 

( இ - ள் ) சூரியன் நின்ற ராசிக்கு -9, சர்திரனுக்கும் புதனுக்கும் -4 , குரு 
வுக்கு 5 , சுக்கிரனுக்கு-7, சனிக்கு -8 , இவ்விடங்களில் சமுதாயத்திலுள்ள 
பிந்துவினால் யோகாதிபத்திய மொத்தத்தை பெருக்கி 27 - ஆல் வகுத்து 
மிகுந்துள்ளதே கெண்டாகால நக்ஷத்திர விபரமாம் எ - று . ( 1105 ) 

வருபலன் வளர்பிறைக்கே மகிழசுபதி முன்னாகத் 
திருவுறு தேய்பிறைக்கே சேரவிட்டம் முன்னாக 
விரவுடனெண்ணிக்கண்ட நாள் குருமேவுங்காலம் 
பரவுநற்பலன்தான்கூடிற் பகர்காரகர்க்குக்கண்டம் . 

( இ - ள் ) மேற்சொல்லியபடி 27 - ல் வகுத்து மிகுந்ததை ஜெனனகாலம் 
வளர்பிறைச் சந்திரனாகில் அஸ்வனி முதலும் , தேய்பிறைச் சந்திரனாகில் 
அவிட்ட முதலாகவும் எண்ணிவந்த நக்ஷத்திரராசிகளில் குரு கோசாரப்படி 
ஓர் வருட சஞ்சாரகாலம் சவுக்கியமுண்டாகுமென்றும் , சனி இரண்டரை 
வருடம் வாசகாலம் அந்தர்த வர்க்கத்தாருக்கு அரிட்டம் என்றும் கூறுவர் 

( 1106 ) 
சர்வா அஷ்டகவர்க்கைக் கொண்டு 

வயது சொல்லும் விபரம் 
தான் சமுதாயமுப்பான் மேலுறிற்பூரணஞ்சாற்றும் 
ஆன்வையைந்தின்மீதி லடுததிடின்மத்திமந்தான் 
ஈனமாமிதன்கீழற்பமாம் பலன்வியமீரைந்தில் 
வான்பரல்குறைந்திலாபம் வருஞ்சன்மமுயரில்யோகம் . 

இ - ள் ) சர்வா அஷ்ட கவர்க்கம் பாலில் ஒவ்வொரு வர்க்கத்தார் ராசி 
பிலும் , பிந்துகள் முப்பதுக்கு மேலிருந்தால் பூரணயோகமென்றும் , பிந்து 
கள் 25 - க்குமேல் இருந்தால் மத்திபயோகம் என்றும் , இருபத்தைந்துக்கும் 
குறைந் திருக்குமாகில் குறைந்த யோகமென்றும் , காரியஸ்தானத்திலும் 
விரயஸ்தானத்திலும் பிந்துகள் அதிகமின்றி இருக்குமாகில் வருமானம் 
உண்டென்றும் ஜெனன ராசி எதுவோ அந்த மாசியில் மிகுந்த பிந்திருந் 
தால் யோகமுண்டென்றும் கூறுவர் எ - று . 

( 1107 ) 


எறு . 


808 

சாதக அலங்காரம் 
பதினொன்றில்வியமிகுந்தாற் பகர்ந்திடுசெலவுமேலாம் 
துதி பெறுபத்தின் மேலாம் வியமெனிற்சகடம்தோற்றும் 
வதியுமாறெட்டீராறின் மென்பரற்றொகைக்கு மேலாய்ப் 
பதிபுகழிரண்டொன்பான்பன் னொன்றுறிற்பகர்வர்யோகம் . 

( இ - ள் ) லாபஸ்தானமான 11 - ஆம் இராசியைவிட விரயஸ்தானமான 
12 - ம் ராசியில் பிந்துக்கள் அதிகமிருக்குமாகில் வருமானத்திற்கு மேலான 
விரயம் உண்டென்றும் , 10- மிடமான காரியஸ்தானத்தைவிட 12 - ஆம் 
ராசியில் உயர்வாய் பிந்திருக்குமாகில் சக்கரங்களுடைய ரதம் உண்டாகும் . 
ரோகம் அஷ்டமம் விரயம் என்னுமிடங்களை விட தனம் பாக்கியமென்னும் 
2-9 இவ்விராசிகளில் பிந்துகள் உயர்ந்திருக்குமாகில் யோகத்தையே தரும் . 

இராசி குணாகாரம் 
இடபஞ்சிங்கமீரைந்தா மியன் மேடங்கோளீரேழாம் 
கடகமோர் நான்கும்மீனங் கருதுமீராறேயாகும் 
மடஞ்சேர்கன்னிசுறாவைந்தா மன்னுந்தனுவொன்பானாகும் 
குடம்பன்னொன்றுமிதுனந்தே ளெட்டாம்ராசிகுணகாரம் . 

இ - ள் ) ஏகாதிபத்திய பிந்தை 10 - ஆல் ரிடபம் சிங்கம் இவ்விரண்டு 
ராசிகளிலுள்ள பிந்தையும் துலாம் மேஷம் இவ்விரண்டு ராசியை ம் 7 - லும் 
நான்கினால் கடகராசியையும் , 12 - ஆல் மீனராசியிலுள்ள பிந்தையும் , 5 - ஆல் 
மகரம் சன்னி இவ்விராசியிலுள்ள பிர்தையும் , 9 ஆல் தனுசிலுள்ள பிர்தை 
யும் , 8 ஆல் மிதுனம் விருச்சிகம் இவ்விராசியிலுள்ள பிந்தையும் கும்பராசியி 
லுள்ள பிந்தை பதினொன்றாலும் பெருக்கிக் காணுவதே இராசி குணாகார 
மெனக் கூறுவர் எ - று . 

( 1109 ) 
கிரக குணாகாரம் 


. 


| 


நற்றவக்குருபத்துசேய் 
உற்ற வெட்டு நற்சுக்கிரன் 
முற்றவேழுமோரைந்துமே 

மற்றையோர்குணகாரம் . 
( இ - ள் ) ஏகாதிபத்திய ராசியிலுள்ள பிந்துக்களை மேன்மையா 
தவக்களை புடைய குரு எச்தராசியிலிருந்தானோ அந்தராசிபிலுள்ள பிர்தை 
10 - லும் , குஜனிருந்தலக்கின பிந்தை 8 -ஆலும் , சுக்கிரனிருந்த லக்கினத்தி 
லுள்ள பிரதை 7 -கலும் , மற்றுமுள்ள சூரியன் சர்திரன் புதன் சனி இவர் 
கள் இருந்த லக்கின பிர்தை 5 - ஆல் பெருக்கி காணுவதே கிரக குணாகாரம் 
என்று கூறுவர் எ - று . 

மா தங்க லப்தம் 


( 1110 ) 


வேறு 


குணகாரத் தொகையிரண்டை யொன்றாய்க்கூட்டி 

குலமுந்நூற் றிருபானான் கதனுற்றாக்கும் 
கணமதனை முந்நூறோ டறுபானைந்தில் 
கழித்துவருஞ் சேடத்தை மூவொன்பானில் 


விளக்க விருத்தியுரை 


809 


* 


உணக்கமற வேகழித்த பலனுண்டாகும் 
உயர்சேடந் தனையீரா றதனிற்றாக்கி 
ணக்கமுடன் முன்போல வியற்றிக்கொண்ட 
வீவுமதி சேடமுப்பா னேயத்தாக்கே . 
( இ - ள் ) ராசிகுணாசாரம் கிரசுகுணாசாரம் இவ்விரண்டிறுமுள்ள பிர்தை 
ஒன்றுசேர்த்துக் கூட்டி 324 - ஆல் பெருக்கி வரும் துகையை 365 - ல் வகுக்க 
நேரும் ஈவு துகையை 27 - ஆல் வகுக்க வருவதே வருஷமெனப்படும் . மேற் 
சொன்னபடி கண்டது போக மிகுந்துள்ள எண்களை 12 - ஆல் பெருக்கி 27 
பேருக்கு கொடுத்தது போக மிகுந்துள்ளது திங்களெனப்படும் . அதில் 
வரும் மிச்சத்தை 30 - ஆல் பெருச்சவேண்டும் எ - று . 

( 1111 ) 
தாக்குதொகை தனைமுன்போ லீந்தபேறு 

தானாளாஞ் சேடத்தை யறுபான்றன்னில் 
தாக்கிவரு பேறுகன்ன லாமிவ்வாறே 

தான்காணும் வாய்மற்றை விநாடியாதி 
போக்கருமவ் வவர்வருட மாதமாதி 

புறம்பாக வைத்ததனை யரணஞ்செய்யும் 
தாக்கணங்கே வகையதனை விரித்துச்சொல்வர் 

சாதக நூ லுணர்ந்தபெரி யோர்கடாமே , 
( இ - ள் ) முப்பதால் பெருக்கிக்கண்ட துகையை 27- ஆல் வகுத்த தேள் 
தினம் என்றும் , அதில் மிகுந்துள்ள துகையை 60 - ஆல் பெருக்கிக்கண்டது 
நாழிசை எனவும் , மற்றும் விநாடி முதலியவைகளும் இவ்வாறே பெருக்கிக் 
காண்பதே வருடமென்றும் மாதமென்றும் நாள் நாழிகை விநாடி எனவும் , 
ஜோதிடமறிந்தோர் குணாகாரங்களை கூறுவரெனச்சொல்வாய் எ - று . 

( வி - ரை ) அஷ்டகவர்க்கைக்கொண்டு வயது சொல்லும் விபரம் : மேற் 
சொன்ன கிரக குணாகாரங்களைக்கொண்டு வயது சொல்லும் விபரம் சாதக 
சிந்தாமணி நூலுடையார் ஓர்விதமாகக் கூறியிருக்கிறார் . அதாவது சாதக 
சிர்தாமணி அஷ்டகவர்க்கப்படலத்தில் 1575 - ம் செய்யுள் முதல் 1577 - ஆம் 
செய்யுள் வரையிலுள்ள மூன்று செய்யுளில் கிரக குணாகாரத்தையும் , ராசி 
குணாகாரத் துகை இரண்டையும் ஒன்றுசேர்த்து 7 - ல் பெருக்கி 27 - ஆல் 
வகுத்தது ஆண்டெனவும் , மிகுந்த எண்ணை 12 - ஆல் பெருக்கி 27 - ஆல் 
வகுத்து வருவது மாதமெனவும் , மிகுர்த எண்ணை 30 - ஆல் பெருக்கி 27 - ல் 
வகுத்ததே தினமெனவும் , மிகுந்ததை 60 - ஆல் பெருக்கி 27- ல் வகுத்ததே 
நாழிகை எனவும் , அதில் மிகுந்ததை 60 - ஆல் பெருக்கி 27 - ஆல் வகுத்ததே 
விநாடி எனவும் கூறினார் . அந்த வருடம் மாதம் தினம் நாழிகை விநாடி 
இவைகளை அறிந்து 364 - ல் பெருக்கி 365 - ல் வகுத்த வருடம் மாதம் நாள் 
நாழிகை விநாடி என்றனர் . ஆனால் சாதக அலங்காரத்தில் குறுக்கி சொல்லி 
னர் . இவர் பெருகச்சொன்னார் . ஆதலால் ஜோதிடர்கள் எதைகைக்கொண் 
டாலும் ஒன்றேயாம் . இதனால் வயது விபரம் பின்வருமாறு அறிக . ( 1112 ) 

வே 
ஓர்மனைதனிலிரண்டு கோல்கணின்றிடினு நீசம் 
ஏரறுமத்தமானம் பகையினுங்கடகத்தோனும் 

102 


810 


சாதக அலங்காரம் 


ஆர்மதிகூடினாலு மலதுநேர்நோக்கினாலும் 
தார்குழலாளேயக்கோடளாயுளிற்பாதிதள்ளே . 

( இ - ள் ) இரண்டு கிரகங்கள் சேர்ந்து பேராசியிலிருந்தாலும் , உடி 
நீச்சம் பெற்றாலும் , தன் பலமிழந்து இருக்கிறான் என்று சொல்லத்தக்க 
அஸ் தமயமாகயிருக்கினும் அல்லது பார்த்தாலும் அழகுவாய்ர் தபெண்ணே ! 
அந்த வயதில் அவர்கள் கொடுக்கவேண்டிய ஆயுளில் அரைபாசம் தள்ளுக . 

தள்ளுநண்டதிற்சுபக்கோ டங்கிடின் மூன்றிலொன்று 
தள்ளுநட்பதனினின்ற கோளுக்குநான்கிலொன்று 
தள்ளுபாபக்கோணீசம் பகையுறிலெட்டிலொன்று 
தள்ளுபாபக்கோணட்புத் தானுறினான்கினொன்றே . 

( இ - ள் ) சுபகிரகங்கள் சேர்ந்து கடகராசியிவிருந்தால் மூன்றில் ஒரு 
பாகம்வயதும் , எர்தராசியாபிலும் கிரகங்கள் நட்புபெற்றிருர்சால் நான்கில் 
வருபாகமும் , பாவக்கிசசங்கள் ஐவரும் பகை நீச்சம் பெற்றிருப்பாராபின் 
8 - ல் ஒருபாகமும் , பாவகிரகங்கள் நட்பு பெற்றிருந்தால் நான்கில் ஒாடாக 
மும் தள்ளி மிகுந்ததைச் சேர்த்து வயது சொல்லுக எ - று . ( 1114 ) 

ஒன்றிய கோள்கணின்ற வோரைக்குவியத்திற்பாவர் 
நின்றிடிலவர் கொடுத்த வாயுள்களெல்லாநீங்கும் 
துன்றபன்னொன்றிற்பாதி சொல்பத்தினான்கிலொன்று 
நன்றுபாக்கியமெட்டொன்று நவிலெட்டிற்பதினாறாமே . 

( இ - ள் ) இரகங்கள் எந்த ஓரையில் இருந்தார்களோ அந்த ஓரைக்கு 
விரயஸ்தானத்தில் சனி அங்காரசன் ராகு கேது முதலிய பாலகிரகங்கள் 
இருப்பார்களேயானால் அவர்கள் கொடுக்கும் முழு ஆயுளும் வீணேயாம் . 
லாபமாகிய 12 - ஆம் ராசியில் பாவகிரசல்களிருந்தால் அரைபாக 
போம் . ஜீவனஸ்தானமும் சேர்திரங்களில் ஒன்றமான பத்தாமிடக்சில் 
பாவசிரசல்களிருர்தால் நான்கில் ஒருபாக வயது போகுமென்றம் , 1-8-9 
இவ்விராசிகளில் பாவகிரகங்களிருந்தால் அரைக்கால்பாகமும் வீசம்பாக 
மும் போகும் எ - று . 

( 1115 ) 
ஆம்வகைசுபக்கோளாயின் பாபருக்கறைந்தவெண்ணிவ் 
தாமதிற்பாதிநீங்குஞ் சார்பாபராட்சியச்சம் 
எமூறிலரணமில்லை விரும்புகோளாட்சியச்சம் 
வாமமார்குழலாய்பத்தி னொன்று மேற்கூட்டுவாயே . 

( இ - ள் ) மேற்சொன்னபடியே சுபச்ரெகங்கள்சேர்ந்து முன்சொல்லிய 
வண்ணம் இருப்பார்களேயானால் பாவகிரகங்களுக்கு சொல்லியதில் அரை 
பாகத்தைத் தள்ளி மற்றதை சேர்த்துக்கொள்ளவும் . க்ஷி உச்சம் ஏறிய 
பாவக்கிரகங்களாயின் அவர்கள் கொடுக்கும் வயதுக்கு குறையா திருக்கும் . 
சுபசோட்களான சந்திரன் பான் குரு சுக்கிரன் இவர்கள் ஆரியச்சம் 
ஏறி இருப்பார்களேயானால் 10 - ல் ஒரு பாகத்தைத்தள்ளி ஒருபாகத்தைத் 
ட்டுவாய் எ- று . 

(1116 ) 


வயது 


2 


811 


விளக்க விருத்தியுரை 
கால சக்கர விபரம் 


( கால சக்கரம் என்பதை சொல்லும்படி உமையவள் கேட்க , 
சிரசில் கங்கையையும் சந்திரனையும் அணிந்த பரமசிவன் சொல் 
லுகிறார் . அதை முற்காலங்களில் வடமொழியில் இருந்ததை 
தமிழில் மொழிபெயர்த்து அநேகர் கூறியுள்ளார் . ஆயினும் 
அதனில் பல குற்றங்கள் உண்டு . அதனைப் பொருட்படுத்தாது 
சோதிடர்கள் பின்வருமாறு அறிதல் நலம் . ) 


வேறு 


சேய்க்கேழு பொன்பத்துச் சேரரவிக் கைந்தாகும் 
வாய்ந்தபுகர்க் கீறெட்டா மாலுக்கோ - ஏய்த்தொன்பான் 
சந்திரற்கு மூவேழாஞ் சாற்றுஞ் சனிக்கோநான் 
கிந்தமுறை ராசிகளுக் கெண் . 

இ - ள் ) சூரியனுக்கு -5 , சந்திரனுக்கு-21 , குஜனுக்கு-7 , புதனுக்கு- 9 , 
குருவுக்கு -10, சுக்கிரனுக்கு -16 , சனிக்கு-4 , இவ்வாறே ஒவ்வொரு கிரகங் 
களுக்கு தன் சுயவீடுகளின் ஆண்டு எனக் கூறுவர் எ - று . ( 1117 ) 

வா வோட்டு இடவோட்டு நக்ஷத்திர விபரம் 
கேள் சகடு மான்றலையாழ் கேடின்மக முன்மூன்றும் 
நீள்சுளகு தேள் கேட்டை நேரோணம்- வாளவிட்டம் 
செக்குமிட வோட்டாகுஞ் சேராப் பதினைந்தும் 
இங்குமொழி யாய்வல வோட்டே . 

( இ - ள் ) இடவோட்டு நக்ஷத்திரங்கள் -12 . அவையாவன : ரோகணி -1, 
மிருகசிரம் -2 , திருவாதிரை-3, மகம் -4 , பூரம் -5 , உத்திரம் -6 , விசாகம் - 7 
அனுஷம்-8 , கேட்டை -9, திருவோணம் -10, அவிட்டம் -11 , சதயம் -12 
ஆகிய இவைகளாம் . இவைபோக மற்றுமுள்ள அசுவணி -1 , பாணி -2 , கார்த் 
திசை -3, புனர்பூசம் -4 , பூசம் -5 , ஆயிலியம் -6 , அஸ்தம் -7 , சித்திரை -8 , 
சுவாதி 9 , மூலம் -10 , பூராடம் -11 , உத்ராடம் -12, பூரட்டாதி -18 , உத்ரட் 
டாதி -14, ரேவதி -15 , ஆகிய இவைகள் வலவோட்டென்று கூறுவர் எ - று . 

காலசக்கர நக்ஷத்திர திசை விபரம் 
ஏயபரி யாரலெரி யேதமறு சோதியா 
வாயவத்த மூலமுத்தி ராடமுடன் - தூயநடை 
நான்புரட்டை மீரைந்தி னன்முதற்காற் காட்சி 
நீளதனு வீறாகவரு நேர் . 

இ - ள் ) மேடம் ரிஷபம் மிதுனம் சகம் , சிங்கம் கன்னி துலாம் விருச் 
சிகம் தனுசு இந்த அதிபதிகள் அசுவனி கார்த்திகை புனர்பூசம் ஆயிலியம் 
அஸ்தம் சுவாதி மூலம் உத்திராடம் பூரட்டாதி ரேவதி என்னும் தா 
நக்ஷத்திரங்களின் முதற்காலை யுண்ணும் எ - று . 

( வி - ரை ) இதளை சுவாதி என்றும் , இதற்குரிய 9 - இராசிகள் 9 -கால 
சக்கரம் 5 - க்கு அபகாரம் வருஷம் 100 - க்கு ஈவாள்- 25 , நாழிகை 12 - க்கு 
உடல் - மேடம் , உயிர் தனுசு . 


812 


சாதக அலங்காரம் 


புக்தி விபரம் 


வர 


1 


நாள் நாழி 
மேஷ குஜன் 

0 5 29 24 
ரிஷப சுக்கிரன் 

1 13 12 
மிதுன புதன் 

0 7 19 48 

1 
கடக சந்திரன் 

5 19 12 
சிங்க ரவி 

0 4 . 6 0 
கன்னி புதன் 0 7 19 

48 
துலா சுக்கிரன் 

1 1 13 12 
விருச்சிக செவ்வாய் 0 5 29 24 
தனுசு குரு 0 8 12 0 

( 1119 ) 
நேரிரண்டாங் காருக்கு நீண்மகரங் கும்பஞ்சேல் 
சீரறுதேள் கோலரிவை தேர்கடகம்-- வார்சீயம் . 
தண்டாகு மூன்றாங்காற் றானிடப் மேடமீன 
கொண்ட கும்ப மகரம்தனுசு கூறு . 

( இ - ள் ) மேலெழுதிய அசுவனி கார்த்திகை - புனர்பூசம்.ஆயிலியம் - அஸ் 
தம்- சுவாதி - மூலம் - உத்திராடம் - பூரட்டாதி - ரேவதி என்னும் 10-நக்ஷத்திரங் 
களின் இரண்டாங்காலையும் , மகரம - கும்பம் - மீனம் - விர்ச்சிகம் - துலாம் - கன்னி 
டகம் சிங்கம் - மிதுனம் என்னும் இக்கோட்களுண்ணும் எ - று . 

( வி - ரை ) மீனத்தில் நின்று விருச்சிகத்தில் பாய்வதனால் சிங்க விலோ 
சதி எனப்படும் . இதனை சோதிக்க அசுவனி இராடாங்காவில் ரிஷப 
வெள்ளி காலசக்கரவருடம் அபகாரம் -85 , ஈவு மாதம் -2 , நாள் -7 , நாழிகை 
45 , விராடி -52 , முக்காலே மூன்று வீசம் . இதற்கு உடல்- மகரம் , உயிர் - 
மிசனம் .. 
புக்தி விபரம் 

நாள் நாழி விநாடி 
மகர சனி 

0 9 0 3 

82 
கும்ப சனி 0 9 1 

8 82 
1 

9 17 28 49 
விருச்சிக செவ்வாய் 1 8 24 21 6 
லா சுக்கிரன் 

8 0 4 14 7 
கன்னி புதன் 

1 8 9 52 
கடக சந்திரன் 

8 11 

18 - 

8 22 .மண்டூககதி 
சிங்க ரவி 

0 11 8 49 
மிதுன புதன் 1 8 9 52 

56 குக்குடகதி 
முன்சொன்ன அசுவனி - கார்த்திகை -புனர்பூசம் -ஆயில்யம் - அஸ்தம் - சோதி - 
மூலம் -உத்திராடம் - பூரட்டா தி - ரேவதி என்னும் 3 - ஆம் காலை ரிஷபம் 
மேஷம் - மீனம் - கும்பம் - மகாம் - தனுசு . ( 2 ) மேஷம் - ரிஷபம் - மிதுனம் என் 
னும் ராசிக்கோட்களுண்ணும் . 


மீன குரு 


56 


24 சர்ப்பகதி 


அறிவிப்பு : - ( 2 ) என்று குறிக்கப்பட்டது மேல் எழுதிய நக்ஷத்திரங் 
களின் மூன்றாங்காலுக்கு 1121 - ம் செய் , ளிலும் மேஷம் ரிஷபம் மிதுனம் 
என்னும் மூன்று ராசிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன . ஆதலால் அவை . 
மேற்சொன்ன 3 - ஆம்பாதத்திற்குரிய ராசிகளாகையால் எடுத்துக்கொள்ளப் 
பட்டு பின் வரும் செய்புளுக்கு 4 - ம் பாதத்திற்குமாத்திரம் உரை கூறப் 


விளக்க விருத்தியுரை 


818 


வத 


கும்ப சனி 
மகர சனி 


பட்டன . இதனை தவறு என்று எண்ணாமல் பின் செய்புளை வாசித்து 
தெரிந்து கொள்ளுக . மேற்காட்டிய 3 - ஆம் காலுக்கு மிதுன புதன் திசை 
வருடம் 9 - க்கு அபகாரம் 83 - க்கு ஈவுமா தம் -1 , நாள் -9 , நாழிகை-2 , விநாடி 
பத்தே அரைக்கால் . இதற்கு உடல் - ரிஷபம் , உயிர் - மிதுனம் . 
புக்தி விபரம் 

நாள் நாழி விநாடி 
ரிஷப சுக்கிரன் 

1 8 24 

34 42 
மேஷ செவ்வாய் 

0 9 3 15 11 
1 1 9 21 41 
0 5 5 8 41 
0 6 . 6 8 41 

1 
தனுசு குரு 

1 10 21 41 
மேஷ செவ்வாய் 0 9 2 

5 

11 சிங்ககதி 
1 8 
ரிஷப சுக்கிரன் 

24 341 32 
மிதுன புதன் 0 11 21 

19 32 ( 1120 ) 
கூறுமேடம் மிடபங் கோப மிதுனமாம் 
வீறுநாற் காலுக்கு மேலவன் --நாமலர்க் 
கோதாய் முதலாகக் கொண்மீன ராசிவரை 
ஏகமறு புத்திக் கினம் . 

( இ - ள் ) முன் சொல்லிய அசுவனி- கார்த்திசை- புனர்பூசம் - ஆபிலியம் 
அஸ்தம் - சோதி - மூலம் -உத்திராடம் - பூரட்டாதி - ரேவதி இவைகளின் 4 - ம் 
காலை கடகம் - சிநகம் -கன்னி- துலாம் - விர்ச்சிகம் -தனுசு - மகரம் - கும்பம் - மீனம் 
இர்த அதிபதி கோட்களென்பர் எ - று . 

(வி - ரை ) இவைகட்கு கடக சந்திரன் திசை வருஷம் 21 - க்கு அபகா 
ரம் 86 - க்கு ஈவுமாதம் - 2 , நாள் -27 , நாழிகை-54 , விநாடி-52 . உடல் - கடகம் , 
உயிர் - மீனம் . 

நாள் நாழி விநாடி 
கடக சந்திரன் 

5 

1 16 2 48 

1 2 19 32 5 
சன்னி புதன் 

2 2 11 10 0 

8 10 29 80 42 
விருச்சிக குஜன் 1 8 15 20 56 

2 5 

9 4 
தனுசு குரு 

11 
0 11 21 

37 40 
0 11 21 

40 
2 5 9 4 11 ( 1121 ) 
இனமரர் பரணியேழிற் பூசஞ்சித் திரையோ 
டனமேநீர் நாளுத்தி ரட்டாதி - எனுமைந்தின் 
முதற்காறேன் கோணிவை முன்னுகட கஞ்சியம் 
மிக்கதண் டேராடு மீனம் . 
( இ -ள் ) விருச்சிகம்- துலாம் - கன்னி - கர்க்கடகம் சிங்கம் -மிதுனம் ரிஷபம் 
- மேஷம் - மீனம என்னும் இராசிக்கோட்கள் பரணி - பூசம் -சித்திரை - பூராடம் 
உத்திரட்டாதி என்னும் சாட்சளின் முதற்காலை உண்ணும் . 


புக்தி விபரம் 


சிங்க ரவி 


துலா சுக்கிரன் 


மகர சனி 
கும்ப சனி 


31 


மீன குரு 


814 


சாதக அலங்காரம் 


நாள் சாழி 


( வி - ரை ) இவைகட்கு சிங்காதித்தன் கால சக்கிரவருடம் -5 . அதில் 
பகாரம் வருடம்100 , ஈவு நாள் -18 இதற்கு உடல் - விர்ச்சிகம் ,உயிர் - மீனம் . 
புக்தி விபரம் வ 

விநாடி 
0 4 
விருச்சிக செவ்வாய் 

6 0 0 
துலா சுக்கிரன் 

0 9 18 

0 0 
கன்னி புதன் 

0 5 20 0 0 
கடக சர்திரன் 

1 0 18 மண்டூககதி 
சிங்க ரவி 

0 3 0 சர்ப்பகதி 
மிதுன புதன் 0 5 12 

குக்குடகதி 
0 9 
ரிஷப சுக்கிரன் 

18 

0 4 
மேஷ செவ்வாய் 

6 
O 6 0 

( 1122 ) 
மீயிரண்டே கும்பமான் வின்மேடந் தெட்டரிவை 
ஆயாறா மூன்றிற்கோல் தொட்டாறும் - ஏயதேள் 
கோலரிவை யாகுங் குளிர்ச்சீயந் தண்டு முதல் 
ஏலவின்மட் டாமிடமா யீறு 

( இ - ள் ) மேற்சொன்ன பரணி - பூசம் - சித்திரை - பூராடம் - உத்ரட்டாதி 
என்னும் நக்ஷத்திரங்களின் இரண்டாங்காலை கும்பம் - மகரம் - தனுசு -மேஷம் 
ரிஷபம் - மிதுனம் - கர்க்கடகம் - சிம்மம் - கன்னி இந்த அதிபதிகோட்களும் 3 - ம் 
காலை துலாம் விருச்சிகம் - தனுசு- மகரம்- கும்பம் - மீனம் - விருச்சிகம் - துலாம் - 
கன்னி இந்த ராசியதிபக்கோட்களும் , 4 - ம்காலை கர்க்கடகம் -சிம்மம் -மிதுன 
ரிஷப -மேஷ - மீன - குமப - மகா - தனுசு இந்தராசிக்கோட்களுமுண்ணும் எ - று , 

( வி - ரை ) மேற்சொன்ன நக்ஷத்திரங்களின் 2 -ம்காலுக்கு கன்னிபுதன் 
காலாக்கா வருடம் 6 - ல் அபகாரம் 85 - க்கு ஈவு மாதம் -1 , நாள் -8 , நாழி -7 , 
விநாடி மூன்றரையே மூன்று வீசம் . இதற்கு உடல் - கும்பம் , உயிர் - கன்னி . 
புக்தி விபரம் 

நாள் நாழி விநாடி 
கும்ப சனி 0 5 

28 0 
மகர சனி 

0 5 2 28 

0 
தனுசு குரு 

1 0 21 10 6 
மேவு குஜன் 

0 8 29 48 25 சிங்கவிலோ 
ரிஷப சுச்ரேன் 

1 8 

9 58 0 
மிதுன புதன் 

0 11 13 8 82 
கடக சந்திரன் 

2 2 20 28 17 
சிங்க ரவி 

0 6 10 25 18 
கன்னி புதன் 

0 11 18 

8 82 
மேற்சொன்ன ஷத்திரங்களின் 3 - ஆம் காலுக்கு துலா சுக்கிரன் 
வருடம் 16 - க்கு அபகாரம் ஈவு 83 - க்கு மாதம் -2 , நாள் -9, நாழிகை- 28 , 
விநாடி -514. இதற்கு உடல் - துலாம் , உயிர் -கன்னி . 

புக்தி விபரம் 
லா சுக்கிரன் 

3 1 1 21 
விருச்சிக குஜன் 

41 
1 4 

5 46 59 
தங்சு குரு 

1 11 

9 58 88 
9 7 85 6 


வ 


co 
- 
o 


MN 


கனம் 


1 


கு 


நான் நாழி விநாடி 


சக சளி 


புத்தி விபரம் 


மீன குரு 


கனம் 


கும்ப சனி 
மகர சனி 


23 


விளக்க விருத்தியுரை 

815 

நாள் நாழி விநாடி 
இம்ப சனி 

0 9 7 35 28 

1 11 8 58 83 
விருச்சிக செவ்வாய் 1 4 5 46 59 சிங்கலோ 

8 1 0 21 41 
சன்னி புதன் 

1 8 24 84 42 
மேற்சொன்னாக்ஷத்திரங்களின் 4 - ம் காலுக்குச் சொல்லியபடி விர்ச் 
சிக செவ்வாய் வருடம் 7 - க்கு அபகாரம்-86 , ஈவு நாள் -29 , நாழிகை-18 , 
விராடி எட்டேகாலே அரைக்கால் . உடல் - கடகம் , உயிர் - தனுசு . 
புத்தி விபரம் 

நாள் நாழி விநாடி 

1 8 15 20 56 
கடக சந்திரன் 

0 4 26 80 56 

0 8 23 43 15 குக்குடசதி 
மிதுன புதன் 

1 8 
ரிஷப சுக்கிரன் 

50 
18 

14 
0 6 

25 6 59 
மேஷ செவ்காய் 

0 9 23 1 24 
0 8 27 12 82 
0 8 27 12 84 
0 9 

1 24 
தனுசு குரு 

(1128 ) 
ஈறாமுரோ கணிமகமேர் சுவகோண மிவற்றின் 
வீறாமுற் காற்குவில் லாதிதண்டும் - கூறுசிங்கம் 
நண்டிரண்டாங் கால்கன்னி நற்கோறேண் மீனகும்பம் 
அண்டுசுறா விற்றேள் கோலாம் . 

( இ - ள் ) தனுசு- மகரம்- கும்பம் - மீனம் - மேடம்- ரிஷபம் - மிதுனம் - சிம்மம் - 
கர்க்கடகம் . இவைகள் உரோகணி - மசம் - விசாகம்-திருவோணம் இவற்றின் 
முதற்காலையுண்ணும் , 2- ம்காலை கன்னி - துலாம் - விருச்சிகம் - மீனம் - கும்பம் - 
மகரம் - தனுசு - விர்ச்சிகம் - துலாம் இவ்விராசி கோட்கள் உண்ணும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன நக்ஷத்திரங்களின் முதற்காலுக்கு விருச்சிக 
செவ்வாய் காலசக்கரவருடம் 7 - க்கு அபகாரவருடம் -86 ஈவுநாள் -29 , ராழி 
18 , விராடி எட்டேகாலே அரைக்கால் , இதற்கு உடல் - தனுசு , உயிர் - கடகம் . 

நாள் நாழி -விநாடி 

0 9 28 1 24 
தனுசு குரு 

0 8 27 12 33 

3 27 12 88 

0 9 23 1 24 
மேஷ குஜன் 0 6 

6 56 
1 3 
ரிஷப சுக்கிரன் 

18 50 15 

0 8 . 
மிதுன புதன் 

43 
23 

15 
சிங்க ரவி 

0 4 26 80 42 குக்குட கதி 

1 
சடச சந்திரன் 

1 8 20 

56 யூக்கதி 
மேற்செய்புளில் சொல்லியபடி 2 - ம் காலுக்கு துலாம் வெள்ளி கால 
சக்கர வருடம் 16 - க்கு அபகாரவருடம் -83 , ஈவுமாதம் -2 , நாள் -9 , நாழி -23 , 
விநாடி 55 - ம் காலேலீசமுமாம் . இதற்கு உடல் - கன்னி , உயிர்- துலாம் . 


புக்தி விபரம் 


ழி 


மகர சனி 
கும்ப சனி 


நீன குரு 


25 . 


816 


சாதக அலங்காரம் 


புக்தி விபரம் 


துலா சுக்கிரன் 


மீன குரு 


மகர சனி 


சாள் நாழி விராடி 
கன்னி புதன் 

1 8 24) 84 42 
8 1 0 21 41 

1 4 5 46 59 
விருச்சிக குஜன் 

1 11 8 58 33 துரக்கதி 

0 9 7 35 26 
கும்ப சனி 

0 9 7 35 26 

1 11 3 58 
தனுசு குரு 

33 
விருச்சிக குஜன் 

1 4 5 46 9 
துலா சுக்கிரன் 3 1 0 21 41 

( 1124 ) 
ஆமூன்றாங் காலுக் கரிவையரி நண்டுதண்டும் 
வாமிடப மாடுதனு மான்குடமாம் - தேமொழிகேள் 
மீனா டெருது மிதுனஞ்சிங்க நண்டரிவை 
தானாங்கோ றேள்கடைக்கால் சாற்று . 

( இ - ள் ) முன்செய்யுளில் கூறிய ரோகணி - மகம் - விசாகம் - திருவோணம் 
இவற்றின் 3 - ம்காலை கன்னி -சிம்மம் - சர்க்கடகம் - மிதுனம்-ரிஷபம் - மேடம் 
தனுசு - மகரம் - கும்பம் இவைகள் உண்ணுமெனவும் , மீனம் - மேடம் -ரிஷபம் 
மிதுனம் -சிங்கம் -கடகம் -கன்னி-துலாம் - விர்ச்சிகம் இவைகளுண்ணும் எ - று . 

( வி - ரை ) மேற்சொன்ன நக்ஷத்திர 3-ம்காலுக்கு சன்னி - புதன் கால 
சக்கர வருஷம் 9 - ல் அபகாரவருடம் 85 - க்கு ஈவுமாதம் -1, நாள் -8 , நாழி -7, 
விநாடி மூன்றரையேகால் ஆகும் . இதற்கு உடல் - கன்னி , உயிர் - கும்பம் . 
புத்தி வியாம் 

நாள் நாழி விநாடி 
கன்னி புதன் 

0 11 13 3 32 
சிங்க ரவி 

0 6 

10 85 18 
கடக சந்திரன் 

2 2 20 28 14 
மிதுன புதன் 

0 12 18 3 32 
ரிஷப சுக்கிரன் 

1 8 9 52 56 
மேஷ குஜன் 

0 8 

26 46 25 
தனுசு குரு 

1 0 21 10 35 சிங்கவிலோ 
0 5 2 28 14 

கனம் 
கும்ப சனி 

0 5 2 

14 
மேற்சொன்ன நக்ஷத்திரங்களின் 4 -ம்காலுக்கு சிம்ம சூரியன் கால 
சக்கர வருடம் 5 - ல் அபகார வருடம் 100 - ககு ஈவு நாள் -18 . 
உடல் - மீனம் , உயிர் - விருச்சிகம் . 
புக்தி விபரம் 

நாள் நாழி விநாடி 
0 6 

0 0 0 
மேஷ குஜன் 

0 4 . 6 

0 
ரிஷப சுக்கிரன் 0 9 

0 
மிதுன புதன் 0 

0 
5 

0 
சிங்க ரவி 0 

0 
8 . 0 

O 
கடக சந்திரன் 1 0 

0 குக்குடகத் 

18 
கன்னி புதன் 

O 
O 5 

0 வாரணகதி 
12 O 

) மண்டூககதி 


மீ 


மகா சனி 


28 


வ 


மீன 


மீன குரு 


18 


12 


வ 


விளக்க விருத்தியுரை 

817 
புக்தி வியாம் 

நாள் நாழி விநாடி 
துலா சுக்கிரன் 

9 O 18 0 0 
ரூச்சிக குஜன் 

0 4 6 0 0 ( 1125 ) 
சாற்றுமக சிரம் யாழ் சார்பூர முத்திரமும் 
போற்றுமனு டங்கேட்டை போரவிட்டம் - ஏற்றுமுதற் 
காலுக் கிடமாக் கயலாதி ஞண்டுவரை 
கோலக் குவிமுலையாய்க் கூறு . 

( இ - ள் ) சயலென்ற மீன ராசிமுதல் ஞெண்டு என்னும் கடகம்வரையி 
லுள்ள மீனம் - கும்பம் - மகரம் -தனுசு - விர்ச்சிகம்- துலாம் - கன்னி - சிம்மம் - கர்க் 
கடகம் என்னும்ராசிக்கோட்கள் மிருகசிரம் திருவாதிரை- பூரம் -டத்திரம் 
அனுஷம் கேட்டை - அவிட்டம் -சதயம் என்னும் 8 - நக்ஷத்திரங்களின் முதற் 
சாலை புண்பார்கள் எ - று . 

( வி - ரை ) இதற்கு காலசக்கரம் கடகசர்திரன் வருஷம் 21 - ல் அபசாரம் 
வருடம் -86 , ஈவுமா தம் -2 , நாள் -27 , நாழிகை-54 , விராடி -25 . உடல் - மீனம் , 
உயிர் - கடசம் . 

( 1126 ) 
கூறுதண்டு குண்டைமறி கூன்சிலைதொட் டேறளவும் 
வீறுமிரு காற்காமே லாங்காற்கு - மீறும் 
அரிமதியாம் பெண்கோ றேளாமீன் குடமாம் 
கரிகுழலா யாமெனவே சொல் . 

( இ - ள் ) முன் சொல்லிய நக்ஷத்திரங்கள் 8 - க்கும் இரண்டாங்காலை 
மிதுனம் -ரிஷபம் - மேஷம் - தனுசு மகரம் - கும்பம் - மீனம் - மேஷம் ரிஷபம் 
இவ்விராசிக் கோட்கள் உண்ணும் , மிதுனம் - சிங்கம் - கர்ச்சுடசம் - கன்னி 
துலாம் - விர்ச்சிகம் - மீனம்- கும்பம் - மகரம் இவ்விராசிக் கோட்கள் மேற் 
சொன்ன நக்ஷத்திரங்களின் 3 - ஆம்காலை உண்ணுமெனவும் கூறுவர் எ - று 

( வி - ரை ) மேற்சொன்ன இரண்டாங்காலுக்கு மிதுனபுதன் காலசக்கிர 
ருடம் 9 - க்கு அபகாரம் 83 - க்கு ஈவுமாதம் -1 , நாள் - 9 , நாழிகை -2, விநாடி 
10 - க்கும் உடல் - மிதுனம் , உயிர் - இடபம் . மூன்றாங்காலுக்கு இடப வெள்ளி 
சாலசக்கிர வருடம் 10 - க்கு அபசாரம் -85 , ஈவுமாதம் -2 , நாள் -7 , நாழி -45 , 
விராடி 5 - க்கு உடல் - மிதுனம் , உயிர் - மகரம் , 

( 1127 ) 
சொல்லுநா லாங்காற்குத் தூயதனு வாதியாய் 
வல்லமே டம்வரையொன் பான்மனையும் --நல்லாய் 
இடவோட்டாக் கொள்வ ரீராறு காலுக்கும் 
விடமார்தே ளாதிவின் மட்டே . 

( இ - ள் ) முன்சொல்லிய நக்ஷத்திரங்கள் 8 - லும் நாலாம்காலை தனுசு 
விர்ச்சிசம்-துலாம் - சன்னி - சிங்கம் - கர்க்கடகம் - மிதுனம் ரிஷபம் -மேஷம் 
இவ்லிராசிக்கோட்கள் உண்பர் . இதனை அதாவது தனுசுமுதல் இடமாகக் 
கொண்டு வீர்ச்சிசமுதல் தனுசுவரைக் கொள்க எ - று . 

( வி - ரை ) இதற்கு மேஷ செவ்வாய் காலசக்கிர வருஷம் 7 - ல் அபகாரம் 
100 , ஈவுசாள் -25 , நாழிசை-12 , உடல் - தனுசு , உயிர் -மேஷம் . ( 1128 ) 

மட்டாருஞ் சக்கரத்தின் வானாண்டிற் கும்புத்தி 
தொட்டாரு மாண்டிற்குந் தோகாய்கேள் - நட்டார் 

103 


818 


சாதக அலங்காரம் 


தொகைதம்மை மாறிச் சொலுந்திசை யாண்டுக்கு 
மிகைவரும் பேறே புத்தி மேல் . 

இ - ள் ) முன் 1117 - ஆம் செய்யுளின்படி காலசக்கிர வருடத்தை 
மொத்தமாய் அதாவது நக்ஷத்திரபாதப்படி கூடி வருடதிசையை கழித்த 
மிச்சமாக வருவது ஒவ்வொரு புக்திக்கும் உரியதாகும் எ - று . 

( வி - ரை ) ஒவ்வொரு நக்ஷத்ரங்களுக்கும் முறையே ராசிகளை சொல்லப் 
பட்டனர் . ஆதலால் இதைப்போலவேஜோதிடர்கள் காலசக்கிரவருடத்தை 
கூட்டி கணக்கிட்டு சொல்லவேண்டும் என்பதே செய்யுளின் கருத்தாகும் . 

() 
மேடந்தனுசு மீனம் விருச் சிகஞ்சிங்கக் கதியாம் 
நாடரிவை நண்டுசிங்க நற்றண்டு -கூடும் 
தவளைக் கதிவலநேர் தான் சர்ப்ப வோட்டம் 
திவளிடமே மர்க்கடமாச் செப்பு . 

( இ - ள் ) சிம்மகதி என்பது மீனத்திலிருந்து விர்ச்சிகத்தில் பாய்வது 
தனுசில் நின்று மேஷத்தில் பாய்வதுவாம் , சன்னி - சிம்மம் - கடகம் - மிதுனம் 
இவற்றில் ஒன்றுக்கொன்று பாய்வது தவளைகதி , வலதுபாக ராசிகளில் 
எங்கும் ஒரேவரிசையாய் ஓடுவது சர்ப்பகதி , இடதுபக்கம் ஓடுவது மர்க்கட 
ஓட்டமெனக் கூறுவர் எ - று . 

( வி - ரை ) இதனை சோதிடர்கள் பலவாறு பிரிக்கவேண்டும் . இடமாவது 
வலமாலது அடுத்து நடப்பது ஜலகதி , மீனத்திலிருந்து விர்ச்சிசத்தில் 
பாய்வது , தனுசில் நின்று மேடத்தில் பாய்வ - சிம்மவிலோகதி . விர்ச்சிசத் 
தில் நின்று மீனத்தில் பாய்வதும் , மேஷத்தில் நின்று தனுசில் பாய்வது 
தூகசதி . கடகத்திலிருந்து சிம்மத்தில் புரள்வது சர்ப்பகதி , சிம்மகதியி 
லிருந்து கடகத்தில் புரள்வது யூககதி , சிம்மத்திலிருந்து மிதுனத்தில் பாய் 
வதும் , மிதுனத்திலிருந்து சிம்மத்தில் பாய்வதும் குக்குடகதி சன்னியி 
லிருந்து கடகத்தில் பாய்வது மண்டூககதி எனவும் ஆராய்ந்து கூறவேண்டும் . 
இதனை சோதிடக் களஞ்சியம் என்ஜம் நூலில் விபரம் காணலாம் . ( 1130 ) 

செப்புவல வோட்டுக்குச் சேர்ந்தொட்ட லக்கினமெய் 
ஓப்பரிய சீவன் விடு மோரையே - தப்புமிட 
ஓட்டிற்கு மாறா யுரைவயிற்றி லேசுபர்கள் 
கட்டமுறின் நற்பலனே கூறு . 

( இ - ள் ) உடல் உயிர் அறிவது எப்படியெனில் , வலவோட்டு நக்ஷத் 
திரங்களுக்கு அதாவது 1118 - ஆம் செய்யுள் படி 12 -ஈக்ஷத்திரங்களுக்கும் 
தான் முதல் லக்கினமே உயிர்விடும் ஓரை என்றும் , இடவோட்டு நக்ஷத் 
திரங்கள் 15 - லும் மத்தியில் அல்லது நடு ராசியில் சுபகோட்கள் கூடியிருர் 
தால் மேற்சொன்னபடியே ஆராய்ந்து கூறுவாயாக எ - று . 

( வி - ரை ) காலசக்கிர மகாதிசைக்கு போதகன் வேதகன் பாசகன் 
சாரகன் முதலியோர் இல்லை என்று அறிக . 

( 1131 ) 
ஆக செய்யுள் பாயிரம் உள்பட - 1146 . 
பாதக அலங்காரம் மூலமும் விருத்தியுரையும் முற்றிற்று . 


மீனாக்ஷி துணை 

சாதக அலங்கார 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


செய்டள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


அ 


அவனிமீது 


அந்தமுறுமீன 
அஞ்சிடான் 
அரசாற்பிரிய 


அத்தங்கமதாய் 542 ஆர்த நுவிராமன் 

288 
அன்புருவாம் 6 அஞ்சிற்கஞ்சித் 556 ஆனபுர்தி 

292 
அடல் தக்க 100 | அஞ்சாகுமிடத் 

559 ஆகியால் வித்தை 293 
ந்தணன்உறவது 112 அவியட்டமா 562 ஆண்டிடுமிடப் 297 
ரவொடுசனி 114 அறிந்திடும் 567 ஆவணிமுற்பக்க 

297 
199 அறந்திகழும் 

583 ஆணியெனும்த நுசு 803 
அன்றவனுதித்த 210 அலைவருஞ் 604 இறதாமரவு 

324 
அரையும் தகர் 

215 அட்டமத்ததிபன் 605 ஆகுஞ்செவ்வா 355 
அன்னை பிதாவுக்கு 224 அட்டமாதிபனுங் 642 ஆமரச ஓச்சத்தில் 856 
றிந்திடாய் 257 அடைந்திடுஞ் 

644 தேரனுமூவருச்ச 359 
அமைத்திடுவர் 

259 அறிந்தேயெட்டில் 663 அள்சன் மமிரண்டி 362 
அங்கிசையறியும் 290 அன்பாமுபய 6691 ஆமாம்வெள்ளி 

372 
அடைவோடுசிங்க 300 அறுபதிலின்ன 670 களும் லக்கினத் 398 

306 அருளுந்தர்தை 678 ஆமூன்றிறபத் 399 
312 அறிபுங்கன்மாதி 

689 களுங்கர்க்கடகஞ் 400 
812 அம்புவியோர் 741 

மேடம் எருது 

402 
அல்லல்சோ அங்க 315 அவாலாபகார 756 ஆனதோர்பணபற 411 
அன்பிராசத 

817 அருக்கனிலருக்க 759 ஆகியமகத்தின் 411 
அருக்கன்புகர் 

320 அருக்கனில்வெள் 763 ஆகுவாகனத்தோ 419 
கடின் மன்ன 363 அம்புவிதனி 

764 ஆண்டினிற்கேந்தி 426 
372 அங்கியிற்பருதி 

769 ஆமேகிரகமேழு 427 
ரசனார் ஏழிற் 409 அந்தமாங்கேதிற் 785 
785 தனபரிதி 

431 
429 அக்கினியால் 794 ஆண்டு மூவேழ் 432 

432 

அவன்பத்தாதி 
அளவேயொன்பாற் 488 

486 தவன்பங்கயன் 9 வாரைந்தாமதி 437 
சேலாப 440 ஆனதோர்சரீர 

89 மேதேனு 439 
அஞ்சேபாக்யாதி 441 ஆனவெள்ளி 94 கண்டமதியும் 

445 
அந்தலாப 443 ஆயவோரைக்கு 100 ஆளுமைந்தா 

446 
அருள் 

சன்மத்தில் 487 ஆனபுந்தி 106 ஆறுடனேழா 479 
அறிந்தலக்கின 

490 ஆதவனுக்குஉறவு 109 தனான்மூன்றி 453 

516 ஆதவன்பவள 150 ஆடுஅரியேற 474 
அம்புவியில் 520 ஆயசித்திரை 

197 கறுடனிரண்டு 480 
அறிதாதை 529 மெனுர் தீரன் 254 ஆறிற்செங்கதிர் 487 
அறையும் மூன்றில் 530 ஆனதோர்மிதுனம் 278 சமேயிரவி 504 
அரசேகேள் 

535 ஆட்டில்வேளகுடை 281 கனகேந்திரத்தில் 510 
530 ஆவன்கோலிடத்த 287 ககுமிரண்டாதிய 511 


அசேஎட்டு 


அசேமூன்றி 


அந்தநான்கா 


அணுகுகிர 


-- 


அனனதன் 


820 


சர்தக அலங்காரம் 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


இனலக்கின 


ஆகும் லக்கினம் 
ஆரணங்கே 


அவன்சன்ம 514 

றுமாந்து 206 இதுவேகேந்திர 663 

515 இறுமேபாவர் 222 இறஞ்சன்மாதி 
அவரிர்து 

672 
527 இலவ முருக்கலர் 

231 

கனியவெள்ளி 
ஆர்கடகர்தேன் 

713 
ஆறாமிடத்தி 

528 இதமானவசன 231 இடுசெவ்வாய் 716 

537 இனியால் வசன 250 
ஆமிரவிமதி 

ந்து வசுரகுரு 

718 
அதிமத்தியர் 

545 இனியதோர் 298 இனியசோமன் 733 
ஆனாலாமிடத் 552 இந்திரபோக் 312 இர்துடன்பாவ 

785 
ஆமெனுமைந்தாதி 568 இருதுசாத்லீகர் 318 இனியசெவ்வா 742 
571 இரவிசேபிருந்த 3241 இருந்தசுக்கிர 

745 
ஆறாகும்வீட்டதி 582 இருந்தகதிர் 376 இருந்ததனலாப 

749 
ஈயசன்மத் 

591 இரவிக்குப்பன் 380 இடும்பைசேர் 753 
ஆமிலக்கினத்து 599 இந்துவுக்கிரண்டா 392 இந்து திசைக்கு 

757 
மெழாமதிபன் 600 இருமைசேர்பத்தி 422 இந்தப்படி நால்வ 758 
மேசுக்கிரனே 608 இருபத்தியின் கிற் 428 இரவிபிலிர்து 759 
னதோரேழி 611. இவனே சன்ம 429 இராகுவிலிராகு 

770 
மேகளத்திராதி 613 இனியமகரஞ் 431 இன்புறுமிராசி 

773 
றெட்டுபனி 616 இது வேகுருவு 433 கட்டமாம் 

791 
ண்டமிதுன 618 இனிதாங்கன்னி 435 இரவியைர் தின் 

798 
ஆமட்டமத 619 இனிதாமலக்கின 415 

415 இல்லா திரண்டு 

805 
621 இரண்டினிற்கதிய 450 இலக்கின மாதி 

806 
647 ந்துவோடசுபர் 456 இரவிககொன்பான் 807 
மேயரசன் 667 இரவிராகு 458 இடபஞ்சிங்க 

808 
அவன் ஞானி 685 இந்துவுசல்லோர் 479 இனமார்பரணி 

813 
ஆடிடுமபத்தா 687 இடபமேட் 

488 

ஈ 
ஆமெனும்பத்தாதி 683 இடுஞ்சென்மாதி 

505 ஈனமில்லா 

235 
ஆகுஞ்சன்ம 690 இரண்டாமாதி 522. ஈறிலாவணக்க 

262 
தோர்பாக்கி 699 இருந்தவில்லே 523 ஈறு தாமதத்தில் 

319 
தனம்தியின் 

704 இலகுமிரண்டின் 524 ஈனமில்லக்கினாதி 594 
ஆகரெட்டைராசி 708 இசைந்தவன்னை 546 ஈறிலாவேழாமதி 600 
ஆமெட்டதிபன் 710 இந்து சேயா 547 ஈதலீவதெவர் 

700 
வார்சன்ம 732 இருர் தபன்னி 551 ஈண்டியசேதித் 

784 
741 இலகிய மூன்றா 552 ஈரமுரோகணி 815 
ஆதவன் சனி 

744 , இருந்திடுமிழன 569 
ஆதித்தன் தன்னிற் 760 இருந்தபத்தா 

17 
ஆதித்தன்றனிலே 762 இலியும் சசி 

89 
ஆரோக்கியங்கள் 794 இல்லேம்மிரண்டா 597 உச்சம்உச்சாங் 
104 
ஆதித்தன் தனக்சா 799 இருர் திடுமிரண் 

612 உச்சம் ஒன்றெனல் 104 
தம்வகைசுபர்கோ 810 இருக்குமற்பவயது 622 உதயா திகடிகை 
மூன்றாங்காலு 816 இருந்திடுஞ்சன்மர் 644 உரைசெறிகிரக 

144 
இ இடும்பையாதி 

184 
இனியசிங்கம் 150 இடமுறஞ்சன்மத் 647 உறுஞ்சன்ம 

199 
இயம்பு சன்ம 180 இவன மன்லக்கி 

210 
659 உள்ள லக்கினம் 

214 


னபெண் 


569 உற்றதொகை 
586 உரைத்திடும் 


645 உய்புமிரவி 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


821 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


பக்கம் செய்யுள் 


ஏ 


உரைத்திடுவர் 


எ 


உரைத்திடுதன 

249 உறுமொன்பதா 679 எட்டாமிடத்திற் 734 
உள்ள மகிழ்ச் 271 உண்மையாக்கி 191 எட்டினாதி 

737 
உய்யரியிந்தைப் 287 உண்டாம்லாபாதி 693 என்னுந்தேச 740 
உள்ளமீனத்தி 289 உண்டானலாபாதி 694 எதிருறுங்கதிர் 761 
உள்ளமதி 891 உயரும்பவன 

704 
உரைசெறிகடக 

299 உள்ளபிறை 705 எர்து செவ்வாய் 105 
உள்ளபடிசலை 31Q உள்ளபலபாவ 

706 ஏர்பெறுநல்ல 264 
பத்தா 

313 உய்புமொரு 709 | எயலக்கினமீன 409 

822 உண்டாகிய 709 ஏயபாக்கியாதி 438 
உதித்திரற்சன் 

உடன்கடகஞ் 

713 ஏயதிரேக்காண 524 
உச்சமெனாவகிரக 347 உணர்சிங்கஞ் 714 ஏழ்வீட்டினில் 596 
உள்ளதொருகிரச 357 உரைக்குங்கதிர் 719 ஏழிடமிரண்டா 610 
உள்ளதோர்மூன்று 362 உண்டாமதியும் 722 ஏற்றிய சன்மம் 610 
உரசன்மத்தார 

380 உள்ள சுபர் 722 ஏயலாபாதியே 611 
உதித்தருளுஞ்சன் 401 உரைப்பாருங் 730 ஏழாமிடத்தோன் 614 
உரைசெறிகுருவும் 420 உதித்திடுமிராசி 773 ஏயதேள் புதன் 657 
உள்ள தோர்கடக 421 உலகுறுகுரு 776 ஏற்கவேபன்னி 699 
உற்றமெய்லாப 423 உரைத்தகோள் 806 ஏயதேய்பிறை 

736 
உரைத்திடிலாப 426 

எருஞ்சன்ம 786 
ளதேலக்கினாதி 434 என்னும் மூத்தவர் 82 ஏற்றலக்கின 

787 
உள்ள பத்தாமதி 437 என்றூழும்புதனும் 114 ஏயபரியார 811 
உள்ளசன்மாதி 

439 எண்ணிய இலக்கின 201 
உரைப்பாமதுர 

439 என் றமெய் 251 ஐயாவிரண்டில் 444 
உரைக்கும்பல 446 ன்ன ரன் விடை 284 ஐந்தின் வீட்டில் 

579 
உளதேபத்தா 

446 | எண்ணியலக்கினம் 360 
உற்றிடுஞ்சென்ம 491 என்றாலொன் 

428 ஒன்றேயேழா 

443 
ண்டாஞ்சன்ம 

497 எட்டுவரும்பதி 440 ஒன்பதற்கொன்ப 448 
உண்மைப்பு தன் 497 எண்ணும்லக்கி 441 ஒன்றேழெட்டு 

481 
உன்னு மூன்று 

526 எனவுமவெள்ளி 498 ஒன்பதாம் வீட்டு 578 
உரைசெறிமூன்றா 526 எழிற்கண்ணாதிபன் 501 ஒன்றேகாரி 660 
உரைத்திடுசான்கா 537 எலகோனிரவு 506 ஒன்பான்றேய் 666 
உண்டாம்விப்பிர 538 என்னுநன்மூன்றா 528 ஒன்பானிடத்தி 674 

554 எண்ணியரெண்டா 31 ஒருவர் மகாதிசை 758 

557 என்பாரொன்பா 547 ஒன்றிய கோள்க 810 
உதித்தொன்றை 

561 என்னுமம்புவி 580 
உண்டாமைர்தாம் 571 எட்டாம்பாவ 

620 ஓராசாரஞ் 

16 
உரைக்குமேழாதி 602 என்பாரெட்டா 

621 ஓராலக்கினங் 387 
608 எழுந்திடுலக்கி 671 ஓங்கும்லக்கினாதி 484 

677 ஓரேழில்பாவர் 595 
உணர்ந்திடும்பாவ 650 என பார்சன்மர் 
உரைத்திடும்பத்தி 670 எடுத்த பத்தா 688 ஓதியகளத்திராதி 612 
674 எய்தியிளைத்த 704 துமைந்தொன் 673 

716 ஓதியபன்னிரண் 699 
உறுஞ்சன்மத்திற் 677 என்றுமேழா 


உறுஞ்சனி 


உரைசெறியலி 


உணர்ர்திடும 


உடன்சன்ம 


822 


சாதக அலங்காரம் 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


291 கண்டபுத 


கூ 


கா 


701 கண்டவாறு 
ஒதுக்க திருந்தேய் 

670 குலவுமிரண்டாம் 399 
797 கண்டசனியு 
ஓதியகோசர 

676 குரவர்மதிக்கு 452 
ஓராய்கோளோர் 806 கண்டிடுலாபாதி 682 குறைவிநேத்ராதி 502 

809 கண்டபத்தா 
ஓர்மனை தனி 

684 குடும்பத்தானாதி 

507 
சண்டபன்னி 698 குறித்ததாய் 

555 
கர்ப்பத்தான 703 குடும்பம்களத்திர 608 
களிப்பான குளிகன் 121 கன்னிகேள் 706 குறைவிலொன் 

686 
கண்டபஞ்சபூத 154 கண்டவே 718 குணமாமேழிந் 

719 
கண்டு மொழிமாதர் 174 கண்ணாரெட்டி 

722 குளிகன் கருங் 

725 
220 கண்டசன்ம 
கடியசன்மம் 

731 குட்டமாஞ்சனி 726 
கண்டெனமிருது 255 கடைவேளை 732 குட்டமாங்கறு 

727 
கண்டீர்சந்திர 275 கண்டதேய்பிறை 739 குளிகன்செவ் 

736 
கண்டிடுபகா 288 களங்கமில்லா 742 குசுமுன சேதிற் 

787 
கண்டசெவ் 

743 ணகாரத்தொகை 808 
சண்ட சுறா 

804 கண்டசன்ம 750 
கனமிகவுடைய 

314 கடையாவதனிற் 785 கூறுதனுராசியில் 276 
கலகவான் 

315 கதிர்பதினொன்று 798 கூறியதோர் 290 
கருதுபன்னிரண்டு 342 

கூறறிமதிசே 

424 
கண்டிடிலக் 861 காணுங்கேதும் 

508 
கண்டபாக்யாதி 377 காலை முழுக்கு 

509 
கண்டருளுரீசபங்க 402 காலமாஞ்சிவப்பு 

517 
கண்டரிஷப 429 காலனைப்போல 

521 
கண்டசன்ம 450 காலேகோலிடத்தி 274 கூறுஞ்சன்மாதி 

538 
கண்டபன்னி 454 காசமபொதிந்த 

548 
கண்ணாரிடபம் 496 காணும்லாபாதி 

580 
கருதுஞ்சன்ம 497 காணுசேத்திர 

598 
கண்டசன்ம 512 காணும் லக்கின 560 கூறுங்கடக 

617 
கண்டுமொழியா 514 காதலாறாமிடத் 581 கூடியவெட்டா 

670 
கதிரவற்கிரண்டிற் 541 காட்டுஞ்சன்ம 

695 
கண்டவனனை 546 காலையோரேழில் 653 கூறும் லக்கின 

738 
கனடபன்னி 551 காலமாம்பரிதி 

788 
களத்திரலக்கினாதி 594 காலமாம் விய 

701 கூறுபலனைக் 
கண்ணார்கும்ப 619 காணியாஞ்சனி 

756 
707 கூறியலிரவி 

799 
எண்டவேழெட் 

728 கூறுமேடம் 

813 
கதிரோனுதய 
சண்டவெட்டாதி 643 காரிபிற்காரி 
777 

கே 
கண்டபின் குளிக 646 
கண்டலக்கினங்க 651 குறித்திடுசாதகம் 

கேந்திரத்தானத் 449 
கண்டசன்ம 655 குறித்திடுங்கமனம் 
64 கேதுவிலிராகு 

565 

786 
களமேரிஷபஞ் 

132 கேள் சகடு 
எண்டவமாபக்க 

811 

308 
டவிரண்டி 

377 சையாதவுரையன் 232 


220 கூறியலக்கினாதி 
227 கூறியபுதனும் 
246 கூறிலாபாதி 
253 கூறும்ரண்டா 


376 கூடமாளிகை 
444 கூறுமாறா 
506 கறியவேழா 


609 கூறியவியத்திற் 


654 கூறியவிரண்டி 


622 காட்டுங்குசன் 
624 கார்த்திகைமுத 


754 கூறுதண்டு 


817 


18 கேடறுபுத்திர 


657 குலவியமூல 
659 குசனுற்றபித்த 
667 குணமாாதன் 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யள் 


சனிகுசர்க்கைந்தே 540 சீலலக்கினா 
சத்தமவட்ட மாதி 609 சீவித்திடுகுரு 

828 
செய்யுள் 

பச்சம் 
கொ 

சாற்றியபிதுர் 86 
கொண்டுதமிழ் 

சூழுஞ்செம்பட்டு 696 
16 சாதிலக்கினாதி 445 சூரியன்றிசை 

755 
தொண்டதோர்மாம 50 சாற்றுமதிசன் 498 சூரியன் றனிலே 

760 
கொள்ளும் சவர்க் 225 சாதகன்லக்கின 514 சூரியற்குரைத்த 798 
கொடியனாங்காரி 301 சாருபத்தா 520 
கொடியபாம்பி 

496 சாலமதி தனக் 521 செப்பியதோர்பல 81 
கொள்ளும்பாவ 

499 சாரமுறுஞ்சோம 534 செய்யும் காரி 108 
கொடிய திரா 545 காதகலக்கினத் 

584 செப்பியராசி 147 
கொள்ளுநற்காரி 599 சாதமுறுங்காலை 592 செப்பிடுமேட 159 
கொடியிடையாய் 605 சாற்றிய துவாதச 

சாற்றிய துவாதச 656 செப்பரியதோர் 179 
கொள்ளுநற்களத்ர 612 சாமேவியமாறெட் 661 செய்புமட்டமத்தி 198 
கொள்ளும்லாபாதி 614 சாற்றிடுமின்ன 672 செய்யும்பரிதிக்கு 221 
கொடியேகுரு 618 சாரவெட்டிற் 718 செய்கருமம் 

224) 
கொள்ளுமிரண்டா 698 சாற்றுந்தன 

733 செஞ்சொற் 

230 
கொள்ளுமாங்கிரக 727 சாற்றியவாச 

752 செய்ய கும்ப 

277 
கோ சாதககேதிலிந்து 785 செப்புத்தித் 

322 
402 சாலவேவெள்ளி 790 செய்யலக்கின 843 
கோளினிற்கரிய 581 சாற்றுமக 817 செப்பியதிரி 

409 
697 சி 

செப்பும்லக்கின 435 
கோள்களின் றிசை 755 சிறுவனுதித்த 218 செயமேமேஷ 441 
கோணமூன்றிற் 804 சிந்துவாழ்மகா 280 செயலாருடலை 

452 
சிங்கமதி 299 செங்க திருறு 

457 
112 சிந்தைகாரி 455 செய்யபுதன் 

492 
சந்திரலக்கினபல 309 சிங்கமேகேந்திர 503 சென்மாதிபதி 518 
சந்திரனிருந்தவீடு 811 சிறந்தமதியையுஞ் 553 செல்வம் தரு 515 
378 சிறர்திடும்புக 

788 செறியுமிரலியுடன் 543 
சந்திரனிருந்தாசி 474 சித்தப்பிரமை 794 செங்கதிரிருக் 

554 
479 சீ செய்ய ஒரு 

576 
509 சீர்பெறுஞ்சன்ம 36 சென்மதாரகை 

655 
சிவாசனாதி 532 சீர்பெறுகோளன் 245 செய்யசர்திரன் 687 

431 செய்யகன்மாதி 688 

710 செப்பியதோர் 741 
628 சீவியமார்ச்சனி 748 செய்யசனி 

744 
717 சீரார்திசாபலனை 793 செய்யப்பத்தாதி 

748 
சனியின் றிசைக்கு 758 

செவ்வாயில் 767 
763 சுக்கிரனிற்தற் 

309 செய்யவன் றனிலே 769 
சந்திரன் ரன்னிற் 765 சுரவேசென்ம 

436 செப்புவலவோட்டு 818 
தியுறுகேது 

787 சுகந்தருஞ்சன்ம 489 
சனிபினிலிர 803 சுக்கிரநேத்திராதி 501 சேய்சனி 

111 
சுக்கிரனான்காதி 533 சேபுதிக்கும் 

160 
25 

சேருஞ்சன்ம 451 
30 சூனாங்கால 643 சேய்க்குப்பன் 478 


சோலேலக்கின 


கோலலாபக்குரி 


ச 


சர்திரன் சனியே 


சந்திரன் செவ் 


சவுரிக்கேழிடத் 
சளியலாதறுவர் 


சரமதனிற் 
சற்குணஞ்சேர் 


சு 


சந்திரன் தனிலே 


( 


சாதசாற்பலன் 
சாதகவாரிதி 


824 


சாதக அலங்காரம் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


திரம் பயம் 
239 திருந்தியசொல் 

239 திடமிகுமிராஜ 
தனக்கொடிமாதே 2 1 திரமிகுபாவி 

287 இடமாஞ்சன்ம 


447 திட்டமுடனே 
449 திடமுறுமா 


518 திருவளர்மதி 


607 


110 தப்பாதானா 


693 


செய்யுள் 

wasih 
சேருஞ்சுங்கன் 504 
சேருஞ்சுக்கிரன் 520 தந்தை மார்க்கு 

177 
சேருஞ்செவ்வாய் 526 தச்சதோர்சல்வி 

228 
சேதமைர்திற் 5781 

810 

814 
சேருமொன்பான் 682 

தல்கியாண்டில் 
சேருதயலக்கின 717 

429 
தச்கராசதத்தில் 
சேயினிலிரவி 801 

318 திருவேயிரண்டா 430 

தவமாஞ்சன்ம 
சேய்க்கேழு 811 

503 
தனபதிபாக்கிய 

582 
தரிக்குஞ்சன்ம 451 திச்கெனவேழோ 601 
சொ 

தனஞ்சேரும் 
சொல்லியவித்தை 46 தக்கரிஷப 

519 திரமுறுமொன்பா 690 
சொல்இரவிக்கு 
சொல்லுமேடம் 

149 தப்பாலில்லே 
சொல்லியரவி 153 தருஞ்சன் மாதி 

705 
சொல்லும்புதன் 174 தனக்குமோறெட் 648 திண்ணியசன்ம 

712 
சொல்முகத்தின் 

235 , தனிலேசன்ம 
சொல்லுமாசாரன் 247 தந்தைபதிபிற் 
சொல்லுங்கன்னி 274 தக்கதனு 

789 

714 
சொல்லுமூன்று 

தீ 
சொல்லும் விசால 377 தந்தலக்கினத் 

731 நீர்க்கமாம்வேசை 313 
சொல்லிய சன்ம 
சொல்லுஞ்சன்ம 
சொல்லும்பல 504 
சொல்லுமிரண்ட்ா 523 

தான சபத 
சொல்லுங்குசன் 

து 
சொல்லார்மேட் 

துரையாஞ்சனி 

401 
சொல்லூரான் 546 
சொல்லுமிரண்டி 
சொல்லியவாறா 
சொல்லுமேழா 
சொல்லிய கன்னி 
சொல் 

தூ 
பால்லுமாறெட் 664 தானமாஞ்சென்ம 550 

500 
தூரமுறும் 

711 
சொல்லுஞ்சன்மா 

தெ 
சொல்லும் சலால் 721 

தாரகாரக 
சொல்லுநாலாங் 817 

தானுறுமேட் 
சோ 
சோமனார்தனக் 

தே 


549 திரலாபா தியுச்ச 
620 திருவனையமட 
624 திருசெவ்வாயிரு 
662 திக்குப்பலமாவது 747 
674 திருந்திய புகரில் 


737 


876 தனமார் 


721 சீர்ர்துகுற்றமில் 


311 


489 
654 
719 


409 தக்கரண்டா 734 | தீதறுஞ்சன்ம 
431 தள்ளுகண்டதிற் 
810 தீதெனும் விய 

தீர்க்கமேழிற் 

12 
525 தானருகே இருந்த 173 
543 | தாட்டிகன் 236 துலங்கும் பாக்கி 

தானுணுமுணவில் 
261 துலங்கு மூன்று 
576 தானமெனுமா 
402 துன்பமேயில் 
585 தாறுைம்பலன் 

442 துற்சேட்டை 
597 தாமேசன்ம 
473 
603 தார்செறிமகர 


443 
525 
654 
795 


669 தானுஞ்சன்ம 

577 தெரிவைக்கும் 
598 தெரிந்து தானெழு 

656 செரிந்துகாரி 
தாகமுடனேழை 711 

379 தானமெனும் 
730 சேயுமதிலக்கின 
சோமனுக்காதேழ் 389 தானமாமைந்தாகு 749 தேன்மொழி 

தானசமுதாய 807 தேடும்லாபன் 

809 தேசக்குருவு 
தி 

தேவர்கள் முதல் 
795 திங்கள் ஓடு 

112 தேசார்மனித 


169 
261 
728 


சோமனாறிற் 45 , 
சோதிலக்கினத்தி 503 தாக்குதொகை 
சோதிரவியும் 505 
சோசம்பயமில 


195 
269 
433 
440 
490 
498 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


821 


பக்கம் செய்ள் 


பக்கம் , 


| 


669 பண்ணுஞ்சன்ம 


198 
238 
284 
241 
260 
270 
305 
309 
317 


B 


நல்லசனி 


442 


நடத்தும்பத்து 
நடக்குந்தன 
சலஞ்சிறந்த 
மண்ணுஞ்சன்ம 
சல்கார் சனி 


நடிக்குஞ்சன்ம 
நல்லசனி 
நன்கதிர்சனி 
நற்கதிர் தன்னிற் 
நண்புறுமதி 
நன்றி சேர்மதி 


செய்யுள் பக்கம் செய்யுள் 
தேரும் வயதி 622 நாலாஞ்சன்ம 
தேசுறுபத்தா 691 நாலாஞ்செவ்வாய் 671 பலமான சரீர 
தொ நாடியசேபிற் 

769 பல்லவர்க்கும் 
தொட்டாற்குண 266 

பத்தியில்லாமல் 
தோ இன்றிடும் 

43 

பதமுளனீதி 
தோன்றுஞ்சன்ம 492 நிறைமதியும் 

107 பன்னிருராசி 
சிற்கின் றஐந்து 

187 பரிந்தகும்ப 
நலிவுசெய் அட்ட 213 விறைதீபந்திரி 

162 பண்புடன் புந்தி 
294 பித்தநீராடி 243 பரவுசாத்விக 
நல்விழியாய் 

323 நிற்குமோரிடபம் 278 பரவு திரேக்காண 330 
சனிதிரயமுதற் 334 நிச்சயக்கிரக 427 பகருமர்தனுக் 

400 
நல்லதோர்கன் 

400 நிறையுமிரண்டா 451 பதியாமாசன் 
432 நிச்சயமாய் 

491 பலமாம்பத்தில் 442 
453 நிச்சயமாங்காரி 530 பதிசேர்பாக்கி 446 
511 நிலத்தினான்கா 544 பதிசேரொன்பா 447 
516 நிறைந் தருளைர்தே 567 பனிரெண்டுராசி 448 

544 நின்றிரண்டேழா 593 | பண்ணும்லக்கின 476 
சல்லதோர்ஐர்தா 

570 நிச்சவொட்டாறு 672 பரிதிபத்து இடம் 476 
619 நிலவினிற்கேது 765 பகருலக்கின 489 
715 நின்றதோர் 786 /படைத்தவொன் 519 
761 

பரிவுடன் 

582 
762 நீருலவு 

1 பரவுவாகனாதி 533 
763 நீரதிகதாக 226 பலன் தருவாகனாதி 536 
764 நீண்டமகர 

276 பலர்புகழும் 586 
303 | பன்னிரண்டி 

541 
நன்றி செய்சேபின் 767 நீங்கருந்தேளாம் 

770 சேத்தானத்தி 478 பத்துான்காதி 548 
788 151 

பங்கமில்வியத்தின் 550 
நன்றி சேர்புத 783 , நுதலுங்கடகம் 657 பரிதியின் கிழமை 558 

808 நெ 

பங்குபாதகன் 616 
நற்றவக்குரு 
கா 

நெறிபெருங்கருமம் 240 படி தருஞ்செவ்வாய் 649? 
நே 

பண்பாறதிபன் 659 
சாடொறுங்கோபி 268 

502 பத்தாமிடத்தி 
272 நேத்திரத்தான 

685 
நாசமிலாக படக 

734 பலிக்குமேட 690 
295 நேயரெண்டா 
நாடியமேட் 
நாடியகேந்திர 426 | நேருற்றபுத 

708 
782 பலரும்பணி 

715 

812 பரிவாகச்சனி 
நாலிடத்ததிபன் 475 நேரிரண்டால் 

நோ 
சாலிடத்ததிபன்றா 535 

பலங்களுரைக்கும் 720 
நாலிரண்டேழிப் 540 சோயுமாறெட்டாதி 728 பத்து மூன்றதிபன் 723 

பரிதிசனி 

731 
549 
நாலாமிடத்தி 

747 
நாளினிற்சென்ம 645 பண்டிதன்பொன் 113 பத்தாகுமதி 

113 பன்னிரண்டா 753 
கானெனும்வியமா 654 பகலவன்புக 
660 பனிமகன் சங்க 113 பரவிய குருவிற்கே 775 
114 பங்கினிற் 

777 
நாலே சோமற் 

664 பண்டிதனோக 
104 


நலமுறுசேபி 
நற்பு தன் றனிலே 


நாளுஞ்செவ்வா 


826 


சாதக அலங்காரம் 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


படிமிசைசனி 778 

பெருமைசெறி 584 
பரவியசனி 778 பீடிலைந்தா 

564 பெண்ணிசைர்திடு 601 
பலனிலாச்சனி 779 பீடுயரும் 

729 பெண்கொளுங் 605 
பரிர் திரும்புத 781 

பு 

பெறர்திரிகோண 634 
பன்னியபுத 782 புலவுறும்படை 69 பெருக்குஞ்சன்மா 726 
பருவுலகேது 

786 புகலுவர் பூராட 323 பெருமைான்று 733 
பண்ணியதோர் 796 புகல்சனனகாலை 358 

பே 
பதினொன்றில் 808 புரக்கும் வாயு 

377 பேசும்பெண் 135 

புரக்கும் புதனும் 401 பேசும்லக்கினம் 499 
பாலம்அந்நியதேச 83 புரக்குமேகன்னி 425 பேசும்லக்கினமீன 500 
பாரெலாஞ்சரி 131 புந்தி வீட்டினில் 480 பேசுஞ்சன்ம 

500 
பாரில் மர்தன் 133 புத்தியுநான்காதி 542 பேசியவிரண்டா 606 
பாலவெள்ளை 219 புத்திரத்தானத் 

558 

பொ 
பார்க்கிலக்கின 362 புத்திரத்தானத்தா 561 பொன்னும் 102 
பாவ்மற்றிடு 398 புதல்வர்காரகன் 578 பொய்யுரைசொல் 227 
பாரிலாபாதி 438 புத்திரனேழா 

579 பொருளழகுள்ள 247 
பாக்கியத்திறை 448 புகலுமேழாதி 603 பொருந்திவெய் 436 
பாவர்கள் சன்ம 486 புரிகுசன் 

688 பொன் புதனி 509 
பாங்கதாகு 

516 புரியுமீரைந்தா 688 பொருள் செறி 517 
பாரிலுறுஞ் 551 புகழும் வெள்ளி 700 பொருந்து சிங்கத் 581 
பாலர்பிறர்திறு 565 புருட்க்கிரசன் 720 பொருந்தியகுரு 

774 
பாரினிலைர்தா 566 புத்திதொகை 

756 பொன்னவனபதி 798 
பாவியாஞ்சனி 602 புந்திதிசைக்கு 

757 பொன்னினிலிரவி 802 
பாவிமீனங்காரி 657 புந்தியிற்பொன் 

783 

போ 
பானு புதல்வன் 

665 புண்ணிய புகரிற் 789 போற்றிய செங்கதி 110 
பாக்கியஞ்சேர் 684 புத்தியின் பலன் 791 போமேயாறாம் 219 
பார்செறிசதி 

735 புர்திக்கைத் 799 | போலுர்தே 238 
பானு திசைக்கு 

757 புர்தியிலிரவி 801 போற்றும்லக்கின 553 
பாரியவிராகின் 770 புகரினிலிரவி 802 போகமாமைந் 567 
பாங்குளபொன்னி 776 

பூ 

போகுங்களத் 613 
பாவத்திற்கண் 791 பூராடமுதற்காலும் 223 போகிடுங்காரி 671 
பி பூரட்டாதி 242 போந்தசெறி 

-697 
பிள்ளை மதி 134 பூசமாதல் 

305 , போற்றுபுத 

713 
பிணியாறேழிற் 219 ) பூசக்கிரக்குடை 533 
பிரபலனாகிய 298 பூவையேலக்கி 723 மரணமைந்தில் 

221 
பிள்ளையனுஷ 

430 பூரியசேதில் 784 மண்டியநித்திரை 237 
பிரக்கினைசேர் 511 

மறையவன் பரந்த 267 
பிரியமுடன் 678 பெற்றிடும் தந்தை 73 மரியா திரிடனிர 359 
பிரியமுடன் பிறை 680 பெரிதுளகிழமை -139 மன்னியசன்ம 4.10 
பிணிகொளாறா 

729 பெருமைசெறி - 214 மன்னியலக்கின 426 
பிளவுபட்டிடும் 739 பெரியதோர்கலகம் 256 மன்னுபத்தாதி 

437 
பித்தஞ்சயரோகம் 796 பெற்றிடுதீரன் 258 மறுவிலாச்செங் 493 


பெ 


செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 


827 


செய்புள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


மன்னியரண்டா 


கை 


652 


மை 


. 


யே 


ம 


மதமுறுசனி 


539 மானேபிதுர் 676 மேதருநான்கா 522 
மருவுஞ்சன்ம 556 மாய்வியத்தனும் 697 மேவியகளத்தி 611 
மாணமார்கண்ட 647 மானே சுங்கன் 721 மேலாஞ்சன்ம 668 
மரணமார்வன் 650 மாபுஞ்சசி 

724 மேவியலக்கின 672 
மருவியபத்திற் மானேலக்கினாதி 726 மேயலாபாதி 681 
மரணஞ்சன்ம 662 மாலாயரசன் 

727 மேடந்தனுசு 818 
மரணமறியும் 671 மாரகத்தின் 754 
மறையவன் 724 மாதங்கக்குரு 777 மைந்தர்தானங் 

563 
805 
725 மானேயிரண்டு 
மருவெட்டாதி 

மொ 
739 மி 

மொழிசுருதி 14. 
மடிந்ததேய் 
மர்தனுமிரு 751 மின்னுகலை 

135 மொழிந்திடும்பல 76 
மங்களனார் 757 மின்னியதனமு 

252 மொழிந்திடுஞ் 415 

மீ 
765 

மொழிகதிர்சனி 
மதிதனிற்காரி 

651 
மருவியசேயிற் 768 மீதிலைந்தாதி 567 

772 மீனமேடங் 740 யேசமெட்டொ 
மருவியராகிற் 

677 
814 

யோ 
னியவிராகில் 772 மீயிரன்டே 

யோக மாங்கவுள 363 
மருவியபொன்னி 774 

மு 
மருவிய குருவிற் 774 முழங்கிய சேயிற் 767 யோகமாம்லக்கினா 410 
மருவிய குருவில் 775 முந்தியசேவிற் 

428 
768 யோகஞ்சுகமாம் 

435 
778 யோகமாதியர்த 
779 முனிவுறுசனி 

438 
மருவியபுகரில் 

780 யோக மூன்றா 
789 முன்னமேசனி 
மன்னர்மறை 796 முன்புறுசனி 

780 
மதிபினிலிரவி 800 முன்புறுபுகரின் 

772 

790 ராகுவிலிரவி 
மட்டாருஞ் 817 மூ 

ல 
மூலமாஞ்சிங்க 279 லக்கினத்திற்காறு 190 

308 
மாதுமன் வியாதி 61 மூன்றாமிடத்திற் 530 லக்கினத்திரவி 
மானேகேள் 201 : மூன்றாமதிபதி 

502 

554 லக்கினத்ததிப 
மார்கழி பூரணை 296 மூன்றும்பின் 

560 

562 லக்கினாதிபதி 
மாதென்னுங்கன் 800 மூன்றொன்றா 

614 

723 / லக்கினர்தனச் 
மாதேகேடன்ம 410 

மெ 

லக்கினந்தனக்கெட் 6 A 
மாது கேண்மாலா 422 மெய்ர்நெடியன் 238 
மாதேநான்கா 436 மெல்லியரிடத்தில் 243 
மாதுலமன்ன 508 

மே 

வகுத்திடும் வாரம் 139 
548 மேதையே நட்பு . 
மாதாபதியிற் 

146 

112 வஞ்சியேஒற்றை 
மாலாய் நாலாமிட 551 மேடத்திற்காரி 278 வன்புறுதாமதன் 233 
மாட்டினிற்கிறை 604 மேவுமேழொன்ப 426 வந்திடும்புத்திமான் 264 
மானிடருக்கயன் 685 மேலாம்பாக்கிய 437 வகையிலான்காமி 265 
மாதவமேஷ 648 மேலேபாக்கியாதி 442 வலியதாமத 

818 
மானேமிதுன 

657 மேயவைர்தா 444 வடிவிலார்கிற 338 
மாலேகன்னிசேய் 657 மேவுலகுடும்ய 450 வழுத்திய 

854 
மாகஞ்சுறாவிற் 657 மேலாங்கிரக 452 வஞ்சமற்றபுத 

878 
மாதேசன்னி 665 மேவுமொன்பா 454 வருசசிகேர்திர 

879 


மா 


க்கெட்டு 


வ 


1 


28 


சதக் அலங்காரம் 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


488 


1 


வா 


692 


வடிவுடன்கர்க்கட 380 வடிவுளவிராகிற் 771 விஞ்சுபுர்தி 

398 
வருமேசென்ம \ 428 வந்திடுமிராகிற் 771 வித்தைலாபத் 

441 
வல்லோர்சென்ம 432 வலம்புரிபுத 

456 

780 விடுமிலக்கின 
வயதாறெட்டு 435 வண்மையாம் 787 விரவியதோர் 
வசயமைந்தில் 447 வருபலன் 

807 விளம்புமேழா 

559 
வடிவுள தகரிற் 480 

விளம்புமாறெட்டு 653 
வல்லரெண்டிட 510 வாமமுதல் 

6 விரும்புசுக்கிர 

689 
வருஞ்சன்ம 516 வாசமுறும் 

179 வியமாறெட் 
வருமேதனுசு 523 வாரார்முலையாய் 220 விழுமியகதிர் 

738 
வழங்குநான்கா 

549 வாசியுடையவ 229 வித்தை செயம் 795 
வழங்கும்லக்கிளுதி 550 வான்மிதுன 271 

வீ 
வஞ்சனை நாலினி 564 வான் தண்டு 285 வீரமுறுங்கெதி 337 , 
வளருஞ்சன்மா 566 வாழ்கும்பச் 

289 

வெ 
வழங்கியவைந்தா 569 வார்த்தையோ * 314 வெள்ளியும்புதலும் 111 
வல்லவர்பாரா 571 வாருலவுமுலையாய் 361 வெய்யவனாலெட் 324 
வரிசைபெறு 593 வாதரண்ட 434 வெள்ளிசேய்ஏழில் 595 
வல்ல திரண்டில் 610 வர்கனாதி 

449 வெள்ளிமகாதிசை 757 
வந்தலக்கினம் 613 வாசமேழெட் 453 வெண்மதிதனிலே 766 
வசமுடனெட்டி 

652 வாக்குத்தானாதி 507 வெள்ளிபிற்புந்தி 790 
வருநாலிடத்தி 655 வாரேறுமுலையாய் 512 

வே 
வலலசன்மர் 661 வாகனாதி மருவு 

535 வேய்தனுபுருடன் 147 
வயதேசன்ம 4663 வாழ்மீன லக்கி 563 வேண்டியேமேடம் . 155 
வல்லமிதுன 

668 வார்சடையார் 565 வேண்டிடுஞ் 273 
வயதேசோமன் 668 வாமசூரியன் 600 வேளைகளறிய 317 
வரும்லாபாதி 693 வாழுமகரமுத 617 வேல்விழிமந்தே 

507 
வல்லதோர் 696 வாருறைமுலையாய் 648 வேண்டிடு நாலா 552 
வஞ்சியேபத் 698 வாழுான்கிற் 666 வேண்டிடுநான் 647 
பழுத்தியபன்னிர 698 வார்மை சேர் 696 வேண்டியதோர் 680 
வனபுறுமிரண் 700 வாரெட்டாதி 725 வேண்டிடுநவ 

692 
ஒருஞ்சூரியர்க்கு 

708 வாசமாம்புத 781 வேண்டிடு செவ் 692 
பல்லமதிய 720 வாரணப்புத 782 | வேண்டிடும்பாவு 

716 
வந்தவாறாமதி 729 வி வேதனாங்குரு 

739 
வருமேசனம 732 விளங்கியதோர் 

84 வேண்டுகுரு 

743 
வல்லயிண்டில் 734 விளம்பியமீன 277 வேந்தன் மகாதிசை 757 
வழுத்தியசுக்கிர 749 விழிமீனதனுவில் 280 
வஞ்சியேசனி 750 விற்பன மடந்தை 

287 வைத்தபல 

4 
வட்டமாமதியில் 766 விளை பும்புதனும் 371 வையகமென் 712 


சாதக அலங்கார செய்யுள் முதற்குறிப்பு அகரா 


முற் 


விலை ரூ 3 


இருக்கு வேதத்தின் 


சோதிட அரிச்சுவடி 4 - பாகம் 


கொண்டு ஆராய்ச்சி செய்து 
களுங்கூட சோதிடத்தின் மர்மததைத் தெரிந்து , தங்கள் தங்களது வாழ் 
முறையில் செஞ்சி . ஏகாம்பரமுதலியார் அவர்களால் எழுதி முடிவு பெற 

மலர்மகள் பதிப்பு 
அமரம்பேடு . இராஜரத்தின முதலியார் 

அச்சிற் பதிப்பித்த 

புத்தக விளம்பரம் 
பெரிய வருஷாதி நூல் 
வேதத்தின் சாரமான 

சாரமான சோதிட சாஸ்திரத்தை யாவரும் 
எளிதில் உணருவதாகுச் சுலபமான அறிகுறி போன்ற பெரிய வருஷாதி 
நூல் என்னும் இந்நூலை , விருதுப்பட்டி பாலய்யாவென்றும் , இராமலிங் 
சுவாமிகளென்றம் வழங்குகின்ற ஸ்ரீமான் இராமலிசைக்குருக்கள் அவர் 
களால் அசிட்டபிரதிக்கிணங்க சுத்தமாக வெளியிட்டுள்ளது . இப்புத்தகம் 
நூதன முறையில் கிரௌன் சயில் பிழையற பரிசோதித்து அச்சிட்டு 
பயிண்டு செய்து இருப்பதால் ஒவ்வொரு சோதிடர்களிடத்திலும் முக்கிய 
மாய் இருக்கவேண்டிய புத்தசம் . 

விலை ரூ . 

3 
இந்நூல் ஒவ்வொரு சோதிடர்களும் எளிதில் உபயோகப்படுத்தும் 

கே . எஸ் , வி , மூர்த்தி அவர்களால் 

அவர்களால் 
எழுதப்பட்டு , டி . எஸ் . பார்த்தசாரதி முதலியார் பி . ஏ. 
பரிசோதத்ததும் , பின் 3-4 - ஆம் பாகம் காவேரிப்பாக்கம் கே . எம் . தெய்வ 
சொமணி சோதிடர் அவர்களால் எழுதப்பட்டு அச்சிட்டு 45 4 -பாகமாக 
ஒன்று சேர்த்து அழகிய பையிண்டு செய்தது . 

விலை ரூ . 3 
சகல ஜீவகோடிகளுக்கும் இன்றியமையாத வடமொழியாகிய பல 
சாஸ்திரங்களாலும் கூடிய அருமபொருளான அனேக கணிதசாஸ்திரங்களை 
ஆராயச்சி செய்து பெரும்பாலும் பிரயாசையெடுத்து அனே . சோதிடரைக் 
நாளின் சுகதுக்காதிகளை பிறர் உதவியின்றித் தாமே தெரிந்துகொள்ளு 
இந்த சோதிட பாலபாடம் என்னும இச் எலை , சோதிட நண்பர்கள் விருப் 
பப்படி ஆரம்பசோதிடாகள முதல் கணிதசோதிடர்கள் வரை பயன் படும்படி 
இந்நூலின கண சோதிட ரகஸயங்களையும பலாபலன முதலியவற்றையும் 
காவேரிப்பாககம் . கே . எம் . தெய்வசிகாமணி சோதிடரைக்கொண்டு 
எழுதுவித்து , பிழையறப் பரிசோதிதது அச்சிட்டிருக்கிறது . 
அனுபோக ஆரூட சிந்தாமணி 

விலை ரூ 1 
வியாசமகாமுனிவரால் அருளிச்செய்த அனுபோக ஆரூட சிந்தாமணி 
என்னும் இர் ல , செஞ்சி . ஏகாம்பாமுதலியார் அவர்களால் சில சோதிட 
நூற்களைக்கொண்டு எழுதப்பட்டு ஆங்காங்கு சக்கரங்களுடன் சுத்தப்பிரதி 
யாய் அச்சிட்டு இருகலர் ராப்பர் பையிண்டு செய்தது . 


படியான முறையில் 1-2- ஆம் பாகம் 


சோதிட பாலபாடம் 


830 மலர்மகள் பதிப்பு புத்தக விளம்பரம் 
அனுபோக ஜாதக ரகசியம் 

விலை ரூ .3 
மனிதர்களுக்கு எல்லாவிஷயத்திலும் உதவியாக இருப்பது சாதகமே 
தவிர வேறொன்றும் கிடையாது . வேதத்தின் ஆறு அங்கங்களின் ஒன்றான 
ஜோதிஷ சாஸ்திரத்தின் உதவி இல்லாவிடில் நம்முடைய நித்திய கர்ம 
அனுஷ்டானங்களை சரிவர நடத்த இயலாது இந்த சாஸ்திரத்தை 18 
மகரிஷிகள் செய்திருக்கினறனர் . சப்தரிஷிகள் திருவாய்மலர்ந்தருளிய 
அனுபோக ஜாதச ரகசியம் ” என்னும் இந் நூலை செஞ்சி ஏகாம்பர முதலி 
யார் அவர்கள் ஏற்கெனவே எழுதியதை, காவேரிப்பாக்கம் . தெய்வசிகா 
மணி சோதிடரால் பரிசோதித்து சில அவசியமான அம்சங்களைச் சேர்க் 
கப்பட்டு நூதன முறையில் யாவருக்கும் பயன்படுமாறு அச்சிட்டிருக்கிறது . 
பெரிய ருதுநூல் சாஸ்திரம் 

விலை ரூ 1-50 
இந்நூல் சாவேரிப்பாக்கம் தெய்வசிகாமணிசோதிடர் அவர்களைக் 
கொண்டு ருதுவாகும் காலம் , ருது என்பது என்னவென்பதையும் , பன்னி 
ரண்டு பாவ விசேஷத்தால் தன் வாழ்க்கை விஷயம் , புத்திரவிஷயம் , 
பர்த்தா விஷயம் , பொருள் விஷயம் என்னும் விசேஷங்களும் , மாதபலன் - 
நக்ஷத்திரபலன்- தி திபலன் - வாரபலன் - இலக்கினபலன் என்னும் விசேஷவ் 
களையும் , சில முக்கிய நூல்களிலிருந்து தகுந்த மேற்கோள்களுடன் விரி 
வாகவும் , வெள்ளைச் சொற்களாகவும் , சோதிடம் கற்போரும கற்றோரும் 
மற்றுமுள்ள ஆண் பெண்களும் ஓர் ருது ஜாதகத்தைக் கொண்டு அவளின் 
குணாதிசயமும் , சுமங்கலி . அமங்கலி என்னும் இரகசிய விசேஷவகளையும் 
விரிவாய் எழுதுவித்து சுத்தப்பிரதியாய் அச்சட்டு அழகிய பையிண்டு 
செய்திருக்கிறது . 
ஹஸ்தரேகை சாஸ்திரம் 3 - பாகம் 

விலை ரூ .3 
இந்த ஹஸ்தரேகை சாஸ்திரம் நமது கைகளிலுள்ள ரேகைகளைப் 
பார்த்து பலாபலன அறிாதுக்கொள்ளும் வகையில் 1 - ஆம் பாகமாகிய 
ஹஸத விமரிசைப் பகுதியும் , 2 - ஆம் பாகமாகிய ஹஸ்தரேகை விமரிசைப் 
பகுதியுடன் சுமார் 41 - ரேகைப் படங்களின் மூலமாய் தெளிவாய் எடுத்துக் 
காட்டியும் , 3 - ஆம் பாகமாகிய சாமுத்திரிகா லக்ஷண சாஸ்திரமும் , ஆக 
மூன்று பாகங்களுடன் விரல்களில் காணப்படும் இரேகை சித்திரத்துடன் 
அதன் விபரமும் அடங்கியுள்ளது . இந்நூல் எளிதில் அறிந்துக்கொள்ளும் 
/ படியான நூதன முறையில் அச்சிட்டு அழகிய மூவர்ண கலர் முகப்புடன் 
அழகிய பையிண்டு செய்யப்பட்டது , 
சிற்பசாஸ்திரம் என்னும் மனையடிசாஸ்திரம் விலை ரூ . 1-50 

மயனென்பவர் அருளிய இந்நூல் சகலமானவருக்கும் உபயோகமாகும் 
பொருட்டு இராஜமயேந்திரம் சாகரபக்தி அனுசிங்க ராஜ இராமகிருஷ்ண 
சித்தார் தியார் , சுகர்நாடி ஜோதிஷர் ஐயாசாமிப்பிள்ளையவர்கள் இவ்விருவ 
சால் சனத்குமாரவாஸ்து கடகவாஸ்து வீமேசுர உள்ளமுடையான் காலா 
மிர்த நூல்களைக்கொண்டு ஷ சாஸ்திரத்தைக் கோர்வையாக்கி முன்னர் 
அச்சிட்ட பிரதிச்கிணங்கியது . இதில் சிலவிடங்களில் - சக்கரங்களும் 
செர்த்த அச்சிட்டிருக்கிறது . 


ரூ 1-50 


மலர்மகள் பதிப்பு புத்தக விளம்பரம் 831 
புலிப்பாணி சோதிடத் தாய்மகளேசல் 300 விலை 

புலிப்பாணி சோதிடத் தாய்மகளேசல் என்னும் இந்நூலை , திரிசிரபுரம் 
ஜோவியம் அரங்கசாமிப்பிள்ளை அவர்களால் ஏட்டுப்பிரதிக்கிணங்க எழுதி 
யதை , இதனுடன் மீன்கால்பலன் என்னும் நடித்திரபா தபலனும் யோக 
மஞ்சரியும் சேர்த்து தக்க சோதிடர்களின் உதவியைக்கொண்டு பிழையறப் 
பரிசோதித்து அச்சிட்டிருக்கிறது . 
வைத்திய அரிச்சுவடி 4 - பாகம் 

விலை ரூ . 1-25 
இவை தமிழ்ப்பண்டிதரும் , நேடிவ் டாக்டரும் , பஞ்சபக்ஷி கணித 
ஜோ திடரும் -கிய கொரக்கோட்டை ப் . வடிவேல் செட்டியார் அவர்களால் 
எழுதப்பெற்று நான்கு பாகங்கள் ஒன்றுசேர்ந்தது . ஆதலால் இதை ஒவ் 
வொருவரும் மிக எளிதில் தெரிந்துகொள்ளும் முறையில் விளக்கமாய் 
சரக்கு செய்பாகம் உபயோகிக்கும் முறை தீரும் வியாதி பத்தியம் இவைகள் 
சுத்தப்பிரதியாய் . அச்சிட்டிருக்கிறது . 


கைமுறை குழந்தை வைத்தியம் என்னும் 
ஹிந்து பால வைத்திய போதினி 

விலை 2 
தற்கால நிலைமைக்கு இயன்றவாறு முதனூல் வழி நூல் என்னும் 
சித்தர்கள் நூலும் மற்றவர்கள் நூலும்கொன்டே ஆராய்ச்சி செய்து அனுபவ 
திருஷ்டாந்தங்களைக்கொண்டு குழந்தைகளுக்கு இசைந்த சிகிச்சாபக்குவவ் 
களை மாத்திரம் ஒருங்கே திரட்டி , செய்யுட்களாயுள்ளனவற்றை அகராதிகள் 
வேண்டாது யாவரும் எளிதில் அறியத்தக்க வசன ரூபமாக மொழி 
பெயர்த்து அவ்வசனங்கடோறும் வினாவிடைகளாக வகுத்து , ஏனைய புல் 
லறிவினர்க்கும் எளிதில் விளங்கும்படி வெள்ளிய பாவனையாக வரையப் 
பட்டது . இதில் மார்தவகுப்பு , கணவகுப்பு , கரப்பான் வகுப்பு , குளிகை 
வகுப்பு , கண்டாவிழ்தவகுப்பு , பாலகிரகதோஷவகுப்புகள் தனித்தனியாக 
பிரித்து எழுதியுள்ளன. ஆகையால் ஒவ்வொருவரும் ஆ , ச . சி . பாலஞான 
பரதேசி , செழுமணவை . நல்லண்ணபரதேசி இவ்விருவராலும் கையாண்டு 
வந்த அனுபவமுறைகள் யாவும் ஷயார்களின் சிஷ்யர் ஞானசுந்தர சுவாமி 
கள் உத்தரவின்படி சிறுமணவூர் . முனிசாமி முதலியாரால் எழுதப்பெற்து 
சுத்தப்பிரதியாய் அச்சிட்டு அழகிய பையிண்டு செய்துள்ளது . 
பச்சிலைவர்க்க பசுமூலி அகராதி 

விலை ரூ 1-50 
இந்நூல் ககோள சித்தாந்த கணித சதாவதானம் செழுமணவை 
சித்திரக்கவி தேவேந்திரநாதபண்டிதர் அவர்களால் நூதன மாய்ச் சில 
ஏட்டுப்பிரதிகளிலிருந்தும் அசராதிகளிலிருந்தும் பல முறைகட்கு இணங்க 
ஒன்று சேர்த்து , வாதம் வைத்திய முதலிய விஷயங்கட்கு ஆடுஞ்சரக்கு -64 , 
கூடும் உபரசம் -120 , நாடுங்கடைச்சரக்கு-64 , அட்டகாமமூலிகை 60 - க்கும் 
தொன்றுதொட்டுப் பழமையாய் வழங்கி வருவனவற்றுள் ஒன்றேனுஞ் 
சிதறாது வரிசைக்கிரமமாய் அமரவர்க்கமோடு அமைத்து யாவரும் எளிதில் 
கண்டறிய நுணுக்கமாய் இயற்றியதை சுத்தப் பிரதியாய் அச்சிட்டு அழகிய 
பையிண்டு செய்யப்பட்டுள்ளது . 


882 மலர்மகள் பதிப்பு புத்தக விளம்பரம் 
கண்ணுசாமி பாக்கெட் வைத்தியம் 

விலை ரூ . 3 
" பாக்கெட் வைத்தியம் என்பதற்குப் பொருள் பையர்கள் தே 

தோ 
சஞ்சாரகாலத்தில் பெரு நூல்களை யெல்லாம் தம்முடன் --- துச் செல் 
து கஷ்டசாத்தியமாகும் . அத்தகையோர் சட்டைப்பையில் அடக்கமாகக் 
கூடிய சிறு நூலாகவும் , வேலடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி 
யாகவும் இருக்கவேண்டும் என் றகருத்தை முன்னிட்டு வைத்ய வித்வன் மணி 
சி . கண்ணுசாமிபிள்ளை அவர்களைக்கொண்டு இந்நூல் எழுதப்பட்டது. 
இந்நூலில் குறிப்பிட்டுள்ள நாடி நிதானம் அஷ்டவிதப்பரிக்ஷை சாக்கு 
சுத்தி கியாழம் சூரணம் மாத்திரை லேகியம் கிருதம் மெழுகு தைலம் 
பற்பம் செந்தூரம் யாவும் அனுபவத்தில் அடிக்சீடி உபயோகப்படுத்தப்பட் 
டவைகளாகும் . இதுவுமன்றிப் பலவிதமான அனுபவ சிகிச்சைகளை எச்ச 
இலம்பகத்தில் கூறப்பட்டு உள்ளன . ஆகவே இந்நூல் எல்லா வைத்தியர் 
களுக்கும் இனிது பயன்படுமென்பதில் சிறிதும் ஐயமில்லை . 
புலிப்பாணி வைத்தியம் 500 

விலை ரூ.1-50 
போகர் மாணாக்கராகிய புலிப்பாணி முனிவர் பாடிய வைத்தியம் - 500 
என்னும் புத்தகத்தை தக்க வைத்தியர்களைக் கொண்டு சுத்தப் பிரதியாய் 
அச்சிட்டு முனிவரது திருவுருவப்படத்துடன் அழகிய ராப்பர் பையிண்டு 
செய்து இருக்கிறது . 
மாட்டு வாகடம் 

விலை ரூ .2 
உலகத்தில் மனிதர்கள் சுகஜீவிகளாய் வாழ்வதற்காக மாடுகளையும் 
பசுக்களையும் கடவுள் சிருஷ்டித்துள்ளார் . மாடுகள் பசுக்கள் இவைகளின் 
குணாகுணம் , பாதுகாக்கத்தக்கமுறை , வியாதிவந்தால் அவற்றிற்கு செய்ய 
வண்டிய சிகிச்சை முதலிய பலவற்றையும் உணருமாறு காலி பரிபாலன 
சிகிச்சாதீபம் என்கிற மாட்டுவாகடம் என்னும் இந்நூல் யந்திரங்களுடன் 
அச்சிட்டு தயாராயிருக்கிறது . மாடுகளைப்பற்றிய சாஸ்திரம் இந்துக்களுக்கு 
இருந்தும் அப்பியசிக்கப்படாமல் இருப்பதால் இக்குறையை நிவர்த்திக்கு 
மாறு சர்வஜனங்களும் எளிதில் வாசித்து உய்யும் பொருட்டு திருநெல்வேலி 
தா . நெல்லையப்பபிள்ளை அவர்கள் இயற்றிய துடன் , மதுரை த . குப்புசாமி 
சாட்டு அவர்களால் பற்பல ஏட்டுப் பிரதிகளைக்கொண்டு யாவரும் எளிதில் 
அறிந்துகொள்ளும்பொருட்டு பிழையறச சீர்திருத்தி சுத்தமாச அச்சிட்டு 
அழகிய பையிண்டு செய்யப்பட்டிருக்கிறது . 

அசுவசாஸ்திரம் விலை 
வைத்தியக்குறள் பழமொழி விளக்கம் 

விலை ரூ.1 
பதினெண்சித்தர்கள் இயற்றிய செய்யுட்களில் அனுபோக முறைகளை 
ஒன்றாய்த்திரட்டி அகரவர்க்கமாய் 108- செய்யுளாகவும் , அதற்கு நேராய் 
பழமொழிகளையும் புகட்டி , சாராசாரமாய் அவிழ்த அனுபோக சாரத்தைத் 
தக்கபடி அமைத்துள்ளது . 
விலாசம் : 

அ . இராஜரத்தின முதலியார் , 
23. தாண்டவராயப்பிள்ளை வீதி , சென்னை -1 . 


வே 


ரூபா 2 . 


